T. 1347 


இன 
THE 
MAS 


கடவுள் துணை . 
KADIRAVEL PILLAI S 


TAMIL DICTIONARY . 

. 
தமிழ்ச் சொல்லகராதி .. 


( மூன்றாம் பாகம் ) . 


திருவாவடுதுறையாதீன வித்துவானும் , 
மதுரைத் தமிழ்ச்சங்கத்துச் சைவநூற் பரிசோதகருமான 
சே . ரா . சுப்பிரமணியாக்க விராயராற் 

பரிசோதிக்கப்பெற்றது . 


தமிழ் , 


துரைத் 


சங்கம் 


AM * 


SANGAM 


TAMIL 


மதுரைத் தமிழ்ச்சங்கத்துப் பிரசுரம் -அ- 5 


- 


--- 


தமிழ் சங்க முக்தியாசாலைப் பதிப்பு . 


துந்து 9 விமாரியா 

க.அ. 


விலை 5-0-0 . 


lopyright . ] 


1923 . 


[ Reserzell . 


உ . 


முகவுாை 


0 


இவ்வகராதியின் முதலிரண்டு பாகமும் வெளியிட்டபின் யான் திருவாவடுதுறை 
யாதீனத்திற் பல ஆண்டு தங்கியிருக்க நேர்ந்தமையாலும் , மறுபடி யான் இங்கு வந்து 
இம்மூன்றாம்பாகத்தை விரைவில் வெளியிடக்கருதி அச்சிட்டுவருங்கால் 1920 - ம்ஹ 
ஜூன் மீ 20s சங்கத்தில் நேர்ந்த தீவிபத்தில் இம்மூன்றாம் பாகத்தில் தா - முதல் 
நகாம் வரையுள்ள அச்சிட்ட பாகந்தவிர , அச்சிடுவதற்குப் பரிசோதித்து வைத்திருந்த 
அசலும் நகலும் ஆகிய காகிதக்கையெழுத்துப்பிரதிகள் முழுவதையும் இழந்துவிட்ட 
மையாலும் , ப.ம. ய.வ. என்ற அக்கரவர்க்கச்சொற்களடங்கிய அவ்விழந்த பாகத்தைப் 
புதிதாய்த்தேடிச் சேர்த்துப் பரிசோதித்து வெளியிடத்தொடங்கியபொழுது , நம் , சங்க 
அச்சியந்திரசாலையில் வேண்டிய எழுத்துக்கள் போதுமான அளவு வராதிருந்தமையா 
லும் , பின் இப்புத்தகம் அச்சிடுவதில் எனக்கு உதவியாயிருந்தவர் விலகிக்கொண்டமை 
யால் யான் ஒருவனே சொற்களைத்தேடிப் பொருள் கண்டெழுதுதல் , ஒப்புநோக்குதல் , 
திருத்துதல் , எழுதுதல் முதலிய எல்லாவேலைகளையும் கவனிக்கவேண்டியிருந்தமை 
யாலும் இதனை வெளியிட இத்தனையாண்டு தாமதமேற்பட்டதென்பதை மிக்க விசனத் 
துடன் தெரிவித்துக்கொள்கின்றேன் . உலகில் வழங்குஞ் சொற்களும் பொருள்களும் 
அளவில்லனவாதலால் , யானொருவனாக என்சிற்றறிவுக்கியன்றவரை பதங்களும் பொருள் 
களந்தெரிந்து இத்தமிழ்ச்சொல்லகராதியின் மூன்றாம்புத்தகமாகிய இதனில் வெளியிட் 
டிருக்கின்றேன் . இனிப்பேரறிவுடைய பெரியோர்கள் இன்னும் விரிவாகக் கண்டெழுதி 
வெளியிட்டுலகிற்குபகாரமாகச் செய்யவேண்டுமென வேண்டுகின்றேன் . 


இப் பெருங்காரியத்தை இடையே நேர்ந்த இடையூறெல்லாமகற்றி நிறைவேற்றி 
வைத்த எல்லாம் வல்ல இறைவனை மனமொழிமெய்களால் நினைந்துவாழ்த்திவணங்கு 


கின்றேன . 


இங்ஙனம் , 


திருவாவடுதுறையாதீன வித்துவானும் , 

மதுரைத் தமிழ்ச்சங்கத்துச் சைவ நூற்பரிசோதகருமான 
மதுரைத் தமிழ்ச்சங்கம் , 
மதுரை 

சே . ரா . சுப்பிரமணியக்கவிராயர் . 
துந்துபிளு மாசிமீ கஅ s 


தன்மைதிரிபெயர் 


கஉசக 


தன்னியல்பு 


தன்மன் - 1. - இயமன் . 2. தருமராசன் . திரிபெயருறுப்பின்கிளவி ” ( தொல் . சொல் . 
( உ - ம் ) " தன்மனையம்மனைதம்பிமா . ” ( பாரத . ருசு . ) 
வேத்திர ஙரு. ) 3. திப்பிலிமூலம் . ( மலையக .) தன்மை நவிற்சியணி- தன்மையணி . ( குவ 

தன்மாத்திகாயம் --சமணமதத்திற் சொல் ல . கங . ) 
லிய அசீவபதார்த்தத்தின் நான்குவகையுள் 

தன்மையெழத்து - உணர்வெழுத்து , அது , 
ஒன்றாகிய புற்கலத்தின் வேறாய் நன்மைபயப் செவிப்புலனாகிய வொலியெழுத்து . ( பிங்கல . 
பதோரத்திகாயம் . ( சிவஞாநபா ) ( மணிமே . ) உ 0அஎ . ) 
தன்மாத்திரை - பிருதிவியாதி பஞ்சபூதங் 

தன்மொழி - ஒருமொழி . (பி . வி . உங . 
களுக்குக் காரணங்களாயும் அவற்றிலுஞ் சூக் 

உரை. ) 
மங்களாயுமிருக்கும் தத்துவங்கள் ; அவை- கந் 

தன்வசம் 

தன்னிலைமை , சுவாதீனம் . 

தன்வயம் - 
தம் , இரதம் , உருவம் , பரிசம் , சத்தமாகிய தத் 
துவ சமூகம் . ( பௌட் . ஈ : அ . ) ( அந்தந்த இந் 

தன்வந்தரி - 1. ஒரு வைத்தியசாத்திரி 
திரியங்களுக்குத் தக்கபடி நின்று காரியப்படு 

அவன் திருப்பாற்கடல் கடையும்போதுண்டா 
கையாலும் , அப்படிக் காரியப்படுத்துமிடத்துத் 

ன தேவர் மருத்துவன் ; இத்தேவர் மருத்துவ 

னே ஆயுர்வேதத்தை வெளிப்படுத்தவேண்டித் 
தத்தங்குணங்களுக்கு ஏற்றக்குறைவின்றி நிற் 

தீர்க்கதமன் புத்திரனாக அவதரித்தானென்பர் . 
றலாலும், தன்மாத்திரையெனப் பெயர்பெற் 

( அபிதானகோசம் . ) 2. சிவன் . 3. சூரியன் . 
றன . ) 
தன்மாநுகிருதிலக்கணை - சீவனைச் சிவனெ 

தன்வினை -1. ஊழ்வினை , தான் முற்செய் 
ன்றாற்போலுமோரிலக்கணை , ( சி . சி . ச . உஅ . 

வினை , 2. எழுவாய்க்கருத்தாவின் புடை பெ 
ஞாநப் . ) 

யர்ச்சியாய் நிகழுந்தொழில், தன்னாலாய் தொ 
தன்மாதுமா நம் - பூர்வகாட்சி யநுமானம் . 

ழில் . 
( இதனை சி.சி. க . அளவை . கஉ -காண்க .) 

தன்வேதநை 

மாந்தக் காட்சி 

தன்வேததைக்காட்சி- விசேடம் பற்றி 
தன்மி- தன்மத்தை யுடையது . ( உ - ம்.) மேம்பட்டுநிகழுஞ் சத்துவகுணமுதலியவற்றி 
" தன்மபேதத்தாற்றன்மிபேதிக்கும் ” ( சி . சி . க : ன் விளக்கமாகிய இன்பதுன்பங்கள் புருடன 
சுங . ஞாநப் . ) 

தறிவிற்கு விடயமாம்படி அராகமுதலிய வைந் 
தன்ழன் - மூத்தசோதரன் . ( உ - ம் . ) தன் து தத்துவங்களானும் புணர்க்கப்படுமதனையுயி 
முன்றனக்கென்றிருந்தமக - ளாம் . ” (திருவிளை . ரினோகணர்வு தெரிவது . ( சி . சி . அளவை . எ . 
தண்ணீர் . ரு . ) 

சிவஞா. ) 
தன்ழலம்- திப்பிலிமூலம் . ( உ - ம் . )“ பத்திர தன் பெயாதம் -சிறுகாஞ்சொறி , ( மலையக . 
தாருகமரத்த - சித்திரகந்தன்மூலம் ” ( தையில . தன்னந்தனி --- தனிமையின் மிகுதிப்பாட் 
தைலவ . உஉ . ) 

டை யுணர்த்திநிற்கும் ஒரு தொடர்மொழி . 
தன்மேம்பாட்டுரை - ஓரலங்காரம். அஃது ( உ - ம் . ) " தன்னந்தனியிருப்பார்க்கு ” ( அபிராமி 
ஒருவன் தன்னைத்தானே புகழ்ந்து சொல்வது . 

யந் . ருகூ . ) 
( உ - ம் .) " தான்றற்புகழ்வது தன் மேம்பாட்டுரை ” 

தன்னநுமாநம்-தற்பொருட்டநுமாநம் . ( சி . 
( தண்டி . எ 0. ) இது நெடுமொழியென்பர் . சி . க : ச . ஞாகப் ) 
பிங்கலந்தையில் .) 

தன்னம் -1 . அற்பம் . 2. பசுவின் கன்று . 
தன் மேம்பாடு - தற்புகழ்ச்சி .( தண்டிய , எ0.) ( க, உ . சூ . நிக . கக ; ரகரவெ . உ . ) 
தன்மை -1. அழகு . ( சூ . நி . கக : னகரவெ . தன்னமை -1 . அழகு . 2. குணம் . 3. பெ 
ககா.) 2. ஓரலங்காரம் . ( உ - ம் . ) " எவ்வகைப் ருமை . ( பிங்கல . நசுஉ .) 4. தன்மையிடம் . 
பொருளுமெய்வகைவிளக்குஞ் - சொன்முறை (உ - ம்.) தன்மை முன்னிலை. ( நன்னூல், பெ 
தொடுப்பதுதன்மையாகும் . ” ( தண்டி . உஎ . ) யரி . அ . ) ( 1.2.4 . சூ . நிக . கக : னகரவெ . கா.) 
3. குணம் , இயல்பு . (உ - ம் .) ஒருகால்வெம் தன்னாண்காத்தல் - எண்வகை வெற்றியி 
மைத்தன்மை குன்றா - தவன் " (மரு - தி . க . ) னொன்று . இதனை நொச்சியென்பர். ( சூ . நிக. 
4. நன்மை . 5.பெருமை . 6. மூவிடத் 

கஉ ; கஉ . ) 
தொன்று . ( உ - ம் . ) “ தன்மைமுன்னிலைப்படர்க் தன்னியல்பு - ஒரு பொருட்கு வேற்றுச்சா 
கை மூவிடனே ” ( நன் . உசுசு .) ( 4 , 5 - பிங்கல . திப்பொருளினுந் தன் சாதிப்பொருளினுஞ்செ 
கூசுஉஉ . ) 

ல்லாது தனக்கு மாத்திரையே யுரித்தாய் நிலை 
தன்மைதிரிபெயர் - அலி. (உ - ம் .)தன்மை பெறுந்தன்மை . ( உ - ம் . ) “ அந்நியசாதியுந்தன் 


156 


தனவையாதம் 


சஉசஉ 


தனியுப்பு 


சாதியுமகன்று நிற்ற - றன்னியல்பு. (சி . சி . 
அளவை . ச . ) 
தன்னிலை - சுபாவநிலை . 
தன்னிறம் - மாந்தளிர்ச்சிலை. ( உ - ம் . ) வந்து 
ழிக்காண்க . 
தன்னிறமாக்கி - குளவி . ( வழக் . ) 
தன்னினழடித்தல் 

- தந்திரயுத்திகளுளொ 
ன்று ; அஃது - ஒன்றைச்சொல்லுமிடத்து அதற் 
கினமாகிய மற்றொன்றையும் அதனோடு முடித் 
தல் . ( தொல் , சொல் , கசு . சேநா. ) 
தன்னினி - வேங்கைமரம் . ( மலையக .) 
தன்னுட்கையாறெய்திடுகிளவி -- தலைவி 
தன்னிடத்துள்ள துன்பத்தைப் பிறிதொன்றி 
ன்மேலேற்றிச் சொல்லுஞ்சொல் , ( திருக்கோ 
வை . கஎஎ . முகம் . ) 

தன்னுண்மை - சொரூபலக்கணம். ( சி . சி . 
க : எ 0 . சிவஞா.) 
தன்னுதோணி 


தன்னுவதணை- } சிறுவத்தை . ( வழர் .) 


தன்னை - 1. தமக்கை . ( கந்தபு . மார்க்கண் . 
சுக . ) 2. தன்னுடைய சுவாமி . ( புறப்பொரு .) 
3. தாய் . ( பிங்கல . ககஉ . ) 4. மூத்தோன் . 
( உ - ம் . ) " பயந்தோன்றன்னை . ” ( அகப்பொ.ஒழி 
பி . சு . ) 

தன்னையர் -1, தமக்கையர் . ( உ - ம் . ) “ தன் 
னையரில்லவர் தங்கையரிலரானோர் . ” ( கந்தபு . 
மார்க்க . சுக . ) 2. தமையன்மார் . ( உ - ம் . ) “ நற் 
றாய்தந்தை தன்னையர்க்கறத்தொடு - நிற்குமெ 
ன்ப ” ( அகப்பொ. அகத்தி . சஅ . ) 

தன்னைவேட்டல்- ஒரு துறை ; அது - தமது 
வேந்தன்விசும்பைச்சேர்ந்தானாக , வெய்யமாறு 
பாட்டையுடையானொருவீரன் உயிரை ஆகுதி 
பண்ணியது . ( புறப் . வெண் . ) 

தனகல் - உள்ளக்களிப்புறல் . ( உ - ம் .) " அரூ 
த்திவாழ்வொடுதனகியமனைவியுமுறவோரும் ” 
( திருப்பு . கசுக .) 

தனது -1. உள்ளக்களிப்பு . 2. தெரிநிலை 
வினைப்பகுதி . 

தனதுதல் - 1. உள்ளங்களித்தல் . 2. சர 
சஞ்செய்தல் . 

தனத்தனம் - ஒருவகைச்சதிக்குறி . (உ - ம் . ) 
தனத்தனந்தன தனதன தன வென்சதிக்கி 
சைந்திட நடமிடுசதுரன் . ” (சிவதரு. க : ருஉ . ) 

தனது - 1. உரிமை . ( வழக் . ) 2. தன்னுடை 
யது . ( தான் + அ + து .) 

தவைனா- ஆச்சாமரம் . ( மலையக . ) 
தனவை 

சிறுகாஞ்சொறி . ( வைத் 
தனவையாதம் - திய மூ . அகராதி .) 


தனது- தன்னுடையது . ( தான் + ஆது . 
ஆறாம் வேற்றுமையுருபு . ) 

தனி -1. ஒப்பின்மை . ( உ - ம் . ) " தனிமுதல் 
சடையிற்சூடும் . ” ( நைடத . காப்பு .) 2. ஒற்றை . 
3. கலப்பில்லாதது . 4. சுத்தம் . ( 3. 4- வழக் ) 
5 தனித்த இடம் . ( உ - ம் . ) “ சுனைப்பா - லொண் 
டனியிருந்தோர் புலியன் பெரிதுறங்க . " ( கோ 
யிற்பு . இரணிய . ஙக . ) 6. தனிமை , துணை 
யின்மை . ( உ - ம் . ) " இன்னே - தனிதரும் ." 
( திருக்கோ. கஅ .) 7. தனிமைப்பொருள். 
( உ - ம் ) “ தன்னை யொப்பாரை ல்லாத்தனியை 
நோக்கி ” (திருவாச . புணர்ச்சி . எ . ) 8. தெரி 
நிலைவினைப்பகுதி. 

தனிச்சொல் -1. ஒருமொழி . 2. செய்யு 
ளில் ஒருசீராய் வந்துநிற்பது. ( உ -ம் . ) " சீரியவா 
ன்றனிச்சொல்லடிமூய்ச்செப்பலோசை குன் 
றாது . ” ( யாப் , காரிகை . செய் . ஈ . ) 
தனிசு - சடன் . ( சீவகசி . ) 
தனித்தல் -- உதவியற்றிருத்தல். ( உ - ம் . ) 
தனித்தேங்குவாள் . ” ( இராமா . கரன்வ . கஉ . ) 

தனித் துருமம் மூங்கில் . ( வைத்தியமூ . 
அகராதி .) 

தனி நிலை -1. ஆய்தவெழுத்து . ( உ - ம் .) 
" தனிநிலைபத் துஞ்சார்பெழுத்தாகும் . ( நன் . 
எழுத் . ரு . ) 2. தனித்துநிற்கை , 3. தத்துவங்க 
ளுடன் கூடாது கடந்துநிற்றல் . 

தனிப்பாட்டு - முத்தகம் , தனித்துநின்று 
முடிவதாகிய ஒற்றைக்கவி . 

தனிப்பாடு --- தனிப்பு . பாடு - தொழிற்பெயர் 
விகுதி . நன்னூல்-பரவியல் . அன் ஆன் என்ற 
சூத்திரவுரை. 

தனிப்பு - தனிமை, 
தனிப்புடம் - ஒரிருக்கை. ( உ - ம் . ) "தனிப் 
புடமண்டிலமேகபாதம் ”(சிலப் . வேனிற் . உ.ரு. 
உரை . ) 

தனிமை -1 . உவமையின்மை . 2 . 
தம் . ( உ - ம் .) " தனிமைசான்றசவுநகன் ” (சேது 
பு . இராமதீர் . ச . ) 3. தனிப்பு . 
தனிமையாற்றல் 

வணிகரெண்குணத் 
தொன்று . ( பிங்கல . எஎக . ) 

தனிமொழி -1. இருவகைச்சொற்களுளொ 
ன்று ; அது - சமயவாற்றலாற் பொருள்விளக்கு 
வது. ( தொல் . சொல் , க . சேநா. ) 2. தனியே 
நிற்குஞ்சொல் . 3. பிரணவம் . ( கந் . நவ . கா . ) 

தனியன் - தனித்தவன் . ( உ - ம் . ) " தன்ற . 
னைத்தானுணர்ந்திடுங்காற்றான் றனியன் . ” ( சே 
துபு . இராமனரு . கசரு . ) 
தனியுப்பு -- அமுரி . ( வைத்திய பரிபா .) 


ஏகாந் 


தாக்கு 


கஉசங 


தாங்கி 


தனிவல்லி 

குப்பைமேனி. 
தனிவல்லிப்பெருமாள்-- ( மலையக . ) 
தனை - அளவு . ( சூ . நிக . அ : கக . ) 


தா . 


கணபதிகுமரன் . எ . ) 7. போர் . ( சூ . நிக . க : 
சசு . ) 8. வலி . 9. வேகம் , ( ஏனையவற்றிற்குதா 
ரணம் வந்துழிக்காண்க .) 

தாக்குதல் -1 . அடித்தல் . “ தண்டர்யுதம் . ” 
பார் . 2. எண்கூட்டிப்பெருக்கல் . ( உ - ம் . ) "அன் 
றவன் சொன்ன நாளி லாதிரைவரையு மெண் 
ணி -நின்றதோரேழிற்றாக்கிநேர்படவெட்டுக்கீ 
ந்தால் . ( சோதிடவிடுகவி .) 3. கனத்தல் , 4 . 
எதிர்த்தல் , எதிர்ப்படுதல் . ( உ - ம் .) " மன்றவெற் 
றாக்குதலின் . ” ( மலைபடு . சுசு .) 5. தள்ளல் . 
6. பாய்தல் . ( உ -ம் .) ( வள் . சஅசு .) 7. முட் 
டுண்ணல் . 8. மோதல் . ( உ - ம் . ) " தலைப்பட 
வெழுக்களிற்றண்டிற்றாக்கினார் . ” ( கந்தபு. தரு 
மகோபன்வதை . உங . ) 9. வெட்டுதல் . ( புற 


தா -1. குற்றம் . ( திருநூற்றந் - கக .) 2. கேடு . 
( உ - ம் . ) “ தாவிலாவுருவாகியோர்தாநவன் முளை 
த்தான் . ” ( திருவிளை , மாயப் . ச . ) 3. தாண்டு 
தல் , பாய்தல் , இது , முதனிலைத்தொழிற் பெ 
யர் . 4. தெரிநிலை வினைப்பகுதி . 5. பகை . 
( சூ . நிக . அ : கஉ ) 6. பரப்பு . ( உ - ம் . ) " தவ் 
வென்றசைஇத்தாதுளிமறைப்ப .” ( நெடுநல் . 
கஅடு. ) 7. வருத்தம் . ( உ - ம் . ) “ தாவில்கொள் 
கைத்தந்தொழின்முடிமார் . ” (திருமுரு . அக . ) 
8. வலி. ( உ - ம் .) " தாவினன் பொன். ” (புறநா. 
கருஉ . ) 

தாஅம் - பரக்கும் , ( ஐங்குறு . உ.அ. ) 
தாஅய்- பரந்து . ( ஐங்குறு ஈஉ அ . ) 
தாஅய --பரந்த . ( மதுரைக் .) 
தாஅயது- நடந்தது. (உ -ம்.)" தாஅயதெல் 
லாமொருங்கு . ” ( வள் . சுக 0 . ) 

தாஅனட்டித்தனது நிறுப்பு - எழுவகைமத 
த்தினொன்று ; அது - தானேயொருபொருளை 
யெடுத்துகாட்டிவருமிடந்தோறு நிறுத்துதல் . 
( உ - ம் . ) " தாஅனாட்டித்தனாதுநிறுப்பே . ”( நன் . 
கக . ) 

தாகீக - மோத . ( ஐங்குறு . ) 
தாக்கணங்கு -1. இலக்குமி . ( உ - ம் .) " தாக் 
கணங்கமர்ந்தமார்பிற் றண் கிழாய்முகுந்தன் . ” 
( கூர்மபு . தக்கன் வேள் . ச . ) சிந்தாமணியில், 
எல்லாரிடத்திலுஞ்சென்று தங்குந்திரு என் 
றார் . 2 தீண்டவருத்துந்தெய்வம் . (சிலப் . 
அரும்பத . ) 

தாக்கம் --எதிர்தாக்குதல் . ( அம் - தொழிற் 
பெயர் விகுதி .) 

தாக்கல் -1 . எதிர்த்தல் . ( சூ.நிக . க : சஎ . ) 
2. தாக்குதல் , அடித்தல் . ( 2.-ம். ) " தண்டாயு 
தம் . ” பார் . 3. வெட்டல். ( உ - ம் .) “ அருஞ் 
சமந்ததையத் தாக்கி . ” ( புறநா. கஉசு . ) 

தாக்காட்டுதல் -1, ஏமாற்றுதல். 2. பராக் 
குக்காட்டுதல் . ( 1 , 2 , வழக் . ) 

தாக்கு -1 . அடி . ( உ - ம் .) “ தாக்குபாவியர் 
தங்களைத்தண்டித்தே . ” ( சிவரக , நந்திகேசுரர் 
நமனு. ரு . ) 2 , அதிர்ச்சி , 3. இடம் . 4. எதிர் 
தாக்குதல் . 5. கனம் . ( உ - ம் . ) “ தாக்கு ரலடி 
கொள்யானைத்தரணிபர் . ” ( பாரத . திரௌபதி . 
கச . ) 6. தெரிநிலை வினைப்பகுதி . ( உ - ம் . ) 
" சந்திரசூரியரங்கிதாக்குகதிரினம் . ” ( சிவாக , 


தாககம் - சுடுதலைச்செய்வது , சுடுவது . 
தாகசுரம்- ஒரு சுரம் . ( வழக் .) 
தாகநம்- தகனம் , ( சி . லி . கிரியாபா . கரு . 
உரை .) 

தாகம் -1. ஆசை . ( உ - ம் .) " அங்கவடன 
யிதயத்திற் - றாகமொடுறநினைத்தனைசார்குவை 
யாயில் . ” (சிவரக . தாருக . கக .) 2. எருது . 
3 சுடுதல் . ( சி . சி . க : சுங . ஞாநப் . ) 4. நீர் 
வேட்கை . ( உ - ம் . ) " அடும்பசிதாகமுங்கொடி 
தாலென . ” ( திருவிளை . நாகமெய்த . எ . ) 

தாகமடக்கி -- புளியாரை . ( மலையக . ) 
தாகித்தல் - தாகங்கொள்ளல் . ( உ - ம் . ) " தா 
கித்த இடத்திற்றானே நீரிருக்கவுமதனை யுண் 
து ” ( கூர்மபு . திருக்கல். சக . உரை . ) 

தாங்கல் -1 . குளம் . ( சூ . நிக , ரு : உங . ) 
2. சகித்தல் . ( உ - ம் . ) " அசுரன்மகன்றாங்கல் 
செல்லா - நீளாகுலத்தில் . ” ( கந்தபு . பாநுகோ 
பன்வதை . ச0 . ) 3. சுமத்தல் . ( உ -ம் . ) " தாங் 
கரிய பெருங்கருணைத்தன்மையினால் . ” ( கோ - 
யிற்பு . பதஞ்சலி . எ . ) 4. தாங்குக . (சிந்தா.) 
5. தாங்குதல் . ( உ - ம் . ) " ஓங்குயர்நெடுவரை 
யொன்றிநின்றது . தாங்கல திருநிலந்தாழ்ந்து ” 
( இராமா. சடாயு காண்.கூ.)6 . பிடித்தல் . ( உ -ம் ) 
" சாயவார்குழலொருகை கலையொருகையுறத் 
தாங்கி . ” ( கோயிற்பு . பதஞ்சலி . கசு .) 7. விச் 
நப்பகை, வருந்தல் . (வழக் . ) ( உ -ம் . ) தாங்கித் 
தேடி- (திருவிளை. விருத்தகுமார . உக .)8. வில 
க்கிச்செல்லுதல் . (உ - ம் . ) " களிறுபரந்தியலக் 
கடுமாதாங்க . ” ( பதிற்றுப் . சக .) 

தாங்கி -1 . ஆதாரம் . ( உ - ம் .) " சுமைதாங்கி ” 
( வழக் .) 2. கம்மற்பூண்டு . 3. பனிதாங்கி . 4 . 
தடுத்து . ( புறநா.) 5. பணிகளின் கடைப்பூட்டு . 
6. பூண் , ( சூ . நிக . எ : நக .) 7. மலைதாங்கி . 
8. வருந்தி . ( உ - ம். ) " தாங்கித்தேடி . ” ( திரு 


தாசி 


கஉசச 


தாடாண்மை 


விளை , விருத்தகுமார, உக . ) ( 2 , 3 , 7- வைத் 
தியபரிபா. ) 
தாங்கு - தாங்கல் , 
தாங்குதல் -1. ஆதரித்தல் . ( வழக் . ) 2. காத் 
தல். ( உ - ம் .) (திருவாச . நீத்தல்வி . க .) 3. கெ 
ஞ்சல் . ( வழக் . ) 4. சகித்தல் . ( உ - ம் . ) “ அளப் 
பிலசெற்றந்- தாங்கியுயிர்ப்பொடுதக்கனிருந்தா 
ன் . ” ( கந்தபு . திருமண . சசு . ) 5. சுமத்தல் . 
( சூ . நிக . க : ருக. ) 6. தரித்தல் . (உ - ம் . ) “நீறு 
தாங்கியதிருநுதலானை . ” ( சுந்தர , திருத்தினை 
நக . க . ) 7. தாமதித்தல் . ( திருவால . திருவிளை .) 
8. தோணிதள்ளல் . ( வழக் ) - 9. பொறுத்தல் . 
( உ - ம் . ) " அகழ்வாரைத் தாங்குநிலம்போல . ” 
( வள் -கருக .) 10. வருந்தல் . ( உ - ம் . ) " தாங்கித் 
தேடி . ” (திருவிளை . விருத்தகுமார . உக . ) 11 . 
விலக்கல் . ( உ -ம் . ) “ தலைவந்த - போர் தாங்கும் 
தன்மை . ” ( வள் . எசுஎ . ) 12. தடுத்தல் . ( பரி 
பாடல் . ) 

தாங்குநர் - புரப்பார் . ( உ - ம் . ) “ தண்கடல் 
வரைப்பிற்றாங்குநர்ப்பெறாது ” ( பெரும்பா.சஅ ) 

தாச்சா- முந்திரிகை. ( வைத்தியபரிபா .) 
தாச்சி - சோனைப்புல் . ( மலையக . ) 
தாசத்துவம் - அடிமைத்தனம் . 

தாசநம்பி - சாத்தாதவன் . இது வைணவர் 
வழக்கு . 

தாசநெறி -- தாதமார்க்கம் . ( சி . சி . அ : கஅ . 
சுப்பிர . ) 

தாசபாலநம்- தயாவிருத்திபதினான்கினொ 
ன்று ; அஃது அடிமைகாத்தல் . ( தயாவிருத்தி 
பார் . ) 

தாசமார்க்கம் - சரியைநெறி ; அது - திருக் 
கோயிலினுட்டிருவலகிடுதல், திருமெழுக்கிடு 
தல் , பத்திரபுஷ்பமெடுத்து மாலைமுதலியகட்டு 
தல் , தோத்திரஞ்செய்தல் , திருவிளக்கேற்று 
தல் , நந்தவநம்வைத்தல் , சிவனடியாரைக்கண் 
டால் வழிபடுதல் முதலியனவாம் . ( சி . சி . அ : 
கக . சுப்பிர .) 

தாசர் -1. அடிமைகள் . 2. நெய்தநிலமாக் 
கள் . ( உ - ம் . ) " தாசர்தங்குலத்துக்சதிபதியளித் 
ததையலை . ” ( பாரத . குருகுல , கக . ) 

தாசாதி- தசரதபுத்திரனாகிய இராமன் . 
( பி . வி . ) 

தாசரி -1. தாதன் . ( வழ்க் . ) 2. மலைப்பாம்பு . 
( வைத்திய பரிபா . ) 

தாசன்- 1. அடிமை. 2. தாதன் . 3. மீன் 
பிடிகாரன் . (பாரத . குருகுல . கக . ) 
தாசா -- உற்சாகம். ( இந்துஸ் .) 

தாசி -1. அடிமை . ( வி - ணி . ) 2. கழுதை . 
( இராசவைத் . ) 3. நாடகக்கணிகை. (உ - ம் .) 


ஆனவற்புதமெய்த்தவத்தாலிவராதிதாசியா 
யடைந்தாரென்பாள் . ” (சிவரக , தேவி நாட்ட 
யம் , 20. ) 4. பரணிநாள் . ( பிங்கல . 2.சக 
5. மருதோன்றி . ( மலையக . ) 
தாசியர் - சேடியர் . ( சிந்தா.) 
தாசூரன் - ஒருமுனிவர் . ( உ - ம் . ) சரலோ 
மாவின் மைந்தன்ற சூரப்பெயர்முநிவன் . ” ( ஞா 
நவா . தாசூர , ருக .) 
தாசேகரம்- ஒட்டகம் . ( சூ . நிக . .. 
தாசோம் 

உங ) 
தாசோகம்- நானடியேன் . ( சி . சி. அ : கசு , 
சி வாக் . ) 
• தாசோகம்பாவநை நான் தாசனென்று 
பாவிக்கும்பாவதை , ( சி . சி . க : எ . ஞாகப் . ) 

தாட்கம் -- கொடிமுந்திரிகை. ( வைத்தியமூ . 
அகராதி . ) 
தாட்கோரை- ஒரு புல் . 
தாட்சண்ணியம் 
தாட்சணம் 

கண்ணேட்டம், 
தாட்சணியம் 
தாட்சணை 
தாட்சம் --- கொடிமுந்திரிகை. ( மலையக . ) 
தாட்சாயணி -- 1 . இருபத்தேழு நட்சத்தி 
ரப்பொது . 2. உரோகணிநாள் . 3. தக்கன் 
மகள் . ( உ - ம் . ) " தக்கன்றன் குமாரிதாட்சாயணி 
தவயோகத்தாலே , ” ( மச்சபு . அஷ்டோ, கக . 
( இது - உமையினவதாரத்தொன்று . ) 
தாட்டன் - ஆண் குரங்கு . ( வைத்தியபரிபா . 

தாட்டாந்தம்--திருட்டாந்தத்தைக் கொண் 
டது . 

தாட்டாந்திகம் - திருட்டாந்தத்தான் முடிச 
சிப்படுவது . ( சைவப்பி . ஈஅ . ) 

தாட்டி -1 . ஆண்மாரி , மூர்க்கமுடையவள் . 
2. செட்டிக்காரி . ( 1. 2 - வழக் . ) 
தாட்டிகம் -1 . அசந்தை . 2. வலிமை . 
தாட்டுதல் - கடத்தல் . ( வழக். ) 
- 

) 
தாட்பாள் - கதவடைக்குந்தாள் . ( வழக் .) 
தாடகம் -1. நீர்முள்ளி. 2. வீழி . ( 1. 2 
மலையக . ) 

தாடகை - ஓரரக்கி , மாரீசன்றாய் . ( உ- L.) 
" தாடகையென்பதச்சழக்கிகாமமே . ” ( இராமா . 
பாலகா . தாடகைவதை . உச. ) 

தாடங்கம் -- தோடு , இது காதணி . (பிங்கல. 
ககஎசு . ) 
தாடநம் -1 . அடித்தல் , 2. தட்டல் . 
தாடபத்திரம் -- ஒரு காதணி . 
தாடாண்மை - முயற்சி . ( தாளாண்மை என் 


திரணு 


கஉசரு 


தாத்தியேசதுர்த்தி 


ரூஉ . ) 
பாளன் - முயற்சியுள்ளோன் . ( கந்தரலங் . 


+ -1 . ஆசு , விரலுறை. (சிந்தா .) 2 . 
கழுத்திற்றொங்குவது . 3. மாடு முதலிய 
ன் கழுத்தாரம் . 4. மீசை . ( உ - ம் . ) " கலை 
ருப்பிற்கோடிக்காதளவோடுந்தாடி ” ( திரு 
மாபாத . உஉ . ) 5. மோவாய் . ( உ - ம் .) 
ற்றாடிமருள்படுபூங்குழல். (மணிமே. 
நம் , ககசு .) 6 , மோவாய்மயிர் . 7 , சத்தி 
IS . ( வைத்தியபரிபா . ) 
டிமஞ்சம் - சத்திக்கொடி . ( பிங்கல . 


டிமம் - 1. சிற்றேலம் . ( மலையக . ) 2 . 
மாதுளை . ( பிங்கல . உஉஉ .) 
டிரி - கண்டங்கத்திரி . வைத்திய பரிபா .) 
டை - தாடி . 
பண்டகச்சந்தம்-- தாண்டகவடிமிக்குஞ் 
வடி மிகாதும் வரப்பெற்ற செய்யுள் . (சிந்தா) 
பண்டகம் - ஒரு கவி இஃது -இருபத்தா 
மத்தின் மிக்கவடியால்வருஞ்செய்யுள் . அ 
பற்றாண்டக முதலாகப் பலவகைப்படும் . 
ருங்கலவிருத்தி . செய்யுளிய . கரு . ) 
ண்டல்- 

தாண்டுதல் .( பிங்கல. உகஅரு. ) 
ண்டவம் -1 . கூத்து . ( உ - ம் .) " மருவு 

குயிராகித் தாண்டவஞ்செய்யாண்டவ 
"ழுத்துவோமே . ” ( சிவரக . சுகமு . க . ) 
கிர்த்திய தாண்டவமுதற் பலவகைப்படு 
அபிதானசிந் . ) 2. தாவல் . 3. செலுத்தல் . 
பிங்கல . நசுஉச . ) 
ண்டவன் - சிவன் . 
ண்டு -- 1 . கடத்தல் . 2. தாவுகின்ற. 
“ தாண்டுமானொற்றையாழித்தேரினும் ” 
பிளையா . திருநகரப் . எஎ . ) 3. தெரிநிலை 
பகுதி . 4. வெற்றி . 
பண்டுதல் --1 . ஆடுதல் . 2. கடத்தல் . 
பதல் . 4. வெல்லுதல் . 
னி -1. தெரிநிலைவினைப்பகுதி . 2. தான் 
> ( வழக் ) 

னித்தல் - 11. தறைதல் . 2. பலப் 
வ. ப்பு- படுத்தல் . 

ணு -1 . குற்றி . 2. சிவன் , ( உ -ம் . ) " தா 
வயுனையல்லதாணுவே. (சேதுபு . சிவதீர். 

3. தாபரம் , புகலிடம் . ( உ - ம் .) ( 2 ) பார் . 
பாண் . 5. நிலைபேறு . 6. புவர்லோகத்தி 
க்கும் மகேச்சுவரரின் மாநசோற்பவரான 
தசருத்திரரில் ஒருவர் . ( வி - ணி . உசஉ..) 
ரதிட்டாகலையிற்றன்மாத்திராதத்துவபஞ் 
திலிருக்கும் ஐந்து புவனங்களுளொன்று . 


( சி - லி . கிரியா , உக ; உரை .) 8. மலை . ( 1 , 4 , 5 , 
8 -சூ நிக . கக : ணகரவெ. கச .) 

தாணுநீ - ஒரு பாலாரிஷ்டதேவதை . ( வி - ணி . 
உஙஅ . ) 

தாணுமதி - சுத்ததத்துவத்திலிருக்கும் ஒரு 
புவநம் . ( வி - ணி . உஎசு .) 

தாணுவட்டகர் - அகங்காரதத்துவத்திலிரு 
க்கும் சகலண்டாதி யெண்மர் , ( சி . சி . அ : 2 . 
மறை . ) 

தாணையம் - கோட்டைக்குள்ளிருக்கும்படை , 
( இந்துஸ் .) 
தாத்தாரி -- நெல்லி . ( மலையக .) 
தாத்தி -- ஆத்தி . ( வைத்தியமூ- அகராதி . ) 
தாத்திரம் -1. கூன்வாள் . 2. கோடாலி . 
தாத்திரி -1. ஆடுதின்னாப்பாளை ! ( மலையக . ) 
2. சுக்கிரன் குமரன் . ( அபிதானசிந்தாமணி . ) 
3. நெல்லி . ( உ - ம் . ) " தாத்திரிகளூசி சுரசை. ” 
(தைல . தைலவ . கூ.அ .) 4. பூமி . ( உ - ம் .) " தாத் 
திரியைப்பெருந்தாழியாக்கி . ” ( அரிச். நாட்.ச.) 

தாத்தரு -1 . ஆதிப்பிரமனுக்குப்பிறந்த இரு 
வர்மக்களுள் ஒருவன் . ( வி - ணி . உருஎ . ) 2 . 
துவா தசாதித்தரிலொருவன் . 
தர்த்துதல் --புடைத்தாற்றிக்கழித்தல் : 
தாத்துருசம் -- அதுபோல்வது . ( சி . சி . க ; 
க ங . சிவாக் .) 

தாத்துவாசம் - செவ்வியம் . ( வைத்தியபரி 
பா . ) 

தாத்துவிகம் - தத்துவசம்பந்தம் . (உ - ம் . ) 
“ தாத்துவிகசகலபிரபஞ்சம் . ” ( சி . சி . க : ந 0 . 
ஞாகப் . ) 

தாத்ரு - நிவர்த்திகலையிற்பிருதிவிதத்துவத் 
திலிருக்கும் நூற்றெட்டுப்புவருங்களுள் ஒன்று . 
( சி . லி . கிரியா . உக . உரை .) 

தாத்தப்பியபகம் - உருவகவணி இரண்ட 
னுள் ஒன்று . அது - உபமேயத்தில் உபமாகத் 
தின் செய்கையை ஒற்றுமையின்றி ஆரோபித் 
தலால் வருவதாகியவதன் செய்கை ரூபகம் .( குவ 
ல . ரு . உரை .) 

தாதகி -1. ஆத்திமரம் . (பிங்கல . உஎங எ ) 
2. ஒரு நாடு, ( சிந்தா.) 3. பேய்க்கொம்மட்டி . 
(மலையக . ) 
தாதச்சி 

தாதப்பெண் , அடிமைக்காரி . 
( வழக் .) 
தாதநம்- கரிக்குருவி . ( வைத்தியபரிபா ) 
தாதமார்க்கம் - தாசமார்க்கம் . ( உ - ம் .) " தா 
தமார்க்கம்மென்று . ” ( சி . சி . அ : கஅ . ) - 

தாதர்த்தியேசதுர்த்தி --- கொள்வோனைவி 
ட்டு ஆதிகாரணகாரியம் நிமித்தகாரணகாரியம் 
என்னும் இரண்டன் பின்னரும்வருங் குகர 


தாதுமாரிணி 


கஉசசு 


தாநம் 


தாதான்மியம் . 


வுருபு . ( பிரயோக , கசு , உரை . ) 

தாதுரோகம்- ஒரு வியாதி . 
தாதரி - ஆடுதின்னாப்பாளை . ( வைத்தியபரி 

தாதுவல்லபம் - பொரிகாரம் . 

தாதுவாதம் -கலைஞாநம் அறுபத்து 
தாதன் -1 . அடிமையாளன் . -2 . கொடை 

னொன்று . 
யாளன் . (வழக் . ) 

தாதுவாதி - பொன் முதலிய லோகங் 
தாதா -- 1 . தனக்கியன்ற தொன்றை வரை பரிசோதிப்போன் . 
யாது கொடுக்குஞ் சிறப்புடையவன் . ( உ - ம் . ) தாதுவிருத்தி -1. ஒரு நூல் . ( பி . < 
“ இரக்கத்தாலாதரவாலேதேனுமீயும் - வரத்தி கம் - எக . ) 
னான்றாதாவாவான் . ” ( சைவச . பொது . சஉஉ .) தாதுவைரி -- 1. ஏலம் , 2. கடுக்காய் , 
2. பாட்டன் . ( தெலுங்கு .) 3. பிதா . 4. பிர தகம் . ( 1 , 2 , 3 - வைத்தியபரிபா .) 
மன் . ( பிங்கல . கருக . ) 

தாதி -1. அடியவள் . 2. செவிலி 
தாதாமியத்திரயம் - சகசதாதாத்மிகம் , பிரா 3. பரணி . ( பிங்கலங்க - கூசுஉரு .) 
ந்திஜதாதாத்மியம் , கன்மஜதாதாத்மியம் . என் தாதை -- 1 . தந்தை . ( உ - ம் . ) “ தாதை 
பன . ( உபநிட . உச . முகம் . ) 

னில்விழுந்து . ” (பாரத. குருகுல . கஙசி 
தாதாத்மியம்- ஒன்றுபட்டிருத்தல் , நீங் . பாட்டன் . ( பிங்கல . கூரு. ) 3. பிரமன் . ( 

காமை . (சி . சி. உ ; க . சிவ “ பொன்னடிபணிந்துவல்லே- யேகியதா 
ஞான . ) 

( கந்தபு . பிரமயாக சு . ) 4. பேய்க்கொட 
தாதி -1. அடியவள் . ( உ - ம் . ) “ சிவபூசை ( மலையக ) 
பின்பேற்றினாலாதி சந்நிதித்தாதிய ராயினார் . ” தாதைதாதை - பாட்டன். ( சூ.நிக . 2 : . 
( சிவரக , தேவி நாட்டியம். உரு . ) 2. கைத்தாய் தாந்தம் - குரு சிட்டி . ( ஒர் பூடு . வைத , 
செவிலித்தாய் . ( உ - ம் .) " ஏந்திவளர்த்திடுந்தாதி தாந்தன்- தவஞ்செய்தலிலுண்டாகுந் 
தன்னையழைத்திடுதியென. ” ( ஏகாதசி . உருக் பத்தைச்சகிப்பவன் . 
குமாங்கதச் . ஙஉ . ) 3. தாசி . 4. பரணிநட்சத் தாநீதி-- தன்னடக்கம் . ( உ - ம் . ) “ சாந்தி 
திரம் . ( 3 , 4 - பிங்கல . நசுஉரு . ) 

திடுதாந்திமுற்குணங்கள் . ” ( சூத . ஞாந 
தாதிமம்-தாதுமாதுளை . ( ஆசிரியங்க. ச : ஙக .) 
கக . ) 

தாந்திமம் -- பஞ்சேந்திரிய நிக்கிரச 
தாது -1. காவிக்கல் . ( உ - ம் . ) “ சாந்து சாய் தாந்திரிகம் -1. தந்திரத்திற்கடுத்தது 
தடங்கடோறுந்தாதுராகத்திற்சார்ந்த . ” ( இரா திரத்திற்குரியது . 2. தந்திரத்திற் சொ 
மா . வரைக்கா. சச . ) 2. கேள்வி . ( இந்துஸ்.) | பட்டது. ( உ - ம் .) “ திருவானை - கோச் ... 
3. சத்ததாது . ( உ - ம் . ) “ பல்வகைத்தாதுவி தந்திரம் = ஆசமம் . 
னுயிர்க்குடல்போற்பல - சொல்லாற்பொருட்கி தாந்திரிகன் --தந்திரத்திற் கைவந்தக 
டனாக . ” ( நன் . பெயரி . கா .) 4. தாதுமாதுளை . தா நகம் -1 . கொத்துமல்லி . ( வை 

வைத்தி 
( வைத்தியமூ - அகராதி ) 5. தேன் . ( உ -ம் . ) பா . ) 2. பரதத்தின் பொதுவிலக்கணங்க 
" ஓங்குவரைமருங்கினுண்டா துறைக்கும் . ” ( ப இருபது பேதங்களுளொன்று . ( உ - ம் . ) " 
ட்டிக , கருட .) 6. நரம்பு . 7. நீறு . (மதுரைக் , கரகேத்திரங்கரகரணந் தாநகமே சுத்தி 
ஙகக . உரை.) 8. பஞ்சபூதம் . 9. பூந்தாது . | ( திருவிளை , மாறியாடின . அ . ) 
( உ.-ம். ) "தாதவிழ்கடுக்கையன் . ” ( பிரம்மோத் . 

தானசுத்தி - பஞ்சசுத்தியிலொன்று , 
பஞ்சாட் . கசு . ) நீறு , என்பர் (மதுரைக்காஞ்சி இருக்குந்தாநத்தைச்சுத்திபண்ணல் . சி 
யில் .) 10. பூவிதழ் . ( பிங்கல . உஅகங .) 11 . விதியிலறிக . ( சைவசமய . 502 ) 
பொன்னாதியேழு . 12. வியாழவட்டமாகிய தானத்துமணி- சுடுகாட்டுமணி . 
அறுபது வருடங்களுட் பத்தாவதாண்டு. ( வரு “ கடலகமுடைய நம்பி - தாநத்துமணியும் 
ஷாதி ஏல் .)(8 , 11. சூ. நிக . கக : தகரவெ . உக .) மிரட்டுறத்தோன்றினானே . ” (சிந்தா. நா 
தாதுகந்தம் - கந்தகம் . ( வைத்தியமூ .) நரு அ . ) தாநம் - சுடுகாடு . 
தாதுகி- செங்கல் . ( வைத்தியபரிபா. ) தாநப்பொருத்தம் - செய்யுட்பொ 
தாதுசேகாம் - துருசு . ( வைத்தியபரி .) பத்தினுளொன்று . (வெண்பாப்பாட்சு 
தாதுமா துளை - பூமாதுளை . ( இதற்குத் தாடி தாநம் -1. இடம் . (உ - ம் . ) " அக 
மம் என்று நிகண்டிற் பெயர் கூறுவர் . ) நத்தடிவீழ்ந்தலற . ” (மருதூரந் . ரு . ) 2 

தாதுமாரிணி- பொரிகாரம் . ( வைத்தியபரி | (உ - ம் . ) " மாநங்குலங்கல்விவண்மைய 
பா .) 

மை - தாநந்தவமுயற்சிதாளாண்மை . ” 


T 


தா நியாகம் 


சஉசஎ 


தாபத்திரயம் 


தாநியா 


கா . ) இது- இராசதகுணத்தொன்று . அறமு 

பயர்- விளக்குமுரிந்ததென்றாற் 
மாம் , ( பிங்கலரி . நசுஙரு . ) 3. உபாய்நான்கி போலத் த . .ப.பின்பெயரதன் தாநத்திற்காவது . 
னான்று . ( உ - ம் . ) " சாமபேத - தாநதண்டமெ ( நன் . உக 0 , உரை . ) 
நிருபர் தருமமுறைமையிற்புகலுந்தகுதி நோ தாதை - 1.ஆடை . ( உ - ம் .) “ குஞ்சியழகுங் 
க்கி . (பாரத . கிருட் . உ . ) 4. கணித எண் கொடுந்தாநைக்கோட்டழகும் ” ( நாலடி , கல்வி . 
ணின்றாநம் . 5. செய்யுட்பொருத்தம் பத்தினு க . ) 2. ஆயுதப்பொது . 3. காலாட்கள் . ( உ - ம் . ) 
ளொன்று ; அது , “ குறிலைந்தும் ” என்னும் வெ “ சுலவு தாநைதொடர்தரவேட்டஞ்செய். ” ( அரி 
ண்பாப்பாட்டியல் கூ - ம் செய்யுளிற் காண்க . ச்ச . வேட்ட . க . ) 4. படை . ( 2 , 4 - சூ. நிக : கக. 
* துண்டித்தல் . 7. தேவலோகம் . ( பிங்கல . னகரவெ - கஉ . ) 
நசுகூரு . ) 8. தேன் . ( உ - ம் . ) வந்துழிக்காண்க . தாதைமாலை - அகவலோசையிற் பிறழாது 
9. நன்னிலை . ( உ - ம் .) “ தாநமழியாமைதான உயர்ந்த அரசர்க்குரிய ஆசிரியப்பாவால் முன்ன 
டங்கிவாழ்வினிதே. ” (இனியவை. எ . ) 10 . ரெடுத்துச்செல்லுங் கொடிப்படையைச் சொ 
தருமம் ; அது - நீதிவழியாற் பெற்றபொருளைப் ல்லும் ஒரு பிரபந்தம் . ( உ - ம் . ) “ ஆசறவுணர்ந்த 
பிரத்தியுபகாரங்குறியாது சற்பாத்திரருக்கன் வரசர்பாவாற் - நூசிப்படையைச் சொல்வதுதா 
போடு கொடுத்தல் . ( சைவப் . சுக . ) இதனை உத் நைமாலையாகும் . ” ( இலக்கணவி . அசுக . ) 
தமம் , மத்திமம் , அதமம் என மூவகையாகக் தாநையர் - சேநாவீரர் . ( உ - ம் . ) " திருமகன் 
கூறுவர் . ( சூ. நிக . கஉ : கக . க 2 .. ) 11. நீராட்டு . றிருமுன்னே குந்தாநையர் தலைவன் . " (திருவி 
12. யானைமதம் . ( உ ம் . ) " செங்கையுமொழுகு 

ளை , மெய்க்கா , உஅ . ) 
வதாநநீராறு . " ( திருவிளை . நகர . ஙசு . ) 13 . தாப்பிசை- தாப்பிசைப் பொ 
வலி . ( சூ . நிக . அ : உக . ) 14. வேட்டல் . ( 7 . தாப்பிசைப்பொருள்- ருள்கோள் (உ - ம் ) 
14. பிங்கல . நசுஙரு .) ( 10. 11. சூ . நிக . னகர “ இடைநிலைமொழியேயேனையீரிடத்தும் - நட 
வெ. க ) 

ந்துபொருளை நண்ணுதறாப்பிசை ” ( நன்.சகசு ) 
தா நவர் -1 . அசுரர் . (உ -ம் . ) " தருப்பொ ( தாம்பு - ஊசல் . இசை - சொல் . ஊசல்போல் 
ழிற்பயில்காலையிற்றாவர்காணா. ” ( பாரத . குரு இடைநின்று இருமருங்குஞ்செல்லுஞ் சொல் 
தல , க 0 . ) ( தநுபுத்திரர் , இது - தத்திதாந்த லென்பது .) 
சமம் .) 2. வித்தியாதரர் . (சிந்தா.) 

தாப்பு - பொருத்தமான இடம். ( வழக்) 
தா நவன் -1 . அசுரன் . ( உ - ம் .) " தா ” பார் . தாபகன் - நிலைநிறுத்துபவன் . 
2. சந்திரன் . ( சூ . நிக . க : ருக . ) 

தாபசப்பிரியை - கொடிமுந்திரி . ( வைத் 
தா நாகம் - கொத்துமல்லி. ( வைத்தியபரி .) தியபரிபா . ) 
தாநாதிபதி -- படைத்தலைவன் . 

தாபசுரம் - சுரரோகம் , அறுபத்துநான்சனு 
தாநாபதி -1. தூதன் . 2. படைத்தலைவன் . ளொன்று ; அது - அதிகவெரிச்சல் , மிகுசீதளம் , 
தாதி -1. இருப்பிடம் , 2. கொத்துமல்லி . நீரருந்தினும் நாவுலரல் , மார்பெரிச்சல் , நித்தி 
3. தாநத்தையுடையது . ( நன் . உக ) . உரை .) ரைப்பங்கம் என்னுமிவைமுதலிய குணங்களை 
தா நிகம் - கொத்துமல்லி . ( மலையக . ) யுண்டாக்கும் . ( சீவரட் . சாஎ. ) 
தானிகன் --ஒரூருக்கல்லது இடத்துக்கு அதி தாபத்திரயம் - மூவகைத்தாபங்கள் ; அவை 
பதியாய் மேல்விசாரணைக்காரனா யிருப்பவன் . ஆத்தியான்மிகம் , ஆதிபௌதிகம் , ஆதிதைவி 
வழக்.) 

கம் என்பன . அவற்றுள் ஆத்தியான்மிகம்- குன் 
தானிகை - கொத்துமல்லி . ( உ - ம் . ) “ சுத்தி மம் , வாதம் , அதிசாரம் , சுரம் , சூலை , இவைமுத 
புரிமதுஸ்மிகிதாநிகைபலப்பஞ்சிங்கி . ” ( தைல . லியவற்றாலும் , மிருகம் , பிசாசம் , பறவை , 
தைலவ . கங . ) 

சோரர் , இராட்சதர்களாலும் வருந்துக்கமாகிய 
தாநியம் -1 . கொத்துமல்லி . ( மலையக . ) 2 . சரீரசம் என்றும் , அசூயை , அவமாநம் , ஈரிஷை 
நென்முதலியமணிகள் . ( உ - ம் . ) " காயிலைதோ இவைமுதலியவற்றால் வருந்துக்கமாகிய மாங் 
லூன்பலங்- கீழாழாதிவர் தானியவகை.” ( தைல . சம் என்று மிருதிநப்படும் . ஆதிபௌதிகம் : 
தைலவ . உக . ) 

உட்டணம் , காற்று , மழை , மின் , இடியென்னு 
தானியராசன் -- கோதுமை . ( ஒருதேய வழ இவைகளால்வருந் துக்கம் . ஆதிதைவிகம் - கர்ப் 
க்கு . ) 

பம் , சென்மம் , நரை , திரை , அஞ்ஞாநம் , மர 
தானியவிலக்குமி --- அட்டலக்குமியினொரு ணம் , நரகம் என்னுமிவைகளால் வருந் துக்கம் . 
த்தி . ) ( உ - ம் . ) ( அட்டலக்குமிபார் .) 

( உ - ம் . ) " மண்பெண்பொன்னினாசையுந்தாபத் 
தாநியாகம் -- கொத்துமல்லி . ( வைத்தியபரி . ) திரயமவையும் ” ( சிவரக . சிவதன் . கச .சி.சி. உ : 


- 


தாபித்தல் , 


சஉசஅ 


தாமசபாவங்கள் 


தாபநசந்நிதி 


எங . சிவாக் .) இவற்றைவேதாந்த சூடாமணியில் லாற்கூப்பித் - தனாதிதயந்தனினின்றுந்தாபித் 
தாபத்திரயாக்கிநிகளென்பர் . 

தான்பாறழைத்தவன்பாலாட்ட . ” ( சேதுபு . கட் 
தாபதநிலை- தபவொழுக்கம் . ( புறப்பொ வுள்வா. கஉ . ) 
ருள் . வெ . பொதுவிய - ச . ) 

தாபிதம் -1. சூடு . 2. தாபித்தல் . 
தாபதம்- முநிவர்வாசம் . ( உ - ம் . ) “ தண்ட தாபிதி- சூரியன் துவாதசகலையினொன்று . 
மார்கரியரியிவைதாபதமதன்கட் - பண்டைவா தாபிநீழத்திரை - ஆவாகநமுத்திரை யதோ. 
ன்பகைதீர்ந்தொரு துறையினீர்பருகும் . ” ( சே / முகமாகச்செய்யப்படுவது . (சித்தா . சாரா . கிரி 
துபு . நைமிசா . கங. ) 

யா. 2.கூ. உரை . ) 
தாபதவாகை - தபோதனவேடத்தர் புண் தாம் -1 . இருதிணை இருகூற்றுப் பன்மை 
ணியத்தோடுதழுவி யொழிதலுண ராதநடை . யில்வரும் ஒருபெயர் . (நன் . உஅஎ .) 2. ஓரசை 
( புறப்பொ . வெ .) தபவொழுக்கம் . 

நிலைச்சொல் . ( உ - ம் .) " அன்றாந்தாந்தான்கின்று 
தாபதர் - தபவேடம்பூண்டவர் .( உ -ம் .) " நிலை நின்றசைமொழி . ” ( நன் . சசக . ) 3. தாளத் 
யெடுத்து நெடுநிலத்து நீயிருக்கத் தாபதர்கள் தைக்கருதுமோர் ஒலிக்குறிப்பு . ( யாப் . காரிகை. 
சிலையெடுத்து . ” ( இராமா . சூர்ப் . க 0 க . ) செய்யு . க . உரை . ) 

தாபதை - ஒரு பாலாரிஷ்டதேவதை . ( வி தாம்பாளம் -- ஒருவகைத் தட்டம் . ( தெலு 
ணி . உஙஅ . ) 

ங்கு . ) 
தாபந்தம் -- 

தாம்பிர்கர்ப்பம் - துரிசு . ( வைத்தியபரிபா.) 
வேதசை. ( வழக். ) 
தாபந்திரியம் 

தாம்பிரசூடம் -- 1 . சேவல் , 2. நடுவிரலுஞ் 
தாபநம்- தாபிப்பு . ( உ - ம் . ) “ தாவிலாவாகா சுட்டுவிரலும் பெருவிரலுந்தம்மில் நுனியொத் 

தொநசந்திரோதநந்தான் . ” ( சிவரக . துக்கூடி வளைந்து சிறுவிரலும் அணிவிரலும் 
பாசமோ . கக . ) 

முடங்கி நிமிர்வது . (சிலப்பதி . ) 
தாபநன்- சூரியன் (பிங்கல . உக 0 ) 

தாம்பிரபர்ணி - இது மலயத்துதித்த இரு 
தாபனி -1 . அதர்வணவேத உபநிடதத்தொ நதிகளினொன்று . ( வி - ணி . உஙஅ . ) 
ன்று . ( கூர்மபு . அட்டமூர் உசு . உரை . ) 

தாம்பிரம் - செம்பு . ( சூ . நிக . சு : க . ) 
தாபநீயம் - உபநிடதம் முப்பத்திரண்டினொ தாம்பிரவன்னி -- ஒரியாறு . 
ன்று . ( கூர்மபு . அட்ட . 2.சு. உரை. ) 

தாம்பிராட்சம் - குயில் . தாம்பிரநிறமுள்ள 
தாபம் -1 . உட்டணம் . ( சூ . நிக . அ : சு 0. ) கண்ணுடையது . 
2. துக்கம் . ( உ - ம் . ) " தாபத்திரயம்பார் . ” 

தாம்பு - கயிறு . ( உ - ம் . ) “ பருத்தவாசுகித் 
தாபமாரி- தான்றி. ( மலையக .) 

தாம்பிழுப்பாரென . ” ( அரிச்ச. விவாக . உகசு . ) 
தாபரம் -1. இடம் . ( பிங்கல . எசக . ) 2 . தாம்புலோவல்லி - மஞ்சாடி . ( மலையக .) 
உடல் . ( சூ . நிக. கக : உ . ) 3. சிவலிங்கம் . (உ - ம் . ) தாம்பூரம்- மஞ்சிட்டி . ( வைத்தியபரிபா.) 
" தாபரசங்கமங்களென்றிரண்டுருவினின்று . ” தாம்பூரவல்லம் - வாழை . ( மலையக .) 
( சி . சி . 2 : உ அ . ) 4. தஞ்சம் . ( உ - ம் . ) “ மருதூர தாம்பூலதன் - அடைப்பைக்காரன் , தாம்பூ 
ரென்றாபரமே . ” ( மருதூரந் . சு o . ) 5. நிலை . லங் கொடுப்பவன் . 
( உ - ம் .) “ சதுர்மறைக்குந்தாபர. ” ( மருதூரர் . | தாம்பூலம் -1 . வெற்றிலை . ( பிங்கல . கஎடு . 
சுக . ) 6. நிலைத்திணைப்பொருள் . ( உ - ம் .)" சங்க 2. வெற்றிலைபாக்கு முதலிய பொருட்கள் 
மந் தாபரங்கடத்தங் கன்மத்துக்கீடா - வங்குரு ( உ - ம் ) “ செருப்போடுதாம் - பூலமெண்ணெய் 
யோநிமாறும் . ” ( சி . சி . உ : சக . ) 7. மரப்பொது , மாதர்புணர்ப்பு விட்டு. ” ( சேதுபு . சேதுயாத் . எ 
(சூ . நிக. கக: பகரவெ . உ . ) 

தாம்பூலவல்லி - வெற்றிலைக்கொடி . (S 
தாபான்- கடவுள் . 

நிக . ச : நஎ .) 
தாபரித்தல் - தாங்குதல் . ( வழக் .) 

தாம்பூலி- தாம்பூலவல்லி . (சூ . நிக . ச: 
தாபன் -- சூரியனது துவாதச கலைகளாகிய நஎ . ) 
மெய்காவலருளொருவன் . ( வி - ணி .) 

தாம்பூலிகன் - வெற்றிலை வாணிபன் . 
தாபி - தெரிநிலைவினைப்பகுதி . 

தாமக் கிரநீதி - அஞ்ஞாதவாசத்திற்குதிரை 
தாபிஞ்சம் -1 . ஆமணக்கு . 2. பச்சிலைமரம் . ப்பாகனாக வேடம்பூண்டநகுலன்பெயர்.(உ - ம் ). 
( 1. 2. மலையக .) 

" கிளைபடுபுரவிபுரந்திடுந் தாமக்கிரந்தியாம் பெ 
தாபித்தல் -1. இருத்துதல் , அல்லது நிலை யர்புனைநகுலற்கு . ” ( பாரத. நாடுகரந்துறை 
படச்செய்தல் . ( சூ . நிக . க : உ அ . ) 2. பிரதிட் உசு . ) 
டை செய்தல் . (உ - ம் . ) " அங்கோரிலிங்கமண தாமசபாவங்கள் - அதர்மம் , அஞ்ஞாநம் 


தாமம் 


கஉசக 


தாமிசிரம் 


தாற்பரி . ) 


அநைசுவரியம் என்பன. ( சி . லி . ஞாநபா த - கசு . மாலை . ( உ - ம் . ) " தாமர் திகழ்தருமொய்ம்பொடு . ” 

( பிரமோ . அ : ககா . ) 18. முடியுறுப்புஐந்தனுள் 
தாமசம் -1, இருள் . 2. ஸ்ரீகண்டபரமே ஒன்று . ( பிங்கல . ககசுக .) 19. யானை . 20 . 
சுவரனுடைய சத்தி . பரிசித்தமாத்திரத்திலே விருப்பம் . 21. வீடு . ( 4 , 5 , 7 , 9 , 11 , 13 , 14 , 
பிரகிருதியிலே நின்றுமுண்டான மூன்றுகு 16 , 19- சூ . நிக . கக : மகரவெ - அ . ) [ இதில் , 
ணங்களுளொன்று . இஃது இந்திரநீலப்பிரகா சாந்திற்கும் பெயர்கூறுவர் ) 
சமாயிருக்கும் . இதனைக்காலருத்திரர் அதிட்டி தாமரம் - தாமரை . ( மலையக .) 
த்து நின்று சங்காரகிருத்தியம் பண்ணுவர் . இ தாமரை -1 , காசிபர்தேவி . ( அபிதாநசிந் .) 
தில் அந்நியமம் , மோகம் ,ஆலசியம் ஆகிய மூன்று 2 ஒரெண் . ( உ - ம் . ) " தாமரைக்குணத்தினானை ” 
குணங்களுள , ( சி . சி . 2 : ருஎ , சிவாக் . ) 3 . (சிந்தா கனகமாலையா- கசுக.. ) 3. நீரிலுண்டா 
தடை. ( வழக் .) 

கும் ஒரு கொடி . ( உ - ம் . ) “ தாமரைபொன் முத் 
தாமசன் -- நான்காமநு. ( அபிதா . ) 

துச்சவரங்கோரோசநை . ” (நீதிவெண் . க . ) 
தாமசவேளை - தாமதவேளை. ( வருஷாதி தாமரைக்கண்ணான் - விட்டுணு. ( வள் . 
நூல்பார் . ) 

கககூ.) 
தாமணி- கயிறு.( சூ . நிக . கக : மகரவெ . ச . ) தாமரைக்கொட்டை - பொகுட்டு. ( பிங்கல . 

தாமத்தர் திருவள்ளுவர் குறளுக்குரை கூ 00 க . ) 
செய்த பதின்மருளொருவர் . ( அபிதாந .) 

தாமரைச்சத்துரு - ஒரு பாஷாணம் . 
தாமதகுணம் -- பேருண்டிமுதலியவற்றைச் தாமரைச்சுருள் --தாமரைவளையம் . (பிங் 
செய்வது , (பிங்கல . நசச .) 

கல -5050 . ) 
தாமதகுணசித்திகள் -ஆகருடணம் , அதி தாமரைநாயகன் - சூரியன் . ( உ - ம் . ) “ சகட 
ரிசியம் , அஞ்சநம் , வசியம் , இரசவாதம் , வயத் சக்கரத்தாமரை நாயகன் . ” ( கந்தபு . காப்பு .) 
தம்பம் , தம்பரம் , மோகநம் என்பவை . ( கூர்மபு , தாமரைப்பாசினி - அரிதாரம் . ( வைத்திய 
வருணாச் . கச . உரை . )) 

பரிபா.) 
தாமதம்- தாமச . 

தாமரைமணி- தாமரைக்கொட்டை , ( வை 
தாமதவகங்காரம் 

அகங்காரத்தொருவ த்தியமூ . அகரா . ) 
கை . இதினின்று தன்மாத்திரைக ளைந்துந் 

தாமரையால் 

ஒர் மஞ்சட் பாஷாணம் . 
தோன்றும் . ( சித் . பி - கை , ங ) 

வைத்தியமூ . அசரா . ) 
தாமதவேளை -- ( சோதிட ) ஒவ்வொருதிநத் தாமரையாள் - இலக்குமி . ( உ - ம் . ) " தாம 
திலும் வரும் முக்குணவேளைகளிலொன்று . ரையாள்வாழ்தண்கடிமார்பா . ” (திருவிளை. பழி 

தாமதாத்திரம்-- பகைவருடைய கண்ணு யஞ்சி . கஎ . ) 
மனமுமிருளச்செய்வதோரத்திரம் . (மணிமே. தாமரைவாசி -- 1 . ஒரு பாஷாணம் . 2. தா 

தாமதாயிநி - சோடசகலைகளி னொன்று . மரையாள் . 
( வி - ணி . உசாசு. ) 

தாமலகி - கீழ்க்காய்நெல்லி . ( மலையக . ) 
தாமதித்தல் - தாழ்த்தல் . (உ -ம்.)" மாறாம் திக் தாமலகிதளம்- தாளிசபத்திரி, ( வைத்திய 
கருந்தேர் . ” ( மருதூர . கங . ) 

மூ . அகரா . ) 
தாமம் -1. அச்சம் . 2. இடம் . 3. உடல் . தாமளை - புன்னை . ( மலையக . ) 
4. ஒழுங்கு . 5. கயிறு . 6. கிரணக்கற்றை , தாமன் - சூரியன் . ( உ - ம் . ) " தாமன் மேல்வர 
ஒளித்தொகுதி 7. கொன்றைமரம் . 8. சோதி , வரவுடைந்திடு தமமெனும்படி . ” ( பாரத . முதற் 
(உ - ம் .) " கவுசலைகாளை நட்டதாமமாரிலிங்கமூர் 

போர் , ச 2 . ) 
த்திசந்நிதிதன்னிலெய்தி ” ( சேதுபு . சங்கர தாமிச்சிரம் -1. ஒருவகை நரகம் . 2. தமோ 
பா . எச . ) 9. நகரம் . 10. புள்ளின் கழுந் தாரம் . மய சிருட்டி ஐவகையில் நான்காவது . அது ; 
11. பூ . 12. பெருமை . 13. போர்க்களம் , 14 . திவ்யா திவ்ய பேதமாகியசத்தாதி தசசித்தியின் 
மணிக்கோவை . மூவாறு கோவையுள்ள மாதரி பொருட்டும் , அணிமாதி யட்டசித்தியின் பொ 
டையணியுமாம் . 15. மலர்களை வெவ்வேறு ருட்டும் பண்ணுஞ்சாதந வைசல்யம் வந்தகா 
பத்தியாக வைத்து வளைவின்றி நீளமாகக்கட்டு லத்திலும் சித்தியாய் இவைகளுக்கு நாசம் வந்த 
கின்ற பத்திமாலை ; இது தோளிலணிவது . ( பெ காலத்திலும் இந்தப் பதினெட்டிலும் வருந் 
ரியபு . தடுத்தாட் , உஅ . உரை .) ( கோத்த தாபம் . ( சி . சி , உ : ரு அ . சிவாக் ) 
மாலையென்பர் திருவிளையாடற்புராண வுரை 

தாமிசிரம்- தாமிச்சிரம் . « 2 ” பார் . ( உ - ம் .) 
காரர். திருவிளை. தருமி . சு . ) 16. மலை . 17 . " அது தமமோகம் புகலுமாமோகந் தாமிசிரம் . ” 


--- 


- 


) 


ப 


157 


தாயமாடல் 


கஉருயா 


தார்மிகை 


செய்தல் . ( வழக் . ) 
தாயரைவர் - ஐவகைத்தாயரைக்காண்க . 
தாயாதீ 


தாயாதிகள் காயத்தார். 


யை 


( சூத . சிவமா . க O : உ . ) 

தாமிரகருணி - மேற்றிசை யானைக்குப் பெ 
ண் யானை . ( செப்புத்தன்மையுள்ள காதையு 
டைய தென்றபடி .) 

தாமிரசிகி - கோழி . செம்புநிறமுள்ள 
சிகையையுடையது . 

தாமிரபருணி -1 . அஞ்சனமென்னுந் திக்கு 
யானையின் பெண்யானை . (அபிதாந .) 2. பொ 
ருநையாறு . 

தாமிரபல்லவம் - அசோகு . ( வைத்தியமூ . 
அகரா . ) 
தாமிரம் - செம்பு . ( சூ . நிக . சு ; கூ . ) 
தாமிரன் -முராசுரன் மகன் . இவன் கண் 
ணபிரானாற் கொல்லப்பட்டவன் . ( அபிதாக .) 

தாமிரிகை - குன்றிக்கொடி . ( வைத்தியமூ . 
அகரா .) 

தாமிரை -1, செம்பு . 2. தக்கன்மகள் . 
( அபிதாக .) 
தாமை - தாம்பு . 
தாமோதரன் -1. ஆமை. ( வைத்தியமூ . 
அகரா . ) 2. விட்டுணு. ( சூ . நிக . க ; க2 .) 

தாய் -- 1 , அண்ணன்றேவி , ஊட்டுந்தாய் ,, 
குருவின்றேவி , செவிலித்தாய் , தன்றேவில் 
யீன்றாள் , நற்றாய் , பாராட்டுந்தாய் ; தாயின் 
சகோதரிக்கும் பெயர் கூறுவர் , 2. தாவி ( உ - ம் . ) 
“ ஒல்லைதாயதிற் படர்கறிக்கருந்துணருகுப்ப . ” 
( திருவிளை . நாட் . ஙரு . ) 3. பரக்கப்பட்டு , ( பரி 
பாடல் .) 4. முதல் . ( உ -ம் . ) " தாய்பிளந்துக்க 
காரகில் . ( இராமா . பாலகாண் . தாடகைவதை . 
அ . ) 5. முதன்மை . 

தாய்க்கீழ்ப்பிள்ளை- எட்டிக்கன்று. ( வைத் 
திய பரிபா . ) 
தாய்ச்சி -- தாய் . ( வழக். ) 
தாய - தாவிய . ( உ - ம் .) " எவ்வுலகுந் - தாய 
வடியிணைகடன்கருத்தினாற் பிணித்தான் . ” ( பா 
ரத . கிருட்டி - கஎ . ) 
தாயசத்து - பீதரோகணி .( வைத்தியபரிபா .) 
தாயத்தார் - ஞாதியர் . ( சூ . நிக . உ : எஎ .) 
தாயபாகம் - சுதந்திரபாகம் , தந்தைமுதலா 
யினார் பொருளை மைந்தர் முதலானோர் பிரித் 
துக்கொள்ளுதல் . (மிருதி . ங . ) 

தர்யம் -- 1 . உடைத்தல் . 2. உபகாரம் . 3 . 
உரிமை . ( உ - ம் . ) " முரசுகெழுதாயத்தரசோதஞ் 
சம் ” ( புறநா. எங . ) 4. ஒரு சூதாடுகருவி . 5 . 
கொடை . 6. சூதாடுகருவிற்காட்டும் ஒன்ரென் 
னுமிலக்கம் . ( உ - ம் . ) “ தாயமுற்றிடங்கொடாது 
தரு மனைச்சதித்ததே ” (பாரத . சூதுபோர் . 
சஅஅ .) 7. பங்கு . 
தாயமாடல் -1. சூதாடல் . 2. தாமசஞ் 


தாயான் - ஒன்பது . [ஒரு குழூஉக்குறி .) 
தாயித்து- அட்சரமடைக்கிற உடு . ( தெ 
லுங்கு . 

தாயினன் - தாவியெனப்பொருள்படும் ஒரு 
முற்றெச்சமுமாம் . (உ - ம் .) " அவிந்தாளைத்- தா 
யினன்வந்திங்கிட்டயர்கின்றான் றமியன்றான் " 
(திருவிளை . பழியஞ். கசு . ) தாவினானென்னும் 
ஒரு முற்றுச்சொல்லுமாம் . 
தாயுமானவர்- சிரகிரியின்பேமலிருக்கிற 
தாயுமானூர்-- ) கடவுள் . 
தாயைக்கொல்லி -1. குட்டியி திக்கி . இது 
கோட்டைக்கிழங்கென்றுஞ்சிற்றரத்தையென் • 
றுங்கூறவர் . ( மலையக . ) 2. மாதாவைக்கொன் 
உன் , பரசுராமன் . 

தாயைக் கொன்றன்- புல்லூரிவாழை . ( மலை 
யசு . ) 

தார் -1 . ஒரு வாத்தியம் . ( உ.-ம்.) “ பம்பை 
தார்முரசம் ” (இராமா. பிரம்மாஸ்திர . ரு . ) 2 . 
ஒழுங்கு . (உம். ) “ கோட்டார் " ( திருநூற்.க .) 
3. கிண்கிணிமாலை . (பிங்கல . நசுஉக . ) 4 . 
கிளியின் கழுத்திட்டவரை. ( உ - ம் .) " செந்தார்ப் 
பசுங்கிளியார் " (சிந்தா . குணமா. சஅசு .) 5 
கொடிப்படை , தூசிப்படை . ( உ - ம் . ) “ தாரொடு 
பொலிந்தவினை நவில்யானை ” ( மலைபடு . 2.உ எ . ) 
6. சங்கிலி . ( சி . சி . ஞாநப் . ) 7. சிங்கத்தின் 
கழுத்திலுள்ள சடை . ( உ - ம் . ) “ தாரணியெருத் 
தின்வாரல்வள்ளுகிர் " ( பதிற்று . கஉ . ) 8. சே 
தை . ( ஆசிரியநிக . உ : கரு . ) 9. படைவகுப்பு . 
( பிங்கல . ஈரு.சு. ) 10. பூ . ( உ - ம் . ) “ தார்கொ 
ண்டதாளிணைகள் " ( அரிச்ச . பாயிர . க . ) 11 . 
பூமாலை . ( உ - ம் . ) “ தாரடர்ந்த புயமும் " ( அரிச்ச. 
நகர . ஈ . ) 12. மார்பின்மாலை . ( பரிபாடல் .) 

தார்க்கிகன்- தருக்ககாரன் . 
தார்க்கியன் -- கருடன் . ( உ - ம் . ) “ கத்துரு 
வினைத்தெரிபுதார்க்கியன்கனன்றே " ( சேதுபு . 
கத்துரு. அக . ) 

தார்த்தராட்டிரர் - திருதராட்டிரன் மக்கள் . 
( உ - ம். ) “ தாண்டு வெம்பரித்தேர்த்தார்த்த ராட் 
டிரர் " ( பாரத . திரௌ . கூ.அ. ) 

தார் நிலை- தூசிப்படையைத் தடுப்பேனென 
அரசற்கு ஒரு வீரன்றனது தறுகண்மையைச் 
சொல்லியது . ( புறப்பொ. வெ .) 
தார்ப்பிடம் -- மரமஞ்சள் . ( வைத்தியபரி .) 
தார்மபத்தநம் - மிளகு . ( வைத்தியமூ. அக .) 
தார்மிகை- ஏகாதசத்திதி . 


தாரணை 


கஉருக 


தாரித்தல் 


தாரகப்பிரம்மம்- பிரணவமந்திரம் .( உ - ம் .) தாரதண்டுலம் - வெண்சோளம் . ( வைத் 
“ ஆசிறாரகப்பிரமமாமதன்பயனாய்ந்தான் ” ( கந் | திய பரிபா . ) 
தபு . அயனைச் . புரி . கக . ) 

தாாதம் -1 . கடல் . 2. சிந்தூரம் . 
தாரகம் -1 . ஆதாரம் . ( சி . சி . உ : 0 . ஞா தாரதம்மியதை - ஏற்றக்குறைவாந்தன்மை . 
நப் . ) 2. ஒரு மந்திரம், அது - பிரணவம் . ( உ - ம் . ) | (சி . சி . உ: ரு அ . சிவாக் .) 
“ தாரகத்தொன்மறையுருவாய் ” (சிவராத். கட தாரதம்யம் - ஏற்றத்தாழ்ச்சி . 
வுள் . அ . ) 3. கடப்பித்தல் . ( த . நி . போ . தர்பீடம்- மரமஞ்சள் . ( வைத்தியபரிபா . ) 
கருசு . ) 4. கன்மத்தின் திரிவிதத்திலொன்று . தாரம் -- 1. அரிதாரம் . ( வைத்தியபரிபா.) 
( சி . சி . 2 : ஙசு . ஞாநப் . ) 5. தரிக்கிறது . ( சி . 2. அரும்பண்டம் . ( உ - ம் . ) “ அளந்துகடையறி 
சி . உ ; சுரு . சிவாக் . ) 6. துணை . 7. பலண் யாவளங்கெழுதாரமொடு ” (மதுரைக்கா.சுகஎ .) 
இறுக பாஷாணம் . 8. வெள்ளி . ( பிங்கல . 3. சிற்றரத்தை . ( மலையக .) 4. தரா . 5. தேவ 
கஉ ஙச . ) 

தாரம் . (பரிபாடல் .) 6. நட்சத்திரம் . 7. நா . 
தாாசன் -1 . கடப்பிப்போன் . 2. கண்ணன் ( பிங்கல . கசங . ) 8. நாரத்தை . ( வைத்தியமூ . 
தேர்ச்சாரதி . 3. தாங்குவோன் . 

அக . ) 9. நீர் . 10. பலபண்டம் . (உ - ம் . ) " பல் 
தாரகாரி - 1. காளி . 2. குமரன் . ( 1. 2 . வேறுதாரமொடுகல்லகத் தீண்டி ” (மதுரைக்கா. 
சூ . நிக . கக : ரகரவெ . ச 0 . ) 

உ +0 .) 11. பாதரசம் . 12. பார்வை . ( சூ . நிக . 
தாரகை - விண்மீன் . ( உ - ம் .) “ தா ரகைக் கக : ரகரவெ.சு . 13. பிரணவம் . 14. மனைவி . 
கெலா- நாணிலாவென ” ( பிரமோ.சமிப்பிர.ச . ) ( உ - ம் .) “ பழிக்கஞ்சாத்தாரத்தினன்றுதனி" 

தாரகைமாலை -- ஒரு பிரபந்தம் ; அது : கற் (நல்வழி . ஙக .) 15. மிதுந ராசி . ( சூ . உள்ளமு . 
பினையுடைய மகளிர்க்குள்ள இயற்கைக்குணங் ராசி . க . ) 16. முத்து . 17. மூக்காற்பிறக்கு 
களைக் கூறுவது . (உ - ம் .)" வகுப்பாற்கற்புடைமக மிசை . ( பாரத . சிறப்புப்பா. கா . ) 18. மேன் 
ளிர்க்குள்ள - தகைத்திரங்கூறுதறாரகைமாலை " மை . 19. வல்லிசை. 20. வீணைநரம்பினா 
( இலக்கணவி . அசுஎ . ) 

ன்று . (உ - ம் .) “ தாரத்துட்டோன்று முழை ” 
தாரசாரம் -யசுர்வேத உபநிடதத்தொன்று . (சிலப் . வேனிற் . கஉ . உரை. ) 21. வெண் 
( கந் . நவ . கஅ . ) 

கலம் . 22. வெள்ளி. 23. மந்தாரமென்னுந் 
தாரசுத்திகாம் -- ஈயம் . 

தெய்வதரு . (சிலப்பதி .) 24. சாதிலிங்கம் . 
தாரண 

வியாழவட்டமாகிய அறுபது வரு ( வைத்தியபரிபா. ) (4.7.22 . பிங்கல . நசுஉஎ . ) 
டத்துட் பதினெட்டாவது வருடம் . 

தாரா -1 . ஒருபுள் ; அது - ஆண்டித்தாரா , 
தாரண நட்சத்திரம் - மூலம் , ஆயிலியம் , கண்ணாடித்தாரா , காட்டுத்தாரா , மணற்றாரா , 
கேட்டை , திருவாதிரை என்னு நட்சத்திரங் பெருந்தாரா. எனப் பலவகைப்படும் . 2. ஒரு 
கள் . ( விதாந . பஞ்சா. 20. உரை . ) 

பெயரெச்சம். (ஈற கெட்டது. ) 3. ஒரு வினை 
தாரணம் -1 . யோகம் . (தாரணயோகம்பார் . ) முற்று . 4 . 

ஒரு 

வினையெச்சம் . 5. விண்மீன் . 
2. தரித்தல் . (உ - ம் . ) (இலிங்கதாரணஞ்செய்த (உ - ம் .) “ தாராகணத்தொடுமமைககன்னான் ” 
வன் . வழக் . ) 

( இராமா . பால . மிதிலைக்கா . ககஅ . ) 
தாரணயோகம் - அட்டாங்கயோகத் தொ தாராகதம்பம் - கடம்பு. ( வைத்தியபரிபா .) 
ன்று ; அஃது , அங்கங்கேயுள்ளனவற்றை மக தாராங்தாம் -- ஆலங்கட்டி . ( வைத்தியபரி 
வாயூவாலேபிடுங்கி எங்கே நிறுத்தவேண்டுமோ பா . ) 
அங்கே நிறுத்தியும் பிரித்தும் பிரித்ததை ஏற் தாராட்டு- தாலாட்டு . ( வழக் . ) 
றுமிடங்களிலேற்றி இறக்குமிடங்களிலிறக்கிக் தாராதரம் -1 . மேகம் . ( பிங்கல . ருஅ . ) 
கூட்டுமிடங்களிற்கூட்டி யிப்படித்தரிக்கச் செ தாராபதி --1 . சந்திரன் . 2. வியாழன் . 
ய்வது . ( த.நி. போ . ஙசு கூ .) 

தாராழக்கன் --ஒரு பாம்பு . 
தாரணி -1. சூரியன் துவாதசகலையி னொ தாராளம் -1. உதாரம் . 2. தெளிவு . 3 . 
ன்று . ( வி - ணி . ) 2. பூமி . ( உ - ம் . ) “ தன்னிற் மிகுதி . 4. விசாலம் . ( 1. 2. 3. 4. வழக் .) 
றீர்ந்ததனிமையின்றுயரந்தீர்த்தான் " ( கந்தபு . தாரி -1. அரிதாகும். ( வைத்தியபரிபா .) 2 . 
வள்ளி . உஙச . ) . 

உடையோன் . 3. குணம் , இசைக்குணமென்க. 
தாமணை -1 . சரிநிலையினிற்றல் . 2. தரித் ( உ - ம் .) ( திருவிளை . விறகுவிற்ற . 55. ) 4 . 
தல் . ( வி - ணி . ) 3. தாரணயோகம் . ( உ - ம் . ) | தரிப்பவன் . 5. வழி . (பிங்கல. சஎக .) 
" வயமார்பிரத்தியாகாரம் வருதாரணையே தியா தாரித்தல் - தரித்தல் . ( உ - ம் . ) “ தனையேமக 
நமே " ( சூத . ஞாந . கங : உ . ) 

வாமெனவே வயினிற்றாரித் திடுமப்பாரிப் பெய 


தாரை 


கஉரு உ 


தாலி 


. 


ரே " ( சிவரக. கணபதிவர் . அ . ) 

தாரித்திரம்- தரித்திரம் . 
தாரித்திரியம் -- தாரித்திரம் . 

தாரிப்பு -1. தரித்தல் . ( உ - ம் . ) ( பெரியபு . 
இளையான் . கா . ) 2. மதிப்பு . 3. மேம்படச்செய் 
தல் . [ இந்துஸ் . ) 

தாரு -1 . தேவதாரு. ( உ - ம் . ) " முக்கடு பார் . 
2. மரக்கொம்பு . (பிங்கல . உஎகரு. ) 3. மரப் 
பொது 

து . ( உ - ம் . ) " தாருகவரிக்கடை பண்பாடும் 
வேதத்தலத்திறைமுன் ” ( மறைசை . எங .) 
தாருகதலி - கானவாழை . ( மலையக . ) 

தாருகவதம்-தாருகாவனம் . ( உ - ம் .) “ பெரிய 
தாருகவநமுநித்தலைவோர் " (சிவரக . தேவியு 
டன் . 

க . ) 
தாருகற் செற்றள் - காளி. ( சூ . நிக . க : ஙஅ .) 
தாருகற் செற்றேன் - குமரன் . ( சூ . நிக . க : 
உங . ) 

தாருகன்- தாருகாசுரன் . 
தாருகாசுரன் - தாருகன் , காளியாற்கொல் 
லப்பட்ட ஓரசுரனும் , குமரனாற்கொல்லப்பட்ட 
ஓரசுரனுமாம் . 

தாருகாவநம் - ஒரு வனம் , தாருகவரும் . 
தாருசம் - செம்புளிச்சை . ( மலையக . ) 
தாருண்ணியம் - இளம்பருவம் : 
தாருணம்- அச்சம். ( சூ . நிக . அ : ருரு . ) 
தாருணி - நத்தைச்சூரி : ( மலையக .) 
தாருவநம்- 

தாரு கவரும் . ( உ - ம் . ) "சிறை 
வண்டறையுந்தாருவநத்தெய்வமுநிவர் பன்னி 
யர் தம் " (திருவி . வளையல் . 2.) 

தாரை -1. அபிடேகம் . 2. அரதநக்குற்ற 
மைந்தனுளொன்றாகியகீற்று . (திருவிளை . மா 
ணிக்க . சசு . உரை ) 3. கண் ( உ - ம் .) வேற்றா 
ரையருமுடன்விளிந்தார் " ( சேதுபு. அனு மகு . 
உஎ. ) 4. கண்மணி . ( சூ . நிக . உ : கூசு . ) 5 . 
குதிரைநடை . ( பாரத . பழம்பொரு . கக . ) 6 . 
கூர்மை . (உ - ம் . ) வெறித்தாரைவேலரக்கர் 
( இராமா , சூர்பநகை. கஙசு . ) 7. சிறு சின்னம் . 
( உ - ம் . ) ( பாரதம் . கசு . போர் . ருக . ) 8. சுவடு . 
( பிங்கல . நசுஉ எ . ) 9. தத்தம்பண்ணு நீர் . 

. 
( உ - ம் . ) "தாரைவாரெனக்கௌசிகன் சாற்றிட 
( அரிச்ச . சூழ்வி . எ க . ) 10. நேரோடல் . ( சூ . 
நிக . கக ; ரகரவெ . கக . ) 11. பஞ்சகந்நியரிலொ 
ருத்தியான சுரகுரு பந்தி . ( உ - ம் . ) " இளநிலா 
நகைத்தாரையைவிடுக்கலன் ( காசிகா. கரு : 
கா .) 12. மழை . ( சூ . நிக. கக : ரகரவெ . ககூ . ) 
13 வழி . ( உ - ம் . ) " நெறித்தாரைசெல்லாதநிரு 
தர் ( இராமா . சூர்ப்பாகி . கஙக . ) 14. வாலி 
யின்மனைவி . ( உ - ம் . ) “ துணைவருங்கிளையுஞ் 
சுற்றத் -தாரையைவணங்கி ( இராமா . கிட்கிந் . 


அரசிய . ருஉ . ) 15. விண்மீன் . ( உ - ம் . ) “ திங்கள் 
சூழ்தருதாரையின் கணமென " (பாரத . படை 
யெழு . கக .) 16. விரைவு . ( பிங்கல . உக்கச .) 
வைத்திய பரி பாடையிற் சின்னியென்பர் . 

தால் -1. தாலாட்டு 2.நா. ( சூ .நிக.உ க ச . ) 
3. பிள்ளைக்கவியுறுப்பினொன்று . (உ -ம் . )“ கடுங் 
கொலை நீக்கிக்கடவுட்காப்புச் - செங்கீரைதால் 
சப்பாணிமுத்தம் " ( இலக்கணவி . அசு . ) 

தாலகி -- கள் . ( வைத்தியபரிபா .) 
தாலகேதநன் -1. பலராமன் . ( பிங்கல் . 
கசக .) வீட்டுமாசாரி . ( பாரத . க . போர் . கூரு . ) 
தாலபத்திரி - மரமஞ்சள் .(மலையக . ) 
தாலபீச நியாயம்- ( தாலவீசநியாயம் பார் .) 
தால்போதம் - ஆவிரை. ( மலையக . ) 
தாலம் - 1. அநுடம் . ( உ - ம் . ) தாலந்தொ 
ழுத்- தருமதிதச்சன் (விதாந . பஞ்சா. உ 0 . ) 2 . 
உண்கலம் . ( உ -ம் .) “ பெருந்தோடாலம்பூசன் 
மேவர ( புற நா . க20 . ) 3. உலகம் . ( உ - ம் .) “ தா 
லம்பதினாலு நடுங்கிட. " ( அரிச்ச . நாட்டு . க . ) 
. ஓரளவை . (சி.லி. கிரி . கரு . உரை . ) 5 . 
கூந்தற்பனை ( மலையக . ) 6. தாலம்பபாஷாணம் . 
அது, ஒரு மருந்து . 7. தேன் . ( வைத்தியபரி 
பா . அஎ . ) 8. நா . 9. பனை . 10. யானைச்செவி . 
( பிங்கல . உசஈ o . ) ( 8. 9. பிங்கல . நசுங 0 . ) 

தாலம்பபாஷாணம்- ஒரு மருந்து . 
தாலழலி - நிலப்பனை . ( மலையக . ) 
தாலவட்டம் -1 . தாலவிருந்தம் . 2. பூமண் 
டலம் . 3. யானைவால் . ( சூ . நிக . ங . சு . 

ஈ ) 
தாலவிருந்தம் --பேராலவட்டம். ( பிங்கல . 
கஎ 02.) 

தாலவீச நியாயம் -- சகத்திர நியாயங்களு 
ளொன்று ; அது-பனை காரியப்படுவதற்குக்கொ 
ட்டையும் , கொட்டைகாரியப்படுவதற்குப்பனை 
யும் காரணமாயிருத்தல்பற்றிப் பனை முந்திய 
தோ கொட்டைமுந்தியதோ என்பதிற்போல 
வழக்குரைத்தல் . இதனைப்பீசாங்குரநியாயமே 
ன்பர் . பீசாங்குரநியாயத்தைச் சிவப்பிரகாசம் . 
( உ - ம் . ) ( சூத்திரம் . கங -ம் உரையிற்காண்க . ) 

தாலாட்டு - ஓராட்டு . ( உ - ம் . ) “ நாயகனைத் 
தாலாட்டு நலம்பலபாராட்டினார் " ( பெரியபு. 
திருஞாந . சசு .) 

தாலி -1. ஐம்படையாகிய வோரணி . இது ; 
திருமால்பஞ்சாயுதவடிவமாகச்செய்து குழந்தை 
கட்கணிவது . ( உ - ம். ) " தாலியைம்படைதழு 
வும் " இராமா . நாட்டு . ருஅ . ) 2. கீழ்க்காய் 
நெல்லி . மலையக . ) 3. பலகறை . " உ - ம் .) " வரி 
வெண்டாலிவலைசெத்து வெரூஉ " (ஐங்குறு. 
ககாகா .) 4. மங்கலநாண் . ( உ - ம் . ) "தாலிகட்டை 
யிலே தொடுத்து (சிவப்பிர . சரித்திரம் . ) 5 . 


* 


தாவளக்காரர் 


கஉரு ,. 


தாழ்தல் 


மட்பாத்திரம் . ( உ -ம்.) " அனையவரதனையீவா 

உ ) 
ராரழற்றாலியொன்று- தனையவன்பாணிநல்கி ” 
(சேதுபு . சாத்தி . அ . ) 

தாலியம் --- பாதிரி . ( வைத்தியமூ . அகரா .) 
தாலீபாகம் - தீட்சையிற்குருபகுக்குமந்தம் . 
( சி. சி . அ . க . மறை . ) 

தாலு --- நா . ( உ - ம் .) “தருமனுந்தம்பிமாருந் 
தாலுவும்புலர்ந்து " (பாரத . நச்சுப் . உஉ .) 

தாலுகண்ணி -- வெள்ளைக்காக்கணம். ( வை 
த்தியமூ . அகரா . ) 
தாவட்டம் சிற்ப நூன்முப்பத்திரண்டினொ 


ன்று . 


1 


தர்வடம் - தாழ்வடமென்பது தாவடமென 
ழகரங்கெடக்கூறுவர் . ( வழக் .) 

தாவடி -1 . தாவி . ( உ - ம் .) “ ஆயிரமக்கள் 
தாவடிபோயினார் ” ( நன் . பொ . க . ) 2. போர் . 
( உ - ம் . ) “ தாவடியோட்டுமயிலும் " ( கந்தரலங் . 
கரு . ) 

தாவணி -1. கண்டங்கத்திரி . ( மலையக . 
2. பெண்சளிடும் உத்தரீயம் . ( வழச் . ) 3. மாட் 
டைக்கூட்டமாகக்கட்டுமிடம் . (வழக் . ) 

தாவதர் - முநிவர் . ( உ -ம் . ) " தாவதர்க்கினிய 
காய்கிழங்குகனிதந்து "( சேதுபு. பாவநாச . கக . ) 
தாவந்தம்- இக்கட்டு . ( வழக்.) 
தாவநம் -1. சுத்திசெய்தல் . ( உ.-ம். ) “ தந்த 
தாவநம் ” ( வழக்.) 2. தாபநம் . 

தாவம் -1 . காட்டுத்தீ . ( சூ . நிச . க : ருஉ . ) 
2. காடு . ( உ - ம் . ) “ தணியாப்பலமருத்துந்தாவமு 
ணுந்தாவம் " ( தைல . தைலவ . ககரு .) 3. தீ . 
( உ - ம் . ) 4 2 ” பார் . 4. வெப்பம் . ( உ - ம் . ) 

தாவமிகும்படிபரவாச்சாபங்கள் பலவிட்டார் ” 
( கோயிற்பு. பதஞ்சலி. உக . ) 

தாவரம் -- 1 . அசரம் , நிலையியற்பொருள் . 
( உ - ம் . ) " தாவரசங்கமங்களென " ( சைவவினா. 
பக்கம் . கூ . ) 2. இடம் ( வழக் . ) 3. உடல் . (சூ . 
நிக . உ : அரு .)4. நிலை . 5. பூமி . 6. மரப்பொது . 
( பிங்கல . உஎக 0 . ) 7. மலை . 

தாவரலிங்கம் - பரார்த்தலிங்கம் .( சைவவி . 
பக்கம் . ருஎ .) 
தாவான் -- கடவுள் . 

தாவரித்தல் - 1. காப்பாற்றுதல் . 2. தாங்கு 
தல் . 3. நிலைபெற்றிருத்தல் . ( 1. 2. 3. வழக் .) 

தாவல் -1 . தாக்குதல் , பற்றுதல் . (சிவப் 
பிர . எ : க . உரை . ) 2. தாண்டல் . ( பிங்கல . 
உக அரு . ) 3. பரத்தல் . ( சூ . நிக அ : க .) 4 . 
வருத்தம் . ( உ - ம் . ) " தாவலுய்யுமோமற்றேதா 
வாது " (பதிற்று . சக . ) 

தாவளக்காரர் - தேசாந்திரவணிகர் . ( ஒரு 
தேசவழக்கு . ) 


தாவளம் - 1. இருப்பிடம் . ( தெலுங்கு .) 
2. மருதநிலத்தூர் . ( சூ . நிக . ரு . ச 0.) 

தாவளி -கண்டங்கத்திரி. ( வைத்தியபரிபா. ) 
தாபளியம் -- வெண்மைத்தன்மை . (பி . வி . 
சசு . ) . 

தாவாது- ஒழியாது . ( ஞானாமி .) 
தாவாரம் - தாழ்வாரம் . [ழகரங்கெட்டுநின் 
றது . ) ( வழக் .) 

தாவு -1 . உறைவிடம் . 2. கேடு . 3. குற் 
றம் . ( உ - ம் . ) “ தாவில்கணம்புடைசூழ் ” ( கோ 
யிற்பு . பதஞ்சலி . க . ) 4. செல்லுதல் . ( பிங்கல . 
உக அக . ) 5. தெரிநிலைவினைப்பகுதி . 6. பகை . 
7. பாய்ச்சல் . 8. வருத்தம் . 9. வலி . ( 2 , 6 , 7 , 
8 , 9- சூ . நிக . கக : வகரவெ . கங . ) தா என்னு 
முதநிலைக்கே இப் பொருள் கொள்ளுவாருமு 
ளர் . 

தாவுதல் -1. அழிதல் . 2. கடத்தல் . ( சூ . 
நிக . க சக . ) 3. சாய்தல் . 4. தாண்டல் . ( உ - ம் . ) 
“ நாவிச்சென்றனர் " ( இராமா . கரன்வ . ருரு. ) 
5. பரத்தல் , ( நெடுநல் . க.அடு. அடி , பார் .) 6 . 
பிடித்தல் . 

தாழ் -1. கதவுறுதாள் . ( உ - ம் . ) “ அன்பிற்கு 
முண்டோவடைக்குந்தாழ் " (வள் . எக . ) 2. சீப்பு . 
( பிங் பல . சுகஅக . ) 3. தெரிநிலைவினைப்பகுதி . 

தாழ்க்கல் -1 . தாமதிக்காதே எனப் பொ 
ருள்படும் ஒரு முன்னிலையே வல்வினை . 2. தா 
மதித்தல் . 

தாழ்க்கோல் தாழைத்திறக்குங்கோல் . 
(நன்னூ . மெய் . உ ... ) 

தாழ்ச்சி -1. தவறு . 2. தாழ்வு . 3. நீட்டிப்பு , 
அது செய்யுங்காலத்துச்செய்யாமை . ( உ - ம்.) 
“ சூழ்ச்சிமுடி துணிவெய்தலத்துணிவு - தாழ்ச்சி 
யுட்டங்கு தறீது ” ( உள் . சுஎக.) 

தாழ்த்தல் -1. இருத்தல் . 2. கீழ்ப்படுத்து 
தல் . 3. குறைத்தல் . 4. தாமதித்தல் . ( உ -ம் .) 
“ தாழ்த்திடாமன் -மின்னிடைவெந்தீ " ( சேது . 
சங்கர , எக . ) 5 , பணித்தல் , தாழ்தல் என்ப 
தற்கு பிறவினை . 

தாழ்த்துதல் - தாழ்த்தல் . 

தாழ்தல் -1. அமிழ்ந்துதல் . ( உ - ம் . ) “ இரு 
நிலந்தாழ்ந்து " ( இராமா . சடாயுகா , க . ) 2 . 
ஆசை . ( பிங்கல.க அக கூ . ) 3. ஆசைப்பெருக்கம் . 
( சூ நிச . அ : எசு . ) 4. இளகல் . ( உ - ம் .) “ தாழ்ந்த 
மனத்தாள் ” (இராமா.பூக்கொய் , உச . ) 5. குறை 
தல் .) 6. சரிதல் , சீர்கெடுதல் . (உ - ம். ) “தாழுங் 
காலத்துந்தாழ்வில " (இராமா . மராமரப் . க .) 
7. சோம்பல் . 8. தங்கல் . ( உ - ம் . ) “ Fa மஞ்சுக 
டாழுமிஞ்சிகள் ” ( ஏகாதசி , உருக் . ரு . ) 9. தா 
மதித்தல் . ( உ - ம் .) “ தாழாதறஞ்செய்மின் " ( சுந் 


4 


தாழிகை 


கஉருச 


தாளவகை 


தர . தேவார . கேதார , க . ) 10. தொங்குதல் . பாகித்தாழம்பட்ட ஓசையுடையதாய்த்தரவினி 
( உ - ம் . ) “ பின்றாழ்குழவி " ( யாப் . காரிகை. ன்றுஞ் சுருங்கிவருவது. ( உ - ம் .) ( யாப் . காரி 
செய்யு . க . ) 11. தோற்குதல் . 12. படிதல் . கை . செய் . கச . ) 
( ஐந்திணையை .) 13. பணிதல் . 
13. பணிதல் . ( உ - ம் . ) தாழுகை 

தாழ்தல் , 
“ தாழ்ந்து மலரேந்தியிறைதன்றிருமுனின்றே " தாழுதல் 
(திருவாத . திருப்பெரு. ச . ) 14. வீழ்தல் . தாழை --1 . தழுதாழை . ( உ -ம் . ) “அரிக்காந் 
( உ - ம் . ) “ சங்கரமாறவம் மோதழலினீதாழ்வாயல் திதாழை " ( தைல . தைலவ . எங .) 2. தாழஞ் 
லை " ( சேதுபு . சங்கர . எங . ) 

செடி ; அது : கற்றாழை ஆனைக்கற்றாழை செந் 
தாழ்ப்பம் - தாழ்த்துதல் . 

தாழை வெண்டாழை பேய்த்தாழை தழுதா 
தாழ்ப்பு -1 . தாழ்ச்சி . 2. தாழ்த்துதல் . ழை எனப் பலவகைப்படும் . 3. தாழை மரம் . 
தாழ்மை -1 . இளிவு . 2. எளிமை . 3. கீழ் ( உ - ம் ) “ கமழுந்தாழைக்கானலம் பெருந்துறை " 
மை , 4. பணிவு. 5. தாமதிப்பு . ( 1 , 2 , 3 ( பதிற்று . ருரு . ) 4. தெங்கு . ( உ -ம் . ) “ வாழை 
பிங்கல . ங . சு : ஙஉ ) 

முழுமுதறுமியத்தாழை -யிளநீர்விழுக்குலையுதி 
தாழ்வடம் - ஓரணிவடம் , உருத்திராக்கமணி ரத்தாக்கி " (திருமுரு . கூ 0 எ . 
மாலைக்கும் பெயர்கூறுவர் . ( உ - ம் ) வேட்டியுந் தாள் -1 . ஆதி . (பிங்கல . உ உச எ . ) 2. உற் 
தாழ்வடமும் ” ( ஒழிவி. சரியைக் ச . ) 

சாகம் . ( சூ . நிக . க : ருக . ) 3. கதவுறுதாள் . 
தாழ்வரை மலையினடிவாரம். ( உ - ம் . ) | ( உ - ம் .) “ திருகுகருந் தாட்கொளுவி ” ( பெரியபு . 
கயிலைத்தாழ்வரை " ( பெரியபு . திருமலை . அ ) திருநாவு . கூசு. ) 4. கால் . ( உ - ம் . ) “ தந்தைதா 
தாழ்வாரம் -1. சோபனம் . ( சூ . செ . ரு : ளொடும்பிறவித்தாளெறிந்து ” (திருவிளை பாயி . 

உ ..) 5. சிவசத்தி . ( சி . சி . அ : ஈ.அ. ஞாநப் .) 
தாழ்வு -1. அடக்கம் . ( உ - ம் ) “ தாழ்வின் 6 திறவுகோல் . (சிந்தா.) 7. தெரிநிலைவினைப் 
றிக் - கொன்னேவெகுளி பெருக்கலும் ” ( திரிகடு . பகுதி . 8. நெல்லரிபுல் . ( பிங்கல . ஙகஙங. ) 
கூஅ .) 2. கீழ்மை . 3. குறைவு . ( உ -ம் .) “உன் 9. பணிகளின் கடைப்பூட்டு .) ( வழக் .) 10 . 
னருளா - லென்றாழ்வுகெடத்தேற்றம் ” (திரு முயற்சி . ( உ - ம் . ) “ மடியுளாண்மாமுகடியென்ப 
விளை . பழியஞ் ங 2 ) 4 தவறு . 5. பள்ளம் . மடியிலான் - றாளுளாடாமரையினாள் " (வள் . 
சூ . நிக . ரு : சுக . ) 6. வறுமை . ( வள் . ககஎ , ) சுகள் .) 11. படி . ( உ - ம் . ) ( பதிற்றுப்பத்து . ) 
7. மலையடி . (சிந்தா . ) 

தாள்கழவல் - பாதசுத்திபண்ணல் . இது , 
தாழ்வுறல் -- வணங்கல் . (உ -ம்.) “தாழ்வும் நீத்தவர்க்குச்செய்புண்ணிய மொன்பதினொன் 
றிடுவோருமைசங்கரனைச் சூழ்வுற்று " (கந்தபு . று . ( சூ . நிக . கஉ , க.அ.) 
தெய்வயானை . 220 ) 

அரிதாரம் . ( வைத்தியமூ . 
தாழக்கோல் - தாழ்கோல் . ( உ - ம் . ) “ வன் 

அகராதி .) 
னிலைக்க தவ நூக்கித்தாழக்கோல்வலித்து ” (திரு தாள சழத்திரம் --ஒரு தமிழ் நூல் . 
விளை . அங்கம் . அ .) தாழாகிய கோல் என்பது தாளத்திரயம் 

வலக்கைமூவிரலால் இட 
பொருள் . ( நன் . மெய் உ உ . ) 

துள்ளங்கையின் முத்தரந்தட்டுதல் . ( சைவச . 
தாழம் - தாமதம் ( உ - ம் . ) “ தருதற்கு மகிழ்ந் பொது . உ O ரு . உரை .) 
துவந்தேன்றாழ மீங்கொழிகவென்றான் " ( சூளா . தாளநம் - பிளத்தல் . ( சீவரட் . உ அ ..) 
கல்யாண . கசசு . ) 

தாளப்பிரமாணம் - சங்கீதசுருதிப்பிரமா 
தாழாமை குறையாமை . தாழ்வினெதிர் ணம் ; அஃது - அங்கம் , இலயை , களை , காலம் , 

கிரகம் , கிரியை, சாதி , பிரத்தாரம் , மார்க்கம் , 
தாழி -1, அரிதாரம் . 2. குடம் . ( உ - ம் . ) யதி எனப் பத்துவகைப்படும் . 
“ விண்ணோர் - தானந்திகழ்தாத்திரியைப்பெருக் தாளம் -1. ஒருவாச்சியம் . ( பிங்கல . கஉசுசு .) 
தாழியாக்கி ” ( அரிச்ச . நாட்டுச். ச . ) 3. சாடி . 2. கலைஞாநமறுபத்து நான்கினொன்று , 3. சதி , 
( உ - ம் .) “ வியன்மலரகன்பொழிலீமத்தாழி - யக இது நாற்பத்தொன்றென்பர் சிலப்பதிகாரத் 
லிதாகவனைமோ” ( புறநா . உருசு . ) 4. சிவதை . தில் . 4. தாளகம் . 5. தாளிசம் . 6. பொன்னரி 
5. பரணிநாள் . ( சூ . நிக . க : சுஎ . ) 6. பாண்டம் . 

தாரம் . 7. முத்து . ( 4 , 5, 6 , 7- வைத்தியபரி 
( உ - ம் .) “ கஃசுபயமுபயமுற்சுரசமிழையிட்டெ பா . ) 
லாங்கலவல்கொடுதாழியுளிடே ” ( தைல . தை தாளவகை -- இது நான்கென்பர் ; சிலப்பதி 
லவ . எச . ) ( 1 , 4 - வைத்தியவ . ) 

காரம் உளர்காண் காதைபில் அவை - கொட்டு , 
தாழிசை- கலிப்பாவுக்கு இரண்டாமுறுப் அசைதூக்கு , அளவு என்பனவாம் . 


தாளக்கம் 
தாளகம் 


மறை . 


தாற்றுதல் 


கஉருடு 


தானைமறம் 


தாக. ) 


தாளாளன் 


- 


தாளவகையோத்து - ஒரு தமிழ்நூல் . ( அபி | தாற்றிக்கழித்தல் . 

தாறு -1. அங்குசம் . 2. அளவு . (பிங்கல . 
தாளவொற்று - சதி . ( பிங்கல . கசசுசு . ) கூசுஈச . ) 3. இருப்புமுள் . ( உ - ம் . ) “ சாலடோறு 
தாளாண்மை -1. ஊக்கம் . ( சூ . நிக . கூ : குந்தம் " ( சேதுபு . கத்துரு . ருரு ) 4. கமுகு 
ருஎ . ) 2. முயற்சி . ( உ - ம் . ) “ தாளாண்மையில் வாழை முதலியவற்றின்குலை.( பிங்கல. ஙகஙச .) 
லாதான் வேளாண்மை ” ( வள் , சுகச . ) 

5. நூனா இது , நெய்வார்கருவியினொன்று . 
தாளாளர் -1. ஊக்கமுடையோர். ( உ - ம் . ) 6. பரிக்கோல் . (உ - ம் . ) “ தாறடுகளிற்றின்வீறு 
" வாளாடுகூத்தியர்கண்போற்றடுமாறுந்- தாளார் பெறவோச்சி ” ( கு - பா . கரு . ) 7. விற்குதை , 
க்குண்டோதவறு " ( நாலடி . தாளாண் க . ) 2 . ( 4, 7-சூ நிக . கக : றகரவெ . ங . ) 
வைசியர் . ( உ ம் . ) “ தாளாளராக்கூரிற்றான்றோ தாறுகன்னி -- வெள்ளைக்காக்கணம் . ( மலை 
ன்றிமாடமே ” (திருவாக்கூர், தேவார . திரு யக . ) ( தாலுசண்ணியெனச்சிலர் எழுதுவர்.) 
ஞா . ங . ) ( பிங்கல . எங . ) 

தாறுகோல் - செலவுமுடுக்குங்கோல் . அது 
முயற்சியுடையன் . ( உ - ம் . ) “ சோலின் - றாறுகளைந்தேறென்றேற்றி ” என்ப 
தாளாளனென்பான் கடன்படாவாழ்பவன் " தறைபெறப்படும் . ( பொருந . கசுகா.) 
(திரிகடு . கஉ . ) 

தாறுபாய்ச்சல் அரையிலுடுக்கப்பட்ட 
தாளி -1 . அநுடநாள் . ( சூ . நிக . ச : எச . ) புடவையினுட்டலைப்பைக் கொடுக்குப்பாய்ச்சல் 
2. ஒரு படர்கொடி ; அது கம்பந்தாளி காட்டுத் ( வழக் .) 
தாளி குறு குற்றாளி செந்தாளி தேவ தாளி சி . 

தாறுமாறு - முருட்டுத்தன்மை .( வழக் .) 
தாளி நாகதாளி நெரலைத்தாளி நறுந்தாளி தான் -1 . அசைச்சொல் . ( உ - ம் . ) “ என்ன 
பெருந்தாளி எனப் பலவகைப்படும் . ( சூ . நிக தோர்நன்மைதான் ” ( திருக்கோ . உசசு . ) 2 . 
ச : நசு - ஆம்பாட்டில் , மஞ்சிகமென்றார் . ) 3 . இருதிணைக்கும் பொதுவாயுள்ளதோர் பெயர் . 
தெரிநிலைவினைப்பகுதி . 4. சிவதை . ( வைத்திய ( நன் . உ.அ 2 . ) 
பரிபா . ) 5. புனைமரம் . (பிங்கல . உஎருரு .) தான்றி- !. ஒருமரம் . ( சூ . நிக. ச : உசு . ) 
தாளிக்கம்- திடன் . ( உழக் ) 

2. மருதோன்றி . ( உ - ம் . ) “ தான் றிகவிர்மயிலை ” 
தாளிசபத்திரி - ஒருமருத்திலை. ( தைல . தை ( தைல . தைலவ . கஙரு . ) 
லவ . கச . ) 

தான்றேன்றி - ஒருவராலுண்டாக்கப்படா 
தாளிசம்- ஒரு செடி ( உ - ம் . ) “ தாளிசந் தது . ( உ - ம் . ) “ தான்றோன்றிமாடமே ” ( தேவார . 
தகரம் " ( தைல . தைலவ . உ ங . ) 

திருவாச்கூர், திருஞா.) 
தாளித்தல் --- 1 . கறியைச்சமைத்துச்சுவைப் தான நிலை - வலி , மெலி , சமன் என்னு 
பட வாசமூட்டுதல் . ( உ - ம் . ) “ பட்டநறையாற் மிசைக்கூறுபாடு . (சிலப் . ) 
மாளிச்து " ( பெரியபு . சிறுத்தொ. சுசு . ) 

தா அனட்டித்தனதுநிறுப்பு - எழுவகை மத 
தாளிதம் ---தாளிப்பு . 

த்தினொன்று . ( நன் . பாயி . 

பாயி . கக . ) 
தாளிப்பனை - சீதாளம் . 

தானிகம் 

கொத்துமல்லி . ( தைலவ .) 
தாளிப்பு -1. தாளிதம் . 2. மதர்ப்பு . ( வழக் ) தானிகை 
தாளினி -1 . சிவதை . 2. நிலவாகை , ( 1 , 2 தானியராசன் - கோதுமை . ( வைத் . பரிபா . ) 
மலையக . ) 

தானழவகை -1 அவை எழுத்து , அசை , 
தாளியம் - வில்வப்பத்திரி . ( வைத்கியபரிபா . ) சீர் என்பன . ( சிலப் . ) 2. தலைப்படுதானம் , 
தாளீசம் - தாளிசபத்திரி , ( உ - ம் ) “ தாளீ இடைப்படுதானம் , கடைப்படுதானம் . ( அபி 
சம்பச்சைதகரமசைகோட்டம் " ( தைல. தைலவ . 
கஙரு . ) 

தானெடுத்துமொழில் - தந்திரயுத்திமுப்பத் 
தாளுதல் - முயற்சித்தல் , 

திரண்டனுளொன்று ; அது : பழைய சூத்திரத் 
தாற்பரியம்- கருத்து . 

தைத்தான் ஒரோவிடத்து எடுத்துச்சொல்லு 
தாற்று - முட்கோல் . ( உ - ம் . ) “ சொற்றாற் தல் . ( உ - ம் . ) “ தானெடுத்துமொழிதல்பிறன் 
றுக்கொண்டுசுனைத்தெழுதல் ” ( நாலடி . அவை கோட்கூறல் ” ( நன் , சச . ) 
யறி , ந . ) சொல்லாகியதாற்றுக்கோல் என்பது தான நிலை - ஒரு துறை . அது , இரண்டு சே 

னையுமறத்தையேத்தப் போர்க்களத்துச் சிறப் 
தாற்றுக்கோல் -- முட்கோல் . (சிந்தா , காந் பெய்தியது . (பறப் . வெண்பா . ) 
தரு . ஈ 02 . உரை .) 

தானைமறம் -- ஒரு தறை , மது , பொரவெ 
தாற்றுதல் -1 . தரித்தல் . ( வழக் ) 2. புடைத் திர்ந்தவிருவகைசேனை தாம்பொருதுமடியாமை 


தானசிந் . ) 


பொருள். 


திக்குவணன் 


கஉருசு 


திகிரி 


பரிகரித்த ஆற்றலின துயர்ச்சியைச் சொல்லிய தீக்கறு - புனமுருங்கை . (மலையக . ) 
து . ( புறப் - வெண்பா.) 

திகச்சம் --- 

தீகசம்- ஒமம் . (மலையக .) 
தா . 

திகதி- தேதி . 

திகந்தம் - திகாந்தம் . ( உ - ம் . ) “ திகந்தமுற் 
திக்கங்கம் - அட்டபாலர்குறி ; அவை : கிழக் | றிடவேலைகளுழக்கினன் றிரிய ” ( கந்தபு. ததீசி 
காதிமுறையே கொடி , புகை , சீயம் , நாய் , இட 

யுத் . உரு . ) 
பம், கழுதை , யானை காகம் என்பன . ( சூ . நிக . 

திகந்தராளம் - எழுவகையன்மொழித் தொ 

சையுளொன்று . ( பி - வி . உச . உரை . ) 
கஉ : « o . ) 
திக்கசம் - திக்கயம் . 

திகம் -1 , அதிகம் . 2. புலித்தோல் . 3 . 
திக்கயம் -- திக்குசளிலுள்ள அட்டயானை ; 

வைராக்கியம் , 
அவை : கிழக்காதிமுறையே ஐராவதம் , புண்ட 

திகம்பார் -1 . சமணமுநிவர். ( சூ . நிக . உ ; 
ரீகம், வாமநம், குமுதம் , அஞ்சனம் , புஷ்பதந் 

ங . ). 2. நிருவாணிகள் . 
தம் , சார்வபூமம் , சுப்பிரதீபம் என்பன . ( உ - ம் .) 

திகம்பான் -1 . அருகன். ( சூ . நிக . க : கூ ) 
" தேராட்டிக்கயங்காட்டுந்திரண்மா " ( கோயிற் 

2. சிவன் . (பிங்கல . கச , நக்கன் என்பர் . ) 

3. நிருவாணி , 
பு . பாயிர . எ .) 
திக்கரித்தல் - நிந்தித்தல் . ( உ - ம் . ) “ சினத் 

திகம்பரி -1. நிருவாணி . 2. பார்ப்ப்தி . 
துப்பொற்பொருப்பைப் பொட்டெழுத்தித் திக் ( உ -ம்.) “ திகம்பரிக்குமணியாகம். ( மறைசை. 
கரித்து " (திருப்பு . உசு . ) 

கஎ . ) 
திக்கரை- முருக்கு . ( வைத்தியபரிபா . ) 

தீகாடி - சோர்வு . ( வழக் . ) 
திக்கற்றவன் - தாபரமற்றவன் . ( நன் . பொ 

திகாம் -1. ஒரெழுத்து . தி . 2. சோர்வு . 
து . ஙஅ 0 . உரை . ) 

( வழக். ) 
திக்கிடுதல் -- 1. திக்குதல் , அது பேச்சுத் 

திகழ் - 1. ஒளி . ( உ - ம் . ) “ திகடசக்கரச்செம் 
தடக்காதல் . 2. துணுக்குறல் . ( வழக் . ) 

முகம் . ( கந்தபு . காப்பு . க .) 2. ஒருவமையுருபு : 
தீக்கிராந்தம் - முப்பத்திரண்டுவகைத்தேசி ( உ -ம்.) “ மின் றிகழ்வாழ்வோர்விழி புணர்காலம் 
சாரிகளுளொன்று . ( உ - ம் . ) “ ஏற்றதிக்காரந்த 

தொறும் ” ( கோயிற்பு . நடரா. ஙஅ .) 3. தெரி 
மாதியாமுப்பத் திருவகைத்தேசிசாரிகளும் ” ( தி 

நிலைவினைப்பகுதி . ( உ - ம். ) “ திகழ்நால்வேதன் " 
ருவிளை . கான்மாறியா. கஉ .) 

( சிவரக . கணபதிகுமர.க . ) 
திக்கு -1 . ஆதரவு . ( உ - ம் . ) “ திக்குவேறில்லை " திகழ்ச்சி -1 . தோற்றம் . 2. விளக்கம் , 
( அருணைகிரி . அந் - தி ) 2. உலகம். (உம் .) திகழ்தல் -1. உள்ளடக்கிக்கொள்ளுதல். 
“ செற்றதுகா திகடீர்ப்பதகாதிகடிக்கறிய ” (திரு 2. தோற்றல் . 3. பிரகாசித்தல் . ( உ -ம் . ) “திகழ் 
நூற். அஅ .) 3. கொடுவேலி . ( மலையக . ) 4 . 

வேற்கண்ணார் " ( அரிச்ச . மயா . உ . ) 
தெரிநிலைவினைப்பகுதி . 5. திசை . ( உ - ம் .)“ எட் திகழ்பு - விளங்குதல் . (உ - ம் ) " பொன்றிகழ் 
டாந்- திக்குடையான் ” ( சிவரா . கணபதிகுமர . பங்கயமூழ்கி " கோயிற்பு. பாயிர . கஎ . ) 
க . ) 6. பேச்சுத்தடக்கு . ( வழக் ) 

திகழ்வு - விளக்கம் . ( உ - ம் . ) " திகழ்வுகண்டு 
தீக்குத்திக்கெனல் -1. அச்சக்குறிப்பு . 2 . 

வந்து ” ( கோயிற்பு . பதஞ்சலி . அஅ.) 
ஓரொலிக்குறிப்பு . 

திகனா- கொடுவேலி. ( மலையக. ) 
தீக்குதல் - கொன்னிப்பேசுதல் . ( வழக் . ) திகாந்தம் - திக்கின் முடிவு . (உ -ம் . ) “ திகாந் 
திக்குபதிக்கிரகம் - திசாபதிக்கிரகங்கள் , | தத்தளவு ” (நன் . விருத். சங்கர ,உரைப்பா . ) 
கிழக்காதிதிக்கின் முறையேயிருக்கும் சூரியன் , திகிர் - திகில் . ( வழக் ) 
சுக்கிரன் , செவ்வாய் , இராகு , சரி , சந்திரன் , திகிரி -1 . உருளை . ( உ - ம் . ) “ ஒருதனித்திகிரி 
புதன் , வியாழன் ஆகிய திசாபதிகள் . 

யுரவோற்காணேன் ” (சிலப் , அந்திமா . உ . ) 2 . 
தக்குப்பாலகர் - அட்டதிக்குப் பாலகர் ; குயவன் சக்கரம் . (உ - ம் . ) “ வேட்கோவர்- திரித்து 
அவர். இந்திரன் , அக்கிநி , யமன் , நிருதி , வரு விட்டசக்கரமெனலாகுமத்திகிரி ” (காஞ்சிபு . 
ணன் , வாயு , குபேரன் , ஈசாநன் என்னுமிவர் . திருநகரப் . எசு . ) 3. சக்கராயுதம் . (உ - ம்.) 
( சூ . நிக . கஉ : எ க . ) 

“ பைம்பொனெடுந்தனித்திகிரிப்பரந்தாமன் 1 
திக்குவணன் -- பிராமணனுக்கு அயோகவ ( பாரத . கிருட்டி . உக:) 4. தேர் . ஞானாமி .) 
கன்னியிடத்துப்பிறந்தவன் ; இவன் றொழில் 5. மலை . (சூ . நிக . கக . ககரவெ . ரு . ) 6 மூங் 
தோல்வர்த்தகஞ்செய்வது . ( அபிதான சிந் . ) கில் . (உ - ம் .)“ நிரைகெழுதிகிரியீன்றநித்திலம் " 


தசைசசொல 


கஉரு எ 


தட்டி 


ஒருபூமி , 


( சேதுபு . திருநாட் . உஎ . ) 7. வட்டவடிவு. 
(பிங்கல நசுஙஎ ) 

திகிரிக்கல் - 1. ஆட்டுக்கல் . 2. கோரோ 
சனை . ( வைத்திய பரிபா. ) 3. சக்கரவாளகிரி . 
திகிரிகை -- சக்கரம் . 
திகில் --பயம் , ( வழக்கு .) 
திகிலிடுதல் - பயப்படுதல் . (வழக்கு .) 
திகிற்படுதல் - திகிலிடுதல் . ( வழக்கு ) 

தித - ஒரு தாளக்குறிப்பு . ( உ - ம் . ) “சித்திரப் 
பவுரிக்குத் திகுதிகு ” (திருப்புக. உ . ) 

திததிகெனல் --- 1. ஓரொலிக்குறிப்பு . 2 . 
சீக்கிரக்குறிப்பு . 

திகை -1. திகைப்பு . 2. தெரிநிலைவினைப் 
பகுதி . 3. திசை . 4. தேமல் , ( 3. -1 - பிங்கல . 
ஙக நஅ. ) 
திகைத்தல்-- பிரமித்தல் , மயங்கல். 
திகைப்பு- (உ - ம். ) “ திருவிங்குவரு 
வாள் கொல்லோவென்றகந்திகைத் தமின்முள் " 
( இராமா. சூர்ப்பனகை, ருக . ) 

திகைப்பூடு - 
திகைப்பூண்டு- 

திங்- வினைமுற்றுச்சொல் . ( உ - ம் .) “ திங் 
கிருத்தோடுந்தலைப்படுமே " ( பி- வி . கூ 0 .) 

திங்கட்துடையோன் காமன் , ( சூ . நிக . 
க ; உசு . ) 
திங்கண்முக்குடையான் - அருகன் (சிந்தா.) 
திங்கணாள் - மிருகசீரிடம் . ( சூ.நிக. க: சுகூ ) 

திங்கள் -1. சந்திரன் . 2. பன்னிரண்டு . 
( உ - ம் .) "திங்களாம்படிக்கைக்கிறத்து " ( தைல . 
தைலவ . கச . ) 3. மாதம் . ( 1 , 3 - சூ . நிக . கக : 
ஙகரவெ.க ) 

திங்கள் சூடி ---- சிவன் . ( உ - ம் . ) “ திங்கள் சூடி 
கணை . ( கூர்மபு , தக்க , உமி . சுரு . ) 

திங்ந்த சத்தம் - வினைச்சொல் ( சத்தசங்கி 
ரகம் . ஈக . ) 

திசாதிசை -- பலதிசை . ( உ - ம் . ) “ திசாதிசை 
போதும் ” ( இராமா . யுத்தகா, மந்திரப். சஉ . ) 
திசாயம் - குக்கில் . ( வைத்திய பரிபா .) 
திசி --- திசையையுடையது . 
திசை -- 1 . திக்கு . ( உ - ம் . ) " எருமையின் - 
றிசையினீள்வடிவுற்று ” ( சேதுபு. சங்கதீ . 50. ) 
2. கிரகபலம் , வருங்காலம் . 

திசைச்சொல்- செந்தமிழ்நிலத்தைச் சேர் 
ந்த பன்னிரண்டு கொடுந்தமிழ் நிலங்களிலு 
முள்ளோர் தங்குறிப்பினவாய் அத்திசைகளி 
னின்றுஞ் செந்தமிழ்நிலத்துவந்து வழங்குஞ் 
சொல் . ( உ - ம் .) “ செந்தமிழ் நிலஞ்சேர்பன்னிரு 
நிலத்தினுந் - தங்குறிப்பினவேதி சச்சொற்கி 
ளவி . ( தொல்கா. எச்சவி , ச . ) பதினெண்மொ 


ழிகளுள்ளே தமிழொழிந்த பதினேழ்மொழிக 
ளுஞ்சேர்த்துத் திசைச்சொல்லென்பர் . ( நன் . 
உ எங . ) 

திசைநா-- கொடுவேலி . ( மலையக ) 
திசைப்பு - திகைப்பு . ( உ - ம் . ) " அவித்தை 
யேழுர் - திசைப்புறுதலுறுஞ்சீவர்க்காவனவாம் ” 
( வேதா . சூ . கக .) 
திசைபிலம் - மருக்காரை . ( மலையக .) 
திசைழகன் - பிரமன் . ( உ - ம் .) “சீர்கொண்ட 
செழுங்கமலத்திசைமுகனும் ” ( அரிச்ச.பாயிர.க. 
திட்கல் 

அச்சக்குறிப்பு , திடுக்கிடு 
திட்கிடுதல் தல் . ( உ - ம் . ) “ கொக்கைத் 
திட்கெனல்-- துட்கத்திட்கப்பொரு வே 
லா " ( திருப்பு : சஉ எ . ) 

திட்டத்துய்மன் - யாகசேனன் குமார்ன் . 
( பாரத . அபிதான ...) 

திட்டம் -1 . ஒப்புரவு . 2. கட்டளை . 3. கா 
ணப்படுந்தன்மை . ( உ - ம் . ) “ திட்டமுமதிட்டமு 
மில்சிட்டசிவபட்டா ( சேதுபு . சருவதீர் . உசு . ) 
4. திறம் . ( வழக் ) 
திட்டல் - வைதல் . ( வழக்கு .) 
திட்டனம்- இருப்பைமரம் . ( மலையக . ) 
திட்டாந்தப்போலி - அஃது இருவகைப் 
படும் , சாதன்மியம் , வைதன்மியம் . ( அநுமான 
வி . ) 

திட்டாந்தம் - ஐவகைய நுமாநாவவயவங்களி 
லொன்று , அது பிரதிஞ்ஞையும் ஏதுவுமிருக் 
கக்கண்டவிடம் , அக்கிநியும் புகையுமிருக்கக்க 
ண்ட பாகசாலைபோல்வது . ( வேதா. சூ . உங . 
உரை .) 

திட்டாந்தரம்-- திட்டாந்தம் . ( உ - ம் . ) “ திட் 
டாந்தரந்தெரியுஞ்சிங்கையே " (சிங்கைச்சிலே.) 

திட்டாருத்தாபத்தி -- அருத்தாபத்திப் பிரமா 
ணத்தினொருவகை ; அது காட்சியோடுகலந்த 
அருத்தாபத்தி பசலிலுண்ணாத புருடன் தேகம் 
பருத்திருப்பதைப் பார்த்து இரவிற் கரவிலொ 
ளித்துண்பானென வறிவதுபோல்வது . ( வே . 
தா . சூ . உ ங . உரை.) 

திட்டி -- 1 . கண் . ( உ - ம் . ) சிவத்துரோகங் 
கள் செய்த பாவியின்னோன்றிட்டிமுன்னேயுற 
வந்தபாவந்தீர” ( சிவரக. சிவதன் . அ . ) 2. சண் 
ணூறு. (உ - ம் . ) " பாரு மேபாருவைக்குணங்க 
ளெல்லாம்பழிவந்து முடியுமடாதிட்டிதோடம் " 
( தேரையர்வைத்தியம் .) 3. தினை . ( மலையக . ) 4 . 
நுழைவாயில் . 5. பார்வை . ( உ - ம்.) “தீமையாங் 
கடினபாவர் திட்டியுண்டான போது ( சோதிட 
க்கள் . எ : கச . ) 8. மந்திட்டிவேர் . ( உ - ம் . ) அகி 
றிட்டி கோலமிருவேர் " ( தைல . தைலவ . கூ அ . ) 


158 


திடீரெனல் 


கஉரு அ 


திண்மை 


| 


பால 


திட்டித்தம்பம் - கண்கட்டு , அது கலைஞாந் திடுக்கம் - அச்சம் . ( வழக்கு .) 
மறுபத்துநான்கினொன்று . ( அபிதானசிந் .) 

டுக்காட்டம் - திடுக்கிடுதல் . 
திட்டித்தல் - காண்டல் . 

திடுக்கிடுதல் --பயத்தாலுடல் கம்பித்தல் . 
திட்டிவிடம் -- கண்ணில் விடமுடையதோர் திடுக்கீடு - திடுக்கம் . 
பாம்பு , இதன்விழிக்கு எதிர்ப்பட்டோர் இறப் தடுக்கு - திடுக்கம் , அச்சம் . ( வழக் ) 
பர் . (உ - ம் . ) " எட்டிருநாளிலிவ்விராகுலன்றன் திடுக்குத்திடுக்கெனல் 
னைத்-திட்டிவிடமுணும் ” (மணிமே , பீடிகை . திடுக்கெனல்- 

அச்சக்குறிப்பு . 
சக . ) 

திடுதிடுத்தல் 

ஈரடுக்கொலிக்குறிப்பு . 
திட்டிவிதை - ஒரு மருந்துவிதை . 

திடுதிடுப்பு 
திட்டினம் - இலுப்பை . ( வைத்தியவக .) திடுதிடெனல் – 1. ஈரடுக்கொலிக்குறிப்பு . 
திட்டு -- 1 . சிறு திடர் . 2. தெரிநிலை வினைப் ( சூ . செ . 40. 4- சு .) 2. சீக்கரக்குறிப்பு . 
பகுதி . 3. வசை , வைதல் . ( வழக்கு . ) 

சிடுமல்-- நின்மை. ( பழக் . ) 
திட்டு தல் - நிந்தித்தல் , வைதல் . 

திடுமலி-- திண்மையுள்ளவன் . 
திட்டெனல் --ஓரொலிக்குறிப்பு , 

திடுமன் -- திண்மை. ( வழர் .) 
திட்டை --- 1. உரல் . 2. திண்ணை . 3. மேடு . திடுயெனல் - ஓரொலிக்குறிப்பு . 
( உ - ம் . ) "வரிமணலான்றிட்டை " ( பட்டினப் தின்னல் --சு கான்;. 
பாலை . 10. ) -1. வெள்ளறுகு . ( மலைய 5. ) ( 1 , 2 தண்டகம் -கிலுகிலுப்பை . ( மலையக . ) 
பிங் + ல . கூசுச 0 . ) 

தண்டாட்டம் 
திட்டோபமாநப்பிரமாணம்-உவமப்பிரமா திண்டாட்டு 

அலைக்கழிவு. 
ணத்தினொருவகை; அது காட்சியோடு கலந்த திண்டாடல் அலைக்கழிதல் , வலியழி 
உவமானப்பிரமாணம் பசுவைப்பே 

திண்டாடுதல் -- ) தல் . ( சந்தரந்தாதி .உரு.) 
அலைதாடியின்றியிருக்குமெனக்கேட்டவன்பசு திண்டி -1. அரசு . ( மலையா . ) 2. பச்சிலைக் 
வைக்கண்டு அது மரைபோல அலைதாடியின்றி கொடி . 3. படகம் . ( சூ . நிக . எ : ஙகா . ) 4. பாலை 
யிருத்தலால் பசுவெனவறிதல்போல்வது . ( வே ( வைத்தியவக .) 
தா . சூ . உங . உரை . ) 

திண்டிமம்- படகம் ( பிங்கல கரு : சக.) 
திட்பம் -- 1 . காலநுட்பம் . ( பிங்கல . உ.அ ) . ) திண்டு -- வளைந்தமெத்தை . தெலுங்கு .) 
2. திண்மை . (உ -ம்.) “திட்பநுட்பசிறந்தன தண்ணக்கம் --- மாவு ரம் . ( வழக்கு .) 
சூத்திரம் " ( நன் . கஅ . ) 

திணைகம்-- 1. செம்மறிக்கடா . ( சூ . நிக . 
திடத்துவம் --பெலத்தன்மை . 

ங . கா .) 2. தட்டார் கருவியினொன்று . ( வழ 
திடபரம் -- நிச்சயம் . ( தெலுங்கு . ) 

க்கு .) 3. துருவாட்டேறு. (பிங்கல . உச ....) 
திடம் -1 . உறுதி . ( உ - ம் . ) “ திடமுடனுன் திண்ணம் -1 . மெய்ம்மை , ( உ.-ம். ) “திண்ண 
றாய்பரையையருத்தியுடன்மநத்திருத்தி " ( சிவ மநத்துணர்வொன்றுமிலாதவர் " ( பாரத . 
ரக . கணபதியுடன் கட . ரு . ) 2. தைரியம் . டி . உகஉ . ) 2. வலி . ( உ - ம் . " திண்ணவெண் 
( வழக் . ) 3. மெய் . ( உ - ம் . ) “ திடமதன்முடிவு கண்ணன்மதமாத்திரியுஞ்சிலம்பகம் "(மறை.தி. 
தில்லைத்திகழ்வனமாகும் " ( கோயிற்பு. பதஞ். 

காக ) 
எசு . ) 4. வலி. ( உ - ம் . ) “திடமார் .தருவேநிழலா ” திண்ணன் -1 . கண்ணப்பநாயனார் . ( உ - ம் . ) 
( கோயிற்பு. வியாக் . கச . ) 

" இவ்வண்ணந்திண்ணனார் நிரம்புநாளில் " ( பெ 
திடமை - வெள்ளெருக்கு . ( மலையக .) ரியபு . கண்ணப்பநா - பு . சங . ) 2. திண்ணியன் . 
திடர் -1 . மலை . ( உ - ம் . ) “ திடருடைக்குங்கு திண்ணியன் - வலியுடையோன் , ( சூ . நிக . 
மச்சேறும் ” (இராமா . நகரநீங் . கஅ ங .) 2 . மேடு . உ : ரு 0 ) 
( பிங்கல . சஅக . ) 

திண்ணெனல் - ஒலிக்குறிப்பு . 
திடர்ச்சுண்டி - வறட்சுண்டி . ( மலையக .) திண்ணை -1. ஒட்டுத்திண்ணை . 2. வேதிகை . 
திடல் - திடர் .(உ - ம் .) “ இவ்வுலகம் - திடறோட் ( உ - ம் . ) “ சாளரம் " பார் . 
டமெனக்கி..... கும்வகை” ( இராமா . குலமுறை. திண்மைவை: கையூறினொன்று . 2. சலங் 
திடன் - நிடம் . இது போலி . [ அ . ) காநிலைமை . ( உ - ம் ) “ பெண்ணிற் பெருந்தக்க 
திடாரி - ைதரியவான் . 

யாவுளகற்பென்னுந் - திண்மையுண்டாகப்பெ 
திடாரிக்கம் - திடம் . ( வழக்கு .) 

றின் " ( வள் . நிச . உரை. ) 3. மெய்ம்மை . 
திடீரிடுதல்- 1. ஒலிக்குறிப்பு . 2. சீக்கி * திண்மையலமறச்செய்யலாமோ ( இராமா. 
திடீரெனல் - ரக்குறிப்பு. (வழக்கு . ) கிட்கி , வாலிவதை . எஎ . ) 4. வலி . ( உ - ம் . ) 


கிருட் 


I 


தித்தா 


கஉருக 


திதித்துவயம் 


வ 


ணுங்கல் - 


. . . 


" திண்மைநிலைபோம் " ( ந - றி.ரு .) 

தித்தி -- 1. ஒரூதுகுழல் . 2. சதி . ( உ - ம் . ) 
திணறல் -- திணறுதல் . ( வழக்கு .) 

“ தித்தித் திதித்தித்தி ” (திருப்புக. சுகசு .) 3 . 
திணறுதல் - மூச்சுத்தடுமாறல் . ( வழக்கு .) தெரிநிலைவினைப்பகுதி . 4. தேமல் , (பதிற்று .) 

திணி -1 . திண்மை . ( உ - ம் . ) " அன்னான் தித்திகம் - பேய்ப்புடல். ( மலையக . ) 
றிணியுடல்சிதைப்ப " (திருவிளை . அங்க . கக . ) தித்திசாகம்- மாவிலிங்கு . ( மலையக .) 
2. தெரிநிலைவினைப்பகுதி . ( உ - ம் . ) " பொன்றி தித்தித்தல் -- ) இனித்தல் . ( உ - ம் . ) “தேனு 
ணிபொலன்கொடி " ( இராமா . சூளாம , ந . ) தித்திப்பு - முடன் கலந்த திதுதித்திக்கு 
திணிகம் - போர் . 

மெனமொழிந்தார் ” (பெரியபு.கண்ணப்ப , கடும் .) 
திணித்தல் -1. அடைத்தல் . 2. செறித்தல் . தித்தீயம் - அரத்தை . ( வைத்தியபரிபர் .) 
தீணிதல் - 1. திண்மையாயிருத்தல் . 2. செறி தீத்திரம் - அரத்தை . ( மலையக . ) 
தல் . ( புறநா .) 

தீத்திரி - ஒரு முனி . ( அபிதானசிங்.) 2 . 
திணிப்பு - திணித்தல் . 

சிச்சிலிக்குருவி . ( பிங்கல . உஙக . ) 
திணிவு --திணிதல் 

தித்திரு 

நாணல் . ( வைத்தியமூ - அக .) 
ணுக்கம் - நெருக்கம் . 

தித்திருச்சி 
நெருங்கல் . ( சூ . நிக . அ : சித்துதல் - திருத்தல் . 
திணுங்குதல் - 

தித்துதி - ஏகாதசபதிவிரதைகளிலொருத்தி . 
திணை -1 இடம் ( பிங்கல.எக்கா .) 2. ஒழுக்கம் . ( வி.ணி. உசுங . ) 
( உ - ம் . ) “ மேம்படவெறுத்தவவன்றொஃறிணை தித்தேகி- பற்படகம் . ( வைத்தியபரிபா . ) 
மூதூர் ” ( மலைபடு . ச்க . ) 3. குலம் . ( சூ . நிக . கக : தித்துப்பாடு - திருத்தம் . 
ணகரவெ.ரு . ) 4. குறிஞ்சி முதலிய ஐந்திணை . திதகம் - மலைவேம்பு ( வைத்தியபரியா .) 
( உ - ம் .) “ நானிலத்தைந்திணை வளமும் " (காஞ்சி த்தம் -- 1. உறுதி . 2. நிலை . ( உ - ம் . ) " திதம 
பு . திருநாட் . கங O. ) 5. பூமி . (பிங்கல . சசஅ ) தாகவே திநந்தொறுந்திருந்தொறுமாடலாஞ் சே 
6. பொருள் . கைக்கிளைத் திணை , பெருந் திணை ர்ந்தங்கண் ” ( சேதுபு . சேதுபல . சங .) 
எனலிண்டுக்கூட்டி எழுவகைப்படும் . ( அகப் , திதம்ல.ப - ஒரு நதி . ( வி - ணி , உ ஈ o ) 
அகத்திணை . க . ) அஃது உயர்திணைப்பொருள் , திதலை - தேமல் . (உ - ம்.) “ கழனியூரன்மார் 
அஃறிணைப்பொருள் என விருவகைப்படும் . புறமரி இத்- திதலையல்குனின் மகள் , ( ஐங்குறு . 

திணைப்பெயர் -- குறிஞ்சி முதலிய திணைகா | உ கூ . ) 
ரணமாக வரும் பெயர் . (நன் . பெயரி . சக . ) திதளம் - மாமரம் . ( மலையக . ) 

திணைமயக்கம் - ஒருநிலத்துக்குரிய கருப் தீதாம் - பீதரோகணி . ( வைத்தியபரிபா . ) 
பொருள்வேற்றுநிலத் துவந்து பொருந்தல் ( திரு திதி -- 1 , காசிபப்பிரமாவின் மனைவிகளிலொ 
விளை-நாட்டு , ஈச . முகம் .) 

ருத்தி , அசுரர்தாய், (இராமா. ஆரணி சடாயு 
திணையைந்து -- ஐவகைத்திணை ; அவை : சாண் . உக . ) 2. காத்தல் , (பிங்கல , ஈசுச ... ) 
குறிஞ்- பாலை முல்லை மருதம் நெய்தல் என் 3. சந்திரனாள் ; அது பஞ்சாங்கவு ஜப்பினொன் 
பன . ( அகப்பொரு . அகத்தினை . சு ) 

( 2 -ம் .) “ குன்றமெடுத்தவன்றி திபன்னான்கி 
திணைவழ - ஒருதினைச்சொல் ஏனைத்திணை னிடை "( பாரத சளப்பலி . உ .. ) -1 . ததகர்த்தா , 
ச்சொல்லோடு முடிவது . ( தொல் . சொல் . 145 . ஆகுபெயர் . “இலயித்த தத்திதியிலெனனின் " 
சேநா . ) 

( சி - போ . க : உ . வெண் -சிற் . ) 5. தெரிநிலை 
தித்தகம் - 1. கசப்பு . ( வைத்தியமூ- அகரா .) வினைப்பகுதி . I ) . நிலைபெறுதல் ( சூ . கெ , - : 
2. நிலவேம்பு . 3. மலைவேம்பு . ( மலையக .) சங . ) 7. பாக்கியம் . ( வழக் .) 

தித்தகோசாதகி பேய்ப்பீர்க்கு . ( தைல . 
தைலவ . ருஉ . ) 

ஈதர் 
தித்தம் -1 . கசப்பு , ( தைல . தைலவ . ) (பிங் திதித்தல் --காத்தல் . ( உ - ம் . ) “ சுத்தமாயையி 
கல . கககக .) 2. நிலவேம்பு . 3. மலைவேம்பு . னின்றுஞ்சிருட்டித்துத் துதித்துச் சங்சரித் " 
(மலையக ) 

( சி . சி. க : க . ஞாநப் .) 
தித்தன் - ஒரு சோழன் , இவன் உறையூரி திதித்திரயம் ஒருநாளில்வரும் மூன்று திது . 
லிருந்தவன் . ( உ -ம் .) “ மாவண்டித்தன் வெண் ( உ - ம் . ) “ திதத்திரயஞ்சேர்ந்து வரில் வைத்தியர் 
ணெல்வேலியுறந்தையென்ன ” ( புறநா.ஙருஉ ..) குஞ்சைவருக்குஞ்சிறந்ததாகும் " (சிவராத்திரி, 

தித்தா - 1. தாளக்குறிப்பு . 2. பீதரோகிணி. சிவராத்திரிமான் . உங . ) 
(மலையக .) 3. வட்டத்திப்பி . ( வைத்தியமூ- அக . ) திதித்துவயம் ஒருநாளில் வருமிரண் திதி 


. 


அசுரர் . 


. 


. 


தி நமிருத்து 


கஉசுப் 


திமிதகுமுதம் 


திதிமைந்தர் -- அசுரர் . ( சூ . நிக . க . சஈ . ) 
திதியம் - அழிவின்மை . 
திதீக்கை -- 1 , திதீட்சை , இன்பதுன்பமுத 
லியவைகளை பிராரத்து மென்று சமசித்தமாய் 
அடங்கியனுபவிப்பது . 2. யமன் மனைவி .- ( அபி 
தானசிந் .) 

திதீசன் - ஐம்பத்தோருருத்திரரிலொருவன் , 
( வி - ணி . உஎசு . ) 

திந்திடம்- புளியமரம். ( மலையக .) 
திந்திடி 

புளியமரம் . ( வைத்தியபரி 
திந்திடிகம்- பா . ) (சூ . நிசி . சு . கசு . ) 
திந்திடிகை - புளி. 
திந்நாகம் -- திக்கயம் , விகாரச்சொல் . ( உ - ம் . ) 
“ திந்நாகமாவிற்செறிகீட்டிசைக்காவல்செயும் ” 
( இராமா . கடறாவு ஙக .) 
திந்திரிச்சி - நாணல் . ( வைத்தியபரிபா. ) 
திந்திருணி - புளியமரம் . ( பிங்கல . உஎ 0 க . ) 
திநப்பிரளயம்- தேவமானத்தாலே பன்னீ 
ராயிரவருடப்பிரமாணமுள்ள ஒரு தேவயுகமா 
கிய கிருதயுகம்; திரேதாயுகம் துவாபரயகம் 
கலியுகமென்னு நான்குயுகமும் ஆயிரம்விசை 
மாறிமாறி வந்து போனபின்பு மூன்றுலோகங்க 
ளுக்குமுண்டாகுஞ் சங்காரம் ; இது பிரமதின 
முடிவில் நிகழ்வதால் இப் பெயர்பெற்றது . 
(சி - லி . ஞாந . உச . உரை . ) 

திநம் -1. சாமம் எட்டுக்கொண்டது . (உ - ம் . ) 
“ தினமேவுமதுட்டாநகருமங்கள் புரிந்து ” ( சிவ 
ரக . பசாசுமோசந. சு . ) 

தினகரன் -- சூரியன் . ( உ - ம் . ) “ திநகரன்ற 
னுதயமுறுமமையமதிற்கூடினத்தை யோகவே 
தையதாமென்று ” ( ஏகாதரி . காலநிர்ணய . இ . ) 

திநத்திநம் --- நாடோறும் - விகாரச்சொல் , 
( உ - ம் . ) " அன்னாதி திருத்திநமருந்து மென்பர் " 
( அருணகிரி . நாட்டு . உ 0 . ) 

திரத்திரவம் -- ஒருநாளில் மூன்று நட்சத்தி 
ரமுமல்லது மூன்று திதியுஞ்சம்பவிப்பது ( வி 
தாக . குணாதண . க 0 க . ) 

தி நபலம் - ஐந்தாம் ஆறாம் ஏழாம் எட்டாம் 
பதினொன்றாம் பன்னிரண்டாமிராசிகள் . நித 
நடக்கும் பலன் . 

திநம் - எப்போதும் . ( உ - ம் . ) “ திருமுஞ்சிறக்கு 
முகமும் " ( அரிச்ச . மயான . உஅ . ) 

திநமணி-- சூரியன் . (உ -ம் . ) " திநமணியுதிக் 
குங்காலையில் " ( சிவராத்திரி . சிவராத்திரிமான் . 
உஎ . ) 

தி நமிருத்து- அத்தமவிட்டம் முதற்காலும் , 
விசாகம் திருவாதிரை இரண்டாங்பாலும் , ஆயி 
லியமுத்திரட்டாதி மூன்றாங்காலும் , பரணி 
மூலம் நாலாங்காலுட்டாம் . ( உ - ம் . ) “ அத்தமவிட் 


டம் ...சத்தமறிவோர் திகமிருத்தென்றனர் தாழ் 
குழலே ? ( விதாந . குணாதண . ) 
திப்பம்- திப்பிலி. ( வைத்திய பரிபா.) 
திப்பி -- 1 , ஒரு பொருளின் மறுக்கப்பட்ட 
பகுதி . (உ - ம் ) “ திப்பியைவத்திரத்திலிட்டு ” 
( தைல . தைலவ உடு . உரை . ) 2. கிட்டம் ; இது : 
பன்னிரண்டுதாநத்தில் பன்னிரண்டுவித மல 
மாம் . அவை சண்ணிற்றோன்று பிழையாயும் , 
செவியிற்றோன்று குறும்பீயாயும் , மூக்கினழுக் 
காயும் , நாவினழுக்காயும் , பல்லின ழுக்காயும் , 
மிடற்றிற்போழையாயும் , மலமாயுஞ், சலமாயும் , 
நகங்களினழுக்காயும் , சரீரத்தில்வேர்வையா, 
யும் , குதத்திலழுக்காயும் , குய்யத்தழக்காயும் , 
பன்னிரண்டு வசைப்படும் . (சிவதரு . செநா 
மரண . அ - ம் உரையும் . ) 3. கோது . ( வழக்கு . ) 

திப்பியம் -1. அசமதாகம் . ( மலையக .) 2 . 
திவ்வியம் ; தெய்விகம் . ( உ - ம் .) “சிறந்தவாடக 
புனிதபங்கய திப்பியப்புனலாடுவித்து ” ( திருவி 
ளை . விடை பி . கக . ) 

திப்பியன்-- அதிசயமுடையோன் - தெய்வீக 
முடையோன் . ( ஞானாமி . ) 

திப்பிலி -1. அலைவு . 2. ஒரு 3 ரக்கு ; அது 
கண்டத் திப்பிலி யானைத்திப்பிலிமுதற் பலவ 
கைப்படும் . ( வைத்தியமூ . அக .) 

திப்பிலிக்கட்டை-- திப்பிலிமூலம் , ( வைத் 
தியமூ . அ + . ) 

திப்பிலிக்கொச்சிக்காய் -சிறுமிளகுக்காய் . 
( மலைய + . ) 
திப்பிலிழலம்- திப்பிலிக்கொட்டை , திப் 
திப்பிலி பரிசி- பிலிவகையி aொன்று . 
( வைத்தியமூ . அக . ) 
திப்பிலியாட்டம் - 
திப்பிலியாட்டல் 

அலைவுபண்ணல் . 


திப்பிலியாட்டுதல்- ) (வழக் ) 


திப்புத்தோளார் கடைச்சங்கப் புலவரு 
ளொருவர். ( அபிதானசிந் . ) 
திபதிச்சம் - 

வாலுளுவை . ( மலையக .) 
திபதி சம்- 

திம்மவாது துரியோதனன்றம்பி . ( அபி 
தாரு சிந்தா . ) 

Ft - 1. காசிபர்தேவி . ( அபிதாநசி .) 2. . 
பெருமீன் . (சூ . நிக . ந : எக .) 

தமிங்கிலகிலம் -- திமிங்கிலத்தை விழுங்கு 
மீன் . ( சூ. நிக , ஈ ; எக . ) 

திமிங்கிலம்- யானையைவிழுங்குமீன் . ( சூ . 
நி 5 . க : எக . ) 

திமிசம் - வேங்கை . ( வைத்தியபரிபா .) 
திமிசு-- வேங்கைமரம் . ( சூ . நிக . ச : உங . ) 
திமீததழதம்-1 . இரைச்சல் . 2. மகிழ்ச்சி . 


திமிலை 


கஉசுக 


தியாதிரு 


( 1 , 2 - வழக் .) 

திமீறல் -1 . சிந்துதல் . 2. பலாத்காரமாய் 
திமீதம்- 1. திளி. ( வழக்கு . ) 2. பேரொலி . விலகல் . 3. வளர் தல் . ( 2 , 3. வழக் . ) 
( உ - ம் . ) " திமிதிமிட்டுத் திரியுந்திரைக்கடல் " தியக்கம் -1. அசைவு . 2. சோர்தல் . 3 . 
( இராமா . சேதுபந்தன . சஉ . ) 

மயக்கம் . ( 1 , 2 , 3 - வழக்கு . ) 
திமிதிமி -1 . தாளக்குறிப்பு . 

தியக்கி -- சல்லிக்கொடி . ( வைத்தியபரிபா . ) 
திமிதிமீயெனல் -1 . ஈரடுக்கொலிக்குறிப்பு . தியக்கு -- 1 , தியக்கம் . 2. தெரிநிலை வினைப் 
( வழக் . ) 2. தாளக்குறிப்பு . 3. விரைவுக்குறிப்பு . 

பகுதி . 
( வழக்கு . ) 

தியங்குதல் -1 . சோருதல் . (உ - ம் .) “ சென்று 
திமீர் -1 . சந்நி . 2. சோம்பு . ( வழக்கு . ) ( வைத் 

நின்று தியங்கியே ” (சிவரக, தேவியுடன் , 55. ) 
தியபரிபா . ) 3. தெரிநிலைவினைப்பகுதி , 4. பரிச 2. மயங்கல் . 
மின்மை . 5. விறைப்பு . ( வழக் . ) 

தியசம் - மரமஞ்சள் . ( மலையக . ) 
திமீர்ச்சி- திமிர் . 

தியசேய் - மரமஞ்சள். ( வைத்தியமூ . அக . ) 
திமீர்த்தல் -- திமிர்கொள்ளுதல் . 

தியந்தி - திராய் . ( வைத்தியமூ - அக .) 
திமிர்தல் -1. கம்பித்தல் . ( உ - ம் . ) " நிலை தியா --- எட்டாவது வசு . ( அபிதானசி .) 
தளர்ந்துடலந்திமிர்ந்துவேர்வரும்பி " ( திருவி தியாகம் --1 . கைவிடல் . பிராணத்தியாகம் 
ளை . நாக , கக .) 2. பூசுதல் , அப்புதல் . (உ -ம் .) பண்ணுவேன் . ( வழக் . ) 2. கொடை . ( உ - ம் . ) 
" குங்குமச்சேதகந்திமிர " ( இராமா, வரைக்கா " வித்தந்தியாகமுதவாவுலோபர்க்கு ” (மறைசை. 
ருசு . ) 3. பேரொலி . ( சூ . நிக . க 0 : நிக . ) 
திமிர்ப்பு - திமிர்ச்சி , 

தியாகர் - தியாகஞ்செய்பவர் . 
திமீர்வாதம் -- ஒருவகை ரோகம் . ( உ - ம் . ) தியாகராசர் --- திருவாரூரிலே சிவலிங்க 
" திமிர்வாதஞ்சந்திகசிலேஷ்மம் ( தைல தை மூர்த்தங்கொண் டெழுந்தருளியிருக்குஞ் சிவ 
லவ . கசக . ) 

னார் . ( உ - ம் . ) “ தியாகராசரேவந்திருந்தனரெ 
திமீரீவாயு- திமிர்வாதம் . ( உ - ம் . ) “ பிசறிய னில் ” ( திருவானை . திருநாட். சு . ) 
சருமத்திமிர்வாய்வும் ” ( தைல . தைலவ . க . ) தியாகி - கொடையுளோன் ( சூ . நிக .உ :சஅ .)) 
திமிர்வு - திமிர்தல் . 

தியாச்சியம்- ஒவ்வொரு நட்சத்திரத்திலுஞ் 
திமிரகாசம் --பண்ணோயுனொன் ] . சுபகாரியங்களுக்கு விலக்கப்பட்டநேரம் ; அஃது 
திமீரம் -1 . இருள் . ( உ - ம் . ) “ செவ்வந்தி அச்சுவிரிக்கு ஐம்பதுநாழி கையின் பின்னும் 
நீலத்தினீடுமுற்றாத திமிரமுமே ” ( கந்தரர் . ஈ . ) பரணி பூராடம் உத்திரட்டாதிகளுக்கு இரு 
2. விறைப்பு . ( வழக்கு . ) 

பத்துநாலு நாழிகையின் பின்னும் , கார்த்திகை 
திமீரி -1 . திமிரன் . 2. திமிர்ந்து . ( உ - ம் . ) இரேபதி புதர்பூசம் மகங்களுக்கு முப்பதுநாழி 
" ஆய்முதுமகளிர் தம்மாலகிறபத்திமிரியாட்டி கையின் பின்னும், உரோகிணிக்கு நாற்பது நா 
(சிந்தா. விமலை . ச . ) 

ழிகையின் பின்னும் , மிரு +சீரிடம் சுவாதி விசா 
திமில் - 1.எருத்தினெரிப்பு . ( உ - ம் . ) “ சேட் கம் கேட்டைகளுக்கு பதிநான்கு நாழிகையின் 
டிளந்திமிலுடைச்செங்கணேற்றொடும் ” ( கந் பின்னும் , திருவாதிரை அத்தங்களுக்கு இரு 
தபு . திருநாட்டு. உ . ) 2. தோணி . ( சூ . நிக . எ : பத்தொரு நாழிகையின் பின்னும் , பூசம் பூரம் 
ருஉ . ) 3. மீன்படகு. ( உ - ம் .) “ விலங்குவலைப் சித்திரை உத்திராடங்களுக்கு இருபது நாழி 
பரதவர்மீன்றிமில் விளக்கமும் ” (சிலப்.கடலாடு . கையின் பின்னும் , ஆயிலியத்திற்கு முப்பத்தி 
கசஉ .) 4. வேங்கைமரம் . (பிங்கல -உசுசுரு. ) ரண்டு நாழிகையின் பின்னும் , உத்திரம் சதயங் 
திமீலதமிலம் - திமிதகுமுதம் , 

களுக்குப் பதினெட்டுநாழிகையின் பின்னும் 
திமிலம் -1 . யானைமீன் . ( பிங்கல . உசு2-0 . ) அநுடம் அவிட்டம் திருவோணங்களுக்குப்பத்து 
2. பேரொலி . ( சூ . நிக . க 0 : ருக . ) 

நாழிகையின் பின்னும் , மூலத்திற்கு இருபது 
தீமீலர்- நெய்தநிலமாக்கள் . ( உ.ம். ) “ பாய் நாழிகையின் பின்னும் , ஐம்பத்தாறு நாழிகை 
திமிலர்வலையோடு மீன்வாரிப்பயின்றெங்கும் ” யின் பின்னும் , பூரட்டாதிக்கு பதினாறு 

நாழிகை 
( தேவார , திருவேட்டகுடி . உ . சம்பந்த .) யின் பின்னும்வரும் நன்னான்கு நாழிகைகொ 
திமிலி - வேங்கை . ( வைத்தியமூ . அக . ) ண்ட நேரம் . ( தாரண் . பஞ்சாங்கம் ,) ( மூன்றே 
திமிலிடுதல் - ஒலித்தல் . ( வழக் ) 

முக்கானாழிகையென்பாருமுளர் .) 2 விலக்கு 
திமிலை - சல்லரி . (உ - ம் .) " குடமுளாத்திமி 
லைமொந்தைகுணிலுடைநந்திதட்டை ” ( சேது தியாதிரு- தியாநிக்கிறவன் . ( சி . சி.அ : 50 . 
பு . இராமநாத . சுரு . ) ( பிங்கல .) 

ஞாநப் .) 


கை . 


திரங்கல் 


கஉஉ 


திரபுலம் 


தியாநசமாதி- யோகநிலையினொன்று (சி.சி. வீழ ” ( பெரியபு. கண்ணப்ப . அ . ) 3. மிளகு . 
அ : உசு . ஞாநப் . ) 

( மலையக . ) 
தியாநநாநம் -- அமுதசலமாகத் தியாகித்து திரங்கலம்-- மிளகு . ( மலையக . ) 
முழுகுதல் . ( த - பி . ம் . ) 

திரங்கி - உலர்ந்து . ( புறநா. ) 
தியாதம் -1 . அட்டாங்கயோகத்தொன்று ; திரங்கலூமம் - செம்புளிச்சை . ( மலையக . ) 
அஃது : ஐம்புலனடக்கிச் சிவயோகஞ்செய்தல் . திரங்குதல் - 1. உலர்தல் . (உ - ம் .) " திரங் 
இது ஐவகைப்படுமென்பர் . (மணிமே .) ( சூ.நிக . குமரநாரிற்பொலியச்சூடி ” ( மலைபடு . சநக . ) 2 . 
கஉ அ உ ) 2. மாந்தசெபத்தினோர்வகை. ( உ - ம் . ) திரைதல் . ( உ - ம் . ) " திரங்கிமுலை " ( பெரியபு . 
" புரைமாந்தமிருவகையாம் போற்று மநநந்தியாக 

கண்ணப்ப . சஅ . ) 
மென ” ( சூத . ஞாநயோக . கசீ ; கரு . ) 

திாட்கோரை - ஒரு கோரை . ( பிங்கல . 
தியா நயக்யம்- தியாநயாகம் . 

உககச , ) 
தியாநயாகம்- இருதயாதிஸ்தாநங்களிலே திரட்சி -1. உண்டை . ( சூ . நிக . அ : ங . ) 2 . 
சதாசிவா திமூர்த்தியைப்பலகாலுந்தியாரிப்பது . | திரள் , கூட்டம் . 3. திரண்டதன்மை . 
( சி . சி . அ : உ ங . சிவாக் ) 

தீரட்டல் - கூட்டல் .( உ - ம் .)“திருமுலைப்பாலி 
தியாநயோகம் - சித்தத்தாலே நோக்குதல் . னோடு ஞான முந்திரட்டி " (திருவிளை - பாண்டி 
( த . நி . போ . நஎ 0 . ) 

யன் சுரந்தீர்த் . உ 0 . ) 
தியானவர்ன் - யோகி , 

திரட்டு -- 1 . இரு துவாசல் . ( வழக் .) 2. சோத் 
தியாநவிந்து-யசுர்வேதவுபநிடதங்களுளொ தொன்றாக்கியிருப்பது . ( உ - ம் . ) " பன்னூற் 
ன்று . ( கந் . நவ . க .) 

றிரட்டு " 3. தெரிநிலைவினைப்பகுதி . 4. திரளை . 
தியா நி -1 , தியாகவான் . 2. தெரிநிலைவினைப் திரட்டுதல் -1 . உருட்டுதல் . 2. சேர்ப்பு . 

தாட்டோசை - அலறல் . ( பிங்கல . சசசசு ) 
தியா நித்தல் - சிந்தித்தல் . 

திரடம் - வெண்ணொச்சிமரம் . ( வைத்தியமூ . 
தியா நிப்பு - தியாநித்தல் . 
தியாசெயம் - மரமஞ்சள் . ( வைத்தியபரிபா .) திரண்டகல் - குண்டுக்கல் . ( பிங்கல . ரு 0 எ . ) 
தியாமம் -1. இருவேலி. 2. முயற்புல் . 3 . திரண்ட கொடிச்சி-புற்றாம்பழம் ( மலையக . ) 
வேலிப்பருத்தி . ( வைத்தியபரிபா . ) ( 1 , 2- மலை திாஃடசி-- எஉட்சாரம் . ( வைத்தியபரிபா. ) 
யக . ) 

திரண்டோர் - சபை . ( சூ . நிக . உ : கக . ) 
தியூதம் கவறு முதலியவற்றாற் சூதாடல் . திரணச்சி -- எவட்சாரம் . 
( மிருச . ச . ) 

திபணபதி - வாழை . ( மலையக .) 
தியேசேய் - மரமஞ்சள் . ( வைத்தியபரிபா .) திரணபிந்து - சமதக்கினிமுநிவர் குமார 
திர்சியம் --- பார்வை . 

ராகிய முனிவருக்கொருபெயர் . ( அபிதாநசிந் ) 
திரக்கத்தாரு - நிலப்பனை . ( மலையக . ) 

திரணம் -1 . அற்பம் , உன்னைத்திரணமாக 
திரக்கம் --- கொன்றை . ( மலையக . ) 

நினைப்பேன் . ( வழக் . ) 2. துரும்பு . ( உ - ம் . ) 
திரக்கரித்தல் -நிந்தித்தல் . ( உ - ம் .)"சிவாத் “ வன்னியிற்றிரணமென்னமாய்ந்திடும் " ( அரு 
துவை தி மதந்தரிசிப்பித்துத் திரக்கரிக்கின்றார் " ணகிரிபு . அருந்தவ . கக . ) 3. புல் . ( வி - ணி .) 
( சி . சி . ச : சு . ஞாநப் . ) 

4. வலி. ( ஞானாமி . ) 
திரக்காரம்- நிந்தை . 

திரணராசன் - நிலப்பனை . ( மலையக . ) 
திரக்கிரணி -- பிரண்டை . (மலையக . ) 

திரணபதி -- வாழை . ( வைத்திய பரிபா. ) 
திரகம் - கொன்றை . ( மலையக . ) 

திரணி- ஒரு செடி . ( வைத்தியமூ. அக . ) 
திரணை --- திரட்சி . ( வழக் .) 

திரந்திகம்- திப்பிலிமூலம் ( வைத்தியமூ.அக) 
திரகரணம் - சகுநம் சதுஷ்பாதம் கிம்ஸ்துக் திரநட்சத்திரங்கள் - உரோகிணி ,உத்திரம் , 
கிநம் நாகவம் என்னு நாலுகரணங்கள் .( விதாந . உத்திராடம் , உத்திரட்டாதி என்னு நட்சத் 
பஞ்சாங்க , உக , உரை.) 

திரங்கள் . (விதாந . பஞ்சா. உ 0 . உரை . ) 
திரகலூமம் - செம்புளிச்சை . (மலையக . ) திரப்பட -- நன்மையுண்டாக . ( ஞானாமிர் .) 
திரங்க - புலர . ( ஐங்குறு . ) 

திரப்படுதல் - உறுதிப்படுதல் . 
திரங்கம் - மிளகு . ( மலையக . ) 

திரப்புசம் - கத்தரி . ( வைத்தியமூ - அக .) 
திரங்கல் -1 . சுருளல் . (மணிமே.) 2. திரை திரபுட்பம் - 
தல் . ( உ - ம் . ) “ தானிழிந்துதிரங்கிமுலைசரிந்து தீரபுலம் 

துத்தநாகம். (மலையக . ) 


- 


தாகலம்-- } முடக்கற்றான் . ( மலையக.) 


திரவபோதம் 


கஉக 


திரள்கோரை 


கக . ) 


தீரம் -1 . உரம் . 2. உறுதி . 3. தகரைச்செடி திரவம் -1 . சாரம் , திராவகம் . ( உ - ம் . ) “ விரி 
( மலையக . ) 

திரநீர்படங்கு ” ( தைலவர்க்க .) 2. நீர்முதலிய 
திரமம் - சாதிலிங்கம் . ( வைத்தியமூ.அக . ) வற்றினெகிழ்ச்சி . 
திரமாதம் - ஆவணி , கார்த்திகை, மாசி , திரவாதி- காட்டாமணக்கு . 
வைகாசியென்னுமாதங்கள் . 

திரவிடம் - திராவிடம் . ( தமிழ் .) இது ஆரியர் 
திரமீடம் - தமிழிற்கு ஓர்பெயர் . 

தமிழற்கு இட்டபெயர் . ( அபிதாநசிந்.)( தமிழ் ) 
திரமிடவாந்திரதிலாவாபதியாயம் - தமிழ இது ஜீவகைப்படும் . தமிழ் , ஆந்திரம் , சன்ன 
னுந் தெலுங்கனுங்கூடி எள்ளுவிதைத்தலாற் டம் , மாராட்டிரம் , கூர்ச்சரம் என்பன . ( அபி 
பெறு நியாயம். ( சி . சி . உ : சுக. சிவாக் . ) தாநசிங். ) 

திரமீளன்- துவட்டாசத்திரியப்பெண்ணைக் திரவியசுத்தி - பஞ்சசுத்தியிலொன்று ; அது : 
கூடப்பிறந்தபிள்ளை . ( உ.-ம். ) துவட்டாமன்ன சுவர்ணமுதலிய வற்றானியற்றிய அருக்கியமுத 
வர்மகளைப்புண ரவந்தோன்றிரமிளனால் ” ( சூத . லிய பாத்திரங்களை அத்திரமந்திரத்தாற் கழுவி 
சிவமான் க 2 : நகூ ) 

விந்தமிர்தமாகிய நீரை வெளஷடந்த இருதய 
திரயசிரம்-- துவாதசப்பிரசாதகலைகளி லா மந்திரத்தானிறைத்துப்பூசாதிரவியங்களிட்டுப் 
நவராகியநிபோதிநி ; அது முக்கோணவடிவம் . பஞ்சப்பிரமமுதலிய மந்திரங்களான் முறைப் 
( சி - லி . கி - ரி . க . ) 

படிபூசித்துச் சங்கிதாமந்திரத்தா லபிமந்திரத் 
திரயம் - மூன்று . (உ - ம் . ) இரத்தினத்திரயம் . தித் திக்குபந்தமும் அவகுண்டநமுஞ்செய்து 
திரயழகம் -- திரயமுகநட்சத்திரம் ; அவை : தேநுமுத்திரை கொடுத்து அருக்கியசலத்தாலே 
அசுவிநி, மிருகசீரிடம் , புநர்பூசம் , அத்தம் , சித் தன்னையும் பூசோட 

தன்னையும் பூசோபகரணங்களையும் புரோட் 
திரை , சோதி , அநுடம் , கேட்டை , ரேவதி சித்திக்கவசத்தால் அப்பியுக்கணமும் ,இருசயத் 
என்பன . (உ - ம் . ) " யாத்திரைகோடல்கொடை தால் அபிமந்திரித்தலும் , கவசத்தால் அவகுண் 
திரயமுகத்தாமென்பரே ” ( விதாக. பஞ்சாங்க . டனமும் , தே நமுத்திரையால் அமிர்தீகரண 

முஞ்செய்து புட்பத்தால் அருக்கியநீரெடுத்துத் 
திரயாங்கம் ( சோதிடம் ) மூவங்கம் ; அவை : திருமஞ்சநக்குடத்தின் கணிட்டுத் தேநுமுத்தி 
திதிவார நட்சத்திரங்கள் . 

ரைகொடுத்தல் . (திருவாத . திருப்பெரு. எ 0 . 
திரயாவரணபூசை - வித்தியேசுரர்களையும், உரை .) 
கணேசுரர்களையுநீக்கிப் பஞ்சப்பிரமசடங்க தே திரவியதாநம் உதயத்துக்கு இரண்டா 
வரையும் , உலசபாலர் பதின்மரையும் , அவர்க மிடம் . 
ளாயுதங்களையும் பூசிப்பது . ( சைவச . பொது . திரவியம்-1 . ஒரு கைக் கலப்புச்சரக்குகள் . 
ருஉக . உரை . ) 

( வழக் . ) 2. பொருள் . அது ஒன்பதுவகை. 
திரயோதசி - பதின்மூன்றாந்திதி . ( உ - ம் . ) | தருக்கசங் . பக்க . ச . ) 3. பொன் . (உ - ம். ) “ கட் 
“ அரும்பிரதோடத்திநம்வந்தரித்த தந்நா - டிங்க டித்திரவியமெப்படிப் பாடகக்கால்வைப்பளே ) 
டிரயோதசியாத்திரையும்வந்து ” (சிவரக . அபுத் (தனிப்பா. உ - ம் பாக . ங ...) 
தி . 2. ங . ) 

திரவியமைந்து - ஐந்துவசைத்திரவியங்கள் . 
திரராசி - இடபம் , கும்பம் , சிங்கம் , விருச்சி | பால் , தயிர் , நெய் , போசலம் , கோமயம் என் 
கம் என்னுமிராசிகள் . ( உ - ம் வருஷா-பக்ச.சுசு .) பன . இவையன்றியு ; மலை , கடல் , காடு , நாடு , 

திரல்- காட்டாமணக்கு . ( மலையக . ) நகர் இவ்வைர் தில் ஒவ்வொன்றிலுமுண்டாகு 
திரலடி - ஏலம் . ( வைத்தியமூ - அக .) மைவகைத் திரவியங்களுமாம் . ( சூ . நிக . கஉ : 
திரலிங்கம் - பரார்த்தலிங்கம் . ( உ - ம் . ) சைவ . சசு , சஎ , சஅ . ) 
உ 02 . ) 

திரவீரன் - முதலாம்வசுவின்மகன் . ( வி - ணி . 
திரவகத்துவம் -- ஈரத்தன்மை . 
திரவணன்- வருணன்குமரன் . ( அபிதான திரள் - 1.இயக்கநான்கினுளொன்று . (சிலப் .) 
சிந்தா ) 

2. உண்டை . ( பிங்கல . உஉஙசு . ) 3. கூட்டம் . 
திரவத்துவம் - முதல் ஒழுகுதலின் அசமவா ( உ - ம் .) “ அடங்குபிடர்க் குளமாச் சவுளைத்திரள் " 
யிகாரணம்; அது நைமித்திகத்திரவத்துலம் , ( சிவரக . தேவியிமய . கங . ) 4. திரட்ரி , தொ 
இயற்கைத்திரவத்துவம் என இருவசைப்படும் . ழிற்பெயர் . 5. படை . ( திவாகர . 2 ; தொகுதி . ) 
( தர்க்க - பா , ருரு .) 

.ேமிகமுடுக்கியநடையையுடையபாடல். சிலப் ) 
திரவர்தி- காட்டாமணக்கு. ( மலையக . ) தீரள் கோரை - பஞ்சாய்க்கோரை . (சூ.நிக. 
திரவபோதம் - பூசனி. (மலையக . ) 

ச : சுஉ . ) 


- 


திராவடி 


கஉகாச 


திரிகபம் 


திரள்பு-- திரண்டு . ( உ - ம் . ) “ அவலுமிசையு திராவணம் - ஓடுதல் . ( கூர்மபு.அட்டமூர்த் . 
நீர்த்திரள்பீண்டி ” ( மதுரை. உச 0 . ) 

கக , உரை. ) 
திரளல்-- தி ளுதல் . ( உ.-ம். ) ஈங்கிதனில் திராவிடம் தமிழிற்கு வடமொழியிற்கூ 
வேறு திரண்டு . ( சேதுபு . வேதாள, உ.அ :) றம்பெயர். திராவிடம் - ஒட்டுவது என்று பொ 
திரளாசம்-- நிலப்பனை . ( வைத்தியபரிபா .) ருள்கூறுவர். ( உ - ம் . ) “ எவ்வினையு மோட்டுத 
திரளாரம்-- நிலப்பனை . ( வைத்தியபரி .) லாற்றிராவிடமென்றியல்பாடை ” (காஞ்சிப்பு . 
திரளி- ஒருவகை மீன் . ( வழக் . ) 

தழுவக் உசங . ) 
திரளுதல் -1 . இருதுவாசல் . ( வழக் .) உருட்சி திராவிடமகாபாடியம் - சிவஞாநபோதத் 
யாதல் . கூடுசல் . 

திற்குச் சிவஞானசுவாமிகளாற் றயிழிற்செய் 
திரளை -1 . உருண்டை . 2. கட்டி . ( உ - ம் . ) யப்பட்ட விருத்தியுரை . 
“ தகைமிகுமூரற்றிரளை நேர்சேர " ( சோணசை திரி --திரிசல் . ( உ - ம் . ) “சிறுகண்யானை திரி 
ல . சக ) 

தருநெறி ” ( ஐங்குறு . ஈருரு . ) 2 , முதனிலைத் 
திரா -- 1. ஐம்பத்தொரு ருத்திரசத்திளி தொழிற்பெயர் . 3. பெண் . ஸ்திரியென்பது 
லொருகிது . ( co - E . உஎ எ . ) 2. திராமரம்; திரியெனலந்தது . 4 , மூன்று . ( உ - ம் . ) “ திரி 
அது பவளமல்லிகை . ( மலையக . ) 

குணம் ” 5. விளக்குத் திரி . (உ - ம் .) திரியழற்கா 
திராகியாயநம்.- திராகியாய நாராற் செய்யப் ணிற்றொழுவர் " ( நான்மணி , சுந . ) 6. வெள் 
பட்ட சூத்திரம் ; அது பிராமணருளொருவகை ளைப் பூண்டு. ( உ - ம் . ) "சீனநற்றிரிரத்தமுரோச 
யாரார் கொள்ளப்படுவது . 

நஞ்சிகாம் " ( தைல . தைலவ . கச .) 
திராசநம் ஆதாரசத்தி முதற்குடிலாசத்தி திரிகடம் --- யானைநெருஞ்சில் . ( வைத்திய 
பீறான ஆகநம் . ( சைவச.பொது.ரு. ச . உரை.) அக . ) 
2. நிலைப்பட்ட ஆசரும் . ( உ ம் .) “ மலை முழைஞ் திரிகடு -- சுக்கு திப்பிலி மிளகு எனப்படும் 
சினிலே புகுந்துந் திராசாத்திலேயிருந்தும் அப் மூன்று சரக்குகள் . ( உ - ம் . ) “ அம்பினடி ” பார் . 
பியாசவசத்தினாலே பசி தண்ணீர்த் தாகத்தைய திரிகடுகம் -1 , ஒரு நூல் . ( உ - ம் . ) “ திரிகடுக 
டக்கியும் " ( சி . சி . க : ரு . சிவாக் .) 

மென்னுமொரு நூல் ” 2 . சுக்கு மிளகு திப்பிலி. 
திராட்சம் - கொடிமுந்திரிகை . ( மலையக . ) ( உ - ம் .)“ இந்மூன்றுந் - திரிகடுகம்போலுமருந்து " 

திராட்சாபாகம் --- செய்யுட்பாகம் நான்கனு (திரிகடு, க .) 
ளொன்று . ( கம்பரர் . கசு , உரை. ) 

திரிகடு த- திரிகடுகம் . 
திராட்சை- திராட்சைப்பழம். ( உ - ம் ) " கர்ப் திரிகண்டகம்-நெருஞ்சில் . ( மலையக . ) 
பூரந்திராட்சை . ( தைல . தைலம் . நசு . ) 

திரிகண்டகி -- நெருஞ்சில் . ( தைலவ .) 
திராணி 

திரிகண்டகை - நெரிஞ்சில். ( உ - ம் .) “ மலை 
திராணிக்கம் பலம் . (வழக் ) 

தாங்கிதிரிகண்டகைவெண்சாறடை ." ( தைல . 
திராணிக்கை 

தைலவ . கஙரு ) 
தீராதநம் -- திராசகம் . ( உ - ம் . ) “ திராசநம் திரிகண்டம் - நெரிஞ்சில் . ( மலையக . ) 
பார் " 

திரிகத்தம்- திரிகர்த்தம் , ஒருதேயம் . ( உ - ம் . ) 
திராபகந்தி -- கம்பந்திராய் . ( வைத்தியமூ . “ திக்கோசையெழவிம்மமுரசங்கள ரசான திரிக 
அகரா . ) 

த்தர்கோன் " ( பாரத . நிரையீட்சி . அ . ) இத் 
திராபை --- புத்தியற்றவன் . 

தேயம் ஆரியாவர்த்தத்துக்கு வாயு +கிலுள்ள 
திராமாம்- பவளமல்லிகை . 

தேசமென்பர் . ( அபிதாநசிந்தாமணியில் . ) 
திராய்- ஒரு கசப்பானபூண்டு; அது கம்பந் திரித்தாநம் - முதுகின்கீழ் நடுத்தண்டெ 
திராய் முதற் பலவகைப்படும் . ( வைத்தியமூ லும்பின்மூட்டும் இரண்டு தொடைகளினெலு 
அக . ) ஒரு கீரையென்பர் சிந்தாமணியில் . 

ம்பின்மூட்டுஞ்சேர்ந்திருக்குமி ...ம் .( சீவரட்.டு .) 
திராயந்தி- கம்பந்திராய் . ( மலையக . ) 

திரிகந்தம் -- வாசனைத் திரவியமெனப்பட்ட 
திராலம் - ஒருவகை வெள்ளரிச்செடி . ( வை சந்தகம் , செஞ்சந்தநம் , அகில் என்பன . (கிரா 
த்திய அக . ) 

ம்பு , நாவற்பூ , சண்பகப்பூ என்னுமிவையுமாம் ) 
திராவகநீறு - வெடிரிப்புச்சுண்ணம் . ( வைத் ( வைத்தியபரிபா .) 
தியர் வழக்கு . ) 

திரிசபம் -- காசம் , சுவாசம் , சயம் என்னு 
திராவகம் - செய்நீர் . ( வைத்தியர்வழக்கு .) மூவித கயரோகங்கள் . " ஒவ்வொருகஃசாடுண் 
திராவகன் --- 1 . அறிஞன் . 2. கள்வன் . ணித்- திரிகபங் கடுப்பு மேகஞ்சிறியநிர்க்குண்டியீ 
திராவடி- ஏலம் , ( மலையக ) 

( தைல . தைலவ . 20. ) 


4 


திரிசயம் 


கஉகூடு 


திரிசேசபுவநம் 


திரிகாயன் 


சாணக . 


திரிகரணம் - மநம் வாக்கு காயம் ( உ - ம் . ) திரிசரேணு - சிறுபுழைவழிவருஞ் சூரியகிர 
" கருமந்திரிகரணம்வேறு " ( மறைசை. ச்சு ) ணத்திலே நுண்ணிதாகக் காணப்படுகிற துகள் ; 
புத்தன் . ( உ - ம் .) வந்துழிக் இது பரமாணு எட்டுக்கொண்டது . ( மிரு . 

சருஅ . ) 
தீரிகாலகன் - பிரவணர் இடத்தில் காமிகங் திரிச்தன் - நாலாமநுவந்தரத்திந்திரன் . ( அபி 
கேட்ட வொருவன் ( த.நி. போ , கரு அ .) தாநசி . ) 

திரிகாலம் -- முக்காலம் ; அவை உச்சி , காலை , திரிசமஞ்சரி - துளசி . ( வைத்தியபரிபா.) 
மாலை ; அன்றியும் இறப்பு எதிர்வு நிகழ்வும் ஆம் . திரிசாகபத்திரம் - வில்வமரம் . ( வைத்திய 

திரிகாலன் --- கலைதத் தவத்திருக்குமோ ருத் பரிபா . ) 
திரன் . ( வி -ணி . உஎடு . ) ( மாயாதத்துவத்திருக் திரிசாதம் இலவங்கப்பட்டை , இலவங்க 
மோருருத்திரனுமாம் ) 

பத்திரி , ஏலம் எனப்படு மூன்று சரக்குகள் . 
தீரிகாலோசிதம் - குசைப்புல் . ( மலையக . ) ( தைல . தைலவ . கூ 0 . ) 
திரிதணம் -- முக்குணம் . ( சூ . ங்க . = ; அ . ) திரிசாரம் -- எவட்சாரம் , சத்திசாரம் , நவச் 

திரிகூடர் : -- ஒருமலை . ( 2 - ii .) “இலத்திரி சாரம் ( வைத்தியபரிபா .) 
கூடாதிதேயங்கள் "( திருவிளை . மாணிக் . எஅ . ) 

திரிசிகம் - வில்வமரம் . ( வைத்தியபரிபா . ) 
திரிகை- ) , ஏந்திரம் . 2. சலாலசக்கிரம் . திரிசிகி - யசுர்வேதவுபநிடத மைம்பத்தொன் 
( உ - ம் . ) “ ஆகிங்காங்குந்திரிசையும்போல ” (தாயு றனுளொன்று . ( கந் . நவ . கஅ . ) 
மா . பாயப்புலி . நகா.) 3. திரிதல் 1. முந்திரி திரிசிகை - சூலம் . ( உ - ம் . ) “திணமார்கதை 
கை மரம் . ( வைத்தியமூ - அக .) 

மழுவோதிரிசிகையுங்கரமுடையார் " ( அருண 
திரிகோணப்பாலை - நால்வகைப் பாலையு கிரிபு . அருந்தவ . கூ . ) 
ளொன்று . ( சிலப் . ஆய்ச்சியர் . உரை ) 

திரிசியம் 

1. கண்ணுக்குப் புலப்படல் . 
திரிகோணம் -- 1 . ( சோதிடம் .) உதயமும் - ( வி - ணி .) 2. காணப்படும் மாயாகாரியமாகிய 
ஐந்தும் ஒன்பதும் . 2. முக்கோணம், சிவசத்தி சடம். ( உ - ம் . ) “திருந்தியவேதாந்த நூலியம்புறு 
யினுடைய இரேகைகள் . ( உ - ம் . ) ஆனந்த வதிருக்குத்திரிசியமென்றிருபொருள் ” ( வேதா . 
லகிரி , சிவசோணமென்னும் ” முதற்குறிப்பு சூ . உரு .) 3. செவ்வள்ளி. ( வைத்தியபரிபா .) 
டைய கவியிற்காண்க. 

திரிசிரபுரம்.- திரிசிராப்பள்ளி , 
திரிகோணமலை --திருக்கோணமலை . இஃ திரிசிரன் -- 1. அக்கிரி . 2. இராவணன் 
கீழநாட்டிலுள்ளது . ( உ - ம் . ) “ தித்திலங்கோ மகன் . அதிகாயன் யுத்தத்தில் அநுமனாற்கொ 
ழிக்குங்கோணமாமலையமர்த்தாரே " (திருஞான ல்லப்பட்டவன் . ( அபிதானசிந்தா .) 
சம் . திருக்கோண . பது ..) 

திரிசிரா - ஒரிராக்கதன் . ( உ - ம் . ) “ தூடணன் 
திரிகோணவுப்பு --சத்தியுப்பு . ( வைத்திய றிரிசிராத்தோன்றல் ” ( இராமா . கரன்வ . ருக . ) 
பரிபா .) 

திரிசிராப்பள்ளி- திரிசிரபுரத்தின் கோயில் . 
திரிச்சியம்-- திரிசியம் . 

திரிசிராமலை- ஒரு மலை , திரிசிரபுரமலை . 
திரிசங்கு - அரிச்சந்திரன் றந்தை . ( உ - ம் . ) திரிசிரங்கம் - திரிகூடசைலம் . 
" மீது போந்திரிசங்கைவிண்ணிடையின் மீனோ திரிசுகந்தம் சாதிக்காய் , சாதிபத்திரி , 
டும் - போதலாயுறவீசலால் ”( கந்தபு ஆற்று.உஉ . ) 

லவங்கம் . ( வைத்தியபரிபா . ) 
திரிசங்கு சொர்க்கம் -- திரிசங்குவென்னு திரிசுடர் --- முச்சுடர் . ( சூ . நிக . கஉ : சு . ) 
மரசன் பொருட்டு விசுவாமித்திரரால் உண்டா திரிசுத்தி- மூவகைச்சுத்தி . (சி . சி . அ : ங o . 
க் + ப்பட்டதோர் தானம் ; அஃது அனுடமுத 

ஞாநப் . ) பார் . 
லைந்து நட்சத்திரங்கள் விளங்குவது . ( இராமா . திரிசூலம் - முத்தலைவேல்.(உ - ம் .) “தண்டா 
மிதிலைக்காட் , கசக . ) 

யுதமுந்திரிசூலமும்விழத்தாக்கி " ( கந்தரலங் . ) 
திரிசடை- விபீடணன் மகள் . ( உ - ம் . ) ஆயி திரிசூலி -1 . கற்றாழை . ( வைத்தியபரிபா. ) 
யிடைத்திரிசடையென்னுமன்பினாள் " ( இரா 2. காளி . ( உ - ம் .) "சுந்தரி சாமுண்டி திரிசூலி 
மர் . காட்சிப் . நக . ) 

( அரிச்சந்திர . பாயிர , எ . ) 3. சிவலோகத்தில் 
திரிசத்திகள் -- மூன்றுசத்திகள் ; அவை : தட்சணதிசையில் ஓலக்கஞ்சேவிக்கும் பதினெ 
ஆரணி , செந்நி , ரோதயித் திரியென்பன . ( இச் ட்டுக் சணேசரிலொருவன் . ( வி - ணி . உசுச . ) 
சாசத்தி , கிரியாசக்தி , ஞாநசத்தியுமாம் . ) 4. சிவன். 

திரிசயம் - காட்சிப்பொருள் . (உ - ம் .) "சிவன் திரிசேசபுவநம் - நிவிர்த்திகலையிற் பிருதுவி 
றிரிசயமன்றால் ” ( வைராக்கியசத . உ ஈ . ) தத்துவத்திருக்கு நூற்றெட்டுப்புவதங்களுளொ 


159 


திரிதல் 


கஉகூசு 


திரிபதாகை 


மாறு 


ன்ன 


GLD 


ன்று . ( சி - லி . கிரி . உக . ) 

தீரிசொல் கல்லாதவராற் பொருளறியப் 
படாது கற்றோராற் பொருளறியப்படுஞ்சொல் . 
( உ - ம் . ) " அரிதுணர்பொருளன திரிசொல்லா 
கும் ” ( நன் . உஎ .. ) ( இயற்சொல்லின் வேறு 
பட்டசொல்லென்பது . 

திரிஞ்சில் - துரிஞ்சில் என மருவியது என் 
றும் , உசிலமரம் , வாவல் என்பது பொருளென் 
றுங்றுவா . ( சூ.நிகண்டில் . வாவலுக்குத் துருஞ் 
சில் என்று கூறுவர் . ) 
திரிணீகரம் - அற்பமாக எண்ணல். ( வி - ணி .) 

திரிணீகாரம் - திரிணீகரம் . ( பௌட் - பும் . 
ருஅ . ) 

திரித்தல் -1. கயிறுமுறுக்கல். 2. சுழற்றல் . 
( திருமுரு . ககக - அடி . உரை .) 3. மாற்றுதல் . 
4. மாறுப்படுத்தல் , வேறுபடுத்தல் . ( உ - ம் . ) 
“ இளைஞர் தன்பால்வரமநந்திரித்து ” (திருவிளை . 
அங்கம் . சு . ) 
திரித்து - திருப்பி . ( புறப்பொ.வெ.) 
ரித்துவம் - முத்தன்மை . 
திரித்தோன்றல் திரிவிழுதலாகிய ஒரு 
வகைப்பீநசரோகம் . ( உ - ம் . ) “ சோரிவீழல் " பார் . 
திரிதசர் - தேவர் .(காஞ்சிப். அமரீசப் . உக . ) 

திரிதசன் -1. கடவுள் . 2. சதருத்திரிலே 
ஊர்த்தப்பிரதேசத்திருக்குந் தசருத்திரரிலொ 
ருவன் . ( வி - ணி . உஎ .) 

திரிதசாதிப்புவநம் - நிவிர்த்திகலையிற் பிரு 
துவிதத்துவத்திருக்கும் நூற்றெட்டுப் புவநங்க 
ளுளொன்று , ( சி - லி . கிரியா , உக . ) 

திரிதசி - 1. அகத்தியமுனிவர் குமாரன் . 
( அபிதாநசிந் . ) 2. திரயோதசி . 

ரிதண்டம் ---திரிதண்டு . 
திரிதண்டி -1. ஒரு 

விட்டுணுபத்தன் 
( வி - ணி.உரு.அ . )2. கரணமூன்றுமடக்கினோன் . 
3. முக்கோலையுடைய சந்நியாசி . ) 

திரிதண்டு - முக்கோல் . ( உ - ம் .) “ மாத்திரி 
தண்டயல்வைத்தவஞ்சனும் ” ( இராமா.சடாயு 
வதை . ஙச . ) 

திரிதத்துவம் - ஒருவகைத்தீக்கை . ( உ - ம் .) 
" ஏகதத்துவதிரிதத்துவ முதலாகிய தீக்கைபலவு 
முள ” ( சி . சி . அ : ஈ . மறை . ) 
திரிதர- நீங்க . (சிந்தா ) 
திரிதரல் -1 . சுழலல் . ( பிங்கல . உக அச .) 
2. திரிதல் . 3. மீளல் . (பரிபாடல் .) 

திரிதரிசநம் - முத்தரிசநம் , முப்பதார்த்தரூப 
தரிசநம் . (சி . சி.அ : ங 0 . ஞாநப் .) 

திரிதல் - 1. அலைதல் . ( உ - ம் . ) "திருவடி 
சுமந்துகொண்டுகாண நான் றிரியுமாறே " ( தே 
வாரம் . திருநா . தனித் திருநேரிசை. 50. ) 2 . 


உருளல் . 3. உலாவல் . 4. கெடுதல் . 5. ஈழ 
லல் . (உ - ம் .) “ புனையிழைதன்னைக்காணான்புலம் 
பியே திரிதலுற்றான் " ( கந்தபு . வள்ளி. க 

கரு அ .) 
6. புணர்ச்சி விகாரம் மூன்றனுளொன்று , அது 
கற்சட்டியென்றாற்போல வருவது . ( உ - ம் . ) 
" தோன்றறிரிதல் கெடுதல் விகாரம் " ( நன் .உயிரீ . 
ச . 7. போதல் . ( பிங்கல . உஉ o ரு . ) 8 . 
படல் , வேறபடல். ( புறநா .) 9. மீளல் .( பிங்கல . 
ககசு ) . ) ( 3 , 1 - சூ . நக . கக . மகரவெ . ரு . ) 
திரிதயம் - செவ்கள்ளி. ( மலையக . ) 

திரிதிபை -- 1. ஒரு நதி . ( வி - ணி . உ உ கா . ) 2 . 
மூன்றாந்திதி . 

திரிதீர்க்கம் -- மணப்பொருத்தம் பரதனோ 
ன்று ; அ த பெண்ணள் முதற் புருடனாள்பதின் 
மூன்றுக்குமேர் பட்டுவரும் பொருத்தம் . (உ - ம் .) 
" டெண்ணினாண்முத்ன்மைந்தன ளேன் 
றபன் மூன்றுக்குமேற்றிர்தீர்க்கமிலைசையுறு 
(விதாந . கடிமண . க . ) 

திரிதேகம் - மூன்று தேகங்கள் ; அவை பர 
தேசம் , சூக்கும தேசம் , நூலதேசம் என்பன . 
( சி . சி . பாயிர , வசத்தி . உ . ஞாநப் . ) 
திரிதேகி- பர்படகம் . ( மலையக .) 
திரிதேசன் --- சதருத்திரரி லிந்திரதிக்கினி 
ருக்குந் சசருத்திரிலொருவர் . (ME.உகக .) 
திரிதேகி- பற்படாகம் . ( வைத்தியபரிபா .) 
திரிதோடம் -- ஒரு நோய் . 
திரிநிம்பம் - கருவேம்பு , நிலவேம்பு , வேம்பு . 
( வைத்தியபரிடா . ) 

திரிநெரிஞ்சில் -- செப்பு நெரிஞ்சில் , யானை 
நெரிஞ்சில் , நெரிஞ்சில் . ( வைத்தியபரிபா .) 
திரிப்பு -- 1 . மாற்றுதல் . 2. முறுக்குதல் . 
திரிபங்கி - ஒருவகைச்சத்திரகவி ; அது யா 
தேனும் ஒரு செய்யுளாய்நின்றே ஒருபொருள் 
பயப்பதன் ?? அதுவே மூன்று செய்யுளாய்ப் 
பிரிந்து முடிந்து வெவ்வேறு பொருள் பயக்கத் 
தக்கதாகவும் பாடப்படுவது . ( கு . தண்டி . கரு . 
உரை .) 

திரிபணி- ஒருலங்காரம் ; அஃது உபமாகப் 
பொருள் நிகழ்கின்ற செய்கையிற் பயன்படுதற் 
பொருட்டு உபமேயத்தின் உருவத்தைக் கொண் 
பெமித்தல் . ( உ - ம் . ) “ செப்புவமா நமுவமேயமா 
கத்திரிந்ததொழி- லைட்பயனாக்கொள வந்தாற்றி 
ரிபணியாகும் ” ( குகூல , சு - வது . ) 

திரிபத்திரி - லவங்கபத்திரி , சாதிப்பத்திரி , 
தாளிசபத்திரி , ( வைத்தியபரிபா.) 
திரிபதகை - கங்கை . ( சூ . நிச . க : ஙங . ) 

உரிபதாகை - பதாகைக்சையினணிவரன் 
முடக்குவது . (உ - ம் . ) " திரிபதாகைதெரியுங்கா 
லை , யறைபதாகையின்ணிவிரன் முடக்கினஃ 


திரிபுண்டரதாரணி 


கஉஎ 


திரிமூர்த்தி 


தாமெனமொழிபவறிந்திசினோரே ” ( சிலப் . திரிபுண்டாம் - மூன்றுவரியாய்ப்பூசும் விபூ 
அரங்கேற்று . கஅ .. உரை ) 

திப்பூச்சு , முக்குறித்தொகுதி . ( சை . வி . சஉ - ம் 
திரிபதார்த்தம் - சைவசித்தாந்த நூல்களிலே 

பக்கம் . ) 
சொல்லப்படுமூன்று பதார்த்தங்களாகிய பசுபதி 

திரிபுயம் - கக்கரி. ( வைத்தியபரிபா .) 
பாசம் . ( சி . சி . அ : உஎ . ஞாநப் . ) 

தீரிப்ரசுந்தரி - உமை . ( உ - ம் . ) “ அணியும் 
திரிபதை - இசைப்பா வகையு ளொன்று . திரிபுரசுந்தரியாவதறிந்தனமே " ( அபிராமியக் 
( உ - ம் . ) " செப்பரியசிந்து திரிபதைசீர்ச்சவலை " 

தாதி .) ( திரிபுரசக்கரமுடைமையாலிப்பெயர் 
(சிலப் . கடலா. ஙரு . உரை. ) 

வந்தது . ) 
திரிபந்திகள் --- ஒருவகைச்சகலர் . ( சி . சி . அ : 

திரிபுரத்தான் - குப்பைமேனி . ( வைத்திய 

பரிபா . ) 
உ . ஞாநப் .) 
திரிபயன்- கடுக்காய் . ( வைத்தியபரிபா ) 

திரிபுரம் பூமி , அந்தர , சுவர்க்கத்தில் 
திரிபலம் -1 . திரிபலை , ( உ - ம் . ) “ சாதுர்சா 

முறையே இரும்பு , வெள்ளி , பொன் என்ப 
தந்திரிபலம் " ( தைல. தைலவ . சங. ) 2. முருங் வற்றால் மயன்செய் 

வற்றால் மயன் செய்யப்பட்ட மூன்று கோட்டை 
கை , ( வைத்தியபரிபா . 

யுள்ளவூர் . (காஞ்சிப். முப்புராரிகோ.க .) 
திரிபலாசம் - முருக்கமரம் . ( வைத்தியவக . ) 

திரிபுரமல்லிகை - ஒரு மல்லிகை . ( வைத் 
திரிபலை - கடுக்காய் , தான்றிக்காய், நெல்லிக் தியவக .) 
காய் எனப்படும் மூன்று . (பிங்கல . நருங . ) 

தீரிபுரமெரித்தான் -1 . சிவன் . ( பிங்கல . 

கச .) 2. நொச்சி . (மலையக . ) 3. மாவிலிங்கை . 
திரிபன்றி - ஓர் யந்திரம் . (சிந்தாம .) 

( வைத்தியமூ. அக . ) 
திரிபாகி - ஒருவகைச்சித்திரகவி ; அது மூன் திரிபுராதபிநி- அதர்வணவேத உபநிடதத் 
றெழுத்துக்களை சேர்க்க ஒரு மொழியாகவும் தொன்று . ( கந் . நவ . கஅ . ) 
அதன் கணுள்ள முதலெழுத்தையும் இறுதி திரிபுராந்தகி-- ஓர் யோகிநி . ( வி - ணி.உசக . ) 
யெழுத்தையுஞ்சேர்க்க மற்றொரு மொழியாகி திரிபுரி - சாறடை , இது சாறணை . (பிங்கல . 
யும் இடையெழுத்தையுங்கடையெழுத்தையும் உகூ 02 .. ) 
சேர்க்கப் பின்னொரு மொழியாகியும் வருவது , 

. திரிபுரா - 1. இருக்குவேத உபநிடதத் 
( கு . தண்டி கூடு . உரை. ) ( திரி - மூன்று : பாகி - தொன்று . ( கந் . நவ . கஎ .) 2. சாரணை . ( வைத் 
பாகமுடையது . ) 

தியபரிபா . ) 3. வாமமதத்தார் சொல்லும் ஒரு 
திரிபாதி -சிறுபுள்ளடி . ( மலையா .) 

சத்தி . ( த- நி. போ . உசஎ. ) 
திரிபிடகம் - டௌத்தாகமம் ; அது விநயபிட திரிபுவநம்- சுவர்க்கம் , மத்தியம் , பாதலம் 
கம் , சூத்திரபிடகம் , அபிதன் மபிடகம் என என்பன . ( உ - ம் . ) “ திரிபுவநமுழுதாண்டுசுடர் 
மூன்று வகைப்படும் . (மணிமே. வஞ்சி , சுசு . .ே5மிசெலநின்றோர் ” ( இராமா. குலமுறை.ரு. ) 
உரை. ) 

திரிம்சத்து - முப்பது . ( த - நி . போ .) 
திரிபு -1 . த புதல் . ( உ - ம் . ) “ நெறியறி செறி திரிமஞ்சள் - கத்தூரிமஞ்சள் , மஞ்சள் , மர 
குறிபுரிதிரிபறியாவறிவனைமுத்த றீஇ ( கலி . மஞ்சள் என்பன . ( வைத்தியமூ . அக . ) 
ந.கூ. ) 2 திரிவு . ( உ- j . ) “ தி.ரீ.பினோவிகற்ப திரிமணை - துருவலகு . ( வழக்கு . ) 
முஞ்சேர்கிலா ” ( சேதுபு. கோடிதீ . கஎ . ) 4 . திரிமரம் - திரிகை . ( பத்துப்பா .) இது வர 
புணர்ச்சி விகாரத்தொன்று . ( உ - ம்.)“வலிவரின் - கைத்திரிக்கிற திரிகை யென்பர் . 
இயபுந்திரிபுமா கனவுளபிற " ( நன் . உஉக . ) 5 . திரிமலங்கள் 

ஆணவமுதலிய மும்மலங் 
வேறுபாடு. 

கள் . ( உ.-ம். ) “ செங்கமலத்தாளிணைகள் சேர 
திரிபுக்காட்சி- திரிவுக்காட்சி . 

லொட்டாத்திரிமலங்களறுத்து ” ( சி . சி . கஉ : க .) 
திரிபுடி - காண்பான் ,காட்சி , காட்சி பொருள் திரிழண்டம் - திரிபுண்டரம் . ( உ - ம் . ) “ திகழ் 
என்பன. ( உ - ம் .) “ திரிபுடிகண் - முந்துஞாதிரு தருசெம்புன்றலை திரிமுண்டம்” ( கோயிற்பு. 
ஞாநஞேயமாம் " ( வேதா. சூ . எ அ .) 

நடரா . உக . ) 
திரிபுடிபலம் ஆமணக்கு ( வைத்தியமூ . திரிழர்த்தி -- 1. ஈசனிடத்தில் தீப்தாகமங் 
அக . ) 

கேட்டவன் . ( த . நி . போ , கடுஅ . ) 2. ஐம்பத் 
திரிபுடை -1. சத்ததாளத்தொன்று . 2. சிற் தொரு ருத்திரரிலொருவர் . ( வி - ணி . உ எகா.) 
றேலம் . ( வைத்தியவக .) 

3. சாந்திகலையில் பிருது விதத்துவத்திவிரும் 
திரிபுண்டாதாரணி-- ஓர் யோகிரி . ( வி - ணி . கும் எட்டுப்புவதங்களுளொன்று . ( சி - லி.கிரியா . 
உசக .) 

உக . ) 4. மும்மூர்த்தி . 


திரிலட்சணபாவதை 


கஉகாஅ 


திரு 


திரிழலம் -- கண்டுமூலம் , சித்திரமூலம் , திப் 
பிலிமூலம் என்பன . ( வைத்தியவக .) 

திரிய - மீள . ( உ - ம் . ) " திரியவுந்தநுக்கோடி 
நீரதன்மேன்மையொன்றது செப்புவான் .., ( சே 
துபு , கருமகு , க . ) 

திரியக்ககப்பை - குறுக்காக நீண்டிருக்கிற 
அகப்பை . ( தைல . பாயிர . ஙஎ . உரை ) 

திரியக்கம் - நிவிர்த்திகலையிற் பிருநுவிதத்து 
வத்திலிருக்கும் நூற்றெட்டுப்புவநங்களு ளொ 
ஏறு . (சி - லி . கிரியா . உக . உரை ) 

திரியக்கி - தேங்காய் , ( வைத்தியபரிபா .) 
( தைல . தைலவ . ) 

திரியக்கு -1. குறுக்கு . ( தைலவ . ) 2. பசு 
பட்சியாதி சாதிகள் , ( சி . சி . 2 : 5 அ , சிவாக் . ) 

திரியக்கு சுரோதசிருட்டி- பிரமன் குறுக்கே 
பார்க்கப்பிறந்தசிருட்டி ; அது விலங்குசாதியின் 
சிருட்டி . இது “ இனையவப்போழ்து திரியக்கு 
சுரோதமெனப்படுசிருட்டியுண்டாயிற் - றனை 
யது பசுமுன்னாகியசிருட்டி ” என்றும் ( சூச . 
சிவமான் . கச - ம் செய்யுளாற் பெறப்படும் . 

திரியம் - 1. மூன்று . ( உ - ம் . ) " நல்குஞ்சுழு 
முகையிடைபிங்கலையெனு நாடித் திரியமதை ” 
( மதுரைப்பதிற்று , ருந . ) 2. செவ்வள்ளி . ( மலை 
க . ) 

திரியம்பகம் - 1. ஒரு மந்திரம் . ( உ - ம் . ) 
“ அதமிலா மநுவென் றியாரு மறை திரியம்பகத் 
தால் ” ( சூத . ஞாந . ச : க.சு.) 2. வீரபத்திரர் 
தக்கன்யாகத்தை அழிக்கஎடுத்த வில்லு . ( அபி 


திரிலிங்கம் - 1. திரீலிங்கம் , பெண்பால் . 
2... புல்லிங்கம் , திரீலிங்கம், நபுஞ்சகலிங்கம் 
என்னும் மூன்று லிங்கம் 3. தான்றி . ( மலை 
யக . ) 
திரிலேகரி -- விட்டுணுகரந்தை . ( மலையக . ) 
திரிலேகிதம் -- 1. துழாய் , 2. திரிபலா, 
( வைத்தியபரிபா .) 
திரிலோகசிந்துரம்- ஒரு மருந்து . 
திரிலோகம் -1, திரிபுவகம் ; அவை சுவர்க்க 
மத்திய பாதலம் என்பன . 2. பொன் வெள்ளி 
செம்பு என்பன . 
திரிலோகி விட்டுணுகரந்தை , ( மலையக . ) 
திரிலோசநம் -1. நிவிர்த்திகலையிற் பிருதுவி 
தத்துவத்திலிருக்கும் நூற்றெட்டுப்புவநங்களு 
ளொன்று . ( சி.லி. கிரியா , 24.) 2. மூன்று 


ன் 


யக . 


தா . ) 


திரியம்பகன் -1 . அரன் . ( பிங்கல : கூச . ) 
2. அருகன் . ( உ - ம் .) “சினேந்திரன்றிரியம்பகன் 
சாந்தன் . ( திவாகரம் . முதலாவது : ) 3 . விட்டுணு. 
4. விநாயகன் . ( பிங்கலரி. கூகூ . ) 5. வீரபத்தி 
ரன் . ( பிங்கலநி , ககச . ) 

திரியல்-- திரிதல் . ( உ - ம் .) “ திரியலாவகை ” 
( சேதுபு . கவிதீர் . உஉ . ) 

திரியேகம்- முப்பொருளொன்றாயிருத்தல் , 
பதிபசுபாசமுங்கூடியிருத்தலென்பர் . 

திரிராத்திரி - 1. கறிமஞ்சள் , மரமஞ்சள் , 
கத்தூரிமஞ்சள் என்னு மூவகை மஞ்சள். 
( உ - ம் .) “ கண் பொரங்கி ” பார் . 2. மூன்றிரவு . 

திரிலவங்கம் --சிறுநாகப்பூ , செண்பகப்பூ , 
கிராம்பு . ( வைத்தியபரிபா .) 

திரிலட்சணபாவதை - புத்தர் சொல்லுகிற 
படி முத்திசித்தித்தற்காகிய மூன்று ஞாநம் ; 
அவை சர்வந்துக்கந்துக்கம் , சர்வம் அநித்தியம் 
அநித்தியம் , சர்வஞ்சூநியம் சூநியம் என்பன . 
( பெரியபு . திருஞாந . ககரு . உரை.) 


திரிலோசாளி. | சூ . நிக . க : ஈ.சு. ) 

திரிவருக்கம் -1. அகவியன்மூன்று ; அவை ; 
அசுத்தம் , அறியாமை , சுத்தம் என்பன . 2. அர 
சியன் மூன்ற ; அவை : ஆதாயம் , நட்டம் , மத் 
திமம் என்பன . 3. இயல்பாய்விரும்புவத மூ 
ன்உறு ; அவை : கடமை செல்வம் , பெண்போகம் 
என்பன . 4. மூவகைச்சரக்கு ; அவை ; சுக்குத் 
திப்பிலி மிளகு . ( தைல . தைலவ . சங .) 
திரிவாசம்- கக்கரி , ( மலையக . ) 
திரிவிக்கிரமன் -1 . ஓரரசன் . 2. விட்டுணு . 
மூன்றடிகொண்டளந்து பராக்கிரமஞ்செய்த 
மையாற்பெற்றபெயர் . 

திரிவிச்சதா - மூக்கிரட்டை . ( வைத்தியபரி 
பா . ) 

திரிவிதகாரியகர்த்திருத்துவம் -காரணகர்த் 
திருத்துவம் , சங்கற்பகர்த்திருத்துவம் , சந்நிதாக 
கர்த்திருத்துவம் என்னும் மூவித காரியகர்த் 
திருத்துவம் . ( வி - ணி . கசு அ .) 

திரிவிததத்துவங்கள் -- சிவம் , சதாசிவம் , 
மகேசம் என்னும் மூவித தத்துவங்கள் . ( த - நி . 
போ . கசுந . ) 
திரிவு -1 . திரிபு . 2. தப்பு . ( புறப் . வெ .) 
திரிவுக்காட்சி - ஒருபொருளைப் பிறிதொன் 
றாகக்காணுங்காட்சி ; அது கட்டையைக் கள்வ 
னென்று கொள்வதுபோல்வது . ( சி . சி . அள 

நிரம்ப .) 
திரிவேணிசங்கம் - ஒருதலம் ; அது கங்கை , 
யமுறை , சரசுவதியென்னு மூவாற்றுப் பொ 
ருத்து . 

திரீலிங்கம் பெண்பால் . ( பி - வி . சங . 
உரை . ) 

திரு -1 . அழகு . ( உ - ம் . ) " செம்பதுமை 
திருக்குமரா ” ( கந்தபு . காமதகா . கக . ) 2. இலக் 


வை , க . 


டி 


திருக்கூட்டம் 


கஉசுகூ 


திருச்சீரலைவாய 


கிரி . க . ) 


குமி ( உ - ம் .) திருவாரணங்குமணமகன் ” திருக்கை - ஒருவகை மீன் ; அஃது ஆடாத் 
(மறை - தி.க .) 3 .. செல்வம் . ( உ -ம் .). “ திருக் திருக்கை , ஒட்டைத்திருக்கை, கருந்திருக்கை , 
குழாமொண்செய்யாள் பார்த்துறினுண்டாகும் ” குருவித்திருக்கை , கோட்டாத்திருக்கை , செந் 
(நான்மணி.சுச .) 4. தெய்வவுத்தியென்னுமோ | திருக்கை , நெய்த்திருக்கை, பஞ்சாடித்திருக் 
ரணி . ( பிங்கல . க 200 . ) 5. நல்வினை . (சிந்தா .) கை , புள்ளித்திருக்கை, மணற்றிருக்கை எனப் 
6. பெண் . ( உ - ம் . ) " நந்தார் தவமுஞ்சிதைக்கு 

பலவகைப்படும் . ( பரதவர் . வழக் . ) 
மிந்தத் - திரு. ( மரு - தி . உ . ) 7. மங்கலமொழிய திருக்கொன்றை -- பிரணவவடிவமான தா 
னொன்று . ( சூ . நிக . கஉ : ககஎ . ) 8. மங்கிலியம் . துள்ளவோர் கொன்றை இது , சிவபிரானுக் 
(உ - ம் .) " திங்கள் வாணுதனீயேழிரண்டாண்டிற் குரியது . 
றிருவிழந்திருக்குவையென்ன " ( பிரமோத்தர . திருக்கோணமலை- திரிகோணமலை . 
சோமவார் . உங .) 9. முலைமேற்றோன்றும்வீற் திருக்கோலம் - தேவகோலம் . ( வழக் .) 
றுத்தெய்வம் . ( சிலப் . மனையறம் . கஅ - வரி . ) 10 . திருக்கோவையார்- மாணிக்கவாசக சுவாமிக 
மேன்மையாகியசிறப்பு . ( சூ . நிக . கக : ரகரவெ .) ளாற் றிருவாய்மலர்ந்தருளப்பட்ட திருச்சிற்றம் 

திருக்கடைக்காப்பு ] கோயிற்றிருக் ! பலக்கோவையார். ( அபிதா .) 
கதவுசாத்தல் . ( வழக் . ) 2. திவ்வியபிரபந்தத் திருகவிருத்தசீரம்-இருபக்கமும் விந்துவை 
தின் முடிவுப்பாட்டு . ( வழக் . ) 

யுடைய கலப்பைவடிவுள்ளதாகிய நாதம் ; இது 
திருக்கடவூர் - ஒரு சிவத்தலம் . 

துவாதசப்பிராசாதகலைகளிலேழாவது . ( சி - லி . 
திருக்கயிலாசபரம்பரைச் ) மெய்கண்ட 
சந்தா நதாவர்கள்- 

திருகன- சங்கு திருகி . தட்டார்வழக்கு . 
ணந்திசிவாசாரியர் , மறைஞாநசம்பந்ததேசிகர் திருகணை - புரிமணை . ( வழக் ) 
கொற்றவன்குடி உமாபதிசிவாசாரியர் என்னும் திருகம் - சாதிக்காய் . ( மலையக . )) 
நால்வர்கள் . ( சைவவினாவிடை ) 

திருகல் -- 1 . முரணல் . 2. முறுகல் . (பிங் 
திருக்கழுக்குன்றம் - செங்கல்பட்டுக்கு அரு கல உஉ.சரு ) 
லுள்ள ஒரு சிவத்தலம் . 

திருகலி - நுனிவளைந்த பனைமுதலியவற்றிற் 
திருக்களாஞ்சேரி மறைஞான சம்பந்த குச் சொல்லப்படும் ஒரு பெயர் . ( வழக் ) 
தேசிகர் பரிபூரண தசையடைந்த தலம் . ( கோ திருகாணி - திருகணி . ( வழக் ) 
யிற்பு . சந்தாநகுரவர்வரலாறு . ச .) 

திருகியகள்ள -- திருகு கள்ளி . ( வைத்திய 
திருக்களிற்றுப்படியார்-- திருக்கடவூர் பரிபா. ) 
உய்யவந்த தேவநாயனார் திருவாய்மலர்ந்தருளிய திருகு -1 . கள்ளம் . 2. திருகுதல் . ( உம் . ) 
சைவசித்தாந்தசாத்திரம் பதினான்கனு ளொன் “ திருகுசால்கடுப்பினோடித்திசைதிசை கால்வா 
று . ( சைவவி . ) 

ய்முட்டி " ( சேதபு . திருநாட் . உக . ) 3. தெரி 
திருக்காட்சி --- தேவதரிசநம் . ( வழக் . ) நிலை வினைப்பகுதி . 5. முறுக்கு . ( உ - ம் . ) “சில்ல 
திருக்காட்டுப்பள்ளி - ஒரு தலம் . ( உ - ம் .) லோதியைச்செங்கையாற் பிருகுறப்பற்றி " ( இ 
" வெள்ளியங்கிரிமேவினோன் விழைதிருக்காட் ராமா . சூர்ப்பநகை . கூஈ . ) 6. வஞ்சதை . 
டுப் - பள்ளியம்மையார் ” ( திருநாகைக்காரோ. திருக்கள்ளி - ஒரு ள்ளி . ( வைத்தியமூ - அக .) 
திருநாட் . நிக . ) 

திருதுல் -1. சுழற்றிப்பிடுங்குதல் . (உ - ம் . ) 
திருக்காளத்தி-- ஒரு தலம் . 

சரக்குவட்டினையிருகையாற்றிருகின ரெறிந் 
திருக்கு -1. ஆணவமலம் . ( உ - ம் . ) " ஒன்று தார் ” ( கூர்மபு. அட்டமூர். சு . ) 2. திரும்புதல் . 
முளத்திருக்கு " ( கோயிற்பு. பாயி . கஎ .) 2 . ( உ - ம் .) "திருங்குடுமி ” ( கலிங்கத்துப்பரணி . ) 
கண் . ( சூ . நிக . 2 : கூக .) 3. காண்பானாகிய 3. பறித்தல் . 4. முறுகுதல் . ( புறநா . ) 
சித்து . ( உ -ம் .) “ திருந்தியவேதாந்த எலியம் திருத்தாழை- ஒரு தாழை . ( வைத்தியமூ 
புறுவதிருக்குத்திரிசியமென்றிருபொருள் ( வே அக . ) 
தா . சூ . ) 4. குற்றம் . ( உ - ம் . ) “திருக்கையறுத் திருதபலை - வலம்புரிக்காய் . ( உ -ம் . ) “ திருகு 
தென்னையாளும்பதந்தரவே " ( மரு - தி . சரசு .) 5 . பிலையட்சம்பப்பத்து ” ( ரைல . தைலவ. க . ) 
தந்திரம் . (வழக். )6.முறுக்கு . (சிந்தா.)7. வஞ்சம் . திருகூசி- தமசி. 

திருக்குன்றமலை - திருக்கோணமலை . ( ஈழ திருச்சியம்- காணப்படுகிறபொருள் . ( சி.சி. 
நாட்டு வழக்கு . ) 

ங ங . ஞாகப் .) 
திருக்கூட்டம் - தேவதொண்டர் கூட்டம் .. திருச்சாலைவாய்-திருச்செந்தூர், திருமு 
( வழக் .) 

காற்றுப்படையிற்காண்க .) 


. 


திருடுதல் 


கஉஎ 


திருதி 


ன்று . 


திருச்செந்தூர் - இராமேச்சுரத்துக்குத்தெற் திருணகேது - மூங்கில் ( வைத்தியமூ.அக . ) . 
குள்ள சுப்பிரமணியர் பிரதான தலங்களினொ திருணசாரை- வாழை. ( வைத்தியமூ . அக . ) 

திருண்சூ நியம்-தாழை ( வைத்தியமூ . அக . ) 
திருசோபம் -- வெண்டாமரை. ( மலையக . ) திருணம் -- 1 . தேன் . 2. தேனீ . ( 1 , 2- வைத் 
திருட்டகன்மம் - இம்மையிலேபலிக்கும் இம் தியபரிபா. ) 
மையிற்செய்த கன்மம் . ( சி . சி . உ : கஉ ,மறை .) திருத்தம் -1 . ஒழுங்கு . ( உ.-ம். ) “திருத்தராய் 
திருட்டம் --காணப்பட்டது . 

மதுராபுரி " ( திருவிளை . கான்மா . க . ) 2. சுகம் 
திருட்டா திருட்டம் - திருட்டாதிருட்டகன் ( உ - ம் . ) “ மாசதனிற் றூய்மையினில்வறுமைவா 
மம் . ( சி சி . 2 : கஉ , மறை . ) அது இம்மை வில்வருத்தத்திற் றிருத்தத்தின் மைதுனத்திற் 
மறுமையிற் பலனடைதற்கேதுவான இம்மை சினத்தில் ” (சி . சி . அ : நஈ . ) 3. திருத்துகை. 
யிற்செய்யப்படுங் கன்மம் . 

4. திருந்தல் , 5. தீர்த்தம் . ( உ - ம் . ) “திருத்தம் 
திருட்டாந்தம் -1 . உதாரணம் . 2. காணப் வானவர்சென்னியிற்சென்றதால் . ” ( இராமா . 
பட்ட முடிபுடையது . ( சைவப்பி . கஉ . ) சேதுபர் . சக. ) 
திருட்டாந்தரம்-- திருட்டாந்தம் , 

திருத்தல் - திருத்துதல் . ( உ -ம். ) “ சீதையெ 
திருட்டாநுமாநம் -- பூர்வகாட்சிய நுமாநம் . ன்பவடன்னைவிட்டம்மனிதரைத் திருத்தல் ” 
( சி . சி . அளவை . கஉ . ஞாநப் .) 

( இராமா. படைகாட்சி . சக . ) 
திருட்டி - 1 , அறிவு , 2. கண் . ( பிங்கல . திருத்தாண்டகம்- தேவாரத்தினோர் பகுதி ; 
கருங .) 3. தினை . ( வைத்தியபரிபா .) 4 .. இது: திருநாவுக்கரசுநாயனார் திருவாய்மலர்ந் 
பார்வை . 

தருளியது ( உ - ம் . ) “சரணம் ” பார் . 
திருட்டியம் --ஞாநம். 

திரித்தாண்டவம்- திவ்ய நடனம் . ( உ - ம் . ) 
திருட்டு -- களவு . ( சூ . நிக . க : ருஅ ) “ ஐந்து தொழி - லென்னுந் திருத்தாண்டவம்புரி 
திருட்டுத்தநம்- கள்ளக்குணம் . ( வழக் .) தல் கண்டால் ” (திருவாத - புத்தரை. சக . ) 
திருட்டுப்பு -- ஒருவசைச்சந்தம் . ( கூர்மபு. திருத்தி - 1. செவ்விதாக்கி , ( புறநா . ) 2 . பூர 
உச . உரை .) 

ணம் . ( சி . சி . ஞானப் . ) 
திருடக்கிரந்தி -- மூங்கில். (மலையா . ) 

திருத்து --- 1. தெரிநிலைவினைப்பகுதி .( உ - ம் .) 
திருடகம் - வியூகவிரி முப்பதனுளொன்று . “ வரைவிறிருத்தொண்டரணி " ( கோயிற்பு . பா 
( வள் . எசு.எ. பரி . குறிப் . ) 

யிர , அ . ) 2. பயிர் செய்த நிலம் 
திருடகாண்டம் --மூங்கில் . ( மலையக . ) திருத்துதல் -- 1 , சீர்ப்படுத்தல் . ( வழக்.) 2 . 
திருடம் - 1. உறுதிப்படுத்தல் , ( சி.சி. ச : தேற்றுதல் . ( வழக் ) 3. விளக்குதல் . ( உ - ம் .) 
கது . சிவாக் .) 2. கடினம். ( சி . சி . 2 : ருஎ . “ பரிகலந் திருச்தி ” ( திருவிளை.விருத்தகு.உ.ச . ) 
சிவாச் .) 

( 1 , 2 , 3 - வழக் ) 
திருட ழலம் --தேங்காய் . ( வைத்தியமூ.அக .) திருத்துறையூர் 

பெண்ணையாற்றுக் தச் 
திருடர் - கள்வர் . (சூ நிக . உ : சக ) சமீபத்திலேயுள்ள தலம் . இது , அருணந்திசிவா 
திருடல் - திருடுதல் . 

சாரியர் பரிபூரண தசையடைந்த தலமுமாம் . 
திருடலோமை - காட்டுப்பன்றி . 

( சந்தானகுரவர் வரலாறு . ) 
திருடழம் - தேங்காய் . ( வைத்தியமூ. அக .) திருத்தொண்டர் - தேவதொண்டர். ( உ - ம் . ) 
திருடன் -1 . கள்வன் . ( உ -ம் .) “ பிறர் தம்பொரு " வளர்க திருத்தொண்டரணி " ( கோயிற்பு . பா 
ளேவெளவுந் - திருடனார் மேலவருக்கறமுறைப் யிர . கஅ . ) 
பதென " ( அரிச்சபு . பாயிர . கஉ . ) 2. விட்டுணு திருத்தொண்டு - திவ்யவழிபாடு . ( வழக் . ) 
கரந்தை . ( வைத்தியமூல . அக . ) 

திருதராட்டிரன் -1. சூரியன் முன்பாடுந்து 
திருடாய் - விட்டுணுகரந்தை . ( வைத்திய வாதச கந்திருவரிலொருவன் . ( வி - ணி . உசடு . ) 
பரிபா .) 

2. துரியோதநன்றந்தை. ( பாரத சம்பவ.உ.உ .) 
திருடி -- 1 . கள்ளி . ( வைத்தியமூ . அக .) 2 . உரை ) ( பூமியைத் தாங்குபவன் என்றபடி .) 
திருகுகள்ளி . ( உ - ம் . ) “ நளியனற்சி தமிந்திர திருதி -1. ஒருவகைச்சந்தம் . அஃது ஓரடி 
வல்லிபிசுகங்குடமென்னாளும்பிணங்குதிருடி ” பதினெட்டெழுத்துப்பெற்று வருவது . ( வீர 
( தைல . தைலவ . கஉசு . ) 3. நொடிப்பொழுது. சோ . யாப் . நஈ . உரை. ) 2. சந்திரனது சோ 
( சி. சி . 2 : ருச . சிவாக் .) 4. களவு செய்தவள் . டச கலைகளிலொன்று . ( வி - ணி . உச கா . ) 3 . 
திருடு -1 . களவு . 2. தெரிநிலைவினைப்பகுதி . திருத்தி . 4. மநங்கலங்காமை . ( உ - ம் .) " முத்தி 
திருடுதல் - களவெடுத்தல் . 

யுறற்கேதுவாமென்றெண்ணலேதிருதி " ( சூத . 


. 


திருநெல்வேலி 


கஉஎக 


திருமகளாடல் 


திருநாமப்பாலை (வைத் 


ஞாந . கங : கக . ) 

திருப்படை வீடு - சுப்பிரமணியர் ஆறுபடை 
திருதியை - மூன்று . 

வீட்டிற்குங்கூறுவர் . (பத்துப்பா . முகவுரை.) 
திருதியைப்பிரகரணம் - விவேகசிந்து என் திருப்பணி - ஆலயங்கட்கும் பெரியோர்க் 
னுஞ் சாத்திரத்தினோர் பிரகரணம் இதிற் றத் தஞ்செய்யும் பணி .( வழக் ) 
துவசிருட்டிசொல்லப்படும் . ( த.நி. போ . க. அ .) திருப்பதி -- 1 . தேவதலம் . 2. விட்டுணு . 

திருதீயாதற்புருடன் மூன்றாம் வேற்றுமைத் திருப்பம் - திரும்பு கோடி . ( வழக் .) 
தொகை . ( பி . வி . உக , உரை . ) 

திருப்பாங்குளறு - மதுரைக்கருகிலுள்ள ஒரு 
திருந்தலர் - திருந்தார் . ( உ - ம் . ) “திருந்தலர் மலை ; இது சுப்பிரமணியக்கடவுளுக்கு பிர 

ரதான 
வணங்க " ( பிர -காண் . ச : க . ) 

தலமாயுள்ளது . ( உ - ம் . ) “திருப்பரங்குன்றமர் 
திருந்தார் - பசைவர். ( உ - ம் . ) “திருந்தாரை சேயைப்போற்றுவாம் ” ( கந்தபு . கட வாழ் , கஉ . ) 
யேயொழிக்கும் ” ( நளவெண்பா.சுயம்வர சுஉ . ) திருப்பள்ளி -1 . தெய்வசயநம் . 2. திருக் 

திருந்து - 1. ஒப்பனை. ( உ - ம் . ) “திருந்தார் சோயில் . 
மன்றற்குழாணங்கின் செவிலித்தாயர் ” ( பாரத . திருப்பள்ளித்தாமம் - திருக்கோவிலுக்குச் 
திரௌ ஙச . ) ( முதனிலைத்தொழிற்பெயர் .) சாத்தும்படி தொடுக்கப்படும் பூமாலை , பள்ளி 
2. தெரிநிலைவினைப்பகுதி . ( உ - ம் .) “திருத்தம் கோவில் . 
பலவன் ” ( திருச்சோ. கஉ . ) 

திருப்பள்ளியெழுச்சி --- தேவர்கள் அநந்தல் 
திருந்துகை - செவ்வைப்படுதல் . 

விட்டெழுதல் . 
திருந்துதல் -1. சீர்ப்படல் , திருத்தமாதல் . திருப்பனையூர் -- ஒரு தலம் . ( உ - ம் . ) “ உம்பர் 
2. தேறுதல் . 3. நன்றாய்முடித்தல் . ( 1 , 2 , 3 . 

சென்றெத்திநிற்குந் திருப்பனையூரனையாளை " 
வழக் . ) 

( திருக்கோ. கஙஎ . ) 
திருநாமச்செடி திருநாமப்பாலை . ( வைத் திருப்பி - வட்டத்திருப்பி . ( வைத்திய பரிபா .) 
திருநாமத்துத்தி 

திருப்பு -- 1. தெரிநிலைவினைப்பகுதி . 2. 
திருநாமப்பாலை- ) ஒருபூதி, அது நன்னாரி . வளைப்பு. ( வழக் ) 
திருநாரிப்பு மலை- | ( வைத்தியபரிபா.) திருப்புகழ் திருவண்ணாமலையிலிருந்த அரு 
திருநாள் - விசேடாராதநைத்திநம் . ( உ - ம் . ) ணகரிநாதராற் சுப்பிர மணியக்கடவுளைக் குறித் 
சீரார் தரவருதிருநாள் படிமுதல் ” ( கோயிற்பு. - துச்செய்யப்பட்ட ஒரு நூல் . 
திருவிழா . 50.) 

திருப்புதல் -1 . கவிழ்த்தல் . 2. மடக்கல் . 
திருநாளைப்போவார் 

அறுபத்து மூன்று 3. மாற்றல் . 1. மீட்குதல் . 5. வளைத்தல் . இத 
நாயன்மாரிலொருவர். ( உ - ம் . ) " திருநாளைப் திருப்புதல் பெரும்பாலும் வழக்கில்வரும் . 
போவார் நாயனர் புராணம் ” 

திருப்பூட்டு - மங்கலியதாரணத்துக்குக் கூ 
திருநீலகண்டர்- அறபத்து மூன்று நாயன்மா 

றும் வழக்கு . திருமங்கிலியம் . 
ரிலொருவராகிய திருநீலகண்டநாயனார் .(உ - ம் .) 

திருபபூட்டுதல் - மங்கலியந் தரித்தல் . 
“ திருநீலகண்டநாயனார் புராணம் ” 
திருநீற்றுக்கோவில் - திருநீற்றுப்பை 

-திருப்பெண்ணாகடம் - மெய்கண்டதேவர் 
( வழக்.)திருநீறு சிவமாகவும் பையைக் கோவிலாக 

திருவவதாரஞ்செய்த தலம் கோயிற்பு . சந் 
வுங்கொண்டு கூறுவர் . 

தாநகுரவர் வாலாறு . ) 
திருநீற்று சீசோழன்-- அநபாயச்சோழனர் . 

திரும்பல் -- திரும்புதல் . ( உ - ம் .) “ தீத்தேடிச் 
( உ- ம் . ) “ உலகுய்யத்- துன்று புகழ்த்திருநீற்றுச் 

சென்று திரும்பி . ( சேதுபு . வேதாள. உரு . ) 
சோழனென முடிசூடி ” ( கோயிற்பு. பாயிர . க . ) 

திரும்பு - தெரிநிலைவினைப்பகுதி . 
திருநீற்றுப்பச்சை திருநீற்றுப்பத்திரி. திரும்புதல் -1. கவிழ்த்தல் . 2. பின்னிடல் . 
( வைத்தியமூ . அ .) 

3. மடங்கல் . 4. மாறல் 55 மீளல் . 6. வளைதல் . 
திருநீற்றுப்பத்திரி --உருச் பிரசடைப்பூடு இவை வழக்கிற் பெரும்பாலும் வரும் . 
திருநீறு ---விபூதி . ( உ - ம் .) “ நாசன் - றன்னடி திருக்கண் ைந்தன் --மன்மதன் . ( பிங்கல , 
மருத் தட்கொண்டுதகுந்திருகீறுசாத்தி " பெரிய 
பு . தடுச்சாட் , கக . ) ( பிங்கல . கஎடுக ) 

கிருாகள் -- இலக்கும் . (உம் .) “ திருபாள் 
திருநெடுங்களம் - ஒருதலம். ( உ - ம் ) “ பான்னு வலக்கண் வாக்கின் சேயிழையிடக்கண் " ( திரு 
மேன்மைசால் பரம்பரன்றிரு நெகிங்களமும் ” விள. நான்மாட - ) 
(திருநாகைக்காரோ. திருநாட் . -அ .) 

திரமசளாடல் பரவையென்பார் , 
திருநெல்வேலி-- தென்னாட்டொருதலம் . ( சூ . நி 4 . + . 10. ), 


வ 


திருமுறை 


கஉஎஉ 


திருவாசிகை 


திருமஞ்சநம் தெய்வ அபிடேகம் . (திரு (உ - ம் .) "திருமுறைகண்டபுராணம் " பார் . 
வாதவூ . திருப்பெ. எ 0 . உரை . ) 

திருழன் -- திருமுன்பூ தேவர் பெரியர் 
திருமண் வைணவர் நெற்றியிலிடுவது , திருமுன்பு - சந்நிதானம் . ( வழக்கு .) 
( வைணவர் வழக்கு . ) 

திருமூலட்டாநம் - தில்லை மூலத்தாநம் . ( கோ 
திருமயிலை - மயிலாப்பூர் ( மரூஉ . ) 

யிற்பு . வியாக் . க ச . உரை .) ( திருமூலஸ்தாநம் 
திருமாம் - அரசு , (பிங்கல . உசுசு அ . ) திருமூலட்டாநமெனமரீஇயிற்று .) 
திருமலர் --தாமரை . ( பிங்கல. ஈ 00 எ. ) திருமெழுக்கு - குற்றமற்ற கோமயமும் வடித் 
திருமலை - சிவபிரான் றிருமாலிருக்கு மலை தெடுத்த சலமுங்கொண்டு கோயின் முதலிய 
கட்குச் சிறப்பித்துக்கூறும் பெயர் . 

வற்றை மெழுகல் . ( உ - ம் . ) “ பூசைத்தலம்புகுந் 
திருமறுமார்பன் -1, அருகன் . ( சூ . நிகண் . தேதிருமெழுக்காற்புதுக்கிடுவார் ” (சிவரக கை 
க : ரு .) 2. திருமால் . ( பிங்கல .கங 0 . ) திருவாகிய 

மிச . உகா . ) 
மறுவையணிந்தமார்பன் என்பர் , பரிபாடலில் . திருமேனி - 1. குப்பைமேனி. ( வைத்திய 

திருமால் - விட்டுணு. ( உ - ம் . ) “ புல்லாணித் வக . ) 2. திவ்ய தேகம் . 
திருமான் முன்னே ” ( அரிச்சபு . பாயிர , கச . ) திருமேனியழகி- குப்பைமேனி . ( மலையக . ) 
திருமால் கொப்பூழ் தாமரை . ( பிங்கல . 

திருமொழி - ஆகமம் ; ஜைத (சிந்தா ) 
|500 எ . ) 

திருவட்டி - கள்ளி. ( வைத்தியமூ . அக . ) 
திருமால் வதாரம் பத்து - விஷ்ணுவின் அவ திருவடி -- 1. அநுமார் . வைணவர் வழக்கு . 
தாரம் பத்து ; அவை : மச்சம் , வராகம் , கூர்மம் , ( உ - ம் . ) “ திருவடியென்னுந்தன்மையாவர்க்குந் 
நரசிங்கம் , வாமநம் , பரசுராமன் , இராமன் , பல தெரியநின்றான் " ( இராமா . மயேந்திரப் , உசு . ) 
பத்திரன் , கண்ணன் , கற்கி என்பன . (பிங்கல . 2. திவ்யபாதம் . ( உ - ம் . ) “திருவடியின்மிதியடி 
ககக .) ( சநகன் , சநந்தநன் , சநாதன், சநற் யும் ” ( கோயிற்பு . பதஞ்ச. கக .) 
குமாரன் , நரநாராயணன் , கபிலன் , இடபன் , திருவடி நிலை - பெரியோர் பாதுகைக்குப்பெ 
நாரதன் , அயக்கிரீவன் , தத்தாத்திரேயன் , 

யர் . ( வழக் . ) 
மோகினி, யாகபதி , வியாதன் , தன்வந்திரி , திருவடையாளம் - சிவபிரானுக்குரிய சிறந்த 
பௌத்தன் என விட்டுணுவின் அவதாரம் பதி அறிகுறியாகியமாலை அது , உருத்திராக்கமாலை , 
னைந்தாகவுங்கூறுவர் . ) ( பிங்கல , சச 0 . ) கொன்றைமாலையைக் குறிக்கும் பெயர் . ( பெரிய 

திருமாலாயுதமைந்து - விட்டுணுவின் ஆயு பு . திருஞானச . கஉக .) ( சி . சி . காப்பு , க . 
தம் ஐந்து ; அவை: பாஞ்சசந்நியமென்னுஞ் 

உரை . ) 
சங்கும் , சுதரிசநமென்னுஞ்சக்கரமும் , சாரங்க திருவம்- குதிரைவத்தி . ( வைத்திய பரிபா. ) 
மென்னும் வில்லும் , நாந்தகமென்னும் வாளும் ,, திருவழது - திவ்யவுணவு . ( வழக் . ) 
கௌமோதகியென்னுந் தண்டுமாம் . ( பிங்கல . திருவருட்பயன் - கொற்றவன்குடி உமாபதி 
சக -முதல் கஈஅ - வரை . ) 

சிவாசாரியர் அருளிச்செய்த ஒரு சித்தாந்தசாத் 
திருமாலுந்தி-- தாமரை ( சூ . நிக . ச : ருக . ) திரம் . 

திருமாளிகைத்தேவர் - திருவிசைப்பாடி திருவலத- கோவில்களிலே கொள்ளப்படும் 
யருளிய ஓரடியார் . ( சைவச . ) 

விளக்குமாறு , ( சி . சி . அ . கக : மறை .) 
திருமாற்பேறு- திருமால் பூமியிலே சிவனைப் திருவள்ளுவர் -- திருக்குறள் என்னும் ஒரு 
பூசித்தவோரு தலம் . ( சி . சி . உ : கஉ . உரை .) நூல் செய்த ஆசிரியர் . ( உ - ம் . ) “ திருத்தகுதெய் 

திருமுகம் - பெரியோர்வரைந்து விடுக்கு வத் திருவள்ளுவர் . (திருவள்ளுவமாலை . க .) 
மோலைக்கு மங்கலமாகக்கூறு மொரு பெயர் . திருவன்– திருவுடையவன் . 
( நன்னூ பெயரி . க 0 . ) 

திருவனம் -- துளசி , ( வைத்தியபரிபா . ) 
திருட்டு --பூசைத்தட்டுமுதலியன. ( உ - ம் . ) திருவாக்கு - திவ்யவாக்கு . ( வழக் . ) 
இலங்குநற்றிருமுட்டிவை முதலியவீந்தார் ” திருவாசகம் - 1. திருவாக்கு ( வழக் . ) 2 . 
( வேதாரணியபு . மேன்மை . ருஉ .) 

மாணிக்கவாசகசுவாமிகளாற் செய்யப்பட்ட ஒரு 
திருழதல் - திரும்புதல்.. 

தமிழ்வேதம் . 
திருமுருகாற்றுப்படை 

நக்கீரதேவராற் 

திருவாசி - மரத்தினாலேனும் உலோகங்களி 
செய்யப்பட்ட ஒரு நூல் . ( பத்துப்பா .) 

னாலேனும் வில்லாகாரமாய்ச் செய்து விக்கிரகத் 
திருழற்றம் -- 1. குதிரைவையாளிவீதி . ( சூ . தின்மேல் வைக்கப்படுவதொன்று . ( உ - ம் . ) " ஓங் 
நிக . ரு : சகா . ) 2. கோயிற்சந்நிதாநம் . ( வழக் .) காரமேநற்றிருவாசி ” ( உண்மைவிளக் . கா .) 
திருமுறை திவ்ய புத்தகம் பன்னிரண்டு . திருவாசிகை - திருவாசி . 


- 


-- 


. 


திருவெழுத்து 


கஉஎங 


திரைந்து 


திருவாடுதண்டு திருவுருவைச்சுமக்கு மரம் . 
ஓர் குழூஉக்குறி . 

திருவாத்தி- ஒரு பூமரம் . ( உ - ம் .) “திருவாத்தி 
யணைந்தருளி . ( பெரியபு . சிறுத் . சக . ) 
திருவாதிரை - ஒருநாள் . ( பிங்கல . உசச .) 
திருவாபரணம் -- தெய்வாபரணம் . (வழக் .) 
திருவாய்மொழி - 1. திவ்வியவாக்கு . 2 . 
வைணவரது தமிழ்வேதம் . 
திருவாயில்-- திருக்கோயில்வாயில் . ( வழக். ) 

திருவாரூர் -ஒரு தலம் . ( உ - ம் .) “ திருவாரூர்ப் 
பிறந்தார்களெல்லார்க்குமடியேன் ” (திருத்தொ 
ண்டத்தொகை .) 

திருவாவிநன் தடி - சுப்பிரமணியக் கடவுளு 
டைய விசேடத்தலங்களுளொன்று . அது , 
( ( பழநி .) (திருமுருகாற்றுப்படை பார் .) 

திருவான்கோடு -- ஒரு பட்டினம் . 
திருவானைக்கா- திருச்சிராப்பள்ளிக்கருகில் 
ஒரு தலம் . (திருவானைக்காபுரா. பாயிரம் . ) 

திருவில் -- இந்திரவில். ( உ - ம் .) “ திருவிலல் 
லது கொலைவிலறியார் ” ( புறநா . 20.) தெய்வ 
வில் என்றபடி . 

திருவிழா - உற்சவம். ( உ - ம் . ) (திருவானைக் . 
திருவிழாப்பட .) 

திருவிளக்கு - திவ்யதீபம் . (உ - ம் . ) “ திருமா 
லைதிருவிளக்கோடு ” ( சிவரக.பசாசுமோசந.நசு ) 

திருவிளம் -1. சிவதை . 2. திராய். ( 1 , 2 
மலையக . ) 
திருவிளையாட்டு --- தெய்வவிளையாட்டு . 
திருவிளையாடல் -1. ஒரு புராணம் . ( உ -ம் . ) 
(திருவிளையாடற்புராணம் . ) 2. தெய்வவிளை 
யாட்டு . 

திருவினுள்- திருமகள். (உ - ம் . ) “ போதிலார் 
திருவிளைபுகழுடைவடிவென்றும் ” ( சிலப் . 
மங்கலவாழ்த்து . ) 

திருவுந்தியர் - பதினான் குசித்தாந்தசாத்திரங் 
களுளொன்று . 

திவ்யமேனியாகிய விக்கிரகம் . 
(உ -ம் .) (கருணை திருவுருவாகி . ( கோயிற்பு . பா 


திருவெழுத்தினீடே ” (சிவப்பி . க 0 : கங . ) 

திருவென்றசாரம்- காசிச்சாரம் .( வைத்திய 
பரிபா . ) 
திருவேங்கடம் - ஒரு தலம் . 

திருவேடம் -1 . சைவமடங்களிலுள்ள வடி 
யார் காதணி . ( குழூஉக்குறி . ) 2. திவ்யவேடம் . 

திருவேரகம்- சுப்பிரமணியக்கடவுளுடைய 
விசெடத்தலங்களுளொன்று . திருமுருகாற்றுப் 
படைபார் . 

திருவொற்றடை - விக்கிரகங்களுக்கு அபி 
டகமானபின்னொற்றுஞ்சீலை . 

திருவொற்றியூர் சென்னைக்கருகிலுள்ள 
ஒரு சில தலம் . 
திருவோணம்- ஒரு நாள் . ( பிங்கல . உசு 0 .) 

திருவோலக்கம் - மகாதிவ்யசபை , ஒலக்கம் 
சபை. ( ஞானாமி . ச 0 . உரை . ) 
திரேகம் - தேசம் . ( வழக் :) 
திரேசந்தி- திராய் .( வைத்தியமூ. அக . ) 
திரேதம்- திரேதாயுகம் . ( உ - ம். ) “ என்னே 
கிரேதத்திரேணுகையே கூற்றுவனாந்- தன்னே 
ர் திரேதத்திற்சாநகியே ” (நீதிவெண்பா.) 

திரேதாயுகம் நான்குயுகங்களில் இரண் 
டாவதுயுகம் ; அது : பன்னிரண்டு இலட்சத்துத் 
தொண்ணூற்றாறாயிரம் மநுடவருடங்கொண்ட 
காலம் . (சி - லி . ஞாந . உச . உரை . ) 
திரேந்தி - திராய் . ( மலையக . ) 
திரை -1. அலை . ( உ - ம் . ) “ திரைகடுயிற்று 
மால் ” ( அரிச்ச . பு நாட்டு . 50.) 2. உ.டற்றிரை , 
( உ - ம் . ) “ நரைதிரைமூப்பிவைமாற்றி " ( இரா 
மா . குலமுறை . ச . ) 3. சடல் . ( உ - ம் . ) “ எற்றுக் 
திரையினமிர்தை ” (திருக்கோ.கஙச .) 4 . சுருள் . 
( உ - ம் . ) “ கப்புரப்பசுந்திரைகதிர்செய்மாமணி " 
(சந்தா. நாமக , கசு அ . ) 5. திரைச்சீலை , இதனை 
இடுதிரையென்பர் நிகண்டில் . 6. தெரிநிலை 
வினைப்பகுதி . ( உ - ம் . ) “ திரைகடலோடி யுந்திர 
வியந்தேடு " ( கொன்றைவேந்தன் .) 7. யாறு . 
உ - ம் . ) “ தெண்டிரைசேர்சடையாருந்திருவுள் 
ளமகிழ்ந்தருளி ” ( கோயிற்பு. இரணி . ருக . ) 8 . 
வெற்றிலை. ( உ - ம்.) “இளிந்தகாய்கமழ்திரைவாச 
மீண்டி” (சிந்தா, கேம , சு அ .) 9. வைக்கோற் 
புரி . 

திரைத்தல் -1, சுருக்கள் . 2. சுருட்டுதல் . 
( உ- ம் . ) “ நிலந்திரைக்குங்கடற்றானை ” ( புறநா. 
கஎ . ) 

தின:ரதல்- 1. உறைந்தபால் சண்விடுதல் , 
( உ - ம் .) “திரைந்தபால் ” ( வழக் .) 2. சருங்கல் . 
3. திரங்கல் . 4. திரளல் , சுருள் . 
திரைந்து - சாய்ந்து . ( உ - ம்.) “ சில்லம்போ 


திருவுரு 


யிர் , உ .) 


திருவுளம் - திவ்யசித்தம் . (உ - ம். ) “ அச் 
சிறையிலேசேறற்குன்றன்றிருவுளமறியேனெ 
ன்றான் ” ( அரிச்ச - பு . மயாக . கசு . ) 

திருவூசல்- 
திருவூஞ்சல் 
திருவெண்ணைநல்லூர்-- ஒரு தலம் . 
திருவெழுச்சி - தெய்வமெழுதல் .(உ - ம் .) “ எந் 
தைபிரான்றிருவெழுச்சியின்பமெய்த ” ( கோ 
யிற்பு . திருவிழா. உ.டு. ) 
திருவெழுத்து - பஞ்சாக்கரம் . ( உ - ம் . ) “ இது 


160 


திரோதானசத்தி 


கஉஎச 


திலகம் 


2. மறைப்பு 


2. கஉ . 


தின் மேற்றிரைந்து தேனுலாம் ” (சிந்தா . கோ திரோதாநம் - 1. திரோதாநசத்தி . 
விந்தை.ரு .) 
திரைப்பு - திரைதல் . 

திரோதாயி - திரோதாநசத்தி . ( உ - ம் .) 
- திரையல் - 1. சுருங்கல் . 2. வெற்றிலை. | “ முயங்கிநின்றுபாகமிகவுதவு திரோதாயியொ 
( உ - ம் . ) “ பாசிலைத்திரையலும்பளிதமும்படை ன்று " (சிவப்பிர . உ : கச . ) 
த்து " ( மணிமே . கச்சிமாந . உசங . ) 

திரோபவம் -1 . பஞ்சகிருத்தியத்தொன்று . 
திரையன் - நெய்தநிலத்தலைவன் . 

( சைவவி . ) 2. மறைவு . ( உ - ம் . ) “ செவ்வருட் 
திரைவு - திரைப்பு . 

குறியிலீசன்றிரோபவஞ்செய்தான் " ( சேதுபு . 
திரோகிதம் - 1. மறைக்கப்பட்டது . ( சி . சி . 

சங்கரபாண் , க 02 . ) 
சிவாக் . ) 2. மறைவு . 

திரோபவித்தல் திரோபவஞ்செய்தல் . 
திரோதகம் - மறைத்தல் . ( உ -ம் . ) " ஞாந 

( சி.சி. 2 : கரு . சிவஞா . ) 
திரோதகமென்னில் ” ( சி . சி . உ : அரு . சிவாக் .) திரோபாவம்- பாசங்களுக்குச் சாமர்த்திய 

திரோதசத்தி - மாயை , கன்மம் , ஆணவம் , முண்டாக்குதலாகிய அநுக்கிரகத்தைச் செய்து 
வைந்தவம் என்னும் நால்வகைப்பாசத்தினு அதனாற் சேதநர்களை ஏற்றபோகங்களை வழு 
டைய அநாதித்தன்மைநிகழ்வதற் கேதுவாயி வாமல் உண்ணும்படிமறைத்தல் . " திரோபவம் " 
ருக்கின்ற சிவசத்தி . இது கிரமத்திலேபேரின்ப 1 பார் . ( சைவப்பி . ருகா . ) 
மாவதாய் அந்தப்பேரின்பத்திற்குக் காரணமா திரௌபதி பஞ்சபாண்டவர் மனை வி . 
குஞ் சிற்றின்பத்திற்கு நிமித்தமாகிய சிருட்டி , ( உ - ம் .) “இன்னமுதச் சொல்லாய் கல்லாய்மென் 
திதி , சங்காரம் , திரோபாவமென்கின்ற நான்கு பூவாய்தோகாய்பாவாய்திரௌபதியே " ( பாரத . 
கிருத்தியங்களை ஆரணி , செநதி , ரோசயித்திரி திரௌபதிமாலை . சசு . ) 
என்னும் முச்சத்திரூபமாயிருந்து பண்ணுவது . தில் -1 . ஆசையுங் , காலமும் , ஒழிந்தசொல் 
(சி . சி . கை ; சி . சி . ஞாநப் . ) 

லுமாகிய மூன்று பொருளைத்தருமோ ரிடைச் 
திரோதம்- திரோதமலம் .(உ - ம். ) " ஆசுறுதி சொல் . ( உ - ம் . ) " விழைவேகாலமொழியிசை 
ரோதமேவாதகலுமாசிவமுன்னாக " ( சிவப்பிர ) தில்லே ” (நன். சஙக .) 2. ஓரசைச்சொல் . ( சூ . 
திரோதம் - மறைப்பு . 

நிக . க 0 : கஎ . ) 
திரோதமலம் -பஞ்சமலங்களுளொன்றாகிய தில்லகம் - வெள்ளிலோத்திரம் . ( உ - ம் . ) 
திரோதாயி . ( உ - ம் . ) “ அம்மலங்கட்க நுகூலமாய் " முப்பாலை நறுக்குமூலங் - குட்டமகிறில்லகமு 
நின்று செய்யுஞ்சிவசத்தி பராசத்தியி னடங்கு ரூதி ” ( தைல . தைலவ . எசு . ) 
மாயினுந்தொழில்வேற்றுமைபற்றியுபசாரத்தா தில்லம் - காடு . ( உ - ம் . ) " தில்லமூம்பலதே 
ற்றிரோத மலமெனவேறுவைத் தெண்ணப்படு சமுங்கடந்தவண்சென்றான் ” ( சேதுபு . மங்கில . 
ம் ” ( சி . சி . உ ; அஎ . சுப்பி .) 

எக . ) 
திரோதயம்- திரோதம் . 

தில்லி - டில்லிப்பட்டணம் . 
திரோதா நகரி - திரோதாநசத்தி . ( உ - ம் . ) தில்லியம் 1. எட்சாட்டி , எள்ளுதிர்ந்த 
ஏயுமும்மலங்கடத்தந்தொழிலினையியற்றவே செடி .) 2. நல்லெண்ணெய் . ( உ - ம் . ) “ தில்லிய 
வுந் - தூயவன் றனதோர்சத்திதிரோதாநநகரிய முமுருவினுக்கொருக்கரமது ரநிச்சிங்கி முக்கடு 
தென்றும் ” (சி.சி . உ : அஎ. ) ( திரோதாநத்தைச் முப்பலம் ” ( தைல . தைலவ . சு . ) 
செய்வதென்னும் பொருட்டு , ) 

தில்லை -1 . ஒருமரம் . ( உ -ம் . ) " தில்லை முல்லை 
திரோதா நசத்தி - - திரோதசத்தி . ( உ - ம் . ) வன்னிபுன்னை ” (சிவரக . தேவர்முறை . க . ) 2 . 
வள்ளலாலாமெனவே , திரோதாநசத்தியதுஉ . சிதம்பரம். (உ - ம் .) " தில்லை - மீதிலைந்திருவருட 
ண்மையும் பெற்றாம் . அது பாகம் வருவித்தற் மேவியபலன்மேவும் ” ( சேதிபு . சேதுபல . ச . ) 
பொருட்டு மலத்தின்வழிநின்று மோகமுதலிய ( தில்லைமரக்காடு மிகுதியாயிருந்ததி ஓல் இப் 
வற்றைத் தொழிற்படுத்துவதாகிய சிவசங்கற் பெயர் வழங்கிற்று . ) 
பத்திற்கேதுவாதல்பற்றி மலமென்றுபசரித்துக் தில்லைநாயகம் - ஒருநெல் . முக்கூடற்பட் 
கூறப்படும் . இவ்வாறு மலகன்மமாயை திரோ பிரபந்தத்திற் சாண்க . 
தாநம் மாயாகாரியமென்னு மைவகைப்பாசமுங் தில்லைவனம் - சிதம்பர தலம் . ( உ - ம் . ) “ தட 
கண்டுகொள்க ” (சிவஞாநபோ. உ : உ - ம் அதி மாடுயர் தில்லைவனத்து ” ( கோயிற்பு . வியாக்கிர . 
கரணம்.சிவஞா.) ஆன்மாக்களோடு ஆணவமலம் க .) 
பக்குவமாகும்படி அது மறைத்தற்கனுகூலஞ் திலகம் -1 . கலித்துறை . 2. சிந்தூரம் . ( பிங் 
செய்வது என்பர் . (சிவப்பிர . உ : உ . உரை .) கல . கஉ.க.) 3. திலோதகம் , எள்ளுநீரும் . 


திவ்யத்தொனி 


கஉஎரு 


திவளல் 


} 


- 


சரி . உ . ) 


4. நுதற்குறி . ( பிங்கல . கங உச . ) 5. பொட்டு . திவ்வியது - திவ்வியமானது . 
( உ -ம் .) “சிந்தூரத்திலகநுதற்சிந்துரத்தின்மருப் திவ்வியநா நம் - சூரியகிரணம்பாயு மழைத் 
பொசித்தசெங்கண்மாலே ” ( பாரத . கிருட்டி . தூறலிற்படிதல் ; இஃது ஏழ்வகை நாநத்தொ 
கக . ) 6. மஞ்சாடிமரம் . ( உ - ம் . ) “ திலகமும்வகு ன்று .. 
ளமுஞ்செங்கால் வெட்சியும் ” ( மணிமே . மலர் திவ்வியம் - 1. இனிமையானது . ( வழக் . ) 
வன . கசுக . ) 7. மேன்மை . ( உ - ம் . ) “ திலகமா 2. தெய்வத்தன்மை , தைவிகம் . (உ.- ம் . ) “ திவ் 
மெந்தைநாமஞ்சேர்ந்து ” (சிவாக , காயத்திரி . வியநரம்பும் ” ( திருவிளை . திருநகரப் டூஉ .) 3 . 
உஎ . ) மேலாதல் என்பர் நச்சினார்க்கினியர். மேன்மையானது . ( உ - ம். ) " அரவணிவேணி 
திலகலம்- செக்கு . 

யான் - றிருவுளஞ்செய்ததிவ்வியமென்மொழிப் 
திலகற்கம் - திலகடம் , பிண்ணாக்கு . பொருளும் ” ( அரிச்ச. பு . மயாந . சரு .) 
திலகாதுகன் --வாணியன் . 

திவ்வியழத்திரை - ஒருவகை முத்திரை . 
திலதண்ட கன் -- வாணியன் . 

( சைவச . பொது . கருச . உரை . ) 
திலதம் -1 . சுட்டி . 2. நெற்றித் திலகம் . திவ்வியரத்திநம் - சிந்தாமணி , சூடாமணி 
திலபருணி- 

யென்னுமிரத்தினங்கள் . 
சந்தனம் . ( மலையக .) 

திவ்வியவருடம் -- தேவவருடம் ; அது : மா 
திலபவம்- எண்ணெய். ( உ - ம் .) “ வ்டித்த னிடவருடம் முந்நூற்றறுபத்தைந்து கொண் 
படியே திலபவம்வார்த்து ” ( தைல.தைலவ.உரு. ) 
திலபாவி- கொளுஞ்சி மரம் . 

திவ்வியலிங்கம் -- அமூர்த்திசாதாக்கியம் . 
திலயாவிநி -- சாதமல்லிகை. 

( உ - ம் .) “ மேலைத்திவ்வியலிங்கமெனவு - மூலத் 
திலம் -1 . எள் . ( உ - ம் . ) “ செவ்விளநீர் " பார் . தம்மமெனவு மொழிந்தனர் " ( சதாசிவ . கஉ . ) 
( பிங்கல . உக . ) 2. மஞ்சாடிமரம் . ( வைத்திய திவ்வியாதிவ்யசம்பந்தம் - தேவ இருடி 
மூ . அக .) 

யிடத்திருந்து மநுட இருடியிடத்துவந்த ஆகம 
திலமயூரம்- ஒருவிதமயில் . ( எள்ளுப்போ சம்பந்தம் ; இது ஐந்தாவது சம்பந்தம் . (சி.லி. 
லும் புள்ளிகளையுடையமயில் என்றபடி .) 

திலரசம் எண்ணெய் . ( உ - ம் . ) “ திலரசமுங் திவச்சுவான் - துவாதசாதித்தரிலொருவன் . 
கலந்து " ( தைல . தைலவ . சங . ) 

திவசகரன்- சூரியன் . 
திலவகம் -- வெள்ளிலோத்திரம் . ( வைத்திய திவசம் - நாள் . ( உ - ம் . ) “ கற்பாந்த - திவசம் 
மூ . அக . ) 

பொரினும் ” ( பாரத . கிருட்டி . உஙச .) 
திலாசா -- தைரியப்படுத்தல் . ( பார்சி . ) திலா திவடல்- துவளுதல் . 
சாப்பண்ணிவருகிறேன் . ( வழக் . ) 

திவண்ட - திளைத்த. (சந்தா .) 
திலீபன் - ஓரரசன். ( உ - ம் . ) “ தெண்ணீர்மை திவண்டது -- குழைந்தது . (சிந்தா .) 
மதியனையான் றிலீடனெனுந் தேர்வேந்தன் ” திவண்டல் - திவடல் . 
( இரகு . அாசியர் . எ . ) 

திவண்டன - விளங்கின . (திருக்கோ . ந 00 
திலோத்தமை- 1. ஓரரம்பை . ( உ - ம் . ) உரை. ) 
" திராரியேவலினால் வந்ததிலோத்தமை தன்னை திவம்- நாள் . ( உ - ம் . ) “ திவநிலைமாற்றி - மற் 
க்கண்டார் ” ( பாரத . இந்திர.சந . ) 2 , பதுமை றெங்கெழுந்தாலென்னசெங்கதிரே- திருச்சிற் 
யின்றாய் ; புத்திசேனன் தாய் . (சிந்தா .) 

றம்பலதேசிகர்கலம்பகம் " பார் . 
திவ்யசாதிசர்ப்பம் - சர்ப்பபேதமிரண்டனு திவலை -1. மழை . (சூ . நிக . க : அக . ) 2 . 
ளொன்று . அது தலைமையும் உத்தமசாதியும் மழைத்துளி. (பிங்கல . சுக . ) 
கடவுட்பாம்புமாகிச் சிறப்புற்று அட்டதிக்குக திவவு - செங்கோட்டியாழுறுப்பினுளொன் 
ளில்வாசஞ்செய்யும் வாசுகி , அநந்தன் , தக்கன் , று ; அது : நரம்புகளை வலிபெறக்கட்டும் வார்க் 
சங்கபாலன் , குளிகன் , பதுமன் , மகாபதுமன் , கட்டு . ( உ - ம் . ) “ தந்திரிகரத்தொடுதிவவுறுத்தி 
கார்க்கோடகன் என எட்டுப்பேதப்படும் . (சீவ யார்த்து ” (சிலப் . புறஞ்சேரி . சு 0 எ .) 
ரட். ஙஙக . ) 

திவள -1 . அசைய. 2. விளங்க . ( 1,2 -சிந்தா .) 
திவ்யம் - திவ்வியம் . ( உ - ம் . ) “ தொண்டருக் திவளல் -1 . அசைதல் . (சிந்தா . ) 2. சேர்தல் . 
கிசைந்ததிவ்யவிம்பகோடியே " (சிவரக . நந்தி ( உ - ம் . ) “பன்மணிதிவள்கதிர்மேகலை திளைக்கு 
கேசுர . கங . ) 

மல்குலும் ” ( கூர்ம.திருக்கல் . உ அ .) 3. துவளல் . 
திவ்யத்தொனி - தேவர்கள் அருகனுக்குச்செ ! (சிந்தா .) 4. விளங்கல் . ( உ - ம் .) “ தார் திளைப் 
ய்யு மெண்வகைச்சிறப்பினுள் ஒன்று . ( சிந்தா . ) பதமானிவ்விருந்தோன் ” (சிந்தா.க ஈ5.உ ஙடு . ) 


திறத்தார் 


கஉஎசு 


திறவுகோல் 


திவளுதல் - திவளல் . 

திறப்படுதல் -- 1 . சீர்ப்படடல் . 2. தேறுதல். 
திவா - பகல் . ( பிங்கல . உ உக . ) 

3. பலப்படுதல் . 
திவாகரம் -- ஒரு நிகண்டு . 

திறப்பணம் - துறப்பணம் , தமரூசி . ( குழூஉக் 
திவாகரன் -1 . சூரியன் . (உ -ம் .) “இலகொளி குறி . ) 
விட்டொருகோடி திவாகரரென்ன விளங்கியிரு திறப்பு -1. காவலின்மை . 2. திறத்தல் . 
ப்பதுவே” (மதுரைப்பதிற்று . ருக . ) 2. சூரிய 

திறம் -1 . அதிகம் . (வழக் .) 2. அரையென் 
னது துவாதசராட்சதர்களாகிய மெய்காவலர்க னும் ஓரிலக்கணம் . ( தைலவ .) 3. இடம் . (மணி 
ளுளொருவன் . ( வி - ணி . உசாரு . ) 3. திவாகரஞ் மே . ) 4. உறுதி . ( உ - ம் . ) “ அறைந்தவைகட் 
செய்தவன் . 

கெவ்விதத்துந்திறந்தான்மண்ணே ” ( தைல . 
திவி -1 சுவர்க்கலோகம் . ( உ - ம் . ) “திவிதல கஅ .) ( பிங்கல. க 0 அஎ. ) 5. ஐசுவரியம் . 6 . 
போகபேதந்திளைப்பர் ” (சிவதரு.சிவதரும.கக .) கற்பு . (சிலப் .) 7. காரணம். (பிங்கல . உஉ அங .) 

சூரியன் . ( உ - ம் . ) “திவிவரநாழிகைபத்தென 8. குறைநரம்புள்ளவீணை . ( சூ . நிக . 50 : சக . ) 
வாயுத்திசையுறுமே ” ( கெவுளிசாத்திரம் . ( 3 . 9. சாமர்த்தியம் . 10. சுற்றம் . ( உ - ம் . ) “ புனை 
புலி . ( குறுக்கல்விகாரம் .) (பிங்கல . உசக்க .) கடிமாலைமாதர் திறத்திது மொழிந்துவிட்டார் ” 

திவிதிராட்சம் - கொடிமுந்திரிகை. ( மலை | (சிந்தா . சுரமஞ்ச. எஎ .) 11. தன்மை . ( மணி 
யக . ) 

மே . ) 12. நிலைபேறு . (பிங்கல . சஅ எ. ) 13 . 
திவிபிநாமம் - கொடிவேலி. ( தைல தைலவ .) 

வகை, ( உ - ம் . ) “ அறமுதனான்குமகலிடத்தோ 
ளைக்கும் - அசையும் . (சிந்தா .) 

ரெல்லாந் திறமுறத்தேர்ந்துதெளிய” ( வள் - மா . 
திளைத்தல் -1 . அசைதல் . (சிந்தா.) 2. அநும் 

| ஙஅ . ) கூறுபாடு . ( புறநா. ) 14. வரலாறு . 
வித்தல். 

(உ -ம் .)“கண்டவடிவாற்றிளைப்பதற்கு " : (மணிமே. )15. வலி . ( பிங்கல. எசு.க.) 
(திருவிளை . வளை , உங . ) 3. அழுந்தல் , ( உ - ம் . ) 

திறம்பல் -1 . தவறுதல் . (உ - ம்.) “சிராத்த 

| சேடத்தை முகந்துகொண்டு திறம்பிடாமல் ” 
" வள்ளற்றாரகலந்தன்னில்வனமுலை திளைக்க 

( ஏகாதசி . காலநிர் . ருக . ) 2. மாறுபடல் ( உ - ம் . ) 
( நைடதம் , அன்ன . கண் . எ . ) 4. அறாதொழுகு 

" திரம்பாதேபணி செய்துநிற்கையன்றோ சீரடி 
தல் . (சிந்தா. ) 5. ஒருதொழிலை யிடைவிடாது 
பயிறல் . (சிலப் . அரும்பத . ) 6. நிறைதல் . ( சூ . 

யார் தம்முடையசெய்தி தானே ” ( சி . சி . க : கக . ) 
நிக , சுக : ளகரவெ . க .) 7. நெருங்கல் . ( ஐங் 

திறம்புதல் - திறம்பல் . 
திறமை 

- 1 , சமர்த்து , 2. வகைமை . 3 . 
குறுநூ . ) 8. பெருகுதல் . ( உ - ம் .) “ இக்கடம் 

வலிமை 
பவனத்தின்று கண்டுவகைதிளைத்தேம் " ( திரு 
விளை . இந்திர . எசு . ) 

திறல் -1. உபாயம் . ( உ - ம் . ) “ ஒருநிருதனை 
திளைத்தவர் - தொழிலில் இடைவிடாது 

வேறற் கிரணத்திறல்குரு விருளிற்றரவர ” 
பயின்றவர் . (சிந்தா. ) 

( கோயிற்பு. திருவிழா. ஙகா. ) 2. ஒளி . (உ - ம் . ) 
திளைப்ப .- 1 . அசைய . ( உ - ம் .) " திருந்து 

* திறல்விடு திருமணியிலங்குமார்பின் ” (பதிற்று . 
காழல்குறிளைப்பவுட்டீ இ ” ( திருமுரு . 2.0ச . ) 2 . 

சசு . ) 3 வலி .( உ - ம் . ) “ அழலென வுயிர்க்குமஞ் 
விளையாட . ( உ - ம். ) “ இளையார் திளைப்ப ” ( புற 

சுவருகடுந்திறல் ” (திருமுரு. கசக. ) 1. வெற்றி. 
நா . உருக . ) 

( உ -ம் .) "திறல்புனைந்துவைகினார் ” ( திருவிளை . 

வளைய . நசு . ) 
திறப்பட - கூறுபட . (சிந்தா . ) 

திறவோன் -1 . வலிமையுடையவன் . ( உ - ம் .) 
திற்றி -1. இறைச்சி . ( பதிற்றுப் . ) 2 .--தின் 

" செங்கோலறத்தின்முறையேசெலுத்துந் திற 
பன . ( உ - ம் . ) “ தேனொடுகடமான்பாலுந்திற்றி 

லோன் ” ( அரிச்சபு . மயாக . உச . ) 2. திண்ணி 
கள்பிறவு நல்கி ” ( கந்தபு . வள் . எசு . ) ( மதுரைக் யன். ( சூ . நிக . உ : 50. ) 
கா . உகக . அடி . உரை .) 

திறவாளி 
திறக்குதல்- திறத்தல் . ( உ - ம் . ) " கதவினைத் 

வலியன் . 

திறவான் 
திண்ணமாகத்திறந்தருள் செய்மினே ” 

திறவிது- செவ்விது . ( உ - ம் . ) “ திருவிளை 
வார , திருமறை. க . திருநாவு . ) 

கடிமனை திறவிதின்மொழிவாம் ” ( சிந்தா.நாமக . 
திறத்தல் -1. திறக்குதல் . ( உ - ம் . ) “ பூட்டு " கரு . ) 
பார். 2. பிளவுபடுதல். 3. வலுத்தல் . 

திறவு -1, உளவு . ( வழக். ) 2. திறத்தல் , 
திறத்தார் - பகுதியார் . ( உ - ம் . ) “ முவேர் வெளிப்படை . (உ - ம். ) " திறவிலே கண்டகாட்சி 
விண்ணாராகிய திறத்தாரோடுமணுகுதி ” ( கந்த யே ” ( திருவாச . பிடித் . சு . ) 
பு . பிரமயாக . சு . ) 

திறவுகோல் - தாட்கோல் , ( வழக் .) 


திளைத்தாள் 


கீஉஎஎ 


தீக்கித்தல் 


திறன் - , 1 . காரணம் . னகரம்போலி . 2 . தினைப்பொழுது மிகச்சிறிய பொழுது . 
கூறுபாடு . 3. வரலாறு . ( உ - ம் . ) “ ஏலே நுவல் ( உ -ம் . ) “ தினைப்பொழுதுமவப்பொழுதாய்ச்செ 
வோனுவலுந்திறனே ” ( நன் . பாயி . ங . ) 4. வழி . லுத்தாதார்சிவகணத்தின் செய்கையோரே ” ( சி 
( உ - ம் . ) " அறனொடுபுணர்ந்த திறனறி செங்கோ வரக . நந்திநமனு . கசு . ) 
ல் ” பொருந. உங 0 ) 
திறனல் - நெறியல்லாதன . (சிந்தா ) 

திறனில்யாழ் நெய்தல்யாழ்த்திறம் . ( சூ . 
நிக . க : நச . ) 

தீ -- 1 . அறிவு . ( உ - ம் . ) “ தீதாவசவநிமலர் 
திறுதிறுத்தல் - 

செல்வா ” ( கந்தரந் . ஙக.) 2. இனிமை . ( உ - ம் . ) 
திறுதிறுப்பு அச்சக்குறிப்பு . 

தீயவாஞ்சுவைப்பாலாவிற்றேவராவ திகம் 
திறுதிறெனல் 

( திருவிளை . மூர்த்திவி . கக . ) 3. கொடுமை . 
திறை - அரசிறை, திறைப்பொருள் . ( உ -ம் . ) ( உ -ம்.)“ தீமலியிடுக்கண்டீாத்தசேவடி ”(சேதுபு . 
“ ஒன்னார் திறைகொணர்ந்துபுகுவதையன்றி ” சேதுச்சரு . ச . ) 4. கோபம் . (சிந்தா . ) 5. தெரி 
( கூர்மபு . தக்கன்வமி . ஈக . ) 

நிலைவினைப்பகுதி . 6. நரகம் . ( வள் . கசு அ . ) 
தின்- தெரிநிலைவினைப்பகுதி . 

7. நெருப்பு . ( உ . - ம் . ) “பகற்பெய்யார் தீயினு 
தின்பன- திற்றி . (பிங்கல . காருசு .) ணீர் " ( ஆசாரக்கோவை . கா . ) 8. பஞ்சபூதத் 
தின்மர் தின்பவர் . ( உ - ம் .) " உண்மருக் 

தொன்று . 
தின்மரும் ” ( பதிற்றுப் . உச . ) 

) 

தீக்கஞ்சி -- ஆரதிகருப்பூரம் , இது: தீபமேற் 
தின்மார் --தின்மர் . ( பதிற்றுப் . ) 

றுதற்குரிய கருப்பூரம் . ( வைத்தியபரிபா .) 

தீக்கடன் - ஈமத்திலே அக்கிநியாற்செய்யுங் 
தின்மை - தீமை . ( உ - ம் .) "தின்மைநெறிவர 
வேண்டா ” ( பழமொழிவி. ச . ) 

கடன் . ( உ - ம் . ) “நீர்க்கடனுந் தீக்சடனுஞ்செய் 

விப்பீர். ( பாரதவெண்பா . ) 
தின்றல் - உண்ணல் . ( சூ . நிக . க : சு ) 
தின்றி -- தீன் . 

தீக்கடைகோல் - ஞெலிகோல் . ( பிங்கல . 

ரு . ) 
தின்று - கடித்து. உ ம் . ) “ வாளெயிறு தின்று " 

தீக்கணம் 
( கூர்மபு . தக்க . வமி . ருசு . ) 

- கணப்பொருத்தவகையுளொன் 
தின்னல் -1. அழித்தல் . ( உ - ம் . ) " அறத் : ( இலக்கணவி . அ 00 . உரை . ) 

று ; அஃது : இடைநேராகிய புளிமாங்கனி. 
தினைத்தின்ற ” (திருவிளை . மாயப் , ஙக .) 2 . 

தீக்கணவகை - தேயு, வாயு , அந்தரம் , சூரி 
படித்தல் ( உ - ம் . ) " வாளெயிற்றிற்றின்னவோ ” 

யன் , இந்நான்குகணமுந்தீது . (பிங்கல.கஈசஈ.) 
( இராமா . சூர்ட்பர் . கஉக . ) 3. மெல்லுதல் . 
வெற்றிலை பாக்குத்தின்றான் . ( வழக் . ) 

தீக்கனாக்கி - ஒரு நோய் . ( உ.ம்.) “ விட 

க்கணக்கிங் " ( தைல . தைலவ . சஉ ங . ) 
சன்னி - தின்கிறவன் . மிகத்தின்பவனுக்குக் 

தீக்கதர் - தீட்சதர் . 
கூறுவர் . ( வழக் . ) 

தீக்கதிக்கும்பச்சை - நாகப்பச்சை . ( வைத் 
தின்னுகை- தின்னல் . 

தியமூ. அக . ) 
தின்னுதல்- 

தீக்கருமம் -- 1. அக்கிகொண்டு செய்யுங் 
தினa ) -- சொறி . (உ - ம் . ) “பகைவர்ப்பெறா கருமம். (உ - ம் .) “நவையிறீக்கருமம்யாவும் ” (கூர் 
மையாற்றினவுறு தடந்தோள் " ( கூர்மபு . தக்கன் 

மப . பதிக . உரு ) 2. ஈமத்திற்செய்யும் அக்கிரி 
வமி . –0 . ) ( பிங்கல . கூஅச . ) 

காரியம் . 3. தூர்க்கிரியை , 
தினவெடுத்தல் - சொறிவுண்டாதல் . 

தக்கரை -- முருக்கு . ( மலையக . ) 
தினுசு - வலக. (உ -ம் .) “ தன்மூலம் ” பார். 

தீக்கல் - தீக்காலுங்கல் , அது : சூரியகாந்தக் 
( தைல . தைலவ . 22 .. ) 
தினை - ஒருவகைத்தானியம் ; அது : வெள் 

தீக்காரியம் - அக்கிநிகருமம் . 
ளைத்தினை , அச்சித்தினை , காட்டுத்தினை , தக்காலி -- ஒரசுரன் . ( பெரியபு . திருக்குறிப் 
தினை , கருந்தினை , அணில்காற்றினை எனப் 

புத் . 50. ) 
பலவகைப்படும் . ( உ - ம் .) “ மொய்வரைத்தினை தீக்கிணதாராத்திரசய்யாதரகம் - ஒரு நர 
மென்சோறு ” ( பெரியபு . கண்ணப் . கச , ) 

கம் . ( உ -ம் . ) “மாளுமஞ்ஞான் தீக்கிணதாராத் 
தினைக்குருவி - கருகிய குருவி , 

திரசய்யாதரகத்தடைப்பர் (சேப்பு. தாசார , 
தினைச்சாமை --ஒரு சாமை . 

உஎ . ) 
தினைத்தாள் அருவி . ( பாங்கல. உகக்கூ . ) தீக்கித்தல்- தீட்சித்தல் . 


மந் 


கல் . 


தீஞ்சுவை 


கஉஎ அ 


தீட்சை 


- 


தீக்கிதர் - தீட்சிதர் . ( சி.சி. உ : எ ங . மறை ) தீஞ்சேறு - இனியபாகு ..(உ - ம் .) “ அறையுறு 

தீக்குணம் -1. துர்க்குணம் ; அது : பொய் கரும்பின்றீஞ்சேற்றியாணர் ” (பதிற்று . எரு .) 
சொல்லல் , கோபித்துச் சொல்லல் ,கோட்சொல் தீஞ்சொல் - இனிய சொல் .( உ - ம் . ) “ மாங் 
லல் , பயனில சொல்லல் என்னும் வாக்கின் குயிலனையதீஞ்சொல் " ( நைடத . சுயம்வர கஉ . ) 
குணம்நாலும் ; களவுக்குப்போதல் , வறிதேதொ தீட்டண்பத்திரம் -1. அலரி . 2. கொத்த 
ழில்செய்தல் , கொலை செய்தல் என்னும் காயத் மல்லி . ( 1 , 2- வைத்தியபரிபா .) 
தின் குணமூன்றும் ; கொலை நினைக்கை, காமப் 

தீட்சண்புட்பம் - கராம்பு . ( மலையக .) 
பற்று , ஆசையென்னும் மநசின் குணமூன்றும் தீட்சணம் -1 . கஞ்சாங்கோரை . ( மலையக . ) 
ஆகப்பத்து வகைப்படும் . (சி . சி அ : கஉ . நிரம்ப .) 

நிரம்ப .) 2. கூர்மை ; 3. நஞ்சு. ( வைத்தியபரிபா.) 4. 
2. தீயின்குணமைந்து . பசி , சோம்பு ,மைதுனம் , நிவிர்த்திகலையிற் பிருதிவிதத்துவத்திலிருக்கும் 
காட்சி , நீர்வேட்கை. (சிலப்ப:) 

நூற்றெட்டுப்புவருங்களுளொன்று . (சி.வி.கிரி , 
தீக்குணர் - கீழ்மக்கள் . ( சூ . நிக . உ : ருச . ) உக . உரை ) 5. மிளகு . ( உ - ம் . ) மலையசந்தீட் 
தீக்குதல் - தீயச்செய்தல் . 

சணம்பா- லதிலிரண்டுமிழை" ( தைல . தைலவ . 
தீக்குதித்தல் -ஆவேசமுதலியவற்றாற் றீப் 
பாய்தல் . ( வழக் ) 

தீட்சணகண்டகம் - முள்நாவல் . ( மலையக . ) 
தீக்குருவி - தழல்விழுங்கி . இது மலையாள தீட்சணகந்நகம் - ஈருள்ளி . ( வைத்தியமூ .) 
தேசத்தில் மிகுதியாயுளதென்பர் . ( வழக் .) தீட்சணகம் - வெண்கடுகு . ( மலையக . ) 

தீக்குவெறுங்குகை - சவுக்காரம் . ( வைத்திய தீட்சண சாரம் -- இலுப்பை, ( வைத்தியபரி . ) 
பரிபா . ) 

தீட்சணதண்டுலம் - திப்பிலி . ( மலையக . ) 
தீக்குறி --துர்க்குறி . 

தீட் சணபத்திரம்- அலரி , ( மலையக . ) 
தீக்கூர்மை -1, இந்துப்பு , 2 திலாலகணம் . தீட்சணரசம் - வெடியுப்பு , ( வைத்தியபரி 
( 1 , 2- வைத்திய பரிபா. ) 

பா . அக . ) 
தீக்கை -- 1. தீட்சை . ( உ - ம் . ) " அவன்செய் தீட்சணியம் 

கூர்மை . 
தீக்கைதகக்கொண்டு” ( செவச. பொது . சஉரு . ) தீட்சிதன் -- சோதிட்டோமம்புரிந்தோரது 
2. விரதநியமம் . 

பரம்பரையில் வந்தவர்க்குரிய பட்டப்பெயர் . 
தீக்கையோன் - 1. அரன் . 2. குரு . 3 . ( அபிதான கோச .) 
தீட்சைபெற்றோர் . 

தீட்சாவரன்- தீட்சிதன் . 
தீக்கோள்- துர்க்கிரக!. உள்ளமுடையான் தீட்சித்தல் -தீட்சை செய்தல் . ( சி . சி . பாயிர . 
பார் . 

கூ . ஞாநப் .) 
தீங்கனி -1. இனிமையான பழம் . 2. நெல் தீட்சை -- 1 . உபதேசம் . அது : சட்சுதீட்சை , 
லிக்கனி . ( உ - ம் . ) “ கைத் துக்கடி தடுங்காஞ்சிரந் பரி + தீட்சை , வாசகசீட்சை , மாந்த தீட்சை ,சாத் 
தின்பவன்றீங்கனியைத்துய்த்து " ( திருநூற் . திரதீட்சை , யோகதீட்சை , ஒளத் திரிதீட்சை 
ருசு . ) 

என ஏழுவகைப்படும் . அவற்றுள் , மச்சஞ்சினை 
தீங்கினர் --- தீயோர். 

யைப்பார்த்துத்தானாக்குமாறு போல ஆசாரியன் 
தீங்கு -1. குற்றம். ( உ - ம் . ) “ தீங்கிலாதின் உண்மையிலே சித்தத்தை வைத்து ஞாந திருட் 
னங்கேட்கச்சிந்திக்கின்றேம் (சவரக . நந்தி டியைவிழித்து அத்துவாக்களிற் கட்டுண்ட 
மனு . ந . ) 2. கேடு , ( சூ . நிக . அ : சு எ . ) 3 . கன்மங்களைத்சகித்து இராகுவினாலே விடப் 
துன்பம் . ( உ - ம் . ) “ ஓலமிட்டுத்தீங்கணைந்தோ பட்ட சந்திரனைப்போல மலத்திரயங்களினின் 
ரல்லுந்தேறாய் ” (திருக்கோ. கஎக ) 

று சீடனை நீக்குவது சட்சுதீட்சை . பஞ்சப்பிரம 
தீச்சகுநம் -- துர்ச்சகுநம் . 

சடங்கங்களைச் சொரூபமாகவுடைய பஞ்சாட் 
தீச்சடம் - அமுரி . ( வைத்தியபரி .) 

சரத்தை வலக்கையிலேந்திப் பிராரத்தவாதநை 
தீச்சணம் --- மிளகு . ( வைத்தியபரி. ) 

யை நீக்குவது பொருட்டாகச் சீஷனுடையதலை 
தீச்சலம் -- கடனுரை . 

யிலே சோதிம பயமாகவைத்து அந்தச் சோதிமய 
தீச்சனகம் - இலுப்பை . ( வைத்தியபரி ) மான தடையை உள்ளும் புறம்பும் பரிபூரண 
தீச்சுடர் -1 . தீபம் . (உ -ம்.) “ தற்புகழ்தல் " மான தாகத் தியாநித்து அந்தக்கையாலே அவ 
பார் . 2. வெடியுப்பு . ( வைத்தியபரிபா . ) னுடைய தேகத்தில் பஞ்சகலாத் தாகங்களைப் 

தீச்சொல் -1. சாபம் . 2. சிறுசொல் . ( பிங் பரிசித்து வாததையையொழிக்குமது பரிசதீட் 
கல . உ 0 கஉ . ) 3. பழிச்சொல் . 

சை . பஞ்சாக்கரத்தின் பொருளாயிருக்கிற திரி 
தீஞ்சுவை - நற்சுவை.. 

பதார்த்தங்கள் ஞாந ஒளியுடனே கூடி உபதே 


தீத்தம் 


கஉஎக 


தீப்பு 


சிக்குமது வாசகதீட்சை , சீஷனைத்தானாகப் பா தீத்தர் -சதாசிவதத்துவத்திலிருக்கும் அணு 
விக்குமது மாந்ததீட்சை . இந்த முறைமைக சதாசிவர் பதின்மருளொருவர் . (சி . சி . க ; உரு . 
ளெல்லாம் இவனுக்குச்சந்தேகங்கள் தீரச் சாத் மறை . ) 
திரங்களிலே கேட்டல் , சிந்தித்தல் , தெளிதல் தீத்தல் - தீப்பொறிகளாக்கல் . (உ - ம் .) 
உண்டாக்குமது சாத்திரதீட்சை , அட்டாங்க “ இமைத்தீத்தொளிர்செங்கண் ” ( கூர்மபு . அட் 
யோகங்களினாலேமனோபாவதையைக்கெடுத்து டமூர்த்த , ஈ . ) 
நிட்டையிலே புரிவிக்குமது யோக தீட்சை. தீத்தா - வட்டத்திருப்பி . ( மலையக .) 
( இவ்வாறு தீட்சையும் பக்குவர்க்குச் செய்வது . ) தீத்தாங்கம் - மயில் . ( வைத்தியபரிபா.) . 
குண்டமண்டலத்தோடே செய்யுமது ஔத்திரி தீத்தியம் .-- அரத்தை. ( மலையக .) 
தீட்சை . 2. சங்கற்பம் . 

தீத்திரள் --ஊழித்தீ. ( பிங்கல . சரு . ) 
தீட்டணசாரம் -- இருப்பை . ( மலையக .) 

தீத்திறம்-- கொலை . (மணிமே . ) 
தீட்டணம் - கஞ்சாங்கோரை, ( மலையக . ) 

தீத்தெய்வம் அக்கிநிதேவன் , பாவகன் 
தீட்டல் -1. எழுதுதல் . ( பிங்கல . உகஉச . ) 

என்று பெயர் ( சூ . நிக க : –உ . ) 
2. கோதல் . ( உ - ம் . ) “ கூந்தறீட்டி ” ( புறநா.சு . ) 

தீத்தொழில் -1 அக்கினிகருமம் . 2. துர்ச் 
3. தீட்டுதல் . (உ- i .) “ ஊட்டி ” பார் . 4. துலக் 

செய்கை . ( உ -ம் . ) " தீத்தொழிலேகன்றித்திரி 
கல் . ( பிங்கல . உகசஉ .) 

தந்து . ( நன்னூ . உயிரீற் . ரு . உரை. ) 
தீட்டு - 1 அழுக்கு . 2. ஆசௌசம் . 3 . 

தீத்தோபலம் சூரியகாந்தக்கல் . ( வைத் 
எழுத்து . ( உ - ம் . ) “காரணமுலகுக்குதவுநின் 

தியமூ ) 
னடிாார்கையெழுத்திட்டதீட்டன்றோ" ( மது 

தீதல்- கருக்குதல் . 
ரை . பதிற்று . ஈஎ . ) 4. சித்திரித்தல் . ( உ - ம் . ) 

தீது -- 1 . குற்றம் . ( உ - ம் . ) " தீதகலேகாதசி 
“ தீட்டார்மதில்புடைசூழ் " (திருவாச -திருவப் . 

தான் ” ( ஏகாதசி . காலநிர்ண.எ .) 2. கொடுமை .) 
ஈ . ) 5. தெரிநிலை வினைப்பகுதி . 6. பரிசித்தல் , 

( உ - ம் .) " புலை என் செய்ததீதகமுணர்ந்து " (திரு 
தீண்டுதல் . ( உ - ம் . ) “ ஓட்டு ” பார் . 7. மகளிர் 

விளை . அங்சம் . 40. ) 3. கோள் . ( பிங்கல. 

கஅஅஎ . ) 4. தீமையுடையது .( உ - ம் .)“ அறனழீ 
சூதகம் . ( வழக்கு . ) 

இயல்லவை செய்தலிற்றீதே " ( வள் . கஅஉ . ) 5 . 
தீட்டுக்கல் - சாணைக்கல் , 
தீட்டுகல்- தீட்டுக்கல் . 

துன்பம் . ( ஐங்குறு . ) 6. பாவம் . ( உ - ம் . ) “ உள் 

ளத்தாலுள்ளலுந் தீதே ” ( வள் . உஅ . ) ( 7 ) 
தீட்டுதல் -- 1. அரிசி தீட்டல் . ( வழக் .) 2 . 

மரணம் . (சிந்தா . ) 
எழுதுதல் . ( உ - ம் . ) " சயற்கூடுகண்ணிடையா 

தீர்தொடை -- 1 . நரம்பு . ( உ - ம் . ) “ தீந்தொ 
காசந்தீட்டுதல்கைக்கரிதே ” ( மறைசை . எக . ) டைமகரவீனைத்தெள்விளி ” (சிந்தா.காந்தருவ . 
3. கட்டுதல் . 4. கூராக்குதல் . ( வழக் . ) 

ககசு . ) 2. யாழ் . (சிந்தா .) 
தீடன்---கஞ்சாங்கோரை .(வைத்திய பரிபா.) தீநட்பு - தீக்குணத்தாரோடுள தாயநட்பு . 
தீண்டல் - அணுகல் , (உ.-ம்.) “தீண்டிலெத் ( வள் . அ .2 . - ம் அதி .) 
தவர் தீவினை தீர்ப்பவன் " ( திருக்கோ . உசக . ) தீதம்- கேடு . 
2. தொடுதல் . ( பிங்கல . உகஙசு . ) 3 பாம்பு தீநர் - 1. இரப்போர் . ( சூ . நிக , உ : சஅ .) 
முதலியன தீண்டுதல் . ( உ - ம் . ) “ வாள ரவந்தீண் 2. தீமை செய்வோர். ( உ - ம் . ) “சிவபத்தரல்லாத் 
டிடவேவீழ்ந்துமாண்டு ” ( சிவரக , அபுத்திபூ . | தீநருக்கும் ” (சிவரக. பசாசு . உக.) 
உக . ) 

தீ நன் -1 . இரப்போன் . ( சூ . நிக . 2 : சஅ . ) 
தீண்டியம் - பவளக்குறிஞ்சி . ( வைத்தியபரி 2. தரித்திரன் .( சூ . நிக . உ : சக .)3.பெருந்தீநன் . 
பாடை . ) 

( வழக் .) 
தீண்டுகை- தீண்டுதல் . 

தீநா -- கப்பற்காரர் துறைபிடிக்கக் கொழுத் 
தீண்டுதல் - 1. தீண்டல் . 2 , விஷந்தீண் : தின வெளிச்சம் . ( பரதவர் வழக்கு .) 
டல் . 

தீநாய் - ஒருவகை நாய் . (மணிமே ) 
தீத்தட்டிக்கல் - தீக்கல் , இதனாலெ தீயுண் தீநிறம்- மாந்தளிர்க்கல் . ( வைத்தியமூ.அக . ) 
டாக்குவர் . ( வழக் ) 

தீநீர் - திராவகம் . ( வைத்தியமூ . அக . ) 
தீத்தம் -1. சிவாகமமிருபத்தெட்டி னொன் தீப்பியம்- அசமதாகம் . ( வைத்தியமூ . ) 
று . ( இரண்டாவது சைவவினாவி . தீப்தம் தீத்த தீப்பிரகாசி -- குங்கிலியம் . ( மலையக .) 
மென நின்றது . ) 2. தீர்த்தம் , ரகரங்செட தீப்பிரயகம் - ஓமம் .( வைத்தியபரிபா . அக .) 

தீப்பு - கருக்குதல் . 


நின்றது . 


தீபாவலி 


கஉஅம் 


தீயர் 


சால 


தீப்புட்பம் - சண்பகப்பூ . ( வைத்தியமூ . ) அப்பியங்கஸ்நாகஞ்செய்துகொண்டு கோடி 
தீப்பொறி - நெருப்புப்பொறி . (உ -ம் .) “ தீப் தரித்துப் பலகாரங்களருந்தி யுலகத்தார் மங்க 
பொறியொன்று ற்றால் ” (சிவரக. அபுத்திபூருவ . 

ளங் கொண்டாடவேண்டுமென அவ்வசுரன் 

வேண்டுகோளால் திகுமாலங்கனமேயாகவென் 
தீபக்கால் -1, விளக்குத்தண்டு . 2. விளக் றதினமாம் . இத்தினம் தைலத்தில் இலக்குமி 
கேந்துகருவி . ( திருவிளை.மூர்த்திவி . உ.அ.) யும் வெந்நீரிற்கங்கையும் வசிக்கின்றார்கள் 

தீபகம்-1 . ஓரலங்காரம் . அஃது ஒரு சொல் - ஆகையால் தைலாப்யங்கஞ் செய்து கொண்டு 
குணமுதலிய நான்கனுள் யாதேனும் ஒன்ற 

வெந்நீரிலே ஸ்நாகஞ்செய்யச் சகல தரித்திரத் 
னைக்குறித்து ஒரு கவியிலே ஒரிடத்தினின்று தையும் ஒழிக்கின்றாராவர். ஸ்நாநஞ்செய்தவுட 
பலவிடத்துஞ்சென்று பொருளை விளக்குவது , னே அலங்காரமாய்த்தரிக்கும் ஆபரணங்களா 
( தண்டி . ஙஅ .) ( ஓரிடத்துவைக்கப்பட்ட விளக் லும் புதுவத்திரங்களினாலும் அதிகமேன்மை 
கானது பல வீடங்களிற்சென்று பொருளை விளக் யான சம்பத்தையுமடைகிறார் . ( அபிதானசி . ) 
குதல்போல இஃது ஓரிடத்துநின்று பலவிடங் தீபாவளி--- தீபாவலி . 
களிலுஞ்சென்று பொருள்களை விளக்கு சலா தீபிகை--- 1 . சாந்தியதீதகலையிற் சிவதத்து 
லே தீபகம் எனப்பட்டது. ) 2. பார்வைமிருகம். வத்திருக்கும் பத்துப்புவநங்களுளொன்று . ( சி. 
( உ - ம் .) “ சகலர்க் தமும்மலமாய்ந்தறுக்கப் - பாங் லி . கிரி . உக . ) 2. பிரமரந்திரத்துக்குள்ளான 
குறுதீபகம்போ லுருக்கொண்டு பரன் வருமே ” ஒரு சிவாலை. ( பௌட் . எரு . ) 3. விளக்கு .. 
( திருவாத. திருப்பெருந் . கசு , உரை . ) 3. மஞ் ( சூ . நிக . க : ருஉ .) 
சள் . ( வைத்திய . ) 4 விளக்கு . 

தீம் -- இன்சுவை . ( பிங்கல . கசுகடு . ) 
தீபகாந்தி- வயிரக்கல் . 

தீம்பண்டம் - 1. இனிய பழம் . (சிந்தா. ) 
தீபகாந்தியோன் -- தீபகாந்தி . 

2. நற்பணிகாரம் . 
தீபசாலம் - சோதிவிருட்சம் . ( உ - ம் . ) தீம்பர் -1 . கீழ்மக்கள் . ( சூ. நிக . 2 : நிச . ) 2 . 
" திளைத்தவேர்முதற்சினையுறவிரிவன தீபசா தீங்குசெய்வோர் . ( உ - ம் . ) “ சிவன்பொற்கோயிற் 
மும்போன்ற ” ( பாரத . காண்டவ . கூடு . ) செம்பொனுங்கவர்ந்த தீம்பர் ( அருணகிரிபு . 
தீபதிச்சம்- வாலுளுவை. ( மலையக .) 

நாட்டு . உங . ) 
தீபதைலி - ஆமணக்கு . ( வைத்திலமூ . ) தீம்பாலை -- துருதிவாதிமரம் .( வைத்தியமூ 
தீபதம் -1 . ஆகாரம் . (உ - ம் . ) “ தீபகங்கள் அக . ) 
சென்றதினால் ” ( அகத். குருநாடி , உ 0 க .) 2. | தீம்பு -1. கீழ்மை. 2. தீது . ( வழக் .) 
மஞ்சள் . ( வைத்தியபரிபா . ) 3. வளரப்பிரகா தீம்புழல் - இனியபண்ணியாரம் . ( உ - ம் . ) 
சிக்கச்செய்யுங்கருவி . (சிந்தா. ) 

தீ.புழல்வல்சிக்கழற்சான்மள்ளர் ” ( மதுரை. 
தீபளி -- கயா. ( வைத்திய பரிபா . ) 

நகடு . ) ( இருப்பைப்பூவென்றுக் கூறுவர் . ) 
தீபபுட்பம் - சண்பகப்பூ . ( மலையக .) 

தீம்புளி கருப்புக்கட்டிகூட்டிப் பொரித்த 
தீபம் -1 . இரவெரிமரம் இது , சோதிவிருச் புளி . ( உ -ம். ) “இருங்கழிச்செறுவிற்றீம்புளி 
கம் . ( உ - ம் .) “ தேக்ககிலாரநாகஞ்சிந்துரந் திலகம் வெள்ளுப்பு ” ( மதுரை. நகஅ .) 
தீபம் ” இரகு . ஆற்று . கச . ) 2. சோதிநாள் . தீம்பூமாம் - ஒருமரம். ( உ - ம் . ) “நீர தீம்பூ 
( சூ . நிக , க : எங . ) 3. தீவு . ( உ - ம் .) “ பல்வேறு மரநிரந்தரக்சோலமும் ” (சிந்தா , விமலை . -க . ) 
தீபத்துச்செங்கோன்மை. ( திருவிவாதவூரடி . தீழருகல் - ஒரு சாக்கு ; அது : வைப்புப்பாண 
அ . ) 4. விளக்கு . ( பிங்கல . சசு ) 

முப்பத் திரண்டினொன்று . 
தீபமரம் --- சோதிவிருக்கம் , ( உ - ம் . ) “ தீபமா தீமை -1. இனிமை . ( ஐங்குறு . ) 2. 46 . 
மரங்களாலும் . ( பெரியபு. கண்ணப்ப கஙக . ) ( உ - ம் . ) “ எனது - சீமைவிழிச்சடைநோக்கி ” 

தீபாக்கிறி- ஒருசுடர்கொண்டெரியும் நெ ( கோயிற்பு . பதஞ்சலி . கரு .) 3. கொடுமை . 
ருப்பு . காடாக்கிநி , கமலாந்கிதி, தீபாக்கிரி என் ( புறநா . ) 
னு மூவித அக்கிநியிலொன்று : அது , தீபம்போ தீய -1 . இனிமையான , 2. தீதான . ( 1 , 2 
லொ 

எருசுடராக நின்றெரிவது ) ஒருவிரகுவைத் புறநா . ) 
தெரிப்பது என்பர் . ( வைத்தியபரிபா . அக .) தீயது -1 . இனியது . 2. தீங்குள்ளது . 
தீபாந்தம் --- பெருச்சாளி . ( வைத்தியமூ. ) தீயபுட்பம் - சண்பகப்பூ . ( மலையக .) 
தீபாவலி- -ஐப்ப மொசத்தில் அபரபக்கச் தீயம் --தித்திப்பு. ( தெலுங்கு .) 
சதுர்தசியில் உஷத்காலத்தில் நரகாசுரனைத் தீயர் ~ 1. கீழ்மக்கள் . (சூ . நிக . உ : ருச . ) 
திருமால் கொன்றதனால் இவ்வேளை எழுந்து 2. பொல்லாதவர்கள் . 


தீர்க்கபாகு 


கஉஅக 


தீர்த்தல் 


- 


. 


(ை 


தீயல்- தீதல் . 

உஎ . ) 2. நிவிர்த்திகலையிற்பிருதுவிதத்துவத்தி 
தீயளி- காயா . ( வைத்தியமூ . அக . ) லிருக்கும் நூற்றெட்டுப்புவதங்களு ளொன்று . 
தீயன -1 . இனிமையுள்ளன . 2. தீங்குள் ( சி.லி. கிரியா. உக . உரை.) 
ளன. ( உ - ம் . ) “ சாந்தனையுந்தீயனவே செய்திடி தீர்க்கபாதபம் - தென்னமரம் . ( மலையக . ) 
னும் ” ( மூதுரை. » 0. ) 

தீர்க்கபுயன் திருதராட்டிரன் குமரன் . 
தீயாக்கீரை - பொன்னாங்காணி . (மலையக .) ( அபிதானசி .) 

தீயாடி - சிவன் . ( உ - ம் . ) “வீயினன்ன - தீயாடி தீர்க்கம் -1 . ஆறாமேழாமிராசிகள் . 2. நிச் 
சிற்றம்பலமனையாள் தில்லையூரனுக்கு " ( திருக் | சயம் . ( சூ . நிக . அ: சசு .) 3. நீளம் . 4. நெடில் . 
கோ . நஎச . ) 

( பி . வி . ரு . ) 
தீயார் - தீயோர் . ( உ - ம் . “ தீயாரைக்காண் தீர்க்கழகி - ஐம்பத்தொரு உருத்திரசத்தி 
பதுவுந்தீதே ” ( மூதுரை . க . ) 

களி லொருத்தி . ( வி - ணி , உஎசு . ) 
தீயோர் -- கீழோர் . ( பிங்கல . அஎஉ . ) 

தீர்க்கழலம் -1. தொட்டாற்சுருங்கி . 
bg- தெரிநிலைவினைப்பகுதி . ( உ - ம் . ) “ தீர் ( வைத்தியமூ. அக . ) 2. முடக்கொற்றான் . 
வழிதேற்றமிலையேல் " (இன்னிசை . கச . ) ( வைத்தியமூ . அக . ) 

தீர்க்கதணம்-- வெண்சீரகம் , ( வைத்தியமூ. தீர்க்கரதம் - பன்றி . அதிகப்புணர்ச்சிசெய் 
அக . ) 

வது . ( வைத்தியமூ . அக . ) 
தீர்க்ககந்தை -- மெருகன்கிழங்கு . ( தைல . தீர்கீகராசிகை --- மஞ்சள் . ( வைத்தியபரி . ) 
தைலவ . ) 

தீர்க்கலேகிதம் - துளசி . ( வைத்தியபரிபா .) 
தீர்க்ககாண்டம் - கோரைப்புல் . ( வைத்திய தீர்க்கலோகிதம் -1. சிலிந்தி . 2. தருப்பை . 
மூ . அக . ) 

( 1 , 2 - மலையக . ) 
தீர்க்கசத்திரமகம் - ஒருவகையாகம் . ( உ.-ம்.) தீர்க்கலோசநன்- திருதராட்டிரன் குமரன் . 
“ தீர்க்கசத்திரமகநடத்தினர் ” ( சேதுபு. இலக் ( அபிதானசி .) 
கும . எ . ) 

தீர்க்கவசன் திருதராட்டிரன் குமரன் . 
தீர்க்கசந்தி- வடமொழிப்புணர்ச்சியி ( அபிதானசி .) 
ன்தரறு . அது: அ ஆக்களின்பின் ஆவும் இ ஈக்க தீர்க்காதேவி-நிருதியின்றேவி . ( அபிதா 
ளின் பின் ஈயும் உ ஊக்களின்பின் ஊவும் தோ னசி . ) 
ன்றல் . ( நன். மெய்யி . க.அ. உரை ) 

தீர்க்கவிருகீகம் - பெருமரம் . ( மலையக . ) 
தீர்க்கசாலம் - ஆச்சாமரம் . ( வைத்தியமூ. தீர்க்க வைரம்- நெடுநாளையில் விரோதம் . 
அக . ) 

தீர்த்தகர் -- சமணமுநிவர் .. 
தீர்க்கணம் -வெண்சீரகம் .( வைத்தியபரிபா . ) 

தீர்த்தகார்-- / சமண குருக்கண்மார் . அவர் 
தீர்க்கதண்டம் -1 . ஆமணக்கு . ( வைத்திய தீர்த்தங்கரர்- ஏமசந்திர , காகசந்திர , நே 
மூ . அ . ) 2. சாட்டாங்க சண்டம் . 

மிசந்திர, எகிசந்திர , மாகசந்திர , அருகந்த , 
தீர்க்கதமன் -- ஒரு முநிவர் . ( உ ம் . ) “ தீர்க்க 

ஆதி நாத , அசகள , பாரீஸ்வநாத , சௌகத , 
தமனவன் குமரன் கீவான் ” ( சேதுபு . அகத்திய . 

சுருதிகீர்த்தி , ஸ்ரீமதகாமரகி தமுநிசுவாமி முத 
எ . ) 
தீர்க்கதரிசி.முக்காலவருத்தமாநமறிவோன் . 

லிருபத்துநால்வர். ( த . நி . 

, போ . ) 
தீர்க்கதரு --பனைமரம் . ( வைத்தியமூ. அக . ) 

தீர்த்தம் -- 1. ஆகமம் ; ஜை . (சிந்தா . ) 2 , 
தீர்க்கதாந --- நிலைப்பனை . ( மலையக . ) 

சுத்தம் , 3 திருமஞ்சதநீர் . ( உ - ம் .) “ இன்மலர் 
தீர்க்ககத்தை- மெருகன்கிழங்கு. ( தைலவ .) 

கந்தந்தீர்த்தமிவற்றொடுமொருசாருய்ப்ப " ( கந்த 
தீர்க்க நாசிகை - ஐம்பத்தொருருத்திரசத் பு . திருக்கல். எசு .) 4. திருவிழா , 5. நீர் . (4,5 
திகளிலொருத்தி . ( வி - ண . ) 

சூ . நிக . கா : ரகரவெ . 

கங . ) 
தீர்க்கபத்திரம்-உள்ளி.(வைத்தியபரிபா.) 

தீர்த்தர் -1 , கடவுளர் . 2. பரிசுத்தர். ( உ - ம் . ) 
தீர்க்கபாணி -- வாழை . ( தைலவ .) 

“ தீர்த்தராய்முத்தீவேட்குஞ் செல்வர்தம் மிருக் 
தீர்க்கபன்னி -- தீர்க்கபர்ணி . ( உ - ம் .) “ செங் 

கைசொல்வாம் ” (திருவிளை , நகர , அ 2 . ) 
கீரை " பார் . 

தீர்த்தல் - 1. ஒழிதல் . ( உ - ம் . ) " பெண்முத 
தீர்க்கபாகன் - திருதராட்டிரன் குமரன் . லாப்பற்றதுதீர்த்தவெம்பாவநைதீர்த்த " (திரு 
( அபிதானசி . ) 

நூற் . அஅ .) 2. தீர்மானித்தல் . 3. நீக்குதல் . 
தீர்க்கபாகு -1. சதருத்திரரிலேவருணதிக்கி (உ - ம் .) இடுக்கண்டீர்த்தசேவடி " ( சேதுபு . 
னிருக்கும் சதருத்திரரிலொருவன் ( வி -ணி , 

சேதுச் . 5. ) 


161 


தீரம் 


கஉஅஉ 


தீவினை 


தீர்த்தன் -1 . அருகன் . ( உ - ம் .) “ பெண்முத 
லாப்பற்றது தீர்த்தவெம்பாவநைதீர்த்த " ( திரு 
நூற்.அஅ.) 2. குரு . (பிங்கல.எ அஉ .) 3 .சவன். 
( உ - ம் . ) “உலகுயிர்யாவுந்தீர்த்தன் மேனிகொள் 
பேரொளிநோக்கியே தியங்கி "( கந்தபு . ததீசி உத் 
கச எ .) 4. பரிசுத்தன் . (உ - ம் . ) “ புலவன்றீர்த்தன் 
புண்ணியன்புராணன் ” ( மணிமே. மணிமேகலா . 
தோன் . கஅ .) 

தீர்த்திகை -1. தீர்த்தம் . ( உ - ம் . ) “ தீர்த்தி 
கைச்சினைச்சிகரநண்ணினான் " ( கந்தபு . வள்ளி 
யம்மை . ருக . ) 2. யாறு . (பிங்கல . ருரு .) 

தீர்தல் - ஒழிதல் . ( உ - ம் . ) “சிந்சையிலுறை 
பவற்குருவந்தீர்ந்ததால் ” ( இராமா . சூர்ப் . கஉ . ) 

தீர்ந்தவன் -1. துறந்தவன் 2. தேறின என் . 
( மருதூரந்தாதி . உ . ) 
தீர்ந்தன்று - தீர்ந்தது . ( புறநா . ) 
தீர்ப்பான் - வைத்தியன் . ( தைலவ . 
தீர்ப்பு -1 . தீர்மானம் . ( வழக் . ) 2. நிவிர்த்தி . 

தீர்பு-- தீர்வு . ( உ.ம். ) “பாடினமாயையாற் 
றீர்புரைப்பீரென ” ( சேது . இலக்கும . க ங .) 

தீர்மானம் - 1. தாளத்தீர்ப்பு . 2. தீர்ப்பு . 
( 1 , 2- வழக் .) 

தீர்மானித்தல் -1, தாளந்தீர்த்தல் . 2. நிச்ச 
யித்தல் . 

தீர்மானிப்பு - தீர்மானம் . 

தீர்வினை - வினைத்தீர்வு . ( உ - ம் . ) “சீதவறன்மூ 
ழ்கிடுபுதீர்வினையடைந்தான் ” (சேது.காசிப். ஈ .) 

தீர்வு -1. தீர்தல் . ( உ - ம் . ) “ மையறீர்வுறவே 
ய்தனன் ” ( சேதுபு . சேதுவர் . க .) 2. பிராயச் 
சித்தம் . ( உ - ம் . ) பற்றிய பழிக்குத்தீர்வு "( திருவி , 
உரகுணனுக்குச்சிவ . எ . ) 

தீர்வை - 1 , கீரி . ( பிங்கல . உருஉரு. ) 2 . 
சுங்கம் . ( வழக் .) 

தீர்வைத்துறை - ஆயத்துறை. ( வழக் . ) 

தீர-1 . நீடித்த . ( உ - ம் .) " தீரகாமமுஞ்செவ் 
வியுமிகும்படி திளைத்தான் ” ( பாரத . குருகுல . 
அ . ) 2. முற்றாக . ( உ - ம் . ) “ இன்னந்தீரத்தேரு 
மின் ” ( திருவி . பழிய, உசு . ) 

தீரகாகளம் - வெற்றிச்சிந்தம் . ( உ - ம் . ) “ தீர 
காகளம்பெறு தலின் ” ( பாரத . பாயிர . கஎ . ) 

தீரத்துவம் -- 1 , உறுதி . 2. தைரியம் . 
தீரத்துறந்தார் - முற்றத்துறந்தார் . ( உ - ம் . ) 
“ தலைப்பட்டார் தீரத்துறந்தார்மயங்கி வலைப் 
பட்டார்மற்றையவர் ” (வள் . ஙசஅ . ) 

தீரம் -1 . கரை . ( உ- ம் . ) " அதன்றீரத்தோர் " 
( பிரமோத் . ஈ : உ.. ) 2. சிறுவரம்பு . ( சூ . நிக . 
ரு: கஅ . ) 3. மஞ்சள் . ( வைத்தியபரிபா.) 4 . 
மநத்தைரியம் . 5. வெற்றி , ( உ - ம் . ) “ தீரகாகளம் 
பெறுதலின் " (பாரத . சிறப்பு . கஎ . ) 


தீரன் -1 . சதருத்திரரில் அதோபாதத்திருக் 
கும் தசருத்திரரிலொருவன் ( வி - ணி உஎ .) 
2. திண்ணியன் . ( உ - ம் . ) “இறையவனடியார்க் 
குளவன்ஞாந தீரன் ” (சிவரக . சிவதன்மா. உஎ . ) 

தீராமை - நீங்காமை. ( உ - ம் . ) “ திருவினைத் 
தீராமையார்க்குங்கயிறு " ( வள் . சஅஉ . ) 

தீவகம்-- தீபகம் , 
தீவகமிருகம் - ஒரு பார்வைமிருகம் . (உ - ம் .) 
“ தீவகமிருகந் - தளிருடைக்கரங்கொடுநடப்பார் 
சிலர் தாமே ” ( சேதுபு , சங்கரபா . சசு . ) 

தீவம் -- விளக்கு . ( உ - ம் .) "தீவந்தோன்றிய 
முழைத் துணையெனத்தெறுகண்ணார் ” ( இரா 
மா . படைகாட்சி . உங . ) 

தீவர்த்தி -- ஒரு விளக்கு ( வழக் .) 
தீவலஞ்செய்தல்-- கலியாணச்சடங்கிலொ 
ன்று . அஃது : அக்கிநிப்பிரதட்சணம்பண்ணல் . 
( சூ . நிக . க : சு . ) 

தீவாந்தாம் -தீவுகள் . (உ - ம் .) “ விரிபொழிற் 
சாலிவேய்மிகுகிள்ளைவேறு தீவாந்தரம் " ( திரு 
விளை . நரிபரி , க o எ . ) 2. வெளி . 
தீவான் - கறையான் . ( வைத்தியபரிபா.) 
தீவி -1 . ஒருபட்சி . 2. புலி . (பிங்கல.உ.சக்க.) 
தீவிகை- தீபம் . (சிந்தா .) 

தீவிதிராட்சம் -- கொடிமுந்திரிகை . ( வைத் 
தியமூ . அக . ) 
தீவிய - இனிய , (சிந்தா .) 
தீ விபது -- இனியது . 
தீவிரகந்தம்- துளசி . ( வைத்தியபரிபா .) 

தீவிரதாம் --- நால்வகைச்சத்திநிபாதங்களு 
ளொன்று . அது : சீ . இரும்பைத்தன்வண்ண 
மாக் சவதுபோலச் சிவம் ஆன்மாவைத் தன் வண் 
ணமாக்கிச் சிவாநந்தம்மேலிடச்செய்துநிற்றல் . 
( திருவாத . திருப்பெரு. நஎ . உரை .) 

தீவிரம் -1 . சூரியகிரணம் . (பிங்கல . உ கஉ . ) 
2. நால்வகைச்சத்திநிபாதத்துளொன்று . அஃது 
எள்ளின்கணெண்ணெய் இனிது விளங்கித் 
தோன்றினும் பிறித்தறியப்படா துடனிற்றல் 
போல ஆன்மாவின்கட் சிவம் இனிதுவிளங்கித் 
தோன்றினும் பிரித்தறியப்படாதுடனிற்றல் . 
(திருவாத . திருப்பெரு. நா . உரை ) 3. பிரா 
ரத்தமூன்றனுளொன்று . அஃது எல்லாரையும் 
வாதிக்குமானாலும் சிவஞாநிகளை பகுதியும் வா 
தியாது . (சி . சி . க . சு : ஞாகப் . ) 
தீவிளங்குவைரம் - மீனம்பர் . ( வைத்தியமூ . 


الا 


அக .) 


தீவிளி--- காய் . ( சூ . நிக . ச : ருக . ) 
தீவிழ்த்து - தீப்புறப்படவிழித்து. (சிந்தா. ) 
தீவினை -1. கொடுமை . ( சூ. நிக . கக : அ . ) 
2. பாவம் . 

அஃது இருவினையினொன்று . 


துக்கத்திரயம் 


கஉஅங. 


துக்குணி 


ன 


உணவு . 


(உ - ம் . ) " தீவினைக்கிடமாய்ப்பூண்டவூனருந்தி " அவற்றுள் ; கர்ப்பாசயத்திலேவரும் விதமும் 
(பிரமோத் . சா : அ .) (பிங்கல . கஅசகா ) பிறக்குங்காலத்திலே வரும் விதமும் , மூப்பில் 

தீவு - 1. இனிமை . 2. கடலிடைக்குறை , நரை திரையால்வரும் விதமும் , அஞ்ஞாநத் 
இது ஏழுவகை. ( சூ . நிக . கஉ : சுக . ) (உ -ம்.) தாலே செய்யப்பட்டிருக்கிற அளவில்லாத சங் 
“ ஆரமுதின் கடல்வேலி செழுந்தருவாய்மணிபம் கற்பத்தினாலே வரும்விதமும் , இயமனுயிரைக் 
பியதீவூடே " ( ஆனந்தலகரி . அ . ) 3. தீதல் . கொண்டுபோகும்போது வரும் விதநமும் , நர 

தீவேட்டல் -1. அக்கி நிக்குமுன் விவாகஞ் கரகத்திலழுந்தும் விததமுமுதலானவை ஆதி 
செய்தல் . ( உ - ம் . ) “உலகறியத்தீவேட்டானென் தைவிகம் ; சீதத்தாலும் பெருமழையாலும் 
னுமதுவென்னேடி ” ( திருவா. திருச்சா . கங . ) கொடுவெயிலாலும் பெருங்காற்றாலும் மின்னா 
3. யாகம்பண்ணல் . ( உ -ம் .) “ முத்தீவேட்கு " லும் இடியாலும் வரும் விதநமும் ஆன்மாக்க 
மிவர் ” (திருவிளை , உலவாக்கிழி . கஉ . ) 

ளொன்றையொன்று கட்டிவைக்கை யாலும் 
தீற்றல் - உண்பித்தல் . (சிந்தா .) 

ஒன்றையொன்று கொல்கையாலும் வரும் விதா 
தீற்றி - பூசி . ( சிந்தா . ) 

முதலானவை ஆதி பெளதிகம் ; ஆதியாத் 
தீற்றுக்கல் -- மணியாசிக்கல். ( வழக் .) மிகம் - தேகத்தைப்பற்றிவரும் விதநமும் , மநத் 
தீற்றுதல் -- 1 . சுத்தம்பண்ணுதல் . 2 , சுவர் தைப்பற்றிவரும் விதமும் என இரண்டுவகை. 
முதலியமெழுகுதல் . ( வழக். ) 3. தின்னப்பண் அவற்றுள் , தேகத்தைப்பற்றிவரும் விதம் 
ணுதல் . ( உ - ம் . ) . " நென்மாவல்சி தீற்றிப்பன் வாதத்தாலும் , பித்தத்தாலும் , சேட்டு மத்தாலும் 

( பெரும்பாணா. நசங . ) 4 பூசுதல். வெப்பாலும் , சூலையாலும் , சத்துருக்களாலும் , 
( உ - ம் . ) “சிறையைந்துமிடுதுமென்பார் தீற்று விலங்காதிகளாலும் , அழுகு தொழுநோய்களா 
துஞ்சிருங்கியென் பார் ” (சிந் . பதுமை. ககஉ . ) லும் , நீர்ப்பாட்டாலும் , இராக்கதராலும் , ஸ்திரி 
தீற்றுப்பலகை - மணியாசிப்பலகை .( வழக் .) புருடர்கூட்டப்பிரிவினாலும் , குருதெய்வங்களி 
தீன் 

னாலும் , தபசினாலும் , உள்ள முயற்சியினாலும் , 
தீன்பண்ட நல்கல் - உனாப்பொருளீதல் . சம்பத்தின் மிகுதியாலே அடாதன செய்கையா 
அஃது அறம் முப்பத்திரண்டினொன்று . ( சூ . லும்வரும் விதநமுதலியவாம் . மாத்தைப்பற்றி 
நிக . கஉ : கஙரு . ) 

வரும் விதநம் - பந்துக்கள் திரவியமுதவியவற் 
தீனி -தீன் , தின்னப்பட்டது . ( உ - ம் . ) “ தீனி றைப் பிரிகையால்வருஞ்சோகம் , பிறருடைய 
யிலாசைதெவுட்டா துதேவர்க்கும் ” ( திருமக் அறிவுமாக்கமுங்கண்டு பொறாமை மநத்துக்கு 
திரம் . ) 

இழிவுவருதல் விடயத்திலிச்சை கோபம் முத 

லியவாம் . ( வி - ணி . ) 
து . 

துக்கம் -1. கிலேசம் . ( பிங்கல . கஅ அக .) 

2. துன்பம் . ( உ - ம் . ) “ துக்கமாமடவிதன்னைச் 
து -- 1 . ஒரு விகுதி . இவ்விகுதி அது என் சுடுங்கொடுந்தீயுமாகி ”(சிவாக.உருத்திரவீணை . 
றாற்போலப் பெயரிலும், குழையது என்றாற்போ 

ஈஈ . ) மணிமேகலையில் துக்கம் ஆறென்பர் . 
ல வினைக்குறிப்பு முற்றிலும், அவ்வினையாலணை துக்கர் - துக்கமுள்ளாராகிய பாவிகள் . 
யும் பெயரிலும் , பாய்த்து என்றாற்போலத் துக்களம் - குங்கிலியம் . ( வைத்திய பரிபா .) 
தொழிற்பெயரிலும், வந்தது வந்து வருது என் துக்காணி -- இரண்டு தம்படி கொண்ட ஒரு 
பனவற்றிர் போலத் தெரிநிலைவினைமுற்றிலும் , - செம்புநாணயம் . ( தெலுங்கு . ) " தக்காணிபோ 
வரும் . ( நன்னூலிற்காண்க .) 2. ஓரிகழ்ச்சிக் லொருபொட்டிட்டுநீறு துலங்கவிட்டு ” 
குறிப்பு . (வழக்கு. ) 3. சுத்தம் . ( உ - ம் . ) " எற்ப திருவாரூர்த்தேசிகர் தனிக்கவி , 
தங்கன்று வளர்சோமனக்கி ” ( மறைசை. சு.அ.) துக்கி- துக்கத்தையுடையவன் . ( சி . சி . உ ; 
துக்ககன் -- துயரமுள்ளோன் . 

ரு மறை ) 
துக்கசகிதர் மாநிடர். ( உ - ம் . ) “ சந்திர துக்கித்தல் - 1. கிலேசித்தல் . 2. புலம்பல் . 
மௌலிநகை செய்து துக்கசகிதரைத் தோற்றி துக்கிதம் -- துக்கம் . 
டேன்யானே ” ( சூத , சிவமான் . க 0 : கரு .) 

துக்கிதர் --துக்கமுள்ளவர் . ( சி . சி . க : ருசு . 
துக்கடி - துண்டுபட்டது . ( வழக் ) 

சிவாக் . ) 
துக்கத் திரயம் - கடவுளாலு முயிர்த்தோற் துக்கிப்பு - துக்கம் . 
றங்களாலும் பஞ்சபூதியங்களாலு முண்டாகு துக்கு -- கீழ்மை. ( தெலுங்கு . ) 
மூவகைத் துக்கம் . அவை : ஆதிதைவிகம் , ஆதி துக்கணி - அற்பம் , ! வழக்.) ( உ - ம் . ) “சீனிச் 
பௌதிகம், ஆதியாத்மிகம்என மூவகைப்படும் . சரக்குத் துக்குணிக்கிள்ளிதாயம்மே ” ( குற்றாலக் 


- 


துசபரிசம் 


கஉஅச 


துடக்கு 


. 


குறவஞ்சி . ) 

துசகம் --சோம்மட்டிமா துளை . ( மலையக .) 
துகள் -1. குற்றம் . ( உ - ம் . ) “ துகடீர்பெருஞ் துசம் -1 . இருபிறப்புள்ளன. 2. குங்கிலி 
செல்வம் ” ( நாலடி , செல்வநிலை . உ . ) 2. தாது . யம் . 3. கொடி , ( இது துவசமென்பதன் விகா 
(பரிபாடல் . ) 3. புழுதி . 

ரம் . ) 
துகிநம் -- பனி . (சூ நிக . க ; 50 க . ) 

துஞ்சல் - துஞ்சுதல்பார் . 
துகிர் -- பவளம் . ( உ - ம் . ) " துகிரிதழ்வைத்து துஞ்சுதல் - 1. இறந்துபடுதல் . ( உ - ம் . ) 
நல்வளைகண்முழக்கின ” ( பாரத . கிருட்டிண . " பொய்த்துயிறஞ்சும் ” ( கலி. எரு . ) 2. உறங்கு 
உ0 ச ). 

தல் . ( உ - ம் .) “ துஞ்சா நாய்துயிலறிந்து ”( கந்தபு . 
துகிர்த்தாளி- பவளமல்லிகை. ( வைத் வள்ளியம்மை , கசுச .) 3. சோம்பல் . 4. சோர் 
துகிர்தாளி தியபரிபா .) 

தல் . 5. தங்குதல் . ( உ - ம் . ) “ சாபஞ்சாத்தியகணை 
துகில் -1 , சீலை. ( உ - ம் . ) ( சூ . நிக . எ : சுக . ) துஞ்சுவியனகர் " ( பெரும்பாணா கஉக . ) 6. நிலை 
2. வெண்பட்டு . (சிந்தா.) 

பெறுதல், ( 3 , 6 - சூ. நிக . சக : ஞகரவெ . க . ) 
துகிலிகை - எழுதுகோல் , ( சூ.நிக.எ : கச . ) துஞ்சை - ஐம்பாலினுள் ஒருவகை . (சிந்தா .) 
துகினூல் -- வெண்ணூல் , (சிந்தா .) 

துட்கல்- அச்சக்குறிப்பு . ( உ - ம் . ) “ தட் 
துகைத்தல் 

1. சஞ்சரித்தல் . ( உ - ம் . ) துட் ததல்-- கக்கடற்றுட்கப்பொரும் வே 
" வரம்பெறவாமனமாறுகைக்குந் திருவாயிற் லா ” (திருப்பு . சஉஉ . ) 
கோபுரம் ” ( மரு . தி . கஉ . ) 2. நசுக்கல் . ( உ -ம் .) துட்கெனல் - துணுக்கெனல் , அச்சக்குறிப்பு . 
" துன்றுகடிகாவினையடிக்கொடுதுகைத்தான் ” (சிந்தா.) 
( இராமா . சுந்தரகா . பொழிலிறு . அ . ) 3. வருத் துட்டகம் - பொல்லாங்கு . 
தல் . (சிந்தா .) 

துட்டகன் 

துட்டன் . ( உ - ம் .) " அவலத் 
துகையல் -- துகைத்தபொருள் . 

துட்டகன தி துயருற " ( அருணகிரி . அருந்தவ . 
துங்கபத்திரி - துங்கபத்திரை. (உ - ம் . ) கஙசு . ) 
" துங்கபத்திரிதீம்பாலி ” ( திருவிளை . தலவிசே. துட்ட சதுர்த்தர் - மகாபாரதத்தில் கொடுமை 
கக . ) 

யிற்சிறந்த நால்வராகிய கன்னன் , சகுநி , துச் 
துங்கபத்திரை- ஒருநதி . ( வி - ணி . உ 2 . ங . ) சாதநன் , துரியோதனன் என்பவர் . ( திரொபதி 
துங்கம் - 1. அகலம் . (பிங்கல . ஙசு அ .) 2 . 

மாலையிட்டசரு . 500.) 
உயர்ச்சி . ( உ - ம் . ) “ துங்கமாம்விசையையோடு ” துட்டத்தனம் -- தீக்குணம் . 
( சிவரசு . விசையை . கஎ . ) 3. பெருமை . ( பிங் துட்டம் -1 . அடங்காமை . 2. மரகதக்குற்றத் 
கல . ஙசுசஅ . ) 

தொன்று . அது நீலோற்பலநிறம் . ( திருவிளை. 
துங்கரீகம் - காவிக்கல் . ( வைத்தியபரிபா .) 

மாணிக்கம்வி . கசு . ) 
துங்கன் - மேன்மையுடையோன் . 

துட்டரி - தொடரி , புலி தொடக்கி . ( வைத் 
துச்சத்தாரு - ஆமணக்கு . ( வைத்தியபரிபா .) தியபரிபா .) 
துச்சம் -- 1 . கீழ்மை . 2. கொம்மட்டி , 3 . துட்டவி- ஒருசெடி , ( வைத்தியபரிபா .) 
நிஷ்பலம் . ( சி . சி . கசு . சிவாக் . ) 4. பேய்க் துட்டன் - 1.தீயன் . ( உ - ம் .) " மறையோர் 
கொம்மட்டி . ( 2, 4- வைத்திய பரிபா .) 

வேடங் கொண்டவர்க்கும்வஞ்சகஞ்செய்துட்ட 
துச்சன் - கீழ்மகன் . 

னாவான் ” (சிவரக. கத்தரிப்பூ . உ .. ) 2. தேள் . 
துச்சாசநன்- துச்சாதகன் . ( உ - ம் . ) “ நீட்டிய ( சூ . நிக . சு : எஎ . ) 
துச்சாசநனுடையநெஞ்சை” ( கலி . 505.உரை .) துட்டு - ஒரு நாணயம் . ( தெலுங்கு . ) 

துச்சாதநன் -- துரியோதனன் தம்பி . ( உ - ம் . ) தட்டை - தொழுத்தை. ( சூ . நிக . 2 .: காத ) . ) 
" தருகதுகிலெனவெழுந்து தங்களை உன்போடு துட்பதம் -- சீமையானவியாசம் . ( உ ம் . ) 
துச்சாதகன்சொலாமுன் ” ( பாரத . சூதுபோர் . “ சொட்பனற்சுடவிறந்தமைகேட்டலுங் குரும் 
உசகா . ) 

கடுட்பதத்துடனழுதிடுஞ்சுயோதான் ” ( பாரத . 
துச்சாரி- காமுகன் . ( நாலடி . க : ச . ) வாரணவதச் . கஙடு . ) 
துச்சில் -- 1. ஒதுக்கிடம் . ( உ - ம் . ) “ துச்சி துடக்கறுப்பான் - முடக்கொற்றான் . ( மலை 
லிருந்தவுயிர்க்கு . (திருவள் . நச O. ) 2 , தங்கு 

யக ) 
மிடம் . 

துடக்கு -1. ஆசூசம் . 2. பந்திப்பு . ( உ - ம் .) 
துசபரிசம் - சிறுகாஞ்சொறிவேர் . ( உ - ம் .) " மாயாடன்வயிற்றிவற்றாற்றுடக்குண்டு” ( சி.சி. 
“ சதபுட்பிது சபரிசமுண்டிவீழி ” ( தைல . தை உ : சுங . ) 4. தெரிநிலைவினைப்பகுதி . 5. மகளிர் 
T. ) 

சூதகம் . ( உ - ம் .) “ மாயவலைப்பட்டிலைத்துடக் 


லவ . எசு . 


துடிதுடிப்பு 


கஉஅரு 


துடையரசு 


11 


( சிலப் 


குழல் ” (திருப்பு . ரு ஙக . ) 

துடி நூல் - சரீராங்கத்துடிப்பினால் வரும் நய 
துடக்குதல்- பந்தித்தல் . 

நட்டஞ்சொல்லுமொருசாத்திரம் . 
துடங்கணம் ---- வெண்காரம் . ( வைத்தியபரி துடிப்பு-- அசைவு . 
பா . ) 

துடியடி- யானைக்கன்று . (பிங்கல . உசகசு . ) 
துடவை -- 1 . உழவு கொல்லை . (உ - ம் . ) தனி துடியன் - 1. துட்டன் . ( வழக் . ) 2. துடி 
நகருமாளிகையும்பாழ்ந்துடவைப்படும் ” (சேது கொட்டும் புலையன் . சிலப்பதி . வேட்டுவரி . 
பு . இராம . ரு : கச O. ) சோலை . ( சூ . நிக . ச : ருச . ) துடியாஞ்சி- இசங்கு. ( வைத்திய பரிபா .) 
3. தோட்டம் . ( உ - ம். ) " சுளையுடைப்பலவாசினி துடுக்கன் -- துட்டன் . ( வழக் ) 
பூகமாந்துடவை ” ( கந்தபு.ஆற்று.கா .) 4. மயில் . துடுக்கு -1. தீக்குணம் . 2. விரைவு. ( 1 , 2 
( வைத்தியபரிபா. ) 

வழக் .) 
துடி 

1. அகில் . ( வைத்தியபரிபா . ) 2 . துடுப்பாற்றி - ஒரு மீன் . ( பரதர்வழக்கு .) 
இசங்கு . ( மலையக . ) 3. உடுக்கை . ( உ - ம் . ) " தடி துடுப்பு -- 1. துடுப்புப்போலுமுகை. (உ - ம்.) 
மருங்கிற்கொடிச்சியர் ” ( அரிச்சந் . நாட்டு , கரு . ) " களிபட்டாநிலையே போற்றடவுபுதுடுப்பீன் 
4. ஏலம் . 5. காலநுட்பம் . அஃது தற்பரை று ” ( கலி . க.க. ) 2. நெய்த் துடுப்பு முதலியன. 
யொன்றின் நூற்றிலொருபங்கு . (சித்தாந்த ( சூ . நிக . எ ; ஈச . ) 3. வலிதண்டு. ( உ - ம் . ) 
சிரோமணி . கணிதாத்தியாயம் . கசு , } 6. குமர “ நாவாயிருக்கையு மெயினர் தூண்டத்துயல்வன 
னாடல் . ( உ - ம் . ) “ சூர்திரங்கடந்தோனாடிய் துடி. துடுப்பு வீசுந்துவலைகள் ” ( இராமா. அயோ , குக . 
யும் ” (சிலப் . கடலாடு . நக . ) 7. குறிஞ்சிப்பறை . ருசு . ) 
( பிங்கல . ருஉ உ . ) 8. கூதாளிச்செடி . ( உ - ம் . ) துடுப்புக்கீரை - ஒரு கீரை . ( வழக்கு . ) 
" துடித்தலைப்படர் சந்தனக்குக் குமத்தொகுதி துடுமெனல்- ஓர் ஓவிக்குறிப்பு . நன்னூ . 
( தணிகை.நாட்.ஈச . ) 9. சத்தகந்நிகைகளாடல் . இடையிய உ . உரை . ) 
10. தெரிநிலைவினைப்பகுதி . 11. பாலைநிலப் துடுமை --ஒருவகைத்தோற்றக்சருவி . ( உ - ம் .) 
பறை . ( 4, 5 , 9 , 11 - பிங்கல . ஙசு ரு 0 .) " நிசாளந்துடுமைசிறுபறையடக்கம் 

துடிக்கல் - துடித்தல் . ( உ - ம் . ) " துடிக்க - அரங்கேற்று . உஎ உரை.) 
லுற்ற துபுருவம் ” ( கந்தபு.சூர தண்டஞ்செய்.சு . ) துடுவை - நெய்த்தடுப்பு. (உம்.) “ துடுவை 

துடிக்குறடு -உடுக்கைவடிவாகச் சய்த மரக் பூரித்தாகுதி ” ( திருவிளை . குண்டோதர . கசு . ) 
சட்டை . ( உ - ம் . ) " துடிக்குறதிருட்டியோடி ” துடை --- 1. அரசமரம் 2. விஷமூங்கில் . 
( பெரியபு. கண்ணப்ப . உச . ) 

( 1 , 2 - வைத்தியபரிபா , 3. தெரிநிலைவினைப் 
துடிகம்- தும்பை . ( வைத்தியபரிபா. ) 
துடிசம் - தும்பை . ( மலையக . ) 

துடைக்குதல் --- துடைத்தல் . 
துடித்தல் --- 1. அசைதல் . 2. குதித்தல் . துடைத்தல் - 1. சுவறச்செய்தல் . ( உ - ம் . ) 
(உ -ம் .) “ தள்ளியதிரையில: மீன்கண்டு தடித் - “ ./ - டக்கடறுடைக்குஞ்சுடர்ப்படைத்திகிரி ” 
துவீழ " ( திருவிளை , நான்மா . அ .) 3. கோபம் ( கூர்மபு . தக்கன்வமி . உக . ) 2. தடவுதல் . ( புற 
முதலியவைகாரணமாக வாய்முதலியவற்றிலு நான .) 3. நீக்குதல் . ( உ - ம் . ) “ பழியைத் 
ண்டாகும் கம்பிதம் . ( உ - ம் ) “ செவ்வாய்துடிக்க " துடைத்து " ( இராமா . ஆரணிய . சூர்ப்ப ககக .) 
( திருக்கோ . ஈசுசு . ) 4. திள்ளு தல . பொற் 

மூதேவியின் படைக்கலம் . 
பந்துபோலத் துடித்தது . (திருவிளை . மேருவை ( உ - ம் .) “ முதலில் முகடி தோன்றினள் . அவளை 
ச் . உக .) 5. பதறல் . ( உ - ம் .) ( சிவரகசி . சிவதன் வேதசிவாகம ஒழுக்கமில்லாத பாஷண்டகளி 
மா . கஉ . ) 

டத்தும் பாதகரிடத்தும் மற்றையசுத்தமுள்ள 
துடிதர் - சாக்குடமநுவந்தரத்திலுள்ள அதி இடங்களிலுமமர்வாயென . அவள் கழுதையி 
திபுத்திரராகிய பன்னிருவர். ( உ - ம் .) " சாக்குட லேறிக் காகக்கொடி பிடித்துத் துடைப்பமாகிய 
மந்வந்தரத்தினிற்று டி தப்பெயரொடும் ” ( கூர்ம படைதாங்கித் துப்பிரபன் என்னுங் கலிபுருட 
4. தக்கன் , வமி . க . ) 

னைக் கணவனாகக்கொண்டு சொல்லியவாறுற்ற 
துடிதலோகம் -- ( பௌத்த தெய்வலோகங்க னள் ” ( கூர்மபு . இந்திரத்துய . கஉ , உரை .) 
ளாறினுள்நான் காகது . ( மணிமேகலை . புத்த 

வாருகோல் என்பதுமிது , (பிங்கல . கசு.அஅ. ) 
சரித்திரம் . ) 

துடைப்பு -- துடைத்தல் . ( உ - ம் .) * துடைப் 
துடிதுடிக்குதல் -- திட்டத்தனம்பண்ணல் . புற்றேவா " ( சேதுபு. ராசா , 2 அ . ) 
2. துடிக்குதல் . ( 1 , 2- வழக் .) 

துடையான் விங்கில் , ( வைத்தியமூ. 
துடி துடிப்பு - துட்டத்தனம் . ( வழக் .) அக . ) 


துடைப்பம் 


HTHIRAN 


துணங்கை 


கஉஅசு 


துணிபு 


31 


துண்டன் 


| 


துடையூஉ - துடைத்து . ( உ - ம் . ) “ நிலம் ( உ - ம் .) “ பழுப்புடையிருகைமுடக்கியடிக்கத் 
புடைப்பன்னவார்ப்பொடுவிசும்பு துடையூஉ துடக்கியநடையது துணங்கையாகும் ” (திருமு 
(பதிற்று . சசு .) 

ரு . ருசு . உரை . ) (இதனைச்சிங்கியென்பாரு 
துண்டகேரி-1. கோவைக்கொடி . 2. பருத் முளர் . ) இதை மதுரைக்காஞ்சியில் மகளிராடுங் 
திச்செடி . ( 1 , 2- வைத்தியபரிபா.) 

கூத்தென்பர் . சூடாமணி நிகண்டில் பேய்க்கூத் 
துண்டம் - அலகு . ( உ - ம் ) “ துண்டவெம் தென்பர். 2. திருவாதிரை. 3. திருவிழா. ( 2 , 3 
படையினாற்குத்தி " கூர்மபு . தக்கன்வமி . 

சூ . நிக . கக : ணகசரவெ . க 

கஉ . ) 
2. சாரைப்பாம்பு . ( பிங்கல . உசு 0 க . ) 3. துண் துணர் -1 . பழக்குலை. ( உ - ம் .) “ சாரற்பலவின் 
டித்தல் . 4. துண்டு. ( உ - ம் . ) “ துண்டமாக்கினர் கொழுந்துணர்நறும்பழம் " ( ஐங்குறு. உகச .) 
மூக்கெனச்சொல்லினாள் " ( இராம.கரன்வதை. 2 பூங்கொத்து . ( சூ . நிக . ச : சக .) 3. மலர் . 
எ . ) 5. பங்கு . ( உ - ம் . ) “ சுடுவார்பொடி நீறும் 4. மலர்த்தாது . ( பிங்கல . உ அ 0 அ , உ அக . ) 
நல்லதுண்டப்பிறைக்கீளும் ” ( தேவார . திருக் துணர்த்தல் -- முகைத்தல் . 
கேதீச் . சுந்தா . உ . ) 6. முகம். ( பிங்கல.கஙச .) துணரிய - குலைகொண்ட . ( உ -ம் . ) " பைம் 
7. மூக்கு . ( உ - ம் . ) “கவ்வை செய்முகனுறு துண் பாகற்பழந்துணரிய ” ( பொருந . ககக .) 
டமுயிர்ப்பெழு ” ( சேதிபு . தேவிபுர . 52 :) துணவு - நுணாமரம் . ( வைத்தியபரிபா .) 
துண்டர் - பாவகள் . 

துணி -1. ஒளி . (பிங்கல ககங எ . ) 2. சல்லி . 
துண்டரிக்கம்-- குரூரம் . ( தெலுங்கு .) ( சூ . நிக , சு : ஙச . ) 3. சீலைத்துணி . ( உ - ம் . ) 

பொலசெய்வோன் . ( உ - ம் . ) “ வநமெலாந்துணிகள் ” ( அரிச்சமாயா, கஅ . ) -1 . 
ண்டனாகியதுட்பண்ணியன் ” ( சேதுபு . அக் சோதிநாள் . 5. துண்டு. ( உ - ம் .) “உடுத்தபா 
கிதீ. சச . ) 

யைத்துணிபடக்கிழித்து” ( திருவிளை . யானை 
1. தெரிநிலைவினைப்பகுதி . 2. யெ . ஙஎ.) 6. தெரிநிலை வினைப்பகுதி . ( உ - ம் .) 
துண்டிவிநாயான் . ( உ - ம் . ) “ துதிக்கைபெறந் “ மாறைவெற்பாதுணி ” ( வாண . கங 0 . ) 7 . 
துண்டிகேள் ” (சிவரா. கணபதியுடன் பட . சு .) தெளிவு . ( உ - ம் .) “ துணிமழைதவழுந் ” ( சிறு 
துண்டித்தல் -- அறுத்தல் . 2. தறித்தல் . 

உ.சுடு.) 8. மரவுரி . ( 4 , 8 - பிங்கல . 
( உ - ம் . ) “ இருபதமுமழுவாற்றுண்டித்து ” சேது ஙகருஉ . ) 
பு , கடவுள் வா . கஉ . ) 

துணிக்கை - துணித்தல் . 
துண்டிப்பு-- திண்டித்தல் . 

துணிகரம் 

துணிவு . 
துண்டி விநாயகன் காசியில் விநாயகன் . பணிகை துணிவு . 
துண்டிபார் . 

துணித்தல் -1. அபத்தல் . 2. துண்டுசெய் 
துண்டீரபுரம் காஞ்சி . (உ - ம்.) “ காஞ்சி தல். (உ -ம். ) “ வெங்கண்வாளரவைத் துணித்து 
துண்டீரபுரமெனப்புகலநின்ற வே ” ( கந்தபு . விளித்தவாறும் ” ( திருவிளை . நாகமெய் . க . ) 3 . 
திருநகர . எசு .) 

துமித்தல் , வெட்டல் ( உ - ம் . ) “ சுடராருளா 
துண்டீரன் - காஞ்சியரசனானவன். ( உ - ம் . ) லிருணீங்கச் சோதியினித்தான் று ணியாயே " 

” 
“ அரியதோர்கயிலைக்கணங்களிலொருவனானது ( திருவாச . பிரார்த்தனை . எ . ) (பிங்கல .உகச்சு .) 
ண்டீரன் " ( கந்தபு . திருநகர , எங ) 

துணிதல் -1 . தெளிதல் . ( உ - ம் . ) " துகளறத் 
துண்டு -1. துண்டம் . 2. பங்கு துண்டம் துணிந்த ” ( மலைபடுகடா. உஅ . ) 2. நிச்சயித் 
பார் . 

தல் . ( பெரியபு . திருவாரூர். சக .) 4. முயலல் , 
துண்ணிடுதல்- திடுக்கிடுதல் . 

( உ - ம் . ) " சோதனையுளகப்படாச்சோதியுனைச் 
துண்ணெனல் -- 1 . அச்சக்குறிப்பு , ( உ - ம் . ) சோதிக்கத் துணிந்தேனந்தோ ( திருவிளை. 
* தூண்டகு திரள்புயந் துளங்கத்துண்ணெனா” நான்மாடக்கூட , உ.உ.) 5. வெட்டுதல் , ( உ - ம் . ) 
( இராமா . அயோத்தி . நகர்நீங் . கருரு . ) 2 . “ துணிந்திரண்டுபடப்பொருதுதொல்லையுலகர 
விரைவுப்பொருடருமோர் குறிப்பிடைச்சொல் . சாளத் துணிவதல்லால் ” ( பாரத . கிருட்டி . கசு . 

- ) 
( உ - ம் .) “ துண்ணென்றுடலம்வெருக்கொள்ள ” துணிந்த- கிழிந்த. ( உ - ம் . ) " ஆடையுந் 
( கூர்மபு . தக்கன் வேள்வியழி . சஅ .) 

துணிந்தசீரையாகி ” (திருவாத. மண் . உக . ) 2 . 
துணங்கல் - கூத்து . ( பிங்கல . கசசச .) தெளிந்த ( உ - ம் .) “ துகளறத்துணிந்த ” ( மலை 

துணங்கறல் - 1. இருள் . 2. திருவிழா. படுக . உரு . ) 
( 1 , 2- பிங்கல. நசுருக . ) 

துணிபு- துணிவு . (உ -ம் . ) " வீரத்துணியினை 
துணங்கை -1. ஒருவகைக்கூத்து . இஃது வியந்துபோற்றி ” ( சேதுபு. வேதாள . டுசு .) 
இருகையுமுடக்கிப்பழுப்புடையொத்தியாடல் . தெளிவு . 


துணைக்கருவி 


கஉஅள 


துத்தம் 


துணியல்-துணிகள் , துண்டங்கள் . ( உ - ம் ) துணைக்காரணம் - முதற்காரணங்காரிமாய் 
" கொழுமீன் குறை இயதுடிகட்டுணியல் ” . ( மது முடியுமளவும் அதற்குத் துணையா யுடனிகழ் 
ரை . ஙஉ 0. ) 

வது . ( நன். ருஅ . உரை .) 
துணிவானி- தன்பொருணிற்கப்பிறர்சொ துணைசெயல்விலக்த -விலக்கலங்கார 
லுக்கிசைதல் . ( உ - ம் .) " தன்பொருணிற்கப்பிறர் வகையுள் ஒன்று அது துணைசெயல்போலக் 
சொலுக்கிசைதறுணிவானியென்பது ” ( த . நி . கூறி விலக்குவது . ( தண்டி . கச . உரை .) 
போ , கூச. ) 

துணைத்தல்-- பிணைத்தல் . ( உ - ம் . ) “ தண் 
துணிவிரோதம் -- தன்சொற்பொருளையழி ணறுங்கழுநீர்துணைப்பவிழைபுனையூஉ ” ( மது 
வுறக்கொடுத்தல் . ( த . நி . போ . ந0 ச . ) ரைக்கா . ருருக .) 

துணிவினந்தரம் - முன் சொன்ன பொருளை துணைப்படை அறுவகைச் சேநைகளு 
யொழித்தொருபொருளை மொழிந்திடல் , ( த . ளொன்று ( வள் எசுஉ . உரை .) 
நி . போ . கூச . ) 

துணைமை- உதவி . ( உ - ம் . ) “ தோட்டுணைத் 
துணிவு -1 . ஆண்மை . ( உ - ம் . ) “ தூங்காமை துணைவரோடுந்துளபமாறுணை மை செய்ய ” சே 
கல்வி துணிவுடைமையிம்மூன்றும் ” ( வள் , துபு . இலக்குமி . உரு . ) 
ங அங . ) ( ஒன்றனையும்பாராது சடிதிற்செய்ல துணையினோர் - கோதரர் . ( உ - ம் . ) “ சுற்று 
தாகலின் உபசாரவழக்காற்றுணிவெனப் பட் றுதுணையினோரை " ( கந்தபு . தருமகோபன்.. 
டது . ) 2. தெளிவு . ( உ - ம் . ) “ துன்னல் போகிய சஎ . ) 
துணிவினோனென ” ( புறநா.உ ங . ) 3. நிச்சயம் . துணைவர் -1 . சகோதரர் . துணைவன்பார் . 
4. மநங்கலங்காமை . (உ - ம் . ) “ துன்பமுறவரினு 2. தோழர் . ( உ - ம் . ) “ மித்திரரானமன்னர்விற 
ஞ்செய்க துணிவாற்றி - யின்பம்பயக்கும்வினை ” லுடைத்துணைவரோடும் ” ( பாரத . படையெ 
( வள் . சுசுக . ) 

ழுச்சி , கரு . ) 3. மந்திரிசர் . ( சூ . நிச . 2 : உக . 
துணிவுத்தூக்கு -- இசைத்தமிழ்நூலிற்கூ கவியிலே தேர்ச்சித்துணை வரென்றார் .) 
றிய எழுவகைத்தூக்கினுளொன்று .இது மூன்று துணைவன் -1 . உதவிக்காரன் . 2. சகோ 
சீரையுடையது . ( மணிமே . ) 

தரன் . ( உ - ம் . ) “ கரியின் முகத்துணைவன்னென 
துணுக்கம் -1. அச்சம் . ( உ - ம் ) “ தோன்றி வொருசார்வரும் ” ( கந்தபு.சூரபன்.வதை.சக்ச .) 
னன்யாவருந்துணுக்கமெய்தவே ” ( இராமா. 3. தலைவன் . 4. தோழன் . ( சூ . நிக . 2 : சஉ . ) 
ஆரணியகா. கரன்வரை , நிஉ . ) 2. நடுக்கம் , 5. மணவாளன் . ( உரிச்சொல்நி உ: எ . ) 6 . 
( உ - ம் . ) " யானைநின்றநிலைகெடச்துணு 

மந்திரி , துணைவர் பார் . 
கொள்ள ” ( திருவிளை . நான்மா எ . ) 

துணைவி -1 . சகோதரி , 2. தோழி . (பிங் 
துணுக்கிடுதல் - திடுக்கிடுதல் , பயப்படுதல் . கல . கஈஈ . ) 3. மனைவி . ( உ - ம் . ) “ தன்றுணைவி 

துணுக்கு- . துண்டு . (உழக்கு . ) 2. பய யின்னலநுகர்ந்து " ( பிரமோத். பஞ்சா. சக . ) 
முறல் . 

துத்தநாகம் - இது . ஈயமும்ரசமுந் தொந்திப் 
துணுக்கெனல் -1 . அச்சக்குறிப்பு . 2. குலை பானதென்பர் . ( வைத்தியபரிபா .) நவலோகத் 
தல் . (பிங்கல சஅருகூ . ) 

ெதொன்று . (பிங்கல . சஉஙக . ) 
துணுங்குதல் -வெருவுதல் . 

துத்தபாடாணம்- ஒரு பாஷாணம் . 
துணை -1 . அளவு . ( ஐங்குறு . ) 2. ஆதரவு . துத்தம் - 1. ஏழிசையினொன்று . அது : 
( உ - ம் . ) “ வாய்த்தல் ” பார் . 3. இரண்டு . ( உ - ம் . ) நாவினாற்பிறக்குமிசை. ( சூ நிக . 50 : ஙசு . ) 2 . 
" துணையடிக்கண்வைகினார் ” (திருவிளை.களை . ஒருவகைக்கல் . 3. கண்மருந்து . ( உ - ம் . ) 
கூசு . ) 4. ஒப்பு . ( உ - ம் . ) “ தென்காலினுடன் ணோய்குந்தந்தொலையும்- வாசமிகுதுத்தத்தால் 
கவரிகால் வீசிடவேதுணையிலாதார் ” (சவா + . வாழ்த்து " (பதார்த்தகுண . ) 4. சமனிசை . 
கணபதிகுமரன் . கக . ) 5. சணவன் . ( உ - ம் . ) ( பிங்கல . கசஉ 0 . ) 5. தீ . 6. நான்முகப்புல் . 
" தாழ்துணை துறந்தோர்தனித்துயரெய்த ”(சில : 7. நாணற்புல் . 8. நாய் . ( சூ . கெ . கக : தகரவெ .) 
ப் . அந்திமாலை . கங . ) 6 சகாயம் . பிங்கல . 9. நாய்ப்பாகல் . 10 நீர்முள்ளி. 11. பால் . 
கஎகரு . ) 7. தணைவன் . ( உ - ம் . ) “நின்றுணை ( உ - ம் . ) “ துத்தமிசைந்திகம்கானின் முளைத்த 
குகன்புரிந்தனன துகேள்” (சிவாக.சாருக.கா .) பிறைத் - தண்டங் இந்த நுதவிமயாசலத்துய்ய 
8. துணைவி . ( உ - ம் . ) “ செவியு நவாங்குகணை 

பச்சைப் - பிண்டங்கடுத்தத ” ( மறைசை.எகஈ ) 
துணையா- மானமர்நோக்கியர்நோக்கென ” ( திரு 12. யாழினோர்நம்பு. ( சிலப் . ) 13. வயிறு . 
க்கோ . உஎச . ) 

( 6 , 7 , 9 , 10 - வைத்தியமூ . அக .) 11 , 12 -பிங் 
துணைக்கருவி- துணைக்காரணம் . 

கல . நசுருச .) 


" கண் 


THEramuurr.TTILHEarrEATED 


marring 


துதைதல் 


கஉஅஅ 


துப்புதல் 


துத்தமனா- முயற்புல் . ( மலையக .) 

பிறைவடங்கிடந்தகுவிமுலை ” ( கூர்ம.தமோகு . 
துத்தரி - ஒருவகைக் கொட்டுவாத்தியம் . | ச . ) 
( உ - ம் .) “ கொம்புதுத்தரிகொட்டு முறைமையன் " துந்தி - வயிறு . ( உ - ம் .) “ துந்திரோகங்கா 
( இராமா . அயோத்தி . கங்கைப் . ஈ 0 .) 

மாலை ” ( தைல . தைலவ . கஎ . ) 
துத்தல் -உண்ணல் . ( உ -ம் . ) “ முற்றத்துக் துதிரோகம் - மகோதரம் . ( உ - ம் . ) “ துந்தி 
துத்தினை ” ( நாலடி . கக . அதி . ) 

ரோகங்காமாலையுன்மா தம் " ( தைல . தைலவ . 
துத்தி -1. ஒரு செடி . அது : எலிச்செவித் கஎ . ) 
* துத்தி , ஐயிதழ்த்துத்தி , ஒட்டுத்துத்தி , ஓரிலைத் துந்துயம் - கடுகு . ( வைத்தியபரிபா . ) 
துத்தி , ( கண்டுதுத்தி ) காட்டுத்துத்தி , கொடித் துந்துபி - 1. ஒரு தைத்தியன் . (இராமா. 
துத்தி , சிறுதுத்தி , ( செந்துத்தி ) நாமத்துத்தி , கிட்கிந்தா. துந்துபிப் , க . ) 2. கன்மேந்திரிய 
நிலத்துத்தி , பணிகாரத்துத்தி , (பெருந்துத்தி ) பஞ்சத்திலிருக்கும் ஐந்துருத்திரரிலொருவர் . 
பெட்டகத்துத்தி , இரட்டகத்துத்தி , ( வயற் ( வி - ணி . உஎ 2..) 3. பேரிகை. ( உ - ம் . ) சோனை 
றுத்தி ) வட்டத்துத்தியெனப் பலதிறப்படும் . மாமுகிலே டிமொத்ததிர்ந்தன துந்துபிக்குலம் ” 
(உ - ம் .) “ இப்படியிற்றுத்தியிலையை ” ( பதார்த்த (பாரத . படையெ . 4. ) 
குண . ) 2.தேமல் . ( பிங்கல.நசுருடு .) 3. பாம் துந்துமாரி -- முதல்வள்ளலெழுவரிலொரு 
பின்படப்பொறி , ( உ - ம் . ) “ துத்திநாகநாரியிற் வன் . ( பிங்கல . எடுடு . ) 
றுவக்கிவெற்பலைத்தநாள் ” (சேதுபு. இராம துந்துமி --வியாழவட்டமாகிய அறுபது வரு 
னாத . க . ) 

டத்தின் ஐம்பத்தாறாவதாண்டு . ( வருஷாதி 
துத்தியம் -- துதி . ( உ - ம் . ) “ முன்விழுந்தடி நூல் . ) 
வணங்கித்துத்தியஞ்செய்து ” (சிவாக . வரலா . துப்பட்டி -- ஒருசீலை. ( இந்துஸ் .) 
கக . ) 

துப்பல் - துப்புதல் . 
துத்து --உணவு . ( உ - ம் .) “ முற்றுத்துந்துத் துப்பாக்கி -- துப்பாக்கி .( உ - ம் . )" ஆணிவரை 
தினை ” ( நாலடி . கக . ) 

யுறலால்........... துப்பாக்கி ஓலைச்சுருள் ” (காள 
துத்துநாகம் -- துத்தநாகம் . ( உ - ம் . ) “ பயித்தி மேசம் .) ( இந்துஸ்தானிச்சொல் என்பர் .) 
யத்தைப்போக்குமரியதுத்துநாகமது ” ( பதார்த்த துப்பிரபன் --கலிபுருடன் . இவன் மூதேவி 

கணவன் . (2.-ம். ) “ துடைப்பம் ” பார் . 
துத்தூரம் -- ஊமத்தை . ( மலையக . ) 

துப்பு --- 1. அநுபவம் . ( உ - ம் . ) “ சொல்லு 
துதி -1 .திருத்தி . (சிந்தா .) 2. தெரிநிலை மிம்மூன்றஞ்செய்தாற்றுப்புத் துப்பாக்கி ” ( சே 
வினைப்பகுதி . 3. தோத்திரம் . ( பெரியபு . பா துபு . சர்த்தியா . கசு . ) 2. அரக்கு . ( உ.-ம்.) “ துப்பு 
யிரம் . ச . ) 4. நுதி . ( உ - ம் . ) " துதிக்பாலன்னந் பலநிரியாசம் ” ( தைலவ . ) 3. அறிவு . 4. ஆயுதப் 
துணைசெத்துமிதிக்கும் ” ( ஐங்கும் . சு 0 * . ) பொது . சிலப்பதிகாரத்திற் கருவியியென்றார் , 

துதிக்கை - 1. துதிக்கு தல் . 2. யானைத் ( பிங்கல . கக 03. ) 5. ஆராய்ச்சி . 6. உணவு . 
துதிக்கை . ( சூ . நிக . ங . அ . ) 

( உ - ம் .) “ துப்பார்க்குத்துப்பாயதுப்பாக்கி ” 
துதித்தல் - தோத்திரஞ்செய்தல் . ( பிங்கல . ( வள் . சஉ . ) 7. கறை . ( வழக் .) 8. குற்றம் . 
200 எ . ) 

9. சிவப்பு . ( உ - ம் .) “ துப்புடையாதைச்சொல்லு 
துதிப்பு - துதித்தல் . 

கேன் ” ( இராமா.சூர்ப்பாசை.உக .) 10. சுத்தம் . 
துதியம்- சவரிலோத்திரம் . ( வைத்தியபரி ( உ - ம் . ) “ துப்புடைமணலிற்றாகி ” ( இராமா . 
பா . ) 

எதிர்கோட் , உ . ) 11. துணை . 12. துணைக்கார 
துதியரிசி- அட்சதை . ( உ - ம் . ) “ து தியரிசி ணம் . ( சூ . நிக . க : ந க .) 13. தெரிநிலைவினைப் 
குங்குமமுத்திரையுஞ்சாத்தி ” ( தைல தைலவ . ) பகுதி . 14. நன்மை . ( வள் . கஉ . ) 15. நெய் . 
துதியை -- இரண்டாந்திதி . 

16. பகை . ( உ - ம் .) “ திருகுசீற்றவெந்துப்பின ” 
துதீயா தற்புருடன் இரண்டாம் வேற்று ( கூர்மபு தக்கவே . சஎ .) 17. பவளம் . (உ - ம் . ) 
மைத்தொகை. ( பி . வி . ப.க. உரை .) 

துப்பார் திருமேனித்தும்பிக்கையான்பாதம் : 
துவாத -- 1. தெரிநிலைவினைப்பகுதி . 2 . (வாக்குண்டாம் .) 18. பற்றுக்கோடு . (உள் . 
செறிவு . ) ( உ - ம் . ) “ பொன்றுதையம்புயத்தின் கசு ) 19. பொலிவு . 20. மேன்மை . 21 . 
காலன் ” (மறைசையந் . ) 

உன்மை . ( உ - ம் . ) “ ஆளியின்றுப்பினாய் " ( இரா 
துதைத்தல் - நெருக்கல் . 

மா . கரன் . சுங :) ( 11 , 15 , 19 , 20 - பிங்கல . 
துதைதல் -1. செறிவு . (பிங்கல . உஉ ங 

ஙச .) நசுருசு ) 
2. பூசப்படுதல். ( உ - ம் . ) “ குங்குமந்துதைந்து துப்புதல் - உழிழ்தல் . 


குண . ) 


தும்மிசகரோகம் 


கஉஅக 


துய்த்தல் 


துப்புரவு - 1. அநுபவிப்பன . (உ - ம் . ) " துப் சீக்கிரத்தில் நாசம்பண்ணுவதாலிப்பெயர் பெற் 
புரவில்லார் ” ( வள்.காரு .. ) 2 . ஐம்பொறிநுகர்ச்சி . 
( சூ . நிக . கா : உஎ . ) 3. சுத்தம் . ( வழக் ) . 

தும்மீட்டி - 1. சிறுகொமட்டி . 2. பேரீந்து . 
தும் - உளப்பாட்டுத்தன்மைப்பன்மைவினை ( 1 , 2 - மலையக . ) 
விகுதியிடைச்சொல் . ( உ - ம் . ) “ நடத்தும் ” ( நன் தும்ழ -1. கொசுகு . 2. தும்மல் . ( உ - ம் .) 
னூ . வினையி . கங . ) 

" தும்முச்செறுப்பவழுதாள் " ( வள் . கஙக அ .) 
தும்பகா - தும்பை ( மலையக . ) 

3. தெரிநிலைவினைப்பகுதி . 
தும்பரம் -- அத்தி . ( மலையக . ) 

தும்ழதல் - காலுதல் , ( உ - ம் . ) “ நிழல் ” பார் . 
தும்பராஷ்டம் -- 1 . அரத்தை . ( தைல . தை துமர்த்தம் - தும் என்பதின் அர்த்தமாய்வந்த 
லவ . ஙஅ . உரை .) 2. பேரரத்தை . ( மலையக .) சதுர்த்தி , ( பி - வி . அ . 20. ) 
தும்பன் - துட்டன் . ( வழக் .) 

துமி --- 1. சிறுதிவலை . (பிங்கல . சுக ) 2 . 
தும்பாாகம்-பேரரத்தை. ( வைத்தியபரிபா ) தெரிநிலைவினைப்பகுதி . 3. மழைத்துளி , 
தும்பால் -- சூரை . ( வைத்தியபரிபா ) 

துமித்தல் - அறுத்தல் , துணித்தல் . ( உ ம் . ) 
தும்பாலை --- சுரை . ( மலையா . ) 

“ சோறுவாய்த்தொழிந்தோருள்ளியுந் தோறு 
தும்பி - 1. ஒரு மீன் . ( பரதர் வழக்கு . ) மிபு ” ( முல்லைப்பா. எஉ .) ( பிங்கல . உகசச .) 
2 கொடிக்கொத்தான் . ( வைத்தியபரிபா. ) 3 . [ பாட்டில் துணித்தலென்பர் .) 2. துளித்தல் . 
சுரை . ( பிங்கல , உக ஈக ) 4. துட்டை . (வழக் .) 3 விலக்கல் . ( உ - ம் . ) “ தொடீ இயசெல்வார்த் 
5. தும்பிமரம் . ( உ - ம் . ) "கிஞ்சுக " பார் . 6 யானை . துமித்தெதிர்மண்டும் ” ( கலி . கககா . ) 4. வெட்டு 
( பிங்கல . ஙகருஎ .) 7. வண்டினான் . ( பிங்கல . தல் . ( உ - ம் . ) “ இராவணன்மணியுடைமகுடத் 
உ .ஙஅ ங . ) 8. வண்டு . ( உ - ம் ) " தும்பிசேர்ந் தலைதுமித்தற்குநாட்கொண்ட தொத்ததோர் த 
சார்க்குந்தொங்கற்சுரிகுழலுடையாய்போற்றி " ன்மை ” ( இராமா . சூர்ப்பனகை. கூரு . ) 
( சிவரக . தேவி . மேருவ .10 .) (பிங்கல . -சுருஎ . ) துமிதம் -1 . நீர்த்துளி. ( உ - ம் . ) “ திரைக்கட 
தும்பிலி-- ஒரு மரம் , 

றுமிதமூர்புக " ( இராமா . யுத்தகா. சேதுபந் . 
தும்பினி - மின்மினிப்பூச்சி . ( வைத்தியபரி சஉ . ) 2. மழைத்து வலை . (பிங்கல சாகா . ) 
பா . ) 

துமிதல் -1 , துணிதல் . (திருமுரு. க.எ. 
தும்பு - 1. ஈபம் , 2. கரும்பு . 3. சிம்பு. அடி . உரை.) 2. வெட்டுண்ணல் . 
(சிந்தா . ) 4. நார் . 5. நெருஞ்சில் . 6. பனை முத துமிந்து-- அற்று . ( பதிற்றுப்பத்து ) 
லியவற்றினேடு . ( சூ . நிக . கக : மகரவெ . ந . ) துமிப்பு - துமித்தல் . 
( 2 , 4 , 5 - மலையக . ) 

துமிபு - அறுத்து . ( பத்துப்பா . அரும்பத .) 
தும்புரீயம் இராசதாள லக்கணங்களைக் துமிரம் -1 . கருமை. 2. மிகச்சிவப்பு. 
குறித்துத் தும்புரு செய்த ஒரு நூல் . ( அபிதா .) துமிலம் - பேரொலி , ( உ - ம். ) “ துமிலமுற 

தும்புரு -- 1. நாரதர்போல யாழ்வாசித்தலில் விருப்பாணியழலறைவர் துயருறவே " (சிவதரு . 
வல்ல ஒரிருடி . ( உ - ம் . ) காரக்சேயிசைத்தும்புரு சுவர்க்கார . கஎ .) 
நாரதர்வந்து பாடினான்றே " ( சிவரக . தேவி துழலம் - குழப்பம் . 

துழன் - செய்ய என்னும் வாய்பாட்டுவினை 
தும்பை -- 1. ஒருபூடு ( மலையக . ) 2. பொரு யெச்சம் . ( பி- வி . ருக . பக் . ) 
தல் செய்வோர்க்குரியமாலை . ( சூ . நிக . கஉ : கஉ ) துய்-- ) . உணவு . 2. சிம்பு . (சிந்தா.) 3 . 
3. போர் . (பரிபாடல் .) 4. வெற்றிலை . ( மலையக . ) தெரிநிலைவினைப்பகுதி . 4. நூற்கும்பஞ்சிற் 

தும்டைமாலை -- 1. ஒரு பிரபந்தம் ; அஃது செடர்நுனி. ( உ - ம் . ) " துய்யைச்சுடுவெங்கன 
தும்பைப்பூ மாலை சூட்டாற்றாரோடு பொருவதை லிற்சுடுவான்றுணிந்தேன் ” ( இராமா.நகர் நீங்கு . 
க்கூறுவது . ( தொன்னூல் . உ அங . உரை .) 2 . க 2 . எ . ) 5. பஞ்சு . 6. மென்மை . ( பத்துப்பா . 
போர்செய்வோர்க்குமாலை . ( சூ . நிக . கஉ : கஉ . ) அருந்தொ.) 
தும்மல் -- 1 . தும்முதல் . 2. மூச்சு , ( சூ . நிக . 

துய்த்தல் . சி , தொழிற்பெயர் 
கூ : கூ எ .) 3. விடுதல் . 

விகுதி . 
தும்மிகம்போகம் --வாயினாற் கோழைகோ துயக்கல்- உண்ணல் . ( வைத்தியபரிபா ) 
ழையாகக்கக்கல் , வார்த்தைகேட்க அசங்கிதப் துய்த்தல் --1. அநுபவித்தல் . (நாலடி உ அ . 
படுதல் , நெஞ்சுலால் , அதிகமித்திரை, சோம் அதி . க .) 2. உண்ணல் , ( உ - ம் .) ஊமத்தம் 
பல் என்னுமிச்சணங்ளையுண்டாக்குமொரு பயன்றுய்த்தார்டோ லுன்மத்தனாகியற்றான் ” 
வகைரோகம் . (சீவரட் . எக . ) சோகத்தைச் (கந்தம் , வள்ளி, 22.) 


யிமய உச , ) 


துய்ச்சி 


162 


துயிலெடை நிலை 


கஉகூ 


துரகம் 


- 


துய்ப்பு -1. அனுபவம் . 2. புசிப்பு . 

துய்மை - மென்மை . ( உ - ம் . ) “ துய்ம்மயி 
ரடக்கிய சேக்கையன்ன ” ( மலைபடு . சகஅ . ) 

துய்யம் - சுத்தம் . 
துய்யன் -1 . பரிசுத்தன் . 2. வெள்ளிமணல் . 
( வைத்தியபரிபா . ) 

துய்யாள் - சரசுவதி . (பிங்கல . கரு அ . ) 

துய்யான் குறுமணல் - வெள்ளிமணல் . 
( வைத்திய பரிபா.) 

துயக்கம் -- ) 1 . சோர்வு , தளர்வு . ( உ ம் . ) 
துயக்கல்- " தூரநடக்குந் துயக்கதனால் " 

துயக்கு ( சேதுபு . வேதாள . உ ங . ) 
2. தடை .( உ - ம் .) “ துக்கமுஞ்சுகமுந் துயக்கற 
வறிந்து " (மணிமே. உஎ . கூ . 

5 ) 


சர்க்குப் புகழ் கொடுத்தலைக்கருதிய சூதர் துயி 
லெழுப்புவதாகப்பாடப்படுவது . ( தொன்னூல் . 
உ அங . உரை .) 
துயிலொழிதல் - சாகரம் ( பிங்கல.உ .0 சங..) 

துயிற்சி -- நித்திரை. ( உ - ம் ) “ கயக்கமிறு 
யிற்சிக்கும்பகருணனைக்கண்ணிற் கண்டான் ” 
( இராமா . ஊர்தேடு , கஉக . ) 

துயிற்றுதல் - நித்திரையாக்கல் . ( பெரியபு . 
கண்ணப்ப . உஎ 

உஎ . ) 
துயிறல் -1. தங்குதல் . (சிந்தா .) 2. நித்தி 
ரைசெய்தல் . ( ஐங்குறு . அருபத .) 

துயின்மடித்தல் -- உறங்குதல் , ( உ - ம் . ) 
" துயின் மடிந்தன்ன ” ( புறநா. சஉக . ) 

துப்புலி தொய்யில் , ஒரு கீரை . ( உ - ம் . ) 
துயு லியிலைக்சறிக்குஞ்சொல் ( பதார்த்தகு ) 

துர் --- தீதுப்பொருடருமோர் உபாருக்கம் , 
துர்க்குணன் என்பது போலு மொழிகளிற் 


துயங்குதல்- } சோர்தல் . 


காணக . 


துயம் இரண்டு . ( துவயம் என்பதன்றிரிபு .) 
துயர் -1 . கிலேசம் . ( உ - ம் . ) “ ஞாநமுந்துய 
ருந்தம்முண்மலையெனநலிந்தவன்றே "( இராமா 
ஆரணிய . அயோமுகி.உ .) 2. தெரிநிலையனைப் 
பகுதி 3. துன்பம் . ( உ - ம் .) “ து பரிலங்கு மூலகிற் 
பலவூழிகடோன்றும் பொழுதெல்லாம் " ( தேவா 
ர . பிரமபுர . அ . சம்பந்த . ) 

துயர்தல் - துன்பப்படுதல் . ( உ - ம் .) “ புலோ 
மசைகொழுநன்றன்னுளந்துயா ” ( கூர்மபு . 
தக்கன்வமி . உங . ) 

துயாம் -- துன்பம் . ( உ - ம்.) “ இம்மூன்று . 
மருந்துயரங்காட்டுநெறி ” ( திரிகடு . ரு . ) 
துயரி -யாழ்நரம்பு . (சிந்தா .) 
துயலல் - நாலல் . ( புறப் - வெ .) 

துயல்வால்- அசைதல் . (திருமுரு . உ.எ. 
அடி உரை. ) 

துயலுதல் - அசைதல் . ( பதிற்று . ) 
துயவு -- அறிவின்றிரிபு . 

துயில் -1 . தெரிநிலைவினைப்பகுதி . 2. நித் 
திரை. (உ - ம் . ) “ வைகறைத் துயிலெழு ” ( ஆத்தி 
சூடி . ) ( பிங்கல . உ 0 ஙகூ . ) 3. மரணம் . ( புறப் . 
வெண் . ) 


துர்க்கசதுட்டாம் -சலதுர்க்கம் வந்தர்க்கம் , 
கிரிதுர்க்கம் , கரத்திகாவா துர்கம் என்னும் 
நால்வகைத் தர்க்கம். ( வி - ணி . 2. உச . ) 

துர்க்கை -1. கொற்றவை. ( பிங்கல . கஉச . 
2. பூர நட்சத்திரம் . ( சூ தி 5 . க : 115 ) 

துர்க்கையாடல் -- மரக்கால் , என்ற பெயர் , 
( சூ . நிக . க : ருக ) 
துர்ச்சனன் - துஷ்டன் . 

துர்த்தூரம்-துருத்தூரம் , ஊமத்தை ( வைத் 
தியபரிபா .) 
துரீத்தூலம் --- நீர்முள்ளி . ( வைத்தியபரிபா .) 
துர்ப்பரிகம் - சிறுகாஞ்சொறி . ( வைத்திய 
பரிபா .) 

துர்ப்பிட்சம் - பஞ்சம் . 
துர்மதி -1. துர்புத்தி . 2 , துன்மதிவருடம் . 
துர்லபம் --- பெறுதற்கரிது . 

துர்வாசர் - ஒரிருடி . (திருவிளையா.வெள்ளை 
யானை சா . உ . ) 

துரககதி-- குதிரைநடை . அது மல்லகதி , 
மயூரகதி , வானரகதி , விடபகதி , வியாக்கிரகதி 
என ஐவகையென்றும் , விக்கிதம் , வற்கிதம் , 
வெல்லுமுபகண்டம் மத்திமஞ், சாரியே டேக் 
து , என ஐவசையென்றும் பேதப்படப்பேசுகர் . 
( சூ . நிச . 42 ; சக . ) 

துரகதம் -1 . கத்தூரி . ( வைத்தியபரிடா. ) 
2. குதிரை. ( உ - ம் . ) “ சூழிவெங் கசந்ததாக 
நிருபரை” ( பாரத.ஆறாம் போர்.. ) 2 . குதிப் 
பற்பாஷாணம் . 
துரகதழலம் - நீர்முள்ளி .( வைத்தி பரிபா .) 
துரகம் - 1. குதிரை. ( பிங்கல : உ.சசக .. ) 
2. குதிரைப்பற்பாஷாணம் . 3. குதிரைமரம் . 


துயில்வு- நித்திரைசெய்தல். 


துயிலார்-- தேவர் . 
துயிலி --ஓர் கீரை . ( வைத்தியபரிபா .) தொ 
யிலி என்பர் வழக்கில் . 

துயிலுணர்தல் - விழித்தல் . ( உ-ம் . ) " துயி 
லுணர்ந்திருந்த " ( திருவிளை நரியரி . கா .) 
துயிலுதல் - நித்திரை செய்தல் . 
துயிலெடை -- துயிலெழும்பல் . 
துயி : லடை நிலை -- ஒரு பிரபந்தம் ; அஃது 
மநக்கவர்ச்சியின்றிப்பாசறைக்கட்டுயின்ற அர 


- 


துரால் 


கஉகூக 


துரியம் - 


- 


இது அணை கட்டுவதற்குநிறுத்துமரம் , ( உ - ம் .) துராலபம் - சிறுகாஞ்சொறி . ( மலையக . ) 
" துரகங்கொடுத்தாக்குவார் ” ( அரிச் .நாட்டு . ங ..) துராலோபம் - சிறுகாஞ்சொறி . ( வைத்திய 
துரகர் - ஞாநேந்திரிய தத்துவத்திலிருக்கும் 

மூ . அக . ) 
பஞ்சபுவனபதிகளிலொருவர் . ( வி - ணி உ.எட் . ) துரி -1 . சுமை . ( உ.-ம். ) “ துரிபெறச்சரிபொ 
துரகாம் - கத்தூரி . ( வைத்தியபரிபா .) ழிற்கனவயற்கழகுள " (திருப்பு . ரு.எ.) 2. நா 

துரங்கப்பிரியம்- சோதுமை . ( வைத்திய டா . ( தர்க்கபா .) 3. நூற்பாத்திருத்தும்படை 
பரிபா . ) 

மயிர் . 
துரங்கம் - குதிரை . ( உ -ம் . ) " துரங்கமுந் துரிகாரம் - பொரிகாரம் .( வைத்தியபரிபா. ) 
துறநடந்தவே ” ( அரிச்ச . வேட்டடஞ். 20 ) 

துரிசிக்குரு - நவட்சாரம் .( வைத்தியபரிபா.) 
துரங்கமம் - குதிரை. 

துரிசு 1. குற்றம் . ( உ - ம் .) " துரிசறுத்து 
துரங்கவதநர் சந்தருவர் , பரிமுகத்துட நின்றியற்றியவருந்தவச்சூத " (உபதேசகா. 
னிருப்பவர் . 

கைலைமான் . கஉ. ) 2. துருசி . 3. துன்பம் 
துரட்டன் -- துன்மார்க்கன் . ( வழக்கு . ) ( பிங்கல , கஅஅஉ . ) 

துரிஞ்சில்- சீக்கிரிமரம் . ( பிங்கல . உஎசசு . ) 
( உ - ம் . ) “ தூயகடனீரடிசிலுண்டது துரந்தான் " இதனை உசிலமரமென்றுங்கூறுவர் . 
( இராமா . அகத்திய , ஙஅ . ) 2. செலுத்துகை. 

துரிதம் -1. ஒரு தாளம். 2. கலக்கம் . ( பிங் 
( 2 - ம் . ) “ அரும்பொருள் வேட்கையினுள்ளம் 

கல.கஅருரு . ) 3. காலதசப்பிரமாணத்தொன்று ; 
துரப்ப ” (கலி . கஅ . ) 5. போதல் . ( பிங்கல . 

அது: துடி இரண்டு கொண்டது . 4. சீக்கிரம் . 
உ co ரு . ) 

(உ - ம் . ) “ தரிதமான்றேரிற்போனான் ” (இராமா . 
துரத்துதல் -- 1. ஒட்டுதல் . ( உ - ம் . ) “ அகத் 

தைலமாட்டு.ருச .) 5.பாவம் . (பிங்கல.க அ.அ. ) 
தைவிடத்துரத்தினார்கள் ” ( திருவிளை.விருத்ச . 

துரியகாமி 
ஙக ) 2. செலுத்தல் . 3. தொடர்தல், 

ஏழாம் ஞாநபூமி ; இது : 
துரந்த - எ பிந்த ( புறப் - வெ . ) 

அறிவுருவான அத்துவிதபதத்தில் வெளியில் 
துரந்தாம்-- வல்லபம் . 

வெறுங்கடம்போல உள்ளும்புறமுஞ்சூரியமா 
துாந்தான் -1. பாரந்தாங்குவோன் . 2. வல் 

யிருப்பது. (உ - ம் . ) “ உண்டிலையென்னா 
லோன் . 

மலக்கிருதிகிரங்கிருதியுறாமலறி வுருவாயவத் 
துரந்தரி - பாரந்தாங்குபவள் . ( உ - ம் . ) " துரை 

துவிதபதத்துட்- கண்டதொருவறுங்குடம்போ 

லுட்புறஞ்சூரியமாங்கத் துரியகாமியாம் ” ( வே 
ராசதுரந்தரிமுன் " ( சிவரக . நந்தாண அ . ) 
துரந்து - செலுத்தி . ( புறநானூ . ) 

சா . சூ . சசஅ . ) 
துரப்பணம் - கம்மாளர் சருவியினொன்று . 

துரியசந்தி - கன்மயாகக்கிரியையினொன்று . 
( ஒர் குழூஉக்குறி . ) 

( சி . சி . அ : உ ங . சிவாக் .) 
துரப்பு -1 . துரத்துதல் . 2. முடுக்குதல் , துரியசொருபம்- ( வேதாந்தம் . ) உபாதிதே 
( உ - ம் ) “ துளைவாய் நூர்ந்தது ரப்பனடீயாணி ” கம் அவத்தைமுதலிய துரிசெல்லாம் விட்டுச் 
( பொருந, க . ) 

சுத்த தோம்பதார்த்தமாய் விளங்கிக்கொண்டிரு 
துரம் 

க்கும் ஆத்தும சொரூபம் . ( ஞாநக்கட்டளை . 
துமி -1. தூது ? r . 2. தொடரி , ( 1 , 2. தொம்பதமநகம் . ) 
மலையா . ) 

துரியஞாநம் ஒருவகைஞாநம் . ( உ - ம் . ) 
துரவு -- 1 . ஒருவகை நீர்நிலை . ! உ - ம் . ) “ அவ " மித்தையெனுமாயாகாரியவுடம்பா திகளின் 
ளொருநாடுரவோரத்திளைப்பாய்த்தூங்கு மந்த வேறாய துரியஞாநத்தின் மேலாக - வைத்ததொ 
ணனையதனுள் விழத்தள்ளி ” (பஞ்சதர். அர்த்த 

ருபோகபோத்திருக்களிலாமையினான் ” ( வேதா 
நாச . சுச . ) 
துராகதம் - துர்நடை . 

துரியத்தாநம் -- நாபி ; இதிலே பிராணவாயு 
துராகிருதம் - தீத்தொழில் . 

விளங்கும் . ( சி . சி . சு : ஈ.உ. மறை . ) 
தூராய் - அருகம்புற்கயிறு . (உ -ம் .) “ துரா துரியம் - 1. ஐந்து அவத்தையில் நான்கா 
அய்துற்றிய துருவையம்புழுக்கின் " ( பொரு வது ; அது : ஆன்மாப்பிராணவாயுவோடும் புருட 
நராற் . கங. ) 

தத்துவத்தோடும் நாபித்தாநத்தில் நின்ற வவச 
துராரோகம் - பனை . ( மலையக . ) 

ரம் . ( சி . சி . ச : ஙக . நிரம்ப .) 2. சுத்தநிலை . 
துரால் -1. செத்தை . (சிந்தா.) 2. துக்கம் . 3. பொதியெருது. ( சூ . நிக , ஈ : கரு . ) -1 . மே 
( பிங்கல . கஅஅஉ . ) 

லானபொருள் , பரமான்மா. (உ - ம் . ) சாண்பா 


சுமை . 


துருத்தி 


கஉகூஉ 


துருவம் 


னுங்காட்சியுமாயவைகடந்த துரியமுமாய் நின் யோடிரூந்தும் ” ( திருவாச.கீர்த்.அசு . ) 4. சடம் . 
றாய் ” திருவிளை . எல்லானை . உஅ . ) 

( உ - ம். ) “ பீற்றற்றருச்தியை ” (பட்டணத்தடி . ) 
துரியர் -1. கடவுள் . 2. சுத்தநிலையிற்சலாக 5. தோல் . (பிங்கல நாடுக . ) 6. நீர்த்துருச்தி . 
மற்றிருப்போர் . 

( உ - ம் .) “ செம்பொன் செய்துருத்தி தூம்பு செய் 
துரியன் -- 1, கூடத்தனது பரியாயநாமங்க குழல் " ( திருவிளை . உக்கிரபா . திருவ்வ. உச .) 
ளொன்று . ( உ - ம் . ) “ தாவரும்பா ரமார்த்திகன் துருத்திரபிரணவன் --- கன்மேந்திரியபஞ்ச 
றுரியன் ” ( வேதா . சூ . ரு 2 . ) 2. மேலான பொ கத்திலிருக்கும் ஐந்து ருத்திரரிலொருவன் . 
ருளையடைந்தோன் . ( உ - ம் .) “ சுத்தன்றுரியன ( வி.ணி. ) 
வதூதன்று றவிசிவயோகி ” ( ஒழிவிலொ அருள துருத்தூரம்-மமத்தை . ( மலையக . ) 
வத்தை . 10. ) 

துருதுருத்தல் -- 1. விரைதல் . 2. விரைவு . 
துரியாதீதத்தாநம்- மூலாதாரம் . 

( 1 , 2- வழக் ) 
துரியாதீதம் -1. ஐந்தவத்தைகளில் ஐந்தா 

துருதுருப்பு - விரைவு . ( வழ 4 . ) 
வது ; அது : ஆன்மாட்புருடதத்தவத்தோடுமூலா 

துருதுபெனல் ---விரைவின்குறிப்பு . ( வழக் .) 
தாரத்தினின்ற வவசரம் ( சி.சி.ச : ங ங.சிவாக். ) 
2. யசுர்வேதவுபநிடதத்தொன்று .( கந்.நவ.சஅ . ) 

துருப்பிடித்தல் - கறைபிடித்தல் . ( வழக் . ) 
துரியாதீதர் -- சந்நியாசவாச்சிரமத்தார் அறு 

துருபதன் --- திரௌபதைதந்தை . ( உ - ம் .) 
வருள் ஒருவர் . ( கூர்மபு . வருணா . ச 0 . உரை . ) 

" துங்க வேற்றுருபரன்றான் " ( பாரதம் . திரௌ 
துரியோதநன்- துரியோதகன் இவன் திருத 

பதிமா. க . ) 
ராட்டிரன்மகன் . ( உ - ம் .) “ துரியோதநன்மகனும் 

துரும்பர் ---- 1 , ஈநர் . 2. பறையர்முதலா 
பொருதுச்சாதநன் மகனும் " ( பாரத . பதின் 

னோர்க்கு வண்னார் . 
மூன்றா. க o அ . ) 

துரும்பு -- திரணம் . ( உ - ம் .) “ துரும்பெனக் 
துர் - நெய்வார்கருவியினொன்று . 

கனன்று சொன்னாள் ” (இராமா . நிந்தனைப் . ஙக .) 
துரீயம் -- 1. சாற்பங்கு . 2. நான்காவது 

பத்துப்பாட்டு அரும்பதவுரையிற் கூளமென் 
நிலைமை . 3. பொதியெருது , நிகண்டில் துரிய 

முர் . 
மென்பர் . 

துருமசிரேட்டம் - பனை . ( மலையக .) 
துரீயன் - வர்க்கு மனம் விருத்தி ஞானங்கட் துருமநகம்.-- முள் . ( வைத்தியபரிபா.) 
கெட்டாமனின்றசிவன் . ( சி . சி.அ: உசு..சவாக் . 

துருமம் - ) . குங்குமமரம் . 2. மாச்சலக்கம் . 
உரை . ) 

3. மரப்பொது . ( பிங்கல . உ எ • 5. ) ( உ - ம் . ) 
துரு -1 . உபாயம் . 2. கறை . 

சட "ட்பட்டுத் துரு மத்தடைலாக " ( திருப்பு . 
துருக்கம் -1 ஒக்கவழி . 2. கத்தூரி. ( பி 5 

ச 24. ) 
கல . உருஉச . ) 3. சத்தூரிமிருகம். -1 , சுலகசம் . துருடவரு 3 - காட்டாமணக்கு. ( மலையக . ) 
5. காடு , 6. குங்குமமரம் ( உ - ம் . ) “ வாசத்துருக் 

துருமவியாதி-- கொம்பரக்கு .( உ - ம் .) “தரும 
கமுமராமும் " (சேது -. திருநாட் . எசு . ) 7. குந் 

வியாத யெண் குடும்பம் ( தைல . தைலவ . நிக . ) 
துருக்கம் . 8. சேரல் உரிச்சொல் நிகண்புற் 

துருமோற்பலம் -- கோங்குமரம் . ( பிங்கல . 
சேரற்கரியவிடமென்றார் ( 5 , 6 -பிங்க . 

உஅ க . ) 

துருவங்கட்டுதல் - 1. உபாயர்தேடல் . 2 . 
துருக்கர் ---- ஒரு பாட்டக்காரர் . 

கிர + ணமுதலியன அறிதருகருவியாக்கல் . 
துருக்கல் - சிச்சுகிட்டம் . 

துருவசக்கரம் - நவக்கிரகமண்டலம் . ( உ - ம் .) 
துருக்கி- துருக்கிதேசம் . 

“ துருவசக்கரம்போற்கொங்கை " ( திருவிளை . 
துருக்து - தலுக்கப்பானட , 

திருமணப்ப . கசுக . ) துருவத்திற்கு இருபத்து 
துருசி -- மயிற்றுத்தம். ( உ - ம் . ) “ காந்திதரும் மூன்றரைப்பாகையளவில் நிற்பது .) 
துருசிகாண் " (பதார்த்தகுணம் .) நற்பச்சை துருவதாளம் --நவதாளத்தொன்று . ( பிங்கல . 
யென்பர் வைத்தியபரிடாடையில் . 

சந.கூ ) 
துருசிக்குரு -- நவச்சாரம் , ( வைத்தியபரிபா .) துருவம் -- 1 . அசையாநிலை . 2. உபாயம் . 
துருசு --- சீக்கிரம் (வழச் .) 

( வழக் ) 3 ஒப்பு . ( உ - ம். ) செங்கண்மாறெழிக் 
துருஞ்சில் -- வாவல் . (பிங்கல . உ® « 0 . ) கப்பட்டவலம்புரித் துருவங்கொண்ட - சங்குவா 
துருத்தி- 1. ஆற்றிடைக்குறை . ( திருமுரு . ய்வைத்து ” ( சிர் . காந்தரு. நசஎ ) 4. கிரகநடை 
உ உக . அடி உரை. ) 2. ஊதுந்துருத்தி . 3 . யின்மண்டலம் . ) 5. சத்ததாளத்தொன்று . ( சூ . 
ஒருதிருப்பதி . ( உ - ம்.) “ துருத்திதன்னிலருத்தி நிச . கஉ : 50 க . ) 6. துருவ நட்சத்திரம் . 


துரோணகும்பம் 


கஉகூங 


துலம் 


- 


துருவல் -1.ஆராய்தல் . 2. கடைதல் . ( பிங் துரோணகை - வெண்ணொச்சி . ( வைத்திய 
கல . உகஉஉ . ) 3. துளைத்தல் . 4. தேடுதல் . பரிபா . ) 
( உ - ம் . ) " துருவினங்குங்காணான் " ( திருவிளை . துரோணம் 1. எண்காற்புள் . 2. கவிழ் 
இந்திரன்ப . எ . ) 

தும்பை . (மலையக . ) 3. காக்கை ( வைத்திய பரி 
துருவலது - துருவு மணை . ( வழக் .) 

பா . ) 4. சத்தமுகிலினொன்று ; அது மண்பொ 
துருவவருடம் -- சத்தவிருடிகள் வருடம் ழிவது . (பிங்கல . எக . ) 5. தநுவிராசி . ( சூ.நிக.க 

5.க : . 
பத்துக்கொண்டது . ( கூர்மபு.வருணா.ந.உரை .) சுகா.) 6. தும்பைச்செடி . 7. பதக்கு என்னுமோ 

துருவன் - 1. அட்டவசுக்களிலொருவன் . ரளவு ( உ -ம் . ) " பெய்திடுந்துரோணந்தேன் " 
( பிங்கல . க அக . ) 2. உத்தாநபாதனுக்குச்சுநீதி ( சேதுபு . சங்கரபா . எடு . ) 8. வில் . ( 1 , 3 , 6 , 8 
யிடத்திற்பிறந்தவன் . ( உ - ம் . ) “ வலங்கொழுதோ 

பிங்கல நசுசு0. ) 
ளுத்தாநபாதனியற் றுருவனையுண் மகிழவீன் துரோணன் 

குருகுலத்தரசர் 
றான் " ( கூர்மபு . தக்க.சபித் . க . )இவன் சுவாயம்பு துரோணாசாரியன்-- குருவாகிய வாசாரி 
மநுவின் பேரன் . 3. மாயாதத்துவத்திலிருக்கு யன் ; இவன் பரத்துவாசமுநிவர்புத்திரன் . ( பா 
மோருருத்திரர் . ( வி - ணி .) 

ரதவா ரணாவ . கூஉ . ) 
துருவாசம்- உபபுராணம் பதினெட்டி துரோணி ஆடகம் நாலுகூடினது . 
னொன்று . ( பிங்கல . சசரு . ) 

துரோணிகை - ஆவிரை. ( வைத்தியபரிபா .) 
துருவாசன் - அத்திரிபுத்திரருளொருவன் . துரோணிதலம் -தாழை. ( வைத்தியபரிபா.) 
( உ - ம் . ) “நாளுமலக்கண ரமத்திரிதல்லநசூயை துல்லபம் - அருமை, ( வழக் . ) 
யவ்வயிற்றினலங்குசோமன் - கலக்கமிநத்தாத் துல்லம் ---- பேரொலி . 
திரயன்றுருவாசனெனுமிவரைக்களிப்பிற் றக் துல்ல சிதி - விசுத்திக்குரிய பத்மதளமொன் 
தான் " ( கூர்மபு . அபிதாந . ) ( கருப்பவாசந்துரு றிலிருக்கும் ஐ என்னும் அட்சரத்தின் அதி 
வாசமெனப் புட்பாஞ்சலியில் வந்த காரணம்பற தேவதை. ( சி . சி . அ : உக. மலை 

மறை . ) 
றித் துருவாசனெனப் பெயர்வந்தது . 

துல்லிமை - மேன்மை . 
துருவாட்டி - சிற்றேலம் . ( மலையக . ) 

துல்லியம் --- 1. அப்பிரகர் . ( உ - ம் . ) “ அசீ 
துருவாடு -- செம்மறியாடு .(பிங்கல.உசஅக .) தளம் " பார் . 2. உவமை . ( பிங்கல . உஉ 

உஉ அக . ) 
துருவாதி - காட்டாமணக்கு. (மலையா .) துல்லியயோகிதாலங்காரம் 

ஒப்புமைக் 
துருவு --1 . துருவல் , தேடல் . ( சூ நி . க : கூட்டவணி ; அது பலவர்ணியப்பொருள்களுக் 
நசு . ) 2. தெரிநிலை வினைப்பகுதி . 3. சளை . கேனும் பலவவர்ணியப் பொருள்களுக்கேனும் 

துருவுதல் -1 . கடைதல் . 2. துளைத்தல் . ஒப்பான தருமத்தில்முடி வுகூறுவது . ( குவல . 
3. தேடுதல் . ( வள் . க 2 . கூ . ) 4. தொடர் தல் . கச . ) 
துருவுமணை - தேங்காய் துருவுமொரு சருவி , துலக்கம்- பிரகாசம் . ( சூ . நிக . ச 0 : உஅ . ) 
துருவை -- 1 . கீதவுறுப்பு ளொன்று . ( சிலப் . துலக்கல் - விளக்கல் (உ - ம் .) " திருவாசற் 
அரங்கே . கரு . உனர . ) 2. செம்மறியாட்டுக் றிண்ணைகளுந்துலக்குவீரால் ” (சிவரக.சுகமுதி , 
கிடாய் , ( பொருந . க ங . உரை . ) 

க ங . ) 
துருளக்கம்- குந்துருக்கம் .( வைத்தி பரிபா .) துலக்கு -1. தெரிநிலை வினைப்பகுதி . 2. பிர 
துரை -1 , சுமை , ( உ - ம் . ) " துரைமாண்ட காசம் . 
வாயாடித்தோணோக்கமாடாமோ " (திருவாச. துலக்குதல் - பிரகாசிப்பித்தல் . 
திருத்தோணோ. ச்ச .) 2. மிகுதிப்பாடு . ( உ - ம் .) துலங்கல் -1. துலங்குதல் . 2. துளங்கல் . 
“ தண்டத்துரைசெய்து தீர்ப்பன் ” (சி.சி. : ஙஉ : ( திருக்கோ . உ.ச. உரை . ) 
சிவஞா. ) 3. மேன்மகனுக்கு மிகுதியையுடை துலங்த --- 1. தெரிநிலைவினைப்பகுதி . 2 , 
மையாற் கூறுவர் . ( வழக் . ) 

தொழுமரம் . 
துரைச்சி -- துரைப்பெண் . 

துலங்குதல் --1 . நடுங்குதல் . (உ - ம் .) " துலங் 
துரோகம் - 1.சொடும்பாவம் . ( உ - ம் .) சிவத்து குகின்றேனடியேனுடையாயென் றொழுகுல 
ரோகங்கள் ” (சிவரக.சிவதன்மா. * .) 2 . தப்பிதம் . மே ” (திருவாச . நீத்தல் . .. அ . ) 2. பிரகாசித்தல் . 
துரோகி- சொடும்பாவி . 

துலங்கூர்தி --- நாங்குகட்டில் . ( கலி , ஈ . 
துரோணகும்பம்- பதக்கென்னு மளவுகொ உரை . ) 
ண்ட நீர்நிறைந்த கும்பம் . ( உ -ம் . ) “ சுரத்தாது துலத்தாது- நிலப்பனை . ( வைத்திய பரிபா.) 
வீழ்ந்ததுரோணகும்பந் தன்னில் " (பாரத . வார துலம்..1 .இலவு.2.கோரை. 3. லாரிறை. 4 , 
ணா . கஉ . ) 

நீர்முள்ளி. 5.பருத்தி .{ 1,2,4,5 - வைத்தியரியா.) 


MNாபார URTEETHIRA.E! (irrL.TATU 


அவங்கல்- தொடங்கல் . 
துவ்வல் 

கஉகூச 

துவட்டா 
துலவம் - பஞ்சு . 

துவ்வாதவர் வறியர் . ( உ - ம் .) துறந்தார் 
துலா -1 . கைமரம் . 2. துலாராசி . (சூ . நிக . துவ்வாதார் க்குந் துவ்வாதவர்க்கும்” 
க : கரு . ) 3. நிறைகோல் . 4. நீரிறைக்குந்துலா. 

துவ்வார். 

( வள் . சஉ . ) 
துலாக்கட்டை --- மேலிடுகிற பாக்கட்டை 

துவ்வாமை -1 . தரித்திரம் . 2. நுகராமை 
( இராமா . பால . நகரப் . கூ 0 . ) 

யாகிய தீவினை . ( உ - ம் . ) “ தொடர்கூரத்துவ்வா 
துலாக்கொடி - பட்டைக்கொடி , ( வைத்திய 

மைவந் தக்கடை ” ( கலி . உஉ . ) 3. வெறுப்பு . 
பரிபா . ) 

துவ்வான்- வலியிலன் . ( உ - ம் . ) “ அன்பில 
துலாக்கோல் - தராசுக் சோல் . ( திருவள் . 

னான்ற துணையிலன்றுவ்வா - னென்பரியுமேதி 
கஉ . அதி . அ . உரை . ) 

லான்றுப்பு ” ( வள் . அசுஉ . ) 
துலாதாநம் துலாபுருடதாரம் . ( உ - ம் . ) 

துவ்வு -1. அநுபவம் . ( உ - ம் . ) " பொருளி 
சாற்றருந்துலாதாநஞ்சோடசமகாதானம் ” 

னைத்துவ்வான்புதைத்துவைப்பான் ” ( திரிகடு . 
( சிவரக . தேவர்முறை கக . ) 

அக . ) 2. (இகழ்ச்சி . சூ.நிக.அ : நிக . ) 3. உணவு . 
துலாதாரம்-- துலாக்கோல் 

திருவள் . 2 .: உ . ) 4. ஐம்பொறிநுகர்ச்சி . ( சூ . 
துலாநி -- இலவமரம் . ( வைத் நபபரிபா .) 

நிக . க : உ அ .) 5. தெரிநிலை வினைப்பகுதி . 
துலாபாரதா நம் -- சல புருடதாரும் 

துவ்வுதல் - நுகர்தல் . (வள் . க 00 சு . ) 
துலாபுருடதா நம் --- துலாபாரதாகம் . 

துவக்கம் - ஆரம்பம் . 
துலாபுருடம் துலாபுருடதாநம் ; அஃத); 

துவக்கல் - 1 , கட்டல் . ( உ - ம் . ) “ முலை 
ஒருபுருடன் தன் தேசத்தையொத்த பாரத்தை மேற்றனிச்சாறைதனிற்றுவக்கி ” ( கோயிற்பு . 
யுடைய பொன் அல்லது பணிகள் அல்லது 

பதஞ்சலி , ச . ) 2. தொடங்கல் . 
வேறு விலை பெற்றஉடை-மைகளைத்தான பண் 

துவக்க விவரம் --செவ்வலரிசி . ( வைத்திய 
ணு தல் . ( சி . சி . அ : உரு . மறை. ) 

பரிபா . ) 
துலாம் -- 1. ஏற்றமரம் . 2. ஐந்து வீசை 

துவக்கு -1. கட்டு , (உ - ம் .) “ துவக்குசங்கிலி 
கொண்டநிறை . ( வேதா. சூ . கக .) 3. ஓரிராசி . யெறிந்து " ( திருவிளை. நகரப்.உஎ.) 2. சங்கிலி . 
( பிங்கல . உஎ 0 . ) 4. நிறைகோலிற்கும் பெயர் 

( சூ . நிக . எ : 15).) 3. சம்பந்தம் . 4. தெரிநிலை 
கூறுவர் . 

வினைப்பகுதி . 5. தேசத்திலே வாயு இடமாக 
துலாம்பரம் -- விளக்கம் . ( வழ் ) 

நின்று டரிசத்தையறியு மிந்திரியம் . ( உ - ம் . ) 
துலாவிடுவம்-- துலாராயிற் சூரியன் வருங் 

" நற்செவி துவக்கக்கண்ணாநாசி யைந்தினை யு 
காலம் . ஐப்பசிமாதம் . விஷவ - வி வெமென் நல்லோர் - புத்தியிந்திரியமென்றுபுகன்றனர் " 
றாயிற்று .) 

( சி . சி . உ : சுக .) 6. தோல் . (உ - ம் .) “பறக்கும் 
துலி - பெண்ணாமை . தமிழ் நிகண்டிற்றுளி பருந் துவக்குங்கழியூண்முடைப்பற்றுள தா -யிற 
யெனக்கூறுவர் . 

க்கும்பருத்துவக்காக்கையைநீக்கி " ( மறை சை . 
துலிநி- இலவமரம் . ( வைத்திய . அ 5. ) அஅ . ) 7. பிக்கு. ( பிங்கல . நசுகக . ) 
துலியாசுநம் - செம்முருங்கை. ( மலைபக . ) துவக்குதல் - துவக்கல் . 
துலுக்கச்சி -துலுக்கப்பெண் . 

துவக்குநோய் - தோற்புரைவியாதி . ( உ - ம் . ) 
துலுக்கர்- திருக்கர் . 

“ கற்புமன்புஞ் சோதித்தலுன்னித்தணியாதது 
துலுக்காணம் - ஒரு தேயம் . 

வக்குநோயன் ” ( பாரத . திரௌ , எச . ) 
துலுக்கு -1 . அசைப்பு . 2. ஒருதேசம் . 3 . 
ஒரு பாடை . 4. தெரிநிலைவினைப்பகுதி . 

- 
துலுக்குதல் -குலுக்குதல் . 

துவசம் - கொடி . ( உ - ம் . ) “ விடைத்துவசன் ” 
துலை -1 . ஒப்பு . 2. துலாக்கோல் . (உ - ம் .) ( சிவரக . கத்தரி . கசு . ) 
" தென்பா- றுலைபெறநிறுத்தகளைகணே யென் துவசர் - கள்விற்போர் . ( சூ . நி . 2 : ஙரு . ) 
று ” (திருவிளை. புராணவர, உக . ) 3. துலா துவட்சி -1 . அசைவு . (உ -ம் .)“ துவட்சியிலா- 
ராசி . ( சூ . நிக . க : சுடு .), 4. தூரம் . ( வழக்.) 5 . மிக்கநிலையாநிலைபோக்கி ” ( ஞாநவா.உபசாந்திப் 
நீரிறைக்குந்துலை . 6. நூறுபலம் . ( உ - ம் . ) “ சர பிர . சுஉ . ) 2. வறட்சி . ( வழக் . ) 
ண் பார் . 

துவட்டர் - கம்மாளர் . 
துலோபம் - கருஞ்சுண்டி . ( வைத்தியமூ . துவட்டல் -1. துடைத்தல் . 2. துவட்டற் 
அக . ) 

கறி . ( 1 , 2 - வழக் .) 
துவ்வல் 1. அனுபவித்தல் ..2. புசித்தல் , துவட்டன் - துவாதசாதித்தரிலொருவன் . 
உண்டல் . ( பிங்கல . ககக அ . ) 

துவட்டா - கண்ணாளர் . ( சூ . நிக . உ ; 2.அ.) 


துவர்க்காய் 


கஉகூரு 


துவளுதல் 


சம் 


துவட்டாநாள் சித்திரைநாள். ( பிங்கல. 
உருஉ . ) 
துவட்டு - தெரிகிலைவினைப்பகுதி . . 
துவட்டுதல் - துடைத்தல் . 
துவதியை - கோரோசனை . ( வைத்திய பரி . ) 

துவந்தநை -1. பந்தம் . ( உ -ம் . ) “ பெருந்து 
வந்தநைப்பிறப்பையும் ” (பாரத . கிருட் . எஎ . ) 
2. இரட்டித்திருப்பது . 3. தடை . 
துவந்தம் -1 . இரட்டித்தது . 2. தொந்தம் , 
துவரீதித்தல் -- 1. ஒன்றற்கொன்று கொ 
டர்ந்திருத்தல் . 2. சேருதல் . ( சி . சி . 2 : சுரு . 
சிவாக் . ) 

துவந்துவசமாக உம்மைத்தொகை . 
( உ -ம் .) “வடநூலாரும்மைத்தொகையைத் துவக் 
துவசமாசமென்பர் ” ( நன் . நசுஅ , உரை .) 

துவந்துவம் 1. இரண்டு . ( வி -ணி ) 2 
ஒன்றற்கொன்று தொடர்ந்திருப்பது..3 . பற்று . 
( உ - ம் . ) “ துன்பங்களைந்து துவந்துவங்கடூய்மை 
செய்து ” (திருவாச . குலாப் . கூ . ) 4. புணர்ச்சி . 

துவந்துவன் -உம்மைத்தொகை . ( பி . வி . 
20. உரை . ) 

துவரி-- ஒலி . 
துவம் -1. அசையாநிலை , நிலைபேறு .( உ - ம் .) 
“ தோமிலாமூன்று நூலுந்தவமென வு தித்த 
வன்றே ” ( சூ. நிக . சிறப்பு . ) 2. இரண்டு. ( தை 
லவ . அரும்பதவகராதி .) -1 . சன்மை , ( தருக்க 
சங்கிரகத்திலறிக . ) 

துவயம் - இரண்டு தன்மை . ( உ - ம் . ) " துவய 
சமாக சர்மதரிசநத்தினாலே ” ( சி . சி . உ : 


துவர்ச்சிகை -- 1. கடுக்காய்ப்பிஞ்சு. 2 . 
கூகைநீர் . ( 1 , 2 - மலையக .) 

துவர்த்தல் - துவர்ப்புக்கொள்ளுதல் , அறு 
வகைச் சுவையினொன்று . ( பிங்கல , சமசு .) 

துவர்தல் - வகிர்தல் . ( பிங்கல . சூ . நிக . க : 
உஅ . ) 

துவர்ப்பு -1 . அறுசுவையினொன்று . அது 
துவர்ப்பு ( பிங்கல , ககசுச .) 2 , பத்து . ( உ - ம் . ) 
“ தொண்டிசாயிருவேர்நெய்தறொட்டி நாரியுந் 
துவர்ப்பாம் ” ( தைல . தைலவ , கூச . ) 

துவர்ப்புஆறு - ஆசியமுதலியன . (சிந்தா.) 
உரைக்கிடையிற்காண்க . ஆசியம் சிரித்தல் . 

துவர் வீழி - சிந்தவிழுதி . (உ - ம் .) “ சாணி 
துவர்வீழி ” ( தைல. தைலவ . கஉரு .) 

துவர் - 1. மிக . ( உ - ம் . ) " துவரப்பசித்து ” 
(உள் . கூசச . ) 2. முற்ற . (உ -ம் . ) " துப்புரவில் 
லார் துவரத்துறவாமை - யுப்பிற்குங்காடிக்குங்கூ 
ற்று " ( உள் . பகு .. ) 

துவரம் - துவர்ப்பு . 
துவரி --- 1 . புலர்த்தி . ( உ - ம் .) " பின்னிருங் 
கூந்தல்பிழிவனந்துவரி " ( கு -பா.சு 0 .) 2 , கஷா 
யம் . வைத்தியபரிபா.) 

துவரை--- 1 . ஒரு பயறு ; அது : கருந்தவரை, 
காட்டுத் தவரை , காலியாந்து வரை, மலைத்துவ 

எனப் பலவகைப்படும் . 2. துவாரகை . 
( உ - ம் . ) "வண்டுவரையரணாக வடமதுரைகை 
விட்ட ” ( பாரத . கிருட் . சஎ . ) 

துவரைக்கோமான்- இடைச்சங்கப்புலவரு 
ளொருவன் ( சிலப் . ) 

புஷ்பராகத்தரிப்பு . ( ஒரு 
குழு . குறி . ) 
துவல்-- தெரிநிலை வினைப்பகுதி . 
துவலம் - பவளம் . ( வைத்திய பரிபா. ) 

தளிவிடல் . 
துவலை -1 , துளி . ( உ - ம் . ) “ தாதனிட்டமலை 
யின்று வலையால் ” ( இராமா. சேதுபந். நஎ . ) 2 . 
மழைத் துவலை . ( பிங்கல . சுக . ) 

துவள் ---...தெரிநிலைவினைப்பகுதி . ( உ - ம் . ) 
“ திகடனிமருங்குற்கஞ்சத்தோகைபால் ” (சேது 
பு . சேதம . க ங . 

துவள் --- துவட்சி . (உ - ம் . ) “ தோலாக்கரி 
வென்றதற்குந்துவள்விற்கும் " ( ருக்கோ 
க 50 . ) 

துவளல் -- துவளுதல் . 
துவளுதல் -1 அசைதல் . சூ . நிச . க :2 2.) 
2 , செங்கல் . (உழச் .) 3. சங்கல் . ( 2 -ம் .) “ அங் 
சுவனின் சொற்பெண்டுதவண்டு” ( 

கேற்பு. 
நடரா . சுசு . ) 4. இடித்தல் . ( 2 -- ம் . ) “சிர மீன் 


ரை 


2 . 


சிவாக் ) 


துவரைமல்லி 


துவலுதல்- } 


துவர் --- 1. சிவப்பு . ( உ - ம் . ) “ முத்தவெண் 
முறுவற்கனிபடுதுவர்வாய் ” ( கூர்மபு.அரியய கூ . ) 
2. துவர்ப்பு . ( உ - ம் . ) “ திவர்மருவப்புளிப்பேற்றி " 
( தைல.பாயிர.கசா .) 3. தெரிநிலை வினைப்பகுதி . 
4. பவளம் , ( உ - ம் ) “ வளை வளர்கையன்விழிவ 
ளர்பாற்கடல்வார்துவரின் கிளைவளர்காட்சியசே 
யரிக்கண் ” ( தணிகை , களவு . 20 க . ) 5. பாக்கு . 
( உ - ம் . ) " அங்கொருசூசமாய்மிளகுதுவர்பனை 
தெனங்கனிபோலவேபலானியின் 
( திருப்பு . உ 20 . ) 6. விறகு . (பிங் + ல . சஎ 2.0 .) 
7. இனித்துவர் பத்தென்பர் . ( சூ . நிக . கஉ : 
கரு.) இக்கவியில் முட்பலை என்பதைமுப்பழம் 
எனப் பிழையாக அச்சிட்டனர் . 

துவர்க்கட்டி -- சாய்ச்சுக்கட்டி . பாக்குமுத 
லியவற்றின் சாரங்களை சாச்சியகட்டி . ( வழக் .) 

துவர்க்கண்டல் -- செந்தாழை . ( உ - ம் . ) 
துவர்க்கண்டலரக்கு " ( தைல.தைலவ.காரு ) 

துவர்க்காய் - பாக்கு . ( உ -ம் .) “தின்றிடலா 
காது துவர்க்காயென ” ( ஏகாதசி.உருக்குமா.10.) 


கூ . ) 


T 


துவாதசவாநந்தங்கள் 


கஉகூசா 


துவாரபாலகன் 


றுவண்டாங்கு ” ( திருவாச . நீத்தல் , உசு . ) 5 . துவாதசவாலிங்கநம் - ஸ்திரீபுருஷர்க் 
நெளிதல் . 6. மெல்லியதாயிருத்தல் . ( வழக் . ) குரிய பன்னிருவகை ஆலிங்கநம் ; அவை: புஷ் 

துவற்றல்- தூவுதல் . ( உ - ம் . ) “ சார்மழைத் கரம் , விவிதகதிருஷ்டகபீடநம் , விருட்சாரோ 
தொழுதி தூஉயன்ன துவலை துவற்றலில் " ( மலை கணம் , லதாவேஷ்டநம் , திலதண்டுலாக்கியம் , 
படு . நசுங. ) 

r ரரீரம் , ரூபகட்டம் , சகநோபகட்டம் , ஸ்நா 
துவறல் --துவலைவிடுதல் . 

பக்கிலேசல்லாடிகம் முதலியன . ( வி - ணி .) 
துவன் - வட்டத்திருப்பி . ( மலையக .) 

துவாதசாங்கிசம் - இராசியைப்பன்னிரண் 
துவன்றல் -1 . குவிதல் . ( உ - ம் . ) “ அகன் 

டாய்ப்பகிர்தல் . 
கட்பாறைத்துவன்றிக்கல்லென ” (மலைமடு 

துவாதசாதித்தர்-- பன்னிருசூரியர் ; அவர் : 
உஎசு . ) 2. சாதல் , மரணம் . ( பிங்கல.க.எ . ) 

தாத்துரு , சக்கரன் , அரியம்பன் , மித்திரன் , 
3. நிறைதல் . (உ -ம் .)“ இளையருமுதியருங்கிளை 

வருணன் , அஞ்சுமான் , இரணியன், பகவான் , 
யுடன்றுவன்றி ”( பெரும்பா.உசு அ .) 4. நெருங் 

திவாச்சுவரன் , பூடன் , சவித்துரு , துவட்டன் 
கல். ( உ - ம் . ) “ தொங்கல ” பார் . 

என்பவர் . ( பிங்கல நிகண்டில் வைகத்தன் , விவச் 
துவன்றிய --- நிறைந்த . ( பத்துப்பா .) 

சுதன் , வாசன் , மார்த்தாண்டன் , பாற்கரன் , 

இரவி , உலோகப்பிரகாசன் , உலோகசாட்சி , 
துவா - இரண்டு . 
துவாட்சரி - இருவருக்கவெழுத்தான் முடி 

திரிவிக்கிரமன் , ஆதித்தன் , திவாகரன் , அங் 

கிசமாலியென்பர் . சஎசு .) 
யுமோர்சுவி . 
துவாதசகலை - பன்னிரண்டு பிரசாதகலை 

துவாதசாந்தகமலம்- துவாதசாந்தத்தாநத் 
கள். (சி- சி . கிரி.எ.) இவற்றின் விரிவை " அர்க் திருக்கும்படிமம் ; அஃது : ஆயிரமிதழுள்ளதா 
காம்சு ” என்பதிற்காண்க. ) 

யும் , வாமாதி நவசத்திகளாகிற கேசரங்களோடு 
துவாதசசத்துவம் - பன்னிரண்டு சத்துவங் 

கூடியதாயும் , சூரியசோமாக்கிநிகளுடைய அதி 
கள் ; அவை : தேவசத்துவம் , யக்ஷசத்துவம் , 

பதிகளோடு கூடிய மண்டலங்களை யடைந்ததா 
கந்திருவசத்துவம் , நாகசத்துவம் , வானரசத்து 

யுமிருக்கும் . ( சி - லி . யோக . பா . கூ . ) 
வம் , முநிசத்துவம் , பிசாசசத்துவம் , ராக்ஷச 

துவாதசாந்தம் - பிரமரந்திரத்துக்குமேல் 

பன்னிரண்டங்குலவரை நிகழுந்தாநம் . இதில் 
சத்துவம் முதலியன . ( வி - ணி . ) 
துவாதச நிதானங்கள் -- பன்னிரண்டு கார 

சத்தி வியாபிநி சுமதை உன்மதை ஆகிய கலை 

கள் நான்கிற்குந்தாநம் . ( சி - லி . கிரி , 50. ) 
ணங்கள் ; அவை பேதை முதலியன (மணிமே . ) 

துவாதசாவத்தை- (உயிர்வேதனை பன்னி 
துவாதசம் -- பன்னிரண்டு .(உ - ம் . ) “ இன்ன 

ரண்டு பார் .) 
தாந்துவாதசாந்தம் " ( திருவிளை . வெள்ளிய.ச . ) 

துவாதசி - பன்னிரண்டாந்திதி . 
துவாதசமலம் -- தேகத்திலுண்டாகும் பன் 

துவாந்தம் --1 . இருள் . ( பிங்கல . கக . ) 2 . 
னிரு மலங்கள் ; அவை சர்மவியர்வு , மலமூத் நரகம் . ( பிங்கல . சருடு . ) 
திரம் முதலியன. ( வி - ணி ,) 

துவாப்பிரத்தியயம் துவாவாகிய பிரத் 
துவாதசழக்கய கணாக்கிரகண்ணியர் -சிவ 

தியம் . ( பி வி . ஙக . உரை. 

) 
லோகத்திற்பச் மதிசை யோலக்கஞ்சேவிக்கும் 

துவாபரம் - மூன்றாம் யுகம். எட்டு 
பன்னிரு கணாக்கிரசண்ணியர் ; அவர் : தண்ட 

துவாபரயுகம்- லக்கத்து அறுபத்து நா 
தார், தண்டமாதர் முதலியோர் . ( வி - ணி .) லாயிரம் வருடம் , ( வருஷாதிர . ) 
துவாதசழக்கியதேவதைகள்- சிவலோகத் 

துவாரகாசகீகரம் - ஒரு சக்கரம் . ( உ - ம் . ) 
தில் உத்தரதிசையோலக்கஞ்சேவிக்கும் பன் " ஆசைகூர் துவாரகாசக்கரத்தையும் ” ( சேதுபு . 
னிருதேவதைகள்; அவர் : நாராயணன் , திக்குப் சேதுபல . கஉசு . ) 
பாலகர் முதலியோர் . ( வி - ணி . ) 

துவாரகாபுரி - துவாரகை . 
துவாதசவாநந்தங்கள் - ( வேதாந்தம் ) பன் துவாரகை - சத்தபுரியினொன்று . ஆங்காங் 
னிரண்டுவகையான ஆநந்தங்கள் ; அவை ; மநு கே யனேக துவாரங்களையுடைய கோட்டை 
ஷாநந்தம் , மநுஷகந்தருவாநந்தம் , தேவகந்தரு யையுடையதாதலால் இப்பெயர் பெற்றதென் 
வாநந்தம் , பிதிராநந்தம் , ஆசானச தவாநந்தம் , பர் . ) 
கருமதேவாநந்தம் ,தேவாநந்தம் , இந்திராநந்தம் , துவாரபாலகரெழவர் - கணபதி , சரசுவதி , 
பிரகஸ்பதியாநந்தம் , பிரசாபதியாநந்தம் ,விராட் | இலக்குமி , நந்தி , கங்கை , மகாகாளர் , யமுகை 
டாநந்தம் , இரணியார்ப்பாநந்தம் , என்பன . என்பவர் . ( சைவச . பொதுவி . சகூஅ . உரை .) 
( வேதா . சூ . கருடு. 2 , ரை . ) 

துவாரபாலகன் -- கடைகாப்போன் . 


துவிதியை 


கஉகள 


துழவை 


} 


. 


துவாரம் -1 . துளை . 2. வழி . ( உ - ம் .) " பிலத் துவிதீயன் - புத்திரன் . 
திவாரம் ” ( கோயிற்பு. பதஞ்சலி . எரு . உரை .) துவிபதவேதவிரீக- எழுவகைவெகுவிரீகி 
3. வாயில் . ( சூ . நிக . ந : ருக . ) 

ளுளொன்று ; அஃது : இருமொழியிடத்துவரு 
துவாரா --வழி . ( சி . சி . 1. அளவை. சிவாக் .) மன்மொழித்தொகை. ( பி - வி . உச . உரை .) 

து பாலை- !. உதிரப்பெருக்கு , தீட்டு.( வழக் .) துவீபுத்துரு-தண்ணீர்விட்டான் .(மலையக .) 
2. பூச்சு . ( உ - ம் .)" சடத்திலுறுமாவர்த்தவாதமெ துற்றல் - 

உண்ணல் . (பிங்கல .கக கூஅ . 
லாந்துவாலையாற்றங்கா * ( தைல . தைலவ . 2 ... ) 

துறு பல் - 
துவாலையிடல் பூசுதல் . (2.- ம் .) “ இறுத் துற்று 
துவாலையிடுதல் - தல் " பார். 

) 
துவி - இரண்டு. தருக்கசங்கிரகத்தில் காண்க . துவியணுகம்- இரண்டணு. ( சி.சி. க : சச . 
துவிகபா -- வட்டத்திருப்பி . ( வைத்திய ( சிவாச் . ) 
பரிபா . ) 

துவிரண்டம் -- தன்மாத்திரா தத்துவத்தி 
து விகன்மகத்துருப்பிரயோகம் - செயப் லிருக்கும் ஐந்து புவநங்களுளொன்று . ( சி . சி . 
படுபொருளிபண் இடை வி ? ன முதலின் முடிவு . அ : எ . மறை . ) 
( பிரயோகவி .) 

துவிரம் - தேனீ. ( வைத்திய பரிபா.) 
து விகன்மகன்மணிப்பிரயோகம் 

துவிரேபாரி -- சண்பகமரம் . ( வைத்தியபரி 
யப்படுபொருளிரண் நிடைசெயப்படுபொருளி பா . ) 
ன்முடிபு . (பிரயோகவி . ) 

துவேடம் -- ஒருவனபகாரஞ்செய்தால் அவ 
துவிகாயாசின்- செம்முருங்கை . ( வைத்திய னுக்குப் பிரதிக்கிரியை செய்யவேண்டுமென் 
பரிபா .) 

கிற சித்தவிருத்தியாய வெறுப்பு . 
துவித - எண்ணொடு பொருள்புணர்ந்த எண் துவை -1 . இறைச்சி . (உ - ம் . ) “குய்கொள் 
டொகை . ( உ - ம். ) “ தற்புருடன்று விகு ” ( பி வி . | கொழுந்துவைநெய்யுடையடிசில்” ( புறநா. 
உ 0 . ) 

கசு 0 . ) 2. ஒலி . 3. தெரிநிலைவினைப்பகுதி . 4 . 
துவிதுச்சமாசன் - உம்மைத்தொ.ை ( பி . துளசி .( மலையக .) 5. பருகுதற்குரியன . ( சூ.நிக . 
வி . உக. உரை .) 

க : ஙக . ) 6. பிண்ணாக்கு . 7. புளிங்கறி . ( பிங் 
துவிதணம்- இரட்டிப்பு . ( சி . சி . 2 : அ . கல . ககஉ ங . ) ( 2 , 6 - சூ . நிக . கக : ரகரவெ . 60.) 
சிவாக் . ) 

துவைத்த- புகழ்ந்து சொல்லப்பட்ட . (உ - ம் . ) 
துவிதத்துரு -- தண்னரீர்மிட்டான் . ( வைத் “ திவைத்த தும்பை " (பதிற்று. அஅ . ) 
தியபரிபா. ) 

துவைத்தல் -1 . ஒலித்தல் . ( உ - ம் ) “ முரசு 
துவிசம்- 1. பல் . 2. முட்டையிற்பிறப்பன . கடிப்பிகுப்பவும் வால்வளை துவைப்பவும் ” புற 
இருபிறப்புள்ளன என்பது . 

நா . கரு அ . ) 2. துவைக்குதல் . 3. பாநம்பண் 
துவிசர் -இருபிறப்பாளர் . உபநயனத்திற்கு 

ணுதல் . 4. மிதித்தல் . ( உ - ம் . ) “ ஒருபக்கந்துவை 
முன்னொருபிறப்பும் பின்னொரு பிறப்பு முள் த்து ” ( தைல . மட்கலவிலக் . கரு . ) 
ளோர் . 

துவைதம் - 1. சீவாத்துமா, பரமாத்துமா 
துவிசாதி - இருபிறப்புள்ளசாதி , முட்டை என இரண்டும் வேறென்றும் , சீவாத்துமா பஞ்ச 
முதலாகியவற்றிற் பிறப்பன . 

பேதஞாநத்தால் மோட்சம்புகுமென்றும் பிரதி 
துவிதத்தரு -- தேவதாரம் , சரளதேவதார பாதிக்கும் ஒருமதம் . ( அபிதாக .) 2. துவிதம் . 
மென்னு மிருவகைத்தரு. ( உ - ம் . ) “ நீடம்பின் துவைதல்- துவைக்கப்படுதல் . 
மூலம்பிசந்துவிதத்தரு ” ( தைல. தைலவ . உங . ) துவைப்பு -1. ஒலித்தல் . 2. துவைக்குதல் . 
துவிதம் - இரண்டு 

3 , துவையல் . 
துவிதவாதம் - சிவனுஞ்சீவனும் வேறெனக் துவையல் - 1. துவைக்கப்பட்டவை. 2 . 
கொள்ளுஞ்சமயம் . 

தோய்த்தல் . 
துவிதா- இரண்டுவகை . ( உ - ம் ) " கரையி தழத்தல் -1 . அளை தல். 2 கலத்தல் . 
லருட்பரன்று விதாசத்திநிபாதத்தாற்கழிப்பன் " துழந்த- துழாவிய . ( பதிற்றுப் ) 
( சி . சி . அ: 2. ) 

துழந்து - துழாவி . ( உ - ம் . ) “இட்டுந்தொட் 
துவிதாகதி - நண்டு. ( வைத்தியபரிபா . ) டுங்கௌவியுந் துழந்தும் " ( புறநா. க அ அ . ) 
துவிதாத்துமகம் - சாதிக்காய் . ( வைத்திய துழவுதல் -- துழாவுதல் (பதிற்றுப் .) 
பரிபா .) 

துழவும் -- சூழ்வரும் . ( புறநானூ .) 
துவிதியை - கோரோசனை . ( வைத்தியபரிபா ) துழவை - துழாவியட்டகூழ் . ( பத்துப்பா .) 


163 


துள்ளுபூச்சி 


கஉகூஅ 


துளி 


துழனி -1 . ஒலி . ( உ - ம் .) “ நீரிலெருமைபாய் துளக்கம் -1. அச்சம் . ( உ - ம் . ) " துளக்கில் 
துழனி" ( இராமா . நாட் கூ . ) 2. பறவைக்கூட் பேரொலியால் ” ( பெரியபு . திருவாரூ. க . ) 2 . 
டத்தொலி , (பிங்கல . உசாச ) 

அசைவு . 3. ஒலி . 4. ஒளி. 5. கலக்கம் . 6. சோ 
துழா -1 , முதனிலைத்தொழிற்பெயர் , தழா திநாள் . ( பிங்கல. உரு ங . ) 
வுசல் , ( உ -ம் . ) " துழாதுடுப்பெனும் " ( இராமா. துளக்கல் -1. அசைத்தல் . (உ - ம். ) "பின் 
குகப்பட : சுச . ) 2. தெரிநிலைவினைப்பகுதி . னலஞ்சடைநெடுமுடி துளக்கினனு வகையிற் 

துழாய் 1. துழாவி . (சிந்தா .) 2. துளசி . பெரிதுற்றான் ” (உபதேச , சூராதி . 2. ) 2. ஒளி 
( உ - ம் .) “ சூடுகின்ற துழாய்முடியோன் " ( பாரத . செய்தல் . 
கிருட் . க . ) 

துளக்க - 1. அசைவு . ( உ - ம் . ) " துளக்கற 
துழாவல் -1 . அளவளாவு தல் . ( பிங்கல . யார்மாட்டொடுங்கும் ” ( கூர்மபு. பிரகிருதி .உ .) 
கக எஉ .) 2. வெட்டல் . ( பிங்கல .உகசங . ) 2. தெரிநிலைவினைப்பகுதி . 3. வருத்தம் . ( சிந் 
துழாவு -1, துழாவுதல் . 2. தெரிநிலைவினைப் 

தாமணி ) 
பகுதி . 

துளக்குதல் - துளக்கல் . 
துழாவுதல் -1 . ஆராய்தல் . 2. கலக்குதல் . துளங்கல் - 1. அச்சப்படுதல் . 2. அசை 
3. தோணியில், தண் வெலித்தல் , 4. பரவுதல் . துளங்குதல்-தல் . (சிறுபா.உ சு உ.உரை.) 
( வழக் . ) 

3. ஒளிசெய்தல் . ( உ - ம் .) " துளங்குவாள் போலு 
துழி வெட்டுப்பள்ளம் . ( உ - ம் ) நார்த்தொ மிஞ்சி ( சேதுபு . திருநாட் . அக . ) ( பிங்கல . 
டுத்தீர்க்கிலெனன்றாய்ந்தடைக்கிலென் - பார்த் சக நக . ) 4. நடுங்கல் . ( உ -ம் .) “ வட்டவாய்க் 
துழிப்பெய்யிலென் " (நாலடி .யாக்கைநிலை சு ) கமலத்தண்ணன்மணிமுடி துளங்க வோச்சி " 
துல இ - துழாவி . ( மலைபடு . அக .) (தணிசை நாட்டு.க . ) 5. நிலைகலங்குதல் .(உ - ம் .) 
துள்ளம் துளி. 

துளங்கியசாவும் . ( புறநா. உக ) 6. வருந்தல் . 
துன்ளல் - 1. ஆக. ( பிங்கல . உசஎக ) 2 . ( உ - ம் . ) " துளங்கினுந் - தன் குடிமைகுன்றாத் 
கலிப்பாவினோசை . ( உ - ம் .) " திண்பாமலிசெப் தகைமையும் ” (திரிகடு , சக . ) 7. வெளிப்படல் . 
பல்சீர்சாலகவல் சென்றோங்கு துள்ளல் " ( யா - கா துளங்கொளி - கேட்டைநாள் . ( பிங்கல. 
ரிகை செய்யு க . ) 3. குதித்தல் . துள்ளியாடு உருசு . ) 
வன . ( திருவிளை நகரப் உசு . ) 4. சலசொதுகு . துளசி ஒருபூச்செடி ; அது : கரியமால்துளசி, 
( பிங்கல . உஙகக . ) 5. சோருதல் . ( உ - ம் . ) “ கலை கருந்துளசி , கற்பூரத்துளசி , செந்துளசி , சாட் 
யுஞ்சங்குந் துள்ளவைங்கணையான்வாளிதுளை டுத்துளசி , சிவதுளசி, சிறு துளசி , நாய்த்துளசி 
ப்ப " ( திருவிளை , வளையல் . கச . ) 6. விரைந்து நிலத்துளசி , பெருந்துளசி எனப் பலவகைப் 
பாடுமிசை . இது ( பாடற்றொழிற்குற்றம் . திரு படும் . ( வைத்தியமூ . அக .) 
விளை . விறகுவி . ந 0 ) 

துளபம் - துளசி . ( உ - ம் . ) " முருகவிழ்க்கும் 
துள்ளலோசை- கலிப்பாவினோசை . ( யா - பசுந்துளபமுடியோனே " ( பாரத .கிருட்டி . 
காரிகை .செய்யு.க.உரை. ) ( துள்ளுதலைஉடைய 

ங 2 . ) 
ஓசையென்பது பொருள் . நச்சினார்க்கினியர் . துளம்பிக்கிரி - ஆதொண்டை . ( வைத்திய 

வழக்கியலாற் சொல்லாது முரற்கைப் படுமாற் பரிபா . ) 
மாற்றுள்ளச்சொல்லும்ஒசை " என்பர் .) 

துளர் - களைக்கொட்டு . ( பத்துப்பா . ) 
துள்ளி -1 . பெண்ணாமை . ( உ - ம். ) துள்ளி துளவம் - துளசி . 
கொள்வன . ( இராமா . நாட்டுப்ப . ந ங . ) துலி துளவன் -1 . சோ ரபாடாணம். 2. திருமால். 
யென்பது துளியென்றாய்த் துள்ளியென விரிந் துளவி - திப்பிலி. ( மலையக . ) 
து நின்றதென்பர் . 2. திவலை . ( உ - ம் . ) " துள்ளி 
யோங்குசெந்தாமரை நயனங்கள் . (இராமா. 

துளவு - துளவம். ( உ -ம் .) “கானுலவு தண்டு 

ளவினானடிகள் கைதொழுதே " ( கந்தபு . பிரம 
ஆரணிய. சடாயுவதை . கஅ . ) 

யாகப் க 0 . ) 
துள்ளு -1 . குதிப்பு . 2. தெரிநிலைவினைப் 

துளவை - மூங்கில் , ( வைத்தியபரிபா . ) 

துளாரி - நெய்வார்கருவியினொன்று . ( ஒரு 
துள்ளுதல் -1 . குதித்தல் . ( உ - ம் ) யமதூ 
தர்துள்ளினாரால் " ( சிவரக . சிவதன்மா. ந ங .) 

குழூஉக்குறி ) 

துளி -- 1. திவலை . (சூ . நிக, க : • o ) 2 . 
2. பதைத்தல் . ( உ - ம் . ) " துள்ளுநர்க்காண்மார் " 
( கலித் . ச . ) 

துளித்தல். 3. தெரிநிலைவினைப்பகுதி . 4 . 

பெண்ணாமை . 5. மழை . ( உ - ம் . ) " துளி 
துள்ளுபூச்சி - தெள் குஎன்னுமொருபூச்சி . யின்மைஞாலத்திற்கெற்றற்றேவேந்த- னளியி 


G 


பகுதி . 


துற்றவை 


கஉககூ 


துறவி 


ன்மைவாழுமுயிர்க்கு ” ( வள்.நடுஎ. ) 6. மழைத் துற்றி --- உணவு . ( உ - ம் . ) “ பசியினாற்றன் 
துளி . ( உ - ம் .) " விசும்பிற்றுழி வீழினல்லான் " முகம்பார்த்துத் - திற்றிவேண்டுசொற்றுய்ப்பத 
( வள் . கசு . ) ( 2 , 4 - பிங்கல . ஙசுசு2 .) 

ற்த " ( சேதுபு . மங்கல . சுங . 

) 
துளித்தல் -1 . துளியாய்விழுதல் . ( உ - ம் . ) துற்றிய --தின்ற (உ - ம் . ) " துராஅய் துற்றிய 
" கண்டு விழுந்தெழுந்து விழி துளிப்ப " ( திருவி துருவையம்பு ழக்கின் " ( பொருந . கங .) 
ளை . இந்தி . பழி . எசு . ) 2. மழை பெய்தல் துற்று --1 .உணவு. ( நாலடி . பெருமை . க 0 . ) 
துளிப்பு- திளித்தல் . 

2. சோறு , பிங்கல . கக 02 .. ) 3. கூட்டம் . ( பிங் 
துளிர் -1 . தளிர் . 2. தெரிநிலைவினைப்பகுதி . கல . உ.உஙரு . ) 4. தெரிநிலைவினைப்பகுதி . 
துளுப்பிடுதல் -கலக்கு கல் . (சிந்தா .) ( உ - ம். ) “ சுந்த ரமாளிகைசூளிகைதெற்றிகடுற்று 
துளும்ப - 1. இளக , 2. வருந்த . ( 1, 2 சுடர் ” ( சிவரக . தேவிமேருகயிலை , கஉ . ) 5 . 
சிந்தா . ) 

செறிவு . ( பிங்கல . உஉஙச . ) 
துளும்பல் -1 . அலைதல் . 2. இளகல் , 3 . 

துற்றுதல் -1. அனுபவித்தல் . ( உ - ம் . ) "துற் 
எழும்பல் . (சிந்தா . ) 4. ஒளிசெய்தல் . 5. திமிர் ஜவர் போவிதம் ” ( சிவசரு . சுவர்க்காரக . ச . ) 
தல் . 6 துள்ளுதல் . 7. வருந்தல் . ( 2 , 7 -சிந்தா . ) 2. நிறைதல் . 3. நெருங்கல் . 4. தின்றல். ( பத் 

துளும்புதல் 1. அசைதல் . (சிந்தா.) 2 . துப்பா. ) 
ததும்புதல் . ( உ - ம் . ) " மைக்கணீர் துளும்ப ” (திரு 

துறக்கம்- தேவருலகம் . ( உ -ம் . ) " கறக்க 
விளை , விருச்த . உஅ . ) 

நண்ணினான் விண்ணவர் நாதன் " (திருவிளை . 
துருவம் --- 1 . சேயமைம்பத்தாறினொன்று . இந்திரன் பழி . கசு ) 
( உ - ம் ) " துளுவமிக்குதிரை " ( திருவிளை . நரி துறட்டி -- யானைத்தோட்டி . (வழக் . ) 
பரி . 50 ச .) 2. பதினெண்பாடையினொன்று . 

துறட்டிச்செடி -- ஒரு பூண்டு என்றார் வைத் 
துளை -1 உட்டுளை . ( உ - ம் . ) “ தளையெயிற் திபமூலிகையகராதியில் ; முட்செடி யென்றார் 

அநுபந்தத்தில் , 
றகல்வாய்ப்பாம்பணைப்புறத்தினறிதுயிலமர்ந்தி 

துறட்டு --தொந்தரை , ( வழக் . ) 
டுந்தோன்றால் " ( கூர்மபு . தக்கன் . வமி . உஎ . ) 
2. திவாரம் ( உ - ம் ) தளையிடுங்கருவியாகும் . 

துறட்டுழள் - செடில் , ஓர் கருவி . 

துறத்தல் -- 1 . திறத்தல் . ( உ - ம் .) " துறக்கும் 
(திருவிளை.மாணிக்க.ஈக .) 3. தெரிநிலைவினைப் 
பகுதி. 4. மூங்கில் . ( சூ . கெ.சீ : கஈ .) 

பருந்துதித்தற்கரிதாமுத்தித்தொல்கதவே " ( ம 

றை ச.அ.அ. ) துறக்க- திறப்பேன். 2. துறவு . 
துளைக்கருவி பஞ்சகருவிகளிலொன்று ; 

( 2 - i .) “ வேண்டினுண்டாகத் துறக்க துறந்தபி 
அது : சிந்ந முதலிய துளையுடவாத்தியம் .. 

m ண்டியற்பாலட் ல ” ( வள் . கூச 2 ..) 3. நீக்கல் . 
(உ - ம் ) " கானத்தின் மேவு துளைக்கரு பிக்குழல் " 

( உ - ம் .) “ தோழியைநீத்தென்னை முன்னே துறந் 
பெரிய - ஆனாயநாய . கஉ .) 

துதுன்னார் கண்முன்னே " (திருக்கோ . ங ங 0.) 
து ? ளக்கை -- 1. துளைத்தல் , 2 , யானைத் 

4 வெறுத்து விடுதல் . ( உ - ம் . ) “ அண்டர்தம் பதம் 
துதிக்கை . 

யாவையுமடைந்தவை துறந்து ” (பிரமோத்.பஞ் 
துளைத்தல் ---- 1 , ஊடுருவல் . ( உ - ம் . ) “ குன் 

சாட்சர . 0 ) 
றுந்துளைத்தவேல் " (திருமுருகா, வெண்பா ) 

துறந்தார் -- துறந்தோர் . ( உ - ம் . ) " துறந்தார் 
2. துவாரஞ்செய்தல் , துளைபார் . 

பெருமைதுணைக்கூறின் ” ( வள் . உ 2 . ) 
துளைதல் -1 . அநுபவித்தல் . 2. அமிழ்ந்தல் . துறந்தென - நீங்க , ( ஐங்குறு .) 
( உ - ம் . ) " துடுபுனற்கட்டுளைந்து கிடந்திடர்ப் - துறப்பது -- நீக்குவது. ( ஐங்குறு .) 
படுபுமாழ்குஞ்சமீரணன் பாலனை " ( சேதுபு. துறப்பு -- 1 . துறவு , 2. திறவுகோல் , 3 . 
இராமனரு. கசுரு . ) 3. கலத்தல் . 

பூட்டு . ( பிங்கல . சு அச .) 4. விக்கை , 
துளைப்பு - துளை ர்தல் . 

துறம் - துறவு . ( உ - ம் . ) " துறஞ்சிறந்தமட 
துற்கதம் -- உபத்திரம் . 

பதிகளும் " ( சேக்கிழார்புராணம் . ருஉ .[ திரிவு .) 
துற்றல் - 1. உண்டல் . ( பிங்கல . கக க அ .) துறவர் - முநிவர் . ( சூ . நிக . 2 : 2.) 
2. குற்றல் . ( பிங்கல கஅஙஉ . ) 3. தின்னல் . துறவறம் - இல்லரந் துறத்தல் ; அது : நாலாச் 
( பொருக, காங . உரை. ) 4. நிறைதல் . 5. நெ சிரமத்தொன்று . ( உ - ம் . ) " பாயிரநான்கிலறமிரு 
ருங்கல் . 

பான்பன்மூன்றே - தூய துறவறமொன்றூழாக " 
துற்றவை உண்ணப்படுபவை . ( உ- ம் . ) ( உள்ளுவமாலை . உரு . ) 
துற்றவை துறந்தவெற்றுயிர்யாக்கை ” ( திரு துறவி -- 1 . துறத்தல் . ( உ - ம் . ) “ துறவியுள் 
வாச . திருவண்ட . கஙஎ . ) 

ளந்தோன்றித் தொடரும் " (மணிமே . உசு , ருகூ 


துறை 


கங 00 


துன்னல் 


பவ . சு . 


துறுக்கதல்- திணித்தல். 


அடி .) 2. நீத்தோன் . துறவிக்குவேந்தன்று “ புலிப்போத்தும்புல்வாயு மொரு கறையி னீரு 
ரும்பு . ஔவைபாடல் , 

ண்ணவுலகாண்டோனுளனொருவன் ” ( இராமா. 
துறவு -1 . புறமாகிய செல்வத்தின் கண்ணும் குலமுரு.) 9. நூல் . 10. பாவினத்தொன்று . 
அகமாகியயாக்கையின்கண்ணும் , உளதாயாற் ( யாப் . காரிகை 5 உரை .) 
றினை அவற்றது நிலையாமைநோக்கிவிடுதல் . துறைக்குறை - ஆற்றிடைக்குறை . ( உ -ம் . ) 
( வள் . ஙரு . அதி . ) பிங்கலத்தில் நிவிர்த்தி என் “ வண்டுறை குறைசேர்ந்தான் ” ( பாரத . + ம் 
பர் . ( பிங்கல . சஅ 0 க .) 

துறவோர் -- நீத்தோர் . ( உ - ம் . ) “ துறவோர் துறைபோதல் -- 1. துறைபோகுதல் . 2 . 
கள்புத்திபுகட்டவே ” ( அரிச்ச. மயான . உசு . ) முடிவுபோதல் . (உ - ம் .) “பிறைபுரையேர் நுதாறா 

துறு - 1. தெரிநிலைவினைப்பகுதி . 2. நெ மெண்ணிய வையெல்லாந் - துறைபோதலொல் 
ருக்கம் . ( உ - ம் . ) “ துறுமயிர்க்குறுந்தாள் ” ( கூர்ம லுமோ " ( கலி . கஎ . ) 
பு . பதிக. ச ) 

துறைபோய - முற்றக்கற்ற . (சிந்தா .) 
துறுக்கல் 

துறை பாலை- பகைத்திறச்செய்கைக்குரிய 

மாலை . 
துறுகல் -1 . குண்டுக்கல் . ( உ - ம் . ) “ திறக துறைழகம் - ஏற்றமிறக்கஞ்செய்யந் துறை . 
லடுக்கத்துத்துணையொடுவதியும் ” (ஐங்குற . துறைவன் - நெய்தனிலத்தலைவன் . ( உ - ம் .) 
உசுஉ . ) 2. சலதாரை முதலியவடைக்குங்கள் . “ தண்ணந்திறைவன்கண்டிகு - மம்மர் தோழிய 
3. நெருங்கின மலை . ( உ - ம் . ) " துறுகற்பிடி செத் திதுயரே ” ( ஐங்குறு , சருஅ . ) 
துத்தழுஉநின் - குன்றுகெழுநன்னாட்டுச் சென் துன்- ) . சேர்சல் . 2.தெரிநிலைவினைப்பகுதி . 
நபிற்றை ” ( ஐங்குறு . உஙக . ) 4. பொறை . 3. நெருக்கம் . ( 1 , 2 - சூ . நிக . சக : மகரவெ . ச 0 . ) 
( பிங்கல . goo . ) 

துன்பம்-- வருத்தம் . ( உ - ம். ) “ துன்பத்திற் 
துறுகாரம் - கத்தூரி . ( வைத்தியபரிபா .) கிடங்கொடேல் ” ( ஆத்திசூடி .) 
துறுட்டி - சிற்றேலம் . ( வைத்தியபரிபா.) துன்பிலி - கடவுள் . 
துறுத்தல் -1. அமுக்கல் . 2. நுழைத்தல் . துன்பு - துன்பம் . ( 2 - ம் . ) “ எம்மைத்தொ 
( உ - ம் .) தோன்றுமளவாய்த்தாளைத்துந்திவைத் டர்ந்தொறுந்துன்பென்பதே " (திருக்கோ. 
துத்துறுத்து ” ( தைல . பாயிர . நகா . ) 3. நெருக் 
குதல் . 

துன்புறுதல் -வருந்துதல் . 
துறுதல் - 1.செறிதல் . ( உ - ம் . ) “ தோடகை துன்மதி -1 . அவமதி . 2. வியாழவட்டமாகிய 
யத்துறுமலர்த்தாரிசலரக்கர் ” (இராமா. சூர்ப் அறபதிவருடத்தினைம்பத்தைந்தாவதாண்டு . 
பா . கஈடு. ) 2. புசித்தல் . 

துன்ழக - வியாழவட்டமாகிய அறுபதுவரு 
துறுப்பு- திறுத்தல் , 

டத்தின் முப்பதாவது வருடம் .(வருஷாதி 

நூல். ) 
துறுமல் - துறுமுதல் , நெருங்கல் . ( சூ . நிக . துன்றல் - | 1. நெருங்குதல் . ( உ - ம் . ) 
அ : ச ) 

துன்றுதல்- / “ உவளகவகவையினன்றுது 
துறுமுதல் நெருங்கல் . ( உ - ம் . ) “துற முதிண் | ன்றலின் ” ( சேதுபு- துத்தம . 20. ) 2. மிகுதல் . 
காம்பினத்தூணமெங்கணும் " ( சேதிபு.கந்தமா . ( உ - ம் ) “ தன்ற மன்பு பெற்றேசுகமுற்றுளே 
உஉ . ) 

ன் ” ( சிவரக , மேரு. ச . ) 
துறுவல் -1 . உண்டல் . ( பிங்கல . கககஅ . ) துன்னகாரர் -- தையற்காரர். ( உ - ம் .) “ தன் 
2. நெருங்கல் . 

னகாரருந்தோலின்றுன்னரும் ” (சிலப் இந்திர 
துறுவு - 1. உணவு . 2. தெரிநிலைவினைப் 
பகுதி . 3. நெருக்கம் . 

துன்னம் -1, கிழிவு. 2. தைத்தல். (பிங் 
துறுவுதல் -1. உண்ணல் . 2. நெருங்குதல் . கல . உ +02 .) 

துறை -- 1 . அகப்பொருட்டுறை . 2. ஆறு , துன்னர்-- தையற்காரர் . ( சூ . நிக . க : நசு . ) 
நதி . ( உ - ம் .) " ஓங்குதுறை - யந்தொளையோர் துன்னல் -1. கிட்டல் . ( உ - ம் .) “ துன்னி 
சோடசம் பெய் " ( தைல . தைலவ . ககரு . ) 3 . வளைத்தநந்தோன்றக்கு ” (திருக்கோ. நகஎ .) 
இடம் . (திருக்கோ. ங 40. ) 4. இறங்கு துறை. 2. செய்தல் . ( உ - ம் . ) “ துன்னற்கதீவினைப்பால் " 
5. எல்லை . 6 கடல் . (திருக்கோ.ஈஅ0.உரை.) i ( வள் . 2.0 க . ) 3. தைத்தல் . ( உ -ம் .) “ வேரொடு 
7. காரியம் , வரலாறு . ( உ - ம் . ) “ துறையெனக் நனைந்துவேற்றிழை நுழைந்த - துன்னற்சிதா 
கியாதெனச்சொல்லுசொல்லென்றான் ” ( இரா அர்துவரநீக்கி ” (பொருக.அக.)4.வருதல் .(உ - ம். ) 
மா.மீட்சி , உருடு . ) 8. நீர்த்துறை. (உ -ம் .) “ இத்துரிசுதுன்னாமை ” (திருக்கோ . அக . ) 


வி. ஙஉ , ) 


காக 


தூக்குதல் 


- 


கல . 


. 


துன்னலம் - சேரேம் . ( ஐங்குறு . ) 

தூக்கணங்குருவி ஒரு குருவி . ( பிங்கல 
துன்னலர் - பகைவர் . ( உ - ம் . ) "துன்றின உநசு 0 . ) 
ரின்னலெய்தத் துன்னலாகித்தம்மி - லொன்றி தூக்கணம் - 1. உறி . 2. தூக்கணங்குருவி . 
னர்செறினும் ” ( பாரத . அருச்சுான்றவ . உங ) ( உ - ம் . ) " நந்தெறும்பு தூக்கணம்புட்காக்கை . " 

துன்னூர் - பகைவர் . ( உ - ம் . ) " துறத்தல் ” ( ஆசாரக்கோ . கசு. ) 3. தொங்கள் . 
பார் . 

தூக்கம் - 1. அயர்ச்சி . அம் தொழிற்பெயர் 
துன்னமை -- மேவாமை . ( வள் . கஙசு ) விசதி . 2. ஆபரணத்தொங்கல் . ( பிங்கல . 
துன்னியார் - அடுத்தோர், சிநேகிதர், ( உ - ம் . ) : + சுகசு . ) 3. தூக்சணம், இது பலவிதமுண்டு , 
" துன்னியார் குற்றமும் ” ( வள் . சஅ.அ . ) 

அவற்றுள் ஒன்றிற்குதா ரணம் “ சட்டமாநிறைத் 
துன்னு - தெரிநிலைவினைப்பகுதி , சேர்தல் . திடுமின்கண்ணாடி தூக்கங்கள் சந்திராதித்தர் " 
( பெரியபு . திருவாரூர் . க . ) 

( சிவரக . சுகமுநி . க . ) 4. நித்திரை . ( உ - ம் . ) 
துன்னுதல் -- தின்னல் . 

“ வெருவுறக்கட்டித் தூக்கங் - கொண்டனன் ” 
துன் னுநர்- 1. அசித்தோர் . 2. துன்னர் , (பஞ்சதந். க ; ருஅ . ) 5. மந்தம் . ( வள் . சுசு : அ .. 
தையற்காரர் . 

தூக்கல் --- 1 . தூக்குதல் . 2. வரையறுத்தல் ) 
துன்னூசி - தையலூசி . ( உ - ம் . ) “ கொற்சேரி ( உள் . சசஅ .) 
நுண்டுளைத் துன்னூசிவிற்பாரின் ” ( ஐந்திணை . தூக்கி - 1. ஆராய்ந்து , (இருபாவிரு. சு : 
மருதம . க . ) 

உரை.) 2. தூக்குவோன் . 
துனாவி - திப்பிலி ( வைத்தியபரிபா .) 

தூக்கிரி - ஊர்காவற்காரன் . ( இந்துஸ் . ) 
துனி -1 . அச்சம் . ( உ ம் . ) “ துனியிருந்தவன் தூக்கு -1 . ஆராய்வு . 2. உயர்ச்சி . 3. உறி . 
மநத்தினர் ” ( இராமா . சூர்ப்பாகிப் . கஉ . ) 2 . 1. ஒருவபைச்சொல் . ( சூ . நிக . அ : எ அ . ) 5 . 
கோபம் . 3. துன்பம் . (உ - ம். ) “ துனிஉருசீர்மை கனம் . (வழக் .) 6. கூத்து . 7. செய்யுட்குறுப் 
யிதென்னென்று தூநீர் தெளித்தளிப்ப ” ( திருக் பென்று தொல்காப்பியத் துட்கூறப்பட்ட முப் 
சோ . நங .. ) 4. நோய் . 5 புலவி . ( வள் . பத்துநான்கனுளொன்று ; அது : பாக்களைத் 
கஉகூச .) 6. யாறு . 7. வெறுப்பு: ( உ - ம். ) “தினி துணித்துநிறுத்தல் . ( தொல் . பொரு. நகங . ) 
யில்காட்சிமுநிவர் " ( திருமுரு . க ஙஎ . ) 8 . 8. தாளங்கள் நாலுவகையிலொன்ற ; அது ; 
முதிர்ந்தகலாம் . ( வள் . கஈ 0 சு . ) 

இரண்டுமாத்திரையும் உகரவடிவும் சாக்கித் 
துனித்து - வெறுத்து (சிந்தா.) 

தூக்கு தலாகிய தொழிலுடையதாய் வருவது . 
துனை - துனைபு , விரைவு . ( உ - ம் . ) { முல்லைப் (சிலப் . ஊர்காண் . கரும் . உரை. ) 9. தாளங்க 
பாட்டு . க 02 . அடியுரை . ) 

ளின் வழிவருந் தூக்குக்கள் ; அவை : செந்தூக்கு , 
துனைபு - துனைவு . ( உ - ம் . ) “ துனைபொழி மதலைத் தூக்கு , போயிற்றுக்கு, நிலப்புத்தூக்கு, 
வேங்கையுங்காட்டிற் ” ( தணிகை . களவுப் . கழாற் றூக்கு , நெடுந்தூக்கு என்பன . (சலப் . 
நஎஎ . ) 

ஊர்காண் . கரு , உரை . ) 10. துலாம் . 11 . 
துளைவு - விரைவு . ( உ - ம் . ) “ தக்கன்முத தலாராசி . ( பிங்கல. உஉருச . ) 12. தூச்சங்கள் . 
லோரைத் துனை வினோக்கி " ( கூர்மபு . வருணா. 13. தெரிநிலைவினைப்பகுதி . 14. நிறைகோல் . 
சக . ) 

( வழச் . ) 15. பாட்டு , ( உ - ம் . ) “ மன்னுடைமன் 

றத்தோலைத் தூக்கினும் ” ( நன் . ருங . ) ( 2 , 3 , 
து . 

6 , 10 - பிங்கல . நசுசுரு . ) 

தூக்குக்கோல் - நிறைகோல் . (பிங்கல. 
தூ --- 1. ஒரிகழ்ச்சிக்குறிப்பு , 2. சுத்தம் . கசு எரு . ) 
( உ - ம் . ) “ அன்பருந்தூநீராடி ” (திருவாத . திருப் தூக்குணி - தழுக்குணி , ரோசமில்லாதான் . 
பெ . சக . ) 3. தசை . ( உ - ம் . ) " தூநின்றசுடர் ( உ - ம் .) " பண்புநீதியறியாத தூக்கிணிப்பள்ளன் 
வேலாய் ” ( இராமா . குலமுறை. க . ) 4. முத 

செய்கருமங்களைக்கேளும் " ( பறாளை விநாயகர் 
னிலைத்தொழிற்பெயர் . 5. பகை . (பிங்கல . 
நசுசுச . ) 6. பற்றுக்கோடு . ( உ - ம் . ) “ மநந்தூய் துக்குதல் -1 .ஆராய்தல் . ( உ - ம் . ) " தூக்கி 
மைசெய்வினை தூய்மையிரண்டு - மினந்தூய்மை வினைசெய் ” ( ஆத்திசூடி .) 2. உயர்த்துதல் . 3 . 
தூவாவரும் ” ( வள். சருரு .) 7. வலிமை . 

0. (உ - ம் . ) 

எடுத்துவிடல் . 4. சிந்தித்தல் . ( உ - ம் . ) “ சிறிய 
“ சுற்றமொடு தூவறுத்தலில் ” ( மதுரை. கஅஅ . ) தோர்பயனைத் தூக்கி ” ( கந்தபு . கயமுகனு . சுச .) 
8. வெண்மை . ( உ - ம் . ) “ தூமதிவாக்கியகிரணம் " 5. தொங்கக்கட்டுதல் . ( உ - ம் . ) " முத்துநற்றாமம் 
(காஞ்சிப்பு , நாட்டுப் . கசு .) 

பூமாலை தூக்கி ” (திருவாச . திருப்பொற் . க . ) 6 . 


பள்ளு . ) 


. 


தூங்காமை 


கங 02 


தூட்டிகம் 


கைம் 


14 


நிறுக்குதல் . (உ - ம் ) " செம்பொன்றூக்கிக் 

தூங்கலோசை - வஞ்சிப்பாவினோசை . 
மறியில்வணிகருக்குவிலைகொடுப்பான் ” ( திரு (யாப் -காரிகை, செய்யுளி. ச . உரை . ) 
விளை . மாணிக்க . அச . ) 

தூங்கிசைச் செப்பல் --- இயற்சீர்வெண்ட 
தூக்கு நூல் - நேரறி யிறு . ( வழக் . ) ளையான்வரும் வெண்பா. ( உ - ம் . ) இயற்சீர்வெ 
துக்குபு - துளக்கி . ( உ - ம் . ) “வார்குழைவில் ண்டளையான் வரும்யாப்பைத் -தூங்கிசைச்செப் 
லிடமாமுடி தூக்குபு- கார்கெழுகுன்றனை யான் ” பலென்மனார்புலவர் ” (காரிகை. செய்யுளி. க . 
( சிந் . நாமக . ககரு . ) 

உரை .) 
தூகல் - துடைப்பத்தால் விளக்கல் . ( உ - ம் .) தூங்கிசையகவல்- நிரைநிரையியற்றளை 
“ கோமானின்றிருக்கோயிறாகேன் ” (திருவாச யான்வருமகவல் . ( காரிகை . செய்யு . க . உரை . ) 
திருச்ச . கச . ) 

தூங்கிருள் -- செறிந்தவிருள் . ( உ - ம்.) “ வரற் 
தூகை - பாளை , ( வைத்தியபரிபா .) பாற்றன்று தூக்கிருளே ” (திருக்கோ . கஎசு . ) 
தூங்க - ஆட . ( உ - ம் . ) “நிணந்தின்வாயடு 

தூங்குதல் --1 . அசைதல் . 2. சொரிதல் . 
ணங்கைதூங்க " ( திரு திரு . ருகா . ) 

( உ - ம் :) “ மழை தாங்கு நள்ளிரவில் ” (திருவிளை. 
தூங்கணம் -1. தூக்கணங்குருவி . ( உ -ம் . ) பலகையிட்டப . க . ) 3. சோம்பாயிருத்தல் . ( சூ . 
தூங்கணங்குரீஇயின்மஞ்சத்தலந்தொறுந்தூங் நிக . அ ; சுஎ . ) 4. சோர்தல் . 5. தங்குதல் . 
குகின்ற” (பாரத. திரௌபதி . உஉ .) 2. தூக்கு. (புறப்பொ- வெண் .) 6. தலை சாய்த்தல் . 7 . 
துங்கணி - ஓராபரணம் , அது தொங்கலணி . துயிலுதல் . 8. நாலுதல் . ( உ - ம் . ) “ மஞ்சத் 
தூங்கழட்டு -- கோரைக்கிழங்கு. ( வைத்திய 

தலந்தொறந்தாங் குகின்ற ” (பாரத.திரௌபதி . 
பரிபா .) 

உ . . ) 9. நீட்டித்தல் . ( உ - ம் . ) " தாங்குக தூங்கிச் 
தூங்சல் 1. அழுந்தல் . ( உ - ம் . ) 

செயற்பால காங்க " ( வள் . சுஎஉ . ) 
“ மாநகரானாவின்பந் தூங்சின " ( திருவிளை . மா தூங்தமஞ்சம் -- ஆடு மஞ்சம் . 
யப் . உஉ . ) (சிந்தாமணியில் செறிதலென்பர் . தூசங்கொளல் --சித்திரககளிலொன்று ; 
2. அனந்தர் , அது கள்ளின் செருக்கு . ( உ - ம் . ) அஃது : ஒருவன் ஒரு வெண்பாச்சொன்னால் 
" துகின் முடி தூங்கலோங்குநடைப் - பெருமூதா அதனீறே முதலெழுத்தாக மற்றொரு வெண் 
ளர் ( முல்லை . ருக . ) 3 . 

உறஙகல . 

பாப்பாடு 
( உ - ம் . ) " தூங்கி - மீளமொய்ம்பரினிவுளிவீழ்கின் தூசம் - நானைக்கயிறு . ( உ - ம் . ) “ வேய்முதற் 
றன " ( இராமா . சரன்வ . எ 5. ) 4 

அசங்கொண்டேறினான் ” ( சிந் . கநக . சசு . ) 
( உ - ம் .) " குரவை தூங்க ” பெரியபு. கண்ண . கக . ) தூசர் -- வண்ணர் . ( பிங்கல . அ 02 . ) 
(சிறுபா . 4 சுஉ . அ.டி. உரை .) 5. ஒலித்தல் . தூசறுத்தல் - ஒரு துமில்லாமற்செய்தல் . 
( உ - ம் . ) “ தூங்கருவி - மலையாசலத்தமிழ்தேர்வா ( பார , வெ . ) 
ணன்மாறைநம்மன்னவரே " ( வ பாண . கசஎ . ) i 

தூசி -1. குதிரை . (பிங்கல . உசசக . ) 2 . 
6. ஓரிசை . ( திருவிளை . விறகுவிற். ஈஉ . ) 7. கொடிப்படை . ( உ - ம். )" துன்றிய செருவிற்றூசி 
கூடத்து . 8. சோம்பல் . (பிங்கல கஅக .) 9. | பிளந்தே ” ( பாரத. பதினான் . க 00 . ) 3. படை 
சோம்பி . ( வழக் . ) 10. தராசு . 11. தாழ்தல் . யுறுப்பு . (பிங்கல கருச .) 4. புழுதி . ( உழக் . ) 
12. நாலுதல் . ( உ - ம் . ) “ தூங்குசிறைவாவல் ” தூசிகம்- புளியாரை . ( வைத்திய பரிபா .) 
( சிந்தா . காந்தருவ . கா . ) 13. நிரம்பாத் தூக்கம் . 

தூசிதாங்கி 

அழுக்குத்தாங்க உடையின் 
( பிங்கல . ஙசுசுசு .) 14. யானை . 15. வஞ்சிப் 

மேற்கட்டுந் துண்டுப்புடவை . ( வழக் . ) 
பாவினோசை . ( தூங்குதலையுடையது என்பது 

தூசிப்படை -- கொடிப்படை , 
பொருள் . நச்சினார்க்கினியார் அடியிற்றூங்காது 
சீர்தொறுந் தூங்குமோசை என்பர் . ) ( 7 , 8 , 10 , 

தூசியம் -- கூடாரம் . ( ஒரு குழூஉக்குறி . ) 
11 , 14 - சூ . நிக . கக ; ஙகரவெ . ந . ) 

தூசு --- 1 . சித்திரைநாள் . ( சூ . நிக . க : எந . ) 

2. சீலை . ( உ - ம் .) “ எல்லாருந் தூசுநீக்கி ” ( இரா 
தூங்கல் வண்ணம் - வஞ்சிபயின்று வருவது . மா . யுத்த , இந்திரசித்து . வதை . நசு .) 3 . 
( உ - ம் . ) “ தூங்கல்வண்ணம்வஞ்சி பயிலும் ”( தொ 

யானைப்புரசைக்கயிறு . ( பிங்கல . கசுகஉ . ) 
ல் , பொரு ருசந . ) 

தூசுதாங்கி -- தூசிதாங்கி . 
தூங்கலன் - சோம்பன் . 

தூசுப்பு - தண்ணீர்விட்டான் . ( வைத்திய 
தூங்காமை -- விரைவுடைமை . (உ - ம். ) பரிபா . 
“ தூங்காமைகல்வி துணிவுடைமையிம்மூன்று - தூட்டி - சீலை . ( வைத்தியபரிபா .) 
நீங்கநிலனாள்பவற்கு ” ( வள் , ந.அ ங . ) 

தூட்டிகம் - தும்பை . ( வைத்தியபரிபா .) 


வது . 


தூதம் 


கஙரு 


தூப்பு 


துடணன் 


துடணை . 


) 


தூடணம் - நிந்தை . (சைவதூடணபரிகாரம் . ) 

இராவணன் றம்பிமாரி லொரு 
வன் . ( உ -ம் . ) " நிருதரோடினர் தூடணன் விலக் 
கவுநில்லார் ” ( இராமா , கரன்வதை . கஙசு . ) 
தூடணித்தல் -- நிந்தித்தல் . 

- தூடணம் . 
தூடித்தல் - நிந்தித்தல் . 
தூடிப்பு- நிந்திப்பு . 
தூண் - தம்பம் . ( உ - ம் . ) “ இந்நடுவேரின்றா 
னென்றானெறுழ்வயிரத்தூணேபோல் " ( கந்த 
பு . வள்ளி . கக ஈ . ) 

தூண்டல் -- தூண்டுதல். ( உ - ம் . ) “ தூண்டல் 
செய்யாமணிவிளக்கே ” (திருக்கருவைப்பதி.எ .) 

தூண்டாவிளக்கு - தானேயெரியும் விளக்கு . 
( உ - ம் . ) தூண்டாவிளக்கின்சுடரனையாய் ” 
(திருவாச. பிரார். ச ) 

தூண்டில்- மீன்பிடிக்குங் கருவியினொன்ற . 
( உ - ம் .) " மீன்கவர் தூண்டிலென்னவிண்ணிடை 
விளங்கிற்றன்றே ” ( நைடதம் . சுயம் . ந 0 . ) 
பண்டிவிடுதல்- உந்துதல் , 

தூண்டுதல் , தெரிநிலைவினைப் 
பகுதி . ( உ - ம் . ) “ தூண்டுவெம்பரித்தேர்த்துரி 
யோ தான் ” ( பாரத . படையெழுச் . கங . ) 

தூண்டுதல் -- 1. ஏவுசல் . ( வழக் .) 2. செ 
லுத்தல் , ( உ - ம் . ) “ ஐங்கதி ” பார் . 3. விளக்குத் 
தூண்டல் . 

தூணம் - 1. செவ்வாய்நின்றநாண்முதல் 
மூலமிறு தியாக எண்ணிக்கண்ட தொகையை 
மூலமுதலாகக்கழிக்க.று நாள் . ( உ . - ம் . ) “ சுட 
ரவன் செயவனின்றநாளாதிமூலாந்தத்தொகை 
யடைவுறு மூலாதிநாட்கண்டகந் தூணம் ” ( விதா 
ந . குணாதண . நஎ . ) 2. தூண் ( உ - ம் . ) “ துறு 
முதல் ” பார் . 

தூணி -1 . அம்புக்கூடு , ( உ - ம் . ) “ கொலை 
யெடுத்தசமனுறைவ தற்சரியகூடெனத்தகை 
யதூணியில் ” ( அரிச்ச . வேட்டஞ். அ . ) 2. நாலு 
மரக்காலளவு . (உ- ம் . ) " தூணி நான்கினொன் 
ராய்ப் - பிறகிறுத்தெட்டயிலுமிருபடி பெய் " 
( தைல . தைலவ . சு . ) 

தூணியங்கம் --- அத்திப்பிசின் . ( வைத்திய 
பரிபா . ) 
தூத்தியம்-- தூதன்மொழி . 
தூத்திரகூர் சீசம் - ஆண் தருப்பை , தைலவ , 
அருப்பத . ) 

தூத்துக்குடி - தெற்குள்ள ஒரு பட்டினம் . 
தூதகம் -- துருசு . ( வைத்திய பரிபா. ) 
தூதகன் -- தூசன் . 
தூதநம் - மூங்கில் . ( வைத்தியபரிபா .) 
தூதம் -- நிந்தை . 


தூதர்- காரிய முறைப்போர். ( உ - ம் ) “ வெய்ய 
காலன் - மாதூதர்மநங்களிக்கப்பொரு தனினும் 
பெறுவன் " ( பாரத , கருட்டிண , க . ) 

தூதல்- தூவுதல் . 
தூதன் -1 . செய்தியறிவிப்போன் . 2. புதன். 
( பிங்கல . உஙக . ) 
தூதாயி-- ஒருவிதப்பூண்டு. 
தூதி -1 . தூது சொல்பவள். ( உ - ம் . ) “ நாடிய 
தூதியான நாவிதன்றேவி " (பஞ்சதந் . க : ருசு . 
2. பாம்பினச்சுப்பல் நாலினொன்று : (சித்திராரூ 
டத்திற்காண்க .) 
தூத் 

பதிகை 
தூது -- 1 . ஒரு பிரபந்தம் ; அது : பாணன் 
முதலாகப் பாங்கனீறாகவிடுக்கும் உயர்திணை 
யிருப்பாலினையுங்கேளா மரபினவற்றைக் கேட் 
பனவாகக் கூறிவிடுக்கும் அன்னமுங்கிளியும் 
வண்டும் மயிலுங்குயிலும் முதலாயின அஃறி 
ணைப்பொருளையும் இளையகலாம் முதியகலாம் 
இவற்றின் துனிநீங்கற்கு வாயிலாக விடுத்தலைக் 
கலிவெண்பாவார்கூறுவது . ( உ - ம் . ) “ பயிறருங் 
சலிவெண்பாவினாலே - யுயர்திணைப்பொருளையு 
மஃறிணைப்பொருளையுஞ் - சந்தியின் விடுத்தன் 
முந்துற தூதெனப்- டாட்டியற்புலவர் நாட்டினர் 
தெளிந்தே ” ( இலக்கணவி . அஎச . ) -2 . ஒருவ 
ருழையொருவரது மாற்றங்கொண்டுதகவுரை 
க்குந்தன்மை ; ( உ - ம் . ) " வேதமாந்தர்வேந்த 
ரென்றிருவர்க்குந்- தூதுபோதற்றொழிலுரித்தா 
கும் ” ( அகப்பொ. அகத் . எரு . ) 3. காரியம் . 
(சிந்தா .) 4. ஒருவித பருக்கங்கல் . ( உ - ம் . ) " தூது 
ணம்புறவொடு ” (பட்டினப்பாலை. ருஅ .) 5 . 
தூதன் . ஆகுபெயரென்க. 
தூதுணம்- புறாவின் பொதுப்பெயர் . ( சூ . 


தூண்டு 


லவ . என் 


தூது -- ஒருவல் கப்புறா. அது , பருக்கங் 
கற்களைத்தின்னும்புறா. 

தூதுவளை -- ஒரு கொடி . ( உ - ம் .) “ முடக் 
கற்றான்றூ துவளை பருக் குறிஞ்சி ” ( தைல. தை 

சு . ) 
தூதுவன் - தூதன் . ( உ - ம் . ) “ தூதுவனொரு 
வன்றன்னை . ( இராமா . யுத்தகா. அங்கதன்றூ .. 
2. ) 

தூதுளை-- தூ தவளை . ( வைத்தியபரிபா . ) 
தூதை -1 . சிற மட்கலர் . ( உம் ) “ மண்டூதை 
யாக்கிய சோறு ” - (ம்றைசையந்தா. உரு . ) 
2. பாலை . ( வைத்தியபரிபா ) 

தூப்பு - தவாரம் . ( உ - ம் .) “ தூப்பு கைவரை 
சூழ்வடமேருவில் " ( திருவிளை : விடையி . கக . 

. ) 
( வித்தல் . ) 


தூமம் 


காசே 


தூர்த்தத்தநம் 


தூபக்கால் ஒரு தூபக்கருவி . ( உ - ம் . ) 
பெறுந்தகைய தூபக்கால ” ( திருவிளை . மூர்த்தி 
வி . உஅ ) 

தூபம் - 1. புகை , நறும்புகை, ( உ - ம் . ) 
அருக்கிய தூபதீபங்கொடுத்து ” (சிவர . பசாசு . 
க . ) 2. நீர்க்கடம்பு. (பிங்கல . நசுசு அ .) 
தூபமணி - கைம்மாணி . (பிங்கல . கஉசு .. ) 
தூபழட்டி -- இந்தளம் . (சிந்தா .) மணிமே 
கலையில் புகைக்கலையமென்பர் . 

தூபயோகம் -1 . செவ்வாயினங்கிசாதிபதிக் 
கும் சந்திரலக்கிநாதிபதிக்கும் ஐந்து ஒன்பதில் 
குருசுக்கிரனிருக்கப் பத்தாமிடத்தில் சனியுச்ச 
மாயிருந்தால் வரும்யோகம் ( சோதிடக்கட . ) 
2. லக்சிநாதிபதிநின்ற அங்சிசாதிபதி ஐந்தா 
மிடத்திலிருக்கப் பஞ்ச மஸ்த நச்தைச்சுக்கிரன் 
பார்க்கில்வரும்யோகம் . ( சோதிடக்கட . ) 
தூபிகை- } கோவின்முதலியவற்றின் மூடி . 
தூபிதம் --- சுடுதல் . ( சூ . நி 5 . க : 4: 0 . ) 
தூம்பல் - சுரை, ( வைத்தியபரிபா .) 
தூப்பா- தும்பை . ( வைத்தியபரிபா .) 
தூம்பிரகருப்பம் - துத்தபாடாணம். ( வைத் 
தியபரிபா. ) 
தூம்பிபாஷ்டகம் - ஒரு குளிகை . 
தாம்பு -1 . ஈபம் . ( வைத்தியபாபா .) 2. உட் 
டுளை . ( உ - ம் . ) “ தூம்புடையெயிற்றுவாள ராத் 
தீண்ட " (பிரமோ.காண்.உமாமகே.எ . ) 3. ஏரி 
மதகு . (சிலதேசவழக்கு .) 4. சலதாரை ( உ - ம் . ) 
“ தூம்பெனத் தெரிந்தமூக்கினள் ” ( இராமா . 
கரன் . க . ) 5. நெடுவங்கியம். ( உ - ம் ) “ கண்ணி 
டைவிடுத்தகளிற்றுயிர்த் தூம்பின் ” (மலைபடு. 
ரு . ) 6. பெருவங்கியம் . ( உ - ம் . ) " கழைவளர் தூம் 
பின்கண்ணிடமிமிர " ( மலைபடு . ரு ங ங . ) 7 . 
மரக்கால் . (பிங்கல . ஈசுசுக .) 3. மூங்கில் . ( பிங் 
கல . உஎருக . ) 9. வாயில் (பிங்கல. ஙசுசுக . 

. ) 
தூமகாரம் - சூதபாடாணம். (வைத்திய 
பரிபா . ) 

தூமகேது - 1. அக்கிநி . ( பிங்கல . சச . ) 
2. அக்நிதேவன் . 3. வால் நட்சத்திரம் . 
தூமத்துவசன் -- தீ . 
தூமதேவன் - அக்கிநிதேவன் . ( உ - ம் . ) 
“ தூமதேவனும்புனிதநற்று றவினர் " ( பிரமோ. 
காண் . கரு: க . 

கூ . ) 
தூமபுடம் 

ஆதித்தியன் சுத்தபுடத்தை 
வைத்து அதிலே நாலுராசியும் பதின்முன்று 
பாசையுங்கூட்டிநின்றநிலை. ( விதாந . குணாகு . 
ருச . உரை . ) 

தூமம் -- 1. ஒரு கோள் . ( உ - ம் . ) " மைமீன் 
புகையினுந் தூமந்தோன்றினும் ” ( புறநா.ககஎ . ) 


2. கலஞ்சுடுஞ்சூளை . 3. தூமபுடம் . (உ - ம் . ) 
“ வெங்கதிர்மேனான்கிராசியன் மூன்று விளங்கு 
பாகம் . தங்கிடத் தூமம் ” ( விதாரு . குணகுண . 
ருச . ) 4. புகை . (சிந்தா .) 5. புளிநறளை . ( வைத் 
தியபரிபா .) 

தூமம்போக்கி- புகைக்கூண்டு. ( தைலவ . ) 
தூபன் - சதருத்திரர்களுளொருவனாகிய 
நிருத்திக்கிலிருப்பவன் . ( வி - ணி . உஎ O. ) 

தூமாட்சி-- ஓர் யோகிநி . ( வி - ணி . உசக . ) 
தூமாதிமார்க்கம் 

பிதிர்கந்மங்களைத் தவ 
றாது செய்தவர்கள் பிதிர்லோகஞ்செல்லும் மார்க் 
சம , ( அபிதா . ) 
துமை-1 . தூய்மை. 2.மகளிர் சூதகம் .( வழக் .) 

தூய்-- தூவி . ( உ - ம் . ) “ மன்றறாழ்மலர் தூய் 
உல உந்தனநிற்ப " (கூர்மபு . அட்டமூர்தத . 
உஉ . ) 
துய்தன்மை - அசுத்தம் .. 
தூய்தாக்கல்- சீத்தல் , சுத்தமாக்குதல் . ( சூ . 
நிக . சு : 42. ) 

தூய்து- தூய்மை. ( உ - ம் . ) “ தூய்தாகமன்னும் 
பூபவசைப்படியோ தநவர்க்கங்கள் " ( சிவரக.தே 
விமயம் . கா . ) 

தூய்மை - சுத்தம் . ( உ - ம் . ) " தூய்மை செய் 
வதநீரலார சொல்லின் வேறுளதோ ” ( அரிச்சர் 
திர , மயாந . + உஎ . ) 

தூய்மை செய்தல் - உவளித்தல் . ( பிங்கல . 
அஉக .) 

தூயது - களங்கமில்லாதது . ( உ - ம் . ) “ தூய 
தேற்பற்றிக்கோடும் ” ( இராமா . ஆரணியா. 
மாரீசன் வதைப் . உ ஙஉ . ) 

தூயவர் --- சுத்தமுள்ளவர் . ( உ - ம் . ) “ தூயவ 
ரல்லர்சொல்லில் " ( இராமா. ஆரணிய, சடாயு 
வதை . ருச .) 
தூயன் - சத்சன் . 
தூயாள் -1. சரசுவதி . பிங்கலத்திற்றுய்யா 
ளென்றார் . 2. சுத்தமுடையவள் . 

தூயினர் - சொரிந்தனர் . ( உ - ம் .) “விண்டுவை 
முதலதேவர் தூயினர்மலர்கள் ” ( கூர்மபு . திருக் 
கல் . சுக . 

க . ) 
தூர் -- 1. அடிப்பக்கம் . ( உ - ம் . ) " நுனிநீக்கித் 
தூரிற்றின்றன்ன தகைத்து " ( நாலடி.கல்வி.அ . ) 
2. தெரிநிலைவினைப்பகுதி . 3. வேர். ( பிங்கல . 
உஅகஅ ) 

தூர்க்கை -- 1 . தூர்த்தல் . 2. பூரநாள் . (பிங் 
கல . உசக . ) 

தூர்ணாகர் - கன்மேந்திரியபஞ்சகத்திலிருக்கு 
மைந் துருத்திரரிலொருவர் . ( வி - ணி.உ எஉ .) 
தூர்த்தத்தநம் - காமுகத்தன்மை . 


தூரமம் 


கஙமரு 


தூலசரீரம் 


தூர்த்தம் -1 , ஊமத்தை . ( வைத்தியபரிபா .) தூரல் -1 . தூருதல் . 2. மறைதல் . ( உ - ம் . ) 
2. தூர்த்தத்தநம் . 

" அம்மணல் - வடுத்தூரவரிப்போல் " ( கலி . சக . ) 
தூர்த்தர் - காமுகர். ( பிங்கல . அசுஎ.) தூராகி- எலிச்செவிக்கள்ளி . (உ - ம் .)" தூராகி 
தூரீத்தல் -1. உட்செலுத்தல் . (உ -ம் .) “பழுக் சங்கட்சமார்க்கவம் " ( தைல . தைலவ . கஉரு . ) 
கும்பழத்தைத் தூர்த்து " ( தைல.தைலவ.கஙச .) தூசாதூரம்- வெகுதூரம் . ( வழக் .) 
2. நிரப்புதல் . ( உ - ம் .)" யானைக்கவுட்குழி தூர்த்த தூராந்வயச்சொல் - ஆற்றொழுக்குமடிமறி 
உன்றே ” ( நைடத . சுயம்வர . கூ . ) 

மாற்றுமல்லாத “ சுரையாழவம்மிமிதப்ப " நல்ல 
தூர்த்தை- தூர்த்தைக்குணமுள்ளவள் . படாஅபறை முதலிய எழுவகைப்பொருள்கோ 
தூர்தல் -1 . அழிதல் . (உ - ம் .) “ தூர்ந்தொழி ளிலக்கணம்பெற்ற செய்யுட்கள் . ( பி - வி . உரு .) 
யும் பொய்பிறந்தபோழ்தே " (நான்மணி , எச. ) தூரி --- 1. ஊஞ்சல் . ( பிங்கல . கசுஎ .) 2 . 
2. நிறைதல் . ( உ - ம் . ) “ தோளாமரச்செவித் தூரா எருது . அம்கெட்டுநின்றதென்பர். 3. ஒரு வாத் 
வயிற்றுச்சுமடர்க்கெல்லாம் ” (திருநூற்.50 .) தியம் . ( உ - ம் . ) "கணுவை ” பார் . 4. தூரிக்கோல் . 
தூர்ப்பு - நிரப்புதல் . 

5 . 

பலகறை . 
தூர்மம் - தேட்கொடுக்கி .( வைத்தியயபரிபா.) தூரிக்கோல் 
தூர்வகம் -1. சுமத்தல் . 2. பொதியெருது . தூரிகை 
( பிங்கல . உசஎ ங . ) 

தூரிகைக்கோல்- எழுதுகோல் .( வழக் .) 
தூர்வம் - நாபி . ( வைத்தியபரிபா:) 

தூரியக்கோல் 
தூர் வாசி - ஒரிருடி , அவர் அத்திரி மகாமுநி தூரியம் --- 1 , இசைக்கருவி . 2. உவகைப் 
யின் புத்திரர். இவரைத் துருவாசரென்பர் . பறை . 3. எருது , பேரெருது . 4. எழுதுகோல் . 
( அபிதாந . ) 

5. எறிபடைப்பொது . 6. தூரம் . ( கலி கக . 
தூர்வு- தூர்ப்பு . ( வழக் .) 

உரை. ) 7. நல்லாடை . 8. பேரிகை முதலிய 
தூர்வை -1 , அரக்கு . ( வைத்தியபரிபா . ) வாத்தியப்பொது . ( உ - ம் . ) “நெருங்கு தூரியங்க 
2. அறுகம்புல் . (பிங்கல . உககசு . ) 3. கிணற் ளேங்க " ( பெரியபு . தடுத்தா . உங .) 9. பொதி 
றடைசேறு . ( வழக் ) 

யெருது . ( பிங்கல . உசஎங . ) ( 2 , 3 , 7 - பிங்கல . 
தூர்வைத்தைலம்- ஒருவகைத்தைலம் , அத நசுஎ 0 . ) 
னிலக்கணம் . ( உ - ம் . ) “ கணபதியணிமூலந் - தூர் தூரியன் -1. கடவுள் . ( உ - ம் . ) " தூரியனாஞ் 
வைத்தைலமீதே" என்னும் ( தைல . தைலவ . சிவந்தோன்றும் ” ( சி . சி . அ : உஅ .) ( வாக்குமநா 
கஙஉ - ம் செய்யுளிற்காண்க .) 

தீதகோசரனென்பது பொருள் .) 2. தூரத்திலே 
தூர் ) - முசற்புல் . ( வைத்தியபரிபா .) யுள்ளவன் . 
தூரகாரியவேது --- ஓரலங்காரம் , தூரத்தி தூரு -- அடி . ( உ - ம் . ) " தூருகனத்தோடே 
லேங்கழுங்காரியத்தினையுடைவேது , காரிய யெத்தொழிற்கும் ” ( தைல . பாயிர. கரு . ) 
மொருவழியுங் காரணமொருவழியுமாய் நிகழ் துருதல் - மேவப்படுதல் . ( வழக் . ) 
வது என்பதுகருத்து . ( உ - ம் .) “ வேறொருமாதர் தூரேத்தி - கம்பந்திராய் . ( வைத்தியமூ.அக .) 
மேல்வேந்தனகநுதியால் - ஊறுதரவிம்மா துயிர் தூரேந்தம் - துளசி . ( வைத்தியபரிபா .) 
வாடும் ” ( தண்டியல . பொருளணி . சுஉ . உரை . ) தூரோணம் - கவிழ்தும்பை . ( வைத்தியமூ . 
தூாசூலை - ஒழுகுசூலை . ( வைத்தியபரிபா .) 
தூாணம் - சீக்கிரம் . 

தூலகம் - பருத்தி . ( வைத்தியமூ . அக . ) 
தூரத்தான் - அந்நியன் . ( வழக் . ) 

தூலகன்மம் -- மநம் வாக்குக் காயங்களாற் 
தூரதரிசி- பண்டிதன் . 

செய்யப்படுங்கன்மம் . ( சி . சி . உ : கங . மலை 
தூரதிட்டி -- 1 . அஞ்சநபாஷாணம் . ( வைத் தூலகாலம்- லௌகிக்காலம் . ( வி - ணி . ) 
தியபரிபா . ) 2. தூரபார்வை . 

தூலசகளதத்துவம் -- வித்தியாதத்துவம் . 
தூாதிட்டிக்கண்னாடி -- தூரத்திற் பொரு ( சி . சி . க : சுரு . ஞாநப் . ) 
ளைச் சமீபமாகக்காட்டுமோர் கருவி . 

தூலசர்க்கரை -1. உப்பு. 2. பருத்திவிரை . 
தூரம் - 1. ஊமத்தை , ( வைத்தியபரிபா. ) ( வைத்தியபரிபா. ) 
2. சேய்மை . ( உ - ம் . ) “ சிவயோகியர்தாந்தூரத் தூலசரீரசமட்டியபிமா நி - விராட்புருடன் . 
தேயெதிர்ந்தாரென்றால் ” ( சிவரக . நந்திகேசு . ( த . நி . போ . க 0 க . ) 
ரர் . நமனுக்கு . க 2 . ) 3. புறம்பு - தூரமாயிருக்கி தூலசரீரம் -சாதி , குலம் ,பிறப்பு முதலியவை 
றாள் . ( வழக் . ) 4. நீளம் . ( பிங்கல . உஉககூ . ) களால் அபிமாநஞ்செய்தற்கிடனாய்ப் பிருதிவி , 
தூரமம் - தேட்கொடுக்கி , ( வைத்தியபரிபா .) அப்பு , தேயு , வாயு , ஆகாயம் என்னு மைந்து 


மறை . ) 


1 


164 


தூலாதிகாரதத்துவம் 


காசு 


தவி 


தூலேயம் 


- 


பூதமுங்கூடிப் பரிணமித்த வுருவுடம்பு . ( சை 

துலா ராட்சி 

மணிபூரகதாநத்தினிற்கு 
வவி .) 

மோரதிதேவதை . ( சி - சி . அ : உக . மறை ) 
தூலசரீரவியட்டியபிமாநி --- விசுவன் . ( த . தூலாருந்ததி நியாயம் -- மீமாஞ்சை நூலிற் 
நி . போ . கக .) 

சொல்லப்பட்ட சகஸ்திரஞாயங்களுளொன்று ; 
தூலசித்து - உயிர் . ( சி - சி . எ : ங . சிவஞாந . ) அஃது : அருகியடிவுடைத்தாகிய அருந்ததி 
தூலசிருட்டி - தநுகரண புவபோகங்கள் . யைக் காட்டவேண்டின் அதற்கணித்தாயுள்ள 
( சி . பி . கை .) 

தூலநக்ஷத்திரமொன்றைக்காட்டிக் காட்டுமாறு 
தூலசிவதத்துவம்- தூலமாகிய சிவதத்து போல நுண்ணியவிடயத்தை எளிதினுணரத் 
வம் . ( சி.சி. அ : ங 0 . ஞாநப் . ) 

தக்கவோர் விடயர் கொண்டு சோபாரமுறைப் 
தூலதமம் - ஒன்றற்கொன்றேற்றமான தூ படி யுணர்த்துமொரு நெறி . ( சி . சி . க : 20 . 
லத்தன்மையுடையனபல வற்றுள்ளும் மற்ற சிவாச் .) 
வற்றுக்கேற்றமான தூலத்தன்மை. ( உ - . . தூலி -- 1 , எழுதுகோல் . ( சூ . நிகண்டில் , 
“நிவிர்த்திகலையுட்பட்ட புவநலாசிகட்குத் தூல தூலிகையெனடர் . 2. பருத்தவள் . 
தமமாயும ” ( சி . சி . க : உச . சிவஞாந . ) 

தலிகை -1. எழுதுகோல் . ( சூ.நிக.எ : ச்சு . ) 
தூலதரம் - அதிகதூலம் . ( உ - ம் ) " நிவிர்த்தி - 2. மெத்தை . 3. விளக்குத்திரி . 
கலாகற்பபுவநவாசிகளுக்குத் தூலதரமாயும் ” ( சி . தூலித்தல் - தூளித்தல் . ( வழக் .) 
சி . க : உச . ஞாநப் . ) 

தூலி - இலவு . ( வைத்தியபரிபா .) 
தூலதேசம் - தூலசரீரம் . ( சைவவி . ) 

தூப்பு- தூளிப்பு , 
தூலப்பிரவர்த்தன் - உருத்திரன் . ( சி - சி . தூலேச்சுவரன் - தாணுவாஷ்டகரி லொரு 
க: சுரு . இராமலி . ) 

வன் . ( வி - ணி . ) 
தூலப்பிரவிர்த்திதத்துவம் -- வித்தியா தத் தூலேசுரம்- பிரதிட்டாகலையில் அகங்கார 
துவம் . ( சி - சி . க ; சுரு . ஞாநப் . ) 

தத்துவத்திலிருக்குமொருபுவனம் . ( சி - லி . கிரி . 
தூலபஞ்சகிருத்தியம் தூலமாகிய பஞ்ச 2.க. உரை 
கிருத்தியம். (சி.-சி. க : கஅ . ஞாநப் .) 

சிறுகாஞ்சொறி . ( வைத்திய 
தூல பஞ்சவிஞ்சதி - சுரோத்திராதி வாக் பரிபா . ) 
காதி தாநம் பத்தும் , அவஸ்தாதாநமைந்தும் ,பிரு தூலை - பருத்தி . ( வைத்தியபரிபா . ) 
திவியின் கூறென்னும் மயிர் , தோல் , எலுபு, தூவத்த - வாள் . ( பிங்கல . கருருரு . ) 
நரம்பு , மாமிசமாகிய ஐந்தும் , அப்புவின் கூறெ தூவாம் - துவர்ப்பு . (பிங்கலத்தில் துவரம் 
ன்னுஞ் சோரிமுதலைந்தும் ஆகிய இருபத்தை என்பர் .) 
ந்து தூலம் . ( த . நி . போ , க 0 க .) பஞ்சவிஞ்சதி 

அண்ணான் . 
இருபர் - சந்து . 

தூவல் -1 , அழிதல் . (சிந்தா ) 2. இறகு . 
தூலபஞ்சாக்கரம்- பஞ்சாக்கா பேதத்தா ( வழக். கோழித்தூவல் கொண்டுவா .) 3. ஒழி 
ன்று . மெய்கண்டசாத்திரத்திற் கூறப்படும். தல் . (சிந்தா.) 4. சாந்தல் , ( சூ . நிக . க : உக 
துலபிசு --பஞ்சு ( வைத்தியபாபா , ! 5. தூரியக்கோல் , 6 நீர்த்தளி ( சூ.நிக.ச : க .) 

தூலபூதம் : - புறப்பூதமாகய ஆசாயமுதலிய 7. மழை ( உ - ம் . ) “ தூவற்கலி : ” ( மலைபடு . 
வைகள் . ( சிவப்பிர உ : உ . உரை ) 

கசசு . ) 8 , மழைத்துவலை, ( பிங்கல சுக . ) 
தூலம் - 1. ஆகாயம் , 2. இலவமரம். 3 . தூவழி - ஒரு பண் . ( உ - ம் . “ தும்பிவண் 
கோரை. 4. சீவதேகமூன்றினொன்று . 5. நஞ்சு . டொடு தூ வழியாழ்செய்ய ” (சிந்தா, தண , - . ) 
6. நீர்முள்ளி . 7. பஞ்சு . 8. பருசதி . 9. பருமை . தூவாத - வெய்யசொற்கள் . ( உ - ம் . ) “ தொ 
( சி . சி . ஞாநப் .) ( 2 , 3 , 5 , 6 , 7 , 8 - வைத்திய கச்சொல்லித் தூவாதநீக்கி ” ( வள் , சு அரு . ) 
பரிபா .) 

தூவாமை -1, உண்ணாமை . ( உ - ம் . ) “ தாயி 
தூலலிங்கம்- கோபுரம் . ( சைவச . மாணா . வாக்குழவித்துயர் ” ( மணிமே . கங ; கக . ) 2 . 
எ. உரை . ) 

இன்னை ! ( உள் . சு அரு. ) 
தூலினி-- இலவு . ( வைத்தியபரிபா.) 

தூவானம் 

காற்றினாற்சி நட்டடு மழைத் 
துலவீசுபதத்துவம் - சிவசத்திஞாநமேறிக் திலலை . ( வழக் . ) 
கிரி யைகுறைந்து இச்சாசத்திரூபிபாயிருந்தள் தூவி ... 1. அன்னச்சிறகு . (பிங்கல.உ ஙசஈ .) 
ளளவிற் பெறும் பெயர் . ( சி.சி. க : சுரு . ஞாநப் .) 2. அன்னம் . ( உ - ம் . ) “ தூவிகள்நிற்குஞ்சாலிய 

தூலாதிகாாதத்துவம் - தூலவீசுரதத்துவம் . ளைக்குஞ்சோலைசிறக்கும்புலியூரே ” ( திருப்பு . 
( சி -சி . 5 : சுரு . ஞாநப் .) 

ரு அஅ .) 3. இறகு . ( சூ . நிக . நா . சாகா . ) 4. சூட்டு 


தூவான் . 


தூற்றுதல் 


கஙஎ 


தெகிள் 


+1 


( உ - ம் .) “ அன்னத் தூறத்து . என் ” ( நெடுநல். யாற்றிமக ழ பெயன்மானச்தரதி " பெ ! பபு 
கஙஉ . ) மயிலின் கூட்டுமாம் . 5. மயிலிறகு . நாட்டு , உரு. ) 3. | எருமறியப்பரப்புகள் , ழி 
( உ - ம் .) “ தூவியயமூர் திரிகை ” ( தைல . தைலவ . கூறல் . ( உ - ம் ) “ தன்னியார் குற்றமூர்தூற்ற 
சு . ) 6. சொரிந்து . (சிந்தா.) 

மரபினர் ” ( உள். கஅஅ .) 
தூவிப்பொன் -- கிளிச்சிறை, நால்வகைப் தூற்றுமைக்கொற்றன் - ஒருகொடி . ( வைத் 
பொருளினொன்று . (உ - ம் . ) " தூவிப்பொன்மாட தியபரிபா.) 
மூதூர்ச்சுபத்திரனென்னைக்கண்டே ” (சிந்தா. தூற்றுவாய்க்கொற்றன் - தூற்றுமைக் கொ 
கனக உ 00 . ) 

ற்றான் . ( வைத்தியபரிபா .) 
தூவு -1 . ஊன் . (பிங்கல . கஎரு. ) 2. தூவு தூறல் - 1. பழிசொல்லல் . 2. மழை . 
தல் . 3 , தெரிநிலைவினைப்பகுதி . 4. பகை . ( பிங் ( சூ . நிக . க : க 0 . ) 3. மழைவிடல் . (பிங்கல எ0 . ) 
கல , கஅ . ) 

தூறவம் - நாவல் . ( மலையக .) 
தூவுதல் -1 . சிந்து தல் . ( தனிகைப் . கும 

தூறன் - தூறுசொல்பவன் . ( வழக் . ) 
ரேசப் . கக .) 2. தெளித்தல் . ( வழக் . ) 

தூறு -1 . இறும்பு . ( பிங்கல . உஅருரு .) 2 . 
தூள்-1 . சூரணம் . ( உ - ம் . ) “சிங்கித் தூளசை கூட்டம் நெருங்குதல் . (திருக்கோ. கஉசு . 
சர்க்கரை ” ( தைல . சைலவ . கக கூ . ) 2. துகள் . உரை. ) 3. சிலும்பல் . 4 சிறு செடி . .5 , செரி 
( உ ம் .) " தடித்து நீர்பொழிநீலமஞ்சுகடாழுமிஞ் நிலைவினைட் குதி . 6 : திராப் . ( வைத்தியமூல 
சிகளே தாய் ” ( ஏகாதசி . உருக்கு . ரு . ) 3. பூங் அக . ) 7 தீங்கு . (உ.ம். ) “ தூற ஞற்றில் திட்பண் 
தாது . ( வைத்தியபரிபா.) 4. பொடி . ( பிங்கல . 

ணியன்ரனை ” (சேதுப. அ - நிதீர் சுக ) 8 . 

பழிச்சொல் 9. பற் றக : R. ( உ . , “ நளி 
தூளநம் உத்தூளம் . ( 2 -ம் . “ சொல்லரிய யின்படலைவந்துசொடவுமர் Pis :) ; 
ஞாநசத்திவடிவாநீறு தூளநஞ்செயதிடின் மயிர் ளிடையொடியு மோலிச ” , இராமாகரன் -ருக . ) 
த்துவாரமெல்லாம் ” ( சிவரச . சிவதன்மா . உக . ) 10. மஞ்சள் . ( வைத்தியமூ . அக .) 
தூளம் - தூள் . அம் சாரியை, 

தூறுகுணம்- கடம்பு . ( வைத்தியமூ . அக .) 
தூளாடல்- தூளாதல் . ( உ - ம் . ) “ சேடன் 

தூறுட்டி - சிர்றேலம். ( வைத்தியபரிபா .) 
முடியுங்கதிர்கொள் சென்னிவரையுந்தூ - ளாட 

தூறுதல் -- தூறல் . 
வடியிட்டு ” ( திருவிளை . மாயப் சு . ) 

தூறுதலையன்-1 . பிராய் ( வைத்தியபரிபா.) 
தூளி-- 1 . தெரிநிலை வினைப்பகுதி 2. பரா 2. சலும்பியமயிர்த்தலையன் . ( வழ . ) 
கம் . ( உ - ம் . ) “ அம்பலத்தாடிகுரைகழற்கீழ்த் 

தூறுபுட்பம் -1. சிலந்தி . 2. சீந்தில் . (வைத் 
தூளிநிரைத்தசுடர்முடியோய் ” (திருக்கோ, 

தியபரிபா .) 
கடுக .) 3. புழுதி . ( உ -ம் . ) “ தூளியின்படலைவந் 

தூறுபுரம் -சிலந்திநாயகம் . ( வைத்தியபரிபா ) 
துதொடர்வுற ” ( இராமா . கரன் . ருக . ) 

தூறுவாதி - தீம்பாலை . ( வைத்தியபரிபா . ) 
தூளிதச்சம் - தம்பப்பொடி . ( வைத்திய 
பரிபா .) 
தூளித்தல் -1 . தூளகஞ்செய்தல்.2.பருத்தல் . 

த . 
தூளித்துவசம் - காற்று . 
தூளிதம் - தூள் . 

தெக்கணகைலாயம்- தி ரு க்காளத்தி . 
தூற்றல் --1 . சிதறுதல், சிந்துதல் . ( வழக் .) ( சீகாளத்திப் , தென்கை . க . ) 
2. தூற்ற தல் . (உ - ம். )“ காற்றுள்ள போதே தூற் 

தெக்கணம்- தக்கணம் . 
றிக்கொள் ” (பழமொழி .) 3. பழிகூறல் . (உ - ம் .) 

தெக்கணாயநம் - தக்கணாயநம் , ( பொருட் 
தூற்றாதே தூரவிடல் " ( நாலடி . 4. மழைத் டொகைநிகண்டிற் காண்க . ) 
தூற்றல் . 

தெக்கிணம் - தெற்கு . ( உ - ம் . ) “ தெக்கிண 
தூற்றரி - ஆராதூரி. ( வழக் .) 

திக்கின் முந்நீர்த்தீரத்தில் ” ( சேதுபு . சக்கரதீர் . 
தூற்றரித்தனம்- தூர்த்தத்தனம் . (வழக் ) - ரு . ) (தக்கணந்தெக்கிணம் என மருவிற்று . ) 
தூற்றி - பழிகூறுபவன் , பழிகூறுபவள் . தெகிடி - ஒரு விளையாட்டு . ( ஒரு குழூஉக் 
( வழக் ) 

குறி . ) 
தூற்று -1 . தூற்றுதல் . 2. தெரிநிலை பினைப் தேகிழ்தல் -- வாய்விடுதல் . ( உ - ம் . ) “ தேங் 
பகுதி . 3. பழிப்பு . 

கயத்தணிமலர்தெகிழ்ந்தநாற்றமும் ” (சிந்தா. 
தூற்றுதல் - 1. சிதறல் . 2. நென்முதலிய 
வற்றைத் தூற்றுதல் . ( உ - ம்.) " வைதெரிந்தகற்றி தெகிள் - ஒரு கொடி . ( வைத்தியபரிபா . ) 


K 


கேம . உக . ) 


தெண்டகன் 


கங 0 அ 


தெய்வதம் 


தெதட்டல் - தெவிட்டல் என்பதன் மரூஉ 
என்பர் . 
தெதட்டி ) தேட்கொடுக்கி .( வைத்திய 
தெதட்டிகை- பரிபா.) 
தெதளம் - நிறைவு . 


தேகளும் - நிறைவு. ( பிங்கல. உ 2.2.4 .) 


தெங்கங்காய் - தேங்காய் . ( உ - ம் . ) " தெங் 
கங்காய்போலத்திரண்டுருண்ட ” ( நன். பொது 
வி . சூஎ . உரை.) 

தெங்கணம் - தேயமைம்பத்தாறினொன்று . 
( தெலுங்கு . ) 

தெங்கநாடு குமரியாற்றுக்கும் பஃறுளி 
மாற்றுக்குமிடையிலுள்ள நாடு . ( சிலப்பதி . ) 

தெங்கந்தீவு - 1.சத்ததீவினொன்று . (சூ . 
தெங்கு நிக.க 2 : சுகூ. ) 2. தென்ன 
மரம் . (உ - ம் .) "காய்மாண்டதெங்கின் பழம்வீழ " 
(சிந்தா. நாமகள் . உ . ) 
தெசலம் - தேமா, ( வைத்தியபரிபா .) 
தெசலன் - வீராகமங்கேட்ட ஒருவன் . ( த . 
நி . போ . கருக , ) 
தெசவம் -- மா . ( வைத்தியபரிபா .) 
தெசனி -1. பெருங்குரும்பை . 2. மஞ்சள் . 
( வைத்தியபரிபா . ) 

தெசாகம் இறந்த பத்தாநாள் . ( உ - ம் .) 
“ காரிகையாய்தெசாகத்துண்டாமிந்து காணின 
ன்றன்று ” ( செகராசசேகரமென்னுஞ்சோதிட 
எல் . பலவினை . சக ( அபிதானகோ.) 

தெட்ட- தெளிவான . ( உ - ம் . ) “ திசைகட் 
டியமால்கரிதெட்டமதப் - பசைகட்டின” ( இரா 
மா . சரபம் . அ . ) 

தெட்டல் -- 1. அபகரித்தல் . 2. எத்தல் . 
( 1 , 2 - வழா .) 

தெட்டவர் - தெளிந்தவர் . ( உ - ம் . ) “உணர் 
வில்லார்தெட்டவரென ” ( இரகு . தேது . சு . ) 

தெட்டு -- 1. எத்து . ( உ - ம் . ) “ தெட்டிவந்து 
புலி பூரின்மன்றுள்வளர்பெருமாளே ” (திருப்பு . 
ருரு அ .) 2. தெரிநிலைவினைப்பகுதி . ( உ - ம் ) 
“ மற்றவையாவு நூற்றெட்டே ” ( அழகர்கலம் 
பகம் . 20 ) 
தெட்டு கல்- வஞ்சித்தல் . ( வழக் .) 
தெட்பம் தெளிவு . ( உ - ம் . ) “ தெட்பமார் 
சுமதி " ( சேதுபு . பாவநா. உங . ) 

தெண்டகன் -- சத்திரியன் சூத்திரமாதைப் 
புணரப் பிறந்தபிள்ளை. ( உ - ம் . ) “ பகர்ந்தவரை 
யன் சூத்திரர்தம்பாவைதன்னைப்பகர்விதியா - லு 
கந்து புண ரவுற்பவித்தான் பெயர்தெண்டகன் " 
( அருணகிரிபு . வலம்புரி . கஎ . ) 


தெண்டபங்கி- ஒருவகைநியாசம் ,இது சிவ 
பூசையிற்செய்வது . (உ - ம் . ) நித்தியகன்மநெறி 
யிற் காண்க . 
தெண்டம் -- அபராதம் . 
தெண்டன் வணக்கம் . 

( வழக் . ) 
தெண்டனை - சண்டனை . 
தெண்டி 1. தண்டி பாசிரியர் . 2. தெரி 
நிலைவினைப்பகுதி . 

தெண்டித்தல் --ஒறுத்தல் . “ தெண்டித்தார்க் 
கன்றொசெயம் " (விவேகசிந்தாமணி .) 
தெண்டிப்பு- கண்டிப்பு . 
தெண்டிரை - சமுத்திரம். ( உ - ம் . ) “ தெண் 
டிரையுடுத்தவங்கண்மாநிலம் ” ( நைட.அரசா.க.) 

தெண்டு -1. தண்டு . 2. தநுஇரண்டு கொண் 
டது . ( வி - ணி .) 

தெண்டுதல் -1 , நரம்புவலித்தல் . 2. மிண்டு 
தல் . ( வழக் . ) 
தெண்மை - தெளிவுத்தன்மை .. 
தெத்ததாள் - பாபக்கிரகங்கணின்று கழிந்த 
நாள் . ( விதாக. குணகுண . கச . உரை. ) 

தெத்தவியத்தியாகுதி - அறிவு விளங்கும்படி 
கொடுக்கிறவாகுதி . 

தெத்து- எத்து . ( வழக் . ) 
தெந்தனா - தாளக்குறிப்பு . 
தெந்தி - நேர்வாளம் . ( வைத்தியபரிபா. ) 
தெப்பம் --புணை . ( சூ . நிக . எ : ருஉ , ) 
தெம்பாங்கு -- ஒருவரைச்சந்தம் . ( வழர் .) 
தெம்மாடி - அறிவீநன் . ( வழக் . ) 
தெம்ழனை -1 . இரணகளம் . 2. பகைமுகம் . 
(உ.ம். ) " மன்னவன்றெம்முனை மேற்செல்லுமா 
யினும் ” (திருக்கோ. ஈ 0 சு . ) 

தெய் -1. கொல்லல் . 2. தெய்வம் . ( 1 , 2 
பிங்கல . நஈஎஉ . ) 

தெய ! -- ஓரசைநிலையிடைச்சொல் . ( உ - ம் . ) 
“ பாலரேதெய்யவெம் மறையாதீமே ” ( ஐங்குறு . 
சுச .) |இது தெய்யோஎனவுந்திரிந்துவரும் .) 
தெய்வகளை - தெய்வம் . ( வழக் . ) 
தெய்வசுரபி - காமதேது . 
தெய்வத்தச்சன்- மயன் . ( மணிமே. ) 
தெய்வத்தரு - தேவதாரு. ( உ - ம் . ) “ சசிபலை 
தெய்வத்தருசித்திரகம் ” ( தைல . தைலவ . கச . ) 

தெய்வத்தியன் - இப் பிரமமே நீயெனச் சீட 
னுக்கு ஆசிரியர் உபதேசிக்குமுபதேசமே தனக் 
குபதேசமாகப் பிரமமே தானெனத் தெளிந்த 
வன் . ( வே - தா - சூ . நஈ . ) 
தெய்வத்துவம்- தெய்வத்தன்மை . 

. ( வழக். ) 
தெய்வதம் தெய்வம் . ( உ - ம் .) “ தெய்வத 
மடந்தையர் ” ( கந்தபு . தெய்வயா . கஅரு . ) 


1 


தெய்வயா நி 


ககூகூ தெரிதருதேற்றவுவமையணி 


தெய்வதயானை -- 

- 1. ஐராவதயானை . 2 . தெய்வயானை -1. ஐராவதயானை . 2. தெய்வ 
தெய்வயானையம்மை . ( உ -ம் . ) " தெய்வதயானை யானையம்மையர் . ( உ -ம் . ) " கொற்றவேற்படை 
கேடீய சூருயிர்வவ்விய வேலினான் மனைவியாத க்குமரற்கிந்திரன் - றெற்றெனத்தருந்தெய்வயா 
லால் ” ( கந்தபு . தெய்வயா. கஎக . ) 

னையை ” ( கந்தபு . தெய்வயா . ருஉ , ) 
தெய்வநாநம்- வெயிலெறிக்க மழைபெய்த தெய்வயானைகாந்தன் -- குமரன் . (சூ . நிக . 
லாற் கிழக்குநோக்கி இரண்டு கையையுங் குவி க ; உச . ) 
த்து மேலேநீட்டிக் கிழக்கே யேழடி இதயமந் தெய்வவிரதன் - வீடுமாசாரி .( பிங்கல.எநஎ .) 
திரத்தாலேபோய்ப் பிறகாலே இம்மந்திரத்தால் தெய்வவுணவு -- அமுது . ( பிங்கல . நக .) 
ஏழடிமீளல் . ( த - பி . ) 

தெய்வவுத்தி - சீதேவியென்னுந்தலைக்கோ 
தெய்வநாயகன் - சிவன் . ( உ - ம் . ) “ தெய்வ லம் . ( உ - ம் . ) " தெய்வவுத்தியொடுவலம்புரி " 
நாயகன்மருவுமேருகயிலாயத்திற்சேர்ந்தாள் (திருமுருகாற் . உங . ) 
( சிவரக . தேவர்முநி . க 0 . ) 

தெய்வாதீநம் - தெய்வசுதந்தரம் . ஆதீனம் 
தெய்வநாயகி -- உமை . ( உ - ம் :) “ சென்ம சுதந்திரம் . ( சி . சி . க : அ . மறை .) 
கோடியிற்செய்தபுண்ணியத்தினாற்றெய்வநாய தெய்விகம் -1. தெய்வச்செயல் . 2. தெய் 
கிசேரும் - பொன்மயந்தருவிமாநசேவையும்பெ வத்தன்மை . ( உ - ம் . ) “ சென்ற சென்றவெஞ் 
ற்றோம் ” ( சிவரக . தேவியிமய . உங . ) 

சேநைசளிளைப்பறத்தெய்விகந்தனில்வந்த ” ( பா 
தெய்வப்பசு - காமதேது .(பிங்கல்.உசருக .) ரத . பதினான் . சுஅ . ) 
தெய்வப்பாவை - தெய்வத்தாற் செய்த 

தெய்வீகம் தெய்வத்தன்மை . ( உ - ம். ) 
கொல்லிப்பாவை . ( உ - ம் . ) “ சிலைத்தொழிற்சிறு “ தெய்வீகமாகநீர்தா - மித்திசையில்வந்ததரன 
இதற்றெய்வப்பாவை ” (சிந்தா, காந் . கசுரு . ) ருள் தன்றே ” ( சிவரக . சிவடுண்டிவரு . சச . ) 
தெய்வப்பெண்- அணங்கு.(பிக்கல.கஅசு .) 

தெரிக்கல் விரித்துச்சொல்லல் . ( உ - ம் . ) 
தெய்வம் -1. ஊழ் . (உ -ம் .) “ ஈந்துளார்க்கு 

“ சைவத்திறத்தினைத்தெரிக்கலுற்றாம் ” ( சி . சி . 
மிறச்செயலாகுமோ- தேய்ந்திடாமுறைதெய்வ 

பாயிர . உ . ) 
முளாரையே ” ( சேதுபு . அக்கி நிதீர் . சக . ) 2 . 

தெரிகாரம் - பொரிகாரம் . ( வைத்தியபரிபா .) 
ஐவகையாகத்தொன்று . ( பிங்கல . நகரு . ) 3 . 

தெரிகோல் - பொருள்களையா ராயுந்துலாக் 
கடவுள் . ( உ - ம் . ) “ தெய்வந்தொழாஅள் ” ( வள் . 

கோல் . ( புறநானூறு .) 
ருரு . ) 4. தெய்வமணம் . ( உ - ம் . ) " அறநிலை 

தெரிசநம்- தரிசநம் , ( உ - ம் .) “ தேடிராம 
யொப்பேபொருள்கோடெய்வம் ” ( இக்கணவி. 

நாதனெந்தைதெரிசநத்தினாலரோ ” ( சேதுபு . 
சஅரு.உரை . ) 5 வருடம் . ( உ - ம் . ) “ சில்லியிட் 

இராம . ச . ) 
டொருதெய்வஞ்சென்ற முகிற்பெயர் கொணெ 

ரிசநவேதி - கண்டமாத்திரத்திலே செம் 
ல்லிட்டு ” ( தைல . தைலவ . கஙரு . ) 

பைப்பொன்னாக்குமோரிரதகுளிகை . ( உ - ம் . ) 
தெய்வமணம் -1. எண்வகைமணத்தினை 

“ செரிசநவேதிகண்டசீருணம்போல ” ( சேதுபு . 
ன்று ; அது : வேள்வியாசாரியனுக்குக் கந்நியை 

வேதாள . எக . ) 
யலங்கரித்துத்தீமுன்னர்க்கொடுப்பது . ( உ -ம் . ) 
“ நீளினெடுநகர் ....... 

தெரிசநை - தரிசநம் . (வழக் . ) 

தெய்வமணத்தார் 
திறம் ” ( இலக்கணவி . சஅரு . உரை. ) 2. திவ் 

தெரிசித்தல் - தரிசித்தல் . (திருவிளை . அன் 

னக்குழி . கக . ) 
தெய்வமணி- குதிரைகளினற்சுளியிலொ 

தெரித்தல் -1 . எழுதல் . (பிங்கல . உகஉச . ) 

2. கொழித்தல் . 3. சொல்லல் . ( சூ.நிக.காரு . ) 
ன்று . (உ - ம் . ) " அணிகிளர்கழுத்தில் வலஞ்சுழித் 

4. தெரிவித்தல் . ( உ - ம் . ) “ உறுபொருளெவற் 
திருந்தாலறிந்தவரதனையே 

தெய்வ- மணியென 
விசைப்பர் ” ( திருவிளை . பரிநரி . ககக .) 

றையுந்தெரித்து ” ( தணிகை. கடவுள் . க . ) 
தெய்வமந்திரி - வியாழன் . ( சூ.நிக.க; சு உ . 

) 

தெரிதால் - அறிதல் . 
தெய்வயாகம் -பஞ்சமகா யஞ்ஞத்தொன்று ; தெரிதருதேற்றவுவமையணி 
அஃது : ஓமம்வளர்த்தல் . (வள் . தென்புலத்தார் 

யணிகளுளொன்று ; அஃது : ஐயுற்றதனைத்தெ 
என்னுங்குரூரையிலறிக .) 

ரிந்து துணிவது. ( வ - று .) “தாமரைநாண்மல 
தெய்வயா நி - சுக்கிரன்மகளாகிய ஒரு பெண் . ருந்தண்மதியால் வீறழியுங் - காமர்மதியுங்கறை 
(உ -ம் .) “ பார்க்கவன்பயந்ததெய்வயாநிக்குப்பதி விரவு - மாமிதனாற் - பொன்னை மயக்கும்புனைசு 
யாயுள்ளோன் ” ( இராமா . இலவணன்வதை . ணங்கினார் முகமே யென்னை மயக்குமிது "( தண் 
நட் . ) 

டி . ஙக . உரை .) 


(ை 


வியவாசநை. 


உவமை 


தெரிவு 


கஙகள் 


தெருளல் 


தெரிதல் -1 : அறிதல் . 2. ஆராய்தல் . ( உ - ம் . ) 2. ஆராய்வு . 3. தெரிதல் . 4. தெரிந்தெடுக்கப் 
தெரிந்துதெளிதல் " (வள் . ருக . அதி . பார் ) பட்டது ; ஆகுபெயர் . 
3. காணல் . ( உ - ம் ) " இன்ன தோர்தன்மைக் தெரிவை - 1. இருபத்தாற முதல் முப்பத் 
ளெல்லாந்தெரிந்து ” ( கந்தபு. சூரபன் . வதை . தொருவயதிற்பெண் . ( சூ . நிக . உ : ருஅ .) 2 . 
எசு .) 4. தெள்ளுதல் . ( பிங்கல . அஙரு .) 5 . கன்னிராசி . ( பிங்கல . நசுஎங .) 3. பெண் . 
விசாரித்தல் . ( புறப் - வெண் .) 

( உ - ம் . ) " தெரிவைநீர்மூழ்க " ( அரிச்ச . விவா 
தெரிந்து - ஆராய்ந்து . (வள். நிக . அதி . ) உஎஉ . ) 
தெரிநிலை- விளங்கிநிற்பது . 

தெரு -1. வழி . (உ -ம் . ) " நுஞ்சீறூர்த்தெரு 
தெரிநிலைவினை கருத்தாவும் காரணமும் விடைப்போதுவனே " (திருக்கோ. எசு .) 2 . 
இடமும் செயலும் காலமும் செயப்படுபொரு வீதி . ( உ - ம் . ) " தாயிலாப்பிள்ளை முகந்தனைநோக் 
ளுமாகிய அறுவகைப்பொருளையுந்தரும்வினை . கித்தெருவினிடைத்தளர்வாள் ” ( திருவிளை . 
( நன் . ங 20 . உரை . ) 

விருச்த , ஙஉ , ) 
தெரிநிலைவினைப்பெயரெச்சம் - காலமுஞ் தெருட்சி -1. அறிவு . ( பிங்கல . கஎசுசு .) 2 . 
செயலுந்தோன்றி வினைமுற்றுதற்குரியபா இருதுவாதல் . ( உ - ம் . ) “ தெருட்சிப்படலம் ” 
லொன்றுந்தோன்றாது அப்பாலுடனே செய்ய | (விராந .) 3. தெளிவு . (உ -ம்.) “ தெருட்சிசேர 
வன் கருவி நிலம் செயல் காலம் செயப்படு வைத்திசைமுகன் சபித்தநாள் ” (சேதுபு.விதூம . 
பொருள் என்னும் அறுவகைப்பொருட்பெயர் எக ) 
களும் எஞ்சநிற்கும் வினை . (நன். நச ) .உரை ) தெருட்டல் -1 . இசைக்கரணங்களெட்டினு 

தெரிநிலைவினைமுற்று -- பால்காட்டும் விகு ளொன்று . ( உ - ம் . ) “ தெருட்டலென்பது செப் 
தியை யிறுதியிற்பெற்று வெளிப்படையாகக் புங்காலை - யுருட்டிவருவதொன்றேமற்ற - வொ 
காலத்தைக்கொண் முடியும்வினை . (நன் . கஉ ங . ன்றன் பாட்டு மடையொன்ற நோக்கின்- வல் 
உரை . ) 

லோ ராய்ந்த நூலேயாயினும் - வல்லோர்பயிற்று 
தெரிநிலைவினைவினையெச்சம் தொழிலுங் ங்கட்டுரையாயினும் - பாட்டொழிந் துலகினி 
காலமுந்தோன்றி வினைமுற்றுதற்குவேண்டும் னொழிந்த செய்கையும் - வேட்டது கொண்டுவிதி 
பாலொன்றுந்தோன்றாது அப்பாலுடனேவினை யுடனாடி ” ( கூர்மபு . தேவி . க . உரை . ) 2. தெ 
யெஞ்சநிற்கும்வினை .( நன் . நசஉ உரை.) ளியச்செய்தல் . ( ஐங்குறு .) 

தெரிப்பு --1 . அறிவிப்பு . 2. ஆராய்வு . 3 . தெருட்டு -1 . அறிவிப்பு. 2. இருது . தெருட் 
எழுதுதல் . 4. கொழிப்பு. 5. சொல்லுதல் . டுக்கலியாணம் . ( வழக். ) 3. தெருட்சி , 4. தெரி 
( தெரித்தல் தெரிப்பு , இரண்டுமொக்கும் . ) நிலைவினைப்பகுதி . 

தெரிபடுதல் - 1. தெரிந்தெடுக்கப்படுதல் . தெருட்டுதல் - 1. அறிவுறுத்தல் . ( உ - ம் . ) 
2. தோன்று தல் , ( வழக்.) 

“ வார் தங்குகொங்கைதெருட்டி ” ( தணிகை 
தெரியல் -1 . ஆராய்தல் . 2. காணல் . 3 . களவு . ஙபச .) 2 மந்தைத்தெளிவித்தல் . 
பூமாலை . ( உ - ம் . ) " கல்லிறகரிந்தவென்றித் தெரி தெருமால் --- 1 . சுழலல் . (பிங்கல . உக அச .) 
யலன் " (திருவிளை.உக்கிரபாண்டியன் றிரு.உசு ) 2. மநக்கவற்சி . ( உ - ம் . ) " செய்யார்தேஎந்தெரு 
தெரியலர் - அறிவீநர் . 

மால்சலிப்ப ” ( பொருந. சஙச . ) 
தெரியவருதல் - அறிதல் . ( வழக் ) 

தெநாருதல் ---செருமரல் . ( உ - ம் . ) " வெளி 
தெரியற்றர் - தெரிதலையுடையமாலை .(சிந்தா) யின் மேனியும் மெய்ப்படுகோலமும்- தெளிகிலா 

தெரியாத்தனம் -1. அறியாமை . 2. தோன் துதெருமருவார்சிலர் ” ( கந்தபு . ததீசியுத் . சுசு . ) 
றாமை . ( 1 , 2- வழக். ) 

தெருவிலழகி- குப்பைமேனி. ( வைத்திய 
தெரியா நிலைவினை - குறிப்புவினை . 
தெரியாமை- அறியாமை. ( வழக். ) 

தெருவு - தெரு . ( உ - ம் . ) “ தெருவுதோறல 
தெரிவிடல் -1 . ஆராய்தல் . 2. தெரிந்தெ றிலை செய்வதொன்றறியேனே ” (திருவாச. 
டுத்தல் . 

திருச்சதக . நக .) 
தெரிவித்தல் --1 . அறிவித்தல் . 2. வெளிப் தெருள் - அறிவு . ( உ - ம் . ) " தெருடன்றன் 
படுத்தல் . ( உ - ம் . ) “ சிங்கவருமன்றனக்குத்தெரி குணமதாகிச்சித்தெனநிற்குஞ்சிவன் ” (சி.சி.உ : 
வித்து ” ( கோயிற்பு. பாயிர . உசு . ) 

அரு ) 2. தெரிநிலைவினைப்பகுதி . 3. தெளிவு . 
தெரிவினை - தெரிநிலைவினை . 

( உ - ம் . ) “தெருட்டருமறைகடேறா” (திருவிளை . 
தெரிவு -1 . அறிவு . (உ - ம் . " தெரிவுறநீடும் மெய்க்கா . உக. ) 
எலிமுநியோனும் ” (கோயிற்பு. நடரா. கூடு .) தெருளல் -1 . இருதுவாதல் . 2. தெளிதல் . 


பரிபா . ) 


தெவிட்ட 


கஙகக 


தெள்கு 


தெருளாது - ஞாநமில்லாமல் . ( உ - ம் . ) “ செ தெவிட்டல் -1. அடைத்தல் . 2. உமிழ்தல் . 
ருட்டவுந்தெருளாதூடலொடுதுயல்வோர் " ( ! ம 3. சங்குதல் . ( பிங்கல ககசுந . ) 4. நிறைதல் . 
ணிமே . 67 : –உ . ) 

5. ஒலித்தல் . ( 1 , 2 , 4 , 5 - சூ நிக . கக . வகர 
தெருளுதல் - தெருளல் . (உ - ம் . ) " செருளுந் 

வெ . அ . ) 
தாநம் " ( அரிச்ச . நகர . உக . ) 

தெவிட்டு- தெரிநிலைவினைப்பகுதி . 
தெல் - தெல்லு , ஒரு கொடிவித்து . இதனை தெவிட்டுதல் -1. உமிழ்தல் . ( சூ நிக . கக . 
முலைக்குவமானமாகக்கூறுவர் . (உ - ம் . ) “ தெல் வகரவெ . அ . ) தெவிட்டல் , செவிட்டுதல் இர 
லுக்கரகங்கோங்கரும்பு ” (உவமானசங்கி . 55. ) ண்டுமொக்கும் . 2. ஒலித்தல் . ஐங்குறு.சரு கூ .) 

தெல்லுப்பு - வளையலுப்பு. ( வைத்திய 3. தேக்கிடுதல் .( உ - ம் .) " தெவிட்டிவந்த துபாலை 
பரிபா . ) 

யுட்கொண்டிக்செருக்கால் ” ( கந்தபு . ஆற்று . 
தெலுது -- 1. ஒரு தேசம் . 2. ஒரு பாடை . கச ) 4. நிறைதல் . ( உ - ம் . ) தோள்களால் வாரி 
அது : ஆந்தரதேயத்துமொழி . வடமொழி தெ வாரியுண்டது தெவிட்டிப் பேழ்வாய்க் கடைக 
ன்மொழியிரண்டுங்கலந்துண்டாயது . அதனை டோறொழுகிப்பாயும் " (இராமா. ஊர்தேடு . 
ஆதியிலே இலக்கணஞ்செய்து செம்பை செய்த உக்க. ) 5. வெறுத்தல் . ( உ - ம் . ) “கீதவமுதஞ்செ 
வர் கண்ணுவமுநிவரென்ப . ( பிதா . ) விநிறையத்தேக்கியிருந் தந்தெவிட்டாதால் ” 

தெலுங்கம் - ஒரு சேசம் . ( உ - ம்.) "தெலுங் (சேதுபு . வேதாள . க . ) 
கங்கலிங்கம்வங்கம் " ( நன்ஹால் . பெயரி . அ . தெவிட்டும் - அசையிடும் . ( புறநானூறு .) 
உரை . ) 

தெவிள - திரள . (2 -ம் . ) “ நுண்ணீர்தெவிள 
தெலுங்கு-தெலுகு.ஆந்தி ரதேசத்துமொரு 

எழி ; வீங்கிப்புடை திரண்டு " ( நெடுநல் . உரு . ) 
அது : வடமொழி தென்மொழி யிரண்டுங்கலந் தெவிளல் --- திரளல் . ( நெடுநல்வா. உரு . 
துண்டாய மொழி . ( அபிதாந .) 

தெவிருத - ல் ) அடி , உரை.) 
தெவ் -1. கொள்ளுதல் . (பிங்கல.நஈஎச .) தெவு - கொள்ளு சல் . ( உ - ம் . ) “ நீர்தெவு 
2. சத்துரு. ( உ - ம் . ) " தெம்முன்மழுத்- திருப்பங் நிரைத் தொழுவர் " ( தொல் சொல் . ஙசரு . 
சயத்தன் " ( மரு- தி . க . ) 3. பகை . ( பிங்கல . 

சேநா . ) 
நசுஎச . ) 4. போர் . ( சூ . நிக.கக: வகரவெ . கஅ . ) தெழி - முழக்கம் . ( உ - ம் . ) “ தெழிபட்டதிக் 

தெவ்வம்- தெவ்வு . ( உ - ம் . ) “திறைவழங் சயத்தின் செலி " (திருவிளை.யானைபெய்.உக .) 
காத்தெவ்வம்பணியச்சென்றாலும் " (திருக்கோ. தெழித்தல் - 1. உரப்புதல் , அதட்டல். 
கூச . ) ( விகாரம் ) 

( உ - ம் . ) " எருமைப்போத்தினாண்மாடுறத்தெ 
தெவ்வர் - பகைவர் . ( உ - ம் .) «9 றந்சனை ழித்து” (சிந்தா.நாம .ங o .) 2. சினத்தல். (சிந்தா .) 
யென்றுனைக்கொண்டே செவ்வரை வென்றுல 3. துவைத்தல் . ( உ - ம் . ) “நீனிறக்கரும்பகட்டி 
காளச்சிந்தித்தேன்யான " ( பாரத . பதின்மூன் , னாற்றெழித்துவைநீத்த " ( நைடத. நாட்டு . 
கஙஅ . ) 

10. ) 4. நீக்குதல். ( உ - ம் . ) “கன்மவொப்பிற்றெ 
தெவ்விய - பசைத்த. ( உ -ம். ) “ தெவ்வியவ ழித்திடன்மலங்களெல்லாம் ” (சி.சி. க ; 
வுணர்க்காய்ந்து ” (தணிகை, நாட்டு . எச . ) சிவாக் .) சிலப்பதிகாரத்தில் பிரித்தல் என்று 

தெவ்வு -- 1. கொள்ளுதல் . ( மதுரைக்கா, கூறிக்குடநாட்டு வழக்கு என்பர் , 5. பேரொலி 
அரு . அடி உரை. ) 2. சத்துரு . பகைவரை செய்தல் . ( உ -ம் . ) “ மள்ளர்தெழித்திடுமார்ப்பும் " 
யுணர்த்தலாகுபெயர் . 3. பசை, ( உ - ம் ) 

பசை. ( உ - ம் ) (திருவிளை.மெய்க்கா.உ எ . ) பிங்கலத்தில் திரட் 
“ செவ்வுப்புலம் ” ( தொல்.சொல் . கூசசு , சேநா .) டோசையென்பர் . ( கசசங . ) 
4. போர் . உகரச்சாரியை பெற்றது . 

தெழித்தான் - கோபித்தான் . (சிந்தா.) 
தெவ்வுதல் - கொள்ளுதல் . (உ - ம் . ) “விழை தெழித்து -- 1 . உரப்பி . 2. கோபித்து ( 1,2 
வெல்லாம் - பாங்குபெறத்தெவ்வுதி யென்று 
( தணிகை , அகத்தி . • 0 ) 

தெழிப்பு --தெழித்தல் . ( உ - ம் . ) " பூதர்தந் 
தெவம்- மாமாம் . ( வைத்தியமூ . அக . ) செழிப்புவிண்ணுமொழிந்திடுதிசையும்பாருமு 
தெவீட்ட -- 1 . ஒலிக்க . ( உ - ம் . ) " அலுெறந் ற்றன " ( கந்தபு . ஏமகூட . உ 0 .) 
தேரைதெவிட்டமிசைதொறும் ” ( ஐங்குறு . ! 

தெள்-- 1 . தெரிநிலைவினைப்பகுதி . 2. தெ 
சருங .) 2. குதட்ட . ( உ - ம் .) “ பணைநிலைப்புரவி ளிவு . ( உ - ம் .) “தெள்ளார் சலதிமறைகுதலும் " 
புல்லுண்ண செவிட்ட ” (மதுரை சோ . சுசு 0 . ) ( சேதுபு . சேதுவர் , நஎ . ) 
3. திரள. (உ -ம் . ) “ மரமுதர்றெவிட்ட" கு - பா , தென்கு -1. ஒருபூச்சி . (உ - ம் .)“சிறியதென்கு 
கஎ . ) 

துள்ளிக் -கருடனாக்குப்பறவைகற்பிப்பதென " 


நஎ . 


தெளித்து 


கஙகஉ 


தெற்றல் 


( அரிச்ச . பாயிர . கஉ . ) 2. தெரிநிலைவினைப் 


பகுதி . 


தென்ததல் -1. தெளிவித்தல் , 2. வீசுதல் . 

தெள்விளி-1 . இசைப்பாட்டு . (சிந்தா .) 2 . 
ஓரிராகம் . ( உ - ம் ) " தெள்விழிச்ச றியாழ் - பாணர் 
தேம்பிழிநறவமாந்தி ” ( இராமா . நாட்டு . அ . ) 
3. தெளிந்த சொர்கள் . ( உ - ம் . ) “வள்ளுயிர்த் 
தெள்விளியிடையிடைப்பயிற்ரி " ( கு - பா.க 00 .) 
4. தெளிந்தவோசை. ( உ - ம்.) “ ஆம்பலந்தீங்கு 
ழற்றெள் வளிபயிற்ற ” ( கு பா . உஉ .. ) 5. மதி 
ழ்ச்சியாலார்த்தல் . ( உ - :) “ பொள்ளெனப் 
படையொடுவருதியாலெனத் - தெள்விளியெடு 
த்தனன் ” ( கந்தபு . சதமுக . கூ . ) 
தெள்ளத்தெளிதல் - நன்றாய்த்தெளிதல் . 
தெள்ளல் - கொழித்தல் . ( உ - ம் . ) " கரிமருப் 
புத் - தெள்ளிநறவந்திசைதிசைபாயுமலைச் சிலம் 
பா ” ( திருக்கோ. கஉ அ . ) 
தெள்ளிச்சி-- பூநீறு , ( வைத்தியபரிபா .) 
தெள்ளிமை -1 . அறிவு . 2. தெளிவு . 
தெள்ளிய - தெளிவான . ( உ - ம் .) “ தெள் 
ளியவக்கரங்கள் ( சி - சி . க : உக . ) 

தெள்ளியர் - அறிவுடையார் . ( உ - ம் . ) “ திரு 
வேறு தெள்ளியராதலும்வேறு ” (வள் , ஈஎச . ) 

தெள்ளு -1 தெள்கென்னும்பூச்சி , 2. தெள் 
ளுதல் . 3. தெரிநிலை வினைப்பகுதி . 

தெள்ளுதல் -1 . கொழித்தல் . ( சூ . நிக , க : 
உரு . ) 2. தெளிதல் . ( உ - ம் . ) “உள்ளுதலுள்ளி 
யுரைத்தலுரைத்ததனைத்தெள்ளுதல் ” ( வள் - 
மா . : எ . ) 3. வறண்டல் . ( பிங்கல உகரும் . ) 

தெள்ளேணம் -- மகளிர் விளையாட்டினா 
ன்று . ( உ - ம் . ) “ ஆயிரந் திருநாமம்பாடி நாந்தென் 
ளேணங்கொட்டாமோ " (திருவாச . திருத் 
தெள் . க. ) 

தெளி --1 . ஒளி . ( திருக்கோவையார். கசு . 
உரை .) 2. தெரிநிலைவினைப்பகுதி . 3. தெளிவு . 
( உ - ம் . ) “ ஞா நக்கரும்பின்றெளியை ” ( திருவாச . 
திருப்பொற் . கரு . ) 
தெளிஞன் - அறிஞன் . 
தெளித்தல் -1. ஒலித்தல் . 2. கொழித்தல் . 
3. தெளிவாக அறியச்செய்தல் . ( உ - ம் ) “ இவர் 
தொழிற்கெல்லாங்காரணமாதெறெளித்தருள் 
கொழிக்குங்கந்நியை ” ( தணிகை , கடவுள் , உ . ) 
4. நிச்சயித்தல் . 5. புரோட்சித்தல் . ( உ - ம் . ) 
“ பனிநீரையுன்பஞ்சணை மேலள்ளியங்கார் தெ 
ளிப்பார் " (தனிப்பா. இரண்டாம் . நகங . ) 6 . 
வடித்தெடுத்தல் . 7. விதைத்தல் . ( 6 , 7 - வழக் ) 

தெளித்து -1. கரைத்து , ( சிந்தா .) 2. தெ 
ளியச்செய்து . ( ஐங்குறு .) 


தெளிதல் - 1. அறிதல் . ( உ -ம் . ) " விரித்தெ 
இத்துரைத்தறெளிந்து மன்னன் " ( ஏகாதசி . 
உருக்கு . கஉ . ) 2. ஆராய்தல் . 3. ஒளிர்தல் . 4 . 
தெளிவாதல் . 5. தேறுதல் . ( பிங்கல . கஅஙக .) 
6. நன்கொலித்தல் , 
தெளிர்தநீர் - சற்சலம் . (பிங்கல . எக . ) 
தெளித்தார் - மெய்யுணர்ந்தார் . ( உ - ம் . ) 
ஐயத்தினீங்கித்தெளிந்தார்க்குவையத்தின் 
வான நணிய துடைத்து . ( வள் . கருங . ) 
( - தளிந்திசின் -தெளிந்தேன் . ( ஐங்குறு . ) 
தெளிப்ப - தேற்ற. ( ஐங்குறு. ) 
தெளிப்பான் - தெளியச்செய்வான் . ( ஐங் 
குறு . ) 

தெளிப்பு -- 1. தெரிப்பு , 2. நிச்சயம் , 3 . 
விதைப்பு . ( வழக் ) 

தெளியாதான்- தன்னை நம்பாதான் .(உ -ம் .) 
" கூரை " பார் . 

தெளிர் -1 . உள்ளோசை . (பிங்கல . கச நசு .) 
2. தெரிநிலைவினைப்பகுதி , 
தெளிர்தல் -- உள்ளோசையா சல் . 
தெளிர்ப்பு --- 1, ஒலிப்ப . ( உ - ம் . “வருநர்க்கு 
வரையாதுபொலங்கலந்தெளிர்ப்ப " (பதிற்று . 
கஅ . ) 2. செழிப்ப . ( உ -ம் . ) “ வறந்தஞாலந்தெ 
ளிர்ப்பவீசி " ( ஐங்குறு , சரு 2 .. ) 

தெளிவித்தல் - சந்தேகந்தீர்த்தல் , 2. தெ 
ளியச்செய்தல் . 3. வடித்தெடுத்தல் . 

தெளிவின்மை- பரவசம் . ( உ - ம் . ) “ பாடிலர் 
தெளிவிலர்நின்றனர் " ( கோயிற்பு . பதஞ்சலி. 


தெளிவு -1. அறிவு . (பிங்கல . கஎசுசு . ) 2 . 
குணவலங்காரம்பத்தினொன்று ; அது : கவியாற் 
கருதிய பொருள்விளங்கத்தொடுப்பது . ( உ - ம் .) 

தெளிவெனப்படுவது பொருள் புலப்பாடே " 
( தண்டி , கசு . ) 3. குறிப்பு. ( பிங்கல . கஎஎச . ) 
4. துணிவு . ( வாணன் கோ . உசு . முக . ) 5. பிர 
காசம் . உகரம் சாரியை என்க , 6. மருந்தேறல் . 
(பிங்கல . கஎஅஎ . ) 
தெளிறல் - எடுத்தலோசை .( சூ . நிக.க சாரு . ) 

தெற்கு- தென்றிக்கு . ( உ - ம் . ) " பகற்றெற்கு 
நோச்காரிராவடக்குநோக்கார் - பகற்பெய்யார்தீ 
யினுணீர் ” ( ஆசாரக்கோ . சு . 

ஈ . ) 
தெற்பை தருப்பை . ( உ - ம் . ) “ தெற்பை 
குண்டிகைசீரைகொண்டென்னுடன் " ( சேது 
4. இராமனரு. ககங . ) ( மரூஉ . ) 

தெற்றல் - 1 , அலைத்தல் . (உ - ம்.) “ முர 
ணெடுங்கோடுதெற்றி ” (சேதுபு . நாட்டு . உரு . ) 
2. இடறல் . ( வழக்.) 3. தடைப்படுதல் . 4 . 
பின்னல் . ( உ - ம் . ) “ தெற்றுஞ்சடிலத்திராமே 
சன் " ( சேதுபு . பிரமகத் . சசு . ) 


தெறித்தல் 


கங்கா 


தென்காஞ்சி 


தெற்றி -1: சித்திரகூடம் . ( உ - ம் . ) “ சித்திர தெறிப்ப-- முற்ற . ( புறநானூறு . ) 
நிரைத்தபீடிகைமறுகுதெற்றிகள் ” (திருவிளை . தெறிப்பு -1. துள்ளுதல் 2 , சிந்துதல் . 3 . 
திருநகரங்கண் . நக . ) 2. திண்ணை . (பிங்கல . சுண்டுகை, 4. முரிவு , ( தெறித்தல் , தெறிப்பு . 
சுகக . ) 3. பினடங்கி . (சிந்தா. ) 4. வாசற்படி , இரண்டுமொன்றென்க.) 
( உ - ம் . ) “ முதலவத்தை மாத்துவமாந்தெற்றி " தெறிவில் -சுண்டுவில் . ( வழக் . ) 
( வேதா - சூ . 50 சு . ) 

தெறு - தெறுதல் . ( உ - ம் . ) “ தெறுவலக் 
தெற்றித்தல் - தடைப்படுதல் . ( உ - ம் . ) “ ஒரு காலனை . ( திருக்கோ, உஉ எ. ) ( முதநிலைத்தொ 
வரா- லில்வாழ்க்கையென்னுமியல்புடையவான் | ழிற்பெயர் . ) 
சகடஞ்- செல்லா துதெற்றித்து நின்று ” ( அற தெறுக்கால் --- 1. தேள் . ( உ - ம் . ) “ குலமா - 
நெறி .) 

மதலைகொழுங்கமலக் - காலிற்றெறுக்கான்முள் 
தெற்று - 1. தெற்றல் , தெரிநிலைவினைப் ளுறுத்திக்கடுவுற்றிடலும் ” (சேது பு . அநும் . 
பகுதி . 2. பின்னல் . 

கஉ. )2.விருச்சிக ராசி .(உ - ம்.)“சீயந்துலைதெறுக் 
தெற்றுதல் -- 1. அலைச்சல் . 2. இடறல் . சாலிற்கதிருற " ( விதாந . நல்வினை . கஉ . ) 
( வழக் . ) 3. சடை செய்தல் . ( உ - ம் . ) “ தெற்றிடும் தெறு கட்டு - வருத்தும் வளைப்பு . ( உ - ம் . ) 
பூங்கொடி ” (கந்தபு.நாட்டு.சக .) 4. நெரித்தல் . “ செம்முகமாத்தெறுகட்டழிய ” (திருக்கோ. 
( பிங்கல . உகசுடு. ) 5. மாறபடல் , பின்னல் . நகங ) 
செற்றல் தெற்றுதல் இரண்டுமொன்றென்க . தெறுதவர் -அழிப்பர் . ( புறப்பொ -வெண் . ) 

தெற்றென -1 . கடு ( 5 - ம் .) “ செர்றெனச் தெறுத்தல் -1. அழித்தல் . 2. -நெரித்தல் . 
செலவுகடைக்கூட்டுதிர் " ( பொருந. கஎச . ) 2 . (பிங்கல . உகசுரு .) 
தெளிய (உ - ம் } “செற்றெனவுணர்த்தல்போல் . ” தேறுதல் -1. அழித்தல் . ( உ - ம் . ) “ தெறும் 
( கந்தபு . சந்திரசாப. சக . ) 

பாவிதரிசநத்தின்பாவந்தீர ” (சிவ ரக . சிவதன் 
தெற்றெனல் -1. செளிதல். ( உ - ம் . ) “ தெற் மா . கங . ) 2. சுடுதல் . ( உ -ம் . ) “ ஒண்கதிர்தெறு 
றெனப்பரிப்பிணி மருத்துவனில்லம்” (புறநா. சலின் ” ( கலி . உ .) 3. வருந்துதல் . (திருக்கோ. 
கஎ ங . ) 2. விரைவுக்குறிப்பு . ( உ ம் . ) “ தெற் கூகஈ . உரை.) 4. வெகுளுதல் . ( உ - ம்.) “தெறு 
றென்றுதெய்வந்தெளியார் ” ( திருஞா. திருப் கலக்காலனை ” (திருக்கோ. உஉஎ . ) 
பாசுரம் .) 

தெறுநர் -1, கொலையாளர் , தெறுதல் -அழித் 
தெறல் -1 , அழித்தல் , கொடுத்தல் . ( உ - ம் . ) | தல் . 2. மாற்றலர். ( பிங்கல . கசஎ .) 
“ ஒன்னார்த்தெறலுமுவந்தாரையாக்கலும் ”(வள் . தெறுவது - அழிக்கப்படுவது. ( ஐங்குறு .) 
உசுச . ) 2. கோபித்தல் . ( உ - ம் . ) “ னத்தீயிற் தெறுவி - அகப்பை , ( உ - ம் . ) “தெறுவியால 
பெயர்பு பொங்கத் - செறலருங்கடுந் துய்ப்பின் ” ன்றிக்கையினாலடிசிலிடுதலேற்றருந்து தறீதா - 
( மதுரைக்கா, க , ஙஉ . ) 

முறைபிறழ்ந்திருப்புத்தெறுவியாலிடுவோர் மூ 
தெறி - 1. அணி அங்கி முதலியவற்றின் குர் - சாடியபாழ்நரகின் ” ( காசிகா. இல்லொ 
கடைப்பூட்டு . ( வழக் .) 2. சிதறுசை . 3. தெரி ழு . உக . ) 
நிலைவினைப்பகுதி . 

தெறுவு - சுடுகை . ( உ - ம் . ) “ தீத்தெறுவிற் 
தெறிக்குதல் - தெறித்தல் . ( வழக் . ) 

கவின்வாடி ” பட்டினப் . க 0 . ) 
தெறிக்தம்-- துள்ளும் . ( புறநானூறு .) தெறுள் - காட்டிலுள்ளதோர்கொடி . ( புற 
தெறிகெடல் - நிலைகெடுதல் . ( உ - ம் . ) ” குறி நானூறு . ) 
கொள்விற்கோடியிற்கு பறந்துளோர்பவர் - 6 தென் -- 1. அழகு . ( பிங்கல . நசுஎரு . ) 2 . 
றிகெடவோதெல்கண்ங் ” ( சேதுபு . சந்தமா. இசை.(உ - ம்.)“தென்னுண்டேனிற்றீஞ்சுவை ” 
எக ) 

( இராமா . மிதிலை.உ ங . ) 3. ஓர்பாடல் . ( பிங்கல . 
தெறித்தல் - 1. சிந்தல் , ( வழங் . ) 2. சண்டு ஈக எடு . ) 4. சற்பு . 5. தெற்கு . 6. தென்ன 
தம் . ( உ - ம் .) “செஞ்சிலைநெடுநாண்பூட்டித்திரு மரம் . ( 4 , 5 , 6 சூ . நிக . கக . னகரவெ . எ . ) 
விரறெறித்துத்தாக்கி ”(திருவிளை.யானையெய் .) தென்கலை - தமிழ் . ( உ - ம் . ) “ தெள்ளிதின் 
2.க ) 3. துள்ளிவிழுதல் . ( உ - ம் . ) “ பிணத்தின் மொழிதென்கலையேமுதல் ”(கந்தபு.நகரப்.சக .) 
றலைதனையோர் - காட்டத்தறைந்தானறையவ தென்கலையார் - விட்டுணுசமயிகளுளொரு 
சைகக்கித்தெறித்ததவன் முகத்தில் " ( சேதுபு . வசையார் . ( வைணவர் வழக்கு . ) 
வேதாள . கக . ) 4. பிசிக்கல் . ( உ - ம் . ) “ கண் தென்காசி - பாண்டினாட்டினேரூர் , 
டெறித்துயிர்சிந்திடநிதிக்கடவுளை ” ( கூர்மபு . தென்காஞ்சி - ஒரூர் . (காஞ்சிப். தழுவக்கு 
தக்கன் வேள் . கஎ . ) 5. முரிதல். 

ழை . உஅஎ . ) இதனைத் திருநெல்வேலி என்பர் 


165 


தென்றற்கோன் 


காகச 


தேனாது 


ப 


தென்கால் - தென்றற்காற்று . (பிங்கல . தென்றற்றேசோன்-- மன்மதன் . (பிங்கல . 
தென்காற்று - உக . ) 

கசரு. ) . 
தென்கீழ்த்திசையிறை -- அக்கிநிதேவன் . தென்றி - தென்றற்காற்று . ( சூ.நிக.க : சசு . ) 
( சூ . நிக . க : Po . ) 

தென்றிசைக்கிழவன் - இயமன் . ( பிங்கல . 
தென் சேடி- வித்தியாதரருலகின் ஒருபகுதி . 

ககஎ . ) 
(சிந்தா .) 

தென்னம்பிள்ளை- தென்னங்கன்று .( வழக் .) 
தென்படுதல் - கிடைத்தல். ( வழக் ) 
தென்பாண்டி -- கொடுந்தமிழ்நாட்டினொன் 

தென்னம்புலத்தினேர் பிதிர் ; அவர் : தெற் 
று . ( உ - ம் . ) “ தென்பாண்டிகுட்டங்குடங்கற்கா 

குத்திசைக்கண் எட்டுக்கோடியோசநை தூரத் 
வேண்பூழி ” ( நன் . 2.எ க . உரை .) 

துள்ள சநலோகத்தில்வசிக்கும் ஒரு சாதியார் . 
தென்பாரதம் - நவகண்டத்தொன்று ; அது : 

( உ - ம் . ) “ தென்னம்புலம் ” பார் . 
பரதகண்டத்தின்றென்பாகம் . 

தென்னம்புலம் தெற்கின் கண்னுள்ள 
தென்பால்விதேகம் - நவசண்டத்தொன்று . ! பிதிருலகம். ( உ - ம்.) “ தென்னம்புலத்தினோர் 
( சூ . நிக . கஉ : கக . ) 

தெவிட்டத்துய்ப்ப ” ( கூர்மபு . உச . ) அம் 
தென்பாலிபேதம் - நவசண்டத்தொன்று . சாரியை . 
( சூ . நிக . கஉ : கூக ) 

தென்னர் - ) . தெற்கு. (உ - ம் .) " மூலக்குறி 
தென்புலத்தார் - பிதிர்கள் . ( உ - ம் ) " தென் யுளததற்கு தென்னர் ” (கோயிற்பு பதஞ் . 
புலத்தார் தெய்வம்விருந்தொக்கல. " (வள்.சங. ) 

எக . ) 2. பகைவர் . 33 பாண்டியர் .(உ - ம் . ) “தென் 
தென்புலம் - 1. இயமலேசம் . ( உ - ம் . ) னர்பிரான தறிந்தான் " (திருவிளை . மெய்க் 
" சீற்றவேல சன் சேநைதென்புலம்படர்கைதி சா . ச . ) 
ண்ணம் ” (பாரத . கிருட்டி . கசசு . ) 2. பிதிர்கள் தென்னவன் 1. இராவணன் . ( உ - ம் .) 
வாழுமிடம். ( வள் . சஈ . ) 

" தென்னவற்பெயரிய துன்னருந் துய்ப்பின் 
தென்மதுரை -1 . ஆலவாய் . ( உ - ம் . ) “ தென் ( மதுரைக்கா. 10. ) 2. கூற்றுவன் , தென் றிசை 
மதுரைமூதூருமல்லவோசிவலோகம் ” ( திருவா யோன் . 3. பாண்டியன் . ( உ - ம் . ) " வரகுணனாந் 
த . மண்சும . சு எ .) 2. தலைச்சங்கமிருந்தவூர். தென்னவனேத்துசிற்றம்பலத்தான் " ( திரு க் 
இது முற்காலத்துக் கடல்கொள்ளப்பட்டது . 

கோ . * 0 சு . ) 
(சிலப்பதி .) 

தென்னவன் பிரமராயன் மாணிக்கவாசக 
தென்மலை -- பொதியமலை . ( உ - ம் . ) “ தென் சுவாமிகள் அரிமருத்தநபாண்டியனுக்கு மந்திரி 
மலையின்மான்மதமுஞ்சாமரையும் ” (தண்டி . யராயிருந்தபோதுள்ளபெயர் , ( உ - ம் . ) “ தென் 
ககசு . உரை. ) 

னவன்பிரமராயனென்றருள்சிறந்தநாம - மன் 
தென் மேற்றிசைப்பாலன் - நிருதி . ( பிங் னவர்மதிக்கநல்கி " ( திருவாத . மந்திரி . கரு . ) 
கல . கக : கக . ) 

( பாண்டியனுக்கு முதன்மந்திரி .) 
தென்மொழி - தமிழ்ப்பாடை ( உ - ம் .) “வட தென்னன் --- பாண்டியன் . ( உ - ம் . ) “ தென் 
மொழியைப்பாணிநிக்குவகுத்தருளியதற்கிணை னன் விக்கிரமன்புயத்து ” ( திருவிளை . விருத் 
யாத்- தொடர்புடையதென்மொழியை ” (காஞ் 
சிப்பு . தழுவக் . உசஅ ) 

தென்னாதெனா - ஒர் பண் . ( சிலப்பதி . அரங் 
தென்விதேகம் --தென்பால் விதேகம் . ( சூ . கே . உசு . உரை . ) 
நிக . ) 

தென்னிரேபதம் - தென்பாலிரேபதம் .( சூ . 
தென்றல் -- தென்காற்று . ( உ - ம் . ) “ விந்தம் நிக . கஉ : கக . ) 
பணித்தோன்மலைத்தென்றற்கன்றுயிர்க - வர தென்னி - வாழை . ( மலையக . ) 
வர ” (மறைசை .) 
தென்றல்வரை - பொதியமலை . ( உ - ம் . ) 

தென்னுலது - பிதிருலகம் . ( உ - ம் . ) “ தென் 
" பொருநைதென்றல் - வரைதருமா ரமெல்லாம 

னுலகிற்புகுந்தனையோ” (திருவிளை.வன்னியுங் 

கிணறு . உக . ) 
ருங்குறவொதுக்குமாதோ ” ( சேதுபு. நாட்டு , 
உஎ . ) 

தென்னை - தென்னைமரம் . (பிங்கல.உ எசக . ) 
தென்றற்கோன் -- பாண்டியன் . ( உ - ம் . ) தெனது -1. தெற்கின்கண்ணுள்ளது . ( நன் . 
“ தென்றற்கோன் செவிமடுத்தான் ” ( திருவிளை . உசுஎ , உரை .) ( புறநானூறு . ) 2. தெற்கு . 
மெய்க்கா .52 ..) ( தென்றல்தோன்றும் பொதிய ( உ - ம் . ) " வடாதுந்தெனாதும்பரராசர்வகுத்தநே 
மலைக்குத்தலைவனென்றபடியுமாம் .) 

மி ” ( பாரத . பதின்மூன் . அ 0 . ) 


த . உ . ) 


தேங்கல் 


கஙகரு 


தேசனம் 


தே . 


தேக்கல்- 


அக ) 


( வைத்தியது..) 


தல் . ( உ - ம் .) “ தேங்குபேரொளியாகியசிவமெனு 

நாமும் ” (திருவானைக். ஞாநவுப . உச . ) 
தே -1 . கடவுள் . (உ -ம். ) “ தேபூசைசெய் தேங்காத - கெடாத . ( உ - ம் . ) “ தேங்காத 
யுஞ்சித்திரசாலை " (சிவரக . நைமிச . 20. ) 2 . மள்ளர் திரடோளிணைசிக்கயாத்த - பூங்கச்சு ” ( சி 
கொளற்பாடு . ( பிங்கல . நசுஎசு .) 

ந்தா . பதிக . கக . ) 
தேக்கம் 

தேங்காய் -- தெங்கங்காய் . ( நன்னூ . உயி 
நிறைவு . ( பிங்கல . உஉஉ அ .) ரீர் . நஎ . ) 
தேக்கிடல்-- ) 1. தெவிட்டல் , ( உ - ம் . ) 

தேங்காய்க் கீரை - ஒருகீரை. ( வைத்தியமூ . 
தேக்கிடுதல்- “ நெருப்புத் தின்றுதேச்கிடு 
கின்றது ” ( இராமா. இலங்கையெரி. சசு . ) 2 . 

தேங்காய்ப்பூக்கீரை தேங்காய்க்கீரை. 
நிறைதல் . 

தேங்காய்ப்பூநாறி 
தேக்கு - 1. ஒரு மரம் ; அது ; கற்றேக்கு , தேங்கிட்டி - தேட்கொடுக்கி . ( வைத்திய 
சிறுதேக்கு , பூந்தேக்கு , சொரித்தேக்கு ,. மெ பரிபா . ) 
ழுகுதேக்கு , வெண்டேக்கு எனப் பலவகைப் தேங்குதல் - தேங்கல் . 
படும் . ( உ - ம் .) " அம்பட்டை ” 2. பார் . 2. தெ தேங்கொள்சுண்ணம்- ஒளியும் ; நாற்றமும் 
விட்டு , தெரிநிலை வினைப்பகுதி . 3. நிறைவு . ஊறும் இனிமைகொண்ட சுண்ணம் . (சிந்தா.) 

தேக்குதல் -1. உண்ணுதல் . (உ -ம் .) “ நீட . தேசசு - 1. ஒளி . ( சி . சி . க : ச . ஞாநப் . ) 
வுணருடற்புலவலகைநிறையத்தேக்கி ” (சிவரா 2. தேயு . சி . சி . க : ச . சிவாக் . ) 
த் . கடவுள் . ச .) 2. தடைபண்ணுதல் . ( வழக் . ) 

தேசநம்- மூங்கில் , ( வைத்தியபரிபா .) 
3. தெலிட்டுதல் . 4. நிறைத்தல் . 

தேசம் -- 1 . இடம் . இப்பொருட்குத் தேயம் 
தேக்கெறிதல் -- 1. ஏப்பமிடல் . ( உ - ம் . ) என வழங்குவர். 2. தேசாபுரம் . ( வைத்தியபரி 
" உண்டுதேக்கெறிந்துலவினுமுலவுவர் ” ( கூர்ம பா .) 3. நாடு . (உ - ம் . ) “சிவபூசைபுரிவார்களும் 
பு . அட்டமூர்.ச . ) 2. தெவிட்டல் , 3 நிறைதல் . 

மைப்போலெத்தேசத்துங்கண்டிலேன் " (சிவர 
தேகபந்தம் - சரீரசேர்மானம் . 

க . சிவதன் . ஈ o . ) 4. பிரகாசம் . ( உ -ம் . ) " தேச 
தேகபாதம் -- 1. அசத்தியோநிர்வாணம் . மலிபொதுஞாநச்செவ்வொளியும் " ( கோயிற்பு. 
( உ . - ம் .) “ சாலநிகழ்தேகபாதத்தினோசெத்திய - பாயிர.20.) 5. யோகசத்தி . ( உ - ம் . ) " தேசமொடு 
நிருவாண மெனச்சாற்றுங்காலே ” ( தேசாந்தத் செல்வமாகி " ( சி . சி . பாயிர , உ . ஞாநப் .) 
திலே முத்தியைக் கொடுத்தலினிப்பெயர்த்து . ) 

தேசமைம்பத்தாறு அங்கம் , அரிணம் , 
2. தேகம் விழுகை. ( 1 , 2 - சி . சி . அ ; ச . சிவாக் .) 

அவந்தி , ஆந்திரம் , இலாடம் , ஒட்டியம், கரு 
தேகம் - சரீரம். ( உ - ம். ) " உரியதோர்தேசத்தி சம் , கலிங்கம் , கன்னடம் , கன்னடம், காசம் , 
னுற்றபாவங்கள் ” (சிவரக, சிவனடியார் . 20. ) 

காசுமீரம் , காந்தாரம் , காம்போசம் , கிராடம் , 
( ஹெஃ - தகிக்கப்படுவதென்பது . 

கருத , குடகம் , குந்தளம் , குரு , குலிந்தம் , 
தேகராசம்-- கரிசாலை . ( உ - ம் . ) " தேகராசச் கூர்ச்சரம் , கேகயம் , கேரளம் , கொங்கணம் , 
சுரதம் " ( தைல . தைலவ . ஙக . ) 

கொல்லம் , கோசலம் , சகம் , சவ்வீரம் , சாலவம் , 
தேகன் 

- சதருத்திரரிலே குபேரதிசையி சிங்களம் , சிந்து , சீரம் , சூரசேகம் , சோழம் , 
லிருக்குந் தசருத்திரரிலொருவன் . ( வி - ணி. சோனகம் , திராவிடம் , துளுவம் , தெங்கணம் , 
உஎ . ) 

நிடதம் , நேபாளம் , பப்பரம் , பல்லவம் , பாஞ்சா 
தேகனி - மஞ்சள். ( மலையக . ) 

லம் , பாண்டியம் , புலிந்தம் , போடம் , மகதம் , 
தேகாத்துமவாதி - சாருவாகமதஸ்தன் , உல மச்சம் , மராடம் , மலையாளம் , மாளவம் , யவரும் , 
காயதமதத்தினொருவன் . இவன் கொள்கையை யுகந்தரம் , வங்கம் , வங்காளம் , விதர்ப்பம் என் 
ச்சிவஞானசித்தியார் முதற்சூத்திர வுரையி னும் ஐம்பத்தாறு தேசங்கள் . ( வைத்தியபரிபா 
லறிக. 

டை , தொகையகராதியிற்காண்க .) திராவிடம் - 
தேகி - 1. இடுவாயாக . ( உ - ம் .) திடகற்புளா பஞ்சதிராவிடம் . பொருட்டொகை நிகண்டி 
யைந்தேகியெனச்செப்பி ” ( சைவச . பொது . லறிக . 
நசுசு . ) 2. தேகத்தையுடைய ஆன்மா , ( சி . சி , தேசன் - ஒளியுருவானவன் . ( உ - ம் . ) “ தேச 
உ : உ . சிவாக் .) 3. புல்லூரி, ( மலையக . ) 

னேயம்பலவனேசெய்வதொன்று மறியேனே ” 
தேங்கல் -1. அச்சக்குறிப்பு. ( சூ . நிக . அ : (திருவாச . திருச்சதக . நக . ) 
ருகா . ) 2. குலைதல் . (பிங்கல .கஅருக.) 3. நிறை தேசனம் - மூங்கில் . ( வைத்திய பரிபா . ) 


தேசோபத்திரவம் 


கஙகசு 


தேத்தடை 


தேசனி - மஞ்சள் . ( உ -ம் . ) “ பொருசீரணச் சாரர் பரிசாகம் , தன்ன ரசினதிகபொருளாசை 
சுரமுமாமதத்தேசனியாம் " ( தைல . தைலவ . என்னு மைந்துமாம் . 

தேசோபிந்து - சேசோவிந்து . 
தேசாட்சரி -- ஒரிராகம் , உச்சியிற்பாடுமிராக தேசோமந்தரம் - நெல்லி . ( வைத்தியபரி .) 
மென்பர் . 

தேசோமயம் -1. அழதத்தன்மை . 2. ஒரி 
தேசாந்தரி - பரதேசி .( சூ நிக.கக : சகரவெ.க .) மயம் . ( உ - ம் . ) “ தேசோமயாநந்தமே ” ( தாயுமா .) 

தேசாவரம்- ஒருசெடி . ( உ - ம் . ) “ சீராமின் தேசோவதி -1. அக்கிநிதேவனின் இராச 
பூறாவேர்தேசாவரம் " ( தைல . தைலவ . கஈரு ) தாநி . ( அபிதா.ந .) 2. யானைத்திப்பிவி . ( வைத் 

தேசி -1 . ( பரதம் . ) அகமார்க்கமூன்ற வசையு தியபரிபா .) 
ளொன்று ; அது : கீதத்துக்கு அடி சாரி முதலா தேசோவிந்து- யசுர்வேத உபநிடதத்தொ 
கக் காற்சுற்றுதல் எறிதல் முதலியன. ( உ - ம் . ) ன்று . ( கந் . நவ . கஅ . ) 
" அகமார்க்கநிகழ்ந்திடுந்தேசியேவடுகே - யருக்க தேட்கடை 1. தேட்சொடுக்கு . ( உ - ம் . ) 
மாகியசிங்களமென மூன்றாம் ” ( திருவிளை.கான் “ வேம்பிதழிதேட்கடைபெரும்புல் ” ( தைல. 
மா.கா.) சிந்தாமணியில் மெய்த்தொழிற்கூத்தி தைலவ . எஉ . ) 2. மூலநாள். பிங்கல . உரு எ .) 
லொருவகையென்பர் . 2. எலுமிச்சை . ( மலை தேட் தடிச்சி -- கதண்டு , ஒரு பச்சிலையாம் . 
யக . ) 3. ஒளியுடையது . ( மணிமேகலை . ) 4 ( வைத்தியபரிபா . ) 
குதிரை. ( வைத்தியபரிபா .) ( தெலுங்கு . ) 

தேட்கெண்டை ரூமீன் . ஓர் குழுக்குறி . 
தேசிகம் -1. அவ்வவந்நாட்டுச்சொல் . 2 . தேட்கொடுக்கி - ஒரு செடி , தேங்கிட்டி .. 
அழகு . 3. இயற்சொல் முதலிய நான்குசொற் ( வைத்தியபரிபா .) 
கூறாய சொற்பிரயோகம் . ( உ - ம் . ) “ தேசிகமென் தேட்டம் - 1. ஆராய்வு. 2. சேகரித்த சம் 
றிவையாசினுணர்ந்து ” ( சிலப் . அரங்சே. சஎ .) பாத்தியப் பொருள் . ( வழ 5. ) 

3. பேரவா. 
4. ஒளி . 5. ஓர் கூத்து . 6. பொன் . ( 1 , 2 , 4 , 5 , ( உ - ம் . ) “ தேட்டந்தான் வாளெயிற்றிற்றின்ன 
6 - பிங்கல . நசுஎஎ . ) 

வோ ” ( இராமா, சூர்ப்பணசை. கஉக . ) 
தேசிகன் -1 . அழகன் . ( தேசிகம் - அழகு ) 2 . தேட்ட ரவு -தேடுதல் . ( அரவு - தொழிற் 
குரு . ( உ - ம் . ) “ பற்றற்றவன் கொடுக்கும்பண்ட பெயர் விகுதி. ) 
மனைத்தினையும் - பற்றுதலுந்தேசிகர்க்குப்பாங் தேட்டாண்மை -1 . நாட்டம் . 2. பொருள் 
கு ” ( சைவச . ஆசா , ஆஅ . ) 3. தேசாந்தரி , 4 . தேடு முயற்சி .) 
வணிகன் . ( 3 , 4 பிங்கல . நசுஎசு . ) 

தேட்டாளன் -- பொ கள் சம்பாத்தியஞ்செய் 
தேசிசாரி - பரதத்தின் பொது இலக்கணங்க பவன் .. ( வழக். ) 
ளாகிய இருபது பேதங்களுளொன்று . ( உ ம் . ) தேட்டு -- 1 . ஆராய்வு . ( உ - ம் .) “ தேட்டுறவி 
" அகங்காரம் ” பார். 

ாையவழி " (சேதுபு.) 2. சம்பாத்தியப் பொருள் . 
தேசு -1 . அழகு . ( உ - ம் . ) “ தேசுடைப்பிரம 3. தேன் . தெலுங்கு . ) 
சாரியியற்கையைத் தெரித்தவாறும் ” ( கூர்மபு . தேட்டை -1. ஆராய்வு . 2. சம்பாத்தியப்பொ 
பதிக . உங . ) 2. ஒளி . (பிங்கல . கூ ஙஎ . ) 3 . ருள் . ( ஐ சாரியை .) 3. தெளிவு . ( தெலுங்கு . ) 
கீர்த்தி . ( உ - ம் . ) “ தேசிவன்படைக்குமேல்வை " தேடல் - நாடல் . ( பிங்கல . கஎஎஅ . ) 
( சேதுபு . வேதாள . சச . ) 4. ஞாநம் . ( உ - ம் . ) தேடாமை --விசாரியாமை . ( வழக் .) 
" தேசுறுமுண்பார்க்கென்றேதேறு ” ( சைவச . தேடி- அதிவிடயம். (சிந்தா .) 
பொது.ருசுக .) 5. பெருமை. ( புறப்பொ - வெ . ) தேடுதல் -1 . உசாவுதல் . (உ - ம் . ) “ தேடிய 
6. விசிட்டம் . ( உ - ம் . ) “இல்வாழ்விற் சிறந்தார்க் வயனுமாலும் ” ( பெரியபு . தடுத்தாட் . எக . ) 2 . 
குக்கோலமேதேசு ” ( சைவச . பொது . சஎச . ) சம்பாதித்தல் . ( உ - ம். ) “ இலகியமாணிக்கவகை 

தேசேசர் - சதாசிவதத்துவத்திலிருக்கும் தேடிவைத்தே ” ( சிவரக . அபுத்திபூ . ங . ) 3 . 
அணுசதாசிவர் பதின்மரிலொருவர் . (சி.சி. க : விசாரித்தல். ( வழக் .) 
உரு. மறை . ) 

தேண்டுதல் - தேடுதல் . ( உ - ம் . ) “ வேண்டிய 
தேசோபத்திரவம் - தேசவியாகுலம் ; அது : கலப்பையாவும்விதியுளிமரபினோடு - தேண்டின 
கடவுளால்வருவதும் , மனிதரால்வருவது மென னுய்த்து " ( கந்தபு. பிரமயா. உ .) 
இருவகை அவற்றுள் ; கடவுளால் வருவது காற்று , தேணிறம் - மாந்தளிர்க்கல் . ( வைத்தியபரிபா ) 
நெருப்பு, தண்ணீர் , நோய் , பஞ்சம் என்னு தேத்தடை - தேன்கூடு . ( உ - ம். ) “ தேத்த 
மைந்தும் , மனிதரால் வருவது கோள் , திருட்டு , டைத்திரள்கிளிந்தசும்பறா" (தணிகை. நாட்டு . 
மாற்றரசர்கொள்ளை , வேந்தரதுபெருங்காரியக் | கச . ) 


தேம்புறல் 


காகஎ 


தேயபாச்சேதப் 


-- 


தேத்து - இடத்து . ( ஐங்குறு . ) 
தேதி- திகதி . தெலுங்கு .) 

தேதே - ஒரிசைக்குறிப்பு . ( உ - ம் .) “ வண்டுத 
ண்டேன் பருகித்தேதேயெனுந் தில்லையோன் ” 
( திருக்கோ. அ .) 

தேநு -1. தெய்வப்பசு . 2 பசு . ( பிங்கல . 
உசருக , உசருசு . ) 

தேநுழத்திரை- இருவிரல்களையும் ஒன்றா 
கக்கோத்துக் கநிஷ்டாநாமிகைகளையும் மத்திய 
மா தர்ச்சநிகளையும் பசுவின் முலைபோற் சேர்ப் 
பது . ( சி - லி . கிரி உங . உரை. ) 

தேம் 1. இடம் . ( சூ . நிக . கக : மகர 
வெ . எ . ) 2. இனிமை . ( உ - ம் . ) " பூம் 
புறநல்லடையளை இத்தேம்ப ” (பெரும்பா. 
உஎஅ . ) 3. ஏழனுருபு . ( உ - ம் . ) “ போடாய் 
தேத்து ” (நன்னூ .பெயரிய.சரு.) 4. கள் , ( பிங் 
கல . ககசசு .) 5. திசை . ( உ - ம் . ) " தேஎங்கொண் 4 
தெய்வ நோக்கி ” ( நெடுநல் , எஎ . ) 6. தேயம் 
( உ - ம் . ) " செய்யார்தேளந்தெருமால் லிப்ப ” 
( பொருந . கஈச ) 7. தேன் . ( உ - ம் .) “ தேக் 
கமழ்கொன்றை ” ( ச.வரக . நந்திகேசுர க ) 3 . 
தேனீ . ( உ - ம் . ) “ தேப்பாய்கடாத்தொடு ” ( பதி 
ற்று.நிக .) 9. நறுமணம் . ( ஐங்குறு .) 10. நெய் . 
( உ - ம் . ) “ தேங்கலந்து- மணிநிறங்கொண்டமா 
யிருங்குஞ்சியின் ” ( கு - பா . ககக .) 11. யானை 
மதம்.. ( உ - ம் .)" ? தம்பகெவுள் ( முல்லைப்பா. கக . ) 

தேம்ப -1. கெடும்படி . ( உ - ம் . ) “ஊடியார் 
நலந்தேம்ப " ( சலி . சுசு . ) 2. புலர . ( உ - ம் . ) 
“ புட்டேம்பப்புயன்மாறி ” ( பட்டினப் . ச . ) 

தேம்பல் -1. இளைத்தல் . ( சூ . நிக . க: சுக .) 
2. தேய்தல் . ( உ - ம் . ) “ தேம்பலிடைஞெமிய " 
(திருக்கோ.கரு .) 3.பழம்பூ . (பிங்கல.உ அஉரு . ) 
4. வாடல் . ( 2 -ம் . ) “ ஓம்பாதிங்கன் றேம் : பில் ” 
( இராமா . அயோத்தி . நகர்நீக்கு . 60. ) 5. விமி 
யழல் . ( உ - ம் . ) " தென்பாலிற்பு குந்தனையோ 
வோமகளேயெனப்புலம்பித்தேம்பலுற்றாள் " 
( கந்தபு. மார்க்கண் க 02 . ) 

தேம்பி உலர்ந்து . ( உ - ம் . ) “ கொழும்பதிய 
குடிதேம்பி ” (மதுரைக், கசுஎ .) 

தேம்பிழிதேறல் - தேனாற்சமைத்த கட்டெ 
ளிவு . ( உ - ம் . ) " தேம்பிழிதேறன்மாந்திமகிழ் 
சிறந்து ” ( கு - பா . கருடு. ) 

தேம்பு -- 1. தேடுதல் . ( உ -ம். ) “ தேம்புடைய 
லங்கன் மார்பிற்றிருமகன் றனியனாக ” (சிந்தா . 
நாம . உ 0 .. ) 2. தெரிநிலைவினைப்பகுதி . 
தேம்புதல் - கெடுதல் . (சிந்தா .) 
தேம்பும் - மெலியும் . ( பத்துப்பா.) 
தேம்புறல் - தேடுறல் . 


தேமல் - திதலை . ( பிங்கல.க.அக .) படர் 
சுணங்கு ; அஃது : அழகு தேமல் , அழுக்குத் 
தேமல் , பொங்குதேமல் , மங்குதேமல் எனப் 
பலவகைப்படும் . 

தேமா -1. இயற்சீர்வாய்பாடுகளுளொன்று . 
( உ - ம் . ) “ தேமாபுளிமாகருவிளங்கூவிளஞ்சீரக 
வற் -காம் ” ( யா - காரிகை. உறுட் . ச . ) 2. தித் 
திப்புமாமரம் . தேமாங்கனிகள்சிந்தி . (சிந்தா. 
நாமக . 2 . ) 

தேமாங்கனி ---வஞ்சியுரிச்சீர் வாய்பாடுகளு 
ளொன்று . ( யா சாரிகை , உறுப் . ச . உரை . ) 

தேமாங்காய் - வெண்பாவுரிச்சீர் வாய்பாடு 
களூளொன்று . ( யா - காரிகை.உறப்.ச . உரை .) 

தேமாந்தண்ணிழல்- பொதுச்சீர்வாய்பாடு 
களுளொன்று . ( யா காரிசை.உறுப்.ரு.உரை . ) 

தேமாந்தண்பூ - பொதுச்சீர்வாய்பாடுகளு 
ளொன்று . ( யா - காரிகை . உறுப் . ரு . உரை . ) 

தேமாநறு நிழல் - பொதுச்சீர்வாய்பாடுகளு 
ளொன்று . ( யா - காரிகை. உறுப் . ரு . உரை.) 

தேமாநறும்பூ - பொதுச்சீர் வாய்ப்பாடுகளூ 
ளொன்று . ( யா - காரிகை, ரு . உரை . ) 
தேய்கடை - தேய்வானது . ( வழக் .) 
பேயத்தல் -1. அழித்தல் ( உ - ம் . ) “ செறு 
நர்த்தேய்த்தசெல்லுறழ்தடக்கை ” (திருமுரு . 
ரு . ) 2. உரைத்தல் , தேய்த்தல் . (பெரியபு. 
மூர்த்திநா. 20. 3 குறைத்தல் . ( உ - ம். ) “ அல் 
லற்பட்டாற்றாதழுகண்ணீரன்றே - செல்வத்தை 
த்தேய்ச் சம்படை ” ( உள். ருருரு . ) 4. துடைத் 
தல் . ( வழக் .) 

தேயதல் -- 1. உரைதல் . ( உ - ம் .) “ தேய்ர் 
தொளிராரமும் ” ( பிரமோத் . பஞ்சாட் . உஎ . ) 
2. கழிதல் . ( உ - ம் . ) “ தேரைக்கால் பெற்று மிகத் 
தேய்ந்துகாலோய்ந்ததே.கோரைக்காலாளவான் 
கொடை " ( தனிப்பா . ) 3. குறைதல் . (இராமா . 
சடாயுகாண் . சு . ) 4. மெலிதல் . ( வழக் .) 
தேய்ப்பு - தேய்த்தல் , ( வழக் .) 
தேய்பிறைமிரும்பு - அறிவாள் . (உ - ம் . ) 
“ மள்ளர்க - டேய்பிறையிரும்புதம்வலக்கை சேர்த் 
தினார் ” (சிந்தா . நாம . உசு . ) 

தேய்வு - 1. அழிதல் . 2. உரைதல் . 3 . 
குறைவு . (உ -ம் . ) “நாளுக்கு காட்டேய்வுற்று " 
( தைல . தைலவ . அ0- ) 4. மெலிவு . ( உ - ம் . ) 
“ ஆண்டோர்தேய்வுவந்துற்றபோது ” (இராமா, 
மாரீச . க 0 எ .) 

தேய்வை - பரிமளச்செறிகுழம்பு . ( சூ . நிக . 
சு : கரு . ) 

தேயபரிச்சேதம் - ஒருதேயத் துண்டு ஒரு 
தேயத்தின்றென்பது . ( பொருட்டொகைநி . ) 


தேர்ச்சி 


ககூகஅ 


தேரையர் 


தேயம் - 1. இடம் . (பிங்கல . எக்க .) 
2. உடல் . 3. ஒளி. ( திருக்கோ, நக . உரை. ) 
4. களவு . ( சூ . நிக . க : ருஅ . ) 5 தியாநிக்கப்படும் 
பொருள் . ( உ - ம் . ) “ ஆயபுல்லிய பு :ழ்ச்சிபோற் 
கொள்ளலையறிவோர்- தேயமாவதுயார்க்குமெட் 
டாததுதெளியில் ” ( கந்தபு . அவை - புது . கஉசு . ) 
6. தேசம் , நாடு , ( உ - ம் . ) “ செங்கோலகந்தகுண 
மீநவன்றேயங்காப்ப ” ( திருவிளை . மாயப்பசு . 
ஙஅ . ) 7 . நாமமென்னும் பெயரையடுத்து அதன் 
பின்வரும் ஓரிடைச்சொல் ; அது : நாமதேயம் 
பெயர் . ) ( 2 , 6 - பிங்கல . நசுஅ .. ) 

தேயன் -- தியாநிக்கப்படுவோன் . ( கூர்மபு . 
அட்டமூர் . உக . உரை .) 
தேயாமணி --வைரமணி . 
தேயு -1 . ஐம்பூசங்களினொன்று ; இது : உரு 
வதன் மாத்திரையிற்பிறப்பது . இதன் கூறு பசி , 
நித்திரை , மைதுகம் , பயம் , சோம்பு என்னு 
மைந்தும் . இதற்கு வடிவு முக்கோணம், நிறம் 
சிவப்பு . குணம் உட்டணம் , சுடுதல் தொழில் 
ஒன்றுவித்தல் . குறி சுவத்தி . தேவதை உருத் 
திரன் . மந்திரம் , அகோரம் . கலை , வித்தை . 
தூலபஞ்சாட்சரம் , சிகாரம் . சூக்குமபஞ்சாட்ச 
ரம் , மகாரம் . பொதுக்குணம் , சத்தம் , பரிசம் . 
சிறப்புக்குணம் ; உருவம் . (சி - பி .) 2. நெருப்பு. 
3 மயக்கம் . ( 2 , 3 - பிங்கல . ஙசு அக.) 

தேயுட வி தேவாங்கு . ( வைத்திய நூல் 
வழக்கு . ) 

தேயுதத்துவம் - ஒரு தத்துவம் ; இஃது : 
அப்புதததுவத்துக்கப்பால் தசகுண மதிகாக 
ஆவரித்திருக்கும் இதில் அரிச்சந்திரன் முதலிய 
அதிகுய்யகாஷ்டகரிருப்பர் . ( வி - ணி . ) 

தேயுவின்கணவகை - நிரைநேர்நிரை, (பிங் 
கல . கஙஙகா . ) 

தேர் -1 . இரதம் ; அது : நால்வகைத்தாலநயி 
னொன்று . ( உ - ம் . ) “ பட்டப்போதகந்தேர்பரியா 
ளெனும்படையுடைப்பாஞ்சாலர் " ( பாரத . 
படையெழு . ங . ) 2. உரோகணிநாள் . ( உ - ம் . ) 
" செக்கு " பார் . 3. சந்திரன் . (உ - ம் .)“ நெடுவெண் 
ணிலவின்னிமிர்தேர்பரியா - தடுமால் ” (சிந்தா . 
கேம.க 0 க . ) 4. தெரிநிலைவினைப்பகுதி . ( உ - ம் . ) 
“ பல்லக்கு ” பார் . 5. பாகன் , ( உ - ம் . ) " தேரே 
முற்றன்றுநின்னினும் பெரிதே ” ( கலி. எசு .) 

தேர்க்கவி-மிறைக்கவியினொன்று , ரதபந் 
தம் ; அது: தேரங்கமாய்க்கோடுகீறி யெழுத்த 
டைக்குங்கவி . 

தேர்க்கொடிஞ்சி -- கூவிரம் . (பிங்கல. 
கசஅக . ) 
தேர்ச்சி - 1. ஆராய்தல் . ( வள் . சுஙரு . ) 


தேர்ச்சித்துணைவர் - மந்திரிகள் . ( உ - ம் .) 
“ தூநான் மறையோருடன்றேர்ச்சித் துணைவர் 
தொடர் " ( சேதுபு . அநும கச . ) 

தேர்தல் -1. அறிதல் . ( உ - ம் . ) “ தேருந் 
தொறுமினிதாந்தமிழ் போ " ( வாணன் கோ .) 2 . 
ஆராய்தல் . ( உ - ம் . ) “ தேர்ந்து செய்வஃதேமு 
றை ” ( வள் . ) 3. கொள்ளுதல் . (பிங்கல. 
நசுஅஉ . ) ( தேவார. பிரமபுர . ச . திருஞானச . ) 
4. தெளிதல் . ( உ - ம் . ) “ பேதைபாகனே பரமே 
னத்தேர்ந்துணர் ” (திருவிளை. புராணவர் . அ . ) 
5. நிச்சயித்தல். 
தேர்ந்து -- தேடி . ( ஐங்குறு .) 

தேர்ந்து செயல் வாய்க்குந் திறன் நாடிச் 
செய்தல் (உ -ம் .)“ தெரிதலுந்தேர்ந்து செயலும் " 
( வள் . சுஙச . ) 
தேர் நடு - தட்டு , பிங்கல . கசஅச . ) 
தேர்ப்ப்பப்பு-- பார் . (பிங்கல . கசஅஎ , 
தேர்ப்பலகை சசஅக . ) 
தேர்பு -- தேர்ந்து நின்று. ( உ - ம் . ) “ என்சிலை 
யர்மாகேர்புகொட்கும் ” ( மலைபடு . உ எச . ) 
தேர்மரச்சுற்று -- கிடுகு . (பிங்கல கசஅரு. ) 
தேர்ழட்டி - பிரம்பு ( பிங்கல. சசஅங . ) 
தேர்மொட்டு - தேர்க்கூம்பு.(பிங்கல.கச அஉ .) 
தேர்வு -1. ஆராய்வு . 2. தெளிவு . 
தோர் -- பௌத்தர் . (பிங்கல . ங 2.0 . ) 
தோலர்- அறிவீநர் . 
தோறேர் - பேய்த்தேர் . ( உ - ம் . ) “ பொரி 
மலர்ந்தன்னபொறியமடமான் - றிரிமருப்பேற் 
செடுதேரறேர்க்கோ .. ” ( கலி . கா . ) 
தோனா -- தேரையர் . ( அபிதா.) 
தேரார் -- 1. கல்லா தவர் . 2. கீழ்மக்கள் . ( சூ . 
நிக உ : ருச .) 

தேரி- மணற்றிட்டை . ( வழ .) 
தேரிய - கொள்ள , ( உ - ம் . ) “உண்மகிழ்ந்து 
பலிதேரியவந்து ”( தேவார.பிரமபுர.ச.சம்பந்த .) 

தேரிற்கட்டுங்கொடி-- கூவிரம் . (பிங்கல . 
கங 0 க . ) 

தேரினகத்திற்செறிகதிர் ஆர் . ( பிங்கல . 
கசஅ .) 
தேருமச்சி- நத்தை . (வைத்தியபரிபா . ) 
தேருருள் - கால் . ( பிங்கல . கசஎக . ) 
தேரை - தவளையினொருபேதம் . ( உ - ம் ) 
" கல்லுட் - பற்றலத்தேரைக்குமேயளந்தான் ” 
( மறைசை . அஉ . ) 

தேரையர் - ஒரு வைத்திய பண்டிதர் ; இவர்: 
தமிழிலே அகத்தியர்பால் வைத்தியங்கற்ற மா 
ணாக்கருள் முதன்மை பெற்றவர் . ( அபிதாந. ) 
இவர் செய்த நூல் பலவுள , ஒன்றேனும் பழுதி 


லாதது . 


தேவதத்தம் 


ககூக்கூ 


தேவபாகை 


தேரோன் - 1. இரதவீரன் . 2. சூரியன் . தேவதத்தன் - ஓட்டமும் , இளைப்பும் , வியர்த் 
( பிங்கல . உக . ) 

தலும் விளைப்பது . ( பிங்கல.சக . ) அது தசவாயு 
தேலிக்கை - இலேசு . ( தெலுங்கு .) வினொன்று ; அது: சிரித்தல் வசதிப்பித்தலைச் 

தேவக்கிரியை - 1. ஒரிராகம் . ( பொருட் செய்விப்பது . ( வாசுதே . சு 0 ) (உ -ம் .) “ தீதி 
டொகைரி . ) 2 , தெய்வச்செயல் . 

லாத்தேவதத்தனே ” (சிலப் . அரங்கேற்று . உசு . 
தேவகதி -- கத்தம இருடியின் மனைவியும் உரை . ) 
கபிலமுநிவரின் தாயுமான ஒரு பெண் . ( த . நி . தேவதத்துவம் - தெய்வவுண்மை . 
போ . கசச . ) 

தேவதரு -1. சந்தாநம் முதலிய பஞ்சதருக் 
தேவகந்தம்- நெய்ச்சிட்டிப்பூண்டு. ( உ - ம் . ) கள் . 2. தேவதாரமென்னுமரம் . ( வைத்திய 
“சிற்றாமுட்டிதேவகந்தம் " ( தைல . தைலவ.ஈஉ.) பரிபா . ) 
இதனைக்குங்கிலியம் என்பர் . ( வைத்தியபரிபா .) தேவதா - சிவன் , தேவதை . ( உ - ம் . ) “ தண் 
தேவகன்- தேவகி தந்தை . 

ணளிசேர்தேவதா ”( சிவரக.கணபதிகுமரன்.ச .) 
தேவகாட்டம்- தேவதாரி . ( வைத்தியபரிபா. ) i தேவதாண்டகம் - மீமாஞ்சையில் இரண் 
தேவகாந்தாரி- ஒரு பண் . 

டாம்பாகமாகிய வியாசசூத்திரத்தில் முதல் நான் 
தேவகாயநன் - கந்தருவன் . 

கத்தியாயம் . ( ச . நி . போ . கஎ . ) 
தேவகி --- கண்ணன்றாய் ; இவளுடையபிதா 

தேவதாசன் -1. அரிச்சந்திரன்மகன் . ( அரிச் 
தேவகன் . ( உ ம் . ) “ பொருவருங்கடவுட்கற்பிற் 

சந்திரபுராணம் .) 2. தெய்வத்தொண்டன் . 
றேவகிவயிற்றின் " ( கூர்மபு . கண்ண . 

எ . ) 

தேவதாசி - தேவடியாள் . ( வழக் ) 
தேவகிரி - ஒருமலை . ( உ - ம் .) “ தேவகிரிப்பட 

தேவதாரம் -1 . ஒருமரம் . ( வைத்தியமூ.அ . ) 
லம்” ( கந்தபு .) 

2. சந்தாநம்முதலிய பஞ்சதருவிலொன்று . (பிங் 
தேவகுரு -- சுரகுரு. (பிங்கல. உ * உ .. ) 

கல.உசுரு . ) ( சூடாமணியில் அரிசந்தனமென் 

பர் . ) 3. செம்புளிச்சை . ( பிங்கல . உஎஎசு . ) 
தேவகுருவம் அறுவகைப் போகபூமிகளு தேவதாரி – தேவதாரு. ( தைல. தைலவ . 
ளொன்று . ( கூர்மபு . வருண 2 சு . உரை .) 

கூ ஈ . உரை ) 
தேவகுலம் -1. கோவில். ( உ - ம் . ) “ தீர்த்தம் " 

தேவதாரு -1. செம்புளிச்சை . 2. தேவதா 
பார் . 2. தேவசாதி . 

ரம் . ( 1 , 2- வைத்தியபரிபா .) 
தேவகெந்தம் - குங்கிலியம் . ( வைத்திய 

வேதாருவனம் -- பிருகு முதலிய முனிவர் 
பரிபா . ) 

தவஞ்செய்த மகாவனம் . ( அபிதாநசி .) 
தேவகோட்டை - மதுரைக்கருகில் நாட்டுக் 

தேவதாளி - ஒரு செடி. ( வைத்தியபரிபா .) 
கோட்டையாரூர். (வழக் .) 

தேவதிநம்- மநுடவருடமொன்று கொண்ட 
தேவகோடி- ஓரளவு ; ஜைந் . (சிந்தா .) காலம் . ( சைவப்பி . ருக . ) 
தேவசாவர்ணி - பதின்மூன்றாம்மது . ( கூர்ம 

தேவதீர்த்தம் -பஞ்சதீர்த்தங்களுளொன்று ; 
புராணத்திற்காண்க . )உருத்திரசாவர்ணியென் 

அது : கைந்நுதி . ( சைவச . பொதுவி . சுரு . 
றங்கூறுவர் . 

உரை. ) 
தேசுருதன் - நாரதன் . 

தேவதூபம் -1. சாம்பிராணி . ( உ - ம் . ) “கடி 
தேவசேநாபதி -- 1. இந்திரன் . 2. குமாரக் 

நகந்தேவதூபமுதலியவிரைரகளிட்டு " ( தைல . 
கடவுள் . ( உ - ம் . ) “ அனலன்னசேய்தேவசேநா 

தைலவ ) 2. வெள்ளைக்குங்கிலியம். ( உ - ம் . ) 
பதியாகும் ” ( கூர்மபு . தக்கவமி . க . ) 

“ காரமுற தேவதூபஞ்சவிகை” ( தைல . தை 
தேவசேறை-1 . இந்திரன்மகள் . 2. தேவர் 

லவ . க . ) 
தானை , 

தேவரேவன் - சிவன் . ( உ - ம் .) " செப்புது 
தேவடியாள் - தேவதாசி . ( வழக் .) 

முணர்கவென்று கூறினான்றேவறேவன் ” ( சோ 
தேவத்துவம் -- தேவத்தன்மை. ( உ - ம் . ) ! யிற்பு . பதஞ்சலி , சு ஈ .) 
“ நவைதீர்தேவத்துவம்யாம் பெறவேவேண்டுநா தேவதை - தெய்வம் . ( வழக் . ) 
தனீவிசாரித்துநல்காயென்றார் " ( சிவரக . சத் தேவநந்தி- இந்திரன் வாயில்காப்போன் . 
தியவிரத . ந க .. ) 

தேவநாகரம் தேவநாசர எழுத்துக்கள் . 
தேவதச்சன் -விச்சுவகன்மா. ( அபிராநசிந் . தேவநாகரி -- தேவநாகரம் . 
விசுவகன் மாபார் . ) 

தேவபதி- இந்திரன் . 
தேவதத்தம் - அருச்சுநன்கைச்சங்கு . ( பக | தேவபாகை - எபாதசபதிவிரதையருளொ 
வத் . க : கரு . ) 

ருத்தி . ( வி- ணி , உசுஈ .) 


தேவராளன் 


கங 20 


தேவாமுதம் 


தேவபாடை - சம்ஸ்கிருகபாஷை . ( உ - ம் . ) தேவரான்- காமதேனு . ( உ - ம் . ) “ ஐங்கினி 
தேவபாடையினிக்கதைசெய்தவர் ” ( இராமா . யமுதமைந்துகௌவியமமுது தூபஞ்-செங்கதிர் 
பாயிர . எ . ) 

விளக்குமின்னதேவரான் கொடுப்ப ” (திருவிளை . 
தேவபாணி - தேவர்ப் பராவுதலையுடையது ; 

நான் மாட . 20. ) 
இது : முத்தமிழ்க்கும் பொதுவாகிய பெருந்தே தேவருணவு- அமுதம் . 
வபாணி , சிறுதேவபாணியென இருவகைப் 

தேவநர் - 1. பொன்னாங்காணி . ( உ - ம் . ) 
படும் . ( கூர்மபு. மரமா . சஉ . உரை. ) இசைப் 

“ நற்றேவரூராம்மிலைபலண்டு ” ( தைல.தைலவ . 
பாவின் பகுதியினொன்று , புறநாடகவுருக்களுள் 

காக .) 2. அமராபதி . 
முதலாவது . பதினொராடற்கு முதனிலையென் 
பர் சிலப்பதிகாரவுரையில் . 

தேவல்லயம் - சுரபுன்னை. ( வைத்தியபரிபா ) 

தேவலதை -- அடுக்குமல்லிகை, ( வைத்திய 
தேவபிதன் - கிரணாகமங்கேட்ட ஒருவன் . 
(த.நி. போ . கருக . ) 

பாபா . ) 
தேவம் - 1. அனிச்சை . 2. குளிர் நாவல் . 

தேவலன் - ஒரு முரி , அட்டவசுக்களிலொ 
3. நாவல் . 4. தெய்வம் . ( 1 , 2, 3- வைத்திய 

ருவனாகிய பிரத்தியுஷன் மகன் . ( அபிதான 

கோ . ) 
பரிபா. ) 
தேவமாதா - மரியாள். கத்தோலிக் .) 

தேவலோகம் - சுவர்க்கம். ( சூ . நிக . ந : ஈ . ) 
தேவமாநம் - தேவர்க்கானகாலவளவு . ( கூர் தேவவருடம் -- தேவாண்டு ; அது : முந்நூம் 
ம பிரமா . சு . உரை . ) 

றறுபது தேவதினங்கொண்டகாலம் . ( சைவப் 
தேவமா நவருடம் - தேவமாநதினம் முந்நூற் 

பி . ருக . ) 
றறுபது கூடிய காலம் . (சிந்தா. சாரா . ஞாந . தேவவரசி - இந்திராணி . 

தேவவல்லபம் சுரபுன்னை . ( வைத்திய 
தேவமாமரம் -- 1. அநிச்சை. 2. குளிர் பரிபா . ) 
நாவல் . ( வைத்தியபரிபா . ) 

தேவவிமாநம் --- தேவரதம் . ( உ - ம் . ) “ மேவு 
தேவயாகம் - ஐம்பெருவேள்வியினொன்று . தேவவிமாநத்தினோசையும் ” ( சிவரக , தேவி 
( வள் . அஎ . உரை . ) 

யிமையம் . உஎ . ) 
தேவயாநம் -1 . சூரியனது வடக்குவீதியா தேவவிரதன்- வீடுமன் . ( சூ . நிக . உ : கங . ) 
இய உத்தராயண மார்க்கம் . ( கூர்மபு . பிரமா . ச . 

தேவவுணவு - அமுதம் . 
உரை.) 2. தெய்வவிமாநம் . யாநம் -ஊர்தி . 
தேவயா நி - சுக்கிரன்புத்திரி . ( அபிதாநகோ .) 

தேவளம் - கோவில் . ( தெலுங்கு . ) 
தேவயானை -1. இந்திரன்பட்டத்தியானை . 

தேவன் -1. அருகன் . ( சூ . நிக . க : க . ) 2 . 
2. சுக்கிரன்மகள் . 3. யயாதி பாரி . 4. முருகன் 

கடவுள் . ( உ - ம் ) “ தேவனன்பர்க்கவமானம்புரிந் 
றேவி . ( அபிதானகோ. ) 

துமிலேன் " ( சிவரக . தேவர் . முறை . கஉ . ) 
தேவயுகம் - பன்னீராயிரந் தேவவருடங் 

தேவனம் - தாமரை . ( வைத்தியபரிபா.) 
கொண்ட காலம் . ( சைவப்பி . ருகூ . ) 

தேவாங்கு -1. ஒருமிருகம். 2. பணித்தூசு . 
தேவர் சுரர் ; இவர் : சன்மதேவர் கன்ம 

( பிங்கல . கஉஎ அ . ) 
தேவரென இருதிறத்தினர் ( உ - ம் . ) “ சிவன் 

தேவாசிரயன் - திருவாரூர்த் திருப்பூங்கோ 
றேவர்க்கிறைவன்போல " ( அ பிதா. சிவரக . யிற் றிருமுற்றத்தைச்சூழ்ந்த திருமதில்வாயி 
அபுத்திபூருவ , ச . ) 

லின் முன்னுள்ள தொரு ஆயிரக்கான்மண்ட 
தேவர்வசம் - அரசு . ( வைத்தியபரிபா.) 

பம் . (உ -ம் .) “வானவ போவாதெவருநிறைந்து 
தேவரம்ஸ் - தேவப்பெண் . ( இந்திரன் றைந்துள்ளது - தேவாசிரயனெனுந்திருக்காவ 
சபையிலாடுமோர் தேவப்பெண் . அபிசாக . ) 

ணம் ” ( பெரியபு . திருக்கூட. உ . ) 
தேவான் சணவனுடைய சகோதரன் . தேவாட்டகர் - புத்திதத்துவத்திலிருக்கு 
( உ ம் . ) “ ஈண்டுதேவரநீதியிற் கொழுந்தியரெ மஷ்டகர் . ( த.நி. போ . ஙச .. ) 
ழின்மகப்பெற " ( பாரத . சம்பவ . ச ) 

தேவாத்துமா- அரசமரம் .( வைத்தியபரிபா.) 
தேவராட்டி - சன்னதகாரி . ( உ - ம் . ) “ தலை தேவாதி - கடவுள் . 
மரபின்வழிவந்ததேவராட்டி " ( பெரியபு. கண் தேவாபீட்டை வெற்றிலை . ( வைத்திய 
ணப் . சாஎ . ) 

பரிபா . ) 
தேவராளன் - சந்ததக்காரன் , வெறியாட் 
டாளன் . ( சூ . நிக . உ : ஙக . ) 


தேவாமிர்தம்- தேவர்கள் பருகுமமு.தம் . 


. 


தேள் 


கஉக 


தேறல் 


தேவாரம் - திருஞாநசம்பந்தமூர்த்திநாய தேளி - 1. ஒருவகைமீன் . ( உ - ம் .) “ முய 
னார் திருநாவுக்கரசுநாயனார் சுந்தரமூர்த்திநாய லேரி மீனயிரைதேளியெரிசுறா” ( தைல.பாயிர , 
னார் என்னுஞ்சமயகுரவர் மூவராலதிருவாய் –எ . ) 2. கேளித்தேங்காய் . ஒரு தேயவழக்கு . 
மலர்ந்தருளப்பட்டதொரு சமிழ்வேதம் . ( அபி தேற்ற கிலேம் - தெளிகின்றிலம் . ( உ-ம் . ) 
தா . ) ( சேவ ; ஆரம் மாலை .) 

" குறைப்பவர்தஞ் 

சீலத்தன கொங்கை தேற்றகி 
தேவாலயம்-- கோவில். 2. மேருகிரி, ( திரு லேம் ” ( திருக்கோ. சரு. ) 
விளை . மேருவைச்செ . உச . ) 

தேற்றஞ்செய்து - தெளிவித்து . ( ஐங்குறு . ) 
தேவி -1 , அதர்வ வேத உபநிடசச்சொன்று . தேற்றம் -1 . கடைப்பிடி . ( சூ . நிக . க0: கங. ) 
( கந் . நவ , கச . ) 2. அரசி . ( உ - ம் . ) “ தேவி திரு 

2. தெளிவு . ( உ - ம் .) “ தேற்றஞ்செய்து " ( ஐங் 
மொழிகேட்டு . ( திருவிளை , 4 L. ) 3. ஒரு 

குறு .) 3. நம்பப்படுதல் . ( உ - ம் .) “ மறமானமாண் 
யோகம் . ( வி.ணி. 2.ச + .) 4. காளி. (பிங்ல . டவழிச்செலவுதேற்ற - மென நான் கேயேமம்ப 
ககக .) 5. தலைவி . (தஞ்சைவா .) 6 துர்ச்சை . 

டைக்கு ” ( வள் . எகசு . ) 4. நிச்சயம் . ( உ - ம் . ) 
( உ - ம் ) " சேவிக்குந்தானவர்க்குஞ்சொல்லரும் 

“ தீர்வழிதேற்றமிலையேல் " (இன்னிசை . ச எ ) 
வெஞ்சமர் விளைந்த" ( சேதுபு. சேயா, உசு . ) 5. மாங்கலங்காமை ( உ - ம். )“ அன்பறிவுதேற்றம் 
7. தேவப்பெண் . 8. பார்ப்பதி { -i .) “ தேவி 

வாவின்மையிந்நான்கு - நன்குடையான்கட்டே 
யேசரணம் ” (சிவாக . தேவிமேரு. ச .) 9 . 

தெளிவு " ( வள் . 52. ) 
மனைவி . ( உ - ம் . ) "ஆளும் வெற்பாசுமவன்றேவி 

தேற்றரவாளன் -1 . திடப்படுத்துகிறவ்ன் . 
யும் ” ( சிவரக . மேரு. உக . ) 

2. திடனுடையோன் . 3. தெளிவுள்ளவன் . 
தேவிகாலோத்தரம் - ஒருநூல். ( அபிதாக .) 

தேற்றரவு -- 1. திடப்படுத்துகை. 2. தெ 

ளிவு . ( வழச் .) 
தேவிகை - ஊமத்தை, ( வைத்தியரிபா.) 
தேவிபட்டி நம் - ஒரூர் . ( வழக் . ) 

தேற்றல் -- } . அறிதல் . ( உ - ம் . ) “ இரத்தலு 

| மீதலேபோலுங்கரத்தல் - கனவிலுந்தேற்றாதார் 
தேவிபுரம் ஒரு புரம் ; அஃது : இராமர் 

மாட்டு ” ( வள் . கருச . ) 2. அறிவித்தல் . 3 . 
இலங்கைக்குப்டோகச் சமுத்திரத்தில சேதி 

ஆற்றல் . 4. தேறப்பண்ணுதல் . 5. தேறுதல் . 
வகுத்தநாளில் ஆதியில் ஒன்பதுகிலை சங்கை 

தேற்றவுவமை உவமையணிகளுளெர் 
ளால் நிறுத்தியதாகம் . ( சேதுபு . தேவிபுர. ச . ) 

ன்று ; அஃது: ஐயம்நீங்கித்தெளிந்தபின் இது 
தேவு - 1. சிவமாந்தன்மைப் பெருவாழ்வு . 

வேயாமென்று காரணங்காட்டிச் சொல்லப்படு 
( உ - ம் .) " அயன்றிருமால் செல்வமுமொன்றோ 

a து . ( தண்டி . 0 , உரை. ) ( இதனைத்தெரி 
வென்னச்செய்யர்சேவே " ( சி . சி . காப்பு . சிவ 

ருதேற்றவுவமையென அடையொடு புணர்த் 
ஞா . ) 2. தெய்வம் . (சிந்தா .) 3. தேவாந்தன் 

திக்கூறுவர் சிலர் . ) 
மையென்று மாம் . ( உ - ம் . ) “ தேவிற்சிறந்ததிரு 

தேற்றன் - தெளிவானவன் . ( உ - ம் . ) “ தேற் 
வள்ளுவர் " ( வ . மா , ஈக . ) 

றனே தேற்றத் தெளிவே " (திருவாச . சிவபுரா . 
தேவூர் -- ஒரூர் . ( உ - ம் .) “தேவர்த்தென்பாற் 

அஉ . ) 
றிகழ்தரு தீவில் ” ( திருவாச . கீர்த்தி . எக . ) தேற்ற - ஒரு மரம் , தேற்றாமரம் . ( சூ . நிக . 

தேவேந்திரயோகம் - திரராசி யுதயமாகி ச : 20. ) 
லக்கிநாதிபதியிலாபத்திலிருக்கக் குடும்பாதிபதி தேற்றதவர் - அறியாதார் . ( வள் . கஅ எ .) 
கருமத்தாநத்திலிருந்து பஞ்சமாதிபதி குடும்பத் தேற்றம் - தெளியாய் . ( புறநானூறு. ) 
தாநத்திலிருக்கப் பாக்கியாதிபதி யிலக்கிநமே தேற்றர் - அறிவிலார் . ( உ - ம் . ) “சிறியபகை 
றில் வரும்யோகம் . ( சோதிடக்கடல் ) யெனினுமோம்பு கறேற்றார் - பெரிதும்பிழைபா 

தேவை -- 1. இராமநாதபுரம் . ( உ - ம் . ) “ தே டுடையார் ” (நீதிநெறி .) 
வைத்துரை ” ( ஒர் துறைக்கோ . ) 2. வேண்டப் தேற்றன் - தெளிவியான் . ( சிந்தா. ) 
படுவது . ( வழச் . ) 

தேற்று - தேற்றாங்கொட்டை . (உ - ம் .) தேற் 
தேள் -1. அதுடநாள் . ( பிங்சல . ஙசு அச . ) றின் - வருபரல்சேர்நீர்மருவுங்கலங்கலும் போலா 
2. ஒரு செந்து . ( உ - ம் . ) “ தேங்குதலைமொழி கி " சி.சி. கக : ச . ) 
மைந்தன்றேளால்வருந்தவழுதசெயல் ” ( சேது தேற்றுதல் - தெளிவித்தல் . (உ - ம் . ) “போற் 
4. அநும் , கங . ) 3. சார்த்திகைமாதம் . ( உ - ம் ) | றினரியவைபோற்றல்கடுத்தபின் - றேற்றுதல் 
“ வயமாகனிக்குக் கோற்றேட்கு நன்னான் கு " பார்க்குமரிது ” ( வள். சுக கூ .) 
( தைல . பாயிர . ருரு . ) 4. விருச்சிகவிராசி . தேறல் - 1. கட்டெளிவு . ( உ - ம் . ) " பாம்பு 
( பிங்கல . ஈசுசங .) 

வெகுண்டன்னதேறனல்கி ” சிறுபா. உ ஙஎ. ) 


- 


166 


தேனிறாட்டு 


கஙஉஉ 


தைசதன் 


2. கள் . (பிங்கல . ககசசு .) 3. சாறு . ( உ - ம் . ) தேனிறல் -- தேன்கூடு. ( உ - ம் . ) “ பெருந்தே 
" கரும்பின்றேறல் ” ( திருவாச . திருச்சத . ஙஅ . ) னிறாஅல்கீறுநாடன் ” ( ஐங்குறு . உகசு . ) 
4 .. துணிதல் . 5. தெளிதல் . ( உ - ம் .) “ தேறாத தேனீ - தேன்கூட்டுமீ . ( உ - ம் . ) " கடியதே 
தெவ்வென்றவாணன் ” ( வாண . கக .) 6. தேறு னீயும்போக்கித்தேனெடுத் தருந்துவாரே” ( சிவ 
தல் . 7. தேன் . ( உ - ம் . ) “ புரிமுறுக்குடைந்து ரக . பாயிர . அ . ) 
தேறல்வார்ந்திழியும்புதுமலர்க்கற்பகம் ” ( தணி தேனீக்குடிக்கீரனார்- கடைச்சங்கப்புலவரு 
கை . நாட்டு . அஉ . ) 

ளொருவர் . ( அபிதாந .) 
தேறலர் - தேறலார் . 

தேனு - களவு . ( சூ . நிக . க : ரு அ . ) 
தேறலார் - 1. அறியாதார் . 2. தெளியப் தேனூர் - பாண்டிநாட்டூர்களுளொன்று . 
படாதவர் . ( உ -ம் . ) “ தேறலார் தமைத்தேறலும் " | ( உ - ம். ) “வேனிலாயினுந்தண்புனலொழுகுந் - 
( பாரத . சூது . எஉ . ) 

தேனூ ரன்ன " ( ஐங்குற . ருச . ) 
தேறலை- தெளியாய் . ( புறநானூறு . ) தேனெய் - தேனாகியநெய் . ( உ - ம் .) ( பொ 
தேறமை - தெளியாமை . 

ருக . உகச . ) 
தேவர் - அறிவிலார் . ( வழக் . ) 

தேனெறும்பு- பெரிய எறும்பு. ( வழக் . ) 
தேறி- தெளிந்து . ( ஐங்குறு .) 
தேறு -1. தெளிவு . 2. தெறுதல் . ( உ - ம் . ) 

தை . 
" கடுந்தேற்றுகிளை ” (பதிற்றுப்.எக . ) 3. தேற்றா 
மரம். ( உ - ம். ) “ தேறாற்சனித்தவித்து ” ( தைல . தை -1. ஒரு மாதம் . அது : தைஷ என்னு 
தைலவ . ருகூ . ) 4. தெரிநிலைவினைப்பகுதி . 5 . மாரியபதங் கடைக்குறைந்து தை என வழங்கு 
நிச்சயம் . ( சூ . நிக . அ : சசு . ) 

கின்றது . இதனைப் பவுஷமென ஆரியர் சொல் 
தேறுதல் - 1. ஆறுதல் . 2. துணிதல் . 3 . வர் . இப்பெயர் பூசநட்சத்திரத்தினுவாமதி 
தெளிதல் . ( ஐங்குறு .) 4. தைரியங்கொள்ளல் . நோக்கியென்ப. 2. தாளக்குறிப்பினொன்று . 3 . 
5. நிச்சயித்தல் . 

தெரிநிலைவினைப்பகுதி. 4. பூசநாள் .( சூ . நிக.கக : 
தேறுதலை -1 . ஆறுதல் . 2. தைரியம் . ( உ - ம் .) டகரவெ.உரு .) 5 மகரராசி . (வருஷாதி நூல். ) 
“ தேறுதலைசொல்வார்சிலரில்லை ” ( ஓர் விடுசவி . ) தைஇ - 1. கோத்து , (உ - ம் ) “ அவிரிழை 

தேறுநர் -1 . கற்றோர் . 2. நம்பினோர் .( உ - ம் .) தை இமின்னுமிழ்பிலங்க ” ( பதிற்று . நக . ) 2 . 
“ தேறுநர்த்தேறலாமை ” ( பாரத . சூது. எ 2 . ) செய்து . ( புறநானூறு . ) 3. தொடுத்து . ( உ - ம்.) 
தேறை - ஒரு மீன் . 

“ வயலைச்செங்கொடிப்பிணையறைஇ ” 
தேன் -1 . கள் . ( பிங்கல . ககச்சு . ) 2. கந்தம் . 

குறு . ருஉ . ) 
(பிங்கல.உ.சக .) 3. தேனிறால் . ( உ - ம் .)“ தேன் தைஇய -1 . இழைத்த . ( உ - ம் . ) “ வேலன் 
கணக்கரும்பியல்காடும் ” (சிந்தா . நாம . உரு . ) றை இயவெறியயர்களனும் ” (திருமுரு . உஉஉ . ) 
( ஆகுபெயர் .) 4. பெண்வண்டு . ( பிங்கல . 2. கோலஞ்செய்த . ( ஐங்குறு .) புனைந்து செய்த 
உஙஅஉ . ) 5. மது . ( உ - ம் . ) “ தேனென்றுபா என்பர் . (புறநானூற்றில் .) 3. தொடுத்த. 
கென்றுவமிக்கொணாமொழி ” ( கந்தரல.) 5 . ( ஐங்குறு .) 
வண்டு . ( உ - ம் . ) “ தே - னாதஞ்செய்யுந்தார்வேந் தைஇயினர்- அணிந்தார். (பரிபாடல் .) 
தே ” (திருவிளை . உலவாக்கிழி . க 0 . ) 

தைசசம் -1. தேயுசம்பந்தம் . ( சி.சி.உ : ருஅ . 
தேன்கடல் - சத்தசமுத்திரத்துளொன்று . சிவாக் . ) 2. நெய் , ( வைத்தியபரிபா .) 
( பிங்கல . ருஅரு . ) 

தைசசழர்த்தி - அட்ட மூர்த்திகளிலொன்று ; 
தேன்கதலி - ஒருவாழை . ( வைத்தியபரிபா.) அது : சுத்தவித்தைவரையில் வியாபித்தது . 
தேன் கூடு - தேனிறால் . ( பிங்கல . ககசக . ) ( சி - லி . சரி . ஙங , உரை .) 
தேன்மரம் -- ஒரு மரம் . 

தைசசாங்காரம்- சாத்துவீகாங்காரம் . ( சி , 
தேனர்-- திருடர். ( சூ . நிக . உ ; சக . ) சி . உ : சு 0 . ஞாநப் .) 

தேனி -1 . கடுகுரோகணி . 2. கொத்துமல்லி . தைசதம் -1 . அக்கி நிசம்பந்தம் . 2. தைசத 
( வைத்தியபரிபா .) 

வகங்காரம் . ( சி . சி . உ : சு 0 . ஞாநப் .) 
தேனிகை - கொத்துமல்லி .( வைத்தியபரிபா) தைசதவகங்காரம் 

மூவகையகங்காரங் 
தேனித்தல் - தேன்போல இனித்தல் . (உ - ம் .) களுளொன்று . ( தைசசாங்காரம் பார் . ) 
" அடியார்க்குத்தேனிக்குமாலிங்கேசுரமே ” ( த தைசதன் - சூக்கும தேகமாகிய சொப்பநத் 
ணிகை. புராண . சசு . ) 

தை நானென் றபிமானித்த ஆத்துமா . ( ஞாநக் 
தேனிறட்டு - தேனிறால் . ( வழக் .) 

கட் . தொம்பதமநந . ) 


-- 


தைலாங்குருவி 


கஙஉங 


தொக்கு 


தைசம் - பூசநட்சத்திரம் . (உள்ளமுடை . ங .) 

தைத்தல் -1 . ஊடுருவுதல் . ( உ - ம் . ) “ கான 
வேன் முட்டைக்குங்காடு " ( பொய்யாமொழி .) 
2. பொருத்துதல் . ( உ - ம் . ) " புதிய கோமளப் 
பலகைதைத்து ” ( பாரத. கிருட்டிண . க 02 . ) 
3. பொல்லம் , ( பிங்கல . உங 02 . ) 

தைத்தன்று - தைத்தது . ( உ - ம் . ) “ வலைத்தலை 
யமானோக்கிவபிறுருவத்தைத்தன்றால் " (திரு 
விளை . பழியஞ். அ . ) 

தைத்தியமதநம் - கரணைச்செடி . ( வைத்திய 
பரிபா . ) 

தைத்தியர் - அசுரர் , திதிபுத்திரர் . (பிங்கல . 
உ .0 க . ) 

தைத்திரம் - கிச்சிலிக்குருவி , ( வைத்திய 
பரிபா . ) 

தைத்திரியம் --- 1. இரண்டாம் வேதமாகிய 
யசுர் . ( சைவச , பிங்கல . உ 0 சுக .) 2. உபநிடதம் 
முப்பத்திரண்டினொன்று . ( அபிதாந . ) 

தைத்திரீயம் - யசுவேத உபநிடதத்தொன்று . 
( கந் . நவ . கஅ . ) 

தைத்தீரீயர் - யசுர்வேதத்துத் தைத்திரிய 
பாகத்தை யநுசரிப்போர் . 

தைதுலம்- ஒரு கரணம் ; அது : பூர்வபக்கத் 
திரிதியை முற்கூறும் பூர்வபக்கச்சட்டி பிற்கூ 
றும் பூர்வபக்கத்தசமி முற்கூறும் பூர்வபக்கத் 
திரயோதசிபிற்கூறும் அபரபக்கத்துதியைமுற் 
கூறும் அபரபக்கபஞ்சமி பிற்கூறும் அபரபக்க 
நவமி முற்கூறும் அபரபக்கத்துவாதசிபிற்கூறு 
மாம் . ( விதாந . பஞ்சாங்க . உக . ) - 
தைப்பான் - தையற்காரன் . ( வழக் . ) 
தைப்பு - தைத்தல் . ( உ - ம் . ) “ தாங்காவிழை 
யெடுத்துத்தைப்பரோவம்மானை ” ( தனிப்பாட்.) 

தையல் -1 . அழகு . ( சூ . நிக . உ : நசு . ) 2 . 
ஒப்பனை . ( பரிபாடல் . ) 3. தைப்பு . 4. பெண் . 
( உ - ம் . ) “ தையனல்லார்போகமின்றி” ( ஏகாதசி . 
காலநிர்ணய , சுக. ) ( பெண்ணுக்கு அழகுடை 
மையால் வந்தபெயரென்று கூறுவர் . ) 
தைரியம் - உரம் , பலம் . ( வழக் . ) 
தைரியலட்சுமி - அட்டலட்சுமிகளிலொ 
ருத்தி . ( உ-ம் . ) " அட்டலக்குமிபார் " 

தைலபரணிகம் - வெண்சந்தாம் . ( வைத் 
தியபரிபா ) 

தைலம் எண்ணெய் . ( தைல . தை 
லவ .) 2. மருத்தெண்ணெய் . (உ -ம் .) “ பிணி 
யாவும் போக்கிக்காக்குந்தைலம் போற்குடிலைவே 
ழமிறை , நீக்கிக்காக்குந் தமிழைநின்று . ( தைல . 
கடவுள் . க . ) 

தைலாங்குருவி - ஒரு குருவி . ( வழக் .) 


தைலி 

} 
எண்ணெய்க்காரன் . 
தைலிகன் - 
தைவதம் -1 . ஏழிசையினொன்றாகிய “ த ” 
என்பது ; இது; விளரி . ( கொக்கோ .) 2. தெய்வ 
ஆராதனை . (உ - ம் . ) “ தொழுதுபெறுதைவதமங் 
களமிசையாதிகளாய் " ( தைலவ . பாயிர . கசு . ) 
3. பஞ்சமதுளைக்கு அடுத்ததுளை. ( பெரியபு. 
ஆனாய , உச . உரை . ) 

தைவம் -- தேவன துடைமை. ( சி . சி . அ : சு . ) 
தைவரல் -1. அநுசுருதியேற்றல் .(சிந்தா .) 
2. தடவல் . ( பிங்கல . உகஎந .) 

தைவருதல் -1 . அநுசுருதியேற்றல் . ( கூர்ம 
பு . அட்டமூர்த் . க . உரை. ) 2. தடவல் . (உ - ம் . ) 
" ஒப்பின்மைந்தருடல்கரத்தாற்றைவந்து ” (சிவ 
ரக . தேவியுடன் . உங . ) ( புறநானூறு . ) 3 . 
துடைத்தல் . ( உ -ம் . ) “ தைவருநவமணிச்சைல 
மென்னவே ” ( பாரத. வாணா. ச . ) ( ஈண்டு அழு 
கற்றத் துடைத்தலென்க. ) 

தைவிகம் - தேவச்செயலாய்ச்சம்பவிப்பது . 
( சி . சி . உ : ஙச . சிவஞா . ) 

தைவிகலிங்கம் - விட்டுணுமுதலிய தேவர் 
களாற் றாபிக்கப்பட்டலிங்கம் ; அது : தீபாகார 
மாய் மேடுபள்ளமுடையதாய் நானாவிதமாகிய 
கோடரத்தோடுங்கூடினதாய் , இரண்டு கையை 
யுங் கூப்பின துபோல்வதாய்த் திருமுகத்திலே 
நெல்லுப்பிரமாணமுயர்ந்து நீண்டு தாரையா 
யிருக்கும் . ( சைவச . பொது . சஙஉ . உரை.) 

தைவீகம் -1 . தெய்வத்தன்மை . 2. தெய்வ 
வழியாய்வருவது . 

தைவேளை - ஓர் பூண்டு . ( வைத்தியபரிபா .) 


தொ . 


தொக்கடி -சிறுகூடை , ( வழக்குப்போலும் . ) 
தொக்கம் - தொங்கல்.பகுதிவிகாரமாயிற்று. 
அம் தொழிற்பெயர்விகுதி . 
தொக்கார் - அடுத்தோர் . 
தொக்கி - சமுத்திராப்பச்சை. ( வைத்திய 
பரிபா . ) 

தொக்கிந்திரியக்காட்சி- ஓரளவை ; அது : 
பரிசமறிதல் . 

தொக்கிந்திரியம் பரிசத்தைக்கிரகிக்கிற 
இந்திரியம். ( வாசுதே , ருரு . ) 

தொக்கு -1. உடம்புக்குட்கருவியாய்நின்று 
பரிசத்தை அறியுமொரு இந்திரியம் . ( த.வி.ம்.) 
2. உடல்.ஆகுபெயர் . )3.தோல் .( சூ.நிக.ஈ.சஉ .) 
4. மரப்பட்டை . ( உ - ம் . ) " இலவங்கம்பன்னந் 
தொக்கோடு ” ( தைல . தைலவ . கச . ) 5. மறை 


- 


--- 


தொகுதல் 


கஙஉச 


தொகையாக்குதல் 


ந்து எனப் பொருள்படுமொரு தெரிநிலைவினை தல் . 5. பொருந்துதல் . (உ - ம் . ) “ பாந்தட்டொகு 
யெச்சம் . ( உ - ம் . ) “ தொக்குநிற்றல் " 

பணந்தகுநிதம்ப - வுடையமர்துகிலும் ” ( கோயிற் 
தொக்குநிற்றல்- உருபுமுதலிய மறைந்து 4. நடராச . கசு . ) 6. வேற்றுமையுருபு முதலிய 
நிற்றல் . ( உ - ம். ) “சிறியவிலையெனற்பாலதுசிறி மறைதல் . 
யிலையெனயகரவுயிர்மெய்தொக்கு நின்றது தொகுதி -1, அளவு . 2. கூட்டம் . ( உ - ம் .) 
( நன் . கருரு . உரை .) 

“ தெய்வப்பெயர்த்தொகுதி ” 3. திரட்சி , 
தொகல் -1 . கூடல். ( உ - ம் . ) “ செல்வம் - தொ பிண்டம் . 
கற்பாலபோதேதொகும் ” ( பழமொழி . க 0: உ . ) தொகுப்பு -- தொகை . தொகுதியெனினு 
2. சேர்தல் . (உ.-ம். ) “ ஆணைத்- துறைநின்றே மொக்கும் . 
னாதலினாற்றொக்கனனின்பக்கலியான் ” ( சேது தொகுபு - கூடி . ( உ - ம் .) “ பலர்தொகுபுரைக் 
பு . பிரமகத்தி. உச . ) 3. தொகுத்தல் . ( உ - ம் . ) கும்பண்பில்வாய்மொழி " ( மணிமே . உ : ஙரு . ) 
“ ஐந்தொகைமொழிமேற்பிறகொக்கலன் மொ தொகூஉம் - கூடும் . ( ரிபாடல் . ) 
N" ( நன் . ஙசுக . ) 4. மாந்தப்புல் . ( வைத்திய 

தொகை -1 , எண்ணினுறுப்பு . 2. கூட்டம் . 
பரிபா.) 

( உ - ம் .) “ தொகைநின்ற பெற்றத்துட்கோலின் 
தொகாநிலை - வினைமுற்றும் பெயரெச்ச 

றிச்சேறலும்” (திரிகடு.ச .) 3. சுருக்கம். ( உ - ம் . ) 
மும் வினையெச்சமும் எழுவாயும் விளியுமாகிய 

“ தொகையானாவலூராளி ” (திருவானைக்காப்பு . 
"ஐவகைப்பொருள்களிலே பெயர்வினைகள் புண 

கடவுள் வா . கக .) 4. தொகுதி . 5. தொகைநிலை . 
ரும் புணர்ச்சியும் , வேற்றுமைப்பொருள்களில் 
அவற்றினுருபுகளாகிய இரண்டாவது முதலிய மொழி - யெனுநான்கிடத் துஞ்சிறக்குந்தொகை 

( உ - ம்.) " முன்மொழியின் மொழிபன்மொழிபுற 
ஆறு உறுபுகளும் இடையேவிரிந்துநிற்கப் பெ 

ப்பொருள் " ( நன் . கஎ . ) 
யர் வினைகள் புணரும் புணர்ச்சியும் , இடைச் 

தொகைக்குடி நீர் - சரக்குகளின் தொகை 
சொற் புணர்ச்சியும் , உரிச்சொற்புணர்ச்சியும் , 

யாற் பெயரிடப்பட்ட பஞ்சமூலகஷாயமாதிரி 
ஒருசொல்லடுக்கிவரும் புணர்ச்சியுமாகிய இவை . 

யான கஷாயவருக்கங்கள் . ( தைல.பாயிர . உசு . ) 
( உ - ம் . ) " முற்றீரெச்சமெழுவாய்விளிப்பொரு 

தொகைச்சூத்திரம் - அறுவகைச்சூத்திரத்து 
ளாறுருபிடையுரியடுக்கிவைதொகாநிலை ” (நன் . 

ளொன்று ; அது : பலதிறப்பொருள்களையும் 
நஎ 0 .) 

வேறுவேறாகத் தொகுத்துச்சொல்லுஞ் சூத்தி 
தொதசரணம் குறுந்தாள் . ( உ - ம் . ) “ பகு 

ரம் . ( நன் . 20. உரை .) 
சகநந்திண்டொகுசரணந்தண்பார் தங்க ” ( கோ 
யிற்பு . நடராச . உக . ) 

தொகைத்தல் - தொகைப்படுத்தல் . 
தொகுத்தல் -1 . அளவுபடுத்தல் . 2. ஒடுக்கு தொகைநிலை- தொகைநிலைத் தொடர். 
தல் . ( உ - ம் .) " சுத்ததத்துவங்கடொகு முதலில் " (உ - ம் . ) " தொகைநிலையைவடநூலார்சமாச 
( கோயிற்பு . இரணியவன்ம . உ . ) 3. கூட்டல் , 

மென்பர் ” ( ஈன் . கூசுக . உரை.) 
திரட்டுதல் என்பர் . ( புறநானூற்றில் .) 4. சம் தொகை நிலைச்செய்யுள் - ஒருவரேனும் 
பர் தித்தல் . 5. சுருக்குதல் . ( உ - ம் . ) “ பொற்பு பலரேனும் பொருள் இடம் காலம் தொழில் 
டையகூர்மபுராணத்திற்றொகுத்திதனைப்புகன் பாட்டு அளவு என்னுமிவற்றால் தொகைப்படுத் 
றிட்டாரே " ( ஏகாதசி . காலநிர்ணய. நக . ) 6 . திக்கூறுமொருபிரபந்தம் . ( இலக்கணவி.அகஎ . 
திரண்டு அமையச்செய்தல் . ( உ - ம். ) " துகடரு 

உரை. ) 
சாதுரங்கம்யாவையுந்தொகுத்துநின்றான் ” ( பா தொகை நிலைத்தொடர் தொகைநிலைத் 
ரத.பதினோரா.சு .) 

தொடர்மொழி . 
தொகுத்து - சேர்த்து . (ஐங்குறு .) 

தொகைநிலைத்தொடர் மொழி - பெயர்ச் 
தொகுத்துச்சுட்டுதல் - முப்பத்திரண்டுதந் சொல்லோடு பெயர்ச்சொல்லும் பெயர்ச்சொல் 
திரயுத்திகளுளொன்று ; அது : பலவற்றையுந் 

லோடு வினைச்சொல்லும் வேற்றுமை முதலா 
திரட்டிக்காட்டல் . ( நன் . கச .) 

கிய அறுவகைப்பொருட்புணர்ச்சிக்கண் அவற் 
தொகுத்துரை - பொழிப்புரை. ( உ - ம் . ) றினுருபுகள் நடுவிலே தொகுக்குநிற்ப இரண்டு 
“ பாடங்கருத்தேசொல்வகை சொற்பொ ரூ . சொற்கள் முதலாகப் பலசொற்கள் தொடர்ந்து 
டொகுத் துரையு தா ரணம் ” ( நன் . உக . ) ஒருசொற்போலநடப்பன. ( நன் . நசுக . முகம் . ) 

தொகுதல் - 1. ஒருங்குகூடுதல் . ( உ - ம் . ) தொகைப்பொருள் - நான்கிடத்துஞ் சிறந் 
“ பெயலும்விளையுளுந்தொக்கு ” ( வள் . ருசடு. ) துநிற்கும் . ( நன்னூ . ஙசுஉ . ) 
2. சுருங்குதல் . 3. திரளுதல் . 4. தொகையா தொகையாக்குதல் - தொகைப்படுத்தல் . 


- 


தொங்கல் 


தஙஉரு 


தொட்டில் 


- 


தொகையின்மைவழக்கு ( பௌத்தம் .) 
அறுவகைவழக்குகளிலொன்று ; அஃது : உருவ 
முதலிய ஐந்தையும் ஒருகர்த்தா அதனோடுங் 
கூடாமல் நீக்கிநின்றுண்டாக்குவ னென்பது . 
( உ.-ம். ) “உருவமங்கா தியாயவைந்தையுமொரு 
வனின்று-தருவது தொகையின்மைவழக்கதாஞ் 
சாற்றுங்காலே ( சி . சி . சௌத்திரா. எ . ) 

தொகையுண்மைவழக்கு ( பௌத்தம் ) 
ஆறுவபைவழக்குசளுளொன்ற ; அஃது ; ஒரு 
கர்த்தாவென்றுரைக்கப்பட்டவன் உருவ மத 
லிய வைந்தோடுங்கூடி வருபவனென்று கூறு 
தல் , ( உ - ம் . ) “ ஒருவனென்றோதப்பட்டானுரு 
வாதியைந்துங்கூடி - வருபவனென்றுரைத்த 
றொகையுண்மைவழக்கதாகும் " ( சி . சி . பர . 
சௌத்திரா . ள . ) 

தொகையுருவகம் --- உருவக் அணிவகைய 
ளொன்று ; அஃது : ஒற்றுமையை வி : ச்குவன 
வாகி ஆகிய ஆக என்னும் என்பன மறைந்து 
நிற்றலுடையது . ( வரலாறு ) " அங்கைமலரு 
மடித்தளிருங்கண்கண்டுங் - கொங்கைமுகிழுங் 
குழற்காருந் - தங்கியதோர் - மா தர்க்கொடியுள் தா 
னண்பாவதர்க்கெழுந்த - காதற்குளதோகரை " 
( தண்டி . கூடு . உரை .) 
தொகையுவமம் -- தொகையுவமை. 
தொகையுவமை 

உவமையணி 

வகையு 
ளொன்று ; அஃது : பொதுத்தன்மை வெளிப் 
பட்டு வாராமலாய்ந் துணரும் படி மறைந்துநிற்ற 
லுடையது . ( வரலாறு . ) “ தாயரைவாண் -கத் 
துத்தண்டரளம் போன்முறுவல் - காமருவேய்பு 
ரைதோட்காரிகையீர் - தேமருவும்- பூங்குழலின் 
வாசப்பொறைசுமந்து நொந்ததோ- பாங்குழலுந் 
தென்றற்பரிசு ” ( தண்டி . 60. உரை . ) 

தொகைவிரி - நால்வகை நூல்யாப்பினுளொ 
ன்று ; அது ; தொகுத்தும்விரித்துஞ்செய்தல் ” 
( உ - ம் . ) “ தொகுத்தல்விரித்தெறொகைவிரிமொழி 
பெயர்ப் - பெனத்தகு நூலியாப்பீரிரண்டெ 
ன் ” ( நன் . ரு 0. ) 
தொகைவிரியுருவுகம் 
- உருவக அ 

ணி 
வகையுளொன்று ; அது : தொகையுருவகம் விரி 
யுருவகம் என்னு மிரண்டுஞ்சேர்ந்து வருவது . 
(வரவாறு .) “ வையந்தகழியாவார்கடலே நெய் 
யாக- வெய்யசுடரோன்விளக்காகச் செய்ய-சுட 
ராழியானடிக்கேசூட்டுவன் சொன்மாலை - யிட 
ராழிநீங்கவேயென்று ” ( தண்டி . ஙரு . உரை. ) 

தொங்கல் -1. ஆண் மயிர். ( சூ.நிக.உ : கச .)2. 
ஆபரணக்கடைப்பூட்டு. 3. ஒட்டுப்பற்றிருத்தல். 
( வழக் .) 4. குடை . ( பிங்கல. கருஙக . ) 5. தூக்கம் . 
(உ - ம்.) “ பன்மணிமாலைகள் கொண்டணிதொங் 
கல்பயிற்றி " ( கோயிற்பு. திருவிழா. கா .) 6 . 


தொங்குதல் . 7. பீலிக்குஞ்சம் . ( உ - ம் . ) “ தொங் 
கல்வெண்குடை " ( இராமா . எதிர்கோட் . எ . ) 
8. பீலிக்குடை . 9. மயிற்றோகை . 10. மலர் 
மாலை : ( உ ம் . ) “ தொங்கலும்விரையுஞ்சூழ்ந்த 
மைந்தருந்துவன்றி” ( பெரியபு.தடுத்தாட்.உக .) 
11. வெண்குடை . ( சூ. நிக . எ : நஎ . ) ( 2 , 8 , 
9 - பிங்கல . ஙசு அசு . ) 
தொங்கன் -கள்வன் . ( தெலுங்கு .) 
தொங்கி - கள்ளி . ( வைத்தியபரிபா . ) 
தொங்கிசம் -- கட்டம் . ( வழக் ) 
தொங்த -- 1. தொங்குதல் . 2. தெரிநிலை 
வினைப்பகுதி . 

தொங்குதல் -1. தங்குதல் . 2. தூங்குதல் . 
( 1 , 2 - வழக் .) 

தொட்ட-- துளையிட்ட . ( உ - ம் . ) “ செந்தீத் 
தொட்டகருந்துளைக்குழலின் " (பெரும்பா, 
கஎசு . ) 

தொட்டம் -- துண்டுநிலம் . வழக்குண்டுபோ 
லும் , 

தொட்டல்-- 1. தீண்டல் , தொடுதல் . ( உ - ம் . ) 
" தொட்டாரையொட்டிப்பொருளில்லை " ( பழ 
மொழி . ஙஉக .) 2. தோண்டல் . ( உ - ம் .) 
“ சுழந்தொட்டுத்தேரைவழிச்சென்றாரில் " (பழ 
மொழி . ந : க . ) 3. பெருங்குறிஞ்சி . ( வைத்திய 
பரிபா . ) 

தொட்ட விரல்த ) த்தான் - பெருங்குறிஞ்சா. 
( வைத்தியபரிபா . ) 

தொட்டால்வாடி- ஒரு செடி . ( வைத்திய 
பரிபா. ) 

தொட்டாற்சிணுங்கி - சுண்டில் . இதற்குச் 
சுண்டிஎன்றும் பேருண்டு . ( வைத்தியபரிபா . ) 

தொட்டாற்சுருங்கி தொட்டால் வாடி . 
( வைத்தியபரிபா . ) 

தொட்டி -1. காஞ்சொறி . ( வைத்திய பரிபா .) 
2. குறுந்தொட்டி . ( தைலவ . ) 3. கிற்றாமுட்டி , 
( உ -ம் .) “ மட்பனையெருவைதொட்டி ” ( தைல . 
தைலவ . கச . ) 6. நீர்த்தொட்டி . ( உ - ம் .) “ கோ 
யிற்புறத்தொட்டித்தீர்த்தமாடி " ( திருவிளை . மா 
பாத . ஙஉ . ) 7. பத்தர் . ( பரிபாடல் . ) 

தொட்டிச்சி- தொட்டியப்பெண் . ( வழக் .) 
தொட்டிப்பாஷாணம் 

ஒரு பாஷாணம். 
( வைத்தியபரிபா .) 

தொட்டிமை- ஒற்றுமை . ( உ - ம் . ) “ காமன் 
றந்ததொட்டிமையுடையவீணை " (சி நதா. சுர 
மஞ்சரி . ரு ங . ) 
தொட்டியம் 
தொட்டியரீ - ஒருசாதியார் . ( சூ. நிக.கஉ : எச .) 
தொட்டில் - குழந்தைகளைவைத்து ஆட்டுஞ் 
சிறுகட்டில் . (உ - ம் .) “ தோகைநல்லாய்பிள்ளை 


ஒரு தேசம் . 


தொடர்ச்சி 


கஙஉசு 


தொடர்முழுதுவமையணி 


கருந்தலை ” 


யைத்தொட்டிலேற்றெனச்சொல்லினரே ” ( வி தொடர்ச்சியின்மை- தொடர்ச்சியுண்மை 
தாந . மைந்தர்வினை . ச . ) 

யிற்சொல்லியபடியன்றி ஒரு கடவுளெக்காலத் 
தொட்டு - 1. சுட்டி . தொட்டுக்காட்டாத துமுள்ளவனென்பது பொய்யென்கை . ( த . நி . 
வித்தை. ( வழக் .) 2. செறித்து . ( புறநானூறு .) 

போ . உசு எ . ) 
3. தொடங்கி , ( உ - ம் . ) “ அன்று தொட்டின்று தொடர்ச்சியுண்மை - புத்தர் நூலிற் சொல் 
காறும் ” ( இராமா. சூர்ப்பநகை, கங . ) 4. தோ பேப்பட்ட எழுறுப்பான சீவன்களுமதின் போ 
ண்டி . ( உ- ம் . ) " கண்டொட்டுண்டகழிமுடைக் தங்களுங்கெட்டுப்போனாலும் வித்தின் வழி 

5. தோண்டுதல். 6. பற்றி . வித்துப்போலக் கணபங்கப்பட்டு அது தானே 
" உன்னைத் தொட்டொருகாரியமில்லை ” ( வழக். ) தோன்றுவது . ( த . நி . போ . உ க எ ) 
7. பூண்டு . (உ - ம் . ) “ போர்க்கெழுகவசந்தொட் 

தொடர்ச்சொற்புணர்த்தல் -- தந்திரயுத்தி 
டுப்புண்டரநுதலிற்றீட்டி " ( திருவிளை . மெய்க் 

முப்பத்திரண்டினொன்று ; அஃது : ஒன்றற்க் 
கா . உரு . ) ( 4 , 5 -திருமுரு. ருக . ) 

கொன்று சம்பந்தமுடைய சொற்களைச் சேர்த் 
தொட்டுக்கட்டுதல் --- சுட்டிக்காட்டுதல் . தல் . ( நன் . கச . ) 
தொடக்கம் -1. ஆதி . (உ - ம். ) “ தொடக்கம் தொடர்தல் 1. இடையறா துவரல் . 2. தா 
றப்பியாசம் " (காஞ்சிப். சனற்குமாரப். ருக . ) வல் . 3. படித்தல் . ( உ - ம் . ) “ வடகலைதொடர் 
2. தொடங்குகை. 

வார் " ( கோயிற்பு. திருவிழா. ஙஉ .) 4. பின் 
தொடக்கல் - தொடர்தல் . (உ - ம் . ) “ நீடலை பற்றிப்போதல் . ( உ - ம் , " பையுண்மாலையிற்றொ 
யுந்து புனற்சங்கம் - துங்சவிலைக்கதலிப்புதன்மீ டர்ந்தனர்பற்றினர் ” ( கந்தபு. தருமகோபன்வ . 
திதொடக்கிப்போய் ” ( பெரியபு . ஆகாய , ச . ) நச . ) 5. பொருந்தல் . ( உ-ம் . ) “ சுற்றிவாரண 

தொடக்கு - 1. கட்டு . ( உ - ம் . ) " தொடக்கு வுரித்தகு திநீவிதொடர " ( இராமா . விராதன் 
நாய்ப்பாசஞ்சுற்றி ” ( பெரியபு.கண்ணப்ப.உச .) வதை . சச . ) 
2. சம்பந்தம் , பற்று . (2 --i .) " மாதரவர்பிள்ளை தொடர்ந்தார் -- மித்திரர் . ( சூ.நிக .உ : ருஉ . ) 
களைப்பெறுந்தொடக்கில் ” ( ஏகாதசி . காலநிர் தொடர்ந்து-- நெருங்கி . ( பரிபாடல் . ) 
ணய . சு 0 . ) 

தொடர் நிலைச்செய்யுள் -1 . காப்பியம் . 
தொடக்குணல் - கட்டுணல். ( உ- i . ) “ பழி (சிந்தா.) 2. செய்யுள்வகை நான்கனுளொன்று ; 
யஞ்சான் செய்தபாதகத்தொடக்குண்டு ” (திரு அது : பொருள்பற்றிவரும் பொருட்டொடர் 
வளை. மாபாத . ஙரு . ) 

நிலைச்செய்யுளெனவும் , சொற்பற்றி வருஞ் 
தொடக்குதல் - தடைப்படுத்தல் . ( உ - ம் . ) சொற்றொடர்நிலைச்செய்யுளெனவுமிருவகைப் 
“ தொண்டைமான்கடசளிற்றினை முல்லை யாற் படும் . ( தண்டி . ரு . உரை . ) 
நெடக்கி ” (காஞ்சிப் . நாட்டுப் . சுந . ) 

தொடர்ப்பாடு - 1. காமநுகர்ச்சி . (சிந்தா ) 
தொடங்கல் -1. ஆரம்பித்தல் . (திருக்குறள் . 

2. சம்பந்தம் . 
இடனறிதல் . க.) 2. கருதல் . ( உ -ம் . ) " தொடங் தொடர்பின்மையணி - ஓரலங்காரம் ; அது: 
கற்றோன்றிய முதியவன் முதலாக " ( கலி . உ . ) 

காரிய கரணங்கள் விரோதந்தோன்றும்படி 
3. புகுதல் . ( உ - ம் . ) “பரிந்துசிலகற்பான்றோ 

வெவ்வேறிடத்திலிருப்பது. ! குவல . கங . ) 
டங்கல் - கருந்தனம் ” ( நீதிநெறி . சுசு . ) 

தொடர்பு | --ஒட்டுகை , 2. சங்கிலித்தொடர். 
தொடங்கின்று -- தொடங்கிற்று . ( உ - ம் . ) 3. சிநேகம் . ( உ - ம் . ) “ எங்கண்மன்னவனுடன் 
" பலரிவெணொவ்வாய்மகிழ்நவதனா- லலர்தொடங் டொடர்பையெண்ணி ” ( சேதுபு.சேதுவந்த.எ . ) 
கின்றாலூரேமலர ” ( ஐங்குறு . எரு . ) 

4. தொடர்ச்சி . ( உ - ம் .) " கலத்தல் " பார் . 5 . 
தொடங்கி - தெரிநிலைவினைப்பகுதி 

பழமை . 

6. பாட்டு . (பிங்கல. உ 0 கங . ) 7 . 
தொடங்குதல் - தொடங்கல் .( வழக் .) முறைமை , ஒழுங்கு . ( உ - ம் . ) “ஈற்றினிலுயிரெ 
தொடர் - 1. கோவை . 2. சங்கிலி. (சிந்தா .) லாமெய்தியோருழைத் - தோற்றுழிப்பிரிந்து 
3. தொடர்தல் . 4. துவக்கு ச்சங்கிலி. ( உ - ம்.) போந்தொடர்புகாட்டுமே ” ( சேதுபு . கந்தமா . 
“ விற்பொறிகள் வெய்யவிக்கு திரைதொடரயில் அஉ . ) 
வாள் ” (சிந்தா.நாம.எஉ . ) 5. நட்பு . (வள்.சரும் .) தொடர்புயர்வு நவிற்சியணி- ஓரலங்காரம் 
7. தெரிநினைவினைப்பகுதி . 6. பஞ்சி நூல். ( சூ . அது : சம்பந்தமில்லாதிருப்பச் சம்பந்தத்தைக் 
நிக . எ : எசு . ) 7. பூமாலை . 

கற்பித்துக்கூறுதலாம் . 
தொடர்ச்சி -1. உரிமை , 2. ஒழுங்கு . 3 . தொடர்ழழதுவமையணி ஓரலங்காரம் ; 
தொடர்பு . 4. பற்றுதல் . (1 , 2 , 3, 4 - வழக் ) அது : முன்வாக்கியங்களுள்ளும் பின்வாக்கியங் 


தொடு 


கஙஉஎ 


தொடை 


களுள்ளும் ஒரே பொதுத்தருமத்தைச்சொல்லு தொடுக்கம்- பொன் , (பிங்கல . கஉ ஙஉ , ) 
தல் . 

தொடுக்குவர் வளைத்துக்கொள்வர் . ( புற 
தொடர்மொழி - அவாய்நிலையானுந் தகுதி நானூறு .) 
யானு மண்மையானு மியைந்து பொருள்விளக் தொடுகை-- 1 . தோண்டுகை. 2. பரிசம் . 
குந் தனிமொழியீட்டம் ; அது : இருமொழித் தொடுத்த - கட்டின. (உ - ம் .) “ திதிபன்னான் 
தொடர் பன்மொழித்தொடரென விருவகைப் கினிடையுவாவின்றாகென்றுதொடுத்த நூன்மு 
படும் . 

நிவரோடுஞ்சொல்லினன் " ( பாரத . களப்பலியூ . 
தொடர்வு- தொடர்பு . 

உ . ) 
தொடரி -1. ஒருசெடி ; அது: புலிதொடக்கி . தொடுத்தல் -1 . அணிதல் . ( உ - ம் .) “தொடுக் 
( வைத்தியபரிபா .) முன்ருெடரி பின்டொடரி கோபணியீரணியீர்மலர்நுஞ்சுரிகுழற்கே” (திரு 
யென விருவகைப்படுமென்பாரு முளர் . ) 2 . க்கோ , சுந .) 2. எய்தல் . ( உ - ம் . ) “ நூ றம்பு தொ 
தொடுத்து . (உ - ம் .) " புதன்மிசைநறுமலர்கவின் டுத்து நூறு . (திருலிளை . சுந்தரப் . உஅ . ) 3. கட் 
பெறத்தொடரி ” ( ஐங்குறு . சசுங .) 

டல் . ( உ - ம் . ) “சிறுதாம்பு தொடுத்தபசலைக்கன் 
தொட உ -- தொடர்ந்து . ( பரிபாடல் . ) றின் ” ( முல்லை. கஉ . ) ( பிங்கல . கஉசக . ) 4 . 
தொடரெழுத்து நிலைமொழியிற்றையும் கோத்தல், 5. செலுத்தல் . 6. பற்றல் . ( உ -ம் .) 
வருமொழிமுதலையும் தழுவிநிற்குமெழுத்து. “ பாசடை தொடுத்தபடலைப்பழுமரத்தின் " ( கந் 

தொடல் -1. தீண்டல் , பரிசித்தல் . (உ - ம் .) தபு . கயமுகனு . கஅசு . ) 7. பாத்தொடுத்தல் . 
" சென்று மெய்தொடலும் " ( கூர்மபு . அந்தகா . ( உ - ம் . ) “ புலவோருரையெலாந்தொடுத்துரைப் 
20. ) தோண்டல் . ( உ - ம் . ) “ தொடத்தொடப் பினும் ” (பாரத . கிருட்டிண . சுச .) 8. பிணைத் 
பொறுக்குந் திண்மைத்தொன்னிலமனையான் ” தல் . 9. பொருத்தல் . 10. வழக்குத்தொடுத்தல் . 
( திருவிளை அங்கம் வெ.எ .) 3. பிடித்தல் . ( உ - ம் .) (உ - ம் . ) " பெண்டீர்தொடுத்தாண்டவைப்போர் 
“ குழையிணையிற்கரந்தொட்டு " ( கந்தபு.கயமுக புகலும் ” ( திரிகடு . எக . ) 11. வளைத்தல் . ( சூ . 
னுற் . 20 ச . ) 

நிக . கக : லகரவெ . கரு . ) 
தொடலி - தொடரி. 

தொடுதல் -1. அணிதல் , வளைகாப்புத்தொடு 
தொடலை -1. தூக்கு . ( உ - ம் .) “ தொடலை தல் . (வழக் .) 2. இணைந்திருத்தல் . செறித்தல் 
வாளர்தொடுதோலடியர் ” ( மதுரை. சுநசு . ) 2 . என்பர் (பரிபாடலில் . ) 3. உண்ணல் . 4. எய் 
மகளிர்விளையாட்டு . ( உ - ம் . ) “ தூமணிவெண்ண தல் , ( உ - ம் . ) “ கடுங்கணைகடம்மைத்தொட்ட 
ணகையுமையாடொடலை செய்வாள் " ( சிவரக . னன் ” ( கந்தபு . சூரபன்மன்வதை . ககக . ) 5 . 
உருத்திரா. அ . ) 3. மாலை . ( உ - ம் . ) “ சூடின செலுத்தல் . ( உ - ம் . ) " சுடராழிதொட்டார்க்கு ” 
ளிருந்தனடொடலையாற்றியே " ( கந்தபு . மார்க் ( மறைசையந் . ) 6. தீண்டல் , தொடுத்தல் . 
கண்டேய . 40. ) 

( பிங்கல . உகநசு . ) 7. தொடங்கல் , ( உ - ம் . ) 
தொடாஅ -- தொட்டு , ( பரிபாடல் . ) 

" அன்றுதொட்டிறைவனை நினைக்கிலன் ” ( கந்த 
தொடி -- 1. ஒரு பலம் , ( உ - ம் .) “ தொடிப் பு . திருமண . ருரு . ) 8. தோண்டல் . ( உ - ம் .) 
புழுதிகஃசாவுணக்கின் ” (வள் . கஙஎ.) 2. கங் " காவோடறக்குளந்தொட்டானும் " (திரிகடு. 
கணம் . (பிங்கல . ஙசு அரு.) 3. கைவளை , சூடகம். எ 0 . ) 
( உ - ம் . ) “ விரும்பியகுழை தொடிமின்செய்கண் தொடுதோல் - செருப்பு . (மதுரைக்கா . 
டிகை " (திருவிளை . வளைய . உச . ) 4. பூண் . சுஙசு . அடி . உரை.) 
(உ - ம் ) “ பெருங்கையானைக்கொடுந்தொடிப்படுக் தொடுப்பு -1. கட்டு . 2. கலப்பை . (சூ . நிக . 
குங் - கருங்கைக்கொல்லன் " ( பெரும்பா.சஙசு . ) எ : சஅ . ) 3. கோவை . 4. சங்கிலி . 5. சேர்க்கை . 
(( புறநானூறு .) 5. வளையல்கழலாதிருத்தற்கு 6. தொடர்ச்சி . 7. விதைப்பு . (உ - ம்.)“ தொடுப்பி 
முன்கையிலணிவது . (சிந்தா.கோவிந்தை.சு.க .) னாயிரம்வித்தியது விளைய ” ( மதுரை. கக .) 8 . 
உரை .) 6. வீரவளை . ( உ - ம் . ) “ வலிகெழுதடக் வெறும்புறங்கூறல் . ( சூ.நிக.க0: க .) 4,5- வழக்.) 
கைத்தொடியொடுசுடர்வர ” ( மதுரை. எ 2.0. ) தொடுமின் - பிழிமின் . ( புறநானூறு . ) 

தொடித்தலைவிழுத்தண்டினார் - சங்கப் புல தொடேல்- தீண்டாதேகொள் . (சிந்தா.) 
வருளொருவர் . (திருவள்ளுவமாலையிற்காண்க.) தொடை - 1. அம்பு . ( சூ . நிக . எ ; ரு . ) 2 . 

தொடு -1 . தெரிநிலைவினைப்பகுதி . 2. தோ கட்டு . ( உ - ம் . ) “ மென்றொடைவன்கிழா அர் ” 
ண்டல் . ( உ - ம் . ) “ தொடுவேலைப்புவியாக்கி ” | (மதுரை. கங . ) 3. சரமாகத்தொடுத்தமாலை . 
(சிவரக.கத்திரிப்பூ.கச .) 3. தோட்டம். 4. மருத ( உ - ம் . ) “இண்டைநிரைத்தொடைதொங்கனெ 
நிலம் . 5. வஞ்சகம் , ( 3 , 4 , 5- பிங்கல . நசுஅசு . ) டுந்தாம - மருக்கிளர்கண்ணிதொடுத்தணிவித்து " 


தொண்டி 


கஙஉ அ 


தொத்திடல் 


( திருவிளை . தருமிக்கு. சு . ) 4. சரீரவுறுப்பினு ( உ - ம் .) “ தொண்டியுட்டந்து " (பதிற்று , சு 0 . ) 
ளொன்று ; அது : முழந்தாளுக்கும் அரைக்கு 3. கள் . (பிங்கல.ககசசு .) 4. கலப்பைக்கிழங்கு . 
மிடையிலுள்ள வோருறுப்பு . (உம்.) "உடை 

( தைலவ் . ) 5. தோன்றிகிழங்கு . ( உ - ம் . ) “ தொ 
தொடைமேலுறவுடுத்தான் " ( கோயிற்பு.பதஞ் 

ண்டிசாயிருவேர் நெய்தல் ” ( தைல . தைலவ . 
சலி . ஙஉ . ) 5. செய்யுட்டொடை ; அஃது: அடி 

கச . ) 
களிலுஞ்சீர்களிலுமுள்ள எழுத்துக்களிசையத் தொண்டிக்கள் - நெல்லாலாக்கியகள் . 
தொடுப்பது . அவை , மோனை ததொடை, இயை ( உ - ம் . ) “ தோழயாம் பெரிதுமுண்டுந்தொண்டிக் 
புத்தொடை , எதுகைத் 

தொடை , முரண்டொ களிதனையென்றான் " (சிந்தா. பதுமை . சுஅ . ) 
டை , அளபெடைத்தொடை , அந்தாதித் தொ ( நெல்லரிசியாலாக்கியகள் ளென்க .) 
டை , இரட்டைத்தொடை ,செந்தொடை எனப் தொண்டிச்சி - அடியாள் . 
பலவகைப்படும் . ( இலக்கணசிங். ) 1 ) . செய்யுள் . தொண்டியோர் -- சோழகுலத்தோர் . ( உ - ம் . ) 
7. தாறு . (சிந்தா .) 8. தொடுத்திருத்தல் , தொ " வங்க வீட்டத்துத்தொண்டியோரிட்ட ” (சிலப் . 
டர்ச்சி . ( உ - ம் . ) “ தொடையுடைவாளிமாரிசொ 

ஊர்காண் , க 0 எ . ) 
னையம்புயலிற் பெய்தார் ” ( பாரத . பதினோராய் , தொண்டு-1 . அடிமை. ( உ - ம் . ) “ நாரததிை 
எ . ) 9. நாணி . ( பிங்கல . கடுகஎ .) 10. பூமாலை . யர்கலக்தேதொண்டுசேர்தரு நந்திதனேவலாற் 
( உ - ம் .) “நறையிதழித்தொடையும் " ( பிரமோ . சூழ்ந்தார் " (சிலரக , மேரு. உஉ . ) (பிங்கல. 
சோமவாரவி . சு . ) 11. மாலை . ( உ - ம் . ) “ ஈரும் . அஎச . ) 2. ஒன்பது . (உ - ம் .) “ அம்பட்டை ” 
புற்றநறையிதழித்தொடைமுடியோன் ” ( கோ பார் , 3. பழமை. 4. வழிபாடு. ( 3 , 4 - சூ.நிக.க்க : 
யிற்பு . பாயிர , கக ) 12. உடம் . ( பரிபாடல் . ) ணகரவெ . கூ . ) 
13. விதி . ( உ - ம் ) “ தொன்மது நூற்றொடைமது தொண்டை 1. ஆதொண்டைச்செடி . 
வாற்றுடைப்புண்டது " ( பெரியபு . திருவாரூர் . ( பிங்கல . உஅ.சு அ . ) 2. ஆதொண்டைவேர் . 
நஎ . ) 1-3 . வீணைமுதலியவற்றின் நரம்பு . ( புற ( உ - ம். ) “ அமுக்கிரி ” பார். 3. கொவ்வை . ( உ - ம் .) 
நானூறு . ) 

“ தொண்டைக்கனிவாய் துடிப்ப " (இராமா . மா 
தொடையல் -1 . தேன்கூடு . ( உ - ம் . ) “ தே யாசனக . அ.அ. ) 4. தொண்டைக்குழி . ( பிங் 
னமர்தொடைய றூங்குஞ்செய்கையால் ” ( கந்த கல . காருக . ) 5. தொண்டைமண்டலம் . 6 . 
பு . வள் . கூ .) 2. தொடர்ச்சி . ( உ - ம் . ) " கேள்வி மிடறு . 7. யானைத் துதிக்கை .(பிங்கல . கசு அஎ. ) 
போகியநீள் விசித்தொடையல் ” ( பொருந.கஅ . ) தொண்டைநாடு - தொண்டைமண்டல நாடு . 
3. பூமாலை . ( உ - ம் . ) “ கொன்றையந்தொடை ( உ - ம் . ) " ஒலிகெழுவிளையுளோடு முடையது 
யலலையும்புயன் ” ( ம - தி . எ . ) 

தொண்டைநாடு ” ( தணிகை . திருநாட்டு , க . ) 
தொடைவாழை - ஒரு நோய் . 

தொண்டைப்புற்று --ஒரு நோய் . 
தொண்ட பப்பறை - ஆசோட்பறை. ( உ - ம் . ) தொண்டை மண்டலம் -- காஞ்சித்திருப்பதி 
“ தொண்டகப்பறை துடியொடார்த்தெழ ” ( சிந் யை தன்னகத்துக்கொண்டிருக்கும் ஒரு நாடு . 
தா . கோவிந்தை . க (0 .) 

( உ - ம் . ) “ உந்தப்புராணமரங்கேற்றினார் தொண் 
தொண்டகம் 1. குறிஞ்சிநிலத்திற்குரிய டைமண்டலமே ” ( தொண்டைமண்டலசதகம் .) 
சிறுபறை . ( உ - ம் . ) “ தொண்டகமுரசங் கொம் தொண்டைமான் 

ஓரரசன் . (காஞ்சிப்பு . 
பும் " ( பெரியபு . கண்ணப்ப.ந.அ . ) 2. தொண்டு நாட்டுப் . சுந . ) 
பூண்ட இருதயம் . ( உ - ம் . ) “ அன்பர்- தொண்ட தொண்டையோர் - தொண்டையைச்சூடி 
கமலரநின்ற சோதி . (திருவிளை.சான்மாறி.ச.க . ) னோர் . ( 2.-ம். ) “ கொண்டியுண்டித்தொண்டை 

தொண்டர் -வழிபடுகின்ற அடியவர் . ( உ - ம் . ) யோர்மருக் ” ( பெரும்பா . சருச . ) 
“ வந்து திகழ்தொண்டர்புடைசூழ " (திருவாத . தொண்ணூறு --- ஒரெண் , எண்பதின்மேற் 
திருப்பெரு. எ . ) 

பத்துச்சேர்ந்தது. (நன்னூ . ககச . உரை . ) 
தொண்டரடிப்பொடியாழ்வார்- ஒரு வை தொத்தல் - 1. ஒட்டுதல் . ( உ - ம் . ) “ சுடர் 
ணவர் . ( அபிதாக .) 

வெண்கோட்டுமண்டொத்த நிமிராண்கேழலா 
தொண்டலம் - யானைத் துதிக்கை . ( பிங்கல . யினும் ” ( இராமா . அக்ஷய குமா. வசை . 
உசகஅ .) 

தொந்தித்தல் . ( உ - ம் .) “ அவித்தைதொத்தா 
தொண்டன் அடியான் . ( பெரியபு . தடுத் துயர்ந்ததொல்சுடர் ( சங்கற்ப. மாயா . எ 

எ .) 
தாட் . எசு . ) 

தொத்தன் -- அடிமைக்காரன் . 
தொண்டி -1 . அடியவள் . 2. ஒரு பட்டினம் ; தொத்திடல் -- திரளுண்டாதல் . ( உ - ம் . ) 
அது; சேரநாட்டிற்கடற் கரையிலுள்ள து . “ மின்றொத்திகெழல் ” (திருக்கோ. உச்சு . ) 


ரு. ) 2 . 


5 


தொப்பி 


கஙஉக 


தொய்யல் 


தொத்திரம் - தோத்திரம் . ( உ - ம் .) " மருவு 
மலர்புனைதொத்திர சொற்கொடுவளர்கை குழை 
பிடிதொப்பணகுட்டொடு ” ( திருப்பு . விநாயக 
ந . ) இது குறுக்கல்விகாரம் . 

தொத்து -1. அடிமை . (பிகல . ஙஅஅ . ) 
2. ஒட்டு , கட்டு . திருவருட்பயன் . உயிரவை 
நிலை . ந . உரை. ) 3. சார்பு. 4. பூங்கொத்து . 
( உ - ம் . ) " தொத்தீன்மலர்ப்பொழிற்றில்லைத் 
தோல்லோனருளென்ன முன்னி ” ( திருக்கோ . 
கஉக . ) 

தொத்துதல் - . ஒட்டுதல் . 2. படர்தல் . 
( வழக் ) 
தொதி - பப்பரப்புளிமரம். ( வைத்திப்பரிபா.) 

தொந்தத்தசி - நீய துவானாய் எனப் பொருள் 
படு மொரு வடமொழி வாக்கியம் . ( எரகக்கட் . 
தொம்பதசிரவணம் .) 

தொந்தம் - 1 அடங்கியிருத்தல். ( உ - ம் .) 
“ வித்தினிடைத்- தொர் சச்தருப்போல் " ( சாந 
வா . ஞாநவிண் . கக . ) 2. அந்தியோத்தியம். 3 . 
இரட்டித்தது.4.தொடர்பு. தொந்சயுத்தம் பார் . 

தொந்தழற - ஒன்றுபட . ( உ - ம் .) “ வெந்த 
முத்தங்கான் றிடுநெய் வெண்ணிரைநெய்யைக் 
தைந்தாந்தொந்தமுறச்சேர் ” ( தைல . தைலவ . 
ககூடு . ) 

தொந்தயுத்தம் - தொடர்ந்த போர் . ( உ - ம் . ) 
" ஒருவரோடு மொருவர் தொந்தயுத்தநின்று ஞற் 
றினர் ” ( சேதுபு . சீதைகுண்ட . கஉ . ) 
தொந்தரவு - தொந்தரை . ( வழக் ) 
தொந்தரை- வருத்தம் . ( வழக் ) 
தொந்தரோகம்- தொந்தித்தரோகம் . 
தொந்தனை - தொடர்ச்சி . ( உ - ம் . ) “ கர்ப்பா 
சயத்திற்றொந்தனை அநாதியேயொழியாமல் ” 
( சி . சி . க : குடு , நிரம்ப .) 

தொந்தி- 1. தெரிநிலைவினைப்பகுதி . 2 , 
வயிறு . ( உ - ம் . ) " அன்று தொந்தித்தந்தியறிந்து ” 
( சிவரக . கணபதிவந்தனை . க ) 

தொந்தித்தல் -1. இரட்டித்தல் . 2. தொ 
டர்தல் . 3. பற்றுதல் . ( வழக் . ) 
தொந்திப்பு -1. இரட்டிப்பு. 2. தொடர்பு . 
தொ நிபதி சதாசிவதத்துவத்திலிருக்கு 
மொருபுவரும் . ( வி - ணி. உஎ அ . ) 

தொப்பணம் - தோப்புக்கரணம் . ( உ - ம் . ) 
" வளர்கைகுழைபிடி தொப்பண குட்டொடு ” 
( திருப்பு . விநாயகர் துதி . நி . ) 

தொப்பி - 1. கள் . (பிங்கல . ககசசு . ) 2 . 
தலைத்தொப்பி . ( உ - ம் . ) " தொப்பியுமுகத்திடை 
துலக்கமுளராகி ” ( திருவாத . குதிரை. க.கா.) 3 . 
நெல்லாற் சமைத்தகள் . ( உ - ம் . ) " இல்லடுகள் 
ளின்றொப்பிபருகி ” (பெரும்பா. கச 0 ) 


தொப்புள் - கொப்பூழ். ( வழக். ) 
தொப்பை - திண்மையில்லாமற்பருத்திருத் 
தல் . ( வழக் ) 

தொம் - ஓரநுகரணவோசை . ( உ - ம் . ) " தொம் 
மெனப்பன்முகத்த - குடமுழவெழுமுழக்கம் " 
( கோயிற்பு. நடராச , எ . ) 

தொம்பதசிரவணம் ( வேதாந்தம் . ) சீவ 
னது யதார்த்தத்தன்மையைக் குரு உபதேசிக் 
கத் திடமுறக்கேட்டல் . ( ஞாநக்கட் , தொம்பத 
சிரவண . ) 

தொம்பதநிதித்தியாசநம் ( வேதாந்தம். ) 
குருவினாலுபதேசிக்கப்பட்ட ஆத்மபோதம் நன் 
றாக விளங்கிய விளக்கம் . ( ஞாநக்கட் . தொம்பத 
நிதித்தியா சநம் . ) (நிதித்தியாசநம்-தெளிதல் .) 

தொம்பதம்- திவமென்னும் பதம் . ( உ - ம் .) 
“ தற்பதந்தொம்பதந்தாமாயவப்பதம் " (பாடு 
துறை . அன்னைப் . எ . ) 

தொம்பதமநதம்- ( வேதாந்தம்.) யதார்த்த 
மாகிய ஆத்தும சொரூபத்தை குரு உபதேசிக்கக் 
கேட்டபின் அதை மந்திற்றிடமாக தரித்துக் 
கொள்வது . ( ஞாநக்கட். தொம்பதமாநம் .) 

தொம்பம் - கம்பக்கூத்திலொன்று. ( வழக் .) 
தொம்பர் - கழைக்கூத்தர் . ( வழக் . ) 
தொம்பறை -களஞ்சியம் . ( ஒருகுழூஉக்குறி .) 
தொம்பை- தானியங்களைச் சேமித்துவைக் 
குங் குதிர் . ( உ - ம் . ) “ மெள்ளவவன்காணுமுனங்க 
வனைத்தொம்பைமேவுவித்தங்கவனுடனே மே 
வுங்காலை " (பஞ்சதர். க - வது . கஅக . ) 
தொட்டைக்கூடு -- தொம்பை . 
தொய் - குற்றம் , ( உ - ம் . ) “ சுண்ணந்தொய் 
யறப்பெய்த நூநீர்த்தொடுகடற்பவளச்செப்பும் " 
(சிந்தா. இலக்கணை . கஎ . ) 

தொய்தம் இரண்டாயிருக்குந்தன்மை . 
(உபநிடதம் . ) 

தொய்தல் -1 . இளகல் . 2. தளர்தல் . ( 1 , 2 
வழக் . ) 
தொய்தன்- துவிதன் . ( வாசுதே . 104. ) 
தொய்யகம் -- தலைப்பாளையென்னு மணி 
யென்பர்நிகண்டில். பூரப்பாளையென்னுஞ் சிவ 
ந்த தலைக்கோலம் . ( உ -ம் . ) “ தொய்யகம்புல்லகர் 
தொடர்ந்ததலைக்கண் ” (சிலப் . கடலாடு . கஎ . ) 

தொய்யல் -1. அகமகிழ்ச்சி , 2 இளைத்தல் . 
( வழக் . ) 3. இன்பம் . ( உ - ம் . ) “ தொய்யற்சிந்தை 
யாம்யாவரையாதென்றுது திப்பாம் " ( இராமா. 
ஊர்கேடு . கஅ .) 4. உழவு . 5. சேறு , 6 , சோர் 
தல் .( உ - ம்.) “ நமதுகுற்றேவலாலழுங்கித் - தொய் 
யலுள்ள மோடிந்திரன்கரந்தனன் " ( கந்தபு.சூர 
ன்றண்டஞ்செய் . உ ங . ) 7. துன்பம் .(1,4,5,7 
சூ . நிக . கக : யகரவெ . ரு . ) 


ன 


167 


தொலி 


கங x0 


தொழித்தல் 


தொய்யா - கெடாத . ( உ - ம் . ) “ தொய்யா 
வெறுக்கையொடு துவன்றுபுகுழீ இச் ” ( பெரும் 
பா . சஙச . ) 
தொய்யாது - கெடாது . 
தொய்யில் - 1. உழு நிலம் . 2. எழுதுங் 
குழம்பு , மாதர்முலையுந்தோளுமேழுதுங்குழம் 
பென் . 3. ஒரு கீரை . ( வைத்தியபரிபா .) 4 . 
சாந்தினாலிடுங்கோலம் . ( உ - ம் . ) “ ததியேது 
மின்றிநீரிற்பிரித்ததொய்யிற்குளம் பதலவோ 
( மதுரைக் ககா.) 5. தொய்யிற்கொடி , ( 3 - ம் . ) 
“ துணிநீர்மெல்லவற்றொய்யிலொ மெலர ” (மது 
ரை.உ அ ஈ ) 6. பத்திக்கீற்று . (சிலப் . அருப்பத . ) 

தொய்வு -1. இளைப்பு . 2. தொய்தல் . 1 , 2 
வழக் .) 
தொல் 

-- பழமை , ( உ - ம் . ) “ தொல்பகீரதி 
மைந்தனும் ” (பாரத . கிருட்டிண . எச . ) 

தொல்காப்பியக்குடி - மதுரைக்கருகிலொ 
ருப்பட்டினம் , பழையகாப்பியக்குடி என்பர் . 

தொல்காப்பியம் --- ஒரியற் றமிழிலக்கண 
நூல்; இது; தொல்காப்பியனாராற் செய்யப்பட் 
டது . இதனுரையாசிரியர்கள் கல்லாடர் , இளம் 
பூரணர் , சேநாவரையர் , பேராசிரியர் , நச்சனார்க் 
கினியர் என ஐவர். ( அபிதாக . ) 

தொல்காப்பியன் -- அகத்தியமுநிவர்மாணாக் 
கருளொருவரும் , சமதக்கிரிமுநிவர் புத்திரரு 
ளொருவருமாகிய திரணதூமாக்கிநி என்பவர் . 
(அபிதாந . ) 

தொல்படை அரசனது முன்னோரைத் 
தொடங்கிவரும் படை . ( உ - ம் . ) “ உடலை விடத் 
தூறஞ்சாவன் கண்டொலைவிடத்துத் - தொல்ப 
டைக்கல்லாலரிது ” ( வள் . எகஉ . ) 

தொல்லியல் - 1.பழயஉழுவலன்பு.( உ - ம் . ) 
" தொல்லியல்வழாவளந்துய்ப்ப ” ( கந்தபு . வள் . 
அஅ .) 

தொல்லெழில் இயற்கைநலன் . ( உ - ம் . ) 
“ தொல்லெழிறோய்ந்தார்தொலையினவரினும் " 
( கலி . 40. ) 

தொல்லை - 1 , தொந்தரவு . ( வழச் . ) 2 . 
பழமை . ( உ - ம் ) “ தொல்லை நீர்கொண்ட வண் 
டத்தும் ” ( அரிச்ச . ங . ) 3. பழயவுரிமை . ( உ - ம் .) 
“ தொல்லைக்கணின்றார் தொடர்பு ” ( வள்.அசு . ) 

தொல்வரவு - பழயகுடிவரவு .(உ - ம் .) “ தொல் 
வரவுந்தோலுங்கெடுக்குந்தொகையாக ” ( வள் . 
கசங .) 

தொல்வினை - பழவினை . ( உ - ம் .) " தொல் 
வினைதொடர்ந்து தருசூழ்பிறவியென்னும் வ 
வினைதொடர்ந்து ” (பிரமோத். பஞ்சா. ந.அ.) 

தொலி -1 . உமி . 2. தெரிநிலைவினைப்பகுதி . 
3. பழத்தோல் . ( வழக் .) 


தொலித்தல் - உமிபோக்குதல் . (வழக் . ) 
தெரலியல் -1. உமிபோக்கிய அரிசி .( வழக் . ) 
2. தொலித்தல் . 

தொலியாகரம்பை- நத்தைச்சூரி . ( வைத் 
தியபரிபா .) 

தொலை இ - அழித்து. ( உ - ம் . ) “ விலங்கலன் 
னபோர்முதற்றோலை இ . " ( மலைபடு . சசுக . ) 

தொலை -1 . தூரம் . 2. தொல்லை , (உ - ம் . ) 
“ தொலைப்பருஞ்சுற்றத்தாரோ ” (சிந்தா . முத் 
தியா. நஎ . ) ( விகாரம். ) 3. தெரிநிலைவினைப் 
பகுதி . 

தொலைச்சி -- 1. சொன்று , ஐங்குற .) 2 . 
போக்கி . ( உ - ம் . ) “ நாளாதந்துநறவு நொடை 
தொலைச்சி . ” ( பெரும்மா . கசக . ) 
தொலை சீசிய- தொலைத்த . ( புறநானுாறு . ) 

தொலைத்தல் - 1. சொல்லல் . ( பிங்கல . 
உகஉ ஈ .) 2.தோற்கச் ெசய்தல் . ( உ - ம் . ) “ செப்புங் 
கோங்கரும்புந்தொலைத்தென்னையுமாட்கொண் 
டகொங்கைகளே ” ( திருக்கோ, சஈ . ) 3. முடித் 
தல் . ( வழக் . ) 

தொலைதல் --- 1. அழிதல் . (உ - ம். ) “ வாள 
வுணர்தொலை சல்கான " ( கூர்மபு.அந்தகா. ஈச . ) 
2. செடுசல் . 3. தோற்குதல் . (பிங்கல . 
கஅசுச .) 4. நீங்குதல் . ( உ - ம் .) 

ம் ) “ துதித்திடு 
வோர் தங்கள்பவந்தொலையுந்தானே ” ( ஏகாதசி . 
காலநிர்ணய . சுக . ) 5. முடிதல் . ( உ - ம் . ) “ தொ 
லையாவழி ” ( சிவரக , சணபதிவந்தனை . ரு . ) 

தொலைபு - 1. கெடுதல் . ( உ - ம் . ) “ படை 
தொலைபறியாமைந்துமலிபெரும்புகழ்க் - கடை 
கால்யாத்தபல்குடிகெழிஇக்" (பெரும்பா. 
நசுஅ . ) 2. தொலைந்து . ( பரிபாடல் . ) 

தொலை இயோன் - தொலைவித்தோன் . ( புற 
நானூறு . ) 

தொலையாச்செல்வர் - திருச்சோற்றுத்து 
றைச்கோவிலிலெழுந்தருளியசிவன் . ( பெரியபு . 
திருஞாந . ஈருரு . உரை .) 

தொலைவு -1. அழிவு . ( உ - ம் . ) “ தொலைவில் 
யாவர்க்குந்தோற்றருமங்கலம் ” ( அரிச்ச.மயான . 
சச .) 2. கழிவு . (உ -ம் .) “பிராரத்தத்தொலைவி 
லே ” (சி.சி.கக் க.நிரம்ப .) 3. தூரம் . 4. தோல்வி . 
(திருக்குறள்.படைமாட்சி.உ .) 5.மனச்சோர்வு . 
(உ - ம் . ) “ தொலைவிலாமுதல்வனார்க்கும்” ( அரிச் 
ச . காசி . க ங . ) 

தொழல் - வணங்கல் . ( உ - ம் . ) “இறுதியில்ல 
வனை ததொழற்கு ” (திருவிளை . விடையி . க 0 . ) 

தொழிக்க - சிறக்க . (திருவானைக். கௌத 
மப் . அச . ) 

தொழித்தல் -1. ஆரவாரித்தல் . 2. கோபித் 
தல். 3. சிதறல் . ( உ - ம் .) “ தொழித்தளிமுரலு 


- 


தொழிற்று 


கஙாடக 


தொழுப்பு 


ச . ) ( 1 , 2 


- 


நந்தனவனமும் ” (தணிகை.புராண . எசா. 

தொழிற்றுறை - வியாபாரத்துறை ( வழக் ) 
சிந்தா .) 

தொழின்முதனிலை - காரியத்திற்கு முன்னிற் 
தொழிந்து - தொழித்து , சிதறி . (சிந்தா .) 

குங் காரணம் . ( உ -ம் . ) " எட்டென்பதொழின் 
தொழில் -1 , கிரியாசத்தி . ( உ - ம் . ) “ பரை முதனிலையே ” ( தொல் . சொல் , கக 2 ..) 
யாதிநசையறிவு தொழிலைந்தும் வாயிலா " ( சே 

தொழினுட்பம் - நுட்பவணியிரண்டனுளொ 
துபு . சேதுடல . ருசு . ) 2. செயல் . ( உ - ம் ) “ தூய 

ன்று ; அது : தொழிலினால நுமித்து அரிதாக 
முநிவன் மகத்தழலின்றொழிலுக்குதா " (சேதி 

அந்யத்தக்க செய்கைத்திறமுடையது . ( வ-று . ) 
- . வேதாள . * . ) 3. தந்திரம் . (சிந்தா. ) 4 . 

“ பாடல்பயிலும்பணிமொழிதன்பணைத்தோள் 
பொருளினது புடைபெயர்ச்சி . ( தொல் . சொல் . 

கூடவாவாற்குறிப்புணர்த்து-மாடவற்கு - மெ 
200. உரை .) 5. வினைச்சொல் . 6. வேலை . 

ன்றிந்தொடையாழின்மெல்லவேதைவந்தா - ளி 
( உ - ம் . ) “சிறப்பிலாவச்சிறு தொழில் செய்தனெ ன்றீங்குறிஞ்சியிசை ” ( தண்டி . சுசு . உரை . ) 
ம் " ( கந்தபு . சயமுகனு . உ 0 ரு . ) 
தொழில்செய்வோர் - கம்மியர் . ( பிங்கல . 

தொழ -- 1. இரேவதி . ( பிங்கல. நசுக 0 .) 

2. குஷ் நோய் . ( உ - ம் .) “ துக்கத்தொழுநோ 
அசச . ) 
தொழிலாள- வேலைக்காரன் , ( வழக் . ) 

யெழுபவே ” ( நாலடி . பழவி . ) 3. தொழுமாம் , 
தொழிலி-- தொழிலையுடையவள் . ( உ - ம் . ) 

( சூ . நிக. கக : ழகரவெ . ந . ) 4. தெரிநிலைவினைப் 
" தொழிலீஇ இகாற்றுப்போல் வந்தகதழ்விடைக் 

பகுதி . 5. பசுக்கொட்டில் . ( உ - ம் . ) “ தொழுத் 
காரியை " ( கலி . 40 க . ) 

திறந்துகன் றூட்டநந்துங்கறவை " (நான்மணி . 
தொழிலுவமம் இருடொருளின்றொழி ) சு 0 .) 6. பட்டி , (பிங்கல . சு.அ.அ.) 
லொப்புமையானத் சொழிற்பொருளை யுவமா தொழகண்ணி-- அரவாட்டிப்பச்சை ; இது : 
நோபமேயமாகக் கூறுவது . ( தண்டி . பொருள் . வெட்டின தசையைக்கூட்டுமென்பர் . ( வைத் 
+0 .) 

தியபரிபா . ) 
தொழிலோர் - தொழிலாளர் . 

தொழுகல்லீர் தொழமாட்டாதீர் . ( பரி 
தொழிற்சறிப்பு-- வினைக்குறிப்பு . ( உ - ம் . ) பாடல் .) 
" சொல்லிடும் பெயரேயேனைத்தொழிற்குறிப்பி 

தொழதலம் மறையவர்குலம் . ( உ - ம் . ) 
ரண்டினுள்ளும் " (சேதுபு . கந்தமா, கக . ) " மதிக்கோவேந்தன் - றொழுகுலச்சிறுவனொத் 

தொழிந்தறைவிசேடம்-- ஓரலங்காரம்; தான் ” ( திருவிளை . யானையெய் , ஙஉ . ) 
அது : காரணமாகிய தொழில் குறைந்து அசனா தொழுகை - தொழுதல் . 
லாகிய காரியம் விசேடித்திருத்தல் . ( தண்டி . 

தொழத்தை - வசவி , குறளைக்கூறுவாள . 
எஎ , உரை . ) 

( ரூ . நிக . உ : சுரு . ) 
தொழிற்கை - ( பரதம் . ) தொழில் பெறக் தொழுதக -1. நன்குமதிப்ப . 2. விரும்ப . 
காட்டுங்கை ; இ ஃது : அகக்கூச்திற்குரியது . ( 1 , 2 -சிந்தா .) 
( உ - ம் .) " பிண்டியும் பிணையலு மெழிற்கையுந் தொழுதல் - வணங்குதல் . ( உ - ம் . ) “ அவர் 
தொழிற்சையும் ” (சிலப் , அரக்கே ச . ) பதம்புல்லித்தொழுதல் செய்வாம் " (சேதுபு. 
தொழிற்படுதல் -- சாரியப்படுதல் 

சடவுன் , 10 ) 
தொழிற்பண்பு- தொழிலையுணர்த்தும் பண் தொழதி -- 1. இனம் . ( உ.-ம். ) “ தொழுதி 
புச்சொல் . (நன்னூ . பெயரி. ஈ.அ. வி - உரை .) 

போகவலிந்தகப்பட்ட - மடநடையாமான் ” மலை 
தொழிற்பாடு-- வேலை , ( வழக் . ) 

படு , சீகூகூ . ) 2. கூட்டம் ( உ - ம் . ) “இழையணிக் 
தொழிற்பெயர் - தொழிலானய பெயர் தெழுதரும்பல்களிற்றுத்தொழுதியொடு ” (பதி 
தொழிற்றன்மையணி --தன்மையணியினொ ற்று.சுஉ . ) 3. திரள் . ( உ - ம் .) “ கைதோய்வன்ன 
ருவகை ; அது : தொழிலின்கணுள்ள பலவி , கார் மழைத்தொழுதி ( மலைபடு , நசுஉ . ) 4 . 
மான தன்மைகளை உள்ளவாறே அலங்கரித்துக் தொழுகிறாய் எனப் பொருள் படும் ஒரு முற்று 
கூறுவது . ( வ - று . ) “ சூழ்ந்து முரன்றண விவாசந் வினை . 5. பறவைக்கூட்டத்தொலி . ( சூ . நிக . 
துதைந்தாடித் - தாழ்ந்துமது நுகர்ந்துதாதருந்து கக : ழகரவெ . க 0 . ) 6. புட்கூட்டம் . (பிங்கல . 
ம் - வீழ்ந்தபெரும் -பாசத்தார்நீங்காப்பரஞ்சுடரி உசாஎ . ) 
ன்பைங்கொன்றை - வாசத்தார்நீங்காதவண்டு " தொழந்தகை - தொழத்தக்கவன் . 
( தண்டி , உஅ . உரை.) 

தொழுநோய் குட்ட நோய் . ( உ - ம் . ) “ துக்கத் 
தொழிற்று - தொழிலையுடையது . ( உ - ம். ) தொழுநோயெழுபவே " (நாலடி . கங : ங . ) 
" இறப்பேபுரிந்ததொழிற்றாம் " (வள் . கூஎஎ . ) தொழுப்பு -- உழுதொதொழில் வளைப்பு . 


ப 


தொளுதொளுத்தல் 


கஙகூஉ தொன்மைக்காட்சிய நுமானம் 


தொழும்பர் - அடிமைகள் . தொழும்பு-அடி தொளை -1. உட்டுளை . 2. துளை . ( உ - ம் .) 
மையாதலில் , தொழும்பரென்றார் . ( பிங்கல . " கைம்மான் ” பார் . 3. மரக்கால் . ( உ - ம் . ) ஒங்கு 
அஎரு . ) 

துறையந்தொளையோர் சோடசம்பெய் " ( தைல . 
தொழம்பாளர் - தொண்டர்கள் . ( உ - ம் . ) தைலவ . கஙரு .) ( தொள்ளையின் விகாரம் . ) 4 . 
" துணையாளனே தொழும்பாளரெய்ப்பினில் " மூங்கில் ( பிங்கல . உஎசு .. ) 
( திருவாச . திருச்சதக . கஅ . ) 

தொளைத்தல் தொள் சல் . ( பிங்கல உகரு உ . ) 
தொழம்பு -1. அடிமை. ( உ - ம். ) " பெற்றவ தொற்று - 1. ஏறுதல் . 2. ஒட்டு . 3. தெரி 
டொழும்புநிலைபெற்றபிழையின்றே - யற்றதெ நிலைவினைப்பகுதி . ( உ - ம் . ) “ தொற்று வியாதி ” 
ன ” (சேதுபு.கத்துரு. அக .) 2. அடிமைவேலை . 4. பற்று , 5. பொருத்து தொற்றுவைத்துக் 
( உ - ம் .) “ தொழும்பு செய்யாரென் செய்வார்யம கட்டு. ( 1 , 2, 3 , 4, 5 வழக் ) 
தூதருக்கே ” (கந்தரல . ருரு . ) 

தொற்றுவியாதி - ஒருவரிலிருந்து மற்றவ 
தொழவம் - 1. தொழுவோம் . தன்மைப் 

ருக்குவரும் வியாதி . ( வழக் ) 
பன்மை. 2. பசுக்கொட்டில் . ( அம் சாரியை . ) 

தொறு -1. அடிமை . ( பிங்கல . அஎச . ) 2 . 
தொழுவர் -1 . தொழில்செய்வோர். 2. மருத 

இடைச்சாதி . (சிந்தா .) 3. கூட்டம் . 4. தொ 
நில மாக்கள் . ( உ - ம் .)" நெய்தலங்கழனிநெல்லரி 

ழிற்பயில்வு , உம்பெற்றுவரும் . ( உ -ம் . ) " செறி 
தொழுவர் ” ( புறநா. உ 0 ..) 

தெதொறும் " ( வள்ளுவ . புணர்ச்சிமகிழ்தல் . க0 . ) 
தொழுவு - தோழம் . (பிங்கல . கசுகூஉ .) 

5. தொழுவம் . 6. பசுக்கூட்டம் . ( உ - ம் . ) “ தொ 
தொழவை - ம , ( உ - ம் . ) “ துயிலின் றியாநீர் 

றுக்கொண்டவருயிருந்தொறுநிரையுங்கவர்சூர 
தத்தொழுவையம்புனலாடி " ( கலி . ந 0 ) 
தொழனை -யமுநையாறு . (சிலப் . அரும்பத .) 

ன் " ( பாரத, அருச்சுநன்றீர்த்த . சு .) ( 3,5- பிங் 
தொள்து -1. குழி. ( உ - ம் .) “ தொள்கொடுங் 

கல . நசுகக . ) 
கிடந்த ” ( இரா. வாலிவதைப் , எங . ) 2. வலை 

தொறுத்தி- இடைச்சி . ஒருமைப்பால் . 
( உ - ம் .) " தொள்கின்றலையெய்தியமானென 

தொறுத்தியர் -- இடைச்சியர் . (உ - ம் .) “ செய் 
( இராமா . சடாயுவுயிர் . கங 0 . ) 

தனர்சிறுபுன் கோலந்தொறுத்தியர்திகைத்துநி 
தொள்ளம் - சேறு.( உ - ம். ) வந்துழிக்காண்க. 

ன்றார் " (சிந்தா . கோவி .40 ) (பிங்கல . ருசசு.) 
தொள்ளல் - துளைத்தல் . ( சூ . நிக . க : ஙக . ) 

தோறும்- இடப்பன்மைப்பொருளையும் கா 
தொள்ளாமணி- தொளைக்காதமுழுமணி . 

லப்பன்மைப் பொருளையும் தொழில்பயில்வுப் 
தொள்ளாயிரம் - ஒன்பது நூறு. ( நன்னூல் , 

பொருளையும் தருமோரிடைச்சொல் . ( உ - ம். ) 
ஒன்பானொடுபத்தும். என்னுஞ் சூத்திரத்தி 

“ இடந்தொறுஞ்செறியேனற்புனமெலாம் " ( கந் 
லறிக. 

தபு . வள் . 2. எ. ) ( இடம் .) ஏனையன இலக்க 
தொள்ளி - குழைசேறு. ( பிங்கல . சுசு . ) ணச்சுருக்கத்திற்காண்க. 
தொள்ளுதல் -துளைத்தல் . 

தொறுவர் - இடையர் . ( உ - ம் . ) “ கிளைபடு 
தொள்ளை -1. துளை . (உ - ம் . ) “ மின்னுறழ் 

துளைவழிவிரல்விடுதொறுவர்கள்கீசக்குழ லொ 
தொள்ளையாக்கைவிடுநிலைவீ சேர்வார் ” (சேது லியும் ” ( திருப்போரூர் . சிறுபறை . எ . ) 
பு . இராமனருச். உஉசு . ) 3. துளையுடைப்பொ தொறுவன் - இடையன் . ( உ - ம் . ) “ தொறு 
ருள் . 3. மரக்கால் . ( உ - ம்.) " அரையரைத்தொ வனைப்போனின்றுகேள் ” ( ஒழிவி . சத்தி . எ . ) 
ள்ளையடிறுத்து " ( தைல . தைலவ . ககக . ) 4 . தொறுவி- இடைச்சி . ( சூ . நிக . உ : எ 0 .) 
வெளிற்றறிவு . (உ - ம் . ) “ தொள்ளைபூத்தலர்ந்த தொறுவியர் --இடைச்சியர் . 
நெஞ்சிற்றக்க நீகேட்டி " ( கூர்மபு . தக்கவே . 

அடிமை. (பிங்கல . அஎச . ) 
தொளதொளத்தல் - தளாதல் . ( வழக் ) (உகரம் சாரியை .) 
தொளதொளப்பு - நெகிழ்வு . (வழக் ) தொன்பரம் -ஆலமரம் , (உ - ம் . ) " விருப்பி 
தொளதொளெனல் - நெகிழ்தல் . ( வழக் ) னளைப்பிடித்தேறுதொன்மரத்துச்சியி னேற்றி 
தொளாயிரம் - தொள்ளாயிரம் . 

னான் ” (உபதேச . அயமுகி , நக .) 
தொளி -1. சேறு . ( உ - ம் .) " உழாஅநுண் தொன்மை -1. பழமை. ( உ - ம்.) “ தொன்மைய 
டொளியுள்புக்கழுந்திய ” ( சிலப் . நாகொண் . ஞாநம்பெற்றது " ( கோயிற்பு. நடராச . சஉ . ) 
க 20 ) 2. தெரிநிலைவினைப்பகுதி . 

தொன்மைக்காட்சிய நுமானம்- பூர்வகட்சி 
தொளுக்குதல் - நுகைத்துக்கட்டல், தளர்ச்சி 
யாகக்கட்டல் . ( உ - ம் . ) வந்துழிக்காண்க. 

யநுமானம், ஓரளவை ; அஃது : ஒருபூவைக்கா 

ணாதிருக்க வதன் மணத்தால் இன்னபூவென் 
தொளுதொளுத்தல் - நுகைதல் , தளர்தல் . றறிதல் , ( சி.சி. அளவை . கஉ , உரை.) 


சு .) 


தொறுவு 


தோகைமுகபூடணம் 


கஙஙங 


தோடமூர்ச்சிதம் 


தொன்று - 1.ஊழ்.(உ - ம் .)" தொன்று சுண்ண மூன்று வகைப்படும் . ( உ - ம் . ) “ தோகைமுகபூட 
த்திற்றோன்றிய வேறுபாடு ”ஆகுபெயர் . (சிந்தா . ணம்மூன்று " ( தைல . தைலவ . அ 2 . ) 
குணமாலை.ரு ந . ) 2. பழமை . ( உ - ம் . ) “ தொன்று தோகையர் -- பெண்கள் . ( உ - ம் . ) " துருத்தி 
மொழிந்துதொழில்கேட்ப ” ( மதுரை. கஉச . ) நீரிருதோகையர்வீசினார் ” ( அரிச்ச . விவாக . 

தொன்னலம் இயற்கை நலம் . (உ - ம் . ) உகசு . ) 
“ தொன்னலந்தொலைபீங்கியாந்துயருழப்பத்து தோசம் -- குற்றம் . ( உ - ம் . ) “ தோசமறத்துதி 
றந்துள்ளார் ” ( கலி . கக . ) 

கொண்மனத்தோதித்தொழுதிருந்தாள் ” ( சிந் 
தோன்னீர்- கடல் . (பிங்கல . ரு.அச.) 

தா . காக . 22 

உஉ அ . ) 
தொன்னூல்விளக்கம் --ஓரிலக்கண நூல் . தோசி- தோஷமுள்ளவன் . ( வழக் . ) 
தொன்னை இலைமுதலியவற்றாற் ெபய்த தோசை -- அப்பவருக்கத்தினொன்று . ( சூ . 
பாத்திரம் . ( உ - ம் .) “ தொன்னையாலுண்டியாக் 
கினவற்கியாந்தூயோன் ” (சிவரக.சதானந்த ...) 

தோட்கப்படாத - துளைக்கப்படாத .(உ - ம் . ) 
தொனி -- 1. ஒலி . ( உ - ம் . ) “ துன்னருங்கான 

" கேௗவியால்தோட்கப்படாத செவி ” ( வள் . 

சகஅ . ) 
கத்திலொருமுநிவன்கூவுந்தொனியதனை வின 
வி ” (சிவரக , சிவதன்மா . கா . ) 2. தெரிநிலை 

தோட்கோப்பு -- சட்டுச்சோறு . ( உ - ம் .) 
வினைப்பகுதி . 

“ தோட்கோப்புக்காலத்தாற்கொண்டுய்ம்மின் " 

( நாலடி . இளமைநிலையா . க . ) 
தொனித்தல் -- ஒலித்தல் . ( வழக் . ) 
தொனிப்பு -- ஒலி. ( வழக் ) 

தோட்ட -1 . துளைக்கப்பட்ட (உ - ம் . )“ தோட் 

டசெவியைநீயாகுலையாமெனில் " ( மணிமே . 
தொனு - உக்காரம் , உக்கிரசத்தம் . ( வழக் ) 

உதையகுமரன் அம்பலம்புக்ககாதை . கஙரு. ) 

2. வாங்கிய . (திருக்கோ. அ . உரை . ) 
தா . 

தோட்டம் -1 , சொல்லை . ( உ - ம் . ) “உழு 

துணைத்தோட்டம்புகுந்தான் " ( சிவரக . கத்த 
தோ -- நாயைக்கூப்பிடுமோரொலிக்குறிப்பு . | ரிப்பூ . உச .) 2. படப்பை. (பிங்கல . எ 0 க . ) 
( வழக் . ) 

தோட்டா - வெடிமருந்துச்சுருள் . ( இந்துஸ் ) 
தோக்குளம் - பருத்தி . ( வைத்தியபரிபா .) 
தோக்கை --கொய்சகம் . ( உ - ம் .)" தோக்கை 

தோட்டி- ) . அட்டமங்கலத்தொன்று . (பிங் 
யந்துகிலினாடன்றுணைமுலைபொரு துசேர்ந்த ” 

கல . சஙக . ) 2. அழகு . ( பிங்கல . ககசக . ) 3 . 
(சிந்தா . இலக்கணை . நஎரு . ) 

சணிச்சி . (பிங்கல . கரு எக . ) 4. கதவு . ( உ - ம் .) 
தோகசம் - பால் . ( வைத்தியபரிபா . 

" நாடு டைநல்லெயிலணங்குடைத் தோட்டி 
தோகம் - சிறுமை , ( சூ . நிச . அ : 55. ) 

( மதுரை . சுக கூ . ) 5. செங்காந்தள் . 6. நெல்லி . 
தோகல் - சோனைப்புல் . ( வைத்தியபரிபா .) 

7. யானையின் அங்குசம் . ( உ - ம் ) " உரனென் 

னுந்தோட்டியானோரைந்துங்காப்பான் ” ( வள் . 
தோகை -- 1. இறகு . ( பிங்கல . உ ஈசுச . ) உச . ) 8. வாயில் . (பிங்கல . சு அக . ) 9. வெட்டி 
2. கொய்சகம் . ( உ - ம் .) “ தூசுலாநெடுந்தோகை 
யினல்லவர் ” (சிந்தா.பதுமை.கருடு .) 3. பெண் . 

யான் . ( வழக் ) ( 5 , 6- வைத்தியபரிபா. ) பரிபாட 
(உ -ம் .)“உள்ளஞ்சோரவோர்தோகைநின்றாள் ” 

லில் தோட்டி என்பது ஆணையென்பர் . 
( இராமா . உலாவியல் . கஈ . ) ( ஆகுபெயர் ) 4 . 

தோட்டிச்சி- பறைச்சி . ( வழக் . ) 
மயில் . ( உ - ம் . ) “ தோகைகளோகையோடு - மாடுத 

தோட்டிமை -- 1. ஒற்றுமை . (சிந்தா.) 2 . 
னோக்கி ” ( பாரத. திரௌபதி . கரு . ) 5. மயிற் 

வெட்டியான் வேலை . ) 
றோகை . ( சூ . நிக . ங : ருக . ) 6. முன்றானை . 

தோடகம்- தாமரை. ( வைத்தியபரிபா . ) 
(பிங்கல . கஉ அக .) 7. வால் . ( உ - ம் .) “ பொறி 

தோடத்திரயம் 

முப்பிணி ; அவை : வாத 
வயப்புலியின் - றழைத்ததோகையால் ” (சேதுபு. 

பித்த சிலேட்டுமம் . 
சங்கர . எ . ) 8. பிங்கலத்தில்-குதிரைவாலுக்குங் 

தோடம் - 1. குற்றம் . 2. பாவம் . ( உ - ம் . ) 
கூறுவர் . உசருஎ . ) 9. பெருங்கொடி . ( சூ . நிக . 

“ சத்திரத்தானஞ்சதனாற்கொன்றதோடந்தனை 

யடைந்து ” ( ஏகாதசி . காலநிர்ணய , ஙசு . ) 
தோகைகுழல் முதியார்கூந்தல் . ( வைத் தோடழர்ச்சிதம்-- மரகதரத்திருக்குற்றத்தி 
தியபரிபா .) 

லொன்று ; அது: புல்லினிறம் . ( உ - ம் .) " புல்லி 
தோகைழகபூடணம் மஞ்சள்; அது : 

னிறந்தோடமூர்ச்சிதம் ” ( திருவிளை.மாணிக்கம் . 
மஞ்சள் , மரமஞ்சள் , கஸ்தூரிமஞ்சள் என சுஅ .) 


எ ; எச . ) 


தோணி 


கஙகச 


தோய் 


தோடலேசம்- மரகத இரத்திருக்குற்றத்தி 
லொன்று ; அது : தாமரைநிறம் . (2.-ம். ) “ முளரி 
தோடலேசம் ” (திருவிளை, மாணிக்கம் . ஈஅ .) 

தோடலேசாஞ்சிதம் -- மரகதரத் திருக் கும் 
றத்திலொன்று ; அஃது : எலுமிச்சையிலை 
நிறம் . (திருவிளை . மாணிக். சு அ .) 
தோடா --- கைவளை . ( வழக் ) 

தோடாபவாதம் --- வழுக்காத்தல் . ( உ - ம் .) 
* “ தோடாபவா தம்வழுமைப்பே ” ( LS - வி . சச . ) 

தோடாழ்தளம் - கையை மேலே கூப்பி மு !! 
கி நீர்நிலைகாட்டுங்காலத்துக் கைய மிழ்ந்துங் 
குளம் . ( உ - ம் . ) “ தோடாழ்குளத்தகோடுகாத்தி 
ருக்கும் " ( பெரும்பா . உஎ ங ) 

தோடி -- ஒரிராகம் . ( சிலப் , வேனிற் . கூடு . 
உரை. ) 

தோடு -1 . ஒலை . ( உ - ம் . ) " இரும்பனம் போந் 
தைத்தோடும் ” (பொருந . சக . ) 2 காதணி . 
( உ - ம் .) " தோடுடைய செவியன் ” ( தேவார . பிரம 
புர . 1. சம்பந்த . ) 3. கூட்டம் , தொகுதி .உம். ) 
“ பாடுகளம சளிருந்தோடு கொண்மருங்கில் ”(சில 
ப் . கடலாடு . கருஅ .) 4. பழத்தின் றோலி 5 . 
பனைமடல் . (சிந்தா ) 6. பூவிதழ் . ( உ - ம் . ) 
" பொன்னந் - தோட்டலர் தாமரைமுளைத்த” ( தி 
ருவிளை . தலவிசேட . 5. ) 7. வளையம் . 

தோடை -1. ஆடாதோடை . ( வைத்தியபரி 
பா . ) 2. ஒருமரம் ; அது : கச்சற்றோடை , தேன் 
றோடை , புளித்தோடை யெனப் பலவகைப் 
படும் . 3. சலாபக்குளியிலோர் குழூஉக்குறி . 
தோடயம் - நாடகச்சிறப்புப்பாயிரக்கவி . 
தோண்டல் -1 . அகழ்தல் . (பிங்கல.உகருக . ) 
2. முகத்தல் . (பிங்கல . உகசசு . ) 3. முதலை . 
( வைத்தியபரிபா .) 

தோண்டாது - பறியாமல் . ( புறநானூறு. ) 
தோண்டி -- 1 . கரந்தை . ( வைத்தியபரிபா .) 
2. தண்ணீரிறைக்குஞ் சிறுபாத்திரம் . 3 முகந் 
துகொண்டு . 4. வறட்சுண்டி . ( வைத்தியபரிபா .) 

தோண்டுதல் --- 1. அகழ்தல் . ( சூ . நிக . க : 
உசு . ) 2. முகத்தல் . ( உ - ம் . ) “ தோண்டல்பார் 
இரண்டுமொன்றே " 

தோண்மகரம் - ஓரணி . (சிந்தா .) 
தோண்மேல் 

பிடரி , நிகலம் . ( பிங்கல . 
க 0 உ எ . ) 

தோணாழகம் - சூழ்கழியிருக்கை . ( பிங்கல . 
ருகக . ) 

தோணி - 1. அம்பு . 2. இரேவதிநாள் . 3 .. 
சிறுவழுதுணை . ( தைலவ . ) 4. சேறு . ( சூ . நிக , 
ரு: உ அ .)5. மதிலுறுப்பு. 6. மரக்கலம் . ( உ - ம் .) 
" புனலின் வீழ்ந்தவர்க்குத்தோணியாய் ” ( சிவ. 

( சிவரக . 
கணபதிவந்தனை . கா .) 6. மரக்கலத்தினமாகத் 


திமில் என்றுங்கூறுவர் . ( சூ . நிக . எ : ருஉ . ) 
1 , 2, 3, 6 - பிங்கல . நசுகச . ) 

தோணிபுரம் -- சீகாழி . ( உ - ம் . ) " தோணி 
புரத் திறையவனார் சொன்ன ” (திருவாவடு . கோ 
வை . கருங . 

க . ) 
தோணியோகம் -- பஞ்சமாதிபதி மறைந்து 
குடும்பத்தானத்தில் லாபாதிபதி சந்திரனைக் 
கூடிநிற்க வரும்யோகம் . ( சோதிடக்கடல் . ) 

(தோதோக்கம் --- மகளிர் விளையாட்டிலே 
ன்று . ( 2 -1 .) “ கூ.ச்சாவுன்சேவடிக்கேகூம் 
வண்ணந்தோணோக்கம் " (திருவாச.திருத்தோ 
ணோ . க . ) 

தோத்திரம்- 1. துதி . ( உ - ம் . ) “ தோத்திர 
மொழிவோர்மாதர் தூதரென்றிவரைக் கொல்லி 
ல் ” (பாரத . கிருட்டிண , கள ஈ . ) 2. தொட்டி 
பாஷாணம் . 
தோத்திரித்தல் --- துதித்தல் . 

தோதகத்தி -1 . நூக்கமரம். (வைத்தியபரிபா ) 
2. சரியாதையற்றவள். ( வழக் . ) 

தோதகம் --- 1 . மரி பாதையின்மை. வழக். ) 
2. ஏ + சம் . ( 2 - ம் . ) “சிந்தனைசிறிதின்றித் 
தோதகத்துடனென்னையோ தனிதன்சுதினு 
க்கெதிரென்றான் " (பாரத , சுது.சுஎ.) 3. வருத் 
தம் . ( உ - ம் . ) “ தோதகமாகவெங்குஞ்சுண்ணமேற் 
சொறிந்து ” (சிந்தா , கோவிந்தை . நடு . ) 
(தோதகன் - வஞ்சகன் . ( வழக் . ) 
தோதகி -1. சவுட்டுமண் . ( வைத்தியபரிபா.) 
2. வஞ்சகி . ( வழக் . ) 

தோதிப்பிரியம் இலவங்கம் . ( வைத்திய 
பரிபா . ) 

தோதிபேலா - பேராமுட்டி .( வைத்திய பரி 
பா . ) 

தோப்பு -- ( செய்குன்று சேர்ந்த ) சோலை , 
( பிங்கல . உ அசச . ) 

தோப்புக்கண்டம் -- இருகைமாறிச் செவி 
யைப்பிடித் திருகான்முடிக்கியிருந்திருந் தெழு 
ம்பல் . பள்ளிக்கூடங்களிலே சிறுவரைத்தண் 
டிக்குமொருசிறு தண்டனை . ( வழக் . ) 

தோம்- குற்றம் .(உ - ம் .)“ தோமிலாமூன்றுநா 
லுந்துவமெனவுதித்தவன்றே " ( சூ. நிக . பாயிர .) 

தோமாம் - 1. இருப்புலக்கை . ( உ - ம் . ) 
“ ஞாலமெலாம் பொருதோமரம்வாங்கின " (பார 
த . கிருட்டிண . உசு .) 2. எறிபடை . ( உ - ம் . ) 
“ இலை ” பார் . 3. கைவேல் . (பிங்கல . கருக 0 . ) 
4. தண்டாயுதம் . ( உ - ம் . ) “ தோமரவலத்தர் " 
( பதிற்று . நிச . ) 5. பெருஞ்சவளம் . (பிங்கல . 
கருஅக . ) 

தோய் - 1.ஒருவமவாசகம் . (உ - ம் .)“ பரந்திடங் 
கொடுக்கும் விசும்பு தோயுள்ளமொடு " ( மலைபடு . 


தாரணகம்பம் 


கஙகூரு 


தோல்வித்தாநம் 


குரு அ . ) 2. தெரிநிலைவினைப்பகுதி . ( உ - ம் . ) தோரணம் - 1. தோரணங்கட்டுங்கம்பம் . 
“ நிலனண்டந்தோயுடலினன் ” ( திருவிளை.நாக . ( இராமா, சுந்தரகா . சம்புமாலிவதை . கசு . ) 2 . 

மகரிகை . ( உ - ம் .) " தேசுபெறுவாசலுறு தீபநிரை 
தோய்ச்சல் - தோய்வு . 

தோரணமுடுத்திரடனில் ” ( சிவரக . சிலா 
தோய்த்தல் -1 . ஆயுதங்களைக்காய்ச்சி நனைத் தரர் . ச .) 
தல் . ( ஒர் குழுக்குறி . ) 2. துவைத்தல் . ( வழக் .) தோரணி --- 

தோரணை 
தோய்தல் -- 1. அகப்பட்டுக்கொள்ளல் . 2 . 

ஒழுங்கு. ( வழக்.) 
அணிதல் . ( உ - ம் . ) “ ஐயரிபரந்துமைதோய்ந்தம் தோரியமடந்தையர் - ஆடிமுதிர்ந்த பெண் 
பலைத் திக லும்வேற்கட் - டையல் ” ( நைடத. சுயம் கள் . (சிலப் . அரங் . கஙச . உரை . ) 
வர , ச . ) 3. இரும்பைக்காய் ச்சி நனைத்தல் . 4 . தோரை -- 1. குளநெல் . ( உ - ம் .) “ நீர்விளை 
உறைதல் . 5. கலங்கல் . 6. கலத்தல் . (பிங்கல . கேழலுந்தோரையும் ” (சிந்தா. கேமசரி . கக . ) 
ககஎக . ) 7. குறிக்கப்படல் . 8. தீண்டுதல் . (திருக் 2. கையிறை, ( சூ . நிக கக : ரகரவெ . கக . ) 3 . 
கோ . ஈ.உரை.) 9. துவைச்சலிடல் 10. நனைத் பீலிக்குடை . ( உ - ம் . ) " போர்தருசாமரைதோ 
தல் , 11. ஸ்நாகஞ்செய்தல் , குளித்தல் . (பிங் ரைகணீள்குடைபொற்பீடம் ” ( கோயிற்பு. திரு 
கல . கககஉ . ) 12. நிலத்திற்படிதல் . ( உ - ம் . ) விழா.கா.) 4. மணிக்கோவைக்குஞ்சம். ( உ ம் .) 
" அடியிணைபடியிற்றோயத் திருவிர் குவருவாள் “ தோரைப்பெருங்குடைமிடைந்து செல்ல ” 
கொல்லோ " ( இராமா . சூர்ப்ப. ருக . ) 13. புண ( பெரியபு . தடுத்தா. உங . ) 5. மூங்கில் . ( உ - ம் .) 
ரல் ( உ - ம் . ) " பொருட்பெண்டீர் தோய்தல் " " அவற்பதங் கொண்டனவம்பொதித்தோரை” 
( திரிகம் , நக . ) 14. பொருந்துதல். ( புறநானூ ( மலைபடு . கஉக . ) 6. மூங்கிலரிசி . (பிங்கல . 
ஐ .) 15. முகத்தல். ( உ - ம் . ) “ கருங்கலந்தோய் உஎசுக ) 
விலாக்காமர்பூந் துறை. ” (எசா. நா : DF , # அ .) தோல் -1. அபசயம் , தோல்வி . 2. உடம்பு . 
உதாரணங்காட்டாதவை வழக்கிலறிம். ( உ - ம்.) " தோல்வற்றிச்சாயினும் ” ( திரிகடு . உஎ . ) 
தோய்ந்த - செறிந்த. (சிந்தா ) 

3. ஒருவகைவனப்பு ; அது : விழுமிய பொருளைத் 
தோயப்பு -- தோய்த்தல் . 

சரும் மெல்லென்ற சொல் . (உ - ம் .) “ தொல்வர 
தோபிழி- செறிந்தமது . (சிந்தா ) வுந்தோலுங்கெடுக்கும் " ( வள்.சச ஈ .) 4. கேட 
தோய்வு -1. சலப்பு . 2. சார்பு . 33. தோய்தல் . கம் , தோற்பரிசை. ( உ - ம் . ) “ அல்லிருள்வட்டத் 

தோயசம்- தாமரை . தோயம் - தீர் . சம் - உற் சோல் ” ( திருவிளை. தண்ணீர்.உக ) 5. சருமம் . 
பத்தி . 

( உ - ம் .) “ ஈர்த்ததோலினையீர்த்தலும் ” ( கந்தபு. 
தோயதிப்பிரியம்-- இலவங்கம் . ( வைத்திய சதீச உத்தர . சஎ .) 6. துருத்தி . ( உ - ம் . ) 
பரிபா . ) 

“ மென்றோன்மதியுலைக் கொல்லன் ” ( பெரும்பா. 
தோயபாணம் - பொடுதலை . ( உ - ம் .) “ தோய உ o ரு . ) 7. தெரிநிலைலினைப்பகுதி . 8. பக்கரை , 
பாணமிவ்வேழிரதத்தொ ” ( தைல.தைலவ . க ஈ ) குதிரைக்கல்லணை . ( உ - ம் . ) “ தோறுமிபு - வைந் 

தோயம் -1. சமுத்திரம் , ( உ - ம் ) “ ஆடற் நுனைப்பகழிமூழ்கலிற் செவிசாய்த்- துண்ணாது 
சூர்கெட்டோடத்தோயத்தாரைச்சீறி " ( திருப் | யங்குமாசிந்தித்தும் ”( முல்லை.எஉ .) 9. மூங்கில். 
4. நடுக . ) 2. சலம் . ( உ - ம் . ) “ துரிசெற்றுங்கம் | ( வைத்தியபரிபா.) 10. யானை .(உ -ம். “ தேர்கள் 
பைந்திதோயத்தினாடொறுமுப்போ துந் தோய் தோலரிபரிகள் ” (திருப்பு . உஉ .. ) 11. விதை 
ந்து ” ( அருணகிரிபு . அருந்தவ . சக . ) 

யின்மேற்றோல் , மரப்பட்டைக்குங்கூறுவர் . 
தோயமாபுரம் - நிவா தகவரெனு மவுண தோல்வி -- தோற்றல் . (பிங்கல . சஅசுச .) 
ரது நகரம் . ( உ - ம். ) “ செம்பொற்புரிசைசூழ் தோல் வித்தாநம் - யாதேனுமொருவிஷயத் 
தோயமாபுரந்தன்னிற்றதைந்த ” ( பாரத . நிவா திலே ஒருவர் கொள்கைக்கு மற்றொருவர்கொள் 
த . சச . ) 

கை மாறுபட்டுழி மெய்யுணர்வுகைவருதல் கா 
தோயல் -1. ஆயுதங்களைக்காய்ச்சித்தோய்த் ரணமாக நியாயசபையிலேவாதியும் பிரதிவாதி 
தல் . 2. கலத்தல் . 3. குளித்தல் . 4. சயிர் . ( உ ம் . ) யுமாகிநின்று பிரமாணதிகளோடும் வாதிக்குந் 
" சுண்டர்தோயலையாரி ” ( அரிச்ச . நாட்டு . 20 ) தருக்கவாதத்திலே சரிமாறிக் கூறு தலினாலா 
5. துவையல். (கழச் .) 

வது , வேறொன்றாகக்கூறுதலினாலாவது ஒருவர் 
தோயி- ஒரு நதி . ( வி - ணி ) 

தோல்விக்கிடனாதல் ; அது : மயங்கப்பேசுதலும் 
தோரணகம்பம் - வெளிவாய்தற் றம்பம் . | வாளாவிருத்தலுமென்று இருவகைப்பட்டு; தா 
( உ - ம் . ) “ தோரண கம்பத்தெஞ்ஞான்றம் -வீற் னெடுத்துக்கொண்ட மேற்கோளை - சாதிக்க 
றிருக்கும் பெருமானை ” ( தணிகை . சாப்பு . 2. ) மாட்டாமல் அதற்குக் கேடுவரப்பேசுதலும் , 


தோழமை 


கநாசு 


தோற்பரம் 


பிறிதொரு மேற்கோளைக் கூ று தலும் , ண்டோழமைமகவு -சிதையும்பகை ” (விதாந . 
மேற்கோளுக்கு மறு தலைப்படப்பேசுதலும் , மரபியல் . ச . ) 
மேற்கோளை விட்டு லிடுதலும் , தான்கூ தோழன் -1 . நண்பன் . ( உ - ம் . ) “ யானே தந் 
றிய எதுவுக்குக் குற்றம் வந்துழி வேறோ ராற் தைதோழன் இவரென்மகளிர் " ( புறநா. உ 0 க . ) 
றான் ஏதுக்கூறுதலும் , தனக்குவருந்தோல்வி 2. பாங்கன் . ( பிங்கல . கஉஎ. ) 
யைப் பிறிதொன்று பேசி மறைத்தலும் , பய தோழன்ழன்னிலை --ஏடா. (பிங்கல . கஉ அ . ) 
னொபெடாதன பேசுதலும் , பொருளினிது தோழி - சிநேகிதி , பாங்கி . (உ - ம் . ) “என் 
விளங்காத சொற்களை யெடுத்துக்கொண்டு பே றோழி பரிசேலோரெம்பாவாய் ” (திருவாச . திரு 
சுதலும் , அவாய்நிலை தகுதி யண்மையில்லன வெ . க . ) இச்செய்யுளிலே ஏல், ஓர்- என்பன 
வாப் பேசுதலும் , மேற்கோண் முதலியவைக் இடைச்சொற்கள் . 
தினையும் முறைபிறழப்பேசுதலும் , அவற்றுட் தோழிழன்னிலை - ஏடி . (பிங்கல . கஙச . ) 
சில குறையப்பேசுதலும் , ஒன்றற்குப்பலகூறு தோள் -1. கை . ( உ - ம் .) “ தோளுற் றொர் 
தலும் , சொல்லையிரட்டித்துச் சொல்லுதலும் , தெய்வந்துணை பாய்த்துயர் தீர்த்தவாறும் " (சிந் 
பொருளையிரட்டித்துச்சொல்லுதலும் , பிரன் தா . பதிக . நி ) 2. தோண்டுதல் , முதனிலைத் 
கூறிய பொருளை அநுவதிக்கமாட்டாமையும் , தொழிற்பெயர். 3. புயம் . (உ - ம்.)“ குன்றனகுவ 
பிறன் கூறிய பொருளையறிந்தும் அறியான்போ வுத்தோளார் ” ( பாரத . பதினோரா . ஈ . ) 
ன்று வினாதலும் , விடைசொல்லத்தெரியாது தோள் கொடுத்தல் -- உதவுதல் . ( வழக் . ) 
வேறொருகருத்துடையன் போன் றிருத்தலும் , தோள்ழத்தம்- ஓரணி . (சிந்தா.) 
வாதத்தைவிட்டுப் பிறிதொன்றனைச்சொல்லிப் தோள்வளை - வாகுவலையம் .(உ - ம் .) “கிம்புரிப் 
பொழுதுபோக்கலும் ,சுபக்கத்துக்குச்சொல்லிய பெரியதோள் வளையொடுங்கிளரவே " ( இராமா . 
குற்றத்தைப் பரிகரியாதுடம்பட்டுப் பரபக்கத் விராதன் வதை. க 2 . ) 
துக்குக் குற்றம்பேசுதலும் , தோல்வித்தான தோளணி -1. கேயூரம் . (பிங்கல . ககஎஉ . ) 
மெய்தியோனைத் தோல்வித்தாநமெய்தினா யெ 2. வாகுவலையம். 
ன்றறிந்து கூறாதிருத்தலும், தோல்வித்தாக தோளல் -- துளைவிடல் . ( உ - ம் . ) " தோளர் 
மெய்தாதானையெய்தினாயென்று கூறுதலும், மரச்செவித்தூராவயிற்றுச்சுமடர்க்கெல்லாம் ” 
தன் சித்தாந்தத்திற்கிணங்கா தவற்றைச் சொல் ( திருஏற் . 40.) 
லிச் சித்தாந்தஞ்சாதித்தலும் என விரியான் 

தோளா - துளைக்கப்படாத . ( உ -ம் . ) “ தோ 
இருபத்திரண்டாம் . ( சி. சி. அளவை . கங . ) ளாமுத்து " (திருவாச . புணர்ச் . க . ) 

தோல்விலைஞர்- பரம்பர் . ( பிங்கல . அக .) தோளாமணி - துளைக்கப்படாத மாணிக்கம் . 
தோல்வு - தோல்வி . (பிங்கல . சஅசுச .) ( உ - ம் . ) “ தோளாமணியேபிணையேபலசொல்லி 
தோலடிப்பறவை - தோற்காற்பட்சி ; அது : யென்னை ” (திருக்கோ . சஎ . ) 
தாராமுதலியன . 

தோளி - 1. அரக்கு . 2. அவுரி . ( 1 , 2 
தோலம்- இலவு . ( வைத்தியபரிபா . ) வைத்தியபரிபா .) 
தோலா -- 1. தோல்வியடையாத . ( உ -ம் .) தோளுதல் - துளைத்தல் . 
“ தோலாக்கரிவென்றதற்கும் (திருக்கோ. கக .) தோளோச்சி - தோளையெடுத்து . ( உ - ம் . ) 
2. ரூபாவிடை . [ இந்துஸ். ) 

“சிலைநவிலெறுழ்த்தோளோச்சி " ( பெரும்பா . 
தோலாமை ஈடழியாமை , தோல்வியில் 

கசரு . ) 

தோற்க -- 1. இழக்க. 2. மெலிய . { 1 , 2 
தோலிகை - காது . ( வைத்தியபரிபா .) ஐங்குறு .) 
தோழ் -தொழுவம் . (சிந்தா .) 

தோற்கடத -- தோற்கேடகம் . (பதிற்று . 
தோழநெறி - சசமார்க்கம் . ( சி . சி . அ : சஅ . சரு . உரை. ) 
சிவாக் .) 

தோற்கடித்தல் - தோற்றோடப்பண்ணல் . 
தோழம் - தொழுவம். ( உ - ம் .) “ அன்றிநிறைந் | (தோற்க; அடித்தல் .) 
துளசூழலுடன் பலதோழங்கள் . ( பெரியபு . ஆ தோற்கருவி - தோலான்மூடப்பட்ட வாச் 
னாய . கக . ) 

சியம் ; இது: ஐவகை வாச்சியத்தொன்று . 
தோழமை -1. நட்பு . (உ - ம் . ) “ தொடர்ந்த தோற்கருவியாளர் -இயவர் .(பிங்கல.எகசு .) 
தோழமை- நல்லியலருங்கடன் கழித்த நம்பியை தோற்பரம் - கிடுகு , கேடகம் .( உ - ம் .) “ போர் 
( இராமா. சடாயு உயிர்நீத்த கஙசு .) 2. நாலா மயிற்கேடகம்புளகத்தோற்பரம் ” ( இந்தா. இலக் 
மிடம் . ( உ - ம் . ) “ உதயந்தனமுடனேபிறப்பொ 


லாமை. 


கணை . ககஎ . ) 


- 


தோன்றல் 


கஙஎ 


தௌரிதகம் 


- 


தோற்பலகை தோற்பரம் . (பிங்கல. 4. தலைவன் . (பிங்கல . ஙசுசு அ .) (புறநானூறு ) 
கசுகக . ) 

5. தோற்றம் . ( உ - ம் . ) “ வாரைமருளுமுயர்தோன் 
தோற்பாய் சருமம் , தோற்றவிசு . ( சூ.நிக . றல் ” ( மதுரை . சசு . ) 6. புணர்ச்சி விகா ரமூன் 
எ : ருரு . ) 

றனுளொன்று ; அது : முன்னில்லாத எழுத்தா 
தோற்பாவை - தோலினாற்செய்தபாவை . யினுஞ் சாரியையாயினுந்தோன்றுதல் . ( உ - ம் . ) 
( உ - ம் .) " தோற்பாவைக்கூத்தும்” ( சி.சி.ச : உச . ) “ தோன்றறிரிதல்கெடுதல்விகாரம் ” ( நன்.கருச . ) 

தோற்பாவைக்கூத்து - அறுவகைவிநோ 7. பெருமையிற்சிறந்தோன் . ( சூ . நிக. உ : க . ) 
தக் கூத்தினுளொன்று ; அது : தோலாற்பாவை 8. மான் . ( பிங்கல , கஉ .0 .) 9. முல்லை நிலத்தலை 
செய்தாட்டுவது . ( உ - ம் . ) “ தோற்பாவைக்கூத் வன் . ( உ - ம் . ) " நெடுமால் குறும்பொறைநாடன் 
துந்தொல்லைமரப்பாவையியக்கமும் ” ( சி . சி . ச : றோன்றல் ” . (இலக்கணவி , நக 0 . ) 10. மூத் 

தோன் . ( பிங்கல ...50.) 11. விளக்கம் . ( சிந்தா . ) 
தோற்பு - தோல்.பி . ( பு - ஒரு தொழிற்பெயர் 12. வெளியாதல் . 
விகுதி . ) 

தோன்றல்விகாரம் - எழுத்தர்யினுஞ் சாரி 
தோற்பை --உடம்பு . ( உ - ம் .) “ தோற்பையுணி யையாயினுந்தோன்றல் .(நன்னூ .உயிரீற்று.ச ) 
ன்று தொழிலறச்செய்தூட்டும் ” (நாலடி. ஈ: சு . ) தோன்றலர் தோற்றத்தையுடையவர் . 

தோற்றம் -1. உதயம் , 2. உயர்ச்சி . ( வள் . ( உ - ம் . ) “ மீன்பூத்தன்ன தோன்றலர் " ( திரு 
கஉச .) 3. உற்பத்தி . ( உ.- ம் . )" தோற்றமுநிலையு முரு . கசுகூ ) 
மீறுமாயையின்றொழில்தென்றே (சி.சி.க : கச தோன்றலீயாது -- தோன்றாமல் . ( உ - ம் . ) 
4. எண்ணம் . 5. காட்சி . 6. சொன்மாலை . ( பிங் “ தோன்றலீயாது தம்பழியூக்குனர் " ( பதிற்று . 
கல . உாருச . ) 7. பிரகாசர் (வெரிப்படல் எக ) 
என்பர் பரிபாடலில் . ) 8. புகழ் . 9. வலிமை தோன்றலை தோன்று தலையுடையாய் . 
10. விட்சேபசத்தி . ( உ -ம் .)“விவிசமாந்தோற்ற | ( 2 - ம் . ) “ பூத்தசுற்றமொடுபொலிந்துதோன்ற 
மென்றும் ” ( கைவல். தத்துவ . ஈடு ) ( 5 , 9 லை ” (பதிற்று , க 0 . ) 
பிங்கல . நசுகஎ . ) 

தோன்றத் துணை - அந்தரங்கத் துணை . 

் 
தோற்றரவு - தோற்றுதல். ( உ - ம் .) “கீழால | ( உ - ம் .) " தோன்றாத் துணையாயிருந்தனன் 
வத்தையைச்சொல்லிமத்தியால வச்தையைச் ( திருப்பாதிரிப்புலியூர்த்தேவாரம் . திருநாவுக் . ) 
சொல்லாநின்று சுத்தாவத்தைத்தோற்றரவுமு தோன்றவெழவாய் -குறிப்பாய்நிற்குமெழு 
ரைக்கின்றார் ” ( சி . சி . ச : கரு . ஞாநப் . ) அரவு வாய் . 
தொழிற்பெயர்விகுதி . 

தோன்றி -1 . செங்காந்தள். ( உ - ம் . ) " தேம் 
தோற்றல் -1,தோல்வி . ( பிங்கல . கஅகச . ) படுகாயாம எர்த்தோன்றியொடு ” (ஐங்குறு . 
2. தோன்றல் . 3. பிறத்தல் . ( 2 , 3- சூ . நிக . கக : ங 20 ) 2. தொன்றிப்பூ . ( உ -ம் . ) " சுடர்ப்பூந் 
றகரவெ . ரு . ) 

தோன்றி ” ( குறிஞ்சி . கூ 0 . ) 
தோற்றன்- துரிசி . ( வைத்திய பரிபா. ) தோன்றுதல் -1. உதித்தல் . 2. பிறத்தல் . 
தோற்றுமை - வெளிப்படாமை . 

3. விளங்குதல் . 4. வெளிப்படல் . ( 1 , 2 , 3 , 4 
தோற்றுதல் -1 . உண்டாதல் . 2. உதித்தல் . வழக் . ) 
3. பிறப்பித்தல் . ( பிங்கல . கஅஉஉ . ) 
தொற்றுருத்தி .--உடம்பு. ( சிந்தா . ) 

தள . 
தோற்றுவாய் தோன்றச்செய்யுமிடம் , 
ஆரம்பம் . ( உ - ம் . ) " மேல்- தூங்காமைகல்வியெ தெளத்தியம் - 1.துத்தியம் .2 .தூதனிலைமை . 
னத்தோற்றுவாய்செய்தமாட்சியைவிரித்துக்கூ தௌட்டிரிகன் -- சத உருத்திரரில் நிருதி 
றுகின்றமையின் ” ( வள் . ச 0 . அகி ) 

திக்கிலிருக்குந்தசருத்திரரிலொருவன் .( வி - ணி . 
தோற்றுவித்தல் 1. உண்டாக்கல் . 2 . உஎ 0. ) 
பிறப்பித்தல் . 

தௌதிகம்- முத்து . ( வைத்தியபரிடா .) 
தோற்றுன்னர் --செம்மார் . ( சூ.நிக.உ : ங ங .) தௌமியன் - பாண்டவர் புரோகிதல் 
தோன்றல் - 1. உயர்ச்சி . ( உ - ம் .) “ வரை ( அபீதா . ) 
கண்டன்னதோன்றல் ” ( நெடுநல் . 104. ) 2 . தௌர்வாசம் - துர்வாசப்பரோத்தமாகிய 
எப்பொருட்குந்தலைவன் . ( பிங்கல . அசு.அ . ) 3 . ஒரு புராணம் . ( அபிதா.) 
தலைமை . ( உ - ம் . ) " பூவினிற்பிறந்ததோன்றற் தௌரிதகம் - குதிரையின் மெல்லியநடை . 
புண்ணியன்னையநம்பி " (சிந்தா. நாமக.உஅ எ . ) ( சிலப் . ) 


* 


168 


நக்கிநம் 


கஙஙஅ 


நகர்ப்புறம் 


தௌரிதம் - குதிரைநடை . ( சிந்தா .) நக்கிரன் - நிருவாணமுடையோன் . ( சைவ 
தௌவல் -1 , கெடுதல் , 2. தாவு தல் . ச . காரு . ) 

தௌவாரிகன்- துவாரபாலகன் . ( கூர்மபு . நக்கிதை - ஆடையில்லாதவள் . 
திருக்கல் . க . உரை. ) 

நக்கீப்பூ - ஓர் பூடு என்றார் . (வவத்தியபரிபா .) 
தேளவுதல் -1 . கெடுதல் , 2. தத்துதல் . நக்கிரை - தேட்கொடுக்கி . ( வைத்திய 
* தௌவை -1 . அக்காள் . ( பிங்கல . ககங . ) நக்கிரா- பரிபா.) 
2. தாய் . ( சூ . நிக . கக : வகரவெ . கச . ) 3 . நக்கீரன் - நற்கீரன் . ( திருவிளை . கீரனைக் 
மூதேவி . (பிங்கல. கஅஎ . ) ( தவ்வை எனவும் | கரையே. கக . ) நசரம் சிறப்புப்பொருடந்தது . 
வரும் .) 

நக்கு -1 . நக்குதல் . (உ - ம் . ) " நக்கு நாயினுங் 
ந. 

கடையெனப்புகலுநான் மறையே ” ( திருநா . 

தேவாரம் , பொ .) 2. தெரிநிலைவினைப்பகுதி . 
ந-1 . ஓர் இடைநிலை . (உ -ம் .) " வருநர் ” 2.3. பிணிவிட்டு. ( பரிபாடல் ) 
இன்மை எதிர்மறைபிறிது என்னும் பொருள் நக்குதல் - நக்கல் . ( வழக்.) 
களிலும் , நன்மைப் பொருளிலும் , ஒப்புப்பொன நக- மகிழுமாறு . (உ - ம். ) " பகச்சொலிக்கே 
ளிலும் வருமோருபசர்க்கம். ( நக்கீரர் என்பதில் ளிர்ப்பிரிப்பர்நகச்சொல்லி ” ( வள் . கஅஎ .) 
நகரம்சிறப்புப் பொருளில் வந்தது .) (சிந்தா .) 3. நகச்சுற்று - நகக்கண்ணில்வருமொரு நோய் . 
பஞ்சாட்சரத்தினோரெழுத்தாகிய நகாரத்தி நகசிரிதம் -- குன்றி . ( வைத்தியபரிபா .) 
னாற் குறிக்கப்படும் திரோதாநசத்தி . ( உ - ம் . ) . நகட்டுதல் - அரைத்தல், ! உழக் .) 
" நமமேலொழித்தருளொங்கும் மீள " ( சிலப். நகத்தயிர் - பூச்சருக்கரைக்கிழங்கு . ( உ - ம் .) 
க 0: கஉ . உரை ) 

" நகத்தயிரனந்தைகுப்பி ” ( தைல . தைலவ .. 
நக்க - 1. கெடுத்த . (சிந்தா .) 2. சுடுக. 

கஉரு . ) 
( புறநா.) 

நகத்துரோணம்-தும்பை. ( வைத்தியபரிபா ) 
- நக்கத்திரசீவகன் - அ.சமகளிர் பிராமண நகநோகரம் - மஞ்சிட்டி . ( வைத்திய பரியர் . ) 
னைச் சோரத்தாற்கூடிப்பெற்றபிள்ளை. (உ - ம் . ) நகதிபீசம் புலிதொடக்கி . ( வைத்தியபரிபா ) 
“ மன்னவர்மகளிர்சோரமறையவர்க்கீன்றசேய்க் நகநோக்கி - வேலிப்பருத்தி . ( வைத்திய 

நன்னிலத்தவர் சொல்வார்நக்கத்திரசீவகப் பரிபா. ) 
பேர் ” ( சூத . சவமான் . கஉ : க .) 

நகம் -1 . உகிர் . ( உ - ம் .) " வடுப்போனகந்தை 
நக்கல் - 1.கெடுத்தல் . (உ -ம் .) “ பானக்கதீஞ் | மணிமுலைநின்குறைமற்றிலையே ” ( மறைசை. 
சொற்பவளம்புரைபாவை ” ( சிந்தா.காக . நக .) அக . ) 2. ( பரிமளமாகிய ) நாசணம் . (உ - ம் . ) 
2. சிரித்தல் . (உ - ம். ) நன்றுநன்றென்ன நக்கு ” " கடிநகந்தேவதூபம் முதலிய விரைகளிட்டு ” 
( நைடத. போர் . சு .) 3. தீண்டல் . ( உ - ம் .) “ வா ( தைல . தைலவ . சங .) 3. தந்தரசம் . ( வைத்திய 
னக்கிநின்று” ( சிந்தா.கநக.நக 0 . ) 4. நக்குதல் ; | பரிபா .) 4. பூமி. ( தைலவ ) 5. மரம் . (சூ . நிக . 
இது: நால்வகையுணவினொன்று . ( சூ. நிக . கஉ : கச : ககரவெ . ஈ . ) 6. மலை. ( உ - ம் .) “ அகனகத் 
ககூ .) 5. மலர்தல் . (திருக்கோ. கருக . உரை .) தாநத்தடி வீழ்ந்தலற ” ( ம -ரு . தி .) 
நக்கவரி - வறட்சுண்டி .. ( வைத்தியபரிப்ா .) நகர் -1 . இடம். ( சிந்தா. ) 2. ஊர். (உ - ம்.) 
நக்கவாரி - குள்ளமானது , இது ஒரு தெ “ நளிமலைச்சிலம்பினன்னகர்வாழ்த்தி ” ( திருமு 
ன்னை மூன்று வருடத்திலே காயுண்டாவது . ரூ . உ ஙஅ . ) 3. கோயில் . ( உ - ம் . ) “ கயிலையினடு 
நக்க நம் -- நிருவாணம் : 

வணுள்ளசடவுண்மாநகரிலெய்தி ” ( கந்தபு.பிரம 
நக்கன் -1. அருகன் .. (சூ . நிக. கக : கஉ . ) | யாகப் . ச .) 4. தெரிநிலைவினைப் பகுதி . 5. 
2 , சிவன் . ( உ - ம் .) “ நக்கனுந்தனையன்னார்கண் மனைவி . ( உ - ம் .) “அருவிருந்தோம்பித்தன்னகர் 
ணிடைக்கண்டு ” (திருவிளை. வளைய . கக .) 3. விழையக்கூடி " (கலி . எ .) [ ஆகு பெயர். ) 
நிருவாணி . ( உ - ம் . ) " நராரியினுரிவைநீத்துநக் 6. வீடு. ( உ - ம் . ) “ அந்தணரரு காலருங்கடிவிய 
கனேயாகி ” (கந்தபு . ததீசி . யுத் . நா . ) 

னகர் ” (சிறுபா. கஅஎ .) . 
நக்காரி - வறட்சுண்டி ( வைத்தியபரிபா .) நகர்த்துதல் - நகரச்செய்தல் . ( வழக் ) 
நக்கி -1. தீண்டி . (சிந்தா. ) 2. நக்குவோன் , நகர்தல் - ஊர்தல் , நகருதல் . ( வழக் .) 
நக்கிதம் - இரண்டு . ( வைத்திய பரிபா.) நகர் துரோணம்- தும்பை . (மலையக .) 
நக்கிநம் - நிருவாணம் . ( உ - ம்.) " முலை முதிர 
நாணமுதிர்ந்தடங்கிமூடிக்- கலவியிலேநக்கிநத் 

நகர்ப்புறம் - புறநகர் - மரூஉ . (உ - ம் . ) நாளை 
தைக்காட்டல் ” ( ஒழிவிலொ.சத்திநிபாதம்.ச .) | (திருவிளை . அங்கம் . கக .) 

வாவருதுநாமுநகர்ப்புறத்தொரு சாரென்றான் ” 


நகுத்தம் 


கஙஙகூ 


நங்குரம் 


காணக . 


நகர்படுதிரவியம் நகரிலுண்டாகுந் திர நததக்கனர் -சிரிக்கத்தக்கார் . ( உ - ம் . ) “ நகு 
வியம் ; அவை : அசன் , கண்ணாடி , பித்தன், தக்கனரேநாடுமீக்கூறுனர் ” ( புறநா . எஉ . ) 
மந்தி , யானை என்பன ஐந்து , ( சூ . நிக.கஉ : எ . ) நதநயமறைத்தல் - பொது மெய்ப்பாட்டி 
நகர்வு - நகர்தல் . 2. தொழிற்பெயர்விகுதி . 

லொன்று . ( உ 

1. ( உ - ம் .)"புகுமுகம்புரிங்கு நயமறைத்த 
நகாசம்- யானை . ( வைத்தியபரிபா.) லாதியபொதுமெய்ப்பாடு " (கூர்மபு. கடவு . உ . 
நகாப்பட்டினி- ஒருவகைப்பட்டினி.(உ - ம் .) உரை .) 
மேவருடங்குயர்நகரப்பட்டினியும்பாரணமும் நதம் -- பாடாநிற்கும் . ( புறப்பொ . ) 
விதியினாற்றி ” ( சேதுபு : அகத்திய , க்க ) -- நதலம் - கீரி . (உ - ம் .) " வெருவாகளையரவம் 

நகரம் -1 . இராசதானி . ( சூ.நிக.ரு : நசு . ) மதுநகுலத்தொடுவிரவும் ” ( அருணகிரி. அருக் 
2. ஊர். ( சூ . நிக. ரு ஙரு .) 3. ஓரெழுத்து . 4 . 

தவ . கா .) 
கோயில் .( உ - ம் .) " கயங்கண்டன்னவயங்குடை நதலன் - பஞ்சபாண்டவர்களி லொருவன் . 
நகரத்து ” (மதுரை. சஅச . ) 5. மருதநிலத்தூர். ( உ - ம் .) . " சசிகுலநகுல நென்றுந்தம்பிசாதேவ 
( சூ . நிக . ரு : ச O.) 

னென்றும் ” ( பாரத . சம்பவ . அஎ . ) 
நகரவியக்கி- இண்டு. ( வைத்தியபரிபா .) நதலி - பட்டுப்பருத்தி . (வைத்திய பரிபா.) 
நகாவிரம்- 

மயில் . ( வைத்தியபரிபா . ) நகுலேட்டை - ஒருபூடு . ( உ - ம்.) வந்துழிக் 
நகராணம் - விந்து . ( வைத்திய பரிபா.) 
நகரா - ஒரு பறை . ( வழக் ) 

நகேசிறு - புல்லூரி . ( வைத்தியபரிபா.) 
நகராழசி - ஈரல் , ( வைத்தியபரிபா . ) 

நகை - 1. ஆபரணம் . ( வழக் .) 2. இன்பம் . 
நகரி -1 . பட்டினம் . ( சூ.நிக.க2 : சுங .) ( சூ . நிக . எ : ஙஅ . ) 3. எயிறு . (பிங்கல.க 050 .). 
2. வறட்சுண்டி. ( வைத்திய பரிபா. ) 

4. எள்ளற்பொருட்டான சிரிப்பு . ( உ - ம் . ) நிறை 
நகரிபகம் - காகம் . ( வைத்தியபரிபா.) யினார்குணத்தோர்க்கெல்லாநகையினை நிறுத்து 
நகருதல் - நகர்தல் . ( வழக் .) 

மன்றே " ( சி . சி . பாயிர : ச . ) நகை நான்குவித 
நகநடம் - மூக்கு . ( வைத்தியபரிபா.) மாம் - காள்ளலிளமைபேதைமை மடனென்றுள் 
நகரை - ஒருமீன் . (பரதர் வழக்குப்போலும் .) ளப்பட்டநகைநான்கென்ப . (திருக்கோ . உஉ . 
நகரெளடதி - வாழை . ( வைத்தியபரிபா .) உரை. ) 5. சிரிப்பு. (உ - ம் .) "நகையாமென்று 
நகல் -- மகிழ்தல் . (வள் . அசு 0 . உரை ) ரையாமால் " ( கோயிற்பு. பாயிர . உஎ .) 6. தெரி 

நகலம் - பிரதிட்டாகலையில் வாயுதத்துவத் நிலைவினைப்பகுதி . 7. பூமொட்டு . ( வைத்திய 
லிருக்கும் புவங்களுளொன்று . ( சி - லி . கிரி . பரிபா . ) 8. மகிழ்ச்சிதோன்ற கூறுமோ ரலங் 
உக . உரை ) 

காரம் . ( தண்டியல . சுக . உரை ) 9. முத்தம் . 
நகவியாக்கிரம் - புலிதொடக்கி வைத்திய (சிந்தா.) 10. மலர் . (பரிபாடல் ) 11. விளக்கம் . 
பரிபா .) 

( உ - ம் . ) "நகைமலரிட்டரிச்சித்து " (திருவிளை . 
- நகவுளி ஒருளி.( கம்மியர்வழக்குப்போலும்.) விருத்த . உச .) 12. விளையாட்டு . (உ - ம் . ) “நகை 

நகாஅர் --எயிறு . ( உ - ம் . ) “ தகா அரன்னநளி யுள்ளுமின்னாது ” (வள் . பண்புடைமை. ரு . ) - 
நீர்முத்தம் " ( சிறுபா . ருஎ . ) 

நகைத்தல் - சிரித்தல் . ( வழக் . ) 
நக ! அல் - நகுகின்றிலேன் . ( உ - ம் . ) " நகா நகைத்திறச்சுவை - ஒருவகை 
அலெனவந்தமாறே ” ( புறநா . உருக.) --- கூத்து ; அது : விதூடகக்கூத்து . (சிலப். அரங் 

நகிரீ - தேட்கொடுக்கி , ( வைத்தியபரிபா .), கே . கஉ . உரை .) 
நகில் - நகிலம் . ( உ - ம் . ) “ கலங்குழைத ராகின் நகை நோக்கம்-மஞ்சள். ( வைத்திய பரிபா.) 
முகத்தினேவுண்டு" (இராமா , மிதிலை . சரு . ) நகைப்பு - சிரிப்பு . ( வழக் ) 

நகிலம் -முலை . ( உ - ம் .) “ மெய்வியர்வடை நகையாடல் - சிரித்தல் . (உ - ம் . )" அதுபற்றி 
யவுநகிலம்விம்மவும் ” ( கந்தபு. வள்ளி . கஉச .) அவன் வெகுளாது இவரியல்பிதுவென நகையா 

நது - தெரிநிலைவினைப்பகுதி . ( உ - ம் . ) " நகு டியொழிந்துவிடும் " (சிவஞாநபா . ரு . ) 
கதிர்பரப்புமச்சயிலம் " ( தணிகை . புராண . உ . ) நகையால் - பான்றைச்செடி , ( வைத்திய 
நதகம் - சிரிப்பேம் . ( ஐங்குறு நூ . ) பரிபா . ) 

நதுடன் - அகத்தியமுநிவரர் சாபத்தாற் சில நகைவர் - நட்பினர் . ( பதிற்றுப் .) 
நாட் பாம்பாயிருந்த ஒரு சந்திரகுலத்தரசன் . நகைவேளம்பர்- சாரமாணிகள் , சிரிக்கும் 
( உ - ம் . ) "நகுடநாமவேனராதிபன் " (பாரத. பரியாசகருமாம் . (சிந்தா .) 
குருகுல . கச .) 

நங்கு பரிகாசம் . ( வழக்குமுண்டு .) ( தெலுகு ) 
நதத்தம் - புன்குமரம் . ( வைத்தியபரிபா .) நங்கரம் - நங்கூரம் . (கடலர் வழக்கு .) 


அன்னகள் 


விநோதக் 


நச்சுவிறகு 


கஙச O 


நசையுநர் 


லா , 


யோ , 


நசனை 


நங்கூரம் -- மரக்கலத்தைத்தரிப்பிக்கும் ஒரு 
கருவி . ( வழச். ) 
நங்கெந்தாகம் அரிதாரம் . ( வைத்தியபரிபா ) 
நங்கை -1. சிறியாணங்கை. 2. பெண்ணிற் 
சிறந்தாள் . ( உ - ம் . ) “நங்சைமகிழ்ந்திட ” (சிவரக. 
தேவி இமயம் . ச . ) ( சூ . நிக , 2 : –எ .) 3 . 
பெரியாணங்கை. ( 1 , 3 - வைத்தியபரிபா . ) 
நச்சம்ப்சீசை- நாவி , ( வைத்தியபரிபா . ) 
நச்சம்பு - நஞ்சூட்டியபாணம் , 
நச்சமனார் - கடைச்சங்கப்புலவருளொருவர் . 
( வள் -மாலை . சரு . முகம் . ) 

நச்சறுப்பான் - கழுதைப்பாலை , ஓர் பூடு 
என்றார் வைத்தியபரிபாடை அகராதியில் . 

நச்சினார்க்கினியார் -- தமிழுரையாசிரியர்க 
ளுள் ஒருவர் ; இவர் : மதுரையிற் பிராமண குலத் 
திற் பாரத்துவாசகோத்திரத்திற் பிறந்தவர் 
தொல்காப்பியத்திற்கும் , பத்துப்பாட்டிற்கும் , 
சீவகசிந்தாமணிக்கும் , வேறுஞ் சிலவற்றிற்கும் 
இவராலுரைசெய்யப்பட்டுள்ளன . 
நச்சிளி- கேவரகு . ( வைத்தியப . சருப்பொ .) 
நச்சினி- நாலாமாதம் . ( வைத்தியபரிபா ) 

நச்சு -- 1. ஆசை . ( சூ . நிக , அ : எரு . ) 2 . 
தெரிநிலைவினைப்பகுதி . 3. நஞ்சு , ( உ - ம் . ) 
“ நச்சுநீர்குடித்துயிர்நீத்தநால்வரில் " (பாரத . 
நச்சுப்பொய் . சு 0 . ) 

நச்சுக்கத்தி - நஞ்சுபாய்ச்சியகத்தி . ( திரு 
விளை . வாதவூரடிக, ருரு . ) 

நச்சுக்கொடி - சொப்பூழ்க்கொடி . ( வைத் 
தியபரிபா . ) 

நச்சுத்தாநம் ( கொக்கோகம் . ) அமுதநிலைக் 
கேழாமிடம் . ( உ - ம் ) " அமுததின்று -சாருந்தா 
னத்துக்கேழாந்தானத்திலொன்றுஞ்செய்யேல் 
என்பதாலறிக. ” 

நச்சுதல் - விரும்பல் . ( உ - ம் .)“உம்பர்நாயகன் 
பதங்கணச்சி ” (பாரத . அரிச்சுநன்றவரி . கஉ . ) 

நச்சுப்பல்-- நஞ்சுப்பல் ; அவை : காளி , கா 
ளாத்திரி , யமன் , யமதூதி என நால்வகைப்பல் 
பாம்புகளுக்குள்ளன . ( சித்தராரூடத்திலறிக . ) 

நச்சுப்பால் - கள்ளி . ( வைத்தியபரிபா .) 
நச்சுப்பொய்கை -- நச்சுநீர்த் தடாகம் . 
( உ - ம் . ) " நச்சுப்பொய்கைச்சருக்கம் " ( பாரதம் .) 

நச்சுமரம் - 1. எட்டி . ( வைத்தியபரிபா . ) 
2. நஞ்சுள்ள மரம் . ( உ - ம் . ) “ நச்சுமரமானாலும் 
வைச்சவன்வெட்டுவானோ” ( வழக் . ) 

நச்சுமனர் - கடைச்சங்கப்புலவருளொருவர். 
( அபிதானசி .) 

நச்சுவிறது நஞ்சுச்சாரமுள்ள விரகு ; 
அஃது : எருக்கு , கள்ளி , எட்டிமுதலியனவாம் . 
( வைத்தியபரிபா .) 


நச்சுறுவித்தல் - ஆசையுண்டாக்குதல் . 
நச்செழுத்து ( இலக்கணம்.) செய்யுளில் 
முதற்சீருக்கும் தசாங்கதயலுக்கும்விலக்கா 
யுள்ள எழுத்துக்கள் ; அவை : யா , ரா , 
ரோ , லோ , ய் , ர் , ல் , ஃ . என்பனவும் இரு 
வகை யளபெடையும் மகரக்குறுக்கமும் ஆய்தக் 
குறுக்கமுமாம் . இதனைத் " தெரிந் தயரலமேற் 
சேர்ந்தவாவோவும் , புரிந்தவற் றொற்றாய் தப் 
புள்ளி - விரிந்த . அளவோடுகான்மாத்திரையுமா 
மென்றறிந்தோர் , உளவென்றார் நஞ்சென்றொ 
N ” என்னும் வெண்பாப்பாட்டியல் முதல்மொ 
ழியியல் அ -ஆம் செய்யுளிற்காண்க . 

நச்செள்ளையர் -- ஒரு புல்மையர் ; இவர் ; 
பெண்பாலார் . (சிந்தா . ) 
நச்சோலம் - நாவி . ( வைத்தியபரிபா.) 

-- செம்மணியின் குற்றத் தொன்று . 
( தெலுகு .) திருவிளையாடற்புராணத்திலேயித 
னைக் கூறவில்லை. 
நசாரி-காஞ்சிரை . ( வைத்தியபரிபா .) 
நசித்தல் - அழித்தல் . ( வழக் . ) 
நசிதல் - அழிதல் . (வழக். ) 
நசிப்பு : -அழிவு. ( வழக் ) 
நசியம் மருந்து மூக்கிலிடுதல் . ( உ - ம் . ) 
“ நாசி - தனினசியம்புரிந்திடினோபீநசமுந்தலை 
நோயுந்தரியா ” ( தைல தைலவ . உ . ) 
நசியரி - குப்பைமேனி. ( வைத்திய பரிபா .) 
நசியல்-- நசிந்தது . ( வழக் .) 
நசிவு - கெடுகை. 2. தொழிற்பெயர்விகுதி . 
நசுக்கு -1. நசித்தல் . 2. தெரிநிலைவினைப் 
பகுதி . 

நசுக்தணி -- அவரை முதலிய படர்கொடிக 
ளிற் பற்றியிருக்கிற செந்துக்கள் . ( வழக் .) 

நசுக்குதல்- நசியச்செய்தல் . 
நசுங்கடித்தல் - நொறுக்கல் ( வழக் .) 
நசுங்கல் - நசுக்குப்படல் . ( வழக் . ) 
நசுங்குதல் -- நசுங்கல் . ( வழக் .) 
நசுநசுப்பு - ஈரம் . ( வழக் .) 
நசுந்செனல் - ஈரங்கொண்டிருத்தல் .( வழக் .) 
நசுவல்- லோபி . ( வழக் . ) 

நசை -1. அன்பு. ( உ -ம் . ) “ நண்பிலார்மாட்டு 
நசைக்கிழமைசெய்லானும் ” ( திரிகடு , கச . ) 
2. ஆசை . ( உ - ம் . ) “ நசைதரவந்தோர்நசைபிறக் 
கொழிய ” ( புறநா. கரு . ) 
நசைதநர் - நண்பர் . ( வழக் . ) 
நசைதல் -1, அன்புறல் . 2. விரும்பல் . 
நசைநர் -- 1 . சிநேகிதர் , 2. விரும்பினோர் . 
நசையுநர் -1. சிநேகிதர் . 2. நச்சிவந்தவர் . 
( உ - ம் . ) நசையுநர்க்கார்த்துமிசைபேராள ” 
( திருமுரு . உஎ .) 


1 


-- 


18 


நட்டம் 


கஙசக 


நடத்தல் 


நஞ்சம் நஞ்சு . ( உ - ம் .) “ கறையிருணஞ்சம் " நட்டல் -1. சிநேகித்தல் . ( உ - ம் .) “ நாடாது 
(திருவிளை . நாக . கஎ . ) 

நட்டலிற்கேடில்லைநட்டபின் - வீடில்லை நட் 
நஞ்சரப்பாய்ந்தான்- கொடிப்பாலை . (மலை பாள்பவர்க்கு ” ( வள் . எகக . ) 2. நடுதல் , நாற்று 
யக . ) ( வைத்தியபரிபா .) 

நட்டல் . (வழக் . ) 
நஞ்சறுப்பான் -1 . ஓர் பூண்டு , 2. கொண் நட்டவர் -- நேகிதர் . ( உ - ம் .) “ நட்டவரிகலின் 
டைசாணிக்கிழங்கு . 3. கொடிப்பாலை , 4 . றித்தம்மின் - மல்லும் வெஞ்சமரிழைப்பவும் " ( தி 
குன்றி, ( வைத்தியபரி; கருப்பொ .) 

ருவிளை . எல்லாம் . கக . ) 
நஞ்சி - குன்றுமணி , கொண்டைச்சாணிக் நட்டவாளன் -- நட்டவாளி . ( வழக் .) 
கிழங்கென்றுங்கூறுவர். ( வைத்தியபரிபா .) நட்டாழட்டிசிந்தநை- ஒரு நூல் . 
நஞ்சு -- விடம் . ( உ - ம் . ) “ மீண்டல் ” பார் . நப்டார் -- 1 . உறவோர் . ( உ - ம் . ) “ நட்டாரு 
நஞ்சுக்கொடி - கொப்பூழ்க்கொடி . ( வைத் டையான் பகையாண்மை முன்னினிதே ” (இனி 
தியபரிபா.) 

யவை. கக . ) 2. சிநேகிதர் . ( உ - ம் .) “ மெய்மை 
நஞ்சுண்டபட்டை -- நச்சுப்பாலைப் பட்டை , யே பட்டாங்கறமுரைக்கும்பண்புடையாளரே . 
( வைத்தியபரிபா .) 

நட்டாரெனப்படுவர் " ( அறநெறி . ) 
நஞ்செழுத்து - நச்செழுத்துப்பார் . 

நட்டி - நட்டம் . ( வழக் . ) 
நஞ்ஏ - இன்மை , அன்மை , எதிர்மறையென் நட்டு - சிநேகித்து எனப் பொருள் பாடுமொரு 
பனவற்றைக்காட்டவருவது . (பி - வி.உக.உரை.) வினையெச்ம் , ( உ - ம் . ) “உறினட்டறினொரூஉ 

நஞ்வதற்புருடன்- தற்புருடசமாச மெட்ட மொப்பிலார்கேண்மை - பெறினுமிழப்பினுமெ 
னுளொன்று ; அஃது : அன்மை முதலாக மூன் 

ன் ” ( வள் . அகஉ . ) 
றாம். ( பி - வி . உக . உரை . ) 

நட்டுவக்காலி- நட்டுவாய்க்காலி , ஒருவிஷ 
நட்கப்படுவார் - நட்புக்கொள்ளப்படுவார் . செந்து . ( உ - ம் . ) “ கரியவிருச்சிகஞ்செய்யவிருச் 
( வள் . எகசு . பரி . ) 

சிகநட்டுவக்காலிகடித்தேகொட்ட - வெரியுமி 
நட்சத்திரகண்டகி - அநாசிச்செடி . ( வைத் ருப்புக் குகையில்வீழ்ந்துருகிப்பிண்டிபாலங்க 
தியபரிபா . ) 

ளெற்ற ” ( சிவரக . நதிகள்வர , நங . ) 
நட்சத்திராகிருதி - வெண்சோளம் . ( வைத் கட்டுவம் - நாட்டியம்பழகுந்தொழில் . 
தியபரிபா . ) 

நட்டுவன் - நடனமாட்டுவோன் . ( உ . - ம் . ) 
நட்சத்திரசீரகம் - ஒரு சீரகம் . ( வைத்திய 
பரிபா . ) 

“ எல்லா- மாட்டுமொருகட்டுவனெம்மண்ணலெ 

ன வெண்ணாய் ” ( திருவாத . புத்தரை . எரு . ) 
நட்சத்திரதீபம்- ஒரு விளக்கு . ( வழக் ) 
நட்சத்திரம் -1 . தாரகைப்பொது . 2. நாண் நட்டுவிழதல் - தலைகீழாய்விழுதல் . ( மெய் 
மீன் ; அவை: அச்சுவினிமுதலாக ரேபதியிறுதி 

அவத்தை ஐந்தினொன்று .) ( சூ . நிக . கஉ : சரு. ) 
யாகவுள்ளவற்றிற்கும் பெயர்கூறுவர் . 

நட்டோர்- 1. உற ? வார் . ( சூ . நிக . உ : ருந .) 
நட்சத்திரமாதம் - இருபத்தேழு நட்சத்திரத் 

2. சிநேகர் . 
தினாலுண்டாகிய மாதம் , ( விநாந . குணாகுண . 

நட்பாடல் - நட்பையாளுதல் . ( உ -ம் . ) “பகச் 

சொல்லிக்கேளிர்ப்பிரிப்பர் நகச்சொல்லி - நட்பா 
அ 0 . உரை .) 
நட்சத்திரமாலை- ஒரு சோதிடநூல் . 

டறேற்றாதவர் ” ( உள் . கஅஎ .) 
நட்ட சந்திரன் - ஆவணிமாசத்துப் பூர்வபக்கச் நட்பு -1 . உறவு . (உ - ம் . ) " பாற்கடலாரமு 
சதுர்த்திப்பிறை . 

தங்கெழுமித்தழைத்து நட்பாற்புகுந்தா லென 
நட்டணை -1 . ஆகடியம் , பரிகாசம் . 2. வெ வந்துவர் வேலை நண்ணி ” ( அரிச்ச . நாட்டு . உ . ) 
றுப்பு . ( 1 , 2 - வழக் .) 

2. சிநேகம் . ( உ - ம் . ) " நட்டல்” பார் . 3. ( யாழின் ) 
நட்டபாடை. --- ஒரு பண் . ( திருஞானசம் . நாலாநரம்பு . (சிலப் . அரும்பத . ) 4. புணர்தல் . 
தேவார . தோடுடைய செவியன் . 

( பரிபாடல் . ) 
நட்டம் -1 . கலைஞாந மறுபத்து நான்கினொ நடக்கல் - நடக்குதல் . ( வழக் .) 
ன்று ; அது : களவுபோன பொருளைக்குறித்துச் நடக்கீதம்- கௌரிபாஷாணம் . ( வைத்திய 
சொல்வது . (சிநேந்திரமாலை.) 2. கூத்து . பரிபா . ) 
( உ - ம் . ) “இருகைகொட்டி முன்னர்வட்டமிட்டு நடக்கை -1. ஒழுக்கம் . (வழக்.) 2. நடத்தல் . 
நட்டமாடினான் ” (சிவரக , ஞாநவாலன்உயிரா . நடத்தல் -1 . இயற்றுதல் . 2. செல்லுதல் . 
ச .) 3. கேடு . (உ - ம். ) “ நட்டம்புரிந்துழலுநல்கும் 3. சொல்லுதல் . ( உ - ம் .) “ நன்னாட்டணியான் 
வினான்மெலிவான் ” ( சிவரக . கத்திரிப்பூ.ங..) | சிலவல்லநடத்தலுற்றேன் ” ( அரிச்ச.காட்டு.க .) 


தடன் 


கஙச . 


நடுத்துஞ்சல் 


கணிகை. 


நடத்துதல் -1. இயற்றுதல் . 2. செலுத்து 

நடாத்துதல் - நடத்துதல் . 
தல் . 3. நடப்பித்தல் . ( வழக் . ) 

நடவல்- செலுத்தல் . ( சூ . நிக . க : சச . ) 
நடத்தை - ஒழுக்கம் . ( வழக் ) 

நடாவுதல் - நடவுதல் . 
நடந்தாரைத் தொடர்ந்தான் தெட்டங் நடி -1. தெரிநிலைவினைப்பகுதி . 2. நாடகக் 
காய்ச்செடி . ( வைத்தியபரிபா. ) 

நடந்தேறுதல் -- நிறைவேறுதல் . ( வழக் ) நடித்தல் -1. கூத்தாடுதல் . 2. பாவதை காட் 
நடநம் - கூத்து , ( சூ . நிக . க : சஅ . ) 

டல் . ( உ - ம் . ) “ நாடகத்தாலுன்னடியார்போன 
நடநழன்று - தேசிகம் , வடுகு , சிங்கள மென் டித்து ” ( திருவாச . திருச்சத . கக . ) 
பன . ( உ - ம் .)" திரம்பயினடநமூன்றும் ” ( கந்தபு . நடிப்பு 1. கூத்து . 2. பாவனைகாட்டல் . 
பட்டாபி . கங . ) 

( வழக் . ) 
நடநாயகன் -1. கருடபச்சைக்கல் . ( வைத் நடு -- 1 . அரையென்னுமுறுப்பு . 2. இடை . 
தியபரிபா .) 2. சிவன் . 

( உ - ம் .) “ ஆசுரர்சேநைாடுச் - சுக்கிரனார்நிகரென் 
நடப்ப - பரப்ப ( புறப்பொ .) 

ன ” (பாரத . பதினொரா . சு . ) 3. திதி . ( உ - ம் .) 
நடப்பன - இயங்குமுயிர்வர்க்கம் . 

“ ஆதிநடுவந்தமிலாவளவில்சோதி . ( சி.சி.பாயிர . 
நடப்பித்தல் - நடத்துதல் .( வழக் .) உ . ஞ நப் . ) - ( ஆகுபெயர் ) 4. நடுவுநிலைமை . 
நடப்பு நடக்கை . பு- தொழிற்பெயர் விகுதி . | (உ - ம்.)" நடுவொரீஇயல்லசெயின் ” ( வள்.ககசு .) 
நடபத்திரிகை - சேம்பு . ( மலையக . ) 

5. தெரிநிலைவினைப்பகுதி . 6. பூமி . (பிங்கல . 
நடம் -கூத்து . ( உ - ம் . ) “ நடமுயலும்பொ சசஅ .) பரிபாடலில்- அந்தரியாமியென்றார். 
ழுது ” ( கோயிற்பு பதஞ்சலி. ந.அ ) 

நடுக்கம் -1 . அச்சம் . (உ - ம் .) " அணங்குறு 
நடமண்டநம் -- அரிதாரம் . ( வைத்தியபரிபா .) தேவரைமிகவுநதிக்கஞ்செய்தார் ” ( சிவரக . தே 
நடர் -- கூத்தர் . ( சூ . நிக உ : ஙஅ . 

வர் முறை.ரு.) 2. நடுங்கல் . (உ - ம்.)" நடுக்கம்பாவ 
நடராசன் --- சிவன் . ( உ - ம் . ) “ நடராசனனுப் மூழ்குண்மொழ்கி ” (திருவிளை.யானையெ.ஈ.அ .) 
பியநாடகியார் நடநத்திறனாடி ” ( சிவரக . நந்தி நடுக்கல் - அசைவு . ( வழக் . ) 
கணம். கச . ) 

நடுக்கல்வாதம் - ஒரு நோய் . ( வழக் . ) 
நடல் - நடுதல் . ( வழக். ) 

நடுக்கு -1. குளிர்ச்சி . ( உ -ம் ) “ கோட்டமே 
நடலம்பண்ணுதல் -நாகரீகம்பண்ணுதல் . லம் - நடுக்குறுசந்தம் ” ( இராமா. ஆற்று . கங .) 
நடலை -1 . துன்பம் . ( உ - ம் . ) " நடலைக் டலிற் 2. நடுக்கம் . ( உ - ம் . ) " நடுக்கின்றிநீலியரோ ” 
படியேனே ” ( அருணகிரிபு. அருணாசலாதய . ( புறநா . உ . ) 3. தெரிநிலைவினைப்பகுதி . 
அஅ . ) 2. நடுக்கம் , அசைவு . ( உ - ம் . ) " நரகத்தி நடுக்குதல் - நடுங்கச்செய்தல் . ( வழக் .) 
லிடர்ப்படோம்நடலையில்லோம் ” (தேவார. நடுகை -- நடுதல் . ( வழக் . ) 
திருநாவு . ) 3. பொய் . 4. வஞ்சதை. 5. வருத் நடுங்க தலையசைத்துக் கொண்டாட . 
தம் . (சிந்தா .) ( 3 , 4 - சூ . நிக . கக: டகரவெ . க . ) | ( புறநா.) 
நடவு ---1 . நடவுதல் . 2. தெரிநிலைவினைப் 

நடுங்கநாட்டம்- அகப்பொருட்கிளவியினொ 
பகுதி . 4. நடுகை. ( உ - ம் :) " நாறு செய்குநரும் ன்று ; அது : தோழிதலைவியைநடுங்கநாடுதல் . 
போர்த்து நடவுசெய்குநரும் ” (திருவிளை . நாட் (வாண . சு அ . முகம் . ) 

நடுங்கல் - 1. அஞ்சல் . (பத்துப்பா.) 2 . 
நடவுதல் -1 . செலுத்தல் . ( உ - ம் . ) “ தாநவர் நடுங்குதல் . 
சேநையினடவும் " ( கூர்மபு . தக்கவமி . சங . ) நடுங்குதல் -1 . அசைதல் . ( உ - ம் .) “ பெருங் 
2. நடத்துதல் . 

காலெறியநடுங்குங்கொடியினிற் - திருக்கருவை 
நடவை -1 . கடவுமரம் . 2. தணக்குமரம் . யந்தாதியிற்காண்க . 2. பதறுதல் . உ -ம் .) நாந்த 
3. நடப்பட்டது . 4. வழி . ( உ - ம் .) " பாரவாரந் கத்தடக்கை நடுங்கி வாங்கினான் " (பிர.காண் பஞ் 
தனைப்பணிவன்படருநடவைபணியாதேல் " சாட் . உஎ. ) 3. பயப்படல் . ( உ -ம். ) "பருந்து 
( சேதுபு . சேதுவந்த . உசு . ) ( 1 , 2 - வைத்திய பட . வொன்னாத்தெவ்வர்நெடுங்கவோச்சி ” ( பெ 
பரிபா . ) 

ரும்பா . ககஅ . ) 
நடன் - 1. கூத்தன் . 2. சிவன் . (உ - ம் .)" நட நடுத்தாயவம் - ஓரளவை ; அது : வெண்கடு 
னாம் வணங்குந்தொல்லோன் " ( திருக்கோ.எஎ .) காறுகொண்டது . ( மிருச . ருஅ . ) 
3. மல்லனுக்குமகன் . ( உ - ம் . ) “ மல்லனைப் நடுத்துஞ்சல் - அவமிருத்து . ( உ - ம் .) " நடுத் 
புணர்ந்துவிச்சிலைமாதுவயிறுவாய்த்தவ னடனா துஞ்சுந்தொழிறஞ்சென ” ( கோயிற்பு. வியாக். 
கும் ” ( சூத . சிவமா . கஉ : நங . ) 

உடு . ) 


ப்ெ . உ 0 .) 


நடைத்தேர் 


காசங 


நணிது 


நடுதல் - 1. தாபித்தல் . 2. நாற்று நடல் . 
( வழக் ) 
நடுநடுங்கல்- பயத்தால்மிகக்கலங்குதல் . 
நடுநடுங்குதல்- ( உ - ம்.) “ நடுநடுங்கி நானா 
யர ” ( கோயிற்பு. பதஞ்சலி . ஙஅ . ) (சிந்தா.) 

நடுநாடி - சுழுமுநைநாடி . (உ - ம் .) “ பக்கவளி 
தனையடைத்துநடுநாடியுறப்பயிற்றி " (காஞ்சிப் 
பு . தழுவக்குழை. ருஎ . ) 

நடுநாள் -1 . இடையாமம் . ( உ - ம் . ) “ நாநடு 
நாளிடைநீந்துதுமே ” ( வாண . உகங . ) ( புறப் 
பொ .) 2. சித்திரை. ( சூ . நிக.க ; எங . ) 

நடுநிலைத் தீபகம் - தீபகவணியுளொண்று ; 
அது : நடுநின்றசொல் பலவிடத் துஞ் சென்று 
பொருளைவிளக்குவது. ( சி . சி . க 0 : ந . மறை . ) 

நடுப்பகல் --மத்தியாநம் . ( சூ. நிக . க : "அ 5 .) 
நடுவறுத்தான்- மூக்கறுத்தான் , மூக்குரட் 
டைக்கொடி . ( வைத்தியபரிபா.) 

நடுவன் - 1. இயமன் . ( உ . - ம் . ) “பணிந்து 
பூசைபண்ணுவார்புந்திமாழ்குபுன்கணோடு நடுவ 
னூர்புகுந்திடார் " ( சேதுபு . இராமநாத . கூ . ) 2 . 
நியாதிபதி . 

நடுவனாள் - பரணி .( உ - ம் . )“ நடுவனாட்சித்தி 
ரைத்திங்கணகையம்புலியின் வளர்பக்கந் - தொ 

முக்காளில் ” ( வேதாரணியபு . விசுவாமித்திரர் 
மேநகை . சு அ . ) 

நடுவிரல் - மத்திமையென்று பெயர் . சைவ 
சமயநெறியிற் காண்க . 

நடுவு -1. நடுவுநிலைமை . (உ - ம் . ) “ நடுவிகந் 
தொரீஇ ” (கலி.அ. ) 2. மாதரிடை . (திருக்கோ. 
நக . ) 

நடுவுப்பு - கல்லுப்பு. ( வைத்தியபரிபா .) 
நடுவு நிலைத்திணை- பாலைத்திணை . ( உ -ம் . ) 
“ நடுவுநிலைத்தினையே நண்பகல்வேனிலொடு " 
( தொல் . பொரு . க . ) இதன் விவரத்தைச் சூத் 
திரவிருத்தியில் நன்குகாண்க. 

நடுவு நிலைமை - நியாயம் ; அது : பகை அயல் 
நண்பு என்னும் அறத்தின் வழுவாது ஒப்பநிற் 
கும் நிலைமை . ( வள் . கஉ - ம் அதி . ) 

நடேசழர்த்தி சிவமூர்த்திக ளெல்லாவற் 
றுள்ளு மிக மேலாகிய சிவமூர்த்தி . ( சோயிற்பு 
புராணத்திற்காண்க .) 

நடை -1. ஒழுக்கம் . ( திருமுரு.உ O ரு.உரை . ) 
2. கூத்து . ( சூ நிக . க : அ . ) 3. செல்லுகை. 
(பிங்கல . நஎ .) 4. செல்வம் . 5. முறை , 
( உ.-ம். ) “ துன்பப்பாட்டினை நீக்கியாளு-நடையி 
னையாகி ” (திருவிளை.நான்மாட . கக . ) 6 வழக் 
கம் . ( வழக் .) 7. வழி . ( 4 , 7- சூ . நிக . கக ; டகர 


நடைப்படாம் - நடைப்பாவாடை . ( உ - ம் . ) 
“ பையரவுரியினன்னநடைப்படாம் பரப்பி 
( திருவிளை . திருமண . சச்எ .) 

நடைப்பரிகாரம் -1. நடத்துதற்குவேண் 
டும் பொருள் . ( உ - ம் . ) “ நட்டோருவப்பாடைப் 
பரிகாரம்” (சிறுபா . கச .) 
நடைப்பாவாடை --- நடைப்படாம் . 
நடை பெருக்கல் போக்குவரவு செய்தல் . 
(உ - ம். ) " பின்னுமரன்மாடுசிலநாணடைடைபெருக் 
கிச் சென்னெறியின் ” ( கோயிற்பு.இரணியவன் 
மச . ங ..) 

நடையன் -1. கழுதை . ஒரு குழூஉக்குறி . 
( ஏகாலியர் வழக்கு .) 2. நடக்கிறவன் . 

நண்டு -1. கற்கடகவிராசி . ( உ - ம் . ) “ சாடி " 
பார் . 2. ஞெண்டு . ( உ -ம் . ) " நண்டுசிப்பிவேய் 
கதலி ” ( மூதுரை . ) 

நண்டுகண்ணுக்கினி- எலுமிச்சை , ( வைத் 
தியபரிபா ) 

நண்டுக்காற்கீரை -- ஒரு கீரை . ( வைத்திய 
பரிபா . ) 

நண்டுக்காற்புல் - ஒரு புல் . ( வழக் .) 
நண்ணல் கிட்டல் . ( உ -ம் . ) " மாதுலன் " 
பார் . 

நண்ணலரீ - பகைவர் . ( பிங்கல . கசஎ . ) 
நண்ணார் - பகைவர் . ( உ - ம் . ) “ நண்ணார்நாண 
நாடொறுந்தலைச்சென்று ” ( புறநா. உ ங .) 

நண்ணுதல் -1. கிட்டுதல் . ( சூ . நிக . க : சங .) 
2. கிடைத்தல் . ( உ - ம் .) “ போது செய்யா நடங் 
காணநண்ணு முடலிதுவன்றோ” ( கோயிற்பு. 
பாயிர . ச . ) 3. பொருந்தல் . ( உ - ம் .) " அத்தனு 
மித்தலகண்ணி ” ( சோயிற்பு.வியாக்கிரபாத.எ .) 
நண்ணுநர் - மித்திரர் . ( பிங்கல . கசசு . ) 
நண்பகல் - மத்தியாநம். ( சூ. நிக . க : அக :) 
நண்பன் -1 . கணவன் . (சிந்தா. ) 2. சணல் . 
( வைத்தியபரிபா.) 3. தோழன் .( சூ . நிக.உ ; சுஉ .) 
நண்பாலம் - வெட்பாலை . ( வைத்தியபரிபா.) 
நண்பு -1. நட்பு . (வள் .பண்புடைமை.அ . ) 
2. நண்பன் . ( உ - ம் . ) " கவிதனக்குரைகெழு 
நண்பா - மன்னவன் ” ( பாரத . குருகுல . கஅ . ) 
( ஆகுபெயர் .) 

நணந்தம் - 1. சணல். 2. புன்கு . ( 1 , 2 
வைத்தியபரிபா . ) 

நணி -- அணிமை. ( உ - ம் . ) " திரைபொருமுந் 
நீர்க்கரைநணிச்செலினும் ” ( புறநா . கருச .) 

நணிநணித்து - மிகவணித்து ( பரிபாடல் . ) 
நணித்து- கிட்டியிருக்குந் தன்மைத்து . 
( உ - ம் . ) " வாழ்க்கை - தவலுங்கெடலுநணித்து ” 
( வள் . அருகா ) 
நணிது- அணியது . (சிந்தா .) 


வெ . உங . ) 


நடைத்தேர் - சிறுதேர் . ( புறப்பொ .) 


நதிகாந்தை 


கஙசச 


நந்தல் 


நணுகார் 


ணன் . 


நணிய - அண்ணிய . (ஐங்குறு நூ ) 

நதிசங்கமம் -1 . இரண்டுயாறு சந்தித்த விட 
நணியது - கிட்டியது . ( உ - ம் . ) " வையத்தின் ம் . 2. யாறுங்கடலுங் கூடினவிடம் . ( சைவவி .) 
கானநணியதுடைத்து ” (வள் . கூருக . ) 

நதிசரம் ஆற்றுச்சார்பிற்பிறந்த யானை . 
நணுகல் -1. கிட்டல் . 2. சேர்தல் . ( திருக் ( பாரதம் . சூதுபோ. எக . உரை .) 
கோ . சஎ . உரை . ) 

நதிபதி - 1. கடல் . ( உ - ம் . ) " திருந்திபதி 
நணுகலர் 

பகைவர் . நண்ணலர் என்ப யாய்மேவும் ” ( சேதுபு . சேதுயா, கங . ) 2. வரு 

தன் பொருளாம் . 
நணுகுதல் -1 . கிட்டல் . 2. சார்தல் . 

நதீசம் - தாமரை . ( வைத்தியபரிபா . ) 
நணுகுவித்தல் - பொருந்துவித்தல் . ( உ - ம். ) நதீவடம் -- காராலமரம் . ( வைத்திய பரிபா .) 
" நாதனடிக்கமலங்கணணுகுவிக்குந்தானே ” ( சி . நதீவரம் - தகரம் . ( வைத்திய பரிபா . ) 
சி . அ : உ கா . ) 

நதுத்தல் -1 . அவித்தல் . ( சூ . நிக . க : உக . ) 
நத்தத்தனர் - சங்கப்புலவரிலொருவர். ( வள் . 2. கெடுத்தல் .(உ -ம் .)" நாற்கடலுமேவினுநதுப் 
மாலையிற்காண்க. ) 

பரியவூழிக்-காற்கநலினோதை " (கந்தபு. சத 
நத்தப்பலர் - எருக்கு . ( வைத்திய பரிபா . ) 

முகன் . ச . ) 
நத்தம்- 1. ஆக்கம் . ( உ - ம் . ) “ நத்தம்போற் 

நந்த -1. பெருக . (பரிபாடல் ) 2. விளங்க . 

( பதிற்று . ) 
கேடுமுளதாகும் ” (வள் .உஙரு . ) ( நந்தென்னுந் 

நந்தகி - திப்பிலி . ( வைத்தியபரிபா .) 
தொழிற்பெயர்விகாரத்தால் நத்தென்றாய்ப் 
பின் அம்என்னும் பகுதிப்பொருள் விகுதிபெற் ( உ -ம்.) “மருவுறுநந்தகோபன்மனையினுய்த்து" 

நந்தகோபன் - கண்ணனை வளர்த்த தந்தை . 
று நத்தம் என்றாயிற்று .) 2. இராத்திரி (உ - ம் .) ( கூர்மபு . கண்ணனவ . உக .) 
" விருத்தர்பாலரானவர்கணத்தபோசனங்கள் 

நந்தந -- வியாழவட்டமாகிய அறுபது வருடங் 
பண்ண ” ( ஏகாதசி . காலநிர்ணய . சக . ) 3 . 

களிலே இருபத்தாறாம் வருடம் . (வருஷாதி 
இருள் . 4. ஊர் . 5. எருக்கு . 6. சங்கு . 7. நத் 
தை . 8. புன்கமரம் . 9. மூக்கு . 10. வாழை . 

நூல் . ) 
( 3 , 4 , 7- சூ . நிக . கக : தகரவெ . கக . ) ( 5 , 6, 8 , 

நந்தநதிவசம் - செய்திவசத்தின் பின் நாற் 
9 , 10 - வைத்தியபரிபா . ) 

பதுநாள் ; அது : “ நலிவுறு நாற்பது நந்தநம் " என் 

பதனாற் பெறப்படும் . ( விதாந.குணாகுண . எக . ) 
நத்தமாலம் - புன்கமரம் . ( வைத்திய பரிபா .) 
(பிங்கல . உஎளஉ . ) 

நந்தநம் -1. இருபத்தாறாவதாண்டு . 2. பூந் 

தோட்டம் . ( உ -ம் . ) " சந்தநமரவ ...நந்தநத்து " 
நத்திரி - மூட்டை . ( வைத்தியபரிபா.) 

( திருவிளை . மலய . உ . ) 
நத்து -- 1 , ஒர் பறவை . ( வைத்தியபரிபா.) 

நந்தந பநம் - பூந்தோட்டம் . ( உ - ம் .) “ தண் 
2. சங்கு . (உ - ம் .) " நத்தளித்த வெண்டூ- யவனித் 

மலர்கடந் திடுநந்தநவரங்க - ளிடையூறொன்றில் 
தலத்தண்வயல் ” ( ம - தி . நஎ . ) 3. தெரிநிலை 

லாமல்வைத்துவளர்த்திடுதல் " ( ஏகாதசி . உருக் 
வினைப்பகுதி . 4. மூக்கணி. ( வழக் . ) 

கு . ங ) சூடாமணி நிகண்டில் . ச - ஆவது தொகு 
நத்துதல் - விரும்பல் . ( வழக் . ) 

தியிலே சோலையென்றார் . 
நத்துளி - அத்திப்பால் . ( வைத்தியபரிபா . ) 

நந்தநன் - மகன் . (சூ . நிக . உ : அ o . ) 
நத்தை -- 1. ஒரு பூண்டு ; அது : கடைச்சார நந்தநி-- ) 
ணையென்றும் , நாரத்தை - என்றுங்கூறுவர் . 

மகள் (வழக் . ) 

நந்தநை 
( வைத்தியபரிபா . ) 9. கடுகு . ( மலையக . ) 3. கருந நந்தம் -1 . எருக்கு . 2. கஸ்தூரி , 3. சங்கு . 
த்து . (பிங்கல , உசுசஉ . ) 

( உ - ம் . ) " நந்தம்படைத்தலைச்சால்வழியூர்ந்திடு 
நத்தைச் சுண்டி - நத்தைச்சூரி . ( வைத்திய ம் ” ( மறைசை. நிஉ . ) 4. புன்கு . 5. வாழை . 
பரிபா . ) 

( 1 , 2 , 4 , 5- வைத்திய பரிபா . ) 
நத்தைச்சூரி - ஓர் பூண்டு ( வைத்தியபரிபா. ) நந்தம்பாடி -- ஒரு திருப்பதி . ( உ - ம் . ) " நந் 

நதம் -- மேற்ெேகாடுகிற ஆறு. ( இதனை ஆண் தம்பாடியினான்மறையோய் ” (திருவாச.கீர்த்தி . 
ஆறு என்பர் .) ( உ -ம் . ) " நதிந்த முதலிய நாரமி உக . ) 
யாவும் ” ( மாயூரப் .) 

நந்தமாலம்- புன்கு . ( வைத்தியபரிபா .) 
நதி- கிழக்கோடுமாறு . ( இதனைப்பெண்ணாறு நந்தல் - 1. ஆக்கம் . ( சூ . நிக . கக . எ. ) 2. 
என்பர் ) ( மாயூரப் . ) 

கெடுதல் . ( உ - ம் . ) " நந்தலிலாவிலையில் தேலவை 
நதிகாந்தை - திப்பிலிமூலம் .(உ - ம் .) “ இலதை கெளெல்லாநலமுறாவென்றுரைக்கு நான்கு வே 
அனி " பார் . 

தம் ” (சிவரக , சிலாதரன்சமுக . உங .) 3. மிகு 


நந்திவிருக்கம் 


கஙசரு 


நம் 


1 . 


கல . 


தல் . ( உ - ம் .) “ நந்திய்வீயலுண்டி " ( பெரியபு . நந்தினி - வசிட்டர் காமதேனுவின் கன்று . 
கண்ணப்ப.கூரு . ) தழைத்தல் என்பர் .( ஐங்குறு . ) ( அபிதாநசி .) 

நந்தவநம் - நந்தநவநம் . ( உ - ம் . ) “ மெய்யன்ப நந்தீச்சுரன்- நந்தீசுவரன் . 
னொருவனுளனவனுண்டாக்குகந்தவக மொன் நந்தீசுவரன்- திருநந்திதேவன் . (காஞ்சிப்பு. 
றுளது " ( சிவரக . அபுத்திபூ. கரு . ) 

கடவுள்வா . அ . ) 
நந்தன் அரசாண்ட ஒரு சக்கிலியன் . நந்து -1 .சங்கு . (உ - ம் .) “ நந்தூரும்புனனாட் 
2. சீர்பந்தபாஷாணம், 3. நந்தகோபன் , கண் டின்றிறம் வேண்டு” ( பாரத.கிருட்டிணன் றூது . 
ணனை வளர்த்த தந்தை . 

கக .) 2. தெரிநிலைவினைப்பகுதி . 3. நத்தை . 
நந்தனம் -- 1 . நத்தை . 2. நரத்தை . ( 1 , 2 (சூ . நிக . கக: நகரவெ.எ .) 4. பறவை . (பிங்கல 
வைத்தியபரிபா . ) 

ஙக.) 
நந்தாமணி --- உத்தாமணி , வேலிப்பருத்தி . நந்துக --பெருக. ( ஐங்குறு நூ . ) 
( வைத்தியபரிபா .) 

நந்துதல் -1 . கெடுதல் . ( உ - ம் . ) “ .நாடற்கரிய 
நந்தி - 1. எருது . ( உ - ம் .) “ நந்திவாகனர் ” நலத்தைநந்தாத்தேனை ”(திருவாச . திருப்பொற் 
(சிவரக . தேவியுடன் . கா . ) 2. ஒரு நதி . (த . நி . சுண்ண . கரு . ) 2. விரித்தியாதல் . 
போ . ந.ஈ 0 .) 3. ஒரு மலை . (காஞ்சிப்பு. திரு 

நந்தை -- 1. ஐவகைப்பசுக்களிலொன்று ; 
நாட்டுப் . கங . ) 4. ஓரரசன் . 5 சிவன் . ( உ - ம் .) அது: கபிலநிறமுடையது . ( பாலபாடம் .) 2 . 
“ அணியவனந்திமருதூரனென்று ” ( ம . தி . சக . ) 

கொத்தான் கொடி . ( வைத்தியபரிபா . ) 3 . 

பிரத 
( திருக்கோ . கசுங . ) 6. சிறுபறை . ( உ - ம் .) 

மையும் சட்டியும் ஏகாதசியும்வரும் பக்கம் . 
“ குணிலுடைநந்திதட்டை ” (சேதுபு . இராம ( சூ. நிக . 5 : அசு .) 

: 

நந்நான்கு - நான்கு நான்கு . ( நன்னூல் . உயி 
8. நந்திதேவன் . ( உ - ம் . ) “ நம்பன்கணத்துக்கு 

ரீற்றுப் . ஒன்பதொழித்த . என்னுஞ்சூத்திரத் 
நாதனருணந்திபதம் ” ( சைவ . ச . பாயிர . ரு .) 

திற் காண்க . 
9. நந்தியாவட்டம் . ( உ - ம் . ) “ நந்திநறவற்றும் 

நட்பாலத்தனர் - சங்கப்புலவரிலொருவர் .. 
புன்னாகம் ” ( குறிஞ்சி . கக . ) 

( வள் . மாலை . சஎ . முகம் . ) 
நந்திகேச்சுரன் - நந்திகேசன் . 
நந்திகேச்சுவரரீ- ஏகாதச முக்கியகணேசரி 

நப்பிரிந்து - நம்மைப்பிரிந்து . ( ஐங்குறு .) 
லொருவர் . ( வி - ணி . ) 

இவ்வாறே நம்மறந்து - நம்மைமறந்து . என்பர் . 

நப்பின்னை கண்ணன் மனைவிகளிலொ 
நந்திகேசரம் - நந்தியாவட்டம் ( வைத்திய 
பரிபா . ) 

ருத்தி , பாகவதத்திற்காண்க . (சிந்தா .) 
நந்திகேசன் -- நந்திகேசுரன் . 

நபநம் ஸ்நாநஞ்செய்தல் . (திருவானைக் 
நந்திகேசுரன் - திருநந்திதேவன் . 

காப்பு . கோச்செங்க , ச 0 . ) 
நந்தி நண்பன் - சிவன் . ( ஆசிரிய . நி . க : உ . ) 

நபம் -1 . ஆகரயம் . ( சூ. நிக . க : சசு . ) 2 . 
நந்தி.நீ 1. ஒரு பாலாரிட்ட தேவதை. 

நிவிர்த்திகலையிற்பிருதுவிதத்துவத்திலிருக்கும் 
2. சுத்த மயாதத்துவத்திலிருக்குமோர் புவநம் . 

நூற்றெட்டுப்புவநங்களுளொன்று . (சி - லி.கி - ரி . 
( 1 , 2 - வி - ணி . ) 

உக , உரை . ) 
நந்திப்பூசனி - சாம்பற்பூசனி. ( மலையக. ) 

நபாதி- தோன்றாது . ( உ - ம் .) “ இருந்தாற் 
நந்திபத்திரி - நந்தியாவட்டம் . ( மலையக . ) றோன்றானாஎன்கின்றநபாதியும் " ( வேதா . சூ . 
நந்திமலை - ஒரு மலை . (காஞ்சிப்பு. திருநாட் 

ககக . உரை .) 

நபாபு - துலுக்கராசன் . ( வழக் ) 
நந்திழகி- கோதுமை . ( வைத்தியபரிபா. ) 

நபி-- இஸ்லாமார்க்கத்துத் தீர்க்கதரிசி , 
நந்திய- தழைத்த .(உ -ம் .)"கானநந்தியசெக் | [ இந்துஸ் . ) 
நிலப்பெருவழி " (முல்லை . கஎ .) 

நபுஞ்சகம் - பேடு , 
நந்தியாவட்டம் - நந்தியாவர்த்தம் . (சிந்தா.) 

நபு சகலிங்கம் - அலிப்பால் . ( பி -வி . ) 
நந்தியாவர்த்தத்தாமன் - துரியோதனன் . நபுஞ்சகன் - பேடன் . ( உ - ம் . ) “ பொன்ன 
( சூ . நிக . 2 : கரு . ) 

னீரிவனபுஞ்சகன்புறம்புகுவோமென் றுன்னி ” 
நந்தியாவர்த்தம் - ஒரு பூச்செடி . ( உ - ம் . ) ( சிவர , வீரசித்துவிரத்த . கக . ) 
பெட்புமிகுங்கூவிளை செவ்வந்திநந்தியா வர்த் நம் -1 . ஒரு சாரியை . ( உ - ம் .) “எல்லார்நம் 
தம்பிச்சிகொன்றை ” ( ஏகாததி . உருக்கு . ச .) மையும் ” ( நன்னூ . உருபுபு . எல்லாருமென்னு 
நந்திவிருக்கம் -சின்னிமரம் .( வைத்தியபரிபா ) ) சூத்திரத்திலறிக .) 2 , நமது . (உ -ம்.) "பொருது 


- 


டுப் . கங . ) 


169 


நமக்காரி 


கஙசசு 


நயத்தல் 


சிறை மீட்டானங்குலத்து முதல்வனன்றோ நமசிவாயர் - சிவன் . -(உ - ம் . ) “ பரிநமசிவாய 
( பாரத . கிருட்டிண . உஅ .) 

ருக்கு தீர்த்தநதிகரைபெருக்காம் பகவனார்க்கே " 
நம்பகன் - சீர்பந்தபாஷாணம் . ( வைத்திய (சிவரக . சணபதிவந்த , கஅ . ) 
பரிபா . ) 

நமத்தம் --- சடாமாஞ்சி . ( வைத்திய பரிபா. ) 
நம்பன் -- 1 . சிவன் . ( உ - ம் . ) “ நந்தி " அ.பார் . நயர் - நம்மவர்கள் . ( உ - ம் .)“நண்ணியவபீட்ட 
2. விரும்பத்தக்கவன் . நம்பு - விருப்பம் . மெல்லாநமர்கள் பாற்பெறலாமன்றே " ( சிவரக . 

நம்பாதி - நம்பாதிரு. ( உ - ம் . ) “ நம்பாதியந்தகர் வரலா . க . ) நன்னூல் , பெயரியர் , கிளந்த 
பொல்லாச்சமயங்கணன்றெனவே ” (மறசை . கிளை முதல் என்னுஞ்சூத்திரவுரையிற் கிளைப் 
ருக . ) 

பெயர்க்குதாரணமாகக் காட்டினர் . ( புறப்பொ .) 
நம்பி -1, அகப்பொருளிலக்கணஞ்செய்த நமரங்கள் -- நம்மவர் . அம்- அசை . (சிந்தா .) 
ஒராசிரியர். ( உ - ம் . ) “ நம்பியகப்பொருள் ” 2 . நமவாரிதி -- தொடை . ( வைத்தியபரிபா . ) 
அரசமாதைப்பார்ப்பானிராக்கதமணஞ்செய்யப் நாள் - நம்மவள் ; த : கிளைப்பெயர் . ( நன் 
பிறந்து விட்டுணுவையருச்சிப்போன் . 3. ஒரு னூல் பெயரியல் , கிளை முதலாகவென்னுஞ் 
வேடுவராசன் . ( இவன் வள்ளியம்மையாரைத் சூத்திரவுரையிற் காண்க . ) 
தஜக்குமகளாகைக்கொண்டவன் .) 4. புருடரிற் நமன் -1 . இயமன் . ( உ - ம் ) “ 5 மனத்தியான 
சிறந்தோன் . ( சூ . நிக . க : நஎ . ) 5. விஷ்ணுசம் நஞ்சென்னக்கொதித்து " ( மரு- தி . ச . ) 2. நம் 
யச்சில குருக்கருக்குள்ளபட்டப்பெயர். (வைண 

மவன் ; இதனை : நன்னூல்- பெயரியல் , கிளை 
வர் வழக்கு . 6. இரும்பி . ( உ - ம் . ) “ வாயா ரமின் யெண்குழூஉ முதல் என்னுள் சூத்திரவுரையிற் 
னிசைநம்பி ” ( புறார் . 
க்ககா. ) 

கிளைப்டெயர்க்குதாரணமாசக் காட்டினர் . 
நம்பிக்கை -1. சத்தியம் . 2. நிசம். (வழக் ) 

நமிநந்தியடிகள் - அரபத்த மூவரிவொவர் . 
நம்பியாண்டார் நம்பி - திருத்தொண்டர் (உ - ம்.) பெரியபு. நமிதியடிகள்புராண .. 
திருவந்தாதி செய்தருளியவர் . (திருவானைக். ழனா - மாதரி. ( பார்ச . ) 
கடவுள் . ககூ . ) 

நமேரு - புன்னை மரம் . ( வத்தியபரிபா ) 
நம்பியார்- திருக்கோவிலிலே சிவபிரானைப் நமை --- 1 . ஒரு மரம் . ( 2 -- ம் .) “வஞ்சிகாஞ்சி 
பூசிக்கு மாதிசைவர்க்குரிய பட்டப்பெயர் . நால் குங்குமநமையொடுவாண் . (காஞ்சிப்பு. சனற் 
வகை வருணத்தாடவர்க்கு மேலாச் சிறந்தவராத குமார . சு . ) 2. தினவு . ( வழக் .) 3. கத்தரி . 
லால் இப்பெயர் பெற்றாரென்க. 

( உ - ம்.) “ பத்தியங்கண்நீர்கூரமாங்கா - யலகின 

மைக்காய் கொத்தவரை ” ( தைல . பாயிர , ருஅ . ) 
நம்பு -1. தெரிநிலைவினைப்பகுதி . உ -ம் . ) 

4. தெரிநிலை வினைப்பகுதி . 
" நம்புபாவினிலோடியேதிரிகுழல் ” ( சிவரச . 
சுகமுநி. உ.எ. ) 2. நாவல் . ( வைத்தியபரிபா.) 3 . 

நமைக்காய் -- கத்திரிக்காய் . ( உ - ம் . ) “ந.ம ” 

பார் . 
விருப்பம் . ( சூ . நிக . அ : எரு . ) 
நம்புண்டல் -- நம்புதலைச்செய்தல் . ( உ - ம் . ) 

நமைச்சல்-தினவு . ( உ - ம் . ) “ சோபை ” பார் . 
“ நம்புண்டல்யார்க்குமிங்கரிதாயின் ” ( கலி.சஎ. ) 

நமைத்த- சூடிய . (சிந்தா .) 

நமைத்தல் - 1. சொறிதல் . 2. தின்றல் . 
நம்புதல் - விரும்பல் . ( உழக் ) 

( 1 , 2 - வழக் . ) 
நம்பூரி -- மலையாளப்பார்ப்பாரிலுயர்ந்தோர் . 

நமைப்பு - சொறிவு . ( வழக் .) 
( அவர் வழக்கு . ) 

நமோ - உணக்கம் , (உ - ம் .) “ நாவாருமறைப் 
நம்பெரும்- வித்து ரசம் . ( வைத்தியபரிபா.) பொருளேநமோநமோவெனுநாமநவிற்றுவானா 
நம்மவன் -- நம்மைச் சேர்ந்தவன். ( வழக் . ) 

ல் ” (சிவரக. கணபதிவந்தனை . கஉ . ) 
நம்மாழ்வார் - தாம்பிரவந்நி நதிக்கருகிலிரு நயக்க - விரும்ப . ( ஐங்குறு .) 
ந்த ஒரு வேளாள வைணவாசாரியர் . ( திருவாய் நயக்கு- செயப்பாட்டுவினைப்பொருளுணர்த் 
மொழி . சூ . பாடல்செய்தவரிவரே . ) 

தும்விகுதி தொகைநிற்கப்பெறும் வினையால 
நம்-1 . மந்திரங்களின் முடிவினோருறுப்பு. ணையும் பெயர் . (உள். ரு : க . குறிப்பு .) 
2. வணக்கம . ( உ - ம் . ) “ கந்தநமவைந்துமுகர் சந்த நயச்சொல் - முகமன் வார்த்தை . (பிங்கல . 
முருகேசநம ” ( கந்தபு .திருவிளையாட்டுப்படலம் . உ 0 க்கூ . ) 

நயத்தக - விரும்ப. ( ஐங்குறு .) 
நமக்காரம் - நமஸ்காரம் . ( வழக் . ) 

நயத்தல் -1. அன்பாற்சிறத்தல் .( பரிபாடல் .) 
நமக்காரி - 1. புழுக்கொல்லி . 2. வறட் 2. ஆசைப்படல் . நயப்பு என்பது ஆசை ஆத 
சுண்டி , ( 1 , 2- வைத்தியபரிபா. ) 

லால் நயத்தலென்றார் , 3. இன்பமுறல . 


அஉ . ) 


நயவர் 


கஙசஎ 


நரகவட்டம் 


4 நன்மைப்படல் . 5. பயன்படல் . 6 மகிழ்ச்சி நயவர -- விருப்பம்வர். ( ஐங்குறு . ) 
யுறல் , நயமென்பமகிழ்ச்சியின்ப நன்மை நற் நயவரும்- விருப்பம்வரும் ( ஐங்குறு .) 
பயனாற்பேரேயென்பது நிகண்டு ஆதலால் நயவான் -1. நயப்புள்ளோன் . 2. விரும்பி 
நயத்தல் எனத் தொழிற்பெயராக்கி யிங்ஙனம் 

னோன் . 
பொருள் கூறினார் ) 

நயன் - 1.அருள் . (உ - ம் .)“ நயனில்லான்வினை 
நயந்தன்று- நயந்தது . ( புறப்பொ . ) வாங்க ” ( கலி.அ.) 2. இன்பம் . 3. ஈரம் . ( உ - ம். ) 
நயந்தனிர் - விரும்பினிர் . ( பத்துப்பா .) “ நயனுடைநெஞ்சின் ” (திருமுரு . கசக . ) 4 . 

நயந்து -விரும்பி . ( பத்துப்பா. ) 2. மகிழ்ந்து . நன்மை , 5. நீதி . (வள். கூஎ . ) 6. பலன் . 7 . 
( புறநா . ) 

மகிழ்ச்சி , நயம் நயன் எனப்போலியானதாலிவ் 
நயந்தோர் :-1. கணவர் . 2. சிநேகிதர் ( பிங் வளவு பொருளாயிற்று . 
கல . நஎச . ) ( நயந்தார் எனினும் நயந்தோர் நயிமிசன் குய்யாட்டகரி லொருவன் . 
எனினுமொக்கும் . 

( வி - ணி ,) 
நயநதீக்கை- மீன் தனது சினையைக் கண் நயினார் - நாயனார் . ( உ - ம் . ) “ தொண்டர்கண 
ணாற் பார்த்தன்மாத்திரத்தால் இரட்சிப்பது யினார்கோயின் முன்பாய் " (திருநெல் . தீர்த்த . 
போல ஆசாரியன் நயனத்தாற் கடாட்சித்தனுக் உச . ) - நாயனார் என்பதன்மரூஉசைநர்களுக்கு 
கிரகிப்பது . ( சி . சி . அ : ங . மறை . ) 

ஒரு பட்டப்பெயராகக்கூறுவதுமுண்டு, 
நயநப்பத்து - கண்ணினைப் பத்துச்செய்யு நர்த்தகன் - 1. அம்பட்டமாதைச்சவனன் 
ளாற்கூறுமோர் பிரபந்தம் . ( தொன் . உஅ ங . கூடிப்பெற்றபிள்ளை . ( உ - ம் . ) “ சொன்னவம் 
உரை. ) 

பட்டமாதின்றோளிணை சவன்னன்புல்ல - நன்ன 
நயநபத்திரி-- வட்டச்சாரணை . ( வைத்திய யத்துடனுதித்தோனர்த்தகனென்னும் பேரா 
பரிபா . ) 

ன் ” ( சூத . சிவமா . கஉ ; உங . ) 
நயநம் - கண் . ( உ - ம் . ) “சிறப்பெலா - நனி நர்மதை - நருமதை . (உ - ம் .) “ நர்மதைத் 
கண்டேமகிழ்கூரநயாமும் ” ( சிவ ரக.மேரு.உரு . ) | திரையேறுகரைமேவுசிவயோகி ” ( சிவரக . மா 

நயப்பாடு - மிக்கபலன் . ( உ - ம் ) “உடலடை நதபூ . 2. ) 
ந்த நயப்பாடெல்லாம் . (திருவிளை.தலவி . உஉ . ) நாகங்களிருபத்தெட்டு - கோரம் , கோர 

நபப்பித்தல்-- 1. இன்புறுவித்தல் . 2. சந் தரம் , பயாநகம் , சண்டம் , சண்டதரம் , வீமம், 
தோஷப்படுத்தல் . 3.நன்மைப்படுத்தல் . 4.பயன் விகரளம் , ஐங்கோணம் , ஏழுநிலம் , கவினகோ 
படுத்தல் . நயமென்பதனடியாகப் பிறவினையாக் ரம் , அதிகோரம் , கோ ரரூபம் , காளராத்திரி, 
கிகூறியதென்க. 

மகாசண்டம் , சரோருகம் , வீமவீடணம், குலி 
நயப்பு 1. ஆசை . ( பிங்கல . சஅகக . ) 2 . சம் , தீர்க்கதரம் , எட்டுநிலம் , தரளதரம் , பயோற் 
மகிழ்ச்சி . 3. விநோதம் . ( உ - ம் .) “ நாயகன் கண் சடம் , சண்டகோலாலம் , சலவதி , கரளம் , முக் 
ணப்பானாயகி புதைப்ப " ( சி . சி . க . ருஉ . ) கோணம் , பரிவர்த்துளம் , தீர்க்கவெளி , மாயை 

நயப்புணர்வு - கண்ணோட்டம் . ( சூ. நிக . யென்பன . ( கூர்மபு.தமோ.கஉ.உரை .) இதன் 
அ : 50 . ) 

விரிவை அபிதாநசிந்தாமணியிற் காண்க . 
நயம் - 1. இன்பம் . ( உ - ம் . ) “ நயநடனுந்தகு நரகத்தர் - நரகத்திலிருக்கிறவர்கள் .(உ - ம் . ) 
மங்கவர் ” ( கோயிற்பு. பதஞ்சலி . சங . ) 2. இனி “ புரியட்டகரூபத்திலுண்டானயாதனா சரீரத் 
மை . (உ - ம். ) “ நயந்தெரிபாலை ” (சிறுபா.நசு .) தையுடையநரகத்தருக்கும் ” ( சி . சி . உ : ங 0 . 
3. ஈரம் . ( ஐங்குறு . ) 4 உபசாரம் , ( சூ நிக . க 0 : சிவாக் . ) 
கக . ) 5. நன்மை . ( பரிபாடல் . ) 6. நீதி . (உ -ம் .) நபகம் பாவலோகம் , வேதாகமங்களின் 
“ நட்பினய நீர்மைநீங்கல் ” ( திரிகடு, அசு . ) 7 . மொழிவழிநடவாதாரைத்தண்டித்தற்பொருட் 
பயன் . 8. மகிழ்ச்சி . 9. விருப்பம் . ( உ - ம் . ) “ நயம் டுக் கடவுளாலமைக்கப்பட்ட சிறைக்களம் . ( சி . 
வந்துவழங்கலில் ” (மதுரை. சுரு . ) ( 5 , 7 , 8 . சி . உ : ந 0 . சிவஞா ) இது ஏழுவிதம் . சூ . நிக . 
சூ . நிக . கக . யகரவெ . கங . ) 

கஉ : எ ங . ) 
நயமாலி - மநோசிலை. ( வைத்தியபரிபா .) நாகர் -பாவமிகுதியால் நரகலோகத்தவராய்ப் 
தயவ - நியாயத்தையுடைபன. (2.- ம் .) “நல்ல 

( உ - ம்.)“ நல்ல பிறப்பவர் . (உ - ம் . )“ மக்கடேவர்கரசருயர்திணை " 
போலவுநயவபோலவு ” ( புறநா. ருஅ .) 

நன்னூ . பெயரியல் . ) 
நயவர் - 1. சிநேகிதர் . ( பிங்கல . கருரு . ) 2 . 

நாகல் - மலம் . ( வழக் . ) 
விரும்பிவந்தவர் . ( உ - ம் . ) “ நயவர்பாணர்புன் 

நாகவட்டம் -- நரகச்சுற்று . இது ஏழுவகை . 
கண்டீர்த்தபின் ” (சிறுபா . உசஅ . ) 

( சூ . நிக . கஉ : எக . ) 


சு 


நரம்புக்காய் 


கஙசஅ 


நரியனெல் 


நரகன் - 1. ஓரசுரன் . இவனைத்திருமால் நரம்புச்சிலந்தி- ஒரு புண் , இதில் நரம்பும் 
கொன்றார் . 2. நரகத்திலுள்ளோன் . 

வெளிவரும் . ( உழத் ) 
நாகனத் - தேட்கொடுக்கி .( வைத்தியபரிபா .) நாம்புறுதா நம்- தந்திரித்தாநம் . ( பெரியபு . 

நாகாசுரன்-- ஓரசுரன் ; இவன் : திருமால் ஆகாயநர்ய , கங . உரை. ) 
தன்னைக்கொன்றதினத்தில் எல்லாருமங்களங் நாமேதம்- ஒருயாகம் . ( அது நரபலியிட்டுச் 
கொண்டாடவேண்டுமெனக்கேட்டுக்கொண்ட செய்வது. ) ( இராமா. மிதிலைக்கா . கஉ 0 . ) 
படி கொண்டாடுந்தினமே நரகசதுர்த்தசியெ நார்- மநிதர் . ( வழக் .) 
னப்படும் . ( அதனைத் தீபாவளிப்பண்டிகை நால்வு - ஓசை . உ -சாரியை . வகரந்தோன் 
என்பர் பிற்காலத்தில் .) 

றல் . 
நாகாரி- விட்டுணு. 

நரலல் - ஒலித்தல் . (திருக்கோ, ககக. ) 
நாது - நரசம். ( உ - ம் .) “ அறத்தைவேர்கல்லு நரலுதல் - ஒலித்தல் . (உ - ம் . ) " ஆடுகழை 
மருநரகிற்சேர்க்கும்” ( நளவெண்பா . ருச .) நரலும்” ( புறநா. க 20.) 

நாதலன் - 1. குய்யாட்டகரிலொருவன் . நரலை - கடல் . ( உ - ம் . ) “ வண்ணவெண்சுதை 
( வி - ணி .) 2. சிவலோகத்துத்தரதிசையோலக் மெய்யுடைவரநதிகேள்வ - னண்ணுதொல்லுல 
கஞ்சேவிக்கும் துவாதசமுக்கிய தேவதைகளி காகியேநரலையுற்றென்ன ” ( கந்தபு.சுரம்புகு.ச .) 
லொருவர் . ( வி -ணி . ) 

நரயாகநம்- சிவிகை. (உ.ம். “ வாமாவுயர் 
நரங்குதல் தேய்ந்துதேய்ந்து கெடுதல் . நரவாகநமதமாவொடு திண்டேர் ” (மதுரைப் 
( வழக். ) 

பதிற்று . அக. ) 
நரசிங்கம் 

-- நரசம்பந்தமுடைய சிங்கம் . நரவாகநன்- குபேரன் . (பிங்கல . ககரு . ) 
( உ - ம் .) “ முரணினவெய்யநரசிங்கமாகி ” ( கூர்ம நாளி - கடலை . ( வைத்தியபரிபா .) 
பு.தக்கவமி.சுஉ . ) ( இது திருமால் தசாவதாரத் நான் -1. அருச்சுநன் . ( உ - ம் .) “ நாற்றிசை 
தொன்று . ) 

யும்வளர்த்ததழற்கடவுளந்தநரனுடலங்கு ளிர் 
நாசிம்மதாபதி - அதர்வணவேத உபநிடத் விக்குநாரம்போன்றான் ” ( பாரத . அருச்சுநன் 
தொன்று . ( கூர்மபு . அட்டமூர் . உசு . உரை . ) றவ , ஈக . ) 2. மனிதன் . 

நரசிம்மன் - தேவி சோமனிடத்தில் பார நராதிபன் - அரசன் . ( வழக் . ) 
மேசுராகமங்கேட்ட ஒருவன் . (த . நி . போ . ) நாராந்தகன் - இராவணன் மக்களிலொருவன் . 

நரத்துவம் - மாநிடத்தன்மை . ( உ - ம் . ) இவனைக்கொன்றவன் அங்கதன் . ( அபிதாநசி .) 
“ கங்கைமுதலவற்றுளொழிப்பதனுக் கிசைவர் நரி - ஒரி. ( உ - ம் . ) “ மடங்கலேறொன்றும் 
இரத்துவம் ” ( வேதசூ. கஎஅ . ) 

பைங்கணரியொன்றுமலைந்தாலென்ன ” ( திரு 
நரந்தம் -1 . கத்தூரி. ( உ - ம் . ) " நரந்தமரைப்ப விளை , அங்கம் . சசு . ) 
நறுஞ்சாந்துமறுக " ( மதுரைக்.ருரு கூ .) 2. நரந் உரிகாரம் - பொரிகாரம் . ( வைத்திடபரிபா . ) 
தப்புல் (உ -ம் . ) “ நறைநரந்தமுமகிலுமாரமும் " நரிக்கொன்றை- ஒருமரம் . ( வைத்திய 
( பொருந . உஙஅ . ) 3. நாரத்தை . ( உ - ம் .) “நாளி பரிபா . ) 
கேரஞ்செருந்திநறுமலர்நரந்தமெங்கும் ” ( பெரி நரித்தல் - நிந்தித்தல் . ( எழ t . ) 
யபு . நாட்டு . உ அ . ) 

நரித்தலையின் வாய்வு - நரித்தலைவாதம் . 
நரந்தை - சொற்றான் . ( வைத்தியபரிபா. ) ( உ - ம் . ) “ வளியதட்புநரித்தலையின்வாய்வு ” ( தை 
தரப்புக்கருவி - வீணைமுதலியவாத்தியம் . ல . தைலவ . கஉஅ . ) 
நரபதி - அரசன் . ( உ - ம் . ) " நாடெலாமழிக் நரிப்பயறு -ஒரு புன்டயறு , மின்னிப்பயறு . 
கக்கேட்டுநரபதிவெகுண்டு ” ( அரிச்ச.சூழ்.உ அ .) ( வைத்தியபரிபா. ) 

நரபுடம் - ஐம்பதெருப்புடம் . ( வைத்தி நரிப்பாகல்- காட்டுப்பாகல். ( வைத்திய 
பரிபா . ) 

பரிபா . ) 
நரம்பு - 1. தந்தி . ( உ - ம் . ) “ ஔவியமதர் நரிப்பு - இசழ்வு . ( உ - ம் . ) “ நரிப்பாய்நாயே 
வேற்கண்ணாரந்தளிர்விரனடாத்தும் - திவ்விய னிருப்பேனோ ” ( திருவாச. கோயின்மூத்த.க . ) 
நரம்பும் ” (திருவிளை . நகர . அஉ . ) 2. நாடி . 3 . நரிப்புறம்- மிருகசீரிடம் .( சூ. நிக . க : சுக .) 
நாணி . ( பிங்கல . கருகா .); 4. நார் . 5. வீணை . நரிமருட்டி --கிலுகிலுப்பை . ( வைத்திய 
( உ - ம் ) “ பாடன ரம்பினோசையும் ” (திருவிளை . பரிபா . ) 
திருச்சைலா. ஈ . ) ( ஆகுபெயர் . ) 

நரிழருக்கு - ஓர் பூடு. ( வைத்தியமூலிகை 
நரம்புக்காய் - முருங்கைக்காய் . ( வைத்திய யகராதியில் இதனாற் சயம்போகுமென்றார் .) 
பரிபா .) 

நரியனெல்-- ஒருவகை நெல் . ( வழக் . ) 


நல் - 


காசக 


நல்லவை 


ஈரியிலந்தை - ஒருவகையிலந்தை . ( வைத் மறை ” ( புறநா. ககசு .) (நல்குரவென்பது நல் 
தியமூல . அக . ) 

லெனக்குறைந்து நின்றது . ) 
நரியு டை - மொசுமொசுக்கை . ( வைத்திய நல்கல் -- 1 . ஈதல் . ( உ - ம் .) " எவையுநல்குஞ் 
பரிபா. ) 

செல்வரும் ” (கந்தபு. ததீசி உத். கருரு . ) 2. 
நரியுப்பு - கறியுப்பு : ( வைத்திய பரிபா . ) உண்டுபண்ணல் . ( உ - ம் . ) " சிந்தையாலோர்வில் 
நரிவாற்புல் - ஒரு புல் . ( வழக் . ) 

லுங்கணைகள் பலவும்விரைவொடு நல்கி ” ( கந்தபு . 
நரிளிளா - நிலவிளா , ( வழக் . ) இதனைச் திருவி . சக . ) 3. பயன்படல் . ( உ - ம் . ) “ அயற் 
சிறுவிளாவென்பர் . 

றேவர் நல்கார் ” (திருநூற் . அக . ) 4. பெறுதல் . 
நரிவெண்காயம் - ஒருவெண்காயம். ( வைத் ( உ - ம் .) " நல்கியதாதையைக்கொலை செய்ததந 
தியபரிபா .) 

யன் " (திருவிளை , மாபாத.க .) 5. மகிழ்தல் . 
நரிவெருத்தலையார் ஒரு சங்கப்புலவர் . ( புறநானூறு . அ 0 . ) 
( அபிதாநசி . ) 

நல்கி- கொடுத்து . ( புறநா . ) 
நருக்கல் - நொருக்கல் . ( வழக் . ) 

நல்கினும் - உவப்பினும். (புறநா .) 
நருக்கு -1. நருக்குதல் . 2. தெரிநிலைவினைப் நல்குதல்- நல்கல் . 
பகுதி . 

நல்தரவு - தரித்திரம் , நுகரப்படுவனயாவு 
நருக்குதல் - நொருக்குதல் . ( உ - ம் ) "நகத் மில்லாமை . ( உ - ம் . ) “ நல்குரெவென்னுநசை ” 
தினாலுயர்நகங்களை நருக்குமாபோல் ” (பாரத . ( வள் . காசாங .) 
நிறைமீட்சி , கஎ. ) 

நல்கூர்தல் - தரித்திரப்படல். ( உ - ம் ) “ நய 
நருக்கெனல் - ஒரொலிச்குறிப்பு . ( உழக் . ) னுடையானல்கூர்ந்தானாதல் ” ( வள் , உகக .) 
நருங்குதல் - நொருங்குதல் . ( வழக் .) 

நல்கூர்ந்தோன் - தரித்திரன் . (சூ . நிக . உ : 
நருநருத்தல்- ஈரடுக்கொலிக்குறிப்பு .( வழக்.) சக . ) 
நருநரெனல் - நருநருத்தல் . (வழக் . ) 

நல்கூர் வேள்வியார் - சங்கப்புலவரிலொரு 
நருமதை - விந்தியபருவதத்துதிக்கும் இரு வர் . ( அபிதாநசி .) 
நதிகளிலொன்று . (உ - ம் . ) “சீலமிகுநருமதைமா நல்லசாரம் --அத்திப்பிசின் . ( வைத்திய 
நதிதனைக்காணவும் பெற்றேன் ” ( சிவரக . நதி பரிபா. ) 
கள்வர் . நஎ . ) [ இது சத்தநதிகளிலொன்று .) நல்லது 

நன்மையானது ; அது : அறம் . 
நநளிகை- சத்திசாரம் . ( வைத்தியபரிபா . ) ( பரிபாடல் ) 
நரேந்திரன் - அரசன் , நரர்களுக்கு மேலான நல்லபாம்பு - நாகப்பாம்பு . ( வழக் .) 
வன் . 

நல்லம் - கறுப்பு . ( சூ . நிக . அ : உ.உ.) 
நரை - 1. இடபம் , ( சூ . நிச . க : கச . ) நல்லம்மான்பச்சரிசி - ஒரு பூண்டு . ( வைத் 

நரைமயிர் . 3. சாமரை. தியபரிபா . ) 
4. தெரிநிலைவினைப்பகுதி . 5. நாரை . 6. பெரு நல்லமிளகு - கருமிளகு. ( வைத்தியபரிபா . ) 
மை . ( உ - ம் . ) “ மரந்தின்னூஉவரையுதிர்க்கு - நல்லரிவஞ்சம் போகபூயாறினொன்று . 
நரையுருமினேறனையை ” (மதுரைக்காஞ்.சுங .) | ( கூர்மபு . வருணாச் . உசு . உரை .) 
7. வெண்மை . ( உ - ம் .) " நரைவிடையூரிராமநாத நல்லவர் --- 1 . அறிஞர் . நல்லவர் எனினும் 
னை நண்ணினானே ” ( சேதுபு . சங்கரபா . அக . ) 

நல்லோர் எனினுமொக்குமென்க.( சூ . நிக.உ : எ . ) 
( 2 , 3, 5 - பிங்கல . நஎஎ. ) 

2. உத்தமர் . ( உ - ம். ) " நல்லவன் வியாதனெங் 
நரைக்கொள்ளு - சீர்க்கோழிப்பூடு. ( வைத் | கோன் ” (சிவரக. வரலா. கக . )விகுதியொருமை 
தியமூலி, அக. ) 

கருதற்க . 3. சிநேகிதர் . ( சூ . நிக . உ : ருஉ .) 4 . 
நரைக்கொம்பு - எலும்பு . ( வைத்தியபரிபா .) மடவார் . ( உ - ம் . ) “ நல்லவர்க்காரணங்காகிய 
நரைத்தல் - மயிர்முதலியவெளுத்தல் . மார்பு ” ( புறநா . கச .) 
நரைமை - வெண்மை . ( உ - ம் .) " நரைமை நல்லவேளை -1. நல்வேளைப்பூடு , ( வைத் 
யிற்றிரைதோற்றகையின்றாயது ” (மணிமே. தியபரிபா.) 2. நற்சமயம், காலம் . 
20: சச . ) 

நல்லவை -- 1. நற்சவை . மிகுதி , ஒப்பத் 
நரையல்லி- வெள்ளாம்பல் . ( வைத்தியபரிபா ) தாழ்வு என்று மூன்றனுள் முன்னிரண்டுமாம் . 

நரையுந்திரையுமில்லான்- காக்கை . ( வைத் வகையறிந்துயர்ந்தோ ரொத்தவர் தாழ்ந்தோர் 
தியபரிபா .) 

மருவுமூன்றவையுமா ராந்து . என விநாயகபு . 
நல் -1 . நன்மை என்னும் பண்படி . 2. வறு அரசியற் . ககரு . கவியிலறிக . 2. மேன்மையுள் 
மை . ( உ - ம்.) " கல்குயின்றன்னவெனல்கூர்வளி 


2. சரை , 


னவை . 


நலம் 


கஙரும் 


நவகண்டம் 


நல்லன் - நல்லவன் . ( வழக் ) 

கின் மிசை ” (திருமுரு.க 0 க . ) 7. நிறம் . ( உ - ம் . ) 
நல்லாதனார் - திரிகடுகமென்னு நூல்செய்த “ எழினலமந்நலம் ” ( கலி , கரு . ) 8. பயன் . 
ஓராசிரியர் . ( அபிதாநசி .) 

9. மேம்பாடு ( உ - ம் ) “ நலமருவுமிலிங்கபூசனை 
நல்லாபிள்ளை -- பாரதம்பாடினோர் . ( அபி யின் மேன்மை " ( சவரக . அபுத்திபூருவ . ந ) 
தாக . ) 

10. மேம்பாடுடையவன் . ( உ - ம் . ) “ நலத்தின்க 
நல்லார் -1 . அறிஞர் . ( சூ . நிக . உ : எ . ) 2 . ணாரின்மைதோன்றினவனைக் - குலத்தின் கண 
உத்தமர் . ( உ - ம் ) “ நல்லாரைக்காண்பதுவுகன் மப்படும்" ( வள் . கூரு அ .) ( ஆகுபெயர் . ) 11 . 
றே " ( வாக்குண் . அ . ) 3. மாதர் . ( திருவிளை . விருச்சிக ராசி . ( 4 , 5 , 11 - பிங்கல . ஙஎஅ . ) 
திருமணப்ப . ககக . ) 

நலம்பாராட்டுதல் --- தெய்வப்புணர்ச்சியின் 
நல்லாள் -1 . நலமுடையவள் . 2. பெண் . பின்னிகழ்வது . ( அகப்பொ. களவிய. க . ) புனை 
(உ - ம் .) " மெல்லி நல்லாடோழ் சேர் "( ஆத்திசூடி . ந்து அழகுசெய்தல் என்றார் சிலப்பதிகாரவுரை 
நல்லி - நல்லாள் . ( வழக் ) 

யில் . 
நல்லேறு - எருமையேறு . (உ - ம் ) " நல்வேறு நலமாலை - அத்திப்பிசின் . ( வைத்தியபரிபா .) 
பொரூஉங்கல்லென் கம்பலை ” ( மலைபடு.நகரு . ) நலவல் -- நாவல் . ( வைத்தியபரிபா.) 

நல்லோர் - 1. அறிஞர் . ( உ - ம் .) “ாவை நலவு - நன்மை. ( வழக் . ) 
பொறுக்க - நல்லோரையிரந்தேமேல் " ( கோயிற் நலன் - நலம் . இறுதிபோலியாயினிது . 
பு . பாயிர.உ எ . )2.உத்தமர். 3.மகளிர் . ( ஐங்குறு . ) நலி -- தெரிநிலைவனைப்பகுதி . 

நல் வழி - 1. ஔவையார்செய்த ஒரு நூல் . நலித்தல் -- நலிவித்தல் . 
( அபிதாநசி . 2. சன்மார்க்கம் . 

நலிதல் --- 1. அழிதல், (சிந்தா. அரும்பத 
நல்வினை - புண்ணியம் . ( உ ம் . ) “ நல்வினை வுரை ) 2. நெருக்கல் ( புறப்பொ.) 3. மெலி 
யுழந்து ” (பிரமோத் . பஞ்சா. ஙஅ . ) 

தல் . 4. வருந்தல் . ( உ - ம் . ) “நாள்ை " பார் . 
நலக்குதல் - கசங்கச்செய்தல் , அல்லது வரும் நலிநீருகம் -- தாமரைத்தண்டு. ( வைத்திய 
தச்செய்தல் எனினுமாம் . 

பரிபா .) 
நலங்கல் -1. முடங்கல் . ( உ - ம் . ) “ மலைமா நலிவு -1 . அழிவு . 2. நருக்குதல் . ( புறப் 
வினலங்கவளைத்தவர் ” ( ம -தி . 500. ) 2. வருங் பொ .) 3. மெலிவு . 4. வருத்தம் . 
தல் . ( உ -ம் . ) " இலங்கையிற்றானலங்கவிட்ட " நலை --கங்கையிற்சங்கமிக்கு மொருந தி . 
(இராமா . ஆரணிய. மாரீசன்வதை . ரு . ) ( அபிதானகோ.) நளையென்றும் பெயருண்டு. 
நலங்கு -- தெரிநிலை வினைப்பகுதி . 

நவ்வல்- நாவல் மரூஉ , 
நலங்குதல் - வருந்தல் . உ - ம் .) “உயிர்வருந்த நவ்வி -- 1 , அத்தநாள் . ( சூ . நிக . த ; எஉ . ) . 
நலங்கிவந்து " ( அரிச்சந்திரபு . வேட்டஞ். ச 0 .) 2. அழகு . ( சூ . நிக . அ : உச . ) 3. இளமை . 
( இராமா . ஆரணிய , மாரீசன்வ . ரு . ) 

( சூ . நிக . அ : உஎ.) 4. தோணி . ( சூ . நிக. கக : 
நலத்தது – 1. விரும்பப்படுகின்ற. ( உ - ம் . ) வகரவெ . கச . ) 5. மான் . ( உ - ம் .) “ நவ்விவிழிச் 
“ நலத்தகுநாதரின்றிடிக்கும் ” (சிந்தா. நாமக , சேயிழைமாட்டெய்தி” (பிரமோத். ஈ : 20 ) 
சுங . ) 2. அழகுதக்க . ( ஐங்குறு .) 

நவக்கிரகம் -- ஆதித்தன் , சந்திரன் , செவ் 
நலத்தல் - நயத்தல் . 

வாய் , புதன் , வியாழன் , சுக்கிரன் , சரி , இராகு , 
நலத்தம் - சடாமாஞ்சி . ( வைத்தியபரிபா . ) கேது என்பன. (உ - ம். ) “பின்னுமுளதேவர் 
நலதம் - வெள்வெட்டிவேர் . (வத்ைதிய நவக்கிரகமுடுவின்கூட்டம் ” (சிவரக . சத்திய 
பரிபா . 

விரத . சசு . ) 
நலதம்பு - வேப்பமரம். ( வைத்தியபரிபா .) நவக்கிரகவாதிமதம் --- நவக்கிரகங்களாலே 
நலதை -- சடாமாஞ்சி . ( வைத்தியபரிபா .) சிருட்டிமுதலிய கிருத்தியமுண்டாமென்று 
நலநாறி - சிவகரந்தை . ( வைத்தியபரிபா .) வாதிப்பவன் மதம் , ( த . நி . போ . உஅரு . ) 
நலப்பாடு - மிகுநன்மை. 

நவகண்டம் - ஒன்பதுகண்டம் ; அவை : கீழ் 
நலப்பு - நன்மை . பு - பண்புப்பெயர்விகுதி . விதேகம் , மேல்விதேகம் , வடவிதேகம் , தென் 
நலபிரதி- பொட்டிலுப்பு . ( வைத்தியபரிபா . ) விதேகம் , வடவிரேபதம் , தென்னிரேபதம் , 
நலம்- 1.அழகு . ( சூ . நிக.அ.உ.ச .) 2. அன்பு . வடபரதம் , தென்பரதம் , மத்திமகண்டம் . ( சூ . 
(சிந்தா.) 3. இன்பம் , நன்மை . (உ - ம் .) “ நலத்து நிக . கஉ ; கூகூ . ) குருவருடம் , இரணியவருடம் , 
டன்வன்மனை நண்ணுமெல்லையில் ” ( பாரத . இரமியவருடம் , இளாவிரதவருடம் , கேது 
குருகுல . சுக . ) 4. உபகாரம் . 5. சுகம் , 6. செம் 

மால்வருடம் , பத்திரவருடம் , அரிவருடம் , கிம் 
மைநிறம் . ( உ - ம் .) “ நலம்பெறுகலிங்கத்துக்குறங் புருடவருடம் , பாரதவருடம். ( உ - ம் . ) “ நவகண் 


நவதீர்த்தம் 


ககூடுக 


நவம் 


டவெல்லையறிவன்மாதோ " ( கந்தபு . அண்ட பத்திரை என்பன . ( உ - ம் .) “ கங்கைநதியாதி 
கோச உரை . ஙரு . ) 

நவதீர்த்தக்கரைநாட்டுள் ” ( சைவச.ஆசாரிய.உ . ) 
நவகோடிசித்தபுரம் -- திருவாவடுதுறை . நவநாகம் - 1. அசமதாகம் . ( மலையக . ) 2 . 
துறைசையந்தாதியில் நவகோடிசித்த என்னு ஒன்பது நாகம் ; அவை : அநந்தன் ஆதிசேடன் 
முதற்குறிப்புள்ள செய்யுளிற்காண்க . 

கார்க்கோடகன் குளிகன் சங்கபாலன் தக்கன் 
நவகோணத்தாள் --- உமாதேவி . ( உ - ம் . ) பதுமன் மகாபதுமன் வாசுகி யென்பன . ஆதி 
" நவகோணத்தாட்கிறையை " (சிவரக . தேவர் சேடனை நீக்கி எட்டுநாகத்திற்கு ( சூ . நிக . கஉ : 
முநிவர் . க . ) 

எஅ . ) கவிபார் , ஆதிசேடனாகிய அரசைச்சேர் 
நவச்சாரம் ஒருமருந்து . ( வைத்தியபரிபா .) த்து நவநாகமென்பர் . 
நவச்சி -- எவட்சாரம் . ( வைத்தியபரிபா .) நவநாதசித்தர் - சத்தியநாதர் சதோகநாதர் 
நவசிராத்தம்-- முதலாம் மூன்றாம் ஐந்தாம் ஆதிநாதர் அநாதிநாதர் வகுளிதநாதர் மதங்க 
ஏழாம் ஒன்பதாம் பதினொராநாளிற் செய்யுஞ் நாதர் மச்சேந்திரநாதர் கடேந்திரநாதர் கோ 
சிராத்தம் . 

ரக்கநாதர் என்னு மொன்பது சித்தர் . ( வேதா 
நவசாரத்தான் - பொன் மணல் . ( வைத்திய சூ . கசு . உரை . ) 
பரிபா .) 

நவ நீ - மணிபூரகத்திற்குரிய பத்மதளங்கள் 
நவசாரம் -- நவச்சாரம் . 

பத்தில் ஒன்றிலுள்ள அதிதேவதை . ( சி . சி . 
நவஞ்சம் -- அசமதாகம் . ( மலையக ) 

உக . மறை . ) 
நவட்ராரம் - நவச்சாரம் . 

நவநீதம்- வெண்ணெய். ( சூ . நிக . க : உ எ . ) 
நவட்சி எலட்சாரம் ( வைத்தியபரிபா .) நவப்பிரசாபதிகள் - காசிடர் முதலான ஒன் 
நவத்துவாரம் 

ஒன்பதுவாயில் ; அவை : பதின்மர் . 
கண்ணிரண்டு , y க்கிரண்டு, செவியிரண்டு , நவப்பிரமர் - மரீசி , பிருகு , அங்கிரா, இருது , 
வாயொன்று குதமொன்று குறியொன்று . (கூர் புலகன் , புலத்தியன் , தக்கன் , வசிட்டன் , சுத் 
மபு . அரியயன் . சு . உரை ) 

திரி என்னும் ஒன்பது முநிவர் . ( உ - ம் . ) “ செகு 
நவதளம் தாமரைத்தளிர் . ( வைத்திய கினை தவிர்ந்தநவப்பிரமரெனச்செப்புவர் ” ( சூத . 
பரிபா.) 

சிவமான் . க 0 : கக . ) ( இவர்களை பிரமாவின் 
நவதா நியம் ஒன்பது தாநியம் ; அவை : 

மருத்தினின்று சிருட்டிக்கப்பட்டவராதலால் 
உழுந்து , எள்ளு , கடலை , கொள்ளு , கோதுமை , மாநசபுத்திரரென்று சொல்லப்படுவரென்றும் 
அவரை , துவரை , நெல்லு , பயறு என்பன . 

பிரமாவைப்போலப் படைக் தந்தொழிலுடைய 
அவரை என்பது கருடொச்சை . பயறு என்பது வராதலால் நவப்பிரமரென்றுஞ் சொல்லப்பதி 
பாசிப்பயரை ( இதனைப் பொருட்டுகை நிகண்டி வர் . ) 
லறிக. 

நவப்பிரீதி- பொட்டிலுப்பு . ( வைத்திய 
நவதாரணை என்பது தாரணை ; அவை : 

பரிபா.) 
சதுரங்கதாரணை , சத்ததாரணை , சித்திரதார நவபண்டம் - நவதாநியம் . ( உ - ம் . ) “ எல்லை 
ணை , நாமதாரணை , செய்யுட்டாரணை , பொ தீர்நவபண்டமுமெடுத்துவாய்மடுத்தான் " (திரு 
ருட்குறைநிறைதாரணை , மாயா தாரணை , வச் விளை . குண்டோ . கரு . ) 
சிரதாரணை , வத்துத்தாரணை என்பன . ( சூ . வபுண்ணியம் - ஒன்பது புண்ணியம் ; 
நிக . கஉ : 500. ) பிங்கலநிகண்டிற் சிலபெயர் நீத்தவர்க்குச் செய்வன , அவை : அமுதமேந்தல் , 
வேறு கூறுவர் . 

அருச்சித்தல் , ஆசநத்திருத்தல் , எதிர்கொளல் , 
நவதாளம் - ஒன்பதுவகைத்தாளம் ; அவை : தாள் கழுவுதல் , தீபங்காட்டல் , தூபங் கொடுத் 
அரிதாளம் , அருமதாளர் , சமதாளம் , சயதாளம் , தல் , பணிதல் , பு + ழ்தல் என்பன . ( சூ . நிக . 
சித்திரதாளம் , துருவதாளம் , நிவிர்த்ததாளம் , கஉ : கஅ . ) 
படிமதாளம் , விடதாளம் என்பன . ( சூ . நிக . கஉ . நவபேதம் - சிவம் , சத்தி , நாதம் , விந்து , 
க 02 . ) பிங்கலநிகண்டில்சிலபெயர் வேறு கூறு 

சதாசிவன் , மகேசுரன் , உருத்திரன் , மால், 
வர் . 

அயன் எனச் சுத்தமாயையிலே சிவன் சொள் 
நவதி -1 . தொண்ணூறு . 2. பொடுதலை . ளப்பட்ட ஒன்பது வர்க்கமாகிய திருமேனிகள் . 
( வைத்தியபரிபா . ) 

( சி . சி . உ : எச . ஞாநப் . ) 
நவதீர்த்தம் -- நவநதி , ஒன்பது தீர்த்தம் ; நவம் -1 . ஒன்பது . 2. கார்சாலம் . 3. சேண் 
அவை ; சங்கை யமுநை சரசுவதி நருமதை 

மை . 4. சாரலை . ( மலையக. ) 5. பாம்பு . ( வைத் 
சிந்து காவேரி கோதாவரி சோணத! துங்க தியபரிபா . ) 6. புதுமை . ( உ - ம் . ) “ நன்னயங் 


1 


நவாங்கிசம் 


கஙரு உ 


நழுக்கு 


கொள்சங்கீதப்ரசங்கமுநவநவம் பெறுநாட்டியப் நவித்தல் - அவித்தல் . ( சூ . நிக . க: உக . ) 
புங்கமும் ” ( சிவரக . தேவி நாட்டியம் . உக . ) நவியம் -1. கோடாலி . ( உ - ம் .) “ வடகவின 
( 1 , 2 , 3 - சூ. நிக . கஉ . வகரவெ . க .) 

வியம் " ( புறநா . உங. ) 2. புதியது . 3. மழு . 
நவமணி - ஒன்பது இரத்தினம் ; அவை : ( சூ . நிக . எ : உ . ) 
கோமேதகம் , நீலம் , பவளம் , புருடராகம் , மரக நவியம்பாய்தல் - வெட்டுதல் . ( புறநா.) 
தம் , மாணிக்கம் , முத்து, வயிரம் , வயிடூரியம் நவிர் -1. ஆண்மயிர் . 2. மருதயாழ்த்திறம் . 
என்பன . ( உ - ம் .) “ அம்பொன் நவமணிக்கலன் 3. வாள் . ( 1 , 2 , 3- சூ . நிக . கக . வகரவெ . 50.) 
பொன்னாடைநல்கினான் ” (திருவிளை . மெய்க் நவிரம் - 1. ஆண்மயிர் . 2. உச்சி . 3. ஒரு 
காட் . நசு .) ( சூ . நிக . கஉ : க0 ங . ) 

மலை . ( உ - ம் . ) பேரிசைநவிரமே எஉறையும் ” 
நவமணிமாலை -1. ஒன்பதுவகைமணிமாலை . ( மலைபடு . அஉ . ) 4. தலை . (உ - ம் . ) “ நனையுலா 
2. வெண்பாமுதலாக வேறுபட்டபாவும் பாவி வனசத்தலர்வேதனார் நவிரம்வேறுபடுத்தது ” 
னமும் ஒன்பதுற அந்தாதியாகப்பாடுமோர் பிர 

- ( சேதுபு.காயத்திரி . ஙஎ . ) 5. புன்மை . 6. மயில் . 
பந்தம் . ( உ - ம் . ) “ வெண்பாமுதலா வேறோரொன் 7. மலை . 8. வாள் . அம் சாரியை . ( 1 , 2 , 3 , 6 , 
பது - நண்பாக்கூறனவமணிமாலை ” ( இலக்கண 7 - பிங்கல. கஎகக . ) 
வி . அங . ) 

நவிரெழசங்கு - முட்சங்கு . ( வைத்திய 
நவமாலி- மநோசிலை . ( வைத்தியபரிபா .) பரிபா. ) 
நவமி --ஒன்பதாந்திதி . (உ - ம் . ) " சத்தமி " நவில் - தெரிநிலைவினைப் பகுதி . ( உ- ம் . ) 
பார் . 

“ கொன்ன வில்குறவர்” ( கந்தபு. வள்ளி.ககஎ .) 
நவரசம்- ஒன்பதுசுவை; அவை : அற்புதம் , நவிலல் -1 . கூறியடிப்படுதல் . ( உ - ம் . ) “ நல் 
இரௌத்திரம் , கருணை, கும்சை , சாந்தம் , சிங் லோர்குழீ இயநாநவிலவையத்து " ( மலை மடு. 
காரம், பயம் , பெருநகை , வீரியம் என்பன . எஎ . ) 2. செய்தல் . (உ - ம். ) “ கொன்னவில்குற 
(் . நிக , கஉ : 50 ச . ) 

வர்மாதர்குயிற்றிய கோலநீங்கி ” ( கந்தபு.வள்ளி. 
நவரத்திநம் - நவமணி , ( வழக் .) 

ககஎ . ) 3. சொல்லல் . ( உ - ம் . ) “ நவிலலுற்ற 
நவரதம் - நவரசம் . ( வழக் .) 

தெனன்னையே ” (சிவரக. தேவியுடன் . சு . ) 
நவராத்திரி - கந்நிமாதத்தில் இலக்குமி சரசு பயிலுதலென்பர் . ( புறநா . ) 4. பழகுதல் . 
வதி துர்க்கையாகிய சத்திகளைப்பூசிக்கும் ஒன் | ( புறப்பொ .) 
பது திரும் . ( அபிதாநசி .) பூசித்தோர் சத்துரு நவிலுதல்-- நவிலல்பார் . 
செயம் போகம் ஞானம் பெறுவர் . 

நவிற்சி- நவிற்றல் . 
நவரோசு - ஒரிராகம் . இதனைக்காந்தார நவிற்றல் - நவிறல் . 
மென்னும் பண்ணோதும்போது சேர்த்துஞ் சொ நவிற்றுதல் - 1. ஆராய்தல் . ( பரிபாடல் .) 
ல்வர் . 

2. சொல்லல் . 
நவலோகம் - ஒன்பதுவகைலோகம் . ( வழக்.) நவிற்றும் - தலைப்படும் . (பரிபாடல் . ) 
நவலோகாங்கம் - காந்தம் . ( வைத்தியபரிபா ) நவிறல் - சொல்லல் . 
நவவிதபிரபஞ்சம் -- பஞ்சமகாபூத முதலா நவின்றதை - நவின்றது . ஐ சாரியை . ( பரி 
கிய நவவித சமுசாரம் . ( வாசுதேவ . கசக . ) பாடல் . ) 

நவவியாகரணம் - கிரந்தவிலக்கணமாகிய நவின்று - 1. பயின்று . ( பத்துப்பா . ) 2 . 
ஒன்பது வியாகரணம் . 

மிக்கு . (பரிபாடல் . ) 
நவவியூகம் - கர்லவியூகம் , குவ்வியூகம் , நாம நவின்றேர் - பயின்றோர் . ( பரிபாடல் .) 
வியூகம் , ஞாநவிபூகம் , சித்தவியூகம் , நாத்வியூ நவின்றேர்க்கினிமை - நூலின் பத்தழகி 
கம் , விந்துவியூகம் , கலாவியூகம் , சிவவியூகம் . னொன்று ; அது : கற்போனுக்குத் திருத்திப்படுத் 

நவவிலாசசபை- அதிதூதர் , சத்துவகர், துகை . ( நன் . கங . ) 
ஞாநாதிக்கர் , தூதர், நாதகிருத்தியர், பத்திச் நவீநம் - புதிது . 
சுவாலகர் , பத்திராசனர் , பலவத்தர் , பிராதமி நவை- குற்றம் . ( உ - ம் . ) “ நாடுங்காற்றோன்றா 
கர் என்னுமொன்பதுவகைச் சுத்தான்மாக்கள் நவை ” ( இன்னிசை . கசு : உ . ) 
கூடிய தேவசபை , 

நவோத்திருதம் - வெண்ணெய் . ( வைத்திய 
நவனகம் - ஓமம் . ( வைத்தியபரிபா . ) பரிபா .) 

நவாங்கிசம் -1 . இராசியையொன்பதாய்ப் நழக்கம் - மழுங்கல் . ( வழக் .) 
பகிர்தல் . (வருஷாதி நூல் பார் .) 2 ஒன்பது நழக்கு -1. நழுக்கம் . 2. தெரிநிலைவினைப் 

பகுதி . 


பங்கு . 


நளத்தம் 


கஙருங 


நற்குணம்பத்து 


கூ . ) 4 . 


நழக்குதல் - மழுங்கல் . ( வழக் . ) 

நளம் -- 1 . சிற்ப நூன் முப்பத்திரண்டி னொ 
நழங்கல் - மழுங்கல் . ( வழக் .) 

ன்று . தாமரை. ( வைத்தியபரிபா . ) 
நழவல் -1 , வழுவுதல் . ( உ - ம் . ) “ சிகையவி நளப்பல் - வெட்பாலை . ( வைத்திய பரிபா. ) 
ழவுடைநழுவ ” ( கோயிற்பு. பதஞ்சலி . உஎ . ) நளபள் - சணல் . ( வைத்திய பரிபா .) 
2. விலகல் . ( வழக் . ) 

நளல் - நண்டு . ( வைத்தியபரிபா .) 
நழுவுதல் -1 . வழுவுதல் . 2. விலகல் . ( 1 , 2 நளன் -1 . இராமர் முதலானவர்கள் இலங் 
வழச் ) 

கைக்குப்போவதற்குச் சேதுவிலணை கட்டிய 
நள் -1 . உச்சிப்பொழுது ; இது : நடு என்பது ஒரு குரங்கு . ( இராமா . சேதுபந்தனப். க .) 2 . 
ஆகுபெயராயுச்சிப் பொழுதை யுணர்த்தியது . நிடதநாட்டையரசாண்டவோரரசன் ; இவன்: 
2. செறிவு . ( மணிமே . ) 3. நடு . ( உ - ம் . ) “ ஆதி அறுவகைச்சக்கிரவர்த்திகளிலும் முதலெழு 
நள்ளந்தம்மில்லாவரும்பெருஞ்சோதியான் ” வள்ளர்களிலும் ஒருவன் . நைடதம்பார் . 
அருணகிரிபு . அருணாசலோதய . உ க . நளி -1 . குளிர்ச்சி . ( உ - ம். ) " மரம்பிறங்கிய 
தெரிநிலைவினைப்பகுதி . 5. நள்என்னுமோசை . நளிச்சிலம்பு ” ( புறநா . கஙசு . ) 2. கூட்டம் . 
(புறநா.) 6. மிகுதிப்பொருடருமோரிடைச் ( உ - ம் .) " ஒளிதிகழ்திருந்துமணிநளியிருளகற் 
சொல் . 

றும் ” ( புறநா. கஎஉ . ) 3. செறிவு . ( உ -ம் . )“நளி 
நள்ளல் - நட்பாகப்பொருந்துதல் . ( உ - ம் . ) | யிருமுன்னீர் ” ( புறநா . சு.சு. ) 4. தேள் . ( வைத் 
" பண்பின் மகளிர் நயன்றூக்கிநள்ளா விடல் " தியபரிபா. ) 5. பெருமை , ( உ - ம் . ) “ நளிகடல் ” 
( வள் . ககஉ . ) 

( புறநா . கஉசு .) 6. வெண்சாறடை . ( உ - ம் . ) 
நள்ளலர் - நள்ளார் , நள்ளலர் எனினும் " ஒலிவேளை நளிசங்கு ( தைல . தைலவ . எஉ . ) 
நள்ளலார் எனினுமொக்கும் . 

நளிகை -மூங்கிற்குழாய் . (உ - ம் .) “ நளிகைக் 
நள்ளார் - பகைவர் . ( உ - ம் . ) " நள்ளார் சமர்த் கழுக்குவந்தநாசமென நாடி " (ஒளிவில். 
தொழில்கடந்ததண்டகனும் ” (கந்தபு. தி துறவு . எ . ) 
நகரப் . அஎ . ) 

நனிதல் - செறிதல் . ( பதிற்றுப் . ) 
நள்ளாறு - ஒரு சிவஸ்தலம் . ( உ - ம் . ) " கட நளிந்து- செறிந்து . ( உ - ம் .) " நளிந்து பலர் 

கைநள்ளாறுகாறாயில் கோளரியூர் ” (கந்தபு . வழங்காச்செப்பம் ” ( மலைபடு . ககஎ . ) 
கந்தவிரத . ககஅ . ) 

நளிநம் - 1. இங்கிதம் . ( வழக் .) 2. தாமரை 
நள்னி -1. கடையெழுவள்ளலிலொருவன் . ( உ - ம் .)" நாளங்கொள்நளிநப்பள்ளி ” ( இராமா . 
( உ - ம் . ) " கொள்ளாரோட்டியநள்ளியும் " ( புற சூர்ப்பணகை. ச . ) 3. பரிகாசம் . ( உ - ம் . ) 
நா . கருவு . ) 3. கற்கடகவிராசி . ( சூ. நிக . க: " பயிலுமானவர்பேசனளினமே ” (சேது பு . 
சுச . ) 4. நண்டு . ( சூ . நிக . ச : எஎ . ) 

நாட்டு . ககரு. ) 
நள்ளிருணாறி - இருவாட்சிப்பூ ( உ - ம் . ) “ நரந்த நளி G --- 1 . இலக்குமி , சரஸ்வதி . 2. ஒரு 
நாகநள்ளிருணாறி ” ( குறிஞ்சி . கூச .) 

பாலாரிட்டதேவதை . ( வி - ணி . உங.அ.) 3. தா 
நள்ளிருள் -1. செறிந்தவிருள் . ( உ - ம் . ) “நள் மரை வாவி . மீநாட்சிபிள்ளைத்தமிழ் முப்பத்து 
ளிருள் சீய்க்கஞ்செய்யநகைமணிக் கொடிஞ்சித் | முக்கோடிதேவர் துதியிற்காண்க . 
தேரும் " ( நைடத . சுயம்வர . கா . ) ( புறப்பொ .) நளிநை - இலக்குமி , சரஸ்வதி . 
2. நடுவிரா . 

நளிர் -1 . குளிர். 2. நண்டு . 3. நெருக்கம் . 
நள்ளு -- நடு , உகரஞ்சாரியை . 

4. பெருமை . ( உ. - ம் . ) “ நளிர்புனன்மதுரை 
நள்ளுதல் - நட்புக்கொள்ளுதல் . 

மூதூர் ” (திருவிளை. நான்மா. ரு . ) ( 1 , 2 , 3 , 4 
நள்ளுநர் --சிநேகிதர் . ( சூ . நிக . 2 : _உ . ) க . கக : ளகரவெ . ங . ) 
நள்ளென்யாமம் - நள்ளென்னுமோசையை நளுங்கு - ஒருகிளிஞ்சில். ( வழக்குப்போலும் . 
யுடைய யாமம் . (உ - ம் ) " நள்ளென்யாமத்துப் நளை -1, ஏலத்தோல் . ( வைத்தியபரிபா . ) 2 . 
பள்ளிகொள்ளான் ” ( நெடுநல் . கஅக . ) " கங்கையில்சங்கமிக்குமொருந்தி . ( அபிதாநசி . ) 

நள்ளென்னுமோசை - அநுகரணவோசை . நற்கீரன் --- நக்கீரன் . 
நிகண்டிற்கூறிய அநுகரணவோசைகள் போல் நற்த - நன்கு . ( உ - ம் . ) “ அதுநற்கறிந்தனை 
இதுவுமொன்றென்க. 

யாயின் ” ( புறநா. கூரு .) ( விகாரம் .) 
நள --வியாழவட்டமாகிய அறுபதுவருடங்க நற்குணம்பத்து- மெய்யுரைத்தல் , நல்வார்த் 
ளிலே ஐம்பதாவதாண்டு . ( வருஷாதி நூல் .) தை , இனியன கூறல் , பயன்படுசொல் , என் 
நளகூபான் -- குபேரன்மகன் . ( அபிதாநசி . ) | கின்ற வாக்கின் குணம்நாலும் , பள்ளிவலம்வரு 
நளத்தம் - சடாமாஞ்சி . ( மலையக .) தல் , தவம்புரிதல் , தாநஞ்செய்தல் , என்கின்ற 


(ை 


. 


170 


நறவு 


கஙருச 


நறுமுறெனல் 


காயத்தின்குணம் மூன்றும் , அருணினைவு , நறளை -- ஒரு பூடு ; இது : சிறுநறளை , பெரு 
ஆசையறுத்தல் , தவப்பற்று என்கின்ற மநதின் நறளை , புளிநறளை என மூவகைப்படும். ( வைத் 
குணமூன்றுமாம் . ( சி . சி . அ : கஉ . நிரம்ப . ) தியபரிபா . ) 
நற்சங்கலிதம் - ஒன்று தொடுத்து முறை 

நற -1 . கள். (உ - ம் . ) “ நனையினானந்துநறா 
யே தாநங்களேறிநிற்பது . 

( நான்மணிக் . சஎ . ) 2. தேன் , 3. நறவம்பூ . 
நற்சாங்கம்- சாலம்பபாஷாணம். ( வைத் ( பரிபாடல் .) 4. வாசனை. (2,4- வைத்தியபரிபா.) 
தியபரிபு 

நறஅ - நறவு . (உ - ம் . ) “ நறாஅவ்விழ்ந்தன்ன 
நற்சாந்து -1, சந்தநம் . 2. சுண்ணச்சாந்து . வென்மெல்விரற்போதுகொண்டு ” ( கலி . சரு . ) 
நற்சாரி - நவச்சாரம் . ( வைத்தியபரிபா . ) 

நறியது --- நல்லது . 

நறிவிளா -- நிலவிளா. ( வைத்தியபரிபா. ) 
நற்சீந்தில் -- பலவகைச்சீந்திற்கொடியிலே 
ஒருவகைச்சீந்திற்கொடி , 

நறு - நறுமை . மை விகுதியின்றி வந்தது . 
* நற்சீரகம் -- கறிச்சீரகம் . ( உ - ம் . ) “ சுக்கு நறுக்கு -1. துண்டு . ( வழக் . ) 2. தெரிநிலை 
வசம்பு நற்சீரகம். ( தைல . தைலவ கங . ) 

வினைப்பகுதி . 
நற்செங்கல் - மஞ்சட்காவிக்கல் . ( வைத்திய 

நறுக்கத்திப்பிலி தேசாவரம் என்னுஞ் 
பரிபா .) 

சரக்கு . ( வைத்தியபரிபா . ) 
நற்பரங்குன்றி- சிந்துலவணம் . ( வைத்திய நறுகீததல்- தண்டித்தல் ( வழக் . ) 
பரிபா . ) 

நறுக்குழலம் -1 திப்பிலிக் கொட்டை . 
நற்பலம்- வெட்பாலை . ( மலையக .) 

( தைலவ . ) 2. வெட்டிவேர். ( வைத்தியபரிபா . ) 
நற்பிரியம் -1 . பற்படாம் . ( மலையக. ) 2. மிகு 

நறுங்கடி- நறியவூறுகாய் . ( உ - ம் .) “ மாங் 
பக்ஷம் . (வழக் ) 

காய்நறுங்கடிகூட்டுவேம் ” ( கலி . 40 க . ) 
நற்போர் அறத்தாற்பொருகின்ற போர் . 

நறுங்கரந்தை- ஒருகரந்தை . நாறுகரந்தை 
( உ . ம் . ) “ முக்கோலசைநிலைகடுப்பாற்போர் ” 

யென்பர் . 
( முல்லை . ஙஅ . ) 

நறு சுதை - நல்லபசும்பால் . ( தைலவ . ) 
நற்றய் - பெற்றதாய் . ( உ - ம் .) “ செவிலிநற் நறுந்தாளி-- பசுந்தாளி.ஓர்கொடியென்றும் , 
றாய்தோழிய: கி ” ( அகப்பொ.அகத்திணை.ககச .) 

வாசனைத்தாளியென்றுங்கூறுவர். ( வைத்திய 
நற்றிணை -- ஒரு நூல் . 

பரிபா. ) 
நற்றுடி -1 . நாகமரம் . 2. வேர் . ( 1 , 2 - பிங் நறுந்தொகை அதிவீரராமபாண்டிய 

யன் 
கல . நஎகரு . ) 

செய்த ஒரு சிறிய நீதி நூல் , ( அபிதானசி .) 
நற்றுளி -- 1 . அத்திப்பிசின். 2. அத்திமரம் . நறுந்தை - நறுந்தாளி ( வைத்தியபரிபா .) 
( 1 , 2 - வைத்தியபரிபா . ) 

நறுநறெனல் -- ஈரடுக்கொலிக்குறிப்பு . 
நற் றூபம் -- சாம்பிராணி . ( உ - ம் . ) “ நாரொடு நறுநாற்றம்- சுகந்தம் . ( வழக் . ) 
முக்குந் திருக்கநற்றூபம் ” ( தைல . தைலவ . 

நறுபெய் -- பசுநெய் . ( வைத்தியபரிபா . ) 

நறும்பலா - ஈரப்பலா. ( வைத்தியபரிபா .) 
நறம்பருப்பு --இஞ்சி . ( வைத்தியபரிபா . ) நறும்பிசின் - சாதிசம் என்னும் பிசின் . 
நறவம் -1 . அரத்தை . ( உ - ம் . ) “ நறவந்திரி ( வைத்தியபரிபா .) 
கடுசீவனிமதுரஞ் சசிவசை ” (தைல . தைலவ , நறும்புல் ஒருவகைப்புல் . ( உ - ம் . ) “ நரந்தை 
சுஎ . ) 2. அனிச்சமரம். ( உ -ம் .) “ தண்டளிர்நற நறும்புன் மேய்ந்தகவரி ” ( புறநா. கஙஉ . ) . 
வமெங்கும் ” ( பெரியபு. திருநாட்.உசு.) 3. கள் . நறும்புனல் - பத்துத்துவரிலும் ஐந்துவிரை 
( இராமா , நாட்டுப் . அ . ) 4 குங்குமமரம் . ( மலை யிலும் முப்பத்திருவகை ஓமாலிகையிலும் ஊ 
யா , 5. ஞாழல் . ( மலையக . ) 6. தேள் . (வைத் றியநீர் . (கந்தபு . குமாரபுரி . சுசு . உரை .) 
தியபரிபா . ) 7. நாறைக்கொடி. ( உ -ம் . ) “ நந்தி 
நறவாறும்புன்னாசம் ” ( குறிஞ்சி . கக . ) 

நறுமருப்பு - இஞ்சி . ( வைத்தியபரிபா .) 

நறுமாதுலம் - தித்திப்புமாதுளை . ( உ - ம் . ) 
நறவு -1. கள் . ( உ - ம் . ) " குறைவின்றுபருகி “ கொளுஞ்சி நறுமா துலமுட்சங்கு ” ( தைல. 
நரவு மகிழ்ந்து ” ( மலைபடு . சஎஉ . ) 2. குங்கும தைலவ . கஙரு ) 
மரம், ( மலையக .) 3. தேன் . (உ - ம் . ) “ நறவார் நறுமுதல் - பற்கடித்தல் . ( வழக் . ) 
மந்தார வரும்பு ” ( கோயிற்பு . வியாக்கிர, உக ) நறுமுறுத்தல்- உறுமுதல் . ( வழக்.) பொறா 
4. தேனாற்சமைத்தமைத்தது .(கலி.கசஎ.உரை) மையுறுதெலென்றுங்கூறுவர் . 
5. மலரினொருவகை . ( பதிற்றுப் .) 

நறுமுறெனல் - நறுமுறுத்தல் . ( வழக் . ) 


1. 


நன்மொழி 


கருரு 


நனை 


-- 


டின் 


நறுமை 

1 , நன்மணம் . ( ஐங்குறு .) 2 . நன்றி - 1. செய்நன்றி . ( உ - ம் . ) " நன்றி மறப் 
நன்மை . ( சூ நிக . அ : ஙகூ . ) 

பது நன்றன்று ” 2. தருமம் , ( வள் . கஎ . ) 3 . 
நறுவியது -- நல்லது . ( வழக் .) 

நன்மை . ( உ -ம் . ) " நன்றி சூழ்தருமமுதமாந்தித் 
நறுவிலி - ஒரு மரம் . ( உ - ம் . ) “ பாசிலைமென் தரங்கத்தில் ” (சிவரக , மேரு . சக. ) 
கொடியின் வடம்பயிலநறுவிலிபுரிந்து ” ( பெரிய 

நன்றியில்சேல்வம் -- சம்பாதித்தவனுக்கும் 
பு . ஆனாய் , கரு . ) 

பிறர்க்கும் பயன்படுத்தலில்லாத செல்வம் . ( திருக் 
நறை -1. இனிமை . ( உ - ம் . ) “ நறைகொள் குறள் . நன்றியில் செல்வமென்னும் அதிகார 
யாழ்தழீத்தும்புருநாடி தர்பாட ” ( திருவிளை. வர வுரையிற்நாண்க .) 
குண . ரு o . ) 2. கள் . ( பிங்கல . ககசசு . ) 3 . 

நன்று - 1. நல்லது . 2. கல்வினை , அறம் . 
குற்றம் . (பிங்கல . கஅசக .) 4. சந்தனம் . ( பரி 

( உ - ம் . ) “ சான்றோர் செய்தநன் றுண்டாயின் " 
பாடல் ) 5. தேன் . ( உ - ம் . ) " பூளை நறைவீ 

(புறநா . ஙச . ) 3. நன்மை . (சூ . நிக . 

அ : கக . 
போல் " ( திருவிளை , மாயப் . எ .) 6. நறுநாற்றம் . 

4. பெரிது . (உ - ம் .) " செய்யசந்தநந்தீம்பழமாதி 
(திருமுரு. கக0.அடி . உரை .) 7. நறும்புகை. 

யா - நையவாரி நடந்ததுநன்றரோ " (சிந்தா. நா 
( சூ . நிக . க: ருக . ) 8 நறைகொடி . ( உ - ம் . ) " நறை 

மக. அ . ) 
நார்த்தொடுத்தவேங்கையங்கண்ணி ” ( புறநா . 

நன்னர் - நன்மை . ( சூ . நிக . அ : ஙக . ) 
சசு.அ .: 9. புகை . ( உ - ம் . ) “ நறையொடுதுக நன்னன் - மலைபடுகடாமென்னும் பாட்டின் 
ளென ” ( கலி . கக ) 

றலைவனதும் அவன்றந்தையினதும் நாமம். 
நறைக்காய் - சாதிக்காய் . ( உ - ம் . ) “ பைங் (உ - ம் . ) " நன்னன் சேய்நன்னபடர்ந்தகொ 

கொள் 
கொடிநறைக்காய் ” ( திருமுரு . சக 0 . ) ( நறு 

கையொடு " ( மலைபடு , சுச . ) 
நாற்றத்தையுடையகாய் என்பது பொருள் . ) 

நன்னாரி -1. ஒரு பாற்கொடி . 2. நன்னாரி . 
நன்கனம் - நன்றாக . (பரிபாடல் ) 

( 1 , 2 - வைத்தியபரிபா.) 
நன்காடு - இடுகாடு . ( நன் . உகாஎ . உரை .) 

நன்னாரியுபயம் - சிறுநன்னாரி , பெருநன் 
[இது மங்கலம் , 

னாரியென்னு மிருவகை நன்னாரி . (உ - ம் . ) 
நன்கு --- 1. அழகு . ( சூ . நிக , அ : உச . ) 2 . 

" கண்டுபாரங்கி " பார் . 
நன்மை . ( உ - ம் . ) " கற்புடையாடன்மணாளரை 

நன்னூல் -1, நல்ல நூல். 2. பவணந்திமுதி 
விட்டிங்குறைகின்றது நன்குறுமோ " (சிவரக . 

வர்செய்த இலக்கண நூல். 
தேவியிமையம் . ச ) 3. மிகுதி . ( உ - ம் .) " உப 

நன்னெறி - 1 , சிவப்பிரகாசராற் செய்யப் 
தேசித்தல் ” பார், (பரிபாடலில் . மிக என்பர்.) பட்ட ஒரு நீதிநூல் . 2. நல்வழி . 
நன்செய் - நெல்விளைநிலம் . ( வழக் . ) 

நனந்தம் - புன்கு . ( மலையக . ) 

நனந்தலை - 1 , அகற்சியையுடைத்தாகிய 
நன்பகல் -1 . அடியொத்த காலம் . ( உ - ம் .) 

இடம் . ( உ - ம் .) “ கழைபயினனந்தலைக்கறிவள 
" வளை வாய்க்கூகைநன்பகற்குழறவும் " (பட்டி ரடுக்கம் " ( புறநா. கசு அ .) 2. நடு . ( உ - ம் . ) " நாற் 
ன . உக அ . ) 2. உச்சிக்காலம் . ( உ - ம் .) "நன்பசல 

றடந்தயிர்கடனனந்தலைநிலங்கீண்டு " ( திருவி 
வணீத்து " ( சலி . எசு . ) 3. எப்பொருளும் நுகர் ளை . அந்தக்குழி . ங . ) 
தற்குநன்றாகிய பகல் . ( உ - ம் . ) " என்பெழுந்தி நனம் - அகற்சி . ( உ - ம் .) “ கல்லுயர்நனஞ்சா 
யங்குமியாக்கையர்நண்பகல் ” ( திருமுரு.க ஈo . ) 

ரற்கலந் தியலுநாடகேள் " ( கலி . ருஉ . ) 
நன்பகலந்தி எறான 

உச்சிக்காலமான 

நனவிற்சுழத்தி -- சாக்கிரசுழுத்தி . ( வழக் . ) 
சந்தி . (உ - ம் .) " நன்பகலந்திநடையிடைவிலங்க 

நனவு 

1 . சாக்கிரம் , 
லில் " ( பொருநா. சசு .) 

( உ - ம் . ) " நனவூடொருபொருளாயிருநயநங்களு 
நன்பன் - சணல் . ( மலையக . ) 

நின்றான் " ( மதுரைப்பதிற்று . அச . ) 2. பகல் . 
நன்பால் - நல்லொழுக்கம் . (சிந்தா .) ( உ - ம் . ) " நனவினானலம் வாட " ( கலி . ருஉ . ) 3 . 

நன்மை - நன்கு. ( உ - ம் . ) “ இம்மூன்று - நன் மெய்ம்மை (உ - ம்.) “ நனவிற்பாடியநல்லிசை ” 
மைபயத்தலில் " ( திரிகடு . கா . ) 2. மிகுதி . ( பதிற்று . அரு . ) 
( உ -ம் .) " நல்லமழை - நல்ல வெயில் என்பவற்றிற் நனி-- 1 , பெருமை . ( பிங்கல . உஉஉரு . ) 2 . 
போல ” உலகவழக்கிற்காண்க . 

மிகுதி . (பிங்கல . உஉ ங ங .) 
நன்மைகடைப்பிடித்தல் தயாவிருத்தி நனை -1 . கள் . ( சூ . நிக . சு : * 0 . ) 2. தேன் . 
யெட்டினொன்று , 

( உ - ம் . ) " நனைவழிவேம்பன்றேரிற்றண்டிக்கு 
நன்மொழி - தேவடாணி . ( உ - ம் . ) “சீருடை 

நம்மையென்னா” (திருவிளை.மாமனாகவர். கா . ) 
நன்மொழி நீரொடுசிதறி " ( பொருந . உசு . ) 

3. தெரிநிலைவினைப்பகுதி . ( உ - ம் .) " வழுது 


நன் , 


தளி 


நாகசம்பவம் 


கஙருசு 


நாகபாசம் 


ணங்காய்கனைபாணி ” (சிவரக, அத்திப்பூ.உரு.) நாகசிதவிகை - சிவந்தபாஷாணம் . ( வைத் 
6 . பூமொட்டு . ( உ - ம் . ) “ வேப்பு நனையன்ன தியபரிபா . ) 
நெடுங்கட்கள்வன் ” ( ஐங்குறு , ந O.) 

நாகசிந்தம்- ஒரூதுகுழல் . ( வழக். ) 
நனைத்தல் - ஈரமாக்கல் . ( உ - ம் .) “ புலி ” பார் . நாகசீவநம்- துத்தநாகம். ( வைத்தியபரிபா . ) 
நனைதல் --ஈரமாதல் . ( வழக் .) 

நாகணம் -1 . ஒருபரிமளத்திரவயம் . ( தைல . 
நனைப்பு -ஈரமாக்குகை . ( வழக் ) 

தைலவ . சங : உரை .) 2. நகம் . 3. நேர்வாளம் . 
நனைய - அரும்ப , ( ஐங்குறு . ) 

( 1 , 2 - வைத்தியபரிபா .) 
நனையாவிறட்டி - ஆகாசத்தாமரையென் நாகணவாய் - நாகணவாய்ப்புள் . (சூ . நிக. 
றுங் , கொட்டைப்பால் என்றுங் கூறுவர் . ( வைத் க : ருகா.) 
தியபரிபா .) 

நாகணை - சர்ப்பசயகம் . ( உ - ம் .) “ நாகணை 
நனைவு -1. ஈரம் . 2. நனைதல் . ( 1 , 2 - வழக் .) | -மீதுகண்டுயிலும் ” ( கூர்ம . தக்கவமி , உரு .) 

( நாகம் , அ - ம் கடைக்குறை .) 
நா . 

நாகதக நீ - ஒர் மரம் . ( வைத்தியபரிபா.) 

நாகநந்தி - ஒரு மரம் . ( வைத்தியவகராதிகளி 
நர் -1 . மணிமுதலியவற்றினாக்கு . ( உ - ம் .) லில்லை . ) 
“பணிநாவசைக்கும்படியென்னக்கழுத்தில் வீர நாகதாளி- ஒரு மரம் . ( வைத்தியபரிபா.) 
மணிநாவசைப்ப ” ( திருவிளை . மாயப் . கசு . ) 2 . நாகதாளிக்கள்ளி - ஒரு மரம் . ( வைத்திய 
நடு . ( சூ . நிக . ரு : சுசு . ) 3. நாக்கு . ( உ - ம் . ) “ தீயி | பரிபா .) 
னாற்சுட்டயுண்ணுள்ளாறுமாறாதே - நாவினாற் நாகதீபம் - ஐந்தலைவிளக்கு . ( வழக் .) 
சுட்டவடு ” ( வள் . கஉக . ) 4. வார்த்தை . (உ - ம் .) நாகதெந்தி - நேர்வாளம் . ( வைத்தியபரிபா .) 
* நம்பிநாவினுளுலகமெல்லாம் ” (சிந்தா. நாமக . நாகதெய்வம் - இந்துப்பு . ( வைத்தியபரிபா.) 
உஅள. ) ( ஆகுபெயர் .) 

நாகதேனி -- பெருமருந்து .. ( மலையக .) 
நாக்கப்பூச்சி - நாங்கூழ் . இதற்குப்பூநாகம் நாகந்தி - நாகணம். ( இது நேர்வாளம் . ) 
என்றும் பெயருண்டு. ( வழக் .) 

நாகநகர் - பவணலோகம் . சைநர் வழக்கு . 
நாக்கனிடுங்கூர்மை கெந்தகலவணம், (சிந்தா. ) 
( வைத்தியபரிபா . ) 

நாகணம் -- சங்கு . ( வைத்தியபரிபா . ) 
நாக்கு - நா . ( உ -ம். ) “ கொடுநாக்கெறிந்து ” நாகப்பச்சை - ஒரிரத்திநம் . 
(திருவினை . மாயப் சங . ) 

நாகப்பூ- சிறுநாகப்பூ . ( வைத்தியபரிபா.) 
நாக்குப்புற்று - ஒரு நோய் , ( வழக் .) 

நாகபூச்சி- நாங்கூழ்ப்பூச்சி . ( வைத்திய 
நாக்தழக்கு -1 . நடுவறுத்தான் . 2. மூக்கிர பரிபா. ) 
டை . ( 1 , 2- வைத்தியபரிபா .) 

நாகபட்டினம் - ஒரூர் . ( இது கடலருகிலுள் 
நாக்குழறல் - வாய்வெருவல். (உ - ம் . ) “ நாக் ளது . ) 
குழறிப் பாடினார் ” ( பாரத . இராசசூய , சசக . ) நாகபடம் -1 . ஒரு காதணி , மாதபணிவது . 
நாக்குழிஞ்சான்- ஒரு செடி . ( வழக் ) 2. பாம்பின் படம் . ( வழ . ) 
நாககந்நி நாகலோகத்துப் பெண் . 

நாகபந்தம் - ஒருவகைச்சித்திரகவி ; அது : 
நாககன்னிகை- ( வழக். ) 

இரண்டு பாம்புகள் புணர்ந்து விளையாடுவன 
நாககர்ணம்- செவ்வாமணக்கு. ( வைத்திய போலத் தோன்றும்படி உபதேசமுறைப்படி 
பரிபா. ) 

சித்திரித்த அறைகளிலே எழுத்துக்களைத்தொ 
நாக்கற்பம் -- செவ்வீயம் . ( வைத்தியபரிபா . ) கையிற்சுருங்கிப் பொதுவாகநிற்கும்படி அமை 
நாககெந்தி --1 . நேர்வாளம். 2. வஞ்சிக் த்துப்பாடப்படுவது . ( தண்டி. கூடு ) . ( நாகம் 
கொடி . ( 1 , 2 - வத்தியபரிபா . ) 

பாம்பு . பந்தம் சிறை, ஒடுக்கம். ) அட்டநாகபந் 
நாககேசரம் - சிறு நாகப்பூ .( வைத்தியபரிபா) | தமுமுண்டு, 
நாகசேனி- பெருமருந்து . ( வைத்தியபரிபா.) நாகபந்து -- அரசமரம். ( வைத்தியபரிபா .) 
நாகசந்திரன் -- சைநசமயத்திற் சொல்லப் நாகபலை - நாகமல்லி . ( உ - ம் . ) “ ஆமலகி ” பார் . 
படும் இருபத்து நான்கு தீர்த்தக ரருளொருவன் . ( தைல. தைலவ . கூ0 . ) 
( த . நி . பொ. உஎசு . ) 
நாகசம் -1 . சிந்துரம். 2. வங்கம் . ( 1 , 2 

நாகபாசம் -- 1. ஒரு முடிச்சு . ( சைவச. 

பொது . சசரு . உரை .) 2. பாம்புருவானவோர் 
வைத்தியபரிபா .. ) 
நாகசம்பவம்-- செவ்வரம் . ( வைத்தியபரி .) | ( இராமா .) 

படைக்கலம் . ( உ - ம் .) “ நாகபாசப்படலம் ” 


நாகரிகம் 


கஙரு எ 


நாகாதிபன் 


நாகபாடாணம் - ஒரு பாடாணம் . 

நாகம் -- 1. ஆகாயம் , ( சூ . நிக . கக . ககர 
வெ . ச . ) 2. கஞ்சாங்கோரை. 3. காரீயம் . ( சூ . 
நிக . சு : க .) 4. குரங்கு . ( உ - ம் . ) “ நாகத்தை 
நாகம்பிடித்துக்கொண்டே யொருநாண் முழு 
தும்" 5. சுரபுன்னை .(உ - ம். )" நாகநறு மலருதிர ” 
( திருமுரு. ந 02 . ) 6. ஞாழல் , 7. துத்தநாகம் . 
8. தேவலோகம் . 9. நஞ்சு . ( உ - ம் . ) “ ஆனைத்தீ 
யமுதங்கண்ட - பையணனாகம்போல ” (சிந்தா. 
நாமக . ங எச . )( ஆகுபெயர் . ) 10. நற்புடவை . 
( உ -ம் .) “ கூலம் ” பார் . 11. நாகப்பச்சை . ( ஆகு 
பெயர்.) 12. நாகப்பூ . ( உ - ம் . ) “ நரந்தநாகநள் 
ளிருணாறி ” ( கு - பா . 

கச. ) 13. நாகபாடாணம் . 
14. நாகலோகம் . 15. பாம்பு . ( உ - ம் . ) " படத்தி 
னாற்பெரியநாகங்கடிப்பது " ( அரிச்ச . மயான . எ .) 
16. புன்னைமரம் . ( உ -ம் .) “ தண்டலை ” பார் . 
17. மலை . ( உ - ம் . ) " நாகத்தனியொருவில்லி 
யை " ( இராமா . கரன் வதை . க எ . ) 18. யானை . 
( உ - ம் . ) “ நாகத்தைநாகமணுகக்கண்டு ” 19 . 
விலாமிச்சவேர். ( 2,6,7, 19- வைத்திய பரிபா .) 
( 4 , 18 -தனிப்பா . 2 - ம் பாக . சரு .. ) 
நாகமல்லி - நாகமல்லிகை. 

நாகமல்லிகை - ஒருமல்லிகை; இது ; அனிச் 
சமென்பர் . ( வைத்தியபரிபா .) 

நாகமம்- சுக்கு . ( வைத்தியபரிபா .)) 
நாகமர்தா - துளசி . ( வைத்தியபரிபா .) 

நாகர் -1 . சர்ப்பசாதிகள் . 2. தேவர். ( உ - ம் . ) 
“ நாகம்வேட்டுறைநாகரை ” ( சேதுபு . சேதுச் . 
சக . ) 
நாகரகம்- ) தென்றொடை . ( வைத்திய 
நாகரங்கம்- பரிபா .) ( மலையக . ) 
நாககாணம் - செவ்வாமணக்கு . ( வைத்திய 
பரிபா . ) 
நாகரத்தி நம்- நாகமணி . ( வழக் . ) 

1 . 

ஒரு பாடை . 2. ஒருவண்டு . 
( சூ . நிக . ங ; எசு . ) 3. தேன்றொடை . 4. சுக்கு . 
( 3 , 4 - வைத்தியபரிபா . ) 
நாகான் - நகரத்தான் . 

நாகராகம் - ஒரு பண் . ( சிலப் . வேனிற் . 
நரு . உரை ) 

நாகராதித்தைலம் -- சுக்குத்தைலம் . (உ - ம் .) 
" கடத்திலிடு நாகராதித்தைலம் ” ( தைல . தை 
லவ . உ . ) 

நாகரி - 1. குருக்கத்தி . ( சூ . நிக . ச : ரு . ) 2 . 
தவசி முருங்கை. ( வைத்தியபரிபா .) இதனை, 
நாகரிசம் என்றுங்கூறுவர் . ) 

நாகரிகம் - கண்ணோட்டம் .(உ - ம் . )“ நயத்தக்க 
நாகரிகம் வேண்டுபவர் ”(வள் . ரு அ ..)( நாகரீகத்தி 
ற்கு உள்ள பொருளெல்லாம் இதற்கும் வரும் . ) 


நாகரிகர் - நகரமுடையோர் . ( உ - ம் . ) "காஞ்சி 
நாகரிகராலிவர் ” (திருவிளை மெய்க்கா, நந . ) 
நகரவாசிகள் என்பது கருத்து . 
நாகரீக செம்பு - தண்டு. ( வைத்திய பரிபா . ) 
நாரீகம் - 1.கண்ணோட்டம் .( சூ . நிக.அ : ச .) 
2. சாதுரியம் . (உ -ம் .)“ வாகுசேர் தருவடிவினிற் 
குணத்தினின்மதியி - னாகரீகமாமைந்தரைப்பய 
ந்திடுநலத்தில் " (சிவரக, தாருக . கூ . ) 3. வினோ 
தம் . ( உ - ம் . ) “ நாகரீகந்துன்று துகில்வர்க்கமெல் 
லாம் " ( சிவரக . சுகமுநி . ரு . ) 

நாகரீகர் - 1. சதுரர் . ( சூ . நிக . உ ; சரு . ) 
2. நகரத்தார் . 
நாகரு -- குருக்கத்தி . ( வைத்தியபரிபா.) 
நாகருசம் - தேன்றொடை . ( வைத்திய பரி .) 
நாகரேணு- செவியம் . ( வைத்தியபரிபா .) 
நாகரை - ஒரு பூடு . ( வைத்தியபரிபா .) 
நாகல் - நாவன் மரம் . ( வைத்தியபரிபா . ) 
நாகலண்டன் குய்யாட்டகரிலொருவன் . 
( வி - ணி. உஎக . ) 
நாகலதை - ஆண்குறி . ( வைத்தியபரிபா .) 

நாகலம் -- பிரதிட்டாகலையில் வாயுதத்து 
வத்திலிருக்கும் நூற்றெட்டுப்புவநங்களு ளொ 
ன்று . ( சி - லி . கிரி. உ.க. ) 

நாகலோகம் -- 1. கீழேழுலகினொன்று . 
( உ - ம்.) “ நீ நாகலோகந்தகுவழியேசார்க ” ( கோ 
யிற்பு . பதஞ்சலி , எரு . ) 2. தேவலோகம் . 

நாகவம் - திரகரணம் நான்கனுளொன்று ; 
அது : அமாவாசையின்பிற்கூறு. ( விதாந . பஞ்சா. 
உ.க. உரை .) 

நாகவல்லி-- 1. ஓரிதழ்த்தாமரை . ( வைத் 
தியபரிபா .) 2. வெற்றிலை . ( உ - ம் .) " மாதவத் 
தாலித்தைலமமையினாகவல்லியிற்றோய்த் தருந் 
து ” ( தைல . தைலவ . க . ) 

நாகவள்ளி -1. வள்ளிக்கிழங்கு . ( வைத்திய . 
கருப்பொ .) 2. வெற்றிலைக்கொடி . ( வைத்திய 
பரிபா . ) 

நாகவாயு - தசவாயுக்களினொன்று ; அது : 
விக்கல் முதலியவற்றை யுண்டாக்கும் . ( தத்துவ 
விளக்கம் . ) 

நாக வீதியர் --- சுவர்க்கலோகத்திற்குச் செல் 
லும் வழியிலேயுள்ள ஒருவகைத்தேவசாதியார் . 
( உ - ம் .) " மருந்தினுமினிய நாகவீதியரென்று 
ரைப்பர் " ( கூர்மபு . தக்கவமி .எ . ) ( நாகம் - சுவர்க்க 
லோகம் .) 

நாகன் -- நாசவாயு ; இது ; தசவாயுவினொன் 
று . (பிங்கல . ஙஅ . ) 

நாகாதிபன் -1 . இந்திரன் . ( உ - ம் . ) " நாகாதி 
பன் மகன் " 2. இமயமலை . ( உ - ம் . ) “ நாகாதிபன் 
வண்சாரலின் ” 3. ஐராவதம் . ( உ - ம் .) “ நாகாதி 


. 


நாகம் 


நாசி 


ககூருஅ 


நாட்டிலமிர்து 


பன்விடுமும்மதநாறுந்திசைபுக்கான் ” 4. சே 2. மேல்வாய்தற்படி . ( உ- i . ) “ கொடிசெறிந்திடு 
டன் . ( உ - ம் . ) " நாகா திபன்மகண்மைந்தனலங் சூளிகைான்னுடனவுணர்தக்குழாங் கொண்ட 
சண் " 5. மலையரசன் . ( 1 , 2 , 3 , 4 - பாரத . முடிசிதைந்தனநாசி நீடலையெலா முடிந்தன ” 
அருச் . நீர்த் . க 0 . ) 

( கந்தபு . சதமுகன்வதை . கச . ) சிந்தாமணியில் 
நாகினி -1 . வஞ்சிக்கொடி . 2. வெற்றிலை . வீட்டுறுப்பென்பர் . 
( 1 , 2 - வைத்தியபரிபா .) 

நாசிரோகநாசத்தைலம் - ஒருவகைத் தை 
நாத -- 1. இளமை. ( சூ . நிக . அ : உஎ . ) 2 . 

லம் ; அது ; நல்லெண்ணெய் பசுப்பால் இளநீர் 
எருமைமரைபெற்றம் நந்து என்னுமிவற்றின் 

முதலியவற்றிலிருந்து வடித்தெடுப்பது . ( இத 
பெண் . (உ - ம் .)“ எருமையுமரையும் பெற்றமுநா னிலக்கணம் . தைல . தைலவ . ருகூ - ம் கவியிற் 
கே ”நீர்வாழ்சாதியுணந்துநாகே ”( தொல்.பொரு . காண்க . ) 
ககஅ ; சு 5 க .) 3. சங்கு . ( உ - ம் . ) “ தண்டலைகா 

நாசுகம் - பீர்க்கு . ( வைத்தியபரிபா .) 
கங்கணைகழுநீர்முகைசற்றுவிண்ட ”(ம -தி.சு ..) நாஞ்சிநாடு - மலையாளம் . 
4. நத்தை. ( சூ . நிக . ந : எரு . ) 5. புற்று . 

நாஞ்சில் -1 . கலப்பை . ( உ - ம் . ) "நாஞ்சி 
( உ - ம் . ) “ எண்கெதிர்நாகுளுறைசெல்லாமால் ” 

லொப்பநிலமிசைப்புரள ” ( புறநா . சக . ) 2. மதி 
தைல . தைலவ . க 20 . ) 

லுறுப்பு . ( உ - ம் . ) " மகரதோரணவாயிலுநாஞ்சி 
நாகுலாவி - நாகதாளி . ( வைத்தியபரிபா .) 

லும் ” ( அரிச்ச . நகர . க . ) 
நாதலி -1. அரத்தை . 2. கீரிபுரண்டான் 

நாட்கால் - மங்கலப்பந்தரில் முதனாட்டுங் 
பூடு . (1 , 2 - வைத்தியபரிபா.) 

கால் . ( வழக். ) 
நாகூர் - ஒரூர் . (வழக் .) 

நாட்கூலி -- அற்றைக்கூலி. ( வழக் .) 
நாகேசுரம் -1. கும்பகோணத்தருகில் திரு 
நாகேசுரம் என்னும் ஒரூர் . 2. சிறுநாகப்பூ . 

நாட்கொள்ளுதல் - முகூர்த்தநாட் கொள்ளு 

தல் . ( உ - ம் . ) “ துமித்தல் " பார் . 
( வைத்தியபரிபா . ) 
நாகை -1 . நாகபட்டினம் . (நாகைப்புராணத் 

நாட்டம் -1. அழகு . (சிந்தா . ) 2. ஆராய்ச்சி . 

( உ - ம் .) “ அறம்புரிந்தன்ன செங்கோனாட்டத்து " 
திற்காண்க .) 2. வெற்றிலைக் கொடி . ( வைத்திய 
பரிபா . ) 

( புறநா . ஙரு . ) 3. ஒரு பண் . 4. கண் . ( உ - ம் .) 
நாங்கள் - நாம் . ( உ - ம் . ) “ இந்தக்கிழியிலெத் 

“ வயவர்தோளுநாட்டமுமிடந்துடிக்கின்றன 
துணைப்பொன்னெடுத்து வழங்குந் தொறு நாங் 

( இராமா . கரன்வ . எக . ) 5. சோதிட நூல் . 
கள் ” (திருவிளை . உலவா. கா.) கள் பகுதிப் ) (உ - ம்.) “ சொற்பெயர்காட்டக்கேள்வி ” (பதிற் 
பொருள் விகுதி . (சிந்தா .) 

று . உக . ) 6. வாள் . ( 3, 6- சூ . நிக . கக . டகர 

வெ . கரு . ) 
நாங்கூழ் -- நாகப்பூச்சி .(உ - ம்.)“எறும்பிடை 
நாங்கூழென " ( திருவாச . நீத்தல்வி . உடு . ) 

நாட்டமைதி --- நாட்டுச்சிறப்பிற்குடையன 
நாசகாரி - கேடுசெய்வோன் . ( வழக் .) 

ஆறு ; அவை : குறும்பின்மை , செங்கோல் , செல் 
நாசகாலம் - அழிவுகாலம் . ( உ - ம் . ) “ நாச 

வம், செழிப்பு, நோயின்மை, விளைவு 

என்பன . (சூ . நிக . க 2 : சு 0 . ) 
காலம்வரும்பொழுதாண்மையுஞாநமுங்கெடு 
மோ ” ( பாரத . கீசக . கங . ) 

நாட்டல் - நாட்டுதல் . ( வழக் .) 
நா சநட்சத்திரம் - சுக்கிரன் நின்றநாளுக்குப் 

நாட்ட்வன் - நாட்டான் . ( வழக். ) 
பத்தாநாள் . ( விதாந. குணாகுண . சக . உரை .) 

நாட்டாண்மை - ஊரதிகாரம் . ( வழக் .) 
நாசநம் - நாசம் , ( வழக் . ) 

நாட்டார் - ஊரார் . ( உ - ம் . ) “ நாட்டார் நகை 
நாசதன் - நாசஞ்செய்கிறவன் . ( உ - ம் . ) 

யாமனாமேலைவீடெய்த ” (திருவாசக, அம்மா . ) 
“ திமிரநாசநன்செய்யமேனியன் ” ( பாரத.சூது . நாட்டியம் -1 . குறிப்பு . ( சூ . நிக . அ: ஙச. ) 
கசக . ) 

2. கூத்து . ( உ - ம் .) “ நான்றவார்குழலரம்பையர் 
நாசபொசநி- ஒருயோகிரி .( வி - ணி.உ.சக . ) நாட்டியங்கண்டான் ” ( சேதுபு. விதூம . கசு . ) 

நாசம் -1 . அழிவு. (உ - ம் .) “ நம்புபுண்ணியமி 3. புறநடம் . ( உ - ம் .) “ தாண்டவம்நிருத்தம் நாட் 
யாவையுநாசமாம் ” ( சிவரக . நந்திகேசுரநம.எ .) டியமென்னும் (சிலப் . அரங் . கரு அ . உரை . ) 
2. நாசநட்சத்திரம் . ( உ - ம். ) “ பத்தாஞ்சி தனிலை நாட்டிலமிர்து - நாட்டிலுண்டாகிய அமிர்து ; 
நாசம் ” ( விதாந . குணாகுண . சக .) 

அவை : செந்நெல் , சிறுபயறு , சேதாநறுநெய் ,, 
நாசயோகம் - மரணயோகம் .(வருஷாதி தூ . ) கன்னல் , கதலி என்பன . ( சிர். மண்மக , க . 

தாசி - 1. மூக்கு . (உ - ம் .) “ கைநாசியிற் உரை. ) சேதாவைநீக்கி இளநீரைக்கூட்டி ஐந் 
சேர்த்தி ” ( அரிச்ச . வேட்டஞ் செய் . சங . ) தாகக்கூறுவர். ( சூ . நிக. கஉ : சஎ . ) 


19 


நாடகர் 


கடருக 


நாடியுப்பு 


நாட்டு -1. தெரிநிலைவினைப்பகுதி , 2. நிலை . 
(சிந்தா.) 

நாட்டுக்குற்றம் ஊருக்குள்ளதீங்கு ; அவை : 
கள்வர் , கிள்ளை , தொட்டியர் , பன்றி அவமழை , 
யானை , விட்டில் என்பன . ( சூ . நிக . கஉ : எச . ) 

நாட்டுதல் - நிறுத்தல் . ( உ- ம் . ) " நாட்டினான் 
குறித்துப்பாயநண்ணுமுன் ” ( திருவிளை . கான் 
மாறி . உக . ) 

நாட்டுப்படை - அறுவகைச் சேநைகளி 
லொன்று . ) ( வள். எசுஉ . பரி . ) 
நாட்டுவலை 

வைராசன் என்னும் பிரசா 
பதியின் புத்திரி . ( உ - ம் . ) " பொலங்கொடியனைய 
நாட்டுவலைதனையினிதின்வ துவைசெய் தான் ” 
( கூர்மபு . தக்க. சபித் . ங . ) 

நாட்டுவெள்ளரி - ஒருவெள்ளரி . ( வழக். ) 
நாட்டை - ஒரிராகம் ; சூத்திரசாதி : இதன் 
மனைவிமார் தேசாக்ஷரி , காந்தாரம் , சாரங்கம் . 
அதிதேவதை தும்புருவன் . ( வி - ணி . உச . ) 
2. நாட்டையுடையாய் . ( உ - ம் . ) " ஆடுகளங்கடுக் 
குமகனாட்டையே ” ( புறநா . உஅ . ) 

நாட்பறை - நாழிகைப்பறை. (சிலப். அரங் . 
உஎ . உரை.) 

நாட்பு -1. போர் . 2. போர்க்களம் . ( உ -ம் . ) 
" விழுமியோர் துவன்றியவன்கணாட்பின் ( பதி 
ற்றுப் . சரு . ) 

நாட்பொருத்தம் விவாகப்பொருத்தத்து 
ளொன்றாகிய நட்சத்திரப்பொருத்தம் . ( இது 
பெண்ணினுடைய சென்மநாளாதியாக 2 , 4 , 
6, 8 , 9 , 11 , 13 , 15 , 18 , 20 , 24 , 26 - ம் நாட் 
கள் புருஷநாளாகவரில் நட்டத்திரப்பொருத்த 
முண்டாமென்றறிவது .) 
நாடகசாலை - கூத்துப்பயிலுமிடம் .(வழக். ) 
நாடகத்தமிழ் - நாடகவழக்கத்தமிழ் ; அது : 
முத்தமிழினொன்று .( நன்னூ.சிறப்புப்.உரை.) 
நாடகத்தி --கூத்துவிளையாடும்பெண் . 
நாடகம் -1 , சதைதமூவிவருங்கூத்து ; இது : 
சாந்திக்கூத்தின் நால்வகைகளுளென் ) .(சிலப் . 
அரங்கேற்று.க 2 .உரை. ) 2. கலைஞாநமறுபத்து 
நான்கினொன்று . 

நாடகம்பத்து- பத்துவகைநாடகம் ; அவை : 
போரம் , யாமிருகம் , ஆராட்டு , சமுஸ்கா ரம் , பா 
ணம் , வீதி , சல்லாபம், உத்திரட்டாக்கம் , விரா 
கணம் , வியாயோகம் என்ன ( தண்டியலா 
காரவுரைகாரர் நாடகம் , பிரகரண , பானம் , 
பிரகசனம் , டிமம் , வியாயோகம் , சமாவாகாரம் , 
வீதி , அங்கம் , ஹீயாமிருகம் என்னுமிலையே 
பத்து வகைப்பட்ட நாடகசாதியென்பர். 1 
நாடகர் - கூத்தர் ( சூ . நிக , 2 : ஈ ---4 ) 


நாடகவழக்கு -- மூவகை வழக்கினொன்று ; 
ஃது : இல்பொருளாய்ப் புகழ்ச்சியிடத்துப் 
புனைந்துரையாய்த் தோன்றுவது . ( தண் டி. 
கஉ உ . உரை ) 
நாடகாங்கம் - அவிநயம் . ( வழக் .) 

நாட கியார் -- நாடகீயர் . ( உ - ம் . ) " நடராசன் ” 
பார் . 
நாடகீயர் - கூத்தர் . ( வழக் . ) 
நாடல் - ஆராய்தல் . ( உ - ம் . ) “ நாடல்சான்ற 
மைந்தினோய் " ( புறநா . கரு . ) 

நாடன் --1 , குறிஞ்சி நிலமுடையான் . ( புற 
நா .) 2. நாடுடையவன் . 
நாடன்பருத்தி -- ஒரு செடி . ( வைத்தியபரி .) 
நாடனை - நாட்டையுடையாய் . ( உ - ம் . ) 
“ கானகநாடனை நீயோ ” ( புறநா . டு . ) 
நாடா- நூனாழி . ( சூ . நிக . எ : ருஎ . ) 
நாடான் -- சான்றார்க்குரிய ஒரு பட்டப் பெ 
யர் . (வழக் . ) 

நாடி -1. ஆராய்ந்து . ( புறநா. ) 2. இருபத்து 
நாலுநிமிடங்கொண்டது , நாழிகை. 3. தாது . 
வாத பித்த சிலேட்டுமமென்னு மூவகைத் தாது 
களாம் . 4. நரம்பு . ( சூ . நிக.க: டகரவெ . எ . ) 5 . 
மூக்கு . ( உ - ம் . ) " நுதல்விழிநாடி வள்ளடி நாக் 
களங்களினும் ” ( தைல . தைலவ . கஎ . ) ( சிந்தா .) 
5. வீட்டினுறுப்பு . (சிந்தா ) 

நாடிக்கிரந்தம் - அவை பதினான்குவகை 
யுள்ளன . ( அபிசாநசி . ) 

நாடிகள்பதினான்கு - பதினான்குவகை நாடி 
கள் ; அவை : சுழிமுநை, பிங்கலை , இடை , சரச் 
சுவதி , பூடை , உருணை , அத்திசிகுவை , யச்சு 
விநி , அலம்புடை , குகு , விசுவோதரை , பயச் 
சுவிரி , சங்கிநி , காந்தாரை என்பன . ( உ - ம் . ) 
" பாலிதருநாடி பலவுளுஞ்சிறந்து மன்னு நாடி 
கள் பதினான்கு - பொலிசுழிமுநைபிங்கலையிடை 
சரச்சுவதிபுரைபூடையேவருணை - மெலிவு று 
மத்தி சிகுவையேயச்சுவநிவிழையலம்புடைகு 
குவே - வலிகெழுவிசுவோதரைபயச்சுவி நிசங்கி 
நிவயங்குகாந்தாரை ” ( சூத.ஞாந.கக : சு . ) இவற் 
றள்ளேபத்துச் சிறந்ததாகச் சித்தாந்தக்கட்ட 
ளைகள் கூறும் . 

நாடிகெர்ப்பம் --- மரமஞ்சள் . (வைத்திய 
பரிபா. ) 

நாடிபத்து பத்தவகைநாடிகள் ; அவை : 
சுழிமுரை , டை , பிங்கலை , சாந்தாரி , அத்தி , 
ச குரவை , அலம்புடை , புருடன் , குகு , சங்கிநி 
என்பன . ( தத்துவக்கட்டளைபார் .) 

நாடி மூன்று மூன்று வகையான நாடிகள் ; 
அவை : சுழிமுகை, இடை , பிங்கலை. 
நாடியுப்பு! -வளை பலுப்பு. { வைத்தியபரிபா .) 


நாணல் - 


காசு 


நாதகலாபுவநம் 


நாடு -1. இராச்சியம் . பலவூர்களின் கூட்ட " கருங்காலிக்கட்டைக்குவாய் நாணாக்கோடாலி " 
மென்பர் மணிமேகலையில் . ( பவத்திற . ககக . (தனிப். ஔவைபாடல் ) 
உரை.) 2. உலகின்பொது , ( பிங்கல . சருஅ . ) நாணாள் - நாளுக்குநாள் . ( உ - ம் . ) “ நாணா 
3. கண்டம் . ( உ - ம் . ) “ அவற்றிடைநாடும் ”( கோ ளாயரியயனார்நாகங்கீழிடைத்தேடி நலிந் தேக 
யிற்பு . வியாக் , சு . ) 4. தெரிநிலைவினைப்பகுதி . ண்ணாற் - காணாதாரணனை " (சிவரக . நந்திகண . 
5. நானிலத்துக்கும் பொதுப்பெயர் . ( உ - ம் . ) க . ) நாடோறும் என்பர் பரிபாடலில் . 
“ நாட்டிடம்பரந்து போகிநாடுதுநாங்களென்னா" நாணி -1, நாணமுடையாள் . 2. வின்னாரி . 
( சிந் . கநக . கஅரு. ) 6. மென்புலம் . ( பரிபாடல் . ) (சூ . நிக . எ : ச . ) 
நாடுதல் -1. தேடுதல் . ( உ - ம் . ) " நாடினாள் 

நாணுகம் - குதிரை. ( வைத்தியபரிபா .) 

நாணுதல் - வெட்குதல் . (திருக்குறள் . 
கழுகும்பேயும் ” ( அரிச்ச.மயாத.கக .) 2. நினைத் 
தல் . ( உ - ம் . ) " பரசிவனைக்காட்டு நன்மார்க்கஞா நாணுடைமை . க . ) 
நத்தைநாடி ” ( சி . சி . அ : 22. ) 3. விசாரித்தல் . 

நாணையம் -- நாணயம் . ( வழக். ) 
(உண்மைவி , உசு , உரை. ) 

நாத்தலை - ஒருவகைக்கூத்து . ( சிந்தா.) 
நாடுபடுதிரவியம் -- நாட்டிலுண்டாகுந் திர நாத்தழம் பேறுதல் - நாவில்வடுவுண்டாதல் . 
வியம் ; அவை : கரும்பு , சிறுபயறு , செந்நெல் , ( உ - ம் . ) " நாத்தழும்பேறவாழ்த்தி ” ( திருவாச . 
செவ்விளநீர் ,வாழைஎன்பன . (சூ.நிக.கஉ : சஎ . ) 

திருப்பொற் . கரு .) 

நாத்தனார் - கணவன் சகோதரி . ( வழக் .) 
நாடுரி -- நாவு ரி . ( நன் . கருச . உரை .) 

நாத்தாங்கி - இலைக்கள்ளி .( வைத்தியபரிபா .) 
( நாழி -உரி. ) மரூஉ . 

நாத்தி -- 1 , இன்மை . ( உ - ம் . ) " அத்திநாத்தி 
நாண் - 1. இழிதொழில்களின் மநஞ்செல் 

யென்றெழுதி ” (பெரியபு . திருஞாந . அகச . ) 
லாமை . (உ - ம் . ) “ குடிப்பிறந்து குற்றத்தினீங்கி 

2. கணவன் சகோதரி. ( வழக் .) 
வடுப்பரியு - நாணுடையான்கட்டே தெளிவு ” 

நாத்திகம் - கடவுளில்லையென்னுங் கொள் 
( வள் . ரு 02 . ) 2. கயிறு . ( சூ . நிக . எ : சு . ) 3 . 

கை . ( உ - ம் . ) “ நாத்திகம் பேசி நாத்தழும்பேறி 
தெரிநிலைவினைப்பகுதி . 4. பொன்னாண் ; 

னார் ” (திருவாச . போற்றி . ககஎ . ) 
இஃது : ஒரு அணிவிசேடம் . ( உ - ம் . ) “கனநா 
ணணிந்து பொற்கச்சறவீசி ” (வாண . உஙரு . ) 

நாத்திகமதம் -- சூரியவாதம் . ( வழக் .) 
5. மேகலை . (உ - ம் .) “ கருத்துநாணன்றிக்காசு 

நாத்திகர் - கடவுளும் புண்ணியமும் பாவ 
செய்யும் பொன்மருங்குனாணு மிழப்பர் ” ( திரு 

மும் சுவர்க்கநரகமுமில்லையென்போர் . ( உ - ம் . ) 
விளை , வளைய , ரு . ) 6. வின்னாண் . ( உ - ம் .) 

" பொன்னுலகம் வெந்நகரம்புண்னியபாவம் புரி 

வார் - நின்மலனுமுண்டேன்று நிச்சயித்தா - ரிந் 
“ ஆத்தநாணினருவரைவாங்கினான் ” ( இராமா . 

நிலை மை , யாத்திகரேயார்கண்டாரம்மைப்பல 
கரன்வ . கா .) 7. வெட்கம் . ( உ ம் . ) “ மண் 

மென்பார் -நாத்திகரென்றேயுளத்துணாடு ” ( சை 
கொள்ளாநாண்மடமச்சம்பயிர்ப்பைவலிந் தெழ 

வச . பொது . சசுஅ . உரை . ) 
லும் ” ( பெரியபு . தடுத்தா. கசக .) 

நாத்திகன் - சூரியவாதி . ( வழக் .) 
நாண்மகிழிருக்கை - நாளோலக்கம் . ( உ - ம் .) 

சாத்திவேடம் - அரோசகம் . ( உ - ம் .) “ விந்து 
“ வீயாதசுரக்குமவனாண்மகிழிருக்கையும் ”( மலை நாசங்காசந்தாகநாத்திவேடம் ” ( தைல தைலவ . 
படு . எசு . ) 

கச 0 . ) 
நாண்மலர் -- புதுமலர் . ( உ - ம் . ) " விரைநாண் 

நாத்தூண் - மைத்துனி, கணவனுடன் பிறந் 
மலர்க்காவகத்தே ” (வாண . கஎ . ) 

தவள் . ( உ - ம் . ) “ தாரணியையலங்கரிப்பாடலை 
நாண்மீன் -- அசுபதிமுதலிய நட்சத்திரம் . 

யவணாத்தூணா - நாரணிதான் . ( சேதுபு.தேவிபுர . 
( தொல் . பொரு . அகத் . க . உரை . ) 

ரு . ) ( சிலப்பதி . ) 
நாண்முழவு - எழுவகைமுழவுகளுளொன்று ; 

நா தகம் --- வேதமோதலின் முடிவில் பிரம 
அது : நாட்பறை . ( சிலப் . அரங்கே. உஎ . உரை.) 

ராச்சியபட்டாபிடேகம்போல்வதொன்று ; அது : 
நாணம் - வெட்கம் ; இது : மகடூஉக்குண 

வித்தியாஸ்நாதகம் விரதஸ்நாதகம் வித்தியா 
நான் கினொன்று . ( சூ . நிச . கஉ : 57. ) 
--வாக்குப்பிசகாமை . ( வழக் .) 

விதஸ்நாதகம் என மூன்றுவகைப்படும் . வேதத் 

தைமாத்திரம்முடிப்பது முதலாவது விரதத்தை 
நாணயவான் --உண்மைதவறாதவன் .( வழக் . ) 

மாத்திரம் முடிப்பது இரண்டாவது இரண்டி 
நாணல் -- 1 . ஒருபுல் . ( பிங்கல . உசுக க ) 2 . னையுமுடிப்பது மூன்றாவது . ( பராச . ருக . ) 
நாணுதல் . ( உ - ம் . ) “ பிறர் தனைப்பேணுங்காணா 

நாதகலாபுவநம்- நாதகலையிற் சிவதத்துவத் 
ணலும் ” ( திரிகடு , சு . ) 3. வளைதல் . (உ -ம் .) | திலிருக்கின்ற புவருங்கள் ; அவை: இந்திகை, 


நாதன் 


கஙசுக 


நாநம் 


தீபிகை, ரோசிகை, மோசிகை, ஊர்த்துவகை 3. கடவுள் ,சிவன் . ( உ - ம் .) " நாதன்றன்னடிமநத் 
என ஐந்தாம் . ( சி - லி : ஞாந . க 2 . ) 

துட்கொண்டு ” ( பெரியபு. தடுத். கக .) ( பிங்கல . 
நாதகீதன் - சிவன் .( உ - ம் .)" நாதகீதனென் கச . ) 
னாதன் முக்கட்பிரான் ” ( தாயு.பொன்னை . ரு 0 . ) நாதா -சிவன். ( கூர்மபு .திருக்கல் . கூ .உரை.) 
நாதசாரம் - சிவசாரம் . ( வைத்தியபரிபா. ) ( இது ஞாநசத்திமானாய் நிற்கும் பொழுது பெ 

நாநத்தியன் பரிமருத்துவரிருவரிலொரு றும் பெயர் .) 
வன் . ( கூர்மபு . தக்க . வேள்விய . ரை . ) நாதாக்கள் - சுத்தவான்கள் , பெரியோர் . 
பரிமருத்துவர் - அசுவிநிதேவர். 

( சி . சி . 2 : சுங , நிரம்ப . ) 
நாதத்திரயம் -- அட்சராத்மகநாதம் , அநக்ஷ நாதாங்கி -- கதவுநிலைச்சங்கிலி . ( உ - ம் . ) 
ராத்மகநாதம் , நிசசப்தம் என்பன . ( வி - ணி . | (திருமந்திரம் . ரா . சுப்பிரமணியக்கவிராய ரெ 
கசுஎ . ) 

ழுதிய நூறுபாட்டுக்குரை . நாதாங்கியில்லாமல் 
நாததத்துவம் - மாயைக்குமேற்பட்டவோர் என்பதாலறிக .) 
தத்துவம் . (சி . சி . அ : உடு . மறை .) (சில வாக நாதாந்தம்-- நாதகலைக்குமேல் பிரமரந்திரம் 
மங்களிலே நாததத்துவம் லயமென்று கூறப் மட்டாக மூன்றங்குலம் வியாபித்து நிற்குங்கலை . 
படும் என்பர் . ) 

வலப்புறத்தில்மாத்திரம் விந்துவையுடைய 
நாதநாமக்கிரியை - ஓரிராகம் . ( வழக் ) கலப்பைவடிவுள்ளது . ( சி - லி . கிரி. க . ) 
நாதபருனி - மலம் . ( வைத்திய . கருப்பொ .) நாதாந்தகன் - சிவன் . ( வழக் . ) 
நாதம் -- 1 . இந்திரியம் , வைத்திய நூல் நாதாந்தி - பொன்னிமிளை . ( வைத்திய 
வழக்கு . ) 2. இரசம் . 3. மகா ரசிங்கி , 4. உமை . 

பரிபா .) 
( சௌந்த .) அளிவிளைந்துகளிப்பெழுநாதமே . நாதி -1 . உருத்திரனிடத்தில் விஜயர்கமங் 
5. உயிர் முயற்சியாலெழுகின்ற உதாநவாயுவா கேட்ட ஒருவன் . (த.நி. போ . கருக . ) 2. ஞாதி . 
லாவது . ( வள் . க . உரை. 6. ஒலி . (உண்மைவி . போலி . ( வழக் ,) 
சரு . உரை . ) 7. சத்தியிலாயிரத்தொரு கூற்றி நாதேயம் -1. இந்துப்பு . ( வைத்தியபரிபா . ) 
லே அநாதிமலமுத்தன் தோற்றுவித்துத் தாங் 2. நீலாஞ்சநம் . ( உ - ம் . ) " தக்கோலநாதேயம் " 
கொண்ட அருவத்திருமேனி . ( சி . சி . 2 : எச . ( தைல . தைலவ . ஙரு . ) 
மறை . ) 8. சிவன் . ( சி . சி . உ : எச . சிவாக் . ) நாதேனி - மணத்தக்காளி. ( வைத்தியபரிபா ) 
[ மூர்த்தி மூர்த்திமான்களுடைய அபேதோப நாந்தகம் - வாள் . ( உ -ம்.) “ நாந்தகமனைய 
சாரத்தால் வந்தபெயர். ) 9. சத்ததத்துவமைந் வுண்கண் ” ( கந்தபு . வள்ளி , எ.. ) 
தனுளொன்றாகிய சிவதத்துவம் . ( ப . வி . ) 10 . நாந்தி -1. ஒருவனைப்புகழ்ந்து பாடியகவி . 2 . 
துவனி ; அது : இரண்டு கட்டைவிரல்களாலும் சந்தோடம் . ( பி - வி ) 3. நூன்முதலிலே செய் 
இரண்டுகாதுகளையும் மூடிக்கொண்டாற் கேட் யப்படும் பிரார்த்ததை. 4. பாயிரம் . ( உ - ம் . ) 

சை . ( சி - லி . ஞாந . கஉ . உரை . ) 11 . “ பாயிரநாந்திபதிகமென்ப ” ( பி - வி . ஈ . உரை. ) 
நிரோதிகலைக்குமேல் நாதாந்த கலைக்குக்கீழ் நாந்திகந்தரு -- மரமஞ்சள் . ( வைத்திய 
மூன்றங்குலம் வியாபித்துநிற்குங்கலை . (சி -சி . பரிபா . ) 
கிரி.க. உரை . ) 12. பிரணவமாகிய ஐந்தெழுத் நாந்தொனி - ஓர்பூடு . ( வைத்தியபரிபா .) 
துக்களுளொன்று ; இது : புருடனை அ திட்டித்து நா நம் -1 , அறிவு . ஞகரநகரங்கள் போலி . 2 . 
நின்று செலுத்தும் . (சி.லி. ச : ங . மறை . ) 13 . கவரிமா . 3. சுண்ணம். ( உ - ம் .) “ நலத்தகுநாடு 
மாயை. ( உ - ம் . ) “ நாதத்தினுபாதியென்றே ” நின்றிடிக்கு நல்லவர் " (சிந்தா. நாமக . சுந . ) 
( கைவல்.சாந்தே.கஅ 0 .) (2,3 - வைத்திய பரிபா. ) ( ஆகுபெயர் . ) 4. தூவியெரிக்கும்புழுகு .(உ - ம் .) 

நாதயம் -- இந்துப்பு . ( வைத்தியபரிபா .) “நறையும்நாநமுநறும்புகைவிறகின் " ( சிந் . நா 
நாதரவி - சரீரக்கொழுப்பு.( வைத்திய பரிபா . ) மக , க 02 . ) 5. நீராடல் ; அஃது எட்டுவகைப் 
நாதவடியுப்பு - கறியுப்பு ( வைத்தியபரிபா.) படும் அவை: மலநாநம் , சலநாநம் , ஆக்கிநேய 

நா தவத்தம் -- பெருநெருஞ்சில் . ( வைத்திய நாநம் , தெய்வநாநம் , வாயவியநாநம் , மந்திர 
பரிபா .) 

நாதம் , மாந்தநாநம் , தியாக நாகம் என்பன . 6 . 
நாதவிந்து -1. இருக்குவேத உபநிடதங்களு பூசவன . 7. நெய் . (சிலப் . அரும்பத . ) 8. மான் 
ளொன்று. ( கம் . 15 வ . கா .) 2. சிவந்தபூமியி மதம், கத்தூரி. ( உ - ம் .) “ நாநக்குழலியை ” 
லுள்ள சுத்தசலம் . ( லைத்தியபரிபா .) 

(வாண.கா. ) 9. முழுகல் . ( வழக் . ) 10. வாசதை . 
நாதன் - 1 , அருகன் , ( சூ . நிக , க : ச . ) 2 . ( உ - ம் .) “ நாநவார்குழலினர் ” ( திருவிளை , 
எப்பொருட்குமிறைவன் .. ( சூ. நிக . 2 ; 40. சங்கப் . ச . ) ( 1 , 2 , 6 , 9- பிங்கல. நஎஉ.ச.) 


மோசை 


171 


நாமகரணம் 


கங்காஉ 


நாய் 


-- 


யாசம் . 


நா நலம் நாவாலுளதாகிய நலம்; அது : நாமகள் - சரச்சுவதி . (உ -ம் .) “ நலமிகுநை 
சொல்வன்மை. ( உ - ம் . ) “நாநலமென்னு நலனு மிசந்தானாநாமகட்பொருவுமாதோ " (மச்ச 4 . 
டைமை ” ( வள் . சசுக . ) 

நைமிசா . கரு . ) 
நாநா --- பலவசை . ( உ - ம். ) " முந்நூன்மன் நாமசங்கிதை-சிற்பநூன்முப்பத்திரண்டி 
நன்முத னாகாவாஞ்சிறுவேள் ” (திருவிளை . னொன்று . ( வழக் ) 
மெய்க்கா , க .) 

நாமத்துவாபாவத்தியாசம் - நான் கிருட்டி 
நாநாரத்திநதாரி - சதருத்திரரிலே குபேர ணன் இராமன் , என்றற்றொடச்கத்தனபோல 
திசையில் தசருத்திரரிலொருவர் . ( வி - ணி . நாமம் வாயிலாகவருமத்தியாசம் . ( வாசுதே. 
உஎ .. ) 

எஅ .) இப்பியை வெள்ளியென்பது அத்தி 
நாநாவிதம் -- பலவிதம். ( உ - ம் . ) “ நாநாவித 
மாய்வழிபாடுநயந்து செய்வாய் " ( பி ர -காண் . நாமதாது 

பெயரடியாகப்பிறந்த வினை . 
சீமந் . சுஉ , ) 

( பி - வி . கூரு . உரை . ) 
நாப்பண் -1. தேர்நடு . 2. நடு . ( உ - ம் .) நாமதாரணை - நவதாரணையினொன்று ; அது ; 
“ வார்திரையளக்கர் நாப்பண் ” ( கந்தபு . ஏம . க . ) பூரணமாய்க் சடவுளைத்தியாநித்தற்குக கற் 
3. யாழினுறுப்பு . ( 1 , 3 - சூ.நிசி.கக.பகரவெ.ந .) பித்த நாமதியாநத்தினாலச்சடவுளை யெல்லைப் 
நாப்புற்று -- நாவறளை . ( வழக் ) 

படுத்தல் . 
நாபம் - நாபி . பத்நாபன் , என்பதிற்காண்க . நாமதேயம்- பெயர் . ( வழக் . ) 
நாபி -1 . ஒருவிடமூலிகை ; அது: வற்சகாபி , 

நாடிப்பொருத்தம் பெயர்ப்பொருத்தம் . 
பச்சைநாபி , வசம்பு , அந்தணநாபி , பிரமநாபி , 

வெண்பாப்பாட்டியலில் , குறிலைந்தும் என்னும் 
சத்திரிய நாபி , அரசநாபி , வைசியநாபி , சூத்திர 

வெண்டா விலறிக . 
நாபி எனப் பலவகைப்படும் . ( அந்தணநாபி 

நாமம் -1. அச்சம் , ( உ - ம் . ) “ நாமமார்தரு 
வெண்மை ; சத்திரியநாபி -சிவப்பு ; வைசியநாபி 

சீரா ” ( சி . சி . பர , உலோசாயதன்மறு , கூ 0 . 
நீலம் ; சூத்திரநாபி - கறுப்பு . ) 2. கொப்பூழ். 

உரை. ) 2. இணக்கம் ஐயம் கோபம் நிச்சயம் 
( சூ . நிக . உ : அக . ) 

நிந்தை நினைப்பு மாய்மாலமிவைகளைக்காட்டுஞ் 
நாபிதன் --- அந்தணர்மாதையேனும் அரச 

சொல் . என்டர் உதாரணமில்லை . 3. கீர்த்தி . 
மாதையேனும் நிடாதன் கூடிப் பெற்றபிள்ளை . 

( உ -ம் .)“ முதியர் நாமம் ” வாண.எ . ) 4. தும்பை . 
( உ - ம் . ) “ அந்தணர்மாதையேனுமரசர் தம்மாதை 

( வைத்தியபரிபா .) 5 , நாரத்தை , 6. நிறைவு . 
யேனு . மைந் துறு நிடாதன் கூடவருசேய்நாபித (பரிடாடல் . ) 7. பாசி , 8. புகழ் . ( சிலப்பதி . ) 9 . 
னேயாவன் " ( சூத . சிவமான் . கஉ : உசு . ) 

டெயர் . ( உ -ம் . ) “ புசல்வதெல்லாமவனாமநிமித் 
சவுரகன் . சவுடியந்தப்பெண்ணுக்கும் மறை தம் " (சிவரக.நந்தி . நமனு. கசு .) 10. வைட்டிண 
யோனுக்குமுதித்தபிள்ளை. ( உ - ம்.)" பேரெழிற் 

வரிநொமம் . ( உ - ம் . ) “ நுதலினாயந் தான்றீட்டு 
றவுடியந்தப் பெண்ணுக்குமறையோனுக்கு - நா 

வைட்டிணவர் ” ( ஏகாதசி . காலநிர் . உஉ . ) ( 5 , 7 
ருறவுதித்தபிள்ளை நாபிதனென்னும் பேரான் ” வைத்தியபரிபா . ) 
( சூத . சிவமான் . க 2 ; 42. ) 

நாமமாலை -- அகவலடியுங் கலியடியும் வந்து 
நாபிரம் -- விந்து . ( வைத்தியபரிபா .) 

மயங்கிய வஞ்சிப்பாவால் ஆண்மகனைப்புகழ்ந்து 
நாம்-1 . அச்சம் . ( உ - ம் . ) “ நாமநல்லமர் 

பாடுமோர் பிரபந்தம் . ( உ -ம் . ) “ மயக்கவடிபெறு 
செய்ய ” (புறநா . கசு . ) உரிச்சொல்லென்பர் . 

வஞ்சிப்பாவால் வியத்தகுநல்லார்விழுச்சீருரை 
(சிலப்பதி .) 2. தன்மையில் வரும் ஓரிருதிணை 

த்தல்- புகழ்ச்சிமாலைபுருடர்க்குரைப்பி - னாமமா 

லையாமென்நவில்வர் ” | இலக்கணவி . அசுசு .) 
யிருகூற்றுப்பன்மைப்பெயர், (நன் . உஅள.) 
(சிறுபான்மை “ நாமரையாமத்தென்னோவந்து 

நாமவந்தம்- நெரிஞ்சில். ( வைத்திய பரிபா .) 
வைகிநயந்ததுவே ” என முன்னிலையிலும் 

நாமவெதண்டம்-- நாமவைகுண்டம் . 
வரும் . ) (திருக்கோவையார் . ) 

நாம 3 வதண்டம்-- தும்பை . ( வைத்திய 
நாம்பல் --- இளைத்தல் . ( சூ . நிக . க : சுச . ) 

பரிபா ) 
நாம்பு -1, தெரிநிலை வினைப்பகுதி. 2 . 

நாய் -1 . சூதாடுகருவி . ( உ - ம் . ) " பளிக்கு 

நாய்சிவப்பத்தொட்டு ” ( இராமா , மிதிலை . கஎ . ) 
மெலிவு . நாம்பல் ஈறு விகாரமாயினது . 

( புறநா .) 2. ஞமலி . ( உ - ம் . )" யாவரினுங்கடைய 
நாம்புதல் - நாம்பல் , மெலிதல் . (வழக் .) னாப - நாயினேனாகலையும் ” ( திருவாச.திருச்சத . 
நாமகாணம்- பெயரிடுதல் . (உ - ம் , " அந்தப் உங . ) 3. தென்மேற்றிசைப்பாலன் குறி . ( சூ . 
பிராசரும் " பார் . 

நிக . கஉ : அ 0 . ) 


நாயகன் 


கங்காரு 


நாரசிங்கன் 


நாய்க்கடுத- நாய்வேளை . ( வைத்திய பரிபா ) 
நாய்க்கரந்தை - குன்றி.( வைத்தியபரிபா.) 
நாய்க்குட்டிச்செடி - ஒரு செடி . ( வைத்திய 
பரிபா. ) 

நாய்க்குருவி- இலைக்கள்ளி . ( வைத்திய 
பரிபா .) 

நாய்க் கொட்டி நீரிலுண்டாகுமொருவகைக் 
கொட்டி . ( உ - ம் . ) “ வாவியுணாய்க்கொட்டி ” 
( தைல . தைலவ . கஙரு . ) 

நாய்கர் - செட்டிகள் , ( உ . - ம் . ) “ நல்வளை 
தெரிந்திடுமென்றுநாய்கர் முன் ” (திருவிளை . 
விளைய , உரு . ) 

நாய்கன் - செட்டி . ( உ . - ம் . ) “ கண்டநாய் 
கனக்கடுங்கொலைக்கிராதனோ " ( சேதுபு . வி 
தூம . ககசு , 

ஈ . ) 
நாயங்கியிலை -- கள்ளி . ( வைத்தியபரிபா .) 
நாய்ச்சிமார் - நாய்ச்சியார் . ( வழக் . ) 
நாய்ச்சியார் --எசமாட்டிகள் . ( வழக் .) 
நாய்ச்சீரகம்- ஒருசீரகம் . ( வைத்தியபரிபா. ) 
நாய்த்தயிர் வேளை- ஒரு செடி , ( வைத்திய 
பரிபா . ) 

நாய்த்துளசி -1. ஓர் துளசி . 2. சஞ்சாங் 
கோரை. ( வைத்தியபரிபா . ) 
நாய்நாக்கி-- நாய்நாக்கு . ( வைத்தியபரிபா . ) 
நாய்நாக்கு - இலைக்கள்ளி. ( வைத்தியபரிபா . ) 
நாய்ப்பயறு - ஒருபூடு. ( வைத்தியபரிபா. ) 
நாய்ப்பாகல் -- ஒரு பாகல் . ( வழக் . ) 
நாய்ப்புடுக்கன்- ஒருமரம் , ( வழர் .) 
நாய்ப்புடோல் - ஒரு கொடி . ( வழக் .) 
நாய்ழள்ளி - ஒருமுள்ளி.( வைத்திய பரிபா .) 
நாய்விட்டைக்கல் - ஒருவகைச் சுண்ணாம்புக் 
கல் . ( வழக் .) 

நாய்வெள்ளை -- நாய்த்தயிர்வேளை . ( வைத் 
தியபரிபா . ) 
நாய்வேம்பு - நாய்வேளை . ( வைத்தியபரிபா .) 
நாய்வேளை 

ஒருபூடு. ( வைத்தியபரிபா .) 
நாயக்கர் தெலுங்கருளோர்வகையார்க் 
குரிய பட்டப்பெயர் .) ( வழக் .) 
நாயகச்சி - நாயகத்தி . ( வழக். ) 
நாயகத்தி - தலைவி . ( வழக் .) 
நாயகம் -1. கிரந்திநாயகம் . 2. சன்னிநாய 
கம் . 3. சிரேட்டமானது , தலைமை . (உ - ம் . ) 
" மிக்கசுடர்க்கெல்லாம் நாயகமனையதோர்மாலை 
நல்கினாள் ” ( இராமா . மந்தரை, ருஉ . ) 4. நாயக 
மணி . (உ -ம் . ) “ நாயகத்தைத் தொட்டுநவில்க ” 
( சைவச . பொது .கஙக . ) (1,2- வைத்திய பரிபா .) 

நாயகன் -1. அரசன் . ( உ - ம் . ) " நம்நாயக் 
னுங்களைத் தேடினானென்று செப்பலும் " ( அரி 
ச்ச . வேட்டஞ். ரு .) 2 : எசமான் . (உ - ம். ) நங்க 


ணாயகபுகலுதியென்ன" (சிவரக. ஆயுத்தேவ . 
சு . ) 3. எப்பொருட்குமிறைவன் . ( சவரகசி , 
காயத்திரி . சு . ) 4. நடத்துவோன் , தலைவன் . 
( வழக்.) 5. புருடன் , கணவன் . ( உ - ம் . ) “ என் 
னாயகன்றன்மணிமார்பு ” ( அரிச்ச . மயாக , கூ 0 . ) 

நாயகி-- எசமாட்டி . 2. பெருமையிற்சிறந்த 
வள் . 3. மனைவி . ( 1 , 2 , 3 - வழக் )(3 - சூ . நிக . உ : 
எசு . ) 
நாயரஞ்சி - நாயுருவி . ( வைத்தியபரிபா. ) 
நாயன் -1 . எசமான் , ஆண்டான் . ( பெரிய 
பு . ஏயர்கோன் கலி . கஅரு. ) 2. கடவுள் . 3 . 
பெருமையிற்சிறந்தோன் . 

நாயன்மார் -1. ஆண்டவர் . 2. தலைவர் . 
3. பெருமையிற்சிறந்தோர் . ( வழக் . ) 
நாயனர் -1 . தந்தையர். (சிந்தா. ) 2. நாதனார் . 
நாயில் -ஞாயில் , மதிலுறுப்பு . ( சிந்தா. ) 
நாயிலை -- இலைக்கள்ளி. ( வைத்தியபரிபா .) 
நாயிறுவணங்கி கொழிஞ்சி. ( வைத்திய 
பரிபா .) 

நாயுருவி - ஒரு செடி ; அது : செந்நாயுருவி 
வெண்ணாயுருவியென இருவகைப்படும் .(உ - ம் .) 
திண்ணாயுருவிசீவந்திபரி ,புண்ணாற்றுஞ்சிந்த 
மந்தாரமெட்டும் ” ( தைல. தைலவ . க 02 . ) 

நார் -1. அன்பு . ( உ - ம் . ) “ நாரின்மை " ( வள் . 
கரு அ .) 2. கயிறு . ( உ - ம் .) “நாருளதநுவுளாய் 
பானுஞ்சீதையும் " ( இராமா . நகர்நீங்கு. கருசு . ) 
3 கல்நார் . ( உ - ம் . ) “ சத்துநாரிவைபுடப்பொடி " 
( தைல . தைலவ . கஉரு . ) 4. தும்பு . ( உ - ம் . ) 
“ தந்தி " பார் . 5. பன்னாடை . ( புறநா .) 6. பனை 
மட்டை முதலியவற்றின் வெளிப்பக்கத்தைப் 
போர்த்திருக்குங்கடினமான தோல் . ( 2 - ம் . ) 
“ இலைபழம்பூதேனார்வைரங்கருத்தரும் " ( மெய் 
கண்ட . மாயாவதி . சங்கற்ப . கஅ . ) 
நார்ச்சீலை 

- 1. மரவுரியாகிய ஆடை . 2 . 
வலைக்கோணி . ( உ - ம் . ) “ கண்ணிருக்கும்புத் 
தாடைகம்பள நார்ச்சீலைகட்சி ” ( தைல . தைலவ . 


15 


நா 


ப 


- 


நரகத்தில் விழுகிறவர்கள் . ( சவ 
தரு . க 0 : ஙக .) 

நாரகீகள் - சைநசமயத்திற் சொல்லப்பட்டுப் 
நாலுபுருஷர் மூவசையரிலொருவகையர் . ( த.பி . 
போ. கங . ) 

நாரங்கம் -1. தேன்றொடை . ( வைத்திய 
பரிபா . ) 2. நாரத்தை . ( சூ . நிக , ச : ச . ) 

1. அட்டாதச அபபுராணத் 
தொன்று . 2. உபநிடத முப்பத்திரண்டினொன் 
று . 3. 15 ரசிங்கம் . ( வழக் ) 
நாரசிங்கன் - விட்டுணு. ( சூ . நிக . க : கஈ . ) 


நாரசிங்கம் 


நாராயணகவுளம் 


கஙக்ச 


நாரின்மை , 


நாரசிம்மம் -1 . காமிகத்தின் மூவகைப்பே நாராயணப்பிரியள்- சிவன் . 
தங்களினொன்று . ( த . நி . போ . கருக .) 2. சர் நாராயணன் பூண்டு - சவரிக்கொத்து , 
வோத்தமென்னு மாசமம் . ( சி - லி . சரி . உ . ) 

மாசமம் . ( சி- லி. சரி. உ . ) | ( வைத்தியபரிபா .) 
( சோமதேவரிடத்தில் நாரசிம்மன் உபதேசம் 

நாராயணம் - 1. அரசமரம் . ( மலையக . ) 
பெற்றதால்வந்தபெயர்.) 3. நரசிங்கம் . (சி . சி. 2. யசுர்வேதஉபநிடதமைம்பத்தொன்றனுளொ 
உ : சச . சிவாக் .) 

ன்று . ( கம் . நவ. அ .) 3. மீன்முதலிய செல 
நாரணன் -- விட்டுணு. ( உ - ம் . ) “ கள்ளகக் சரங்கள் . 
தளித்தமலர்த்தலைச்சேக்குங்கடவு ணா ரணன் நாராயணன் -1 . வருணன் . 2. விட்டுணு . 
முதலானோர் ” ( தனிகை, நந்தி , ந . ) 

(நீரையிடமாகவுடையவனென்றபடி , நாரா 
நாரணி -துர்க்கை. ( உ - ம் . ) “ நாத்தூண் ” பார் . யண : நாரம் நீர் . அயரு- இடம் , இனிச்சிவபிரா 
நாரணியவன் - சிவன் ( உ - ம்.) “ அந்திவணா னுக்குப்பெயரென்றும் , அதற்கு நரர்தொகுதி 
கொண்டமேனியனாகந்தனா-ரணியவன் ” ( ம- தி . யை யொத்து நடப்பவன் என்பது பொருளெ 
சக .) (உமாதேவியையுடையவனென்றபடி .) ன்றும் சிவஞானபோதப்பாஷியத்திற் கூறுவர். 

நாரத்தகச்சல் - போசனகத்தூரி . ( வைத் நாராயணாத்திரம்- ஒரு பாணம். ( வழக். ) 
தியபரிபா .) 

நாராயணி -1 . ஓரிராகம் , 2. கங்காதேவி . 
நாரத்தம் -1 . சடாமாஞ்சி . 2. வசம்பு . ( 1 , 2 . நீரையிடடமாகவுடையவளென்க. 3. சத்தமாதர் 
வைத்தியபரிபா.) 

களிலொருத்தி , நாராயணனையுடையவள் . 4 . 
நாரத்தம்புல் - ஒரு புல் . ( வழக் .) 

தண்ணீர்விட்டான்கிழங்கு . ( உ - ம் . ) “ அதிபலை 
நாரத்தை - நரந்தம் . ( சூ. நிக . ச : ச . ) கோரைந ! ராயணி" ( தைல . தைலவ . 

ஈஅ . ) 
நாரதப்பிரியம்-தணிகை. ( உ -ம். ) “ மகதி 5. துர்க்கை , உமாதேவி . நாராயணன் என்பது 
யாழ்முனிக்குறு பிரியம் - விரவியசிறப்பானாரதப் | சிவபிரான் திருநாமங்களுளொன்றாதலால் அவ 
பிரியம் ” (தணிகை. புராணவா . 40. ) 

னையுடையவளுக் நாராயணியென்று பெய 
நாரதபரிவிராசகம் - அதர்வவேத உபநிடத ருண்டு .(சிவஞானபோதப்பாஷ்யத்திற்காண்க .) 
முப்பத்தொன் றனுளொன்று . (கந் . நவ . சஅ .) நாராயணிதம் - கௌரிபாஷாணம் . ( வைத் 

நாரதம்- விட்டுணுபுராணம் நான்கனுளொ தியபரிபா .) 
ன்று . ( உ - ம் .) “காருடம் ” பார் . 

நாராயணோபநிடத்து-- ஒரு நூல் . ( த . நி . 
நாரதன் - ஒரு தேவவிருடி ; இவர் : பஞ்ச போ . ( வைத்தியபரிபா . ) 
பாரதீயம் என்னுமிசைத்தமிழ் நூலாசிரியர் . நாராயம்- நாராசமென்னுமந்திரம் . (உ - ம் . ) 
( உ - ம் . ) “ வாரியும்வடித்துந்தியும்கூரிசையாலு “ குற நரிக்குநல்லநாராய்ங்கொளல் ” ( பழமொழி . 
றழ்ந்துஞ்-சீரியாழ்வல்லாரதன்புவிதனிற்சேர் | « 0. ) 
ந்தான் ” (சந்தபு. வள்ளி . ருசு .) இவர் சரிதம் , நாரி -1 . கள் . ( பிங்கல . நஎ உக.) 2. தேன் . 
அபிதாநகோசத்திற்காண்க, 

3. நன்னாரி . (உ -ம் . ) “ இரேணுகை ” பார் . 4. 
நாரதீயம் -1. அட்டாதச வு ! புராணத் நாணி . ( உ . i . ) “ மெய்த்துக்கண்விசித்ததுநாரி 
தொன்று 2. பதினெண்புராணத்தொன்று . யோ ” (சேதுபு.இராமதீர் .50 .) 5. பன்னாடை . 
( 1 , 2 - அபிதாநகோ .) 

( பிங்கல.உ எருக. ) 6. பார்வதி . ( சூ.நிக.ச : ங .) 
நாரம் -1 . அன்பு . அம்சாரியையென்க . 2 . 7. பெண் . ( உ - ம். ) “ நாரியர்தஞ்சுகத்தினையுஞ் 
நாரத்தை . ( உ -ம் .) “ சாலவிருட்சோதசமூலம் | சுடச்சொல்வாரே” (சிவரக.ஞாநவால.கலி . க .) 
தந்தசடநாரம்” (தைல. தைலவ . அரு . ) 3. நீர் . | ( 2 - வைத்தியபரிபா.) 
( உ - ம் .) “ கண்கன ரம்பாய ” (சிவரக. சணபதி நாரிகேளம்-- தென்னை . (மலையக . ) 
வந்தனை . கக . ) 4. பாசி . ( மலையக .) 

நாரிகை - பெண் . ( பரிபாடல் .) 
நாராங்கி- நாதாங்கி . ( வழக் ) 

நாரிதூடணம் - பதிவிரதாவிரதத்திற்குத் 
நாராசம் - 1. இருப்புச்சலாகை . ( உ - ம் .) தப்பானது ; அஃது : அந்நியக்கிருகசயநம் , அந் 
“ உள்ளநெறியென்பதுநாராசத்திரிவிற்-கொள் நியக்கிருசப் பிரவேசம், அந்நியக்கிருகாசநம் , 
ளத்தகுவது ” (மணிமே. உஎ : ருரு . ) 2. எழுத் கணவனைப்பிரிந்திருத்தல் , துர்க்கூட்டம் , மது 
தாணி . ( வழக்.) 3. ஒரம்பு. 4. சலாகை . ( சூ . G + . பாகம் என்பன . 
கக . லகரவெ . கச . ) 

நாரியங்கம் - தேன்றொடை . ( மலையக .) 
நாராசமுத்திரை 

பு ! சாமுத்திரை வகையி நாரின்மை - முறிந்த சொற்செயலுடைமை . 
னொன்று . சைவவினவிடைபார் . 

( உ - ம்) “நாணமைநாடாமைநாரின்மையாதொன் 
நாராயணகவுளம் - ஒரு பண் . ( வழக் . ) றும் -பேணாமைபேதைதொழில்” ( வள் , அஙங .) 


நால்வகைப்பக்கப்போலி 


கஙகாரு 


நால்வாய் 


- 


ணிய . க . ) 


நாரை -1. ஒரு புள் ; அது : கருநாரை செங் ருட்கொருமருங்கிடனாவது உம், துணிந்தபொ 
கானாரை நத்தைகுத்திநாரை வெண்ணாரை ருட்கொருமருங்கிடனாகாததூஉம் என்பன . ( சி . 
பெருநாரை சாம்பனாரை கெய்யடி நாரை யெ சி . அள . கங . சிவஞா . ) 
னப் பலவகைப்படும் . ( உ - ம் .) “தூவியன்னமுந் நால்வகைப்புலமையர் - கவி , கமகன் 
துன்னிய நாரையும் " ( அரிச்ச . நாட்டு . உஉ . ) 2 . வாதி , வர்க்கி . (பிங்கல , நசுக . ) 
நீராரை. (உ - ம் .) “ நாரைசிறுசின்னிபற்படாம் நால்வகைப்பொருள் - அறம் , பொருள் , 
வெள்ளறுகுவல்லாரை ” ( தைல.தைலவ.கஙரு .) இன்பம் , வீடு என்பன . ( சூ . நிக . கஉ . கசு .) 
நால்- தெரிநிலைவினைப்பகுதி . 

நால்வகைப்பொன் - நான்குவகைப்பொன் . 
நால்-நான்கு . ( உ - ம் . ) " பால்புரைபுரவி ( பிங்கல . நஎச . ) 
நால்குடன் பூட்டி ” ( பொருந . கசுரு . ) (சிந்தா.) நால்வகை மருந்து - சல்லியகரணி , சந்தான 
( பெயர்த்திரிசொல் , ) 

கரணி , சமனியகரணி , மிருதசஞ்சீவினி . ( பிங் 
நால்வகைக்கேள்வி 

அறமுதலிய நான் கல . உஎஅ.உ.) 
குங்கேட்டல் . (சூ . நிக . கஉ : ககா . ) பிங்கலத்தில் நால்வகைமலர் - கோட்டுப்பூ , கொடிப்பூ , 
வேறு கூறுவர்; அது : பொருந்தாமைகாண்க . நிலப்பூ , நீர்ப்பூ என்னும் நால்வகைப்பூக்கள் . 

நால்வகைச்சத்தி-- பார்ப்பதி , துர்க்கை , ( திருவிளை . பாயிர , கசு . குறிப்பு .) 
காடுகிழாள் , விட்ணு என்பவர் . இது , “ நால்வ நால்வகைமாயை - தநுகரணபுவநபோக 
கைப்பட நண்ணியசத்தியுண் - மாலுமாதலின் ” மென்னும் நால்வகை மாயாகாரியங்கள் . (உ - ம் .) 
என்னும் . ( கந்தபு . மகாசாத்தா. உஅ - ம் செய்யு “ நால்வகைமாயையுநடத்தி ” ( கோயிற்பு. இர 
ளாற் பெறப்படும் . ) 

நால்வகைச் சமயம் - புறப்புறம் புறம் அகப் நால்வகையாண் -- மலை , காடு , மதில் , நீர் . 
புறம் அகம் என்பன . (உ - ம் . ) “சித்தியார் , அறு ( பிங்கல . எஉஉ . ) 
வகைச்சமையத்தோர் ” என்னுஞ்செய்யுளுரை நால்வகையாழ் -- பேரியாழ் , மகரயாழ் , 
யிற் காண்க . 

சகோடயாழ் , செங்கோட்டியாழ் என்பன . 
நால்வகைச்சரணம் - அருகசரணம் , சித்த ( உ - ம் .)" குன்றாதநால்வகையாழுக்குநன்னரம்பு 
சரணம் , சாதுசரணம் , தன்மசரணமென்பன. ( சிந் . காந்தரு . ககசு . உரை .) 
( சிங் . பதிக . க . உரை .) ( சைநர் வழக்கு . ) 

நால்வகையிழிச்சொல் - நான்கு வகை 
நால்வகைச்சாந்து -- கலவை, பீதம் , புலி , யிழிச்சொல் , ( பிங்கல . ஙருசு . ) 
வட்டிகையென்பன . ( சூ . நிக . சு ; 5 ஈ . ) 

நால்வகையுணவு - உண்பன , தின்பன, 
நால்வகைச்சொல் -- பெயர் வினை இடை நக்குவன , பருகுவன . ( பிங்கல . நஎசு . ) 
உரியென்பன . ( உ - ம் . ) “ பழுதகன்றநால்வகைச் நால்வகையுபாயம் சாமம் , பேதம் , தா 
சொன்மலரெடுத்து " ( திருவிளை , பாயிர , கசு . ) னம் , தண்டம் . ( பிங்கல , ஈ.எஅ.) 

நால்வகைச்சேனை - யானை , தேர் , பரி , நால்வகையூறுபாடு -- குத்தல் , வெட்டல் , 
காலாள் . ( பிங்கல . ஙஎங . ) 

எய்தல் , எறிதல் . ( பிங்கல . நஎஎ . ) 
நால்வகைத்தேவர்- ( அருச ) பவண , வியந் நால்வகையெழுத்து - வடிவெழுத்து , பெய 
தர , சோதிட , கற்பவாசியர் . ( உ - ம். )“ மூவுலகத் ரெழுத்து , தன்மையெழுத்து , முடிவெழுத்து . 
துள்ளநால்வகைத்தேவருமுன்னுவரே " ( திரு (பிங்கல . உ 0 அஎ.) 
நூற் . கக . சைநர் வழக்கு . ) 

நால்வகையொடுக்கம்- நித்தியப்பிரளயம் , 
நால்வகைத்தோற்றம் - நான்கு வகைப் நைமித்திகப்பிரளயம் , பிராகிருதப் பிரளயம், 
பிறப்பு; அவை: அண்டசம் , சுவேதசம் , உற் ஆத்தியந்தப்பிரளயம் என்பன . ( உ - ம் .) “ நால் 
பிச்சம், சராயுசம் என்பன. (உ - ம் .) “ சிவஞாநசி, வகையொடுக்கத்துள்ள பகுதிகணவின்றவாறு 
அண்டசஞ் சுவேதசங்கள் என்னு முதற்குறிப் ம் " ( கூர்மபு . பதிக . நங . 

. ) 
புள்ள செய்யுளிற்காண்க. 

நால்வர் - 1. திருஞாநசம்பந்தமூர்த்தி நாய 
நால்வகை நடம் - தாண்டம் , இலாச்சியம் , னார், திருநாவுக்கரசு நாயனார் , சுந்தரமூர்த்தி நா 
அகம் , புறவரியென்பன . (சிவதரு.) 

யனார் , மாணிக்கவாசகசுவாமிகள் என்பவர். 
நால்வகை நிலை சரம்விடுநிலை நான்கு . ( உ - ம் . ) “ நாவலர் இயேசுமததாரதம்மியம் " 2 . 
(பிங்கல . ங எகா.) 

நான்குபேர் . 
நால்வகைப்பக்கப்போலி ணி 

யு நால்வாய் - யானை . (உ -ம்.) “ முழவதிர்சும் 
பொருட்கிடனாகாததூஉம் , துணியும் பொருட் மையுநால்வாய் - வரம்பிலோதையும் "(திருவிளை . 
கொருமருங்கிடனாகாததூஉம் , துணிந்த பொ திருக்கைலா , ந . ) 


- 


நாவரணை 


கங்காசு 


நாவிதன் 


+ G 


நால்விதப்பண் -- பாலை , குறிஞ்சி , மருதம் , நாவாளை - நாவரணை . ( வழக் . ) 
செவ்வழி . (பிங்கல . கஙஎசு . ) 

நடவரையர் - திருநாவுக்கரசுநாயனார் . 
நால்விதப்புண்ணியம் - தானம் , கல்வி , 
-தானம் , கல்வி , | (உ - ம் .) “தமிழின் செய்யுள்பாக 

நாவரையர்புகழ் 
தவம் , ஒழுக்கம் . ( பிங்கல . ஙருக . ) 

மொழிகள் " ( சேதுபு . கடவுள்வா. கூ . ) 
நால்வேதம் - தைத்திரியம் , பௌடியம் , நாவல் -1 . இரக்கக்குறிப்பு . ( உ - ம் . ) " மாவ 
தலவகாரம் , சாமவேதம் , ( கலி . க. ) இருக்கு , லிக்குமடங்கலொப்பான் றனிக் - காவலிக்குத்து 
யசுர் , சாமம் , அதர்வம் என்பனவுமாம் . ( உ -ம் .) யர்வந்தகன்னிமீர் - நாவலிக்கணநண்ணுதிரென் 
" நால்வேதமா றங்கமானாய் போற்றி " (தேவார . றுகூய் ” ( கந்தபு . பாநுகோப . வதை . ககஉ . ) 
திருநாவு .) 

2. ஒருமரம் ; அது : குழிநாவல் சிறுநாவல் சம்பு 
நாலடி- நாலடியார் . ( உழக் . ) 

நாவல் நிழனாவல் பெருநாவல் எனப் பலவகைப் 
நாலடியார்- ஒரு நூல் ; இது : பதினெண் படும் . ( உ - ம் .) “கருங்கனிநாவலிருந்துகொய் 
கீழ்க்கணக்கினுள் முதலாவது சைநமுநிவர்களா திண்னும் ” ( புறநா . கஎஎ . ) 3. சத்த தீவினொ 
லியற்றப்பட்டது , கடவுள் வாழ்த்துள்பட ன்று . ( உ - ம் .) நாவலம்பூதலத்தரசர் ( பாரத . 
நானூற்றொரு வெண்பாக்களையுடையது பது கிருட்டி . உஎ . ) 
மனாரென்பவர் திருக்குறளிற்போல இதன் நாவலந்தீவு -சத்ததீவினொன்று . (வழ்க் . ) 
பொருளை அறம் பொருள் இன்பம் என்னும் பாவார் - கற்றவர், புலவர் . ( உ - ம் .) “ நல்லிய 
முப்பாற்படுத்தி ஒவ்வொருபொருளை வற்புறுத் நூறெரிநாவலர்பாட ”. ( அரிச்ச.விவாக . உசரு .) 
துவன வாகிய பப்பத்துப்பாடல்கள்களைத்தனித் நாவலோ நெற்போர்தெழிக்கும் பகட்டி 
தனியே தொகுத்து நாற்பது அதிகாரமாகப் னங்களைத்து ரப்பதோர்சொல் " ( நன் . க 0 க . 
பகுத்தனர் இதற்கு அப் பதுமனாரும் வேறுசில உரை. ) 
ரும் உரைசெய்திருக்கின்றனர் . 

நாவழி - நாக்குவழிக்குங்கருவி . ( சிர் . காந் 
நாலல் -- தொங்குதல் . நாலுதல்பார் . 

தரு . நக 0 . உரை . ) 
நாலாம்பாதகன்- கொலைபாதகன் . ( உ - ம் . ) நாவாய் -1 . இரேபதிநாள் . ( உ - ம். ) “ இரு 
" நன்றெனவுவந்து - நாலாம்பாதகனதற்குநேர்ந் வசைப்பூசமூன்றுத்திரநாவாய் ” (விதாந . குணா 
தான் ” (திருவிளை . அங்க. க 2 . ) 

குண . க 0 .) 2. மரக்கலம் . ( உ - ம். ) “இருதுறை 
நாலாம் பொய்யுகம் கலியுகம் . ( உ - ம் . ) நெறியில்வருநரைநாவாயேற்றுவலெந்தையேவ 
“ செம்பொன்மேனிவேறாகி நாலாம் - பொய்யுகத் லின் ” ( டாந்த . குருகுல . கூட .) தோணிமுதலா 
தவர்க்குத்தக்கபொருந்துருவாகி மன்னும்” ( திரு ) யுள்ள சலசரங்களென்பர் . (சிலப்பதி .) ஓடம் 
விளை . இரச . • 0 . ) 

என்பர். ( புறப் - வெ .) 
நாலாம்வருணம்- சதுர்த்தசாதி , சதுர்த் நர்வாள் - சரச்சுவதி . (உ - ம் . ) “ நாவாளுடனீ 
நாலாம்வருணர்- தவருணம் , ( வழக் . ) யெனநான்முகனே -மாவாளுடனீயெனமாதவ 
நாலாயிரப்பிரபந்தம் - ஆழ்வார்கள் பாடிய னே ” (சேதுபு . சிவதீர் . சசு . ) 
வைணவப்பிரபந்தம் . 

நாவி -1. ஊமத்தை . ( வைத்தியபரிபா .) 2. 
தாலி- கார்த்திகைப்பூ . ( வைத்தியபரிபா.) ஒரு மருந்து . 3. ஒருவகைமரக்கலம் . ( உடம் .) 
நாலிகம் -1. எருமை . 2. காகம் . 3. தாமரை . “ வங்கநாவியின தன்வடக்கிழிந்தி ” (மணிமே, 
( 1 , 2 , 3 - வைத்தியபரிபா .) 

உசு : அரு . ) 4. கத்தூரி. (உ - ம் . ) " சிறியதேக் 
நாலிகை -- மூங்கில் . ( வைத்தியபரிபா .) குயர்நாவியிந்தைந் திலவணம் ” ( தைல.தைலவ . 
நாலு - நான்கு . ( உ. - ம் . ) “ நாலுமறைகளு எச . ) 5. கத்தூரிமிருகம் . ( வைத்தியபரிபா .) 
மறியா” ( சிவரக . கணப . குமர . டு . ) 

நாவிகன் -- கப்பற்காரன் . ( வழக் . ) 
நாலுதல் தொங்குதல் . ( உ -ம் . ) “ இளமேதிக நாவித்தண்டை -- 1 . எருமுட்டை . ( வைத் 
ளின்கடைவாயெலாம் முத்துமாலைகணாலு மே ” தியபரிபா .) 2. பீநாறி. ( மலையக . ) 
( அரிச்ச. நாட்டு . சக . ) 

நாவிதச்சி - அம்பட்டத்தி . ( வழக் .) 
நாலைங்கள்ளி - இலைக்கள்ளி . ( வைத்திய நாவிதர் - அம்பட்டர். ( சூ . நிக . கஉ : கஙச . 

1. ) 
பரிபா .) 

நாவிதன் - 1. கார்த்திகைநாள் . 2. நாய்கர் 
நாவரசர் - 1. சிவதொண்டர் அறுபத்து மகளிர்பார்ப்பாரைக் கரவிற்கூடிப் பெற்றபிள் 
மூவரிலொருவரான திருநாவுக்கரசு நாயனார் . ளை . ( உ - ம் . ) “ ஏயுமம்மாதர்பார்ப்பாற்கியைதரு 

கரவினீன்ற - சேய்பெயர்கும்பகா ரன் சேருநா 
நாவாணை 

நாப்புற்றாகிய ஒரு வியாதி . விதனென்பேரும் ” ( சூத . சிவமான் , கஉ : 50.) 
( வழக் .) 

3. பூரநாள் . ( 1, 3 - ரூ . நிக . க 0 : வகரவெ . கஉ .) 


- 


2. புலவர் . 


தாளவை 


காடகா 


நாற்கவிராசநம்பி 


நாளிகம் 


ல 


நாவிநெய்-- மயிர்ச்சாந்து . ( வழக் . ) 
நாவிப்பிள்ளை - ஒரு மிருகம் . (வழக் :) 
நாவியம் - கார்த்திகைப்பூ . ( வைத்திய பரிபா.) 
நாவினுக்கரையன் - நாவரசர் . ( உ - ம் .) 
" சரணம் பார் . 
நாவு - நா . உகரச்சாரியை . 
நாவுதல் - நேம்புதல் . (வழக் ) 

நாவுரி - நாழியும் உரியும் . (நன். கஎச . 
உரை.) (நாடுரியெண்பது இக்காலத்து நாவுரி 
யென மரீஇயிற்று .) 
நாவுழலை - விடாய் . ( வழக் . ) 
நாவூறு -- நாவேறு , ( வழக் .) 
நாவேறு -- நாத்தோடம் . 
நாழி -1 . அம்பறாத்தூணி . (பரிபாடல் .) 2 . 
உட்டுளைப்பொருள் . ( சூ . நிக ... சு . ) 3. ஒரு 
படி . ( உ - ம் . ) “உண்பது நாழியுடுப்பது நான்கு 
முழம் " ( நல்வழி .) 4. ஒருமுகத்தளவுகருவி . 
( உ - ம் .) " தோற்றஞ்சான்ஞாயிறு நாழியாவைக் 
லுங் - கூற்றமளந்து நுந்நாளுண்ணும் " ( நாலடி . 
செல்வநிலை.எ .) 5.நாழிகை.(சிந்தா.) 6 . நூனாழி . 
7. பூரட்டாதிநாள் . ( சூ . நிக . கக . ழகரவெ . உ . ) 

நாழிகை-1. நாடா . ( உ - ம் . ) “ நெய்கை நுண் 
ஸனாழிகையினிரம்பாநின்று சுழல்வாரே ” ( சிந் 
தா.முத்தி . கஎ ... ) 2. விநாடியறுபதுகொண்ட 
காலம் . ( உ - ம் . ) “ எண்ணிறைமீனநோக்கி நாழி 
கையெண்ணி " ( திருவிளை . மெய்க்கா . உ O.) 

நாழிகைக்கணக்கர் --- 1. கடிகையார் . 
( சிலப் . அரும்பத .) 2. நாழிகைகட்டிலிடுவார் . 
( சிலப் . அரும்பத . ) 

நாழிகைப்பறை - நாழிகையறியவடிக்கும் 
ஒருவகைத்தோற்கருவி.சிலப் . அரங்.உஎ.உரை 

நாழிகைவட்டில் - நாழிகையறிவிக்கும் வட் 
டில் . ( சிலப் . அரும்பத . ) 

நாழிகைவேண்பா - அரசர்க்கு நாழிகை 
தோறுஞ்சொல்லும் வெண்பா . அக்காலவழக்குப் 
போலும் , 

நாள் - 1. ஓரிரவும் பகலுங் கொண்ட தினம் . 
( உ - ம் .) " ஒருநாளுணவை"( நல்வழி .) 2. காலம் . 
( உ - ம் .) “ நாழி ”பார் . 3. காலை , விடியற்காலம் . 
( உ( உ - ம்.) “நாண்மோர்மாறும் ” பெரும்பா . கசு 0. ) 
நானகம் --- இலாமிச்சு. ( வைத்தியபரிபா.) 
நாளம் - 1. உட்டுளை . ( உ - ம் . ) " கழுநீர்நாளத் 
தாளினாலொருத்தியுண்டாள் " ( இராமா. உண் 
டாட்.கக.) 2. பூந்தண்டு. 3. பொன்னரிதாரம் . 
( 2 , 3 - வைத்தியபரிபா.) 
நாளாம்- இலாமிச்சை . ( வைத்தியபரிடா.) 
நாளவை நாளோலக்கம் . ( உ - ம் . ) " செம்ம 
னாளவையண்ணாந்து புகுதல் " (புறநா. ரு சு .) 
ஒலக்கம் - சபை . 


நாளாய்ந்தோர் - வைத்தியர் . ( உ - ம் . ) " நா 
ளாய்ந்தோர்-தீரனிவனென்பார்சிலரிந் ந லைப் 
பழீச்சுத் - தேரனிவனென்பார்சிரித்து ” ( தைல . 
கடவுள் வாழ்த் . சு . 

. ) 
நான்எளி- கள் . ( வைத்திய பரிபா .) 

1. தாமரை . 2. வள்ளிக்கீரை . 
3. வள்ளிக்கொடி . (1,2,3- வைத்திய பரிபா .) 

நாளிகோபாகம் - செய்யுட்பாகம் நான்கனு 
ளொன்று . ( கம்பரர் . கங . உரை. ) 

நாளிகேரம் - தென்னை . ( சூ . நிக . ச : கஉ . ) 
நாளிருக்கை - நாளோலக்கவிருக்கை . ( உ - ம் .) 
" பெருநாளிருக்கைவிழுமியோர் குழீ இ " (மது 
ரைக்காஞ்சி , ருஉரு . ) 
நாளினி -- புளிமா . ( வைத்தியபரிபா . ) 

நாளும் - எப்பொழுதும் . (இராமா.அயோத் 
தியா . மந்தாரை. சூழ்ச்சிப் . கச . ) 

நாளை - மற்றைநாள் . ( உ - ம் . ) " நாளை நாளை 
யென்பீராயின் ” (கபிலரகவல் .) 

நாளைக்கு இன்றைக்கு அடுத்தநாள் . ( உ - ம் . ) 
இருமடங்கு ” பார் . 
நாளை நின்று 

நாளை விட்டு மற்றைநாள் . 
( வழக் ) 
நாளோலக்கம்- காலை 

க்கவிருப்பு. 
( பதிற்று . ) 

நாளோலை-- சாதகம் . 2. முகூர்த்தவோலை . 
( உ - ம் . ) " குறித்தநாளோலைவிட்டார் ” ( பெரிய 
பு . தடுத்தாட் . க . ) 
நாற்கடவுளர் 

மநுக்கள் பதினால்வருள் 
எழாவது வைவைச்சு தமதுவின் ஆட்சியாகிய 
இக்காலத்து ஆதித்தியர் , உருத்திரர் , வசுக்கள் , 
மருத்துவர் என நான்கு வகுப்பின ராயிருப் 
பவர் ; இவர் : முறையே பன்னிரு கோடியர் பதி 
னொரு கோடியர் எண்கோடியர் இருகோடியர் 
என் முப்பத்துமுக்சோடி தேவராவர் இவ்வா 
றும் மற்ற மநுவந்தரங்களிலேயும் பற்பல நாம 
வகுப்பின ராயும் பற்பல தொகையின ராயும் 
வகுத்து எண்ணப்படுவார்கள் . ( தி - கு . ) 

நாற்கணம் -உயிர்க்சணம் , வன்கணம் , மென் 
கணம் , இடைக்கணம் என்பன . ( நன் . கருகூ . 

1. ) 
நாற்சதி - தேவர் , நரகர் , மனிதர் , விலங்கு 
என்பன . ( சூ. நிக . க 2 : கச . ) 

நாற்கவி -- நாலுவிதக்கவி ; அவை : ஆசு , சித் 
திரம் , மதுரம் , வித்தாரம் என்பன . ( சூ . நிக 
கஉ : உக . ) 

நாற்கவிராசநம்பி -- புளியங்குடியில் நாற் 
கவிகளையும் பாடவல்லராகிய அகப்பொருளி 
லக்கணம்பாடிய ஒரு சமணப்புலவர் . ( உ - ம் . ) 
" புவிராசர் போற்றும்புலவர்கணூலிற் - றவிராச 


உரை . 


-- 


நாற்றிசை 


கஙசுஅ 


நான்மாடக்கூடல் 


கற்றித்தமிழ்நாற் - கவிராச , நம்பியகப்பொருள் நாற்றிய - கவித்த . ( பரிபாடல் . ) 
விளக்கவுரைநாட்டமுக்கட் - டும்பிமுகன்றானை ” நாற்று - முளை பயிர் . ( வழக் .) 
( அகப்பொ - பா - காப்பு .) 

நாற்றுதல்- தூக்குதல் . ( உ -ம் .) “ மலையருவி 
நாற்காலி – 1. ஒருவகையாசநம் . 2. நாற் வீழ்வது போனாற்றுவீரால் ” (சிவரக . சிவமும் . 
கான்மிருகம் . ( வழக்.) 

கஉ . ) 
நாற்தணங்கன் 

சீவகாருண்ணியம் , ஈசுர நாறன- சடைச்சிச்செடி . ( வைத்தியபரிபா. ) 
பத்தி பாசவைராக்கியம் பிரமஞாநம் என்னுங் நாறல் -1. நாறுதல் . (உ -ம் .) “ நாற்றப்பாழ்க் 
குணங்கள் . (உபதேசக்கட்டளை . 10. ) துணி ” ( அரிச்ச . சூழ்வினை . கக . ) 

நாற்தணம் - ஆடூஉக்குணம்நான்கு ; அவை : நாறி -1 . கற்றாழை . 2. நன்னாரி . 3. மோந்து . 
அறிவு , ஓர்ப்பு , கடைப்பிடி , நிறைவு என்பன . (சிந்தா .) (1 , 2 - வைத்தியபரிபா .) 
( சூ . நிக . க 2 : கசு . ) மச்டூஉக்குணம் நான்கு ; நாறிய - பரந்த . ( பரிபாடல் .) 
அவை : நாணம் , மடம் , அச்சம், பயிர்புஎன்பன . நாறு -1. நாற்று . ( உ - ம் . ) “ நறவுபாய்ந்திட 
( சூ.நிக.க 2: கசு . சஎ. )பயிர்ப்பு -பயிலாத பொருட் நாறுவளர்ந்தவே ” ( அரிச்ச.நாட்டு . ஙக.)(சிந்தா. ) 
கண்ணருவருப்பு ) 

2. தெரிநிலைவினைப்பகுதி . 
நாற்கோணம் -- நாலுமுலை . ( வழக் . ) 

நாறுகட்டி-பெருங்காயம் . ( வைத்தியபரிபா .) 
நாற்சந்தி-- நாற்றெருக்கூடுமிடம் . ( உ - ம் .) நாறுகரந்தை -சிவகரந்தையென்பர் . ( உ - ம் . ) 
" ஆவணம் ” பார் . 

“ நாறுகரந்தையணிகருவைக்காபாலி ” ( திருக் 
நாற்பது -1. ஒரு பிரபந்தம் ; அது : காலமு கருவை வெண்பாவந்தாதியிற் காண்க .) 
மிடமும் பொருளுமாகிய விவற்றுளொன்றனை . நாறுதல் -1. தோற்று தல் . ( உ - ம்.) “ நாறும் 
நாற்பது வெண்பாவாற்கூறுவது. ( உ - ம் .) “ நாற் வடக்கயிறுவெண்ணரம்பாவென்பு ” ( தாயு.சச்சி 
பது ” ( இலக்கணவி . அருக . ) 2. நான்குபத்து . தாநந்த . உ . ) 2. மணத்தல் . 3. முளைத்தல் . 
( நன்னூ . நான்கன் மெய்யே . )என்னுஞ்சூத்திர ( உ - ம் . ) “ நல்வித்துநாறாமையின்னா” ( இன்னா . 
வுரையிற்பார் . 

உஎ . ) ( 2 , 3 - சூ . நிக . கக ; நகரவெ . எ .) 
நாற்பான் - நாற்பது . ( உ - ம் . ) “ நானாற்பது ” நாறுபு - நாறி . ( பரிபாடல் .) 
பார் . 

நாறுமதம் -- புழுகு . (சிந்தா .) 
நாற்பொருள் - அறம் பொருள் இன்பம் நான்- இருதிணையிருகூற்றுத் தன்மையொ 
வீடு எனப்படும் பொருள்கள் . ( உ - ம். ) “ நாற் ருமையில்வரும் ஒருபெயர். ( உ - ம் . ) "நானாரென் 
பொருட்பயத்தோடெழுமதந்தழுவி ” ( நன் . ச . ) னுள்ளமார் ” (திருவாசகம் . கோத்தும்பி . உ .) 

நாற்பொன் - ஆடகம் கிலிச்சிறை சாதரூபம் நான்காம்வேதம் - அதர்வம் . (சூ . நிக . க . 
சாம்பூநதமென்னு நால்வகைப்பொன் . ( சூ.நிக. உங . ) 
க .: கஅ . ) 

நான்கு - நாலு . ( உ - ம் . ) “ நான்குதோ - ளுந்தி 
நாற்றம் -1. கந்தகம் . ( உ - ம் .) “ வேந்தனோடு யினுலகளித்தாற்கென்றுன்னுவாள் ” ( இராமா . 
நாற்றங்காதம் ” ( வைரா , நசு . ) 2. கள் . (பிங்கல . சூர்ப்பணகை. கஉ . ) 
ககசசு .) 3. தோன்றுதல் . 4. புழுகுமுதலியன . நான் தவகைப்பெண்கள் - பத்மிநி ,சித்திரி , 
( உ- ம் . ) “ ஒரூஉச், கொடியியனல்லார்குரனாற்றத் சங்கிநி , அத்தி நியென்னும் நால்வகைப் பெண் 
துற்ற முடியுதிர்பூந்தாது ” ( கலி . அஅ . ) ( ஆகு கள் . (உ . - ம் ) “ காமநூல்சாற்றுநான்குவகை 
பெயர் . ) 5. மணத்தல். 6. வசம்பு. ( வைத்திய நலார் ” (திருவிளை , நாட் , உசு . ) 
பரிபா .) 7. வாசநை ( உ - ம் . ) “ நாற்றநாட்டத் நான்மணிமாலை - வெண்பாவுங் கலித்து 
தறுகாற்பற வை ” ( புறநா. 10. ) ( 3 , 5 - சூ . நிக . றையும் விருத்தமும் அகவலுமாக அந்தாதித் 
கக : றகரவெ . கங . ) 

தொடையானாற்பது பாடப்படும் ஓர் பிரபந்தம் . 
நாற்றி -1. நான்மடங்காக்கி , ( உ- ம். ) “ எட் ( உ - ம் . ) “ வெண்பாக்கலித்துறைவிருத்தமகவல் - 
டானை நாற்றியிரட்டிய விவைமற்றெறி திரைப் பின்பேசுமந்தாதியினாற்பது பெறி . னான் மணி 
பெரும்புனற்கங்கை ” (தணிகை.புராணவரலா . 

மாலையாசிமன நவில்வர் " ( இலக்கணவி . அஉக . ) 
அ .) 2. நான்மடங்கு. ( உ - ம் . ) “ நாற்புடைய நான்மருப்பியானையூர்தி- இந்திரன் . ( சூ . 
நாற்றியே ” (சிந்தா. காந்கரு. எரு. ) 

நிக , க : கக . ) 
நாற்றிசை - நான்கு திக்குகள்; அவை : நான்மாடக்கூடல் -- மதுரை . ( உ - ம் .) “ வன் 
கிழக்கு , தெற்கு , வடக்கு, மேற்கு என்பன . றிறல் வருணன்விட்டவாரியைவிலக்க வீசன் 
( உ - ம் .) “ மௌவல் வெறிச்சொடியுநாற்றிசை மின்றிகழ்ச டேயினின்றுநீங்கியமேகநான்குங் . 
யுந்தாய்ப்படர , (காஞ்சிப் . நாட்டுப் , கச்ச . ) குன்றுபோனிவந்து நான்குகூடமாக்கூடலாலே 


. 


( 


நிகடம் 


கஙகாக 


நிகர 


- 


யன்றுநான்மாடக்கூடலான தான் மதுரை மூ நிகண்டம் - உடையின்மை. ( சி . சி . பரபட் . 
தூர் ” (திருவிளை. நான்மாட . உசு . ( நச்சினார்க் நிகண்டவா. உ . ) ( நி - எதிர்மறை; கண்டம் 
கினியார் நான்மாடக்கூடலென்பதற்கு நான்கு உடை . ) 
மாடங்கூடலின் நான்மாடக்கூடலாயிற்றென் நிகண்டவாதம் - ஒரு சமயம் . (வழக் . ) 
றும்; அவை : திருவாலவாய் , திருநள்ளாறு , திரு நிகண்டவாதி - சமணரில் ஒருவகையான் ; 
முடங்கை , திருநடுவூர் என்றும் , அல்லது கந்தி இவன் : ஆன்மாச்சரீரமெங்கும் வியாபித்தறியு 
கரியமால் காளி ஆலவாய் என்றுங் கூ று வர் . மென்றும், எட்டு , பதினேழு , ஆறுகுணங்களை 
கலி . கஉ .). 

விடுகிறதே முத்தியென்றுஞ்சொல்வன் . (சி.சி. 
நான்ழகப்புல் - ஒருபுல் . ( வைத்திய பரிபா. ) ச : கஎ . முகம் . சி . சி . அ : கஉ . 

நிரம்ப .) 
நான்ழகன் -1. அருகன் .(நன்னூல். எழுத் 

நிகண்டவாதிமத நூல் காலம் உயிர் தன் 
தியல் . க .) 2. பிரமன் .( உ - ம் . ) “ அரிநான்முகன் 

மை தரும் அறம் முதலிய பத்தும் ஒருவராற் 
வணங்கு " ( அரிச்ச . பாயிர , கூ . ) 

படைக்கப்படாது அநாதியுள்ளனவென்று சொ 

ல்லுமத நூல். ( த . நி . போ . உஎச . ) 
நான்முகன்றேவி - 1. சரசுபதி . 2 மநோ 

நிகண்டு - 1. சொற்பயன் விளக்கு நூல் . 
சிலை. ( 1 , 2- வைத்திய பரிபா .) 

( இடுகுறிப் பெயர் . நன்னூல் பாயிர . முதனூல் . 
நானம் -1 . அறிவு . 2. நெய் . ( சிலப் . ) 3 . 

கருத்தன் என்னுஞ்சூத்திரவுரையிற் காண்க . 
புழுகு . 4. பூசுவன . 5. முழுகுதல் . 6. வாசனை . 

2.தொகுதி . கூட்டம்எனினுமாம் . 3. வேதாங்க 
(1 , 3 - சிந்தா .) (4 , 5 , 6-பிங்கல . ஙஎஉச . ) 

மாறினொன்று . ( சூ . நிக . கஉ ; ருசு .) 
நாகானமாலி - கெவுரி . ( வைத்திய பரிபா .) நிகமநம் உறுதிப்படுத்தி முடிவுகூறல் . 
நானங்கள்ளி- இலைக்கள்ளி. ( மலையக ) தருக்கசங்கிரகத்திற் காண்க . 
நானிலம் - 1. நால்வகைநிலம் ; அவை : 

நிகமம் -1, கடைவீதி . ( உ - ம் . ) “ நீண்டவந் 
குறிஞ்சி , மருதம் , முல்லை , நெய்தலென்பன . நிகமம் புக்கநிமலன் மேலார்வம் வைத்து " ( கந்தபு . 
இப் பகுப்புப்பற்றிப் பூமிக்கு நானில்மெனப் ததீசியுத் . அங . ) 2. நகரம் . (உ - ம் . ) " தமதுநிக 
பெயர் கூறுவர் . ( சூ . நிக . கஉ : கச . ) 

மங்கடல்போன் 

மருங்குவரக் - கடங்கள் கடந்து ” 

(( பிர . காண்ட . ச : நக.) 3. வேதம் . (உ - ம்.) 
நி . 

“ நிகமமெனிலொன்றுமற்று நாடொறு ” ( திருப் 

பு . கசரு . ) நியமமாகவுணர்தற்கருவி என்க . 
நி - இன்மை , உறுதி , எதிர்மறை , ஐயம் , 

நிகர் -1 . உவமையுருபுகளிலொன்று . ( நன் 
சமீபம் , நிச்சயம் , நிலை , பேறு , பூரணம், மிகுதி னூல் , போலப்புரைய என்னுஞ்சூத்திரத்திற் 
என்னுமிவைகளைக்காட்டுமோ ருபசார்க்கம் . காண்க . 2. சமானம் . (உ - ம் ) “ நிகருமேலுமின் 
( உ - ம்.) " நிமலன்-இன்மைகுறித்து வந்தது ; 

ராகியேயமர்தருநிமலன் ” ( கந்தபு . ததீசி யுத் . 
எனைய வந்துழிக்காண்க, 

கரு ) 3. தெரிநிலைவினைப்பகுதி . 4. பிரகாசம் . 
நிக்கந்தன் - அருகன் . ( உ - ம் . ) “ நிக்கந்தன் (( உ- ம் . ) “ நிகர்மலர்நெல்லொடு தூஉய்ப்பகன் 
கோட்டம் நிலாக்கோட்டம்புக்கெங்கும் " ( சிலப் . மாய்ந்த ” ( சிலப் . கனாத் . 2. ) 5. போர் . ( உ - ம் .) 
கனாத்தி . கங . ) 

" கோதையர் " பார் . 
நிக்கிரக நன் - அழிப்பவன் . ( வழக் .) நிகர்க்கும் - மாறுபடும் . ( ஐங்குறு .) 

நிக்கிரகத்தா நம் - தருச்கவாதத்தின் கட் நிகர்த்தல் -1 . ஒப்பாதல் . 2. மாறுபடுதல் . 
பேசத்தெரியாமையாகிய தோல்வித்தாநம் . ( சி . ( உ - ம் . ) " பல்லிதழ் நீலமொடுநெய்தனிகர்க்கும் " 
சி . அளவை . கங . சிவஞா.) 

ஐங்குறு . உ .) 
நிக்கிரகம் -1. கீழ்ப்படுத்தல் . 2. தண்டம் , நிகர்தல் - ஒப்பாயிருத்தல் . ( வழக் ) 
தண்டகை. ( உ - ம் . ) “ அந்நியர்காரியமறிந்தே நிகர்ப்பு - ஒப்பு . ( வழக் ) 
யநுக்கிரகநிக்கிரகமமைக்கின்றார்க்கே ” (சிவரக . நிகர்பக்கம் - சபக்கம் . ( உ - ம் .) “ நிகரில்பக் 
கணபதிவந்த . கஎ . ) 

தம் பார் . 
நிக்கிரகித்தல் - தண்டித்தல் .(சிவஞாநபோ . நிகர்வம் - எண்மானத்திற்பன்னிரண்டாம் 
க , பாண்டி . ) 

தாகம் . ( சி - லி . ஞாந . உரு . ) 
நீக்குரோதம் - காட்டாமணக்கு . ( வைத்திய நிகர்வு - ஒப்பு . ( வழக் . ) 
பரிபா .) 

நிகா- ஒருவமச்சொல் . (உ - ம் .) " நேரநிகர 
நிகடம் --- சமீபம் . ( காஞ்சிப் . இரண்டாங் வன்னவின்ன - வென்பவும்பிறவுமுவமத்துரு 
காண்டம் , சாப்பு . ) 

பே ” ( நன் . நசுஎ .) 


172 


நிகழ்வு 


கஙஎன 


நிச்சந்தேகம் 


நிகரம் -1 . கூட்டம் , ( உ - ம் . ) “ பொடிபடப் நிகளம் -- 1 . சங்கிலி . ( உ - ம் . ) “ நிகழங்கால் 
படவுடைப்பனபுகர்முகக்கரிநிகரமே ” ( பாரத . விட்டநினைவு ” (தனிப்பாடற்றிரட்டு .) 2. நீர்க் 
அணிவரு . சு . ) 2. நி என்னு மெழுத்து . கடம்பு : ( வைத்தியபரிபா.) 3. மலம் . ( உ - ம் . ) 

நிகரா - பகையாத . ( உ - ம் . ) “ தன்னொடு “ நிகளமறுக்குமிந்தமயம் ” ( அருணகிரிபு . அருக் 
நிகராவென்னொடுநிக ” ( ஐங்குறு . சுஎ . ) தவ . சுக . ) 4. விலங்கு . ( சூ . நிக . எ : உக . ) --- 

நிகராட்சி - விசுத்தியென்னுமாதாரத்திற் நிகற்பம் - ஒரெண் ; அது : கற்பம் பத்து . 
குரிய சுவேதபத்மதளம் பதினாறனுளொன்றில் (பிங்கல . உஉஎங .) 
நிற்கும் ஏ யென்னு மக்கரத்தின திதேவதை . நிகற்புதம் - அற்புதம் பத்துக்கொண்டது . 
(சி . சி . அ : உக . மறை . ) 

( பிங்கல . உஉசுக . ) 
நிகரி - பகைத்து. ( உ - ம் . ) “ நிகரா ” பார் . நீகாதம் - வஞ்சகம் ( உ - ம் . ) “ நிகாதன் ” பார் . 
நிகரிடுதல் - ஒப்பிடுதல். ( வழக் . ) 

நிகாதன் - வஞ்சகன் . ( பிங்கல . அஎஅ . ) 
நிகரில்பக்கம் --- விபக்கம் . ( உ - ம் . ) “ மூன்று நிகாயம் -1 . கூட்டம் . ( சூ . நிக . அ : ச . ) 2 . 
பக்கம்பக்கநிர்பக்கநிகரில்பக்கமெனத் - தோன் 

மருதஞ்சார்ந்தவூர் . சூ . நிக . ரு : 10 ) 
றும்பக்கத் துணிபொருளுகிடமாமுவமை நிகர் 
பக்க - மான்ற பொருள் சென்றடையாதவிடமா 

நிகாயன் --கடவுள் , காயமில்லாதவன் . 
நிகரில்பக்கமுத - லேன்றவிரண்டும் பொருளுண் நிகாரணம் - காரணமற்றது . ( வழக் . ) 
மைக்கிடமாமொன்று பொருளிள்றாம் ” ( சி . சி . நிகாரம் - பனி. குறுக்கல்விகாரம் . ( பிங்கல : 
அளவை . கூ . ) 

எசு . ) 
நிகலம் -- தோண்மேல் . ( சூ . நிக. 2 .: கஉ . ) 

நிகவா - பிரமி என்னுமோர்பூடு . ( வைத்திய 
நிகழ் - தெரிநிலைவினைப்பகுதி . ( உ - ம் . ) | பரிபா.) 
" ஈங்ஙனமிவ்வாறு நிகழ்தன்மையெல்லாம் ” ( சிவ நிகிதகுரு - வசியமுதலிய அட்டகருமங்களால் 
ரக , அபுத்திபூ . ச . ) 

இம்மையிலின்பமும் மறுமையிற்றுன்பமுங் 
நிகழ்காலம் -- வர்த்தமானகாலம் . ( உ - ம் . ) 

கொடுப்பவன் . ( உ - ம் . ) “ நல்வசியா தியாவிம்மை 
“ நின்றிடு நிகழ்காலத்தினி-மலனுக்கன்பு செய் 

யின்பம்வெந்துயரங்குதவுமவனிகி தகுரு ” ( வே 
வார் ” ( சிவாக , பாயிர , கக. ) 

தா . சூ . கசு . ) 
நிகழ் காலவிலக்கு- நிகழ்காலம்பற்றிவரும் 

நிகிதம்- இதமின்மை . ( உ - ம் . ) “ விகிதமான 
முன்னவிலக்கென்னுமணி .(தண்டி.சஉ.உரை ) 

இதத்தை நீக்கலானிகிதமாயிற்று ” ( வேதா . சூ . 
நிகழ்காலவினையெச்சம் - செயவென் வாய் உரை .) 
பாட்டுவினையெச்சம் . 

நிகிருட்டம் -- நீசம் . ( உ - ம் . ) “ நிகிருட்டவிட 
திகழ்ச்சி -1 . ஒளி. 2. ஒழுக்கம் . ( பரிபாடல் . ) 

யத்திலேதனக்குத்தானேயொப்பாயிருக்கிற 
3. சம்பவம் . ( உ - ம் . ) “ பெறுவரெனுநிகழ்ச்சி 

சித்தமானது ” (உபநிடதம் . க . உரை . ) 
பொய்யோ ” ( பாரத.கிருட்.உசு .)4.மநக்கிளர்ச்சி . 

நிகிலம் - எல்லாம் . நிகலநிகமாகமம் என்பது 
( உ - ம் . ) “ கெழ்ச்சியின்மைந்தரீண்டிநீண்முளை வழக்குரையறிக . 
சாத்தினார்கள் ” (பெரியபு .தடுத்தா.சக . )5.வர்த்த நித - மஞ்சள் . ( வைத்தியபரிபா .) 
மாநகாலம் . 6. விருத்தி. ( சைவப்பி . உரு. ) 

நிதஞ்சம் - குகை . ( சூ . நிக . ரு : கச . ) 
நிகழ்த்தல் -1, செய்தல் . ( உ - ம் . ) " அந்த நிதம்பம்- நேர்வாளம் . ( வைத்தியபரிபா . ) 
நன்னடமேதினைந்தொழினிகழ்த்தலாகும் ” நிதம்பலை- இலங்கையில் இந்திரசித்து யா 
( திருவாத . திருவம் . சு . ) 2. சொல்லுதல் . கம்பண்ணின இடம் . (இராமா. யுத்தகா. நிகும் 
( உ - ம் .) “ நீ படைத்திடுகெனநிகழ்த்தி ” ( கூர்மபு. பலைப்படலம் .) 
அட்டமூர். சசு . ) 

நிதம்பன்- கும்பகன்னன்மகன் . (இராமா . 
நிகழ்த்துதல் - 1. சொல்லுதல் . ( உ - ம். ) யுத்தகா . ) 
“ எறிகடற்சேதுவினிராமநாதனை - நிறுவியகா நிகேசரம்- ஒரு மரம் . ( வழக் .) 
தையைநிகழ்த்துகென்னவே ” ( சேதுபு . அவை நிகேதநம் - 1. தேவர்கோயில் . ( உ - ம் . ) 
ய , க . ) 2. நடப்பித்தல் . . 

வெள்ளியானிகேதநத்தைவிருப்பினால் விதித் 
நிகழ்தல் - 1. ஒளிசெய்தல் , விளங்குதல் . தோன் ” ( சேதுபு . இராமநா . சச .) 2. வீடு , 
( பிங்கல . சக ந.க. ) ( பதிற்றுப். ) 2. நடத்தல் , ( உ -ம் .) “ நிதிநிகேதநங்களெங்கும் ” ( பெரியபு . 

நிகழ்வு --- 1. சம்பவிப்பு . 2. நிகழ்காலம் . திருநாட் . நங . ) 
(2-- ம் .) “ இறப்பெதிர்வு நிகழ்வெனக்காலமூன் நிச்சந்தேகம் - சந்தேகமின்மை. ( சி . சி . க 
றே ” (நன் . ஈஅங . ) 

20. சிவாக் .) 


கசு . 


நிசாகரன் 


கஙஎக 


நிசை 


நிச்சம் - நித்தம் . (உ - ம் . ) " நிச்சலுமீசனன் 
பர் ” ( திருவிளை , நாட்டுப். ஙக. ) 

நிச்சயம் -1. உறுதி . ( உ -ம் .) “ நிச்சயம்மெ 
னுங்கவசந்தான் ” ( இராமா . ஆரணிய . கரன் 
வதைப் . கசஉ . ) 2. மெய் . ( பிங்கல . கஅக . ) 

நிச்சயித்தல் - உறுதிப்படுத்தல் . ( வழக் .) 
நிச்சயிப்பு - நிச்சயித்தல் . ( வழக் .) 

நிச்சலம் -1. அசையாத இலக்கு . ( உ - ம் . ) 
“ சலம் ” பார் . ( பாரத . வாரணாவத . ருசு . ) 2 . 
அசைவின்மை . 
நிச்சலன் - 1. அசைவற்றவன் . 2. கடவுள் . 
நிச்சல் - நித்தமும் . ( உ - ம் . ) " நிச்சலுமீர்த் 
தாட்கொள்வோன்வாழ்க " (திருவாச .திருவண் . 
கக . ) ( நித்தல் - நிச்சல் என்றாயிற்று . ) 

நிச்சலை - 1. சலநமற்றசத்தி . ( சி . சி . உ : 
ஞாநப் . ) 2. பூமி . ( உ - ம் .) “ வந்துழிக்காண்க ” 

நிச்சள் - தாளி . ( மலையக ) 
நிச்சாயகம் - நிச்சயிப்பது . ( சி . சி . உ : கூ 0 . 
சிவாக் . ) 
நிச்சித்தம் -1, மநோலயம் , 2. விசாரமின் 


ம 


நிசாசரம் - 1.இரவில்நடமாடுவன . 2.கூ. கை , 
3. பாம்பு . 

நிசாசரர் -1. அசுரர் . 2. இராக்கதர் . (1,2 
சூ . நிக , க : சங , சச . ) 

நிசாசர்-1 இராட்சதத்திரி (உ - ம் .) நீடிருஞ் 
சாபம் பெற்ற நிசாசரிவன மீதாமால் " (கூர்மபு. 
இராமன . கஅ .) 2. கூகை . ( பிங்கல . உஙஙக . ) 

நிசாடு - மஞ்சள் . ( வைத்தியபரிபா. ) 

நிசாநந்தம்-- மநோலயமான யோகாப்பியா 
சத்தினாலுண்டாகு மாநந்தம் , ( 2.-ம். ) “ மநோ 
லயயோகத்தினில்வந்துதித்த - லேதமறுநிசாநம் 
தம் ” ( வேதா - சூ . ஙச .) ( யோகத்திற்காட்சியா 
கியகுறியைக் காண்பானாகிய மநஞ்சேர்ந்தொ 
டுங்கினவிடத்து அவ் விரண்டுமின்றி வரும் 
பயன் நிசத்தை முன்னிட்டுவருதலால் நிசாநந் 
தம் என்றாயிற்று . ) ( வேதா- சூ . ஙரு . உரை .) 

நிசாபதி -1 . கர்ப்பூரம். ( வைத்தியபரிபர் .) 
2. சந்திரன் . ( சூ . நிக . க : ருசு . ) 

நிசாபிசா - மரமஞ்சள் . ( வைத்தியபரிபா . ) 
நிசாபுட்பம் -- 1. செவ்வாம்பல் , 2. பனி . 
3. வெள்ளாம்பல். ( 1 , 2 , 3.வைத்தியபரிபா ) 

நிசாளம் -- ஒரு கட்பறை . ( உ - ம் . ) “ நிசாளந் 
துடுமைசிறுபறையடக்கம் ” ( சிலப் . அரங்கேற் . 
உஎ . உரை . ) ( சதுர அகராதிகாரர் நிசானம் 
என எழுதுவது , பொருந்தாது .) 

நிசி -1 . இரா. (உ - ம் .) “சிவநிசிப்பீடுஞ்சொல் 
வேன் ” ( பிர. காண் . பஞ்சாட் , ச 2 . ) 2. இருள் . 
( சூ . நிக . க : அஉ . ) 3. கத்தூரிமஞ்சள் . ( உ -ம் .) 
“ ஆரநிசிபுட்கரம் ” ( தைல . தைலவ . ருக ) 4 . 
பொன் . 5. மஞ்சள் . ( 4 , 5 - சூ . நிக . கக . சகர 


மை . 


வெ . கூ . ) 


சுவாச 


நிச்சித்தல் - நிச்சயித்தல் . ( வழக் .) 
நிச்சிதம் - நிச்சயிக்கப்பட்டது . (சி . சி . ச : 
உஎ . ஞாநப் . ) 

நிச்சிந்தன் - 1. அருகன் . ( சூ . நிக . க : க . ) 
2. எண்ணமற்றவன் . ( வழக் . ) 
நிச்சியம் 

உள்ளி. ( வைத்தியபரிபா .) 
நிச்சுவாசம் - 1. சதாசிவமூர்த்தியுடைய 
அகோரமுகத்தினின்றுற்பவித்த ஐந்தாகமங்க 
ளுளொன்று ; இதற்குக் கிரந்தசங்கியை கோடி . 
( சைவச . பொது . ஙஙஎ . உரை .) 2 . 
மின்மை , மூச்சடக்குகை.(சி .சி . ச. அ . ஞாநப் .) 

நிச்சேட்டை - சேட்டையொழித்திருத்தல் . 
( சி . சி . ச : அ . சிவாச் . ) 

நிச்சேடம் - சேடமின்மை. ( சி . சி . உ : ருகா . 
சிவாக் .) 

நிசக்கல்லு -சீதாங்கபாஷாணம். ( வைத்திய 
பரிபா.) 
நிசம் - மெய் . ( வழக் .) 
நிசயம் - 1. திரட்சியாகியவுண்டை . ( பெரி 
யபு . முழுநீறுபூ . உ . ) 2. வியூகவிரி முப்பது 
ளொன்று . ( வள். எசுஎ . பரி . குறி . ) 
நிசவான் - மெய்யன் . ( வழக் .) 
நிசா -- இரவு . ( பிங்கல . உஉக .) 
நிசாகசம் - வெள்ளாம்பல் . ( வைத்தியபரிபா .) 
நிசாகம் - மஞ்சள் . ( வைத்தியபரிபா .) 
நிசாகரன் -1. சந்திரன் . (பிங்கல . உஉ ரு . ) 
2. சேவல் . ( வைத்திய பரிபா . கருப்பொ .) 


நிசித்தண்ணீர் - நீராகாரம் . ( வைத்திய 
பரிபா. 

நிசிசரர் -1 . அசுரர் , 2. இராக்கதர் . இரவிற் 
சஞ்சரிப்பவர் . 

நிசிதம் - 1. இகழ்ச்சி . ( வழக் .) 2. கூர்மை . 
( சூ . நிக . எ : ககா . ) 

நிசிதர் - 1. அசுரர் , இரவிற்சஞ்சரிப்பவர். 
2. ஈநர் . ( 1 , 2 - வழக்கு . ) 

நிசுலம் - அலரி . ( வைத்தியபரிபா.) 
நிசுவாசம் நிச்சுவாசம் , கீழ்விடுகிற சுவாசம் . 
நிசுளம் --- நிசுரும் . 
நிசுநம் - நீர்க்கடம்பு . ( மலையக ) 

நிசேதம் - நிடேதம் . ( உ - ம் .) நிசேதமில 
யன்மாலீசன் ” ( மச்சபு . பிரமுக . சு . ) 

நிசை - இரவு . ( உ - ம் . ) “ திசையடைந்து 
கதிரிரவியென்னும்வகைசீறிமாறுபொரு தெவ் 
வரா- நிசையழிந்துவெளியாக " ( பாரத . இராய 
சூய , சரு .) 


நிட்பாவம் 


கஙஎஉ 


நிடேத்திரவியங்கள் 


( S 


நிட்கம் -1 . இருபதுகுன்றியெடைகொண்ட 
பொன் . (மிருச.ருக .) 2. வராகனிடை. (உ - ம் .) 

கற்பூரமிவையாறின் பொடியிறைத்தோ ரைந் 
துநிட்கம் ” ( தைல . தைலவ . கஙரு .) 

நிட்களசிவம் - அவயவமிலாத ரூபமாயிருக் 
கிற சிவம் . 

நிட்களசிவன் - இலயசிவன் . ( பௌட்.கஅ.) 
நிட்களதத்துவம் - சிவதத்துவம் . (சி . சி. க : 
சுரு . ஞாநப் . ) 

நிட்களம் - வடிவில்லாதது . (சி . சி . உ : எச . 
மறை . ) (கலையில்லாதமையாற்பெற்றபெயர் . ) 
நிட்களர் - சிவன் . (சி - லி . ஞாந . ச. உரை .) 
நிட்களன் - இலயசிவன் .(சி.சி.க : சுரு.ஞாநப் .) 

நிட்காமியம் -1. சொர்க்காதிபோக இச்சை 
யின்றித்தன்னிடத்திலமைந்துநிற்றல் . ( உ - ம் .) 
“ நிட்காமியதவஞாகத்தினுக்கென்றறியே ” ( வே 
தா - சூ . கஎக . ) 2. விருப்பின்மை . 

நிட்காரணம் - காரணமின்மை. (சி . சி . ச : 
சஎ . மறை .) 

நிட்கிராமணம்- குழந்தையை வெளிக்சொ 
ண்டுபோதல் ; இது : நாலாமாசத்துட்செய்ய 
வேண்டுங்கிரியை. ( பராசர. உக, உஉ. திருவா 
னைக் . கோச்செங் . அச. ) 

நிட்தடி - ஏலம் . (உ - ம்.) “ நிட்குடிசாதிய 
யிராநெய்” ( தைல . பாயிர . ருஎ .) 

நிட்சேபம்- புதையல் . ( மகாபாரதம் . பாயி 
ரம் . ங . உரை .) 
நிட்டம்- இருத்தல் . ( சி . சி . 2 : ருசு.சிவாக் .) 

நிட்டுரைழத்திரை - இருகையும் முட்டியாக 
மூடிக்கொண்டு அந்தமுட்டிகளையே அங்குட் 
டங்களை யுள்ளடக்கிப்பிடித்தல் . (சி - லி . கிரி , 
உக. உரை. ) 

நிட்டூரம்- கொடுமை . ( உ - ம் .) “ நிட்டூரநிரா 
குலநிர்ப்பயனே ” ( கந்தனலங். ) 
நிட்டூரன்- கொடியவன் . (வழக்.) 

நிட்டை - 1. அசையாமை . 2. அழிவு . 3 . 
இக்கட்டு , 4. உறுதி . 5. சமாதி . 6. சரித்திர 
முடிவு . 7. சாதகம் . 8. நம்பிக்கை. 9. நன் 
னடை . 10. நிலைபரம் . 11. முடிவு . 12. மோட் 
சம் . 13. வாழ்நாள் . 14. விரதம் . ( 5 , 12 - சி . சி . 
அ : உச . ஞாநப் .) ஏனையவற்றிற்குதாரணம் 
வந்துழிக்காண்க . 

நிட்பவம் -1 . அவரை . 2. மொச்சைப்பயறு . 
( 1 , 2 - வைத்தியபரிபா. ) . 

நிட்பாவம் - 1. அவரைப்பிஞ்சு . ( உ - ம் . ) 
“ மணட்புளிநிட்பாவத்தோ - டுச்சிதமுருங்கையா 
குமுரையிச்சாப்பத்தியமென்றே ” ( தைல. தை 
லவ . குரு . ) 2. மொச்சைக்கொட்டை . ( வைத் 
தியபரிபா . ) 


நிட்பிரபஞ்சம் - பிரபஞ்சமல்லாதது . ( உ - ம் .) 
“ நித்தநிர்மலசகித நிட்பிரபஞ்சப்பொருளை ” (தா 
யு . பரசிவவணக்கம் , ஈ . ) 

நிட்பிரமாணம் - பிரமாணமல்லாதது . (சி.சி. 
சு ; கூ . ஞாநப் . ) 

நிட்பிரயொசநம் -- பிரயோசநமல்லாதது . 
( சி . சி . சு : க . ஞாகப் . ) 

நிடதம் -1 . அட்டமலையினொன்று . ( சூ . நிக . 
சஉ : எஎ . ) 2. இணைக்கைபதினைந்துவகையு 
ளொன்று ; அது : முட்டியாகவிரண்டுகையுஞ் 
சமஞ்செய்வது .( உ -ம் .) " நிடதமென்பதுகெறிப் 
படக்கிளட்பின் - முட்டியிரண்டுகையுஞ்சமமா 
கக்கட்டிநிற்குங்காட்சித்தென்ப ” (சிலப் . அரங் 
கே , கஅ . உரை . ) 3. தேயமைம்பத்தாறினொன் 
று . ( நைடதத்திற்காண்க . ) 

நிடதர் கோன் - நளன் . ( உ - ம் . ) “ நிடதர் 
கோன்புகழ்ச்சரிதை ” ( நைடத . பாயிர .) 
நிடாடம் - ஆந்தை . ( வைத்திய . கருப்பொ. ) 
நிடாதன் - சூத்திரப்பெண் சோரமார்க்கமா 
கப் பிராமணனைக்கூடிப் பெற்றபிள்ளை . ( உ - ம் .) 
" சந்தவம்மடவார்சோரந்தனின்மறையோனைக் 
கூடி - நந்திடவுயிர்த்தமைந்தனிடாதனென்று 
ரைப்பர் நல்லோர் ” ( சூத . சிவமா . கஉ : கக . ) 

நிடாதா- ஒருவகைச்சாதி . ( உ - ம் . ) “ வேன 
னென்பவன் மாதாமகனான மிருத்துவின்றோ 
டத்தால் தாநம் தவம் யாகமுதலிய புண்ணியச் 
செய்கைகளை ஒருவருங் செய்யக்கூடாதென்று 
ஆஞ்ஞாபித்தனன் . அதனையறிந்த விருடிகள் 
பற்பல புத்திகளைச்சொல்லியுங் கேளாமையால் 
அவர்க்குக்கோபமூண்டு தருப்டையினா லடித்த 
னர் . அதனாலரசனுயிர் துறக்கச்சனங்க ளொரு 
வரையொருவர்வருத்திப் பொருளை யபகரிக்கத் 
தொடங்கினர் . அதுகண்டவிருடிகள் அரச 
னில்லாமையாலன்றோ இத்தீங்குகள் நேர்ந்தன 
வென்று வருத்தமுற்று அரசுசெயவோர் புத்திர 
நிமித்தம் வேனனின் தொடையைக்கடைந்த 
னர் . அதிலிருந்து கருநிறமும் , விகாரமுகமும் , 
குறுத்தசரீரமுங்கொண்டு ஒரு மனுடன்றோன் 
றி , நானென்ன செய்யவேண்டுமென்று முநிவ 
ரைவில் 

னாவ , அவர்கள் ( Bo த ) உட்காரு என்ற 
னர் . அதனால் அவன் நிஷாதன் என்னும் பெயர் 
பெற்றனன் . அன்று முதல் நிடாதா என்னு 
மொருவகைச்சாதி யுலகத்திலுண்டாயிற்று ” 
( கூர்மபு . தக்கனைச்சபித் . சு . உரை .) 
நிடாலம் - நெற்றி . ( வைத்தியப . கருப்பொ . ) 
திடேகம் -1 . கருத்தரித்தல் . ( குமாரசாமி .) 
2. தெளித்தல். ( பரா . மிரு. உக .) 

நிடே ததிரவியங்கள்-விலக்கப்பட்ட திரவி 
யங்கள் ; அவை : மதுபலாண்டு முதலியவை . 


நித்தியப்பிரளயம் 


கஙஎங 


நிதநம் 


( வேதாசூ.உச .உரை) பலாண்டு ஈரவெங்காயம் . நித்தியம் -1. அழியாமை . ( உ -ம் . ) “ நித்திய 
நீடேதம் - விலக்கு . ( பராமி . சசு .) 

கல்யாணி " பார் . (சிவரகசி . தேவி நாட்டி . சு . ) 
நிடேதித்தல் - 1. மணவாளனும் மண்வாட் 2. எப்போதும் . ( உ - ம் . ) " நித்தியசிரார்த்தம் " 
டியும் முதற்கூடுதல் . 2. விலக்கல் . ( சி - லி . பார் . ) 
ஞாந . அ . உரை .) 

நித்தியழத்தி- மீளாதகதி . ( வழக் .) 
நிண்ணம் - உறுதி . ( வழக் .) 

நித்தியமோட்சம் - நித்தியமுத்தி . ( வழக் .) 
நிணக்கும் - கட்டும் . ( புறநா .) 

நித்தியயோகம் - திநயோகம் ; அவை : அதி 
நிணத்தல் -1 . கொழுத்தல் 2. முடைதல் . 
( சூ . நிக . க : உஅ . ) 

கண்டம் , அரிடணம் , ஆயுஷ்மான் , ஐந்திரம், 

கண்டம் , சாத்தியம் , சித்தம் , சித்தி , சிவம், 
நிணந்து - பிணித்து . ( உ - ம். ) “ நிணந்தெ 

சுகர்மம் , சுபம் , சுப்பிரம் , சூலம் , சோபநம் , 
னெஞ்சநிறைகொண்டகள்வனை ” (சிந்தா . பது 

சௌபாக்கியம் , திருதி , துருவம் , பரிகம் , பிர 
மை . கசசு . ) 

மம் , பிரீதி , வச்சிரம் , வரியான் , விட்கம்பம் , 
நிணம்- கொழுப்பு . ( உ -ம் .) “ நிணங்கருகிச் 

விதிபாதம் , வியாகாதம் , விருத்தி , வைதிருதி 
சுறுநாறுமுடையினும் ” ( அரிச்ச.மயான . ஙரு . ) 

என்பன . (பஞ்சாங்கத்திலறிக .) 
நித்தம் -1 . அநவரதம் . (திருவிளை . தீர்த்த 

நித்தியர் - என்றுமுள்ளவர் . ( சைவவி . க .) 
வி. உ அ . ) 2. நிருத்தம் . ( பரிபாடல் .) 3. நிலை 

நித்தியவிநோதம் அருகன் முக்குடையி 
யுடைமை. ( உ - ம். ) " அநித்தநித்தமோர்ந்து ” 

னொன்று . ( சிலப்பதிகாரம் . காடுகாண்காதை.க . 
(திருவிளை . திருமண . கககூ . ) 

அடியிற்காண்க .) 
நித்தல் - நித்தம் . ( உ - ம் . ) “ அம்புயன்மாலவ 
னித் தலத்தனென்ரறற்றும் ” ( மரு - தி . நஎ . ) 

நித்தியன் --- 1. கடவுள் . 2. சிவன் . ( உ - ம் . ) 

“ நீலகந்தரநித்தியநிர்க்குணநின்மலா வருள்வா 
நீத்தலம் - முத்து . (உ - ம் . ) " நத்தளித்தவெ 

யே ” ( சிவரக . தேவிநாட்டியம் . சு . ) 
ண்டூ - யவனித்தலத்தண்வயன்மருதூரன் ” (மரு 
தி . கஎ . ) 

நித்தியாங்கங்கள் - நித்தியத்துக்கு உரிய 

அங்கங்கள் ; அவை : நித்தியகர்மலோபம் வந்த 
நித்தன் - 1. அருகன் . ( சூ . நிக . க: ஈ . ) 2 . 

போது 

ரது அதற்குப் பரிகாரஞ்செய்தலும் , அட்ட 
ஆத்துமா. 3. எப்போதுமுள்ளவன் . ( உ - ம் . ) 

பந்தன சலநம்வந்தால் மீளவுமவ்வட்டபந்தனஞ் 
“ அறிவிலனமூர்த்தனித்தன ராகாதி குணங்க 
ளோடும் ” ( சி . சி . ச : ஙஅ . ) 3. சிவன் . ( உ - ம் . ) 

சாத்தலும் , மார்கழிமாதத்திற் கிருதாபிஷேக 

முதலாகப் பன்னிரண்டுமாசத்திலும் மாதபூசை 
நித்தனாகமவேதங்கணிகழத்திடுங்கல்விச்சாலை 

பண்ணுதலும், சம்வற்சரிகப்பிராயச்சித்தமாகப் 
(சிவரக. நைமிச . உ 0 . ) 

பவித்திரஞ்சாத்தலு முதலாயின . ( சைவச. 
நிந்தியகருமம் - சட்கருமங்கள் . (நித்திய 

பொதுவி . உஉ , உரை . ) 
கன்மவிதி என்னுநூலிற்காண்க . ) 

நித்தியாநந்தம் - மோட்சம் . ( வழக் . ) 
நித்தியகலியாணி -1. பார்வதி , அழியாத 

நித்தியாநந்தன் - கடவுள் . ( வழக் .) 
மங்களத்தையுடையவள் என்றபடி , 2. வாடா 
மல்லிகை . ( வைத்தியபரிபா .) 

நித்திரம் - கண்டங்கத்தரி . ( வைத்தியபரிபா. ) 
நித்தியசகலம் - இருவகைச்சகலாவத்தையு 

நித்திராலு - நித்திரைகொள்வோன் . ( உ - ம் . ) 
ளொன்று . ( சி . சி. ச : ஙக . சிவாக் . ) 

“ ளேரவினங்களானித்திராலுவை - மீளவுங்கொ 
நித்தியசிராத்தம் - எப்பொழுதுஞ்செய்யுஞ் 

ல்லுவான் ” ( பாரத . வாரணாவத . அ . ) 
சிராத்தம் . (நித்தியமேயெனநிகழ்சிராத்தமும் ” 

நித்திரை - கண்படை ; அது : மாயையாக்கை 
என்னுஞ் சேதுபு. சேதுபல . கஙசு - ம் செய்யு 

பதினெண் குற்றத்தொன்று . (உ - ம் . ) " மெத் 
ளாற் பெறப்படும் . 

தையிற்படுத்தல் நித்திரைக்கழகு ” ( கொன்றை 
நித்தியசிலேட்டுமரோகம் - ஒருவகைச் | வேந்தன் .) 
சிலேட்டுமரோகம் ; அது : வெள்ளோக்காளம் , 

நித்தில் - நொச்சி . ( வைத்தியபரிபா .) 
சுரம் , இருமல் , தேகஞ்சுட்கித்தல் , எரிச்சல் , நித்திலம் - முத்து . ( உ - ம் . ) " நீலம்வைரம் 
கிறுகிறுத்துக்கீழேவிழுதல் , குரற்கம்மல் , வார்த் வைடூரியநித்திலஞ்செங் கோலந்திகழுந்துகிர் ” 
தையின்மை என்னுமிக்குணங்களை யுண்டாக் | ( அரிச்ச . நாட்டு . க0.) 
கும் . (சீவரட் . ககச .) (நித்தியம் - கெடாமை.) நித்திறம் - கண்டங்கத்தரி .( வைத்தியபரிபா. ) 

நித்தியப்பிரளயம் -1. சமஸ்தபிராணிகளு தகம் - நீர்முள்ளி . ( வைத்தியபரிபா .) 
டைச் சுழுத்தி, 2. நால்வகையொடுக்கத்து நிதநம் -1. அழிவு, 2. பிறந்தநாளுக்கேழா 
ளொன்று . (கூர்மபு. பதிக . கூகூ . உரை . ) 

நாள் . 


- 


நிதியின்கிழவன் 


கஙஎச 


நிம்பத்தின்சளி 


நிதம்பம் -1. அல்குல். 2. கற்பரிபாஷாணம் . 
( வைத்தியபரிபா.) 3. மலைப்பக்கம் , ( 1 , 3- சூ . 
நிக . கக : தகரவெ . ரு . ) 

நிதரிசநம் -1 . சாட்சியணி ; அஃது : ஒரு பிர 
காரம் நிகழ்வதாகிய ஒரு பொருளுக்குரிய பிர 
யோசநமானது பிறிதொருபொருளுக்கு நன் 
மையாவது தீமையாவது புலப்படநிகழ்வதாகச் 
சொல்லப்படுமது . (உ - ம் . ) “ ஒருவகைநிகழ்வதற் 
கொத்தபயன்பிறிதிற்குப் - புகழ்மைதீமையென் 
றிவைபுலப்பட -- நிகழ்வதாயினிதரிசநமதுவே ” 
( தண்டி.அக .) (குவலயாநந்தகாரர் . ஒருபொ 
ருள் தன்செய்கையால் மற்றொருபொருளுக்கு 
நற்பயனாவது தீப்பயனாவதுகாட்டுவது நிதரிசந 
மென்பர் .) 2. காணப்படாமை. 

நிதலம் கீழேழுலகினொன்று . ( சூ . நிக . 
கட : எக . ) 

திதா நம் -1. இடம் . (திருவிளை . வேதத்துக் 
குப்பொரு . உஅ . ) 2. உத்தேசம் . 3. கடவுண் 
மணி . ( சூ . நிக . சு : ஈ . ) 4. திரவியம் . ( சூ . நிக . 
சு : ங . ) 5. நிச்சயம் . 6. படை . ( பிங்கல.கருபட் .) 
( 2 , 5 - வழக் . ) 

நிதா நீத்தல் -- 1. உத்தேசித்தல் . 2. நிச்ச 
யித்தல் . ( 1 , 2 -வழக் .) 

நிதா நிப்பு - மதிப்பு . ( வழக் .) 
நிதி -1 . சங்கநிதிபதுமநிதிகள் . 2. திரவியம் . 
( உ - ம் . ) " நிகரிலதுவினவினோர் தமக்கு முத்தி 
நிதிகுடங்கைதனில்வந்ததாகுமன்றே ” (சிவரக . 
சிவடுண்டி . சக . ) 3. திரள், பெரும்பொருள் , 
( உ - ம் . ) “ நிலம்பொறுக்கலாதசெம்பொனீ EF ” 
(சிந்தா . நாம . நஎ ங . ) 4. நிறைவு . 5. பொன் . 
( உ - ம். ) “ நிதியிழந்தனம் ” ( அரிச்ச.மயாந.சுங . ) 

நிதிக்கிழவன் - குபேரன் . ( பிங்கல . ககரு . ) 
நிதித்தியாசநம்-- வீட்டிற்கு நிமித்தகாரண 
மாய முதற்பொருளை உணர்த்தற்குள்ள உபா 
யம் மூன்றனுளொன்றாகிய தெளிதல் , ( வள் . 
ஙருசு . குறிப்பு .) 

நிதித்தியாசநயோகபஞ்சகம் - மந்திரயோ 
கம், ஸ்பரிசயோகம் , பாவயோகம், அபாவயோ 
கம் , மகாயோகமென்பன . ( வி - ணி , ருஎ . ) 

நிதிந்திகம்- கண்டங்கத்தரி . ( வைத்திய 
பரிபா ,) 

நிதிப்பொதி -- கிழிக்கட்டு . ( சூ . நிக . கக : 
ழகரவெ , க. ) 

நிதியம் -- 1. திரவியும் . ( உ - ம் .) "உற்றுண் 
டாகியநிதியம் ” ( அரிச்ச. சூழ்வினை . க 02 . ) 2 . 
பொருட்டிரள். ( உ - ம் .) “ நிலந்தினக்கிடந்தநிதி 
யமோடனைத்தும் ” ( மலைபடு . ருஎரு .) 

நீதியின் கிழவன் - சங்கப்புலவருளொருவன் . 
(சிலப்பதி .) 


நிந்தகன் - பழிசொல்வோன் . (வழக் . ) 
நிந்திகம் - கண்டங்கத்தரி. ( வைத்தியபரிபா .) 
நிநீதனம் --நிந்தனை . ( வழக் .) 
நிந்தனை - நிந்தை . ( உ - ம் .) " நிந்தனை செய் 
தொழுகுவார் ” ( திருவிளை . விருத்தா. கரு . ) 
நிந்தித்தல் - இகழ்தல் . ( வழக் .) 
தீந்திதம் - இகழ்ச்சி . ( வழக் .) 
நிந்திதன் - பழிக்கப்பட்டவன் . ( வழக் ) 
நிந்திப்பு- இகழ்ச்சி . ( வழக் .) 
நிந்தை - நிந்திப்பு . ( வழக் .) 
நிந்தையுவமை - உவமையையிகழ்ந்துவமிப் 
பது . ( வரலாறு . ) " மறுவுடைத்திங்களையொப் 
பெனின் முகஞ்சிறப்புடைத்து ” ( தண்டியல . ) 
நிபதேசம் - கோரோசனை .( வைத்தியபரிபா.) 

நிபந்தப்பத்திரம் - அரசனாக்கிநையாலே 
வாணிகஞ்செய்பவர் முதலானவர்களால் , தேவர் 
கட்கேனும் , அந்தணர்முதலோர்கட்கேனும் , 
மாதந்தோறும் அல்லது வருடந்தோறும் இவ் 
உளவுபொருள் கொடுக்கத்தக்கதென்று எழுதப் 
பட்டுக் கொடுக்கப்படுவது . ( மிருச. ஙக .) 

நிபந்தம் - கட்டளை, நியதி . ( உ .- ம் .) " பூசநைக் 
கங்கண்வேண்டுநிபந்தமாராய்ந் துளான் ” ( பெரி 
யபு . திருவாரூர் . கசு . ) 

நிபந்த நம் - கட்டுதல் . நி -உபசருக்கம் , 2 . 
வீணையின்வலிக்கட்டு , 

நிபந்தநை - எற்பாடு . ( வழக். ) 
நிபம் -1 . காரணம் . ( இராமா . பாலகா . பரசு 
ராமப் . கடு. ) 2. நீர்ச்சாடி . 3 , வேம்பு . ( 2 , 3 
வைத்தியபரிபா.) 
நிபாகம் --சமைத்தல் . ( வழக் .) 

நிபாதம் -1. பதித்தல் . ( உ - ம் .) " நிராதார 
மாகிக் - கரையிலருட்பரன்றுவிதாசத்திநிபா 
தத்தாற்கழிப்பன் மலம் ” 2. விடுகை . ( சி . சி . உ : 
ருசு . சிவாக் . ) 3. விழுதல் . ( 1 , 3 - சி . சி . அ : உ . 
உரை.) நி - உபசருக்கம் . 

நிபிடம் -1 . நெருக்கம். (உ - ம் . ) “ தண்டுசத்ர 
சாமர -நிபிடமிடவந்து ” (திருப்பு . கசடு . ) 2 . 
மிகுதி . ( சி . சி . 2 : அ . சிவாக் .) 
நிபுணத்துவம் - விவேகம் . ( வழக் .) 
நிபுணதை - சாமர்த்தியம். ( சி . சி . உ ; – எ . 
சிவாக் . ) 
நிபுணர் - கல்வியறிவினர் . ( வழக்.) 
நிம்பகம் - வேம்பு . ( வைத்தியபரிபா .) 

நிம்பசேதம்- முடக்கொற்றான் . ( வைத்திய 
பரிபா. ) 

நிம்பத்தின் சளி வேப்பம்பிசின் . (உ - ம். ) 
“ ஈருளிகாட்டுள்ளிநிம்பத்தின் சளி ” ( தைல . 
தைலவ . கஙரு. ) 


நிமிர்த்தல் 


கக எரு 


நியமச்சிலேடை 


ன 


நிமீரல் - நிமிர்தல் . (வழக் .) 


நிம்பம் - 1. எலுமிச்சம்பழம் . ( வைத்திய சேர்த்துதல் -1, உயர்த்துதல் . 2. நீட்டல் . 
பரிபா .) 2. வேம்பு .. ( உ - ம் .) " அங்குநின்றவர் | ( உ -ம் .) “ இக்கோணைஞாநவெரியால்வெதுப்பி 
நிம்பவலங்கலானைவணங்கியே " (திருவாத . நிமிர்த்து " (சி . சி , 50 : உ . ஞாநப் . ) 3. பிரித்தல் . 
குதிரை . ச . ) 

( உ - ம் . ) " முடங்கலை நிமிர்த்து வாசித்து " ( திரு 
திம் பிரிந்து - கோபித்து . (உ - ம் . ) " அலர்ந்த விளை . யானையெய் , அ . ) 
வந்தாமரையல்லிப்பாயைப்புலந்துகண் சிவந்த நிமிர்தல் - 1. உயர்தல் . ( உ - ம் . ) “ நிமிரச் 
னபோன்று நிம்பிரிந்து ” (சிந்தா.இலக் . நசஅ . ) சமையக்கொட்டியவாலரிப்புழுக்கலும் " ( திரு 

நிமம் - நியமம் , ( உ . - ம் . ) “ நிமமுடனித்த விளை . குண்டோ. கா . ) 2. ஓடல் . ( சூ . நிக . கூ : 
முத்தியென்றிட " ( த.நி. போ . உருகா.) சஉ . ) 3. நீளல் . (உ - ம் . ) " அற்புதமாய்ச்சி வந்து 

நிமலம் - அழுக்கின்மை. ( உ -ம் . ) " அமலத் நிமிர்ந்தகன்றவயில்விழிக்கணைகள் ” ( கோயிற்பு . 
தொல்பெயராயிரத்தாழியா- னிமலப்பாதம் ” பதஞ்சலி . உகா . ) 4. நுடங்குதல் . (பத்துப்பா . ) 
( இராமா . கர , கரு . ) 

5. வளர்தல் . 6. வளைவுமாறல் . 
திமலர் - 1. காலதத்துவத்திருக்குமோரு நிமிர்ந்து --இடையிட்டு . ( பரிபாடல் ) 
ருத்திரர் . ( வி - ணி . உ எச . ) 2. சுத்தர் . 

நிமிர்ப்பு - நிமிர்ச்சி . (வழக் . ) 
நிமலன் -1 . கடவுள் . ( உ - ம் . ) “ நிகமம் ” பார் . 

- 
2. சுத்தன் . 
நிமி - சூரிய குலத்தரசரிலொருவன் , நிமிச்சக்ர 

நிமிரின் -- நடப்பின் . ( புறப்பொ .) 
வர்த்தி .( இராமா.பாலகாண்ட திருவவதா. கூ 0 . ) 

நிமிளை - அஃது : இரசிதநிமிளை , வெள்ளி 
நிமிட்டல் - கிள்ளல் . ( வழக் .) 

நிமிளை , கருமாரிமிளை, காகமிளை , பொன் 

னிமிளை , சத்திநாதலோகநிமிளை , துரைசகி 
நிமிடம் - ஓர் காலநுட்பம். ( உ - ம் . ) “ நாடொ 

நிமிளை , வெண்கலமிளை , லோகநிமிளைஎனப் 
ணாதநிமிடமொன்றின் ” ( சேதுபு.இராமநா. ச . ) பலவகைப்படும் . ( வைத்தியபரிபா . ) 
நிமிண்டுதல் - கிள்ளல் . ( வழக் .) 

தியக்குரோதம் - ஆலமரம் . ( சூ . நிக . ச : சச . ) 
நிமித்தகாரணம் - 1. கத்துருத்துவவேது நியச்சந்தேகம் வைதரணி மேருவைச் 
வாயிருப்பது . 2. யாதொன்று சமவாயிகாரண சேர்ந்து பெற்றமகள் . ( கூர்மபு. தக்க.சபி . உச . 
மும் அசமவாயிகாரணமுமன்றாய் மற்றுங்கார உரை . ) 
ணமாமது என்பர் . ( தர்க்கபரி . கூ . 

நியசித்தல் - வைத்தல் , பதித்தல் . ( சி.சி.க : 
நிமித்தகாரணன் - ஏதுக்கர்த்தா. ( வி - ணி . ) அ . மறை . ) 
நிமித்திகன் -- வருங்காரியஞ்செர்ல்வோன் . நியத்துவம்-- வைத்தல் . ( வழக் . ) 
( சூ . நிக . உ : உ உ . ) 

நியதம்-இன்றியமையாமை . (தருக்கசங்.ச O.) 
நிமித்த சூடாமணி - ஒருசகுந் நூல் . ( வழக் .) நியதி -1 . ஊழ் . (சூ . நி . அ : ஙக .) 2. நித்திய 
நிமித்தத்துவம் -- ஏது . 

கருமம் . ( உ - ம் .) “ மாநுடர்புனலின்மூழ்கிவாய்க் 
நிமித்தம் - 1. காரணம் (உ ம் . ) " எந்தை கவேநியதிமுற்றி ” ( அருணகிரிபு . வலம்புரி.ரு .) 
யோர்விளையாடலினிமித்தமாங் கெழுந்தே" 3. முறைமை. ( பிங்கல . உ 2 ) சு . ) 4. வித்தியா 
(சிவரக . மேரு. உக . ) 2. சகுநம் . (சிந்தா.) 3 . தத்துவமேழினொன்றாய் மாயையிலே நின்று 
நிமித்தகாரணம் . 4. பல்லி முதலியவற்றின் குறி . காலதத் துவத்துக்குப்பின்றோன்றி ஆன்மாக்கள் 
( உ - ம் . ) “ இனிதுற்றறிமித்தமுமெய்திலதால் " அவரவர் செய்தகன்மம் அவரவரே யேறாது 
( சிவரக : கணபதிவர் . எ .) 5. பொருட்டு ; இது : குறையாது நுகருமாறு நியமிக்குமொரு தத்து 
நான்காம் வேற்றுமைப்பொருளில்வரும் , வம் . ( உ - ம் .) நியதியின்றோன்றிக்கன் மரிச்சயம் 

நிமித்திகப்புலவன் - அரசர்க்குறுதிச்சுற்றத் பண்ணிநிற்கும் ” ( சி . சி . 2 : நிரு . ) 
தொருவன் , புரோகிதன் . 

நியதித்தல் - நியதி செய்தல் . ( வழக் .) 
நிமித்திகன் -- சகுநஞ்சொல்வோன் .(சிந்தா .) நியதிதத்துவம் - வித்தியாதத்துவமேழினொ 
திமீத்தியம் - நிமித்தம் . ( சி.சி. க : க . நிரம்ப .) ன்று . ( நியதி . சு . பார் . ) 
நிமித்தீகரித்தல் - நிமித்தமாகக்கொள்ளுதல். நியந்தா - ஆளுகிறவன் . (சி.சி.க :சஅ.சிவாக் . ) 
( சி . சி . அ : கக . ஞாநப் . ) 

நியமகம் -- நியமம் . ( த . நி . போ . ககா . ) 
நிமிர்- தெரிநிலைவினைப்பகுதி . ( உ - ம் . ) நிமிர் நியமச்சிலேடை-- சிலேடையணியுளொன் 
சுடர் " (நான்மணி , நஎ . ) 

று ; அது : பலபொருள்களுக்கியையுமாறு சிலே 
நிமிரீச்சி -1 . உயர்ச்சி , 2. நிமிர்வு . 3. நீட்சி . டித்ததைத் தேற்றேகாரம்புணர்த்தி ஒன்றற்கு 
நிமிர்த்தல் - நிமிர்த்துதல் , ( வழக் .) நியமமாக்குவது . ( தண்டி . எசு . உரை .) 


நியாதம் 


காஎக 


நியூரம் 


நியமச்செயல் - நித்தியதத்துவம் . ( உ - ம் .) கன்றாளும் ” ( சைவச . பொதுவி . கஉ ந . ) 2 . 
“ தேரினடக்குங்கதிர்மறையச்செய்யுநியமச்செ வேம்பு . ( வைத்திய பரிபா..) 
யலாற்றி ” ( சேதுபு. வேதாள , உங . ) 

நியாமகசத்தி - போகத்திற்குரிய சீவர்களை 
நியமத்தர் - நியமக்காரர் . (வழக் .) 

நியமப்பட ரட்சிக்குஞ்சத்தி . ( வேதா . சூ . ரு 0 . 
நியமம் - 1. அடக்குதல். ( சி . சி . ரு : கூ . உரை .) 
சிவாக். ) 2. ஏற்பாடு . ( சி . சி . உ : ருரு . சிவாக் .) நியாமகம் -- ஏற்பாடு . ( சி . சி . உ : ருரு . சிவாக் . ) 
3. முறை , 4. வகைப்படுத்தல் . ( உ - ம் .) “ விளக் நியாமகன் - கட்டளையிடுவோன் . ( வி - ணி .) 
குறவுணர்வினியமனஞ்செய்வானெவன் " ( கூர் நியாமிகை - இச்சாசத்தி . ( சி . சி . காங . ஞா 
ம்பு . பிரகிருதி.உ .) 5. வேம்பு . (வைத்தியபரிபா . ) நப் . ) ( நியமம்பண்ணுதலாற்பெற்றபெயர் . 

நியமம் - 1. அட்டாங்கயோகத்தொன்று ; நியாய சூடாமணி - தருக்க நூலினொன்று : 
அது : தவம் , மநமுவந்திருத்தல் , கடவுளுண் ( வழக் ) 
டென்னும் விசுவாசம் , பாவத்திற்குபயந்து தே நியாயசூத்திரம் - அட்சபாதராற் செய்யப் 
டியபொருளைச் சற்பாத்திரருக்குக்கொடுத்தல் , பட்ட ஒரு சாத்திரம் . ( மச்சபு. முகவுரை. ) 
தன்னின் மூத்தோரை வழிபடல் , உயிர்க்குறுதி நியாயபோதநி - தர்க்கசாத்திரங்களிலே 
பயக்கும் உண்மை நூல்களைக் கேட்டல் , குலம் , ன்று . ( வழக் . ) 
செல்வம் , அதிகாரம் முதலியவைகளினாலே நியாயம் - 1. நீதி . ( சூ . நிக . அ : சச . ) 2 . 
கெர்வமின்றியடங்கி யொழுகுதல் , தக்கனவுந் பரதத்தின் பொது இலக்கணங்களாகிய இரு 
தகாதனவும் பகுத்தறிதல் , செபம் , விரதம் என் பது பேதங்களுளொன்று . ( உ - ம் . ) 4 அங்ககா 
னும் பத்துமாம் . ( சைவவி. உக . ) 2. இடம் . ரம் ” பார் . 3. வேதப்பொருளை நிச்சயித்தற்கு 
( பிங்கல . எகக .) 3. கடைவீதி . ( உ -ம் .) “ வா அநுகூலமாகிய பிரமாணமுதலியவைகளை அறி 
ணிகருறையுள் சூழ்நியமம் " (திருவிளை . நகர . விப்பது . ( சைவவி . உக .) இவ்வாறன்றி , வை 
சுக. ) 4. கோயில் 5. தெரு . 6. நிச்சயம் . 7 . தீகசாத்திரங்கள் மூன்றினொன்று ; தருக்கம் . 
நியதி . 8. நெடுந்தெரு. ( சூ . நிக , ரு : சஎ . ) இந்நூல் : பிரமாணம், பிரமேயம் , சம்சயம் , பிர 
9. மருதநிலத்தூர் , நகரம் . (சிந்தா.) (4 , 5 , 6 , 7 , யோசகம், திட்டாந்தம் , சித்தாந்தம் , அவயவம் , 
9.பிங்கல . ஙஎஉஎ . ) 

தருக்கம் , நிர்ணயம், வாதம் , செற்பம் , விதண் 
நியமவிலக்தச்சிலேடை- சிலேடையணியு டை , ஏதுவாபாசம் , சலம் , சாதி , - நிக்கிரகத் 
ளொன்று ; அது : நியமஞ்செய்துகூடிய சிலே தாநம் ஆகப் பதினாலு பதார்த்தங்களுள்ளன 
டையை வேறொன்றிற்குங்கூறி அந்நியமத்தை வென்றும் , இதிற்பதார்த்தலக்கணங்களும் முத் 
விலக்குவது . ( தண்டி . எசு . உரை. ) 

தியிலக்கணமும் வைசேடிக நூவிற் கூறியவா 
நியமவுவமை --இதற்கிதுவே யொப்பென றே கூறப்படும் . ஈசுரன் செய்விப்பனென்றுங் 
வேகாரம் புணர்த்துரைப்பது . ( வ - று . ) “ வேயே கூறும் . இதனைச்செய்தவர் அக்கபாதர் . ( சி . 
கரமொப்பது " 

பி . கை . அக . ) 
நியமித்தல் 1. ஏற்படுத்தல் . ( வழக் ) 2 . நியாயமலைவு - தருக்கசாத்திரவழுவினொ 
தொழிற்படுத்தல் . ( உ - ம் . ) " எவ்வாறு நியமிக்கப் ன்று ; அது : தீர்ப்புவிளங்காமல் மயங்கப்பேசு 
படும் ” ( கூர்மபு , பிரகிருதி . உ ..) 6. பிறப்பித்தல் . | தல் . 
( சூ . நிக . க : உ . ) 

தியாயவாதி- நியாயவாதங்கூறு வோன் . 
நியமிப்பு - நியமித்தல் . ( வழக் ) 

நியாயவான் -- நீதிமான் . ( வழக்.) 
நியர்க்கியம் - பொரியரிசி . ( வைத்தியபரிபா .) தியுத்தர் அரசனால் பொருள் கொடுத்தான் 

நியாசம் - ஒருவன் திருடர் முதலியவர்களால் முதலான உபகாரங்கள் செய்யப்பட்டவராகி 
அபாயப்படுமென்னுமச்சத்தால் தன்னுடைய விவகா ரவிசாரணை செய்தற்பொருட்டுச்சபையி 
எருது முதலிய காலிகள் வெண்கலப்பாத்திரம் லிருக்கும் பண்டிதர் . (மிருச . எ O. ) 
முதலானவைகளை நம்பத்தக்க ஒருவன் அயலூ நியுதம் - இலட்சம் . திவாகரம் க 2 - ஆவதிற் 
ருக்குப் போகும் போது அவன் வந்தபின்னர் காண்க . 
அவனிடத்திலொப்லிக்கவேணுமென்று சொ நியூநம் - 1. குறைவு . ( உ - ம் .) “ நியூநாதிகங் 
ல்லி அவனுடைய வீட்டாரிடத்திற் கொடுப் கள் (சி . சி . உ : உ அ .) 2. தோல்வித்தாநம் இரு 
பது . ( மிருச . கக்கூ . ) 2. வேம்பு . ( மலையக . ) 3 . பத்திரண்டில் பதினோராவது ; அது : தன்னாற் 
வைப்பு . ( சைவ . பொது . ஙஉங . உரை .) சொல்லப்பட்ட பிரதிஞ்ஞையைநிலைபெறுத்து 

நியாதம் -1. நியாசம் . ( உ - ம். ) “ பண்ணி முறுப்புக்களை முற்றக்கூறாது சிலவுறுப்புக்கள் 
நியாதம்பரசிவன் றன்பாதமுண்ணினைக தேசி குறைவுபடக்கூறுதல் . (சி . சி . அளவை ) 


* 


--- 


நிர்பீசதீட்சை 


ககூஎஎ 


நிர்வாகம் 


நியோகதற்றம் - எதிரியின் றோல்வித்தன வின்றி அநுட்டிக்கக்கடவனவாகிய சமயாசாரங் 
மறியாமை . ( உ - ம் .), “ எதிரிதன்றோல்வித்தன களை யநுட்டிக்கும் ஆற்றலுமறிவுமிலராயினா 
மறியாமை -யிசைப்பருநியோககுற்றந்தான் " ருக்கு மற்றைக்கருமங்களோடுகூடச் சமயாசா 
( த . நி . போ . ந 0 ச .) 

ரத்தையும் ஆகுதியாற் சுத்திசெய்தொழித்து 
நியோகம் -- செலுத்தல் . ( பரா . மி . எ 0 . ) நித்தியகருமமாத்திரையில் இயன்றமட்டும் அதி 
நியோகித்தல் ஏவுதல் . ( சி . சி . உ : எச . காரமுடையராகச் செய்யுந்தீட்சை . இதுசமயம் 
சிவாக் . ) 

விசேடம் நிருவாணமென மூன்றுவகைப்படும் ; 
நீர் - எதிர்மறையல்லது அபாவத்தை அவற்றுள் : சமயமும் விசேடமும் ஒரோவொன் 
நிச்சயத்தைக்கருதுமோ ருபசர்க்கம் . 

றேயாம் ஏனை நிருவாணதீட்சை தேகாந்தத் 
நிர்க்குண்டி - வெண்ணொச்சி . ( சூ . நிக . ச : தின் முத்தியைப்பயக்கு மசத்தியோநிருவாண 

மெனவும் அப்பொழுதே முத்தியைப்பயக்குஞ் 
நிர்தணம் - 1. குணமின்மை . 2. மாயை சத்தியோநிருவாணமெனவும் இருவகைப்படும் . 
யோகூெடாத பிரமம் . ( த . நி . போ . கக . ) ( சமயாசாரசுத்தியோடு செய்யப்படும் நிருவாண 

நிர்தணன்- கடவுள். ( உ - ம் . ) “ சோதிநிர்க் தீக்கையும் அதற்கங்கமாயுஞ் சுதந்தரமாயுஞ் 
குணநிரஞ்சநன் ” (சிவரக. காயத்திரி . சு .) செய்யப்படுஞ் சமயவிசேடங்களும் நிர்ப்பீச 
சாத்துவிகம் , இராசதம், தாமதமென்னுங் | தீட்சையெனவறிக .) சி . சி . அ : ச . சிவஞா. ) 
குணங்களை நீங்கிநிற்பவன் . ( சிவஞாந போத நிர்ப்பீசபாவனை மகேச்சுரிய பாவனை . 
விருத்தி . க : ந . ) 

( கூர்மபு . வருணா. சங . உரை.) 
நீர்ச்சரம் --சைநத்திற்சொல்லப்படும் சத்த 

நீர்ப்பீசம் - நிர்ப்பீசதீட்சை , ( உ - ம் .) பால 
பதார்த்தங்களுளொன்று . ( த . நி . போ . கங . ) 
நிர்ச்சலம்-- அசைவின்மை. ( சி . சி.அ : உ .. 

ரொடுவாலீசர்விருத்தர்பனிமொழியார் பலபோ 

கத்தவர்வியாதிப்பட்டவர்க்குப்பண்ணுஞ் - சீல 
ஞாநப் . ) 
நீர்ச்சலயோகி - யோகசந்நியாசி , சர்வகரு 

மதுநிர்ப்பீசஞ்சமயாசாரந்திகழ்சுத்திசமயிபுத்தி 
மங்களையும் விடுத்துச் சலநமில்லாத சமாதியை 

ரர்க்குநித்தத் - தேலுமதிகாரத்தையியற்றித்தா 
யுற்று எவன் நிர்ச்சலமாயிருக்கின்றானோ அவன் . 

னுமெழினிரதிகாரையெனநின்றிரண்டாய்வி 

ளங்குஞ் - சாலநிகழ்தேகபாதத்தினோசெத்திய 
( கூர்மபு . வருணா. 10. உரை. ) 
நீர்சீசலை - சலநமற்றசத்தி . ( சி . சி . க : எ . 

நிருவாணமெனச்சாற்றுங்காலே ” ( சி.சி.அ: ச . ) 
ஞாநப் . ) 

நிர்ப்பீசை - நிர்ப்பீசதீட்சை . ( சி . சி .4 : 1 . 
நிர்ச்சீவன் - சைநத்திற் சொல்லப்படுஞ் | ஞாநப் .) 
சத்தபதார்த்தங்களிலொன்று . ( த.நி.போ.கங.) நிர்ப்புதம் - அற்ப்புதம்பதின்மடங்கு கொண் 

நிர்ணயம் -1 . நிச்சயம் . ( வி - ணி .) 2. நியாய டது . ( உ - ம் .) “ அயுதஞ்சகமொருகோடி அற்புத 
நூலிற்சொல்லப்பட்ட பிரமேயம் முதலிய பதி | நிர்ப்பு தமனந்தம் ” (சிவரக. விசையை . கஉ . ) 
னாறு பதார்த்தங்களுளொன்று ; அஃது : அவ நிரம்பாத்தூக்கம்- தூங்கல் . ( சூ.நிக.க : எ . ) 
தாரணஞாநம் . ( சி . பி . கை . ) 

நிரம்பாமென்சொல் - மழலை . ( சூ.நிக.க 0: க .) 
நிர்ணயித்தல் - தீர்மானித்தல் . ( வழக் .) நிர்மீதம் - சிருட்டிக்கப்பட்டது . (த.நி.போ. 
நீர்த்தத்துவன் - தத்துவாதீதன் . ( சங்கற்பம் . ககரு . ) 
மாயாவா . ங . ) 

நிர்மலம் - களங்கமின்மை . ( உ - ம் . ) " கரு 
நீர்த்தாரணம் - ஆதாரமற்றது . ( பி - வி .) மருவுகாயத்தைநிர்மலமதாகவே ” (தாயு. தே 
நீர்த்துகம் - கஷாயம் . ( உ - ம் .) “ மருதநிலத்தா 

சோ , க .) 
ற்றுநீர்நிர்த்துகத்திற்காம் . ( தைல.பாயிர.உசு.) நிர்மலதை - மலரகிதமாயிருக்குந்தன்மை . 

நீர்த்தேசம் -1. காண்பித்தல் .(உ -ம்.)“வாழ்த் | (சி . சி . உ : க. சிவாக்.) மலம் - அழுக்கு . 
துவணக்கொவெத்துநீர்த்தேசமென மூன்று ” நிர்மாணம் - செய்கை . ( வழக் . ) 
( வேதா . சூ . அ . ) 2. விரித்துக்கூறல் . 

நீர்மாலியம் - நிருமாலியம் . ( வி - ணி .) 
நீர்த்தேசித்தல்-நிர்த்தேசம்பண்ணல். ( வே நிர்மிதம்-- நிருமிதம் ( வழக் .) 
தா . சூ . அ : உரை. ) 

நீர் மூலம் - நிருமூலம் . ( வழக் .) 
நிர்நாமம் - அருகர் கூறுமட்ட குணத்தொ நீர்வசநம் - பேசாதிருத்தல் , (வழக் , ) 
ன்று . ( த . நி . போ . உஎஉ . ) 

நிர்வத்தியம் - இயற்றப்படுவது . ( பி - வி . கஉ . 
நிர்ப்பீசதீட்சை- மலபரிபாகமுடையவராய உரை. ) 
வழியும் தீட்சைக்குப்பின் ஒருதலையான் வழு நிர்வாகம்- நிருவாகம் . ( வழக் .) 


173 


நிரதிகாரதீக்கை 


கஙஎஅ 


நிரம்பாமென்சொல் 


நீர்வாணம் - 1. நிருவாணம் , 2. மோட்சம் . நிரதிகாரம் - நிரதிகாரதீட்சை . ( சி . சி.அ : 
சைவச . ஆசாரிய . சுச . உரை .) 

ச . சிவாக் . ) 
நிர்வாணி- நிருவாணி . ( வழக் .) 

நிந்திகாான் - பக்குவமற்றவன் . ( வழக் .) 
நீர்விக்கிநம் - இடையூரில்லாமை . ( உ - ம் .) நிரதிகாரி - பரமகர்த்தா . ( உ -ம் .) " முன்கூறிய 
நிர்விக்கிநபரிசமாத்தி (சி.சி.பாயிர. க . சிவாச ) நிரதிகாரியாகிய பரமகர்த்தாவுக்கு " ( சி . சி . க. 
நிர்விகர்ப்பக்காட்சி சரமானியமாக ஒரு 

ஙஅ . மறை ) 
வஸ்துவைக்காண்பது .(சி.சி.அளவை.க.சிவாக் .) நிர்திகாரை- ஒருதீட்சை ; இது : சமயிக்குப் 

நிரீவிகற்ப்பகம் - விகற்பமில்லாதது .(சி.சி . | பூசையாதியில் அதிகாரங்கொடாததும் புத்திர 
அளவை . க . சிவாக் ) 

கனுக்குப் பிரதிட்டை முதலிய தன்மஞ்செய் 
நீர்விகற்பம் வேறுபாடின்மை . (வி - ணி .) | தற்கு அதிகாரங்கொடாததுமான தீக்கை. 
நிரக்கம்-- சுட்டறிவின்மை. (உ - ம் .) “ நிரக் (உ - ம்.) “ எழினிரதிகாரையெனநின்றிரண் 
கம்பெருகி ” ( கோயிற்பு . நடராச . கசு . ) டாய்விளங்கும் ” ( சி . சி . அ : சு . ) 

நீரகங்கிருதி புறவிவகாரம். ( வேதா. சூ . நிரந்தம் - குரங்கு .( உ- ம் . ) " கோசலேசனி 
கசா அ . உரை .) 

ரந்தவினங்கொடுகோதிலாநெறிகொண்டகுரம் , 
நிரங்கிருதி - நிரகங்கிருதி . ( உ- ம் .) "உண்டி பினில் ” ( சேதுபு . சேதுவர் . சசு . ) 
லையென்னாமலகங்கிருதிநிரங்கிருதி யுறாமல் ” 

நிரந்தரம் - எப்பொழுதும் . ( உ -ம் . ) “ பொன் 
( வேதா. சூ . ச அ . ) 

னிரந்தரம் வைகுமார் பிறைபுரிவுகொண்டு " ( சே 
திரங்குசம் - கட்டுப்படாமை. ( வி - ணி . ) 

துபு . கவிதீர்த்த . ச . ) 
நிரஞ்சநம் -1. இரசகர்ப்பூரம் . ( வைத்திய 

நிரந்தான்-- கடவுள். ( வழக்.) 
பரி .)2 . நிறைவு . 3. மயக்கமின்மை (திருவிளை . 

நிரந்தரி - பார்வதி . ( வழக் ) 
தீர்த்தவி . எ .) 4. மோக்கம் . 5. வெளி . (2 , 3, 
5 - பிங்கல . நஎ . அ . ) 

நிரந்தரித்தல் - நிறைதல் . 

நிரந்தரியன் - பூரணவியாபதி . (வாசுதே. 
நிரஞ்சநன் -1 . அருகன் . ( சூ . நிக . க : ரு . ) 

கககா . ) 
2. மறைப்பில்லாதவன் , கடவுள் . ( உ - ம் . ) “ நிர் 

நிரந்திரம் - துவாரமின்மை. ( வழக் . ) 
விகற்பன் நிர்த்தத்துவன் நிரஞ்சநன் " (சங்கற்ப 
நி . மாயாவா . ந . அடி .) 

நிகந்து - 1. ஒழுங்குப்பட்டு . ( ஐங்குறு .) 2 . 

பரந்துநின்று. (பரிபாடல் . ) 
நிரஞ்சநி -- பார்வதி , மயக்கமில்லாதவள் . 

நிரநுயோச்சியம் -உடன்படாமைக்குரியது . 
( வழக்.) 

( உ - ம் . ) “ நிரநுயோச்சியா நுயோகம் ” ( சி . சி . 
நிரத்தம் - கூடாமை . சி . அளவை. 
சிவாக் . ) 

அளவை . கச . மறைஞா. ) 
நீரத்தல் - 1. கூடியொழுகுதல் . ( உ - ம் . ) 

நிரம்பம் - ஒத்தல் . ( உ- ம் . ) நிரம்பமில்யாக் 

கை " ( கலி . கச . ) 
" நேராநிரந்தவர்நட்பு " ( வள் . அஉக .) 2. நிரல் 
படக்கோத்தல். ( உ - ம் .) " நிரந்தினிது சொல்லு 

நிரப்பு -1 . தரித்திரம் . (உ - ம் .) " நெருநலுங் 
தல் " (வள் . சுச அ .) கலத்தலுமாம் - நிரந்தரிக்குஞ் 

கொன்றதுபோலுநிரப்பு ” ( வள் . கசஅ . ) . 2 , . 

தெரிநிலைவினைப்பகுதி . 
சடையார் . புகலுரந்தாதியிற்காண்க. 3 , நிறை 

நிரப்புதல் - நிறைத்தல் . ( வழக் . ) 
தல் . ( உ - ம் .) “ துறுமுதிண்காம்பினத்துணமெங் 

நிரபி - மஞ்சள் . ( வைத்திய பரிபா.) 
சணும் - நிறைகிரிமுழுவதுநிரந்த நீண்முகில் ” 
( சேதுபு . கந்தமா. உஉ . ) 4. பரத்தல் . (சிந்தா .) 

நிரம்பான்- ) , அருகன் . ( சூ .. நிக . க : ச . ) 
திரத்தி - நிறைவித்து . (உ - ம் . ) "பள்ள மேடு 

2. சிவன் . நக்கன் என்னும் பெயராற் கொள்க . 
நிரத்திப்படாமழை ” (சேதுபு.அக்கினிதீர்.கஉ .) 

3. வத்திரமில்லாதவன் . 
நிரதம்- எப்போதும் . ( உ - ம் .) வரதனைநிரத 

நிரம்பல் - நிறைவு . ( உ - ம் . ) “நிருத்தன் 
மேத்தெடுப்பாம்" ( சூதை . ஞாந . க: ரு. ) 

சடைமேனிரம்பாமதியன் ” (திருவதிகைவீரட் 
நிரதிகாண தீட்சை ஒருவகைத்தீட்சை . 

டம் . தேவாரம். 
( சி . சி . பாயி . ஈ : ஞாநப் . ) 

நிரம்பவழகியர் - சேது புராணஞ்செய்த ஒரு 
நிரதிகாணம் - ஆதாரமின்மை. (சி.பி.கை.எ.) 

நூலாசிரியர் . 
நிரதிகாணன் ஆதாரம் வேண்டாது நிற் 

நிரம்பாச்சொல் - நிரம்பாமென்சொல் . 
கிறவன் . (சி . சி . அ : உ . ஞாநப் . ) 

நீரம்பாத்தூக்கம் - தூங்கல் . (சூ . நிக . க . எ . ) 
நிரதிகாரதீக்கை - நிர்ப்பீசதீட்சை . ( சி . சி . நிரம்பாமென்சொல் - மழலைமொழி . ( சூ . 
அ: ச . மறை ) 

நிக . க 0 : க . ) 


( சி . 


நீராதாரம் 


கஙஎக 


நிரீட்சணம் 


பாபா . ) 


வின்மை . 


நிரம்பியபுட்டம் - வாழை. ( வைத்திய | ற்றாற்றத்துவங்களை வேறாக்கிச் சமாதிபொருந் 
நிரம்பியம் 

திக் குருவாற் றன்னைக்கண்டு தானுந்தனக்குயி 
நிரம்புதல் - நிறைதல் . ( உ -ம் . ) " நிரம்பல் " ராயிருக்க அருளைக்கூடுவது . ( உ - ம் .) " ஓதாரு 
பார் . 

நிரா - ஆதாரநிராதாரமீதாநமெனமூன்றாமுயிர்க 
நிரயம் - நரகம் . ( உ - ம் . ) " வெவ்வாய்நிரயத்து ளிறைவனடியடையுநெறி " ( சிவப் . ) 2. ஆதர 
வீழ்த்துமால் ” (இன்னிசை . கசு : சு . ) 

நிரல் - வரிசை , ஒழுங்கு . ( உ - ம் . ) " நேரின நிராதாரன் -1. ஆதாரமற்றவன் . 2. கடவுள் . 
மணியைநிரல்படவைத்தாங்கு ” ( நன் . பொதுப் ( 1 , 2- வழக் .) 
பா , கசு . ) 

நிராமயம் - நோயின்மை . ( உ - ம் . ) “ நிராமய 
நிரவதி- எல்லையின்மை , 

பரமாநந்தநிருத்த ” (திருவிளை. வரகுண . உஉ .) 
நிரவயன் - கடவுள் . ( வழக் .) 

நிராமயன் -1. சிவன் . ( உ -ம் . ) " ஆகமம் " பார் . 
நிரவல் -- நிரவுதல் . ( வழக் .) 

2. நோயில்லாதவன் . 
{ - நிரவுதல் - நிரம்புதல் . ( வழக் .) 

நிராமாலு- விளாமரம் . ( வைத்தியபரிபா. ) 
நிரனிறை -1. ஒழுங்காகநிறுத்தல் . ( வழக் .) நிராயுதன் - 1. அருகன் . (சூ . நிக , க : ங . ) 
2. நிரனிறையணி. ( உ - ம் .) " எது நுட்பமிலேச் 

2. ஆயுதமில்லான் . 
நிரனிறை ” ( தண்டி . உசு . ) 

நிராலம்பசாலம்பம் -சிவத்தியானம் . (சி.சி. 
நிரனிறையணி - முன்னர் வைக்கப்பட்ட க : ருச . ஞாநப் . ) 
சொற்பொருள்களோடு பின்னர்வைக்கப்படுஞ் நிராலம்பம் -1 . ஆதாரம் வேண்டாதது . 2 . 
சொற்பொருள்கள் முறையே சேர்ந்து பொருள் 

யசுர்வேத உபநிடதத்தொன்று . ( கூர்மபு . அட் 
படுமாறு வரிசையாக நிறுத்திப் பாடப்படுமணி . டமூ . உசு . உரை .) 
( தண்டி . காகா . ) 

நிராலம்பன் - கடவுள் , பற்றுக்கோடில்லான் . 
- நிரனிறைவழ - செய்யுள் வழுவினொன்று ; நிராலம்பசிவத்தியாநம் - ஞாநம் . ( சி.சி.அ : 
அது : நிரன்முறை பிறழவைப்பது . ( தண்டி . கஅ . ஞாநப் . ) 
சொல்லணி . கசு .) 

நிராலம்பித்தல் - பற்றுக்கோடின்மைகாட் 
நிராகாணம்- ) மறுத்தல் . ( சி . சி . அ : சே . 

டல் . (சி.சி. அ : கூ 0 . ஞாநப் .) 
நிராகரித்தல் - நிரம்ப .) மூன்று மொன் நிரியாசம் - பிசின் ; அது : குங்குலியமுதலி 
நிராகரிப்பு- J றே . 

யன . ( உ - ம் .) " துப்புபலநிரியாசம் " ( தைல . 
நிராகாரத்தியா நசமாதி - வடிவறு தியாகச் 

பாயிர . உஅ . ) (சிந்தா . ) 
செய்யப்படு மொருவகைச்சமாதி . ( சி . சி . அ : 

நிரியாணம் --- 1. சாவு . 2. யானைக்கடைக் 
கூச . ஞாநப் ) 

கண் . ( சூ . நிக . ங : எ .) 
நீராகாரபாவநை மகேச்சுரியபாவகை . 

நிரீக்கணம் - நீரீட்சணம் அட்டசுத்தியி 
(கூர்மபு . வருணா. சங . உரை.) 

னொன்று , ஆதித்தன் , அக்கிரி , சந்திரன் என்னு 
நிராகாரம் - 1. உபவாசம் . 2. நிராகரிப்பு . 

மூவரும் முறையே வலக்கண்ணும் நெற்றிக் 
3. வடிவமில்லாதது . ( த.நி. போ . உ O ரு . ) 

கண்ணும் இடக்கண்ணுமா வாராதலால் , வலக் 
நீராகாரன் -1. கடவுள் . 2. சூக்குமசரீரன் . 

கண்ணினாலே அதனை உலர்த்தின தாகவும் 
( 1 , 2 - வழக் .) 

நெற்றிக்கண்ணினாலே தகித்ததாகவும் , இடக் 
நிராசம் - 1. எதிரிடை . 2. நம்பிக்கை சண்ணினாலே அமுதங்கொண்டு நனைப்பதாக 
யின்மை. 3. விடுதல் . (உ - ம் . ) “ வந்துழிக்காண்க " 

வும் பாவிப்பது . ( சைவச . பொதுவி . ஙருரு . 
நிராதாரசமாதி - ஆதாரமற்றசமாதி . ( சி . சி . உரை . ) 
ச: ஙசு . மறை ) 

நிரீச்சுவரசாங்கியம் - சூநியவாதம் . ( வழக் ) 
நீராதாாசிவயோகம்- ஒருவகைச் சிவயோ நிரீச்சுவரசாங்கியன் - புருடன் சந்நிதியிலே 
கம் . (சி . சி . அ : ங , சிவாக் . ) 

மாயைதானே தநுகரணபுவபோகமாய்த் தோ 
நிராதாரதீக்கை - விஞ்ஞாநகலர் பிரளயா ன்றுமென்று சொல்லுபவன் . (சி - பி . ) 
கலர்களுக்குச்சிவன் குருவடிவின் மறைந்து 

நிரீச்சுவரவாதம் -- நிரீச்சுவரசாங்கியம் . 
நில்லாது நேரேசெய்யுந்தீக்கை . ( சி . சி . அ : உ ; 

நிரீச்சுவரவாதி சிருட்டிகர்த்தா வில்லை 
சுப் . ) 

யென்று சாதிக்கிறவன் . (சி . சி . க : க . சிவாக் .) 
நிராதாரம் -1 . அந்நுவயவெதிரேகங்களால் நிரீட்சண சுத்தி - கண்ணூறுகழிப்பு. 
நேதிநேதி செய்து அறிவித்தல் வேறுபடுத்தல் நிரீட்சணம் - 1. பார்வை . 2. பார்வையின் 
நித்தியமாக்கல் சொரூபரிச்சயம்பண்ணல் இவ 3. மதிப்பு . ( உ - ம் .) " வந்துழிக்காண்க " 


மை . 


நிருபசரிதம் 


கஙஅப் 


நிருவாண தீட்சை 


நிரீட்சமாணம் -1 . நம்பிக்கை . 2. பார்த்தல் . நீருபம் - 1. கட்டளை . ( வழக் .) 
( உ - ம் . ) “ வந்துழிக்காண்க ” 

நிருபன் - அரசன் . ( சூ நிக . உ : கஉ . ) 
நிரீட்சித்தல் - பார்வை பார்த்தல் . ( உ - ம். ) நிருபாதநவாதி- முதற்காரணத்தினின்றும் 
" வந்துழிக்காண்க ” 

பிரபஞ்சந்தோன்றவில்லையென்னுமவன் . ( சி . 
நிரீட்சிதம் - காணப்பட்டது . ( வழக். ) சி . க :ரு. ஞாநப் .) 
நிரீட்சிதர் -1 . அருளடைந்தவர் . 2. பார்க் நீருபாதாநம்-முதற்காரணமில்லாதது .(சி . 
கப்பட்டவர் . 

சி . வரலாறு . எ 

ஆம் பக் . ) 
நிருகேதுகம் -- ஏதுவில்லாதது , யாதொரு நிருபாதிகம் - உபாதியற்றது , தடையற்றது . 
ஏதுவுமில்லாமல் வருவது . (சி.சி.அ.உ.சிவாக் .) ( சி . சி . பாயிரம் .) 

நிரூச்சுவாசம்- சுவாசமடக்குதல் . (சிவதரு . நிருமலன் -1. அருகன் . (உ - ம் .) " நிருமலன் 
எ : கசஅ . ) 

றாண்மூலங்கழிதல் செய்யாதுய்மினென்னி 
நிருசன் -- வாதராயணனுக்கும் அகூந்தரிக் னும் ” ( திருநூற். ருச .) 2. சிவன் . ( சூ . நிக . க : 
கும்பிறந்த ஒரு மகன் . (த.நி. போ . கருக .) எ .) 3. மலத்துடக்கற்றவன் . ( உ - ம் . ) " நிருமல 

நிருணயம் - 1.ஆராய்வு . 2. தீர்ப்பு . 3. நிச் பஞ்சனைசேய்பணிமாலத்தர் ” (மறைசை . ருஎ . ) 
சயம் . 4: நியமிப்பு . ( உ - ம் .) “வந்துழிக்காண்க " நிருமாணம் - நிருமிப்பு . ( வழக் ) 
நிருணாமன் -1 . அருகன் . 2. கடவுள் . 

திருமாலியம் - பூசித்துக்கழித்தபொருள். 
நிருணித்தல் - நிண்ணயம்பண்ணல்.( வழக்.) (வழக்.) 

நிருத்தம் -1: கூத்து ; அது : கலைஞா.சமறு நிருமித்தல்-1 . ஆராய்தல் . ( பிங்கல . நஎங 0 .) 
பத்துநான்கினொன்று . ( உ - ம் .) “ எந்தை - யந்த 2. உண்டாக்குதல் . ( உ - ம் . ) “ மயன்நிருமித்துத் 
மிலாவாநந்தநிருத்தமளித்தருளென்று " ( கோ வியவவ்விமானஞ்சாத்தி ” ( திருவிளை . இந்திரன் 
யிற்பு. பதஞ்சலி. க. ) 2. பதம்பிரித்தல் . 3. பற்பழி. அங .) 
றில்லாமை . (சிவதரு. அ: ககா . ) 4. வேதங்க நிருமிதம் -1. நியமிப்பு . ( வழக் ) 
ளின் சொற்களுடைய பொருளை ய றி விக்கு நிருமிதி - சிருட்டி . (உ - ம் . ) “ இலதுகாத்த . 
மொரு வேதாங்கம் . ( சைவவி . உ 0 . ) 

னிருமிதியிச்சை செய்திநிகழ்நடமாகுமன்றே " 
நிருத்தமாது - நாடகக்கணிகை. ( சூ . நிக . 2 : (கோயிற்பு. பதஞ்சலி . சுசு .) 
சுச . ) 

நிருவகித்தல் -1 . தாங்குதல் . 2. நிலைப்படுத் 
நிருத்தன் -1 . சிவன் . ( உ - ம் . ) “ ஆகமம் ” பார் . தல் . ( 1 , 2 - வழக் ) 
2. நடிப்போன் . 

நிருவாகம் - 1. காரியத்தையியற்றப் போதிய 
நிருத்தாநுகம் - கூத்துவிகற்பங்களுக்கமை சத்தியுடைமை. 2. காரியப்படுத்துதல் , நிறை 
ந்த வாச்சியக்கூறுகளுளொன்று ; அது: நிருத் வேற்றுதல் . ( 1 , 2 - வழக் .) 
தத்துக்குவாசித்தல் . (சிலப்.அரங்கே.கச.உரை .) நிருவாகி- காரியமுடிக்குஞ்சமர்த்தன் . 

நிருத்தி -1 . அர்த்தம்பண்ணுதல் . ( பி - வி.சுகூ .) | ( வழக் .) 
2. பதச்சேதம்பண்ணிவிளக்குதல் , 

நிருவாகித்தல் - நிருவகித்தல் . ( வழக் .) 
நிருத்தியலங்காரம் - பிரிநிலை நவிற்சியணி . நிருவாண தீட்சிதர் - சமய தீட்சை நிருவாண 
( குவலயா .) 

தீட்சை விசேஷதீட்சை யென்னும் மூன்றும் 
நிருதர் - இராட்சதர் . ( உ - ம் . ) “நிருதர்ச் பெற்றுக்கொண்டு சந்தியாவந்தகம் சிவலிங்க 
செற்றோய்” ( கூர்மபு . சுவேதவரா.ரு.) ( நிருதி | பூசையென்னு மிரண்டனோடு ஞாநபூசையு 
குலத்திற்பிறந்தவர்களென்பது .) 

மநுட்டிப்பவர் . ( சைவவி . ஙஉ .) 
நிருதி -1 . இராக்கதத்தி . ( இராமா . ஆரணிய நிருவாணதீட்சை மூவகைச் சிவதீட்சைகளி 
கா . சூர்ப்பா . ககஎ .) 2. தென்மேற்றிசைப்பா லொன்று ; அஃது : ஆறு அத்துவாவைச் சோ 
லன் . ( சூ . நிக . கஉ : எகா . ) 3. நிவிர்த்திகலையிற் தித்து நீக்கி ஆன்மாவைத் திருவடியிலேகூட்டுந் 
பிருதிவிதத்துவத்திலுள்ள ஏற்றெட்டுப் புவ தீட்சை . இத்தீட்சை அசத்தியோநிருவாண 
நங்களுளொன்று . (சி - லி . கிரி . உக . உரை .) | மெனவுஞ் சத்தியோநிருவாணமெனவு மிரு 
4. பகலினிகாழும் பன்னிரண்டாமுகூர்த்தம் . வகைப்படும் . அவற்றுட் சத்தியோநிருவாண 
( விதா . குணாகுண . எந . உரை.) 5. முதலெழு | தீட்சை பெற்றோர் பெற்றபொழுதே சரீரம் நீங்கி 
வள்ளலிலொருவன் . ( சூ . நிக . உ : உங . ) 6 . முத்தியைப் பெறுவர் . அசத்தியோநிருவாண 
மூலம் . ( விதாந . குணாகுண . எங . உரை . ) தீட்சைபெற்றோர் தீட்சையிற் சஞ்சிதமும் 

நிருபசரிதம் - உபசாரமில்லாதது . (சி.சி. க : ஆகாமியமுஞ்சோதித்துச் சரீரம் நிற்பதற்கேது 
சுஅ . ஞாநப் . ) 

வாய்ப் புசிக்கப்படும் பிராரத்தசன்மஞ் சோதிக் 


நிரை 


ககூஅக 


நிரோதினி 


ப 


வப்பி . கா . ) 


கப்படாமையால் ஆயுள் முடிவில் சரீரம் நீங்கி 
முத்தியையடைவர் , ( சைவச . ஆசாரி , சுஉ . 
உரை . ( சித் . பிர . ) 
- நிருவாணம் - 1. இருக்குவேத உபநிடதங் 
களுளொன்று . ( கூர்மபு அட்டமூ. உச . உரை .) 
2.உடையின்மை , 3. நிருவாண தீட்சை . ( சை 
வச . ஆசாரி . க உ . உரை . ) 4. பிறப்பொழிபு . 

நிருவாணி - 1. அருகன் . 2. ஆறத்துவாவை 
யுங்கடந்தஞாநி .( ஒழிவி. அருள . 10. ( சி . சி . 
அ . ரு . ஞாநப் . ) 3. சிவன் . (1 , 3- நக்கன்பார் ) 

நிருவிகற்பக்காட்சி பெயர் முதலியவற்றாற் 
பகுத்தறிதலின்றி இஃது ஒன்றுதோன்றாநின்ற 
தெனப் பொருளின் உண்மைமாத்திரையே 
யறியுஞாநசத்தி . ( சி . சி . அளவை . ந . சிவஞா . ) 

நிருவிகற்பசமாதி - ஒரு யோகநிலை . ( சி.சி. 
க 0 : ச . ஞாநம் ) [ விகற்பமில்லாதசமாதியென் 
பது பொருள் . ) 

நிருவிகற்பப்பிரமிதி - விசேடணத்தோடு 
கூடுதலின்றிப் பொருண்மை மாத்திரத்திற்றோ 
ய்ந்து இஃதொன்றெனத்தோன்றுமறிவு . ( சை 

நிருவிகற்பம் - நிருவிகற்பக்காட்சி . ( சி . சி . 
அளவை . நா . சிவஞா. ) 

நிருவிடயா நந்தம் - விடயாநந்தம்போலத் 
தோற்றாதெதிரீடற்ற விடத்திற்றோன்று மாநந் 
தம் . ( உ - ம் .) . " கூடார் - நிருவிடயாநந்த சுகம் " 
( ஒழிவி . அருள . கூகூ . ) 

திருடபசுபந்தம் -யாகமிருபத்தொன்றி 
னொன்று . ( அபிதாநசி . யாகங்கள்பார் .) 

நிருபணம் - சொல்லுதல் . (சி . சி . சு : 
சிவாக் .) 

நிருபாதிகம் - உபா தியற்றது . ( சி . சி . சு : எ . 
சிவாச் . ) 

நிருபித்தல் -- நிச்சயித்தல் . ( சி . சி . ச : ரு . 
சிவாக் . ) 

நிருபிதம் - நிச்சயிக்கப்பட்டது . ( சி.சி.ச.ரு. 
சிவாக் ) 

நிரேதுகம் - ஏதுவின்றிவருதல் . (சி . சி . க ; 
க . சிவாக் . ) 
* நிரை -1 . ஒழுங்கு . (உ -ம் .) “ திரைநிரை 
வணங்குந்தில்லை ( கோயிற்பு . பதஞ்சலி அரு .) 
2. நிரையசை . (உ -ம்.) " நிரையது மூன்றுதானே 
நிலக்கணம் ” ( சூ . நிக . கஉ : கசு .) 3. தெரிநிலை 
வினைப்பகுதி . 4. பசு . ( சூ . நிக . ங , கஉ .) 5 . 
பசுக்கூட்டம் . ( உ - ம் . ) “ தொறுக்கொண்டவரு 
யிந்தொறுநிரையுங்கவர்சூரன் ” ( பாரத . அருச் 
சுநன்றீர். சு . ) 7. வரிசை. ( உ - ம் :) “ நிரைமணி 
மோலிசூடிநேரலர்வணங்கியேத்த ” ( கூர்ம பு . 
அந்தக . அ .) 


நிரைகவர்தல் 

- சத்துருக்கள் , காலிகளைக் 
கவர்தல் ; அது : புறப்பொருட்டுறையினொன்று . 
வெட்சிமாலை சூடிச்செல்வோர் செய்வது . ( சூ . 
நிக . கஉ : கஉ .. ) 

நிரைகிளம்பி - சூலாடு . ( வைத்திய . கருப் 
பொ . ) 
நிரைதல் - மறைப்பு. ( வழக் .) 
நிரைத்த - இடைவிடாத . (சிந்தா .) 
நிரைத்தல் --1 . ஒழுங்காய்நிறுத்தல் . (உ - ம்.) 
"“ முட்டநித்திலநிரைத்தபந்தரினகைத்த சீரரி 
முகத்தகால்” ( பாரத . கிருட்டிண .) 2. கோத் 
தல் . ( திருமுரு . கசு . அடி , உரை .) 
நிரைதல்- ஒழுங்குறநிரவு தல் . ( வழக் .) 
நிரைநிறை - நிரனிறை, ( வழக் ) - 
நிரைபு - குற்றுகரமுற்றுகங்களோடு நிரை 
யசை ஒருசொல்விழுக்காடுபட விசைந்துவரு 
வது . (உ - ம் .) “ இருவகையுகரமோடியைந்தவை 
வரினேநேர்புநிரைபுமாகுமெனப் ” ( தொல் . 
பொருள் . நகசு . ) 
நிரையணி - அவுரி , ( வைத்தியபரிபா .) 

நிரைமீட்டல் - பகைவர்கள் கவர்ந்த காலி 
களைத் திரும்பக்கவர்தல் . ( பாரத . நிரைமீட்சிச் 
சருக்கம்பார் ) 

நிரையசை - குறிலிணைந்துங் குறினெடி 
லிணைந்துங் குறிலிணையொற்றடுத்துங் குறி 
னெடிலொற்றடுத்தும் வருமசை. (உ - ம் .) " குறி 
லிணைகுறினெடிற்றனித்துமொற்றடுத்து - நெ 
றிவருநிரையசைநான்குமாகும் " (இலக்கணவி . 
எகச . ) 

நிரையம் - நரகம் . (உ - ம் .) " அந்தமற்ற நிரை 
யத்தழுத்தென்பான் ” ( சிவரக , நந்திகேசுரர்நம 
னுக்கு . சு . ) 

நிரையொன்றாசிரியத்தளை - நிரையீற்று 
இயற்சீர்முன் நிரை முதலியற்சீர்வந் தொன்று 
வது . ( யா . காரிகை. உறுப் . எ . உரை.) 

நிரோட்டம் - மிறைக்கவியினொன்று ; அது : 
இதழ்முயற்சியாற் பிறக்குமுயிரும் மெய்யும் 
உயிர்மெய்யுமின்றிவரப் பாடப்படுவது . ( உ - ம் . ) 
“ சித்திரப்பா ” பார் . ( நிர் - இன்மை . ஒட்டம் - 
உதடு . ) 

நிரேதகம் மறைப்பு . ( சி . சி . உ . அசு . 
சிவாக் . ) 
நிரோதநம் - அழுதலின்மை . 
நிரோதம் - ஆணவமலம் . ( சி. பி . கை . சிவப் 
பிர . உ . உ . உரை . ) 

நிரோதித்தல்.-- தகைதல் , தடைப்படல் . 
( வி - ணி , உஅரு. ) 

நிரோதிநி- பன்னிரண்டுகலைகளிலேழாவது ; 
அது அர்த்தசந்திரகலைக்குமேல் மூன்றங்குலம் 


நிலம் 


கங அஉ 


நிலுமாகன் 


வியாபகம் . வடிவு- திரிகோணம் . தேவதை -சதா பூமி . ( உ.--ம் . ) " அடியிட்டுநிலங்கிளைத்து ” (திரு 
சிவன் . தத்துவம் சாதாக்கியம் . ( சி - லி . கிரி , விளை . மாயப். கஎ . ) 
கூ - ஆம் . உரை . ) 

நிலம்பி - கொசுகு . ( வைத்திய பரிபா . ) 
நில் - தெரிநிலைவினைப்பகுதி . 

நிலம்பு - தாளி . ( வைத்திய பரிபா .) 
நில்லாத நிலை -- நிலையாதநிலை. (உ -ம் .) “ நில் | நிலமகன்- செவ்வாய் . ( சூ . நிக . க: சு0 . ) 
லாதநிலையிது" ( சேதுபு . கடவுள் வாழ் ) 

நிலயம் --நிலையம் . ( வழக் .) 
நில்லாமை - அநித்தியம் , ( இராமா . ஆர நிலவடலி - சிறுபனை . ( வழக் .) 
ணிய , மாரீச . உ 22 . ) 

நிலவல் - ஒளிசெய்தல் . ( உ- ம் :) “ நிலவ்வா 
நில்லிகா -- நிற்க . (பரிபாடல் . ) 

ண்டினுக் ” ( பெரியபு . திருக்குறிப்பு . எஉ .,) 
நிலக்கடம்பு- ஒருபூடு. ( வைத்தியபரிபா .) நிலவறை - கீழநிலை . ( பிங்கல . காசு 0.) 
நிலக்கடலை - வேர்க்கடலை , ( வழக் . ) 

நிலவாகை -1. நில ஆவிரை . 2. நிலப்பா 
நிலக்கணம் - செய்யுட்பொருத்தத்தில்வருங் கல் . ( 1 , 2- வைத்தியபரிபா .) 
கணப்பொருத்தத்துளொன்று ; அது: முற்றும் நிலவாழை - ஒரு பூடு . ( வழக் . ) 
நிரையாய்வருவது . ( இலக்கணவி . அ00.உரை . ) நிலவி - நிலைபெற்று . ( சிந்தா . ) 

நிலக்கரி - பூமியிலிருந்தெடுக்கப்படு மொரு நிலவிந்தை - ஒரு பூடு , ( வழக் .) 
கரி . (வழக் . ) 

நிலவிழது- நிலப்பனை . ( வைத்தியபரிபா .) 
நிலக்கறையான்- ஒருகறையான் . ( வழக்.) நிலவிளா - நிலவிளாத்தி . ( வழக் ) 
நிலக்காரை- ஒரு முட்செடி . ( வழக் .) நிலவிளாத்தி - ஒரு மரம் . ( வழக் .) 
நிலக்காளான் - ஒரு காளான் . ( வழக் . ) நில வீரியம் - பூநீறு . ( வைத்தியபரிபா. ) 
நிலக்கிழங்கு- நிலப்பனைக்கிழங்கு . ( வைத் நிலவு -1. ஒளி . 2. சந்திரப்பிரபை. (உ - ம் . ) 
தியபரிபா .) 

" நிலவுகாலுநெடுங்குடைமன்னவன் ” ( அரிச்ச . 
நிலக்குமிழ் - ஒரு செடி . ( வழக் ) 

வேட்டஞ் . க . ) 3. சந்திரன் . ( உ - ம் .)" நிலவைப் 
நிலக்கூந்தல் - எலிச்செவிப்பூடு . (வைத் புனைந்தசெஞ்சடைநின்மலன் ” (கந்தபு . ததீசி 
தியபரிபா . ) 

உத் , உஎ . ) 4. தெரிநிலைவினைப்பகுதி . 5. நிலை 
நிலக்கோட்டை - ஒருபூடு . ( வைத்தியபரி ) | பெறுதல் . ( உ - ம் .) " நீரொலித்தன்ன நிலவுவேற் 
நிலத்தாமரை - முட்செவ்வந்தி . ( வழக் . ) றானையொடு ” ( மதுரைக் . ஙசு கூ .) ( புறநா .) 
நிலத்துத்தி - ஒரு துத்தி . ( வழக் . ) 

நிலவுதல் -- 1 . ஒளிசெய்தல் . 2. மன்னுதல் . 
நிலத்துளசி - ஒரு துளசி . ( வைத்தியபரி .) | ( புறப்பொ.) 3. விளங்குதல் . ( உ - ம் . ) “மாவா 
நிலநெல்லி -- ஒரு நெல்லி . ( வழக் .) 

னிலவு நிலமங்கைவார்குழல் ” (வாண . உச 0 . ) 
நிலப்பயிர் பெண் . ( வைத்தியபரி. நிலவுமரி - நிலவுமரிப்பூடு . ( வைத்தியபரி ) 
கருப்பொ . ) 

நிலவேம்பு -கிரியாத்துச்செடி .( வைத்யபரி ) 
நிலப்பலா - வேர்ப்பலா. ( வைத்தியபரி .) நிலவேர் - பூநாகம் . ( வைத்தியபரிபா .) 

நிலப்பனை - ஒருபூடு , நிலப்பனைக்கிழங்கு . நிலன் -- நிலம் . (உ - ம் . ) “ கன்னலுஞ்செந் 
( வைத்தியபரிபா . ) 

நெலும்புல்லுமாநிலனுங்கழிந்துபுறங்கிடக்கந்ட 
நிலப்பாகல் 

ந்துபோய் ” ( திருவிளை . விடையி . க . ) போலி . 
நிலப்பாகை . ஒருபூடு . ( கைத்தியபரி .) நிலா -1 . ஒளி . (சிலப்பதி .) 2. நிலவு . ( உ - ம் . ) 
நிலப்பாலை 

" புன் - முறுவலென்னமுகிழ்த்தது வெண்ணி 
திலப்பாளை -- அம்மான்பச்சரிசி . ( வைத்திய லா ” (பெரியபு . தடுத்தாட் . கசு 0 . ) 
பரிபா .) 

நிலாமணக்கு - ஒரு பூண்டு . ( உ - ம் .) “ சுக 
நிலப்பிளப்பு - கமர் . (புகலுரந்தாதி . கஉ . ) பலைநிலாமணக்காயில் ” ( தைல . தைலவ . கசகூ . ) 
நிலப்புழ - ஒரு புழு . ( வழக் ) 

நிலாமணி - சந்திரகாந்தம் . மணி- கல் . 
நிலப்பூ - நால்வகைப்பூவினொன்று . ( உ - ம் .) நிலாமுகி - நிலாமுகிப்புள் . ( வழக் ) 
" கொடிப்பூ ” பார் . 

நிலாழகிப்புள் - சகோரம் .(பிங்கல .உங ho .) 
நிலப்பொட்டு - 1. ஒருவகைக்காளான் . 2 . நிலாவிரை - ஓராவிரை. ( வைத்திய பரிபா.) 
மண்ணைத்தேய்த்திடுந் திலதம் . குழவிகட்கு நிலாவுதல் - நிலவுதல் . ( வழக் ) 
முழுக்காட்டினவுடனிடுவது ... ( வழக் .) 

நிலியர் - நிற்பாயாக. ( புறநா .) 
நிலம் - 1. இடம் ; அது : குறிஞ்சி, முல்லை , நிலீயர் - நிலைபெறுவாயாக .( புறநா .) 
மருதம் , நெய்தல் என நால்வகைப்படும் . நிலுமாகன்- ஞாந இந்திரிய தத்துவத்திருக் 
( சூ . நிக . கஉ ; கச . ) 2. கள்ளி . ( மலையக . ) 3 . கும் பஞ்சருத்திரரிலொருவன் . ( வி - ணி.உஎஉ .) 


நிலைப்பு 


கங.அது 


நிலையிற்படுமவத்தை 


| நிலை -1. இடம். (பிங்கல . எக்க .) 2. கதவு 
நிலை . ( உ -ம் .) “ வன்னிலைக்கதவ தூக்கி ” ( திரு 
விளை . அங்க. அ . ) 3. சரியை முதலிய நான்கு 
பாதம் . 4. தன்மை . (உ - ம் . ) " கொழுஞ்சூட 
டருந்திய திருந்துநிலையாரத்து ” ( பெரும்பா . 
சசு .) 5. நிச்சயம் . ( வழக். ) 6. நிற்றல் . (புறநா . ) 
( ஐங்குறு . ) 7. நிலைபரம் . ( உ - ம் .) “ நிலையிலா 
வுலகினிடைநிற்பனவும் ” ( இராமா. மாரீசன் 
வதை . உ. ) 8. நிலைமை . (உ - ம் .) “ நிலைமையுறு 
மற்றையதாய்நின் றவடவேங்கடத்தின் ” (சேது 
4. திருகாட்டு . க. 9. தெரிநிலைவினைப்பகுதி . 
10. பூமி . ( பிங்கல. சசஅ . ) 11. பொழுது , 
( உ - ம் .) அந்நிலைய்டு போர்காண்பாரனை வருங் 
கேட்க ” (திருவிளை. அங்க, சஅ . ) 12. யுத்த 
நிலை ; அவை: பைசாசம், மண்டலம் , ஆலீடம் , 
பிரத்தியாலீடம்என நால்வகைப்படும் . ( சூ . நிக . 
கஉ , ஙக .) நிலை என்ப தனைச் சிந்தாமணியில் 
ஒருவகையிசைப்பாட்டென்பர் . (சிந்தா .) 
நிலைகலங்குதல்- தடுமாறல் . ( வழக் .) 
நிலை இ - நிலைபெற்று . பேத்துப்பா . ) 
நிலைஇய --நிலைபெற்றன. (சிலப்பதி .) 
நிலை இயர் - நிலைபெறுவதாக. (பத்துப்பா.) 

நிலைத்தமை நிலைத்திருக்குந் தன்மை. 
( உ - ம் . ) "அகநிலைத்தமைபுறத்தினுந்தெரிக்கு 
மாறனைய ” ( சேதுபு . நைமிசா. க .) 

நிலைத்திணை - ந்டையில்லது . ( தொல்.மொழி 
மரபு . கங . ) 

நிலைத்தல் -1. உறுதிகொள்ளல் . 12. நிலை 
பெறுதல் . 3. நிற்றல் . (1, 2 , 3 - வழக் .) 

நிலைத்தேர் - அலங்காரத்துக்குச் செய்து 
தெருவில் ஓரிடத்தே நிறுத்தப்பட்டிருக்குங் 
தேர் . ( திருவிளை . திருமணப் . சுஉ . ) 
நிலைதல் - நிலைப்படல் . ( வழக் .) 
நிலைதளம்பல் - நிலைதளரல் . ( வழக் .) 
நிலைநிற்றல் - நிலைபெறுதல் . ( வழக் . ) 
நிலை நிறுத்துதல் --நிலைப்படுத்துதல் .( வழக் ) 

நிலை நீங்காமை ஆனாமை . ( சூ . நிக . க . 
அ : சஎ .) 

நிலை நீர் --நீர்நிலை . ( உ - ம் . ) " கூவனீணிலை 
நீர்களும் ” ( திருவிளை அந்தக்.எ .) ( இலக்கணப் 
போலி .) 

நிலைப்படச் செய்தல் - தாபித்தல் . ( சூ.நிக . 
க : உ அ. ) 
நிலைப்படுதல் - நிலைநிற்றல் . ( வழக் .) 
நிலைப்பாடு - உறுதிப்பாடு . ( வழக் . ) 
நிலைப்பித்தல் - உறுதிப்படுத்தல் . ( வழக் . ) 

நிலைப்பு - திரங்கொள்ளுதல் . 2. நிலை . 
( 1 , 2 - வழக். ) 


நிலைபரம்- நிலைமை . ( உ - ம் . ) “இன்பமுறு 
பாக்கியங்கணிலைபரமென்றுன்னுகின்ற நெஞ் 
சன்வஞ்சன் ” (சிவரக . சிவதன்மா. ச . ) 

நிலைபெறுத்தல் - நிலைநிறுத்துதல் , நிலை 
பெறச்செய்தல் . ( சி . சி . க : ச . சிவஞாந . ) 
நிலைபெறுத்துதல் - நிலை பெறுத்தல் . 
நிலைபெறுதல் - திரங்கொள்ளுதல் . 
நிலைபேறு - அசையாமை . ( வழக் . ) 
நிலைமண்டலவாசிரியப்பா --ஒருவகை 
யாசிரியப்பா ; அஃது : எல்லா அடியுமளவொத்து 
நாற்சீரடியாகவருது . ( யா - காரிகை செய்யு . கஉ . 
உரை . ) (நிலைமண்டலம் - நின்றவாறுநிற்றலை 
யுடைய மண்டலம் . மண்டலம் - நாற்சீரடி 
யொத்துவருவது. 

நிலைமாறுதல் -1 . இடமாறுதல் . 2. எழுத்து 
முதலிய மாறிநிற்றல் . ( வர - று . ) " வைகாசி 
“ வைசாகி " 

நிலைமை -1 . இயல்பு . 2. நிலை . 3. புகழ் . 
( உ - ம் . ) “ நில்லாவுலகத்துநிலைமைதூக்கி ” ( பொ 
ருந . உஎசு . ) ( நிலைபெருந்தன்மையுடைத்தாக 
லின் புகழை நிலைமையென்றார் ; இது : ஆகு 
பெயர் .) 4.மெய் . ( பிங்கல . கஅக .) 

நிலைமொழி - புணருமிரு மொழிகளுள் மூத 
லில்நிற்கு மொழி . ( நன் . கருக . உரை.) 

நிலையங்கி -உடன் முற்று மூடுகிற சட்டை . 
(வழக் ) 

நிலையம் - இருப்பிடம் . ( வழக்.) 2. தேவர் 
கோயில் . ( சூ . நிக . F : Po .) 3. மருதநிலத்தூர் . 
( சூ . நிக . ரு : 10. ) 

நிலைமைப்பத்திரம் -- வித்துவான்கள் முத 
லானவர்களுக் குரிமையேற்படுத்தி யவ்வுரிமை 
சித்திப்பதற்காக எழுதப்படுவதாம் . ( மிரு . ச . 
நங . ) 

நிலையல் நிலைபெற்றுநிற்றல். ( உ - ம் . ) 
“ நிகழ்ந்ததுகூறிநிலையலுந்திணையே ” ( தொல் . 
பொருள் . சச . ) 

நிலையாமை - அநித்தியம் . (உ -ம் . ) " நிலை 
நிலையாமைநோக்கி ” (திருவிளை. நகரப் . காரு . ) 

நிலையியற்பொருள் - ஓரிடத்தே நிற்குந் 
தன்மையையுடைய பொருள் . ( சி . சி . க : ருச . 
சிவஞாந . ) அசரம் . 

நிலையிற்படுமவத்தை - சாக்கிரத்தாநமாகிய 
லாடத்தாநத்தே நிகருமைந்தவக்தை ; அது: 
ஒருபண்டத்தைமறந்தவன் அந்தப்பண்டங் கா 
ணாதபொழுது பிராணவாயுவுமியங்காமல் மூச் 
சித்திருந்த அவதரநிலையிற்படு மவத்தையில் 
சாக்கிர துரியாதீதமும் , அந்தப் பிராண வாயு 
இயங்கத் தக்கதாகப் பெருமூச்செறிந்து விசா 
ரித்தறிவோமென்று நின்ற அவதரநிலையிற் 


i 


நிவாரணம் 


ககூஅச 


நிழற்றுதல் 


படுமவத்தையிற் சாக்கிரதுரியமும் , அவ்விடத்தி நிவி - மாமரம் . ( வைத்தியபரிபா.) 
லன்றோ போயினோமென்று நினைவெழுந்தி நிவிர்த்தி -1. இல்லாமை . (சி . சி .அளவை . 
ருந்த அவதரநிலையிற் படுமவத்தையிற் சாக்கி க . சிவாக் .) 2. சாந்தியாதீதகலையிற் சத்திதத்து 
சுழுத்தியும் , இன்ன இடத்தன்றோ பண்டம் வத்திலிருக்கும் ஐந்து புவருங்களுளொன்று , 
வைத்தோமென்று விசாரப்பட்டறிந்த அவதர ( சி -கிரி. உக. உரை . ) 3.திரும்புதல் . 4. துறவு . 
நிலையிற்படுமவத்தையிற் சாக்கிர சொப்பகமும் 5. நிவிர்த்திகலை . ( 3 , 5- சி . சி . உ . எச . ஞாகப்.) 
அந்தப்பண்டம்வைத்த இடத்திற்சென்று கண் (தன்னிடத்தடைந்த பக்குவர்க்குச் சங்கற்பங் 
டது நிலையிற்படுமவத்தையிற் சாக்கிரசாக்கிர களை விடுவித்துத் திருப்புவிக்கையால் இப்பெ 
முமாம் . இந்தநிலையிற்படுமவத்தைக்குக் கருவி பெயர்பெற்றது . ) 
கள் சுத்ததத்துவங்கள். ( சிவப்பிர . வியாக் .) நிவிர்த்திகலை - பஞ்சகலைகளுளொன்று ; 

நிலையுடைமை - எண் . என்று பெயர் . ( சூ . அது: மூலாதாரந்தொடங்கி உந்திக்குமேல் 
நிக . அ : 50. ) 

எண்விரலளவுநிற்பது . அதற்கு மண்டலம் , 
நிவசதி - வீடு . ( வைத்தியபரிபா.) 

அக்கிநி, ஆதாரம் , மூலாதாரமுஞ்சுவாதிட்டாக 
நிவசநம் -- புடவை . ( வைத்தியபரி , கருப் | மும் , பிரகாசம் சொரிதழற்கொழுந்து , மலம் 
பொ .) 

மாயாமலம் . அவத்தை சாக்கிரம் . மாத்திரை 
நிவக்கும் - ஓங்கும் . ( ஐங்குறு .) 

மூன்று . மந்திரம் இருதயழுஞ் சத்தியோசாத 
நிவத்தல் - உயர்தல் . (திருக்கோ. கரு . மும் . பதம் ஓமோ முதல் மாதேவாந்தமாக இரு 
உரை.) 

பத்தெட்டு. வந்தம் க்ஷகாரம் .. புவநம் காலாக்கி 
நிவந்த -1. மேலான . ( உ - ம் . ) " ஒளிறிலஞ்சி | முதல் வீரபத்திரர்முடிவாக ளற்றெட்டு, தத்து 
யடைநிவந்த ” ( மதுரை . உசஅ . ) 2. வளர்ந்த . வம் பிருதிவி , தெய்வம் பிரமா . தொழில் 
( உ - ம் .) " நறுநீர்ப்பொய்கையடைகரைநிவந்த ” சிருட்டி . (சிவப்பி , வியாக் . பொது . உக . கக ..) 
( சிறுபா . சுஅ . ) 

நிவிர்ததாளம் - நவதாளத்தொன்று . ( சூ. 
நிவந்தது - ஏறிற்று . (பரிபாடல் .) 

நிக . கஉ: க 02 .Y 
நிவந்து -1. ஏறி . ( சிந்தா . ) 2. ஒங்கி . (புறநா.) 

நிவேசனம் -1 . இடம் . ( தைல . தைலவ . ) 
நிவப்பு -1, உயர்வு. (உ -ம்.) “ உருத்திர ) 2. ஊர். ( சூ. /நிக . ரு : கூடு .) 
பாகந்தன்னைநிவப்புடனுரைத்ததில்லை ”( கூர்ம நிவேதநம் தேவர்க்குச்சமர்ப்பிக்குநைவேத் 
பு . தக்கவே . எ . ) 2. ஒக்கம் . ( உ - ம் .) " நிரை தியம். ( வழக்.) 
செலனிவப்பிற்கொண்மூமயங்கி ” ( கு . பா.ரு ..) நிவேதித்தல் -நைவேத்தியஞ்செய்தல். 
3. மேடு . ( உ - ம். ) “ நிவப்புமண் ” ( அரிச்ச.நாட்டு. | (திருவிளை .. மூர்த்திவி . உஎ.) 
» 0. ) 4. வளர்ச்சி . ( உ - ம் .) “ மால்வரைநிவந்த தீழத்தாசருக்க , சுருங்க. ( பரிபாடல் .) 
சேணுயர்வெற்பில் ” ( திருமுரு . கஉ . ) 

நிழத்தல்-1. இல்லையாக்கல் . (உ - ம் .) " அருவி 
நிவர்த்தகன் - வேதமோதுஞ்சாதியரிருவரி மாமலை நிழத்தவும் ”. ( பொருந . உஙரு. ) 2. உள் 
லொருவன் ; இவன் : சங்கரனுபதேசிகன் . ( த . ளதன் நுணுக்கம் .( தொல்.சொல் . ந W0 . உரை . ) 
நி . போ . கங்ரு . ) 

3. ஓய்தல் . ( மதுரைக் . ஙங.) 4. நோக்குதல் . 
நிவர்த்தநம் -1. இருளறுமுழ நீளமகலங் ( பத்துப்பா.) 
கொண்டது . 2. திரும்புதல் . ( உ - ம் ) “ வந்துழிக் நிழல் -1 . அருள் . ( பத்துப் ) 2. ஒளி . ( பிங் 
காண்க " 

கல . கக ஙஎ .) 3. குளிர்ச்சி . ( ஐங்குறு . ) 4. சா 
நிவர்த்தித்தல் -- மறுத்தல் . ( சி . சி . சு : யை 5. செல்வம் . 6. தெரிநிலைவினைப்பகுதி . 
சிவாக் ) 

7. விம்பம் . ( உ-ம் . ) “ நிழன் மேவியிருவென்று " 
நிவர்தல் - உயர்தல். ( உ - ம் . ) “ பொன்னி - ( கோயிற்பு . இரணியவன் .) ( 2 , 3, 4 - சூ. நிக . 
வரம்பலவா ” ( ம - தி . ங ங .) 

கக : ஞகரவெ . உ . ) 
நிவறல் - கூடுதல் .(உ - ம் . )" வந் துழிக்காண்க " நிழலல் - நிழலுதல் . 
நிவறுதல் --நிவரல் , 

நிழலவை - நிழலையுடைய. (பரிபாடல் . ) 
நிவாசம் - இருப்பிடம் , நி - உபசருக்கம் . நிழலுதல் - நிழல் செய்தல் . 
நிவாதகவசர் - தோயமாபுரத்தசுரர் . (மகா 

நிழற்றல் - 1.ஒளிவிடல். சிந்தா.)2.நிழற்றுதல் 
பாரதம் , நிவாதகவசகால . கரு : உஉ . ) 

நிழற்றுதல் -1. சொல்லுதல் . 2. நிழல்செய் 
நிவாதம்- காற்றின்மை. ( வழக்.) 

தல் , ஒளிசெய்தல் . (உ - ம். ) “ பொன்னுநன்மணி 
நிவாரணம் -1. பிராயச்சித்தம் . 2. போக்கு யுமுத்தும்புனைந்தமுக்குடைநிழற்ற " ( சூ . நிக . 
தல் . ( சி . சி . உ : அச . சிவாக் .) 

காப்பு ) ( ஐங்குறு .) 


19 


நிறை 


கங.அரு 


நின்மலம் 


. 


நிழன்ற - நிழல்செய்த . ( பத்துப்பா .) ( சூ . நிக . க : சாரு . ) 6. நிறுத்தலளவு.(மணிமே.) 
நிழனவல் - ஒரு நாவல் . ( வழக். ) 

7. தெரிநிலை வினைப்பகுதி . 8. நிறைவு. (உ - ம். ) 
நிற்கல் - நிற்குதல் . ( வழக் ) 

" நிறைமொழிமாந்தர் ”(உள்.உ.அ. ) 9. நீர்ச்சால் . 
நீற்து - நிற்பேன் . ( புறப்பொ .) 

( சூ.நிக.எ: சுச .) 10. நூறுபலம் . ( சூ.நிக.எ : அக .) 
நீற்கை - நிற்குதல், (பழமலையந்தாதி , உற் / நிறைகுடம் அட்டமங்கலத்தொன்று ; அது 
கைக்குமாறு என்னு முதற்குறிப்புள்ளகவியிற் பூரணகும்பம் . ( திருவிளை , திருமணப் , சுஎ .) 
காண்க . ) 

நிறைத்தல் - நிறையச் செய்தல் . ( வழக் .) 
- நிற்பன --- அசரம் ; அது : மரமுதலியன . நிறைதரு தூறு - சீந்தில் . ( வைத்திய பரியா.) 
( உ -ம் . ) “ உலகினிடைநிற்பனவுநடப்பனவு நிறைதல் -1. திருத்தியாதல் . 2. பூரணப் 
நெறியினீந்த ” ( இராமா . மாரீசன் வதை . உ . ) படுதல் . ( சூ . நிக . அ : கரு . ) 3. பெருகுதல் . 
நிற்பின் - நின்றால் . ( புறநா.) 

( உ - ம் .)“நிறைதலோடு குறைதலாய ” (சிவரக.க. 
நிற்பு - நிற்றல் . பு- தொழிற்பெயர்விகுதி . கணபதிவர் . ககூ . ) 
நிற்றா- நிற்றலைச்செய்ய . ( பத்துப்பா .) நிறைந்திடல் - நிறைதல். ( சூ . நிக . அ : கரு . ) 
நீற்றல் -1 . ஒழிதல் . நெருநலளவும் வருத் நிறைமொழி - 1. அருளிக்கூறினும் வெ 
திய பிணி இன்றுநின்றது என்பது வழக்கு . குண்டு கூறினும் அவ்வப்பயன்களைப் பயந்தே 
நன்னூல் . உருபுபுண . இயல்பின் விகாரமுமெ விமொழி . ( உ - ம் . ) " வள் . 28 ” 2. மந்திரம். 
ன்னுஞ்சூத்திரவுரையிலறிக , 2. நிலைநிற்குதல் . நிறையறிகருவி - தராசு . ( வழக் ) 
- ( உ - ம் . ) “ என்றுமழுக்காறிகந் தானுமிம்மூவர் நிறைவு -1 . செறிவு . 2. பூரணம். ( பிங்கல . 
நின்றபுகழுடையார் ” ( திரிகடுக . ) 3. நிற்குதல் . உஅ . ) 3. மிகுதி . ( வழக் .) 

நிறத்தல் - நிறங்கொள்ளுதல் . ( வழக் . ) நிறைவேறல் - சபலம் . ( சூ . நிக . ருக : ) 
* நிறம் -1 . ஒளி, இயல்பு . (திருக்கோ. ரு.அ. நின்மலசாக்கிரம் - ஆசாரியராலே - ஞாந 
உரை.) 2. குணம் . ( சூ நிக . அ : எக . ) 3. சரீ தீட்சைபெற்றுத் திரிபதார்த்தஉண்மையறிந்து 
ரம் . ( உ - ம் . ) " செல்வங்கல்வி -நிறங்கலவாவீடு சிந்தித்துத்தெளிந்து கருவிகள்நீங்க விசாரித்து 
தரும் " ( சேதுபு . அகத்தி . தீர் . கா . ) 5. மார்பு . நிற்பது . (சித்தா . கட் . கரு எ . ) இருதயத்திலே 
(காஞ்சிப்பு . காப்பு .) 6 வண்ணம் . ( உ-ம் . ) “ நிறந் மநம் , அகங்காரம் , புத்தி , சித்தம் , உள்ளம் என் 
தருங்குழலறிவையைநிறுத்திவாளவுணர் " (பார னுமைந்துடனுங்கூடிநின்று பாகியகரணங்க 
த . குருகுல . கட் . ) ( சூ . நிக . அ : உசு . ) 

ளினாலே காணப்பட்ட சத்தாதி பிரபஞ்சத்தை 
நிறீஇ - நிறுத்தி . ( பத்துப்பா . ) 

யெல்லாஞ் சிவாகாரமாகவும் விஷயசுகங்களைச் 
றூஉம் - நிறுத்தும் . ( ஐங்குறு .) 

சிவாநந்தமாகவுங்கண்டு நீற்பது . ( சி . சி . ச : நச . 
நிறுத்தம் - நிறுத்துதல் . பத்துப்பா .) 

சிவாக் . ) பிரபஞ்சமநித்தியமெனத் தோன்றி 
நிறுத்தமை - பிரதிட்டைசெய்தல் . ( உ ம் .) ஆசாரியனுக் கிரகத்தினாலே பற்றாகப்புகுந்து 
“ இராகவனீடிலிங்கம் - பிறியாமைநிறுத்தமை பொறிபுலன் மேலிட்ட பசுகரணங்கள் சிவகர் 
பேசுவனென்று பேசும் ” (சேதுபு. இராம ணங்களாயிருக்கை . (சிவப் .. கட் . ச . ) 
னருச் . ரு . ) 

நின்மலசிவம் -- மலத்துடன்கூடாதசிவம் . 
நிறுத்தல் - 1. தாபித்தல் . 2. நிறுக்குதல் , ( சதாசிவ ரூபாம் . க . ) 
துலைநிறுக்குதல் . 3. நிறுத்தல் .(உ - ம் .)" வந்துழிக் 

நின்மலசிற்சத்தி- மலத்துடன்கூடாத ஞா 
காண்க . 

னசத்தி . ( சி . சி . ரு : ரு . ஞாநப் ) 
நிறுப்பான் -1. தராசு . ( பிங்கல . சசஎரு . ) 

நின்மல சுழுத்தி 

தத்துவநீங்கி மேலான 
2. துலா ராசி . ( சூ . நிக . க : ஈரு .) 3. நிறுப்ப கேவலந் தானாய்நிற்பது . ( சித்தா. கட். கருஎ . ) 

நின்மலசொப்பநம் கருவிகள் நீங்கியும் 
நிறுப்பு - 1. தாபிப்பு. 2. நிறுத்தல் . 

நீங்காமலும் நடுவேசற்றுப் பதைப்புண்டாவது . 
நிறுவல் -1. நிலைபெறுதல் . ( உ - ம் . ) “ பூண்ட 

(சத்தா . கட் , கருஎ . ) 
பெரும்புகழ்நிறுவி ” ( இராமா.சடாயுகாண் .75 . ) நின்மலதுரியம் - கேவலம்நீங்கி அருளினா 
நிறுவுதல் -1 . நாட்டல் . 2. நிறுத்தல் . லே தன்னையுங்கண்டு அருளையுங்கண்டு அவ் 
நிறை - 1. ஆநீக்குணம் நான்கினொன்று . 

வசத்தாய் நிற்பது . (சித்தா. கட் .கருஎ .) 
( சூ . நிக . கஉ : கசா.) 2. கற்பு . ( திருவள் . வாழ்க் 

நின்மலதுரியாதீதம் - சிவத்தைத் தரிசித்துச் 
கைத்துணை . எ . ) 3. சால்பு . ( உ- ம். ) " நிறை 

சிவாநந்தத்திலழுந்தல் (சித்தா. கட் . கரு அ .) 
யுடைமைநீங்காமை வேண்டின் " ( வள் . கருச .) நின்மலம் -- அழுக்கின்மை , ( சிவப்பிரகாசம் . 
4. தராசு . ( பிங்கல . கக எரு . ) 5. துலாராசி . க ; க . உரை . ) 


- 


வன் . ( வழக் .) 


174 


நின்றுவற்றல் 


கஙஅசு 


நீகான் 


நினைவு 


நின்மலன் -1 . அருகன் . ( உ - ம் .) "நீடுமலர்ப் நினவ - நின்னுடையன . ( புறநா . ) 
பிண்டிநின்மல ” ( திருநூற். திரு . ) 2. சிவன் . நினை - நினைந்து . (மணிமேக .) 
( உ - ம் . ) “ நின்மலனென்றிக்கண்ணினெருப் நினைத்தல் -1. ஆலோசித்தல் . 2. தியானித் 
பெழ ” (மச்சபு.ஆதிசிருட்.க .) 3. மலமற்றவன் . தல் . ( 1 , 2 - வழக்.) 
( உ - ம் . ) “ நின்மலாபோற்றி போற்றி ” ( திருவாச . நினைப்பணி- ஒருபொருளைக் கண்டவுடன் 
திருச்சத. சுக . ) ( நிர்என்னும் வடமொழியின் | ஒப்புமையான் மற்றொரு பொருளினைவுண்டா 
சிதைவு . ) 

வதைக்காட்டுமணி . ( குவல . அ . ) 
நின்மலாதீதாவத்தை -- சுத்தாவத்தை. ( சி . நினைப்பு - நினைக்குதல்; அது : உடற்குற்றம் 
சி . ச : ஙஎ , சிவாக் . ) 

பதினெட்டினொன்று , ( சூ . நிக . கஉ ; சகஅ .) 
நின்மலாவத்தை - சுத்தாவத்தையின் காரிய நினையல் - நினையாதேகொள் . (சிந்தா . ) 
மாகிய வோ ரவத்தை . (சித்தா. கட்..கருஎ . ) 

1. எண்ணம். ( உ - ம் .) " செய்வா 
மேலாலவத்தை ; கேவலாவத்தை சகலாவத்தை ராலினமுகளுந் திருகாடுபெறநினைவோ ” ( பார 
களிரண்டையுங் கீழ்முறைமையில் விட்டுச் சுத் த . கிருட்டிண. ரு ) 2. கருத்து . ( உ - ம் . ) “ நினை 
தாவத்தையை மேன்முறையிற்றீண்டி முத்தி | வுவேற்ற்று” (சிவரக.வரலா. ஙஎ .) 3. நினைப்பு . 
சிவத்துவாபி வியத்திமுறைமையி லுண்டாம் தொழிற்பெயர்விகுதி . 4. வருத்தம் . 
பொருட்டு, இதயத்தினின்றும் புருவமத்திய | ( சிந்தா . ) 
நுனிமட்டில் கண்டத்தினின்றும் பிரமாந்திர 
நுனிமட்டில் புருவமத்தியினின்றும் துவாத 
சாந்த நுனிமட்டில் ஒரொட்டாக இதயத்தி 
னின்றும் துவாதசாந்த நுனிமட்டிற்றான் இவை - 1. ஏருமுன்னிலை ஒருமைப் பெயர் . 
களிற்போய்த்தங்குவது . இது சதேகை லிதே 

( உ ம் . ) “ நீயிருக்கநெடுவிற்கையாசிரியனவனி 
கையென விருவகைப்படும். அவற்றுள் சதே ருக்க ” ( பாரத . கிருட்டிண. கஈரு . ) 2. தெரி 
கை சீவன்முத்தித்தன்மையின் நிட்டையைப் 

நிலைவினைப்பகுதி . 3. விடு . ( பரிபாடல் . ) 
பொருந்தியிருத்தல் . விதேகை முத்தியடைந்த நீக்கப்பொருள்- ஐந்தாம் வேற்றுமைப் பொ 
காலத்துச் சுவாந்ததா நுபூதியைத் தியாத் 

ருள்களினொன்று ; அது: மலையினின்று நீங்கி 
திருத்தல் . ( சி . சி . ச : ஙரு . மறை . ) 

னான் என்பதிற்போலவரும். ( நன்.உக்க.உரை . ) 
நின்மாலியம் - நிருமாலியம் .(உ - ம். ) “ நவமா | (பிரிவையுண்டாக்குந்தொழிலின்றிப் பிரிவை 
நின்மாலியந்தீர்த்தம்புசியாதிருந்துமி லோம் ” மாத்திரந் தன்னிடத்துடைய பொருளென் 
( சிவரக . தேவர்முறை . கஉ . ) 

பது . ) 
நின்றவிடந்தீஞ்சர்ன் - குருவிச்சி ; அது : நீக்கம் -1 . நீக்கல் . 2. நீங்குகை. 3. பிரிப்பு . 
புல்லூரி என்பர். ( வைத்தியபரிபா .) 

(சிவஞானபோத . க . சூத்திரம் . ) 
நின்றன்று - நின்றது . (பரிபாடல் . ) 

நீக்கல் - 1 , அகற்றல் . ( உ - ம் . ) “ தாக்கு ” 
நின்றீயல் - நிற்றல் . ( உ - ம் .) “ உறையொடு பார் . 2. கொல்லல் . ( வள் . கொல்லாமை.க . ) 
நின்றீயல்வேண்டுமொருங்கே ” (கலி . கசடு. ) | 3. தள்ளல். 4 நீக்கம் , பிரிவுஎன்க . 
( தொழிற்பெயர்த்திரிசொல் .) 

5. மாற்றல் . 6. விடல் . ( 3 , 5, 6 - வழக் . ) 
நின்று -1. ஓரசைச்சொல் . ( உ - ம் . ) “ சொல்லி 

நீக்கவுருபு - நீக்கப்பொருளைத்தருமுருபு ; 
நின்றான் ” சொன்னான் என்பது பொருள் . 2 . 

அஃது : ஐந்தாமுரு- . 
எப்பொழுதும். (பரிபாடல் .) 3. நின் 

நீக்கு -1. நீக்கல் . ( சூ . நிக . அ : சசு . மூலம் 
( ஐங்குறு . ) 

பார் . ) 2. தெரிநிலைவினைப்பகுதி . 
நின்று சிணுங்கி - சிறியாணங்கை . ( வைத் 

நீக்குதல்- ]. அகற்றுதல். 2. கொல்லல் . 
தியபரிபா .) 

( உ - ம் . ) “ நீக்கல் ” பார் . 3. விடுதலையாக்குதல் . 
நின்றுபயனின்மை நூற்குற்றம் பாத்தி | ( 1 , 3 -வழக் .) 
னொன்று . (நன்னூல். பாயிர . குன்றக்கூறல் நீகம்- தவளை . ( சூ . நிக . ஈ : எஎ . ) 
என்னுஞ்சூத்திரம்பார் . , 

நீகாரம் -1 . ஆணவமலம் : ( சி -லி.ஞாந.சு . ) 
நின்றும்- ஐந்தாம் வேற்றுமையினீக்கவுருபு 2. பனி . ( உ - ம் .) “ நீகாரமழைபொழிய” ( பாரத . 
சளினொன்று . ( உ - ம் .) “ ஊர்தியினின்றுமிழ்ந் 

காண்டவ . சக . ) 

நீகான் -- மாலுமி . ( உ - ம் . ) " உடந் , கமர்தலைவ 
நின்றுவற்றல் - ஒருசொல் எழுவாய்முதலிய னீசானொத் துளவூர்களெங்கும் ” ( சேதுபு . திரு 
வைபெறாதுநிற்றல் .( தொல்.சொல்.உரு.சேநா ) 

நாட் . க 2 . ) 


தான் ” 


நீட்டித்தல் 


கஙஅஎ 


நீத்து 


நீங்கல் - நீங்குதல் , பிரிதல் . ( உ - ம் . ) " ஓங் நீட்டினவிரல் தறித்தான் - கிரந்திநாயகம் . 
குலகந்துயர் நீங்க " ( கோயிற்பு. வியாக்.க .) ( வைத்தியபரிபா .) 

நீங்கள் - ஒருமுன்னிலைப்பன்மைப் பெயர் . நீட்டு -1. நீட்டுதல் . 2. தெரிநிலைவினைப் 
( உ - ம்.) “நீங்களுரைசெய்வதெவன் ” ( திருவி பகுதி . 3. நீளம். ( 1 , 2- வழக் ) 
ளை . அங்க . உஉ . ) 

நீட்டுதல் - 1. ஈதல் . (உ - ம் .) "நீட்டல் ” பார் . 
நீங்காமை - பிரியாமை . (வள் . பொறை 2. நீளமாச்செய்தல் . ( வழக் .) 
யுடைமை . ச . ) 

நீடம் - பறவைக்கூடு . ( இராமா . ஆரணிய . 
நீங்கியினார் - நீங்கினார் . (சிந்தா .) இ - அசை . கார்கால . ககக . ) 
நீங்குதல் - நீங்குதல் . (வழக் .) 

நீடல் - நீளல் . ( வழக் ) 
நீச்சத்தானி- இரசம் . ( வைத்திய பரிபா. ) நீடாணம் - கறி . (சூ . நிக . கா : உ கா .) 
நீச்சு-நீந்துதல் . ( உ -ம் . ) “ நீச்சினினிலைத்து நீடிக்கை - நீடிப்பு . ( வழக் .) 
நிற்குநீலமென் கொடி போனின்றார் ” ( அரிச்ச . நீடித்தல் - நெடுகுதல் . ( வழக் .) 
சூழ்வினை . ச. ) 

நீடிப்பு - நீடித்தல். ( வழக்.) 
நீச்சுப்பிரமேகம்- ஒருவகைப் பிரமேக நீட்டின்று- கொடுத்தது . ( புறப்பொ . ) 
ரோகம் ; அது : கள்ளை ஒத்த நீரிறங்குதல் வெ 

நீடு - நீடித்தல் . ( உ - ம் . ) " நெடுஞ்செல்வ 
ளுத்த சீழ்வடிதல் முதவிய குணங்களையுண்டாக் 

நீடின்றியாங்கேகெடும் " ( வள் . ருசுகா . ) [ முத 
கும் . (சீவரட் . ங 20 ) 

னிலைத்தொழிற்பெயர் . ) நெடுநேரம் என்பர் . 
நீசக்கிரகம் -1 . இராகு கேது . 2. உச்சத் | (சிந்தா .) 
திற்கேழாமிடக்கிரகம் . 

நீடுதல் - 1. நிலைத்திருத்தல் . 2. நீளுதல் . 
நீசசாதி - கீழ்சாதி . நீசம் - தாழ்வு . 

3. நெடுங்காலத்திற்கிருத்தல் . ( உ - ம் . ) " நீடுத 
நீசத்தாநம் -1. இழிந்த இடம் . 2. உச்சத் 

லில்லையின்றேநிருபதிசன்னிமன்றல்- கூடுதலி. 
திற் கேழாமிடம் , 

வர்க்குண்டாகும் " ( பாரத . திரௌபதி . ) 
நீசபங்கராசயோகம் ( சோதிட .) ஒரு ( 1 , 2 - வழக் .) 
யோகம் . ( வழக் ) 

நீடு நினைந்திரங்கல் - அகப்பொருட்டுறையி 
நீசம் - 1. ஈதம் , இழிவு . ( உ - ம் . ) " நீசமுயர் 
வாம் நோக்கங்கணேர்ந்தால் ” ( ஞாநவா. தேவபூ . 

னொன்று ; அது : தலைவன் கூட்டம்வாயாது கா 

லம் நெடிதாகத்தலைவியை நோக்கி நினைந்திரங் 
ரு உ . ) 2. உச்சத்திற்கேழாமிடம் , 3. மஞ்சள் . கல் . ( வாண . கங . முகம் . ) 
வைத்தியபரிபா .) 

நீடூரம் - பாஷாணம் . ( வைத்தியபரிபா. ) 
நீசர் - கீழ்மக்கள் . ( சூ . நிக . உ : ருச . ) 

நீண்டது --நெடியது . ( வழக் . ) 
நீசன் - ஈநன் . ( இராமா.மிதிலைக்காட்.க 0 க .) நீண்முடி -- அரசன் . ( உ - ம். ) “ நின்றமாமன் 
நீஞ்சுதல் - நீந்துதல் . ( வழக் .) 

னர்க்கெலாநீண்முடியிலக்கமானான் " (சிந்தா . 
நீட்சி - நீளம் . ( வழக் .) 

நாமக . உரு அ . ) ஆகுபெயர் . 
நீட்சிமை - நெடுமை . ( வழக் . ) 

நீத்தம் -1 . ஆழம் . (பரிபாடல் ) 2.தண்ணீர் 
நீட்டம்- நீளம் . ( உ - ம் .) “ நீட்டமிக்கதோர் 

விட்டான் . ( வைத்தியபரிபா .) 3. வெள்ளம் . 
சிலையினன் ” ( கந்தபு . சூரபன்ம . அரு . ) ( உ - ம் . ) “ நிலையுடைக்கவிநீத்தமந்நீத்தமே 

நீட்டல் - 1. ஈதல் . ( உ - ம் . ) " நெடியவன் ( இராமா . ஆற்று . கூ . ) 
குறியகைநீரினீட்டினான் ” ( இராமா , பாலகா . நீத்தல் - 1. துறத்தல் . ( வள் . நீர்த்தர் பெரு 
வேள்விப் . நங :) 2. நீட்டுதல் . 

மை . 2. நீக்கல் . ( உ - ம் . ) " தோழியைநீத்தென் 
நீட்டலளவு - நான்களவையுளொன்று ;; 

னைமுன்னே துறந்து ” (திருக்கோ. உங0 . ) 
நீட்டலளவை - அது : கோல் முதலியவற்றா நீத்தவன் --- 1. அருகன் . ( சூ . நிக . க : ங . ) 
னளத்தல் . ( நன்னூல் எண்ணலெடுத்தலென் 2. துறந்தோன் . ( வழக் .) 
னுஞ்சூத்திரத்திற் காண்க . ) 

நீத்தார் முற்றத்துறந்தமுநிவர் . (உ-ம் . ) 
நீட்டலளவையாகுபெயர்-- நீட்டியளத்தற் 

" ஒழுக்கத்து நீத்தார் பெருமை " (வள் . உக . ) 
குரிய கருவியின் பெயர் . அதனாளைக்கப்படுவ 

நீத்திட - பெருக்கிட . (சிந்தா ,) 
தற்கு வழங்கப்படுவது . ( வ - று . ) தடி . ( நன் . 

நீத்திருணி- காமப்பால் . ( வைத்திய . கருப் ) 
உ கூ 0 . உரை.) 

நீத்து – 1. நீந்துதல் . ( உ - ம் . ) “ யானைக்கு 
நீட்டித்தல் - 1. தாமதித்தல் . 2. நெடும்பொ நீத்து முயற்குநிலை ” ( யாப் . காரிகை . செய் . ரு. 
ழுதுசெல்லல் . ( 1 , 2 - வழக் ) 

உரை . 2. பெருக்கம் . ( ஐங்குறு .) ( பத்துப் . ) 


நீம்பல் 


கஙஅ அ 


நீர்க்குண்டி 


நீதச்சிலைச்சூதம் -- நீலாஞ்சநம் . ( வைத்திய நீமம் - ஒளி . ( சூ . நிக . அ : உஉ . ) 
பரிபா .) 

கீயல்- நீங்கற்பாலையல்லை . (பரிபாடல் . ) 
நீதகம் - நீர்வள்ளி. ( வைத்தியபரிபா .) நீயா- விடாத . ( பரிபாடல் . ) 
நீதபரிமளம்-- சீதாங்கபாடாணம் . ( வைத் நீயிர் - நீவிர் . ( உ - ம் . ) “ நீயிர்கள் வாய்மையை 
தியபரிபா .) 

நிகழ்த்தமென்னவே ”( கந்தபு.சூரனகர்புரி.க.அ ) 
நீதம் - நன்னெறி . (உ - ம் .) “ நீதம் பெறுமறை நீயேன் - விடேன் . ( உ - ம் .) “ நீயேனென்ற 
யோனிமையவர்மானபணிமுடியா ” (சிவரக. தெவன்கொலன்னாய் " ( ஐங்குறு . உஉ . ) 
வேதபாத . சு . ) 2. நீதி . ( உ - ம் . ) “ பொல்லாத நீர் -- 1. ஒரு முன்னிலைப்பெயர். (உ -ம். ) 
சேயெனிற்றாய்தள்ளனீதமோ " ( தாயு . சுக “ முழுமதிமுகத்தினாரைமுனிந்து நீர்ப்பட்ட மங் 
வாரி ங .) 

கைப்-- பழுமர முதலஞ்ஞாநப்பாறையாக்கிடமி 
நீதவான் – நீதமுள்ளவன் . (வழக் . ) னென்ன ” (திருவிளை.அட்டமா.க .) 2. கடல் . 
நீதன்- நீதிமான் . (உ - ம்.) “ நீ தன்வஞ்சநெறி | (உ - ம் . )“நீர்வழங்கும்பண்டத்தால் ” ( நான்மணி . 
மைதன்னினீடு" (சேதுபு . சீதைகுண்ட . க .) அரு . ) 3. கழியிடம். (உ - ம் . )" பெளநீர்ச்சாய்க் 

நீதி -1 . நன்னெறி . 2. நியாயம் , பலருஞ் கொழுதி ” (கலி . எகா . ) 4. குணம் . ( உ -ம் . ) “ நீர 
சுகமடையநடத்துமுறை . ( சைவப்பி , சுக . ) 3 . கத்தேதமைநினையுமன்பினோர் " ( கந்தபு . கட 
முறைமை . ( உ - ம் . ) “ நீதியினானித்தியநைமித் | வுள் . ) 5. தண்ணீர். ( உ - ம். ) “ நீர்பகற்றுயிலா 
திககாமியத்தினிறுத்தி ” (சி . சி . அ : ந : நிரம்ப. ) | தவம்” ( தைல.பாயிர.ரு.அ .) 6. தன்மை .(உ - ம்.) 
( சிந்தா .) ( 1 - வழக் . ) 

" செந்நீர்பசும்பொன் " ( புறநா.கூ .) 7. தெரிநிலை 
நீதிசாத்திரம் - கலைஞாநமறுபத்து நான்கனு வினைப்பகுதி . 8. பூராடநாள் . ( சூ . நிக.க: எசு . ) 
ளொன்று , ( வழக். ) . 

நீர்க்கடம்பு - ஒருமரம் . ( சூ . நிக. கக . வகர 
நீதிசாரம் - 1. ஒரு நூல். 2. பிருதுவிதத்து 

வெ . உ . ) 
வத்தில் குபேரதிக்கிலுள்ள பத்துபுவகங்களு நீர்க்கடன் --- திலதர்ப்பணம் . ( உ - ம் . ) 
ளொன்று . ( சி . சி . அ : 61. மறை .) 

“ போர்க்களத்தில்யான் பொருது பொன்றினா 
நீதிசாருபன் - சதருத்திரரிலே குபேரதிசை லெம்பியரா- னீர்க்கடனுந்தீக்கடனுஞ்செய்விப் 
யிலிருச்கும் தசருத்திரரிலொருவர். ( வி - ணி . பீர் ” ( பாரதவெண்பா. ) உ தகக்கிரியையென்பர் . 
உஎ 0. ) 

(சிந்தா .) 
நீதி நூல் - நீதிகளையுணர்த்து நூல் . ( உ - ம் . ) நீர்க்கண்ட கி- நீர்முள்ளி . ( உ - ம் . ) “ கூவிள 
“ யாப்பின்மன்னியநன்றி தன்னை விடுத்த தீமை நீர்க்- கண்டகியிரண்டுடைமுக்கண்ட்கி துவஞ் 
யிதர்குயிர் - நீப்பதேபரிகாரமென்றிடுநீதி நூல சூரி ” ( தைல . தைலவ . கஙரு . ) 
ருடாதைதாய் ” ( சேதுபு . சங்கதீ . 20. ) 

நீர்க்கணம் - செய்யுட்பொருத்தத்து ளொன் 
நீதிநெறி -1. ஒரு எல் . 2. சன்மார்க்கம் . றாகிய கணப்பொருத்தத்துளொன்று ; அஃது : 
நீதிநெறிவிளக்கம் 

குமரகுருபரசுவாமிக ஆதிநேராய் வருவது . (இலக்கண வி . 400 . 
ளாற் செய்யப்பட்டவோர் நூல் . 

உரை .) 
நீதிமான் -- நீதியுள்ளவன் . ( வழக் . ) 

நீர்க்கம்மல்-- ஒரு நோய் . ( உ - ம் . ) “ அமரம் " 
நீந்தல்- நீந்துதல். ( சூ . நிக . ரு : உசு.மூலம் . ) பார் . 
நீந்தின - மிதந்தன . ( புறப்பொ .) 

நீர்க்கமல்லி ஒரு நீர்ப்பூண்டு, அல்லி . 

. 
நீந்துதல் - 1. கடத்தல் . (உ - ம் . ) " பிறவிப் ( வைத்தியபரிபா .) 
பெருங்கடனீந்துவர் நீந்தா - ரிறைவனடி சேரா நீர்க்காக்கை- நீர்க்காகம் . ( சூ.நிக.ங் : சுங . ) 
தார் " ( வள் . க 0 . ) தாற்பரியம் . 2 . 

நீந்தல் . 

நீர்க்காசம் - ஒரு நோய் . ( வழக் .) 
நீப்பு -1 . துறவு . 2. பிரிவு . ( 1 , 2- வழக் .) நீர்க்கால் சலாகை - சந்திரகாந்தக்கல் . ( சூ . 
நீபம் -1 . உத்திரட்டாதிநாள் . 2. கடம்பு . 

நிக . சு ; கக . ) 
( உ - ம் . ) " அமைச்சரோடுமந்நீபமாவனம்புகுந்து " நீர்க்கிழவன் - வருணன் . ( உ - ம் . ) " தொன் 
( திருவிளை . திருநக . கண்ட . உ 0 . ) 3. காரணம் . 

னகர்மேனீர்க்கிழவன்வரவிடுத்தகடல்சு வறத் 
( பிங்கல . ந.எங 2 . ) 4. வெண்கடம்பு . ( வைத் தொலைத்தவாறும் " ( திருவிளை பதிகம் . சு . ) 
தியபரிபா.) 

நீர்க்கீழ் உதயத்திற்கு நாலாமிராசி . ( உ - ம் .) 
நீம்- நீவீர் . ( உ - ம் . ) “ நீமெம்வென்றிக்களிற் " வந்துழிக்காண்க " 
றானுக ழ ” (சிந்தா. விம , சச . ) (திசைச்சொல் நீர்க்குடம்- பூரண கும்பம் ; இஃது ; அட்டமங் 
லென்பர் . 

கலத்தொன்று . ( திருவிளை . திருமணப் . கசங . ) 
நீம்பல் - வெடியுப்பு . ( வைத்தியபரி . ) நீர்க்குண்டி- வெண்ணொச்சி .( வைத்தியபரி.) 


. 


நீர்ப்படை 


கஙஅகூ 


நீர்வழுக்கை 


நீர்க்கும்பி - நீர்முள்ளி . ( மலையக . ) 

எழுதி நாட்டிய வழி நீராட்டுதலுமாம் . ( தொல் . 
நீர்க்குமிழ்-நீர்மொக்குள். ( சூ . நிக . (ரு : உரு .) பொரு . சும . உரை.) 
நீர்க்குமிழம் - வெள்விழியில் சங்கம்பழம் நீர்ப்பதுமம்- இமைரோகபேதத்தொன்று ; 
போல் கொப்புளத்தையுண்டாக்கும் ஒருவகைக் அது : இமையிற்றடிப்பையும் அதிக நீர்ச்சுரப் 
குமிழ்ரோகம் . ( சீவரட் . உசுகா.) 

பையுமுண்டாக்கும் . ( சீவரட் . உசு அ .) 
நீர்க்குளரி - கல்லாரச்செடி . ( பெரியபு. நீர்ப்பரிசை - ஆமை . ( வைத்தியபரிபா .) 
தடுத்தா . கஎங . உரை . ) 

நீர்ப்பறவை - நீரில்வாழும் பட்சி ; அவை : 
நீர்க்குறிஞ்சா- ஒருசெடி .( வைத்தியபரிபா. ) கின்ன ரப்புள் முதலியன . ( பிங்கல . நநஎச . ) 
நீர்க்தன்று - நத்தை . ( வைத்தியபரிபா .) நீர்ப்பனை- புல்லாமணக்கு .( வைத்தியபரி . ) 
நீர்க்கோழி- ஒருவகை நீர்வாழுங்கோழி . தீர்ப்பாசி வைப்புப்பாடாண முப்பத்தி 
நீர்க்கோன் - வருணன். ( உ - ம் . ) “ நீர்க்கோ ரண்டினொன்று . 
னொல்லை தாழ்ந்து " (திருவிளை . நான்மாட .உக . ) நீர்ப்பாம்பு -- நீர்க்கோத்தை . (உ - ம் .) " அஞ் 
நீர்கள் - நீர் . கள்-அசை . (சிந்தா. ) 

சாப்புறங்கிடக்குநீர்ப்பாம்பு ” ( மூதுரை.) 
நீரீச்சங்கு - சங்கு . ( மலையக . ) 

நீர்ப்பு - நீர்த்தல் . பு- தொழிற்பெயர் விகுதி . 
நீர்ச்சால் - தண்ணீர்பூரிக்குஞ்சால் . ( சூ . நிக . நீர்ப்புடையன் -- ஒரு பாம்பு . ( வழக் .) 
எ : சுச . ) 

நீர்ப்பூ - நால்வகைப்பூவினொன்று ; அது : 
நீர்ச்சித்திரம் - நீரடிமுத்து . ( உ - ம் . ) “ நீர்ச் நீர்நிலைகளிலுண்டாகும்பூ . (உ - ம் .) “ கொடிப்பூ " 
சித்திரம்போகியரணந்தந்திபீசம் ” ( தைல . தை 

நீர்ப்பூண்டு - நீர்முள்ளி . ( வைத்தியபரி ) 
லவ . ககசு . ) 

நீர்ப்பூல் - நீர்பபூலா. ( வழக் .) 
நீர்ச்சின்னி - ஒரு பூண்டு . ( வைத்திப்பரி .) நீர்மட்டம் --சரிமட்டம்பார்க்குங்கருவி . 
நீர்ச்சுண்டி -- கொடிநெட்டிச்செடி . ( வைத் 

நீர் மாங்காய் - மாங்காயடைகாய் . ( வைத் 
தியபரிபா . ) 

தியபரிபா . ) 
நீர்ச்சுறுக்கு- நீர்க்கடுப்பு , ஒரு 

பிணி . 

நீர் மாடம் - பள்ளி ஓடம் . ( உ - ம் . ) “ ஓங்குநீர் 
நீர்ச்சூலை - அண்டவாயு . ( வைத்தியபரி .) 

மாடமொடு நாவாயியக்கி " (சிலப் .ஊர்காண்.எ . 

7.எச. ) 
நீர்ச்சேம்பு- ஒரு பூடு . (வழக் .) 

நீர் மீட்டான்- தண்ணீர்மிட்டான் . ( வைத் 
நீர்த்தல் -நீராதல் . (உ -ம் .) “ ஏட்டொன்றாய் 

தியபரிபா . ) 
நீர்க்கவடி ” ( தைல . தைலவ . கஉ . ) 

நீர்ழகம் - இறங்குதுறை. ( உ - ம் . ) “ நீர்முகந் 
நீர்த்து - தன்மையுடையது . ( புறநா . ) 
நீர்த்தகைகதவு - ஓ என்று பெயர் . ( பில் திகழ்நீரிது ” (சேதுபு. கோடி.டு.) 
கல . சுஎக . ) 

நீர்ழள்ளி-- ஒருமுள்ளி . ( உ - ம் .) " ஐங்கோல 

நீர்முள்ளி ” (தைல . தைலவ . கஙரு .) 
நீர் நாய் - நாய்மீன் . ( உ - ம் . ) “ நீர்நாய்கௌ 
வியநெடும்புறவாளை ” (சிலப் . நாடுகாண் . எக . ) 

நீர்மேனெருப்பு - கொட்டைப்பாசி . ( மலை 

5. ) 
நீர்நாள் -- பூராடம் . ( சூ . நிக . க : எசு . ) 
நீர்நிலை -1 . குளம் . ( சூ . நிக . ரு : உ ங . ) 2. 

நீர்மை -1. இயல்பு , தன்மை . ( உ - ம் . ) " நெ 

சங்கடலுந்தன்னீர்மை குன்றும் ” ( வள் . கள . ) 
நீர்நிலையாயுள்ள தடாகமுதவியன. (உ - ம் .) “ நீங் 

2. ஒளி, ( உ - ம் . ) “ நெடுநீர்வார் குழைகளைக் 
குளுேயிர்பிலனுடல்புரண்டனனீர்வேட் - டாங் 
குநீர்நிலைதேடுவானாயினானெழுந்தான் " (திரு 

தென ” (நெடுநல் . கஙக . ) 3. குணம் . ( திருக் 

கோ . கஎ. உரை . ) 
விளை . அந்தக்குழி . சு . ) 
நீர்நெட்டி- ஒரு பூடு . ( வழக் ) 

நீர்வண்டு - நீரில்வாழ் வண்டு , ( வழக் .) 
நீர் நெருப்பு - கல்லுருவி . ( வைத்தியபரி .) நீர்வல்லி - 1. நீர்வள்ளி. ( வைத்தியபரிபா. ) 
நீர்நொச்சி -- ஒரு நொச்சி . ( வைத்தியபரி .) 

2. வெற்றிலைக்கொடி . ( உ - ம் . ) " முடக்கற்றான் 

காகக்கரிப்பனீர்வல்லியங்க - மவிழிலைச்சுரதர் 
நீர்ப்பகண்டை- ஒரு பூடு . ( வைத்தியபரி .) திங்களாம்படிவகைக்கிறுத்து " ( தைல.தைலவ . 
நீர்ப்பஞ்சு - கடற்காளான் . (வைத்தியபரி. ) கச . ) 
நீர்ப்பத்தர் - அம்பணம் . ( சூ . நிக . எ : ருஅ . ) நீர்வலயம்- பூமி . ( உ - ம் .) " எரிமணிச்சூட்ட 
நீர்ப்படுவன் - ஒரு நோய் . ( வழக் .) 

ராநெற்றி -மருவுநீர்வலயமுதலியவுலக மனைத் 
நீர்ப்படை- புறப்பொருட்டுறையினொன்று 

தையும் ” ( கூர்மபு. கக்கவமி . உசு . ) 
அது : கண்டுகால்கொண்டகல்லினை நீர்ப்படுத் நீர்வழக்கை -- ஒரு நீர்ப்பூடு , ( உ - ம் . ) வந்து 
துத்தூய்மை செய்தலும் ,பின்னப்பெயரும்பீடும் ழிக்காண்க . 


யக . 


நீரிது 


கஙகள் 


நீலகாசம் 


நீர்வள்ளி வெற்றிலைக்கொடி . ( உ - ம் . ) நீரிழிநோய் - நீரிழிவு. ( உ - ம் . ) “ நோய்க் 
" நெய்த - லல்லி மூலகநீர்வள்ளி " ( தைல . தைல குட்டம் ” பார் . 
வ . கச . ) 

நீரிழிவு -- நீர்ப்பாடு, மூத்தரரோகம். ( உ -ம் .) 
நீர்வாத்து - ஒரு பறவை . ( வழக் .) 

“ மூக்கடைப்புட்காந்திநீரிழிவுகுன்மம் " ( தைல . 
நீர்வாரம் --- 1. தினையரிசி . 2. நீர்வஞ்சி தைலவ . கச O.) 
( 1 , 2 - வைத்தியபரி .) 

நீருடும்பு - ஒருடும்பு . ( வழக் .) 
நீர்வாழ்வன - எழுவகைப்பிறப்பினொன்று ; நீருதிபாசம் - கடற்பாசி . ( வைத்தியபரி ) 
அது : மீன்முதலிய நீந்தும்பிராணி . 

நீருபம் -1. ஆகாயம் . 2. உருவமற்றது . 3 . 
நீர்விட்டான்-- தண்ணீர்விட்டான் . ( வைத் காற்று . ( 1 , 2 , 3 - வழக்குண்டுபோலும் .) 
தியபரிபா ) 

நீருமரி - ஒரு பூடு . ( உ - ம் .) வந்துழிக்காண்க. 
நீர்விளைவமை - உப்பு . (சிந்தா .) 

நீருள்னி - வெண் காயம் . ( வைத்தியபரிபா .) 
நீரசம் - 1. தாமரை . 2. மாதுளை . ( 1 , 2 நளாரை -- ஓர் பூடு , நீராரை . ( வைத்திய 
( வைத்தியபரிபா.) 

பரிபா .) 
நீரடி -- நீரடிமுத்து. ( வைத்தியபரிபா .) நீநற்றமிர்தம் - புளிங்கறி . ( உ - ம் .) " அண் 

நீரடிழத்தம் - நீரடிமுத்துப்பருப்பு . ( உ - ம் . ) பன்னீரூற்றமிர்தந்- தாம்பாலவரைநாட்டித்தந் 
“ நீரடிமுத்தமொலிபோகி ” ( தைல. தைலவ . துட்டயர் வார் ” (சிந்தா , குணமா . எஅ . ) 
ககஉ . ) 

நீரெட்டி - ஒரு மரம் . வழக்குண்டு . 
நிரணிமாடம் - நீர்மாடம் . (உ - ம் . ) “ நீரணி நீரெலி --ஓரெலி . ( வழக் .) 
மாடத்துநெடுந்துறைபோகி ” (சிலப்.நாடுகாண் . நீரேற்றம்- சலதோடம் . ( உ - ம். ) 

- ம் . ) “ அதி 
உகரு ) 

துர்ப்பலம் " பார் . 
நீரத்தி -- ஒரு மரம் . ( வழக் ) 

நீரொட்டி- நீராரை . ( வைத்தியபரிபா .) 
நீரதம் - நீரின்மை . ( உ - ம் . ) “ நீரதநெறியில் நீரோம்பல் - 1. பேய்க்கடுக்காய் . 2 நீர்க் 
வாவிநிறைந்த நீரென்ன நின்றான் " 

(பாரத. 

கடம்பு . ( 1 , 2 - வைத்தியபரிபா .) 
திரௌபதி . ரு . ) 

நீரோருகம்- தாமரை . ( வைத்தியபரிபா .) 
நீரம் -1 . தீர்த்தம் . ( உ -ம் .) " அறுநாலு தளிர் நீல் -1 . நீலம் . ( உ - ம் .) “ நிரந்தநீன்முகில் . 
நீரமுறைகூறினோம் ” ( சேதுபு.பாலோடை , க . ) ( சேதுபு . கந்தமா , உ.உ.) விகாரம் . 2. வாதம் . 
2. நீர் , அம் - சாரியை. 

( உ - ம் . ) “ நோக்குமிவைமூன்றுநீலாதிமூன்று " 
நீரரண் - அகழ் ; அது : நான்கரணினொன்று . தைல. பாயிர . சஉ . ) 
நான்காவன: - நீரரண் , நிலவரண் , மலையரண் , நீலக்கடிப்பிணை – குதம்பை போல்வதோர் 
காட்டாண் . ( வள் . அரண் . உ . ) 

பணி . (சிந்தா . நாமக . உசுசு . உரை .) 
நீரரமகனீர் நீரில்வாழுந் தெய்வப்பெண் நீலக்கத்தரி-- ஒரு வழுதுணை . ( வழக் .) 
கள் . ( உ - ம் . ) " நீதியிற்புகல்பகலெலா- நீரரமக நீலக்கல் - நீலரத்தினம் . ( வழக் . ) 
ளிர் ” ( பாரத. கிருட்டிண . அஅ . ) 

நீலக்காரம் - துருசு . ( வைத்தியபரிபா.) 
நீரலரி -- ஒருவகைச்செடி . ( வைத்தியபரி . ) நீலக்காலி -- அவுரி , ( வைத்தியபரிபா . ) 

நீரவர் - அறிவுடையார் . ( உ - ம் . ) “ நிறைநீர நீலக்கிராந்தை -- விஷ்ணுகிராந்தை . 
நீரவர் கேண்மை பிறைமதிப் - பின்னீரபேதை நீலக்கொண்டி- புல்லாமணக்கு . ( வைத்திய 
யார்நட்பு ” ( வள் . எஅட் . ) 

பரிபா . ) 
நீரழிவு - ஒரு நோய் . ( வழக் . ) 

நீலகண்டசிவாசாரியர் ---- வேதாந்தசூத்தி 
நீரர்காரம் பழஞ்சோற்றுநீர் . ( பதார்த்த ரத்திற்குப் பாடியஞ்செய்தவர். ( அபிதாநகோ ) 
குணசி . ) 

நீலகண்டன் -1 . சிவன் . ( உ -ம் .) “ தொலை 
நீராசநம் – நீராஞ்சாம் . (திருவிளை. யாதசெல்வநீலகண்டனை " (சிவரக . கத்தரிப்பூ . 
நகரப் . 50. ) 

கங .) 2. துருசி , 3. முருங்கை . ( 2 , 3- வைத்திய 
நீராஞ்சநம் - ஆலாத்தி . ( உ - ம் .) “ எஞ்சலி | பரிபா . ) 
லாத்தீபநீராஞ்சநத்தட்டியேந்தி ”( சிவரக . பசாசு நீலகந்தி ஒருவகை மாணிக்கம் . (சிலப், 
மோசந . கங . ) 

அரும்பத .) 
நீராமம் - ஒரு நோய் . ( வழக் .) 

நீலகம் -1. காருப்பு . 2. துருசு . ( 1 , 2 - வைத் 
நீராமை - 1. கடலாமை . 2. சலக்கூர்ம தியபரிபா .) 
ரோகம் . ( சீவரட் . க 10 ) 

நீலகமலம் -- நீலோற்பலம் . ( வைத்தியபரி .) 
நீரிது -- நீர்மை , (சிந்தா .) 

நீலகாசம் - கண்ணோயுளொன்று . ( வழக் ) 


- 


நீலவழுதலை 


கஙகூக 


நீவிர் 


- 


கா 


நீலகிரி அட்டமலையினொன்று . (சூ . நிக . நீலன் 

1. ஒரு வானரப்படைத்தலைவன் . 
உ . எஎ . ) 

( இராமா . சேதுபந்த. ஈ.அ.) 2. சநி . ( சூ. நி . க ; 
நீலதரு - தெங்கு . ( வைத்தியபரிபா . ) சுங , ) 
நீலநிதி - குபேரனவநிதிகளினொன்று . அமர நீலா - அவுரி . ( வைத்தியபரிபா.) 
நிகண்டிற்காண்க. 

நீலாங்கம் - மலைத்தேள். ( வைத்தியபரி . ) 
நீலப்பைங்குடம் - பச்சைக்குப்பி . ( உ -ம் . ) நீலாங்கு - புழு . ( வைத்தியபரிபா . ) 
" நீலப்பைங்குடந்தொலைச்சி ” ( பெரும்பா லாஞ்சநம் -1. ஒரு கற்கதிரவியம் .(உ - ம் . ) 

“ கற்பூரம் ” பார். 2. கல்லீயம் . 3. து ருசு . 
நீலபத்திரம்- கருங்குவளை. ( வைத்தியபரி .) 4. கறுப்புக்கல் . ( 2 , 3 , 4 - வைத்தியபரிபா. ) 
நீலபதுமம் - நீலோற்பலம் . ( வைத்தியபரி ) நீலாம்பரன்-- பலபத்திரன் .( சூ . நிக.கக :க0 .) 

நீலபம் - 1. தேனீ . 2. முகில் . ( உ - ம் . ) நீலாம்புசம் - கருங்குவளை . ( வைத்தியபரி . ) 
“ வந்துழிக்காண்க " 

நீலாம்புரி - ஓரிராகம் . ( வழக் . ) 
நீலபாடாணம் - ஒரு பாடாணம் . ( வழக் . ) நீலாராட்சி- மணிபூரகத்தாநமாகிய நாபிக் 

நீலபுட்பம் - 1 , அவுரி . 2. எட்டிமரம் . குரிய பத்மரளங்கள் பத்தினுள் ஒன்றினிற்கு 
3. விட்டுணுக்கரந்தை. (1 , 2 , 3 - வைத்தியபரி .) | மட்சரத்தின திதேவதை .(சி.சி . அ : உக . மறை . ) 
நீலம்-1 . ஒருநிறம் . (உ - ம் .) “ நீலச்சிகண்டியி 

நீலி --- 1. அவுரி . ( தைவ . தைலவ , நக . ) 
லேறும்பிரான் " ( கந்தரல .உசு .) 2. கருங்குவளை 

2. சருநொச்சி . ( வைத்தியபரிபா .) 3. கறுப்பு. 
( பிங்கல . ஙகரு . ) 3. கறுப்பு . ( சூ. நிக.அ : உஉ . ) 

( பிங்கல . நஎஙச . ) 4. காளி . ( உ -ம் . ) " அந்தரி ” 
4. காற்று . ( பிங்கல . உச. ) அம் - சாரியை . ) 5 . 

பார் . 5. துர்க்கை .( சூ.நிக.க : 50 .) 6.பழையனூர் 
செங்கழுநீர்க்கிழங்கு . ( உ - ம் .) “ சாந்து ” பார். 

வணிகன் மனைவி . இவள்சரிதம் , ( அபிதாநகோ 
( தைல . தைலவ . சசு . ) 6. துத்தம் . 7. நஞ்சு. 

சத்திற்பார் . ) 7. பார்வதி . (2.-ம். ) “ நீ தழைந்தது 
(பிங்கல. உசு 0 அ . ) 8. நவமணியினொன்று , 

யோகமம்பிகைநீலியென்பதுபாவமே" ( சௌந் 
( உ -ம் . ) " காரொளிபரப்புநீலம் " (திருவிளை 

தரி . ) 8. மேகவண்ணப்பூவுள மருதோன்றிமரம் . 
நான்மாட . க 0 . ) 9. நீலக்கட்டி . ( வழக் .) 10 . 
நீலப்பட்டு , ( கலி . எஉ . ) 

( வைத்தியபரிபா .) 

நீலிகை - அவுரி . ( வைத்தியபரிபா . ) 
நீலம்பாரித்தல் - விடமுதலியவற்றால் சரீ 

நீலிதம் --- நீலநிறம். ( உ - ம் .) “ நீலிதவுடையா 
ரம் நீலவன்னமாதல் . ( வழக் . ) 
நீலமண்டலம் - சீற்றீச்சமரம் .( வைத்தியபரி ) | கரு.அ.) 

டையுடுத்தாள் " ( பாரத . அருச்சு நன்றவநிலை . 
நீலமணி-1 . கண்ணிற்கருமணி . ( வழக் .) நீலிநி- அவுரி . ( வைத்தியபரிபா .) 
2. நீலரத்திநம் . ( சூ . நிக . சு : சு . ) 3. பனைமரம் . நீலோற்பலம் - கருங்குவளை . ( உ - ம் . ) " படர் 
( வைத்தியபரிபா . ) 

பூங்குவளை நாண்மலரோநீலோற்பலமோ ” ( இரா 
நீலமருந்து - அவுரி . ( வைத்தியபரிபா.) மா . மிதிலைச் . சுரு . ) 
நீலமாதகம் - கையாந்தகரை .( வைத்தியபரி ) நீவரம் - நாடு . ( பிங்கல. சருஎ . ) 
நீலமார்க்கம் -- கையாந்தகரை. ( வைத்திய நீவல் - நீவுதல் . ( உ - ம் . ) “ நிறஞ்செய்கோசி 
பரிபா . ) 

கனுண்டூசுநீவி நீவாதவல்குல் ” ( இராமா. கோலங் 
நீலலோகிதம் - கருமையுஞ் செம்மையுங் 

காண் . கங . ) 
கலந்தவடிவம் . ( உ - ம் . ) “ சோதியு - ணீலலோகித நீவாரம்- குளநெல் . ( சூ . நிக . ச : 50. ) 
நிலவுமேருவைப் - போலுமிக்கதோர்புருடனிற் நீவி -1 . ஒருதெரிநிலைவினையெச்சம் (உ - ம் .) 
பதே ” ( சேதுபு. சிவதீர் . எசு . ) 

" மாசறுசுடர்நுதனீவி ” ( கு . பா , கஅஉ .) ...2 . 
நீலலோகிதன் - 1 , சிலலோகத்தில் மகா கொய்சகம் . ( உ - ம் . ) " நீலிநிதம்பவுழத்தியர் ” 
தேகூனரண்மனையில் மேற்குவாயிற்காவலன் . ( பெரியபு. ஆனாய நாய . உ . ) 4. சீலை . ( உ - ம். ) 
( வி - ணி . ) 2. சிவன் . ( உ - ம் . ) " அன்பினீலலோ “ நீவியின்றியிர்நெற்றியங்கண்ணுதல் ” ( கந்தபு . 
கிதாவுலகநாதா - செய்யசீரிராமநாதா ” ( சேதுபு . ததீசியுத் . ருசு . ) 5. துடைத்து . ( பத்துப்பா .) 
இராமநாத . ஙக . ) 3. நியதிதத்துவத்திருக்கு 6. வஸ்திரமுடிச்சு . (சி . சி . அ : கஉ . சிவாக் . ) 
மோருருத்திரர் . ( வி - ணி . உஎச . ) 

7. நீங்கி . ( பதிற்றுப். ) 
நீலவருணம் - 1.சத்தமுகிலினொன்று ; அது : 

நீவியம் -சீலை. ( சூ . நிக . எ : சு அ . ) 
தீப்பொழிவது . 2. நீலநிறம் . 

நீவிர் ஒரு முன்னிலைப் பெயர் . ( உ - ம் .) 
நீலவழுதலை - நீலக்கத்தரி . ( வழக் .) “ நீவிரிவண் வந்துபுகலும் ” (சிவரக . தாருக.உ அ .) 


- 


நுக்குடம் 


காக 


நுங்குதல் 


நீவுதல் -1 . உருவிவிடுதல் . ( தணிகைப்பு . 
நாட்டுப் . ககக . ) 2.கழுவுதல் . ( உ - ம் . ) “ நீவிநித் 
திலம்பரத்தியருணக்குவநெய்தல் ” ( பெரியபு . 
திருக்குறி . கா . ) 3. தடவுதல் . ( உ - ம் . ) “ நீவிப் 
பூசும் - வெய்யபிடித்தைலாதிகளுக்கு " ( தைல . 
பாயிர . உச . ) 4. துடைத்தல் , நீங்குதல் . “ வேல் " 
பார் . 

நீழல் - நிழல் . ( உ - ம் . ) " வடத்தினீழல் " 
( அரிச்ச . மயா . ரு . ) 

நீள் -1 . உயரம் . 2. நீளம் , 3. தெரிநிலை 
வினைப்பகுதி . ( உ - ம் . ) “நீள்பரணி ” (விதாந . 
குணாகுண . எ . ) ( 1 , 2 - விகாரம் . ) 

நீள்சடையோன் - கொன்றை . ( வைத்திய 
பரிபா . ) 

நீளம் - நெடுமை. ( உ - ம் . ) “ பேசத்திருவார்த் 
தையிற்பெருநீளப்பெருங்கண்களே " (திருக் 
கோ . க o கூ ) 

நீளல் - 1. உயர்தல் . ( உ - ம் . ) " நீளுங்குடி " 
( வள் . கஉஉ ) 2. ஓடுதல் . (பிங்கல . உ 150. ) 
3. நீளுதல் . ( திருவிளை . திருநகரங் . கசு .) 

நீளி -1 . நீளத்தையுடையது. ( உ - ம் .)" நெடுந் 
தருமீளிகள் ” (கந்தபு. அகிநிமுகா. க 0 ச . ) 
2. தெரிநிலைவினைப்பகுதி . 3. நெடியன் . 
இ - விகுதி . 
நீளிடை - சேய்மை , ( சூ . நிக , அ : க 2 . ) 
நீளித்தல் --1 . தாமதித்தல் . 2. நீளுதல் . 
நீளிப்பு --நீடிப்பு . ( வழக் ) 
நீளியது --நெடியது . ( வழக் .) 
நீனியன் - நெட்டையன் . ( வழக் . ) 
நீளுதல் - நீளலின் பொருளெல்லாங்கொள்க .. 
நீற்றல் - எரியிட்டு நீறச் செய்தல் . 
நீற்றுதல் --- ( வழக் ) 
நீற்றுப்பூசனி- ஒரு கொடி . 
நீறடுதல் - வீபூதியுத்தூளநமாகப்பூ தல் . 

நீறு -1 . தெரிநிலைவினைப்பகுதி . 2. புழுதி . 
( உ - ம் .) நீறடங்குதெருவினவன் சாறயர்மூதூர் 
(சிறுபாணாஉ ( ) க . ) 3. விபூதி . ( உ - ம் .) " மந்திரமா 
வது நீறு " ( தேவார திருநூற்றுப்பதிகம் . ) ( தீவி 
னையை நீறச்செய்தலாலிப்பெயர் பெற்றது .) 

நீறுதல் --நீறாதல் . ( வழர் . ) 
நீறுபடுதல் -1 . அழிதல் . 2. நீறாகுதல் . 
நீறு பூத்தல் --சாம்பற்பொடித்தல் .( வழக் ) 
நீன்மை-- நீலம் . ( உ - ம் . ) “ நீன் மைமேனிய 
னேமியந்தடத்துறைநிறைநீர் " (சேது பு . 
விதூம . க . 

க . ) 
நீனிறவியலகம் - கடல் . ( ஐங்குறு . ) 


நுகம் -1 , கணையமரம் . ( உ - ம் . ) “ கொடு 
நுகந்தழீ இயபுதவின் ” ( பெரும்பா . கஉஎ .) 2 . 
நுகத்தடி , ( உ - ம் . ) “பளிக்கு நுகம்பிணைத்து " 
( இராமா . பாலகா . கார்முக. ககா . ) 3. பாரம் . 
( உ - ம்.) “ எழுவர்பூண்டவீகைச்செந்நுகம் ” (சிறு 
பாணா. ககங .) ( சிந்தா .) 4. வலி , (உ - ம் .) 
" தெவ்வர்தே எடநுகம்படக்கிடந்து நூழிலாட் 
டி " ( மலைபடு . அஎ .) 

நுகர்கு- நுகர்வேன் . ( உ - ம் . )" அஞ்சலோம்பு 
நின்னணிநல நுகர்கென” ( கு . பா . கஅக.) கு 
தன்மையொருமைவிகுதி . 

நுகர்ச்சி -1. அநுபவம் . (உ - ம் .) " தொய்யா 
வுலகத்து நுகர்ச்சியில்லெனின் " ( புறநா . உகச .) 
உண்ணுதல் முதலியவநுபவம் என்பர் . 2 . 
நுகர்தல் , உண்ணல் . ( ஐங்குறு . ) 

நுகர்ச்சியின்மையணி- ஒருபொருளின நு 
பவத்திற்குவராமையை அதனின்மைக்கு ஆதா 
ரமாகக்கூறுமணி . ( குவல . க ங .) 

நுகர்ச்சியிலுலகம் - வீடு . (உ.-ம்.) “ நோற்ற 
வன்வலையை நீங்கிநுகர்ச்சியிலுலகநோக்கி - யாற் 
அறப்போதறேற்றாமழிய மோ பெரியமோ 
காண் " (சிந்தா . நாமக - ஙச எ . ) 

நுகர்தல் -1 . அநுபவித்தல் . ( உ - ம் . ) " தன் 
டந்தரு-மினிமை நுகர்ந்தமடந்தையும் " ( கோ 
யிற்பு . பதஞ்சலி . சஉ . ) 2. புசித்தல் . ( உ - ம் .) 
" அம்பிகையோடு நுகர்ந்துக்களித்தனள் " (சிவரக . 
தேவிமேருகயிலை . க O. ) 
நுகர்பு -- நுகர்ந்து . ( பரிபாடல் .) 
நுகர்வு - நுகர்ச்சி . ( வழக் .) 
நுகும்பு - நொங்கு . ( உ - ம் .) " பனை நுகும்பன் 
னசினைமுதிர்வராலோடு ” ( புறநா . உசக . ) 
நுகை --சிவதைவேர் . ( வைத்தியபரிபா .) 
நுகைத்தல் --1 . இளக்குதல் . 2. தளர்த்தல் . 
நுகைதல் -- 1 . இளகுதல் . 2. தளர்தல் . 

நுகைப்பு -- நுகைத்தல் . ( உ - ம் .) “ வந்துழிக் 
காண்க 

துகைவு - 1. இளக்கமானது . 2. தளர்வு . 
( உ - ம் . ) “ வந்துழிக்காண்க ” 

நுங்கல் -- விழுங்கல் . ( உ - ம் .) “பாயும்வெம் 
புகைநுங்கான் ” ( சேதுபு . சேதுச . கஉ :) 

நுங்கள் -- உங்கள் . (உ -ம் . ) “ உமைத்தொ 
டுத்தசாபத் - துப்பறநோக்கி நுங்கடொல்லுரு 
நல்கி ” ( திருவிளை . அட்ட , க 0 . ) 

நுங்கு -1 . தெரிநிலைவினைப்பகுதி . 2. பனையி 
னிளங்காய் . ( உ - ம் . ) “ தோட்டநுங்கிற்றொளை 
யுறு மூக்கினை ” ( இராமா. கரன் . அ . ) 

நுங்குதல் - விழுங்குதல் .( உ - ம் .) " இந்தநஞ் 
சேர்கானகத்தை நுங்குமெரிபோல் ” (பிர.காண் . 
கங : 20 ) 


நுக்குடம் - காஞ்சிரை. ( மலையக . ) 


நுண்மணல் 


கஙகங 


நுணுகி 


நின்றது . 


1 . 


நுங்கை -1 . உன்றங்கை. ( உ - ம் .) “ நுங்கை சுமந்த . ங . ) ஈண்டு நுண்மை- மென்மைகுறித்து 
கையிழந்ததென்மாயமோ " ( கந்தபு . சூரன்றண் 
ட , உங . ) 2. உன்றாய் . (உ - ம் .) “ நுங்கையுமே நுண்மை - 1.கூர்மை , நுண்ணறிவு.என்பதிற் 
ருவினிருந்தாள் " ( கந்தபு . சயந்தன்கன . க . ) காண்க . 2. நுட்பம் , சிறுமை . ( உ - ம் . ) " நுண்டு 

நுசுப்பு - இடை. ( உ - ம்.) “ முற்றாமுகிழ் ளிகண்டருமருவி ”( கோயிற்பு. பதஞ்சலி . சச . ) 
முலைப்பான் 

முற்றிமுகங்கறுப்பப் - பற்றாநுசுப் நுணக்கம் - நுணங்கல் . ( வழக் .) 
பாள் கருப்பம்படைத்தனளே ” ( பிரமோ .காண் . நுணகம் - பொன் . ( வைத்தியபரிபா .) 
ங ; க 0 . ) 

நுணங்கல் -1. நுட்பமாதல் . ( உ - ம் .) 
நுசை-சிவதை . ( உ - ம் . ) “ கொள்ளிரவு “ நுணங்கிய கேள்விமேலோர் ” ( பெரியபு. தடுத் 
தோணிபுளிகண்ணிநுசை ” ( தைல, தைலவ . தாட் , சச .) 2. நுண்மையாதல் . 
கக .) 

நுணங்கியோர் - அறிவுடையோர் . ( உ - ம் . ) 
நுட்பம் -1 . கரந்துறை கோள்களுளொன்று . " யாப்பும்பாட்டுந்தூக்குந்தொடர்புஞ்செய்யுளை 
(சிலப் . நாடுகாண்.க 02 . உரை .) 2. நுட்பவணி . நோக்கிற்றென்பநுணங்கியோரே ” ( யாப் . 
( உ - ம் . ) “ தெரிவுவேறுகிளவாதுகுறிப் பினுந் காரிகை . 

) 
தொழிலினுந் - அரிதுணர்வினைத்திற நுட்பமா நுணங்கு -1. நுண்மை . ( ஐங்குறு . ) ( புறநா . ) 
கும் ” ( தண்டி . சுந . ) 3. நுண்மை . ( சூ . நிக . 2. தெரிநிலைவினைப்பகுதி , 
அ : கக . ) 

நுணங்குதல் -1. நுண்மையாதல் . 2. மெலி 
நுட்பவணி தெரிந்துவேறாகச்சொல்லப் தல் . ( உ - ம். ) நுணங்குவாலுமறுப்பூண்டு” 
படாமல் குறிப்பினாலாவது தொழிலினாலாவது ( விவேகசிந்தாமணி .) 
அநுமித்து அரிதாக அறியத்தக்க செய்கைத் நுணல்- தவளை . ( உ - ம் . ) “ நுணலுந்தன் 
திறமுடைய அணி ; அது : குறிப்பு நுட்பம் , தொ வாயாற்செடும் ” ( பழமொழி .) நுணலையென 
ழில் நுட்பமென விருவகைப்படும் . (தண்டி . வும் வழங்குவர் . ( ஐங்குறு .) 
சுங . உரை. ) 

நுணலை - தவளை . ( சூ. நிக . ஈ : எஎ . ) 
நுடக்கம் - அசைவு . ( ஐங்குறு . ) 

நுணவம்- நுணா. (உ -ம் . ) " நறவுவாயுறைக்கு 
நுடக்கி -- ஒன்றாகக்கரைத்து , ( சிந்தா . ) நாகுமுதிர் நுணவம் ” (சிறுபா. ருக . ) 
நுடக்கிய - கழுவின . ( உ - ம் .) " கள்ள மெக நுணவு -1 . தணக்கு . 2. நுணா. ( சிறுபா . 
ளிர்வள்ள நுடக்கிய ” ( பெரும்பா . நஙக . ) ருக , உரை. ) ஆக்குறுக்கம் . உகரம் - சாரியை . 

நுடகீத - முடக்கு , நுடக்கம் . ( வழக்.) (பரி நுணவை -1 . எண்ணோலை . 2. மா. ( 1 , 2 
பாடல் . ) 

சூ . நிக . கக : ணகரவெ . உக . ) 
நுடக்குதல் - மாய்த்தல் . ( உ.-ம். ) " பொங்கு நுணா- தணக்கு . ( சூ . நிக . ச : உச . ) 
பிசிர் நுடக்கிய ” ( பதிற்று . எஉ . ) 

நுணாசுதல் - தடவுதல் . ( வழக்குப்போலும் .) 
நுடங்கல் - அசைந்துவருதல் . ( உ - ம் . ) நுணாப்பூக்கிரந்தி -- ஒருவகை நோய் .(உ - ம் .) 
“ சூசி முகத்தினி- னோக்கிற்சந்திற் செருகநுடங் “ தொக்கண்ணியெழும்பு நுணாப்பூக்கிரந்திமுத 
கலான் " ( சேதுபு , சேதுச . ந.க. ) 

னோய்தொலையும் ” ( தைல , தைலவ . கசு. ) 
துடங்கி -- அசைந்து . ( பத்துப்பா.) 

நுணாமஞ்சள் - ஆத்தி . ( வைத்தியபரிபா .) 
நுடங்கு-1 . நுடக்கம் . 2. தெரிநிலைவினைப் நுணாவுதல் - தடவித்தெரிதல் . ( வழக்குப் 
பகுதி . 

போலும். ) 
நுடங்குதல் -1 . ஆடல் , அசைதல் . ( உ - ம் . ) 

நுணுக்கம் 1. கூர்மை . 2 . 

ண் மை . 
" மின்னினன்னமருங்குல்போல் நுடங்கிநின் ( பிங்கல . உஉஉசு. ) 
றாள் ” ( இராமா . உலாவியல் , க . ) 2. துளவல் . நுணுக்கல் 

நுண்மையாக்கல் . ( உ - ம் . ) 
( உ - ம் .) " நுடங்கித் தயங்குமே ” ( அரிச்ச . நகர . “ திரிகடு ” 40. பார் . 
க0 . ) 3. முடங்கல் , வளைதல் . ( ஞானாமிர்தம் . ) நுணுக்கி - கூரிதாக்கி . (சிந்தா. ) 
நுண்னிமை - நுட்பம் . ( வழக் . ) 

நுணுக்கு -1. அற்பம் . ( வழக் .) 2. தெரிநிலை 
நுண்ணியது - நுண்மையானது . ( வழக் ) வினைப்பகுதி . 
நுண்ணியம் - நுண்ணறிவுடையேம் .( உ - ம் .) நுணுக்குதல் -- நுணுக்கல் . ( உ - ம் .) " நூறு 
நுண்ணியமென்பாரளக்குங்கோல் ” ( வள் . கொட்டி நுண்மணல்விராய் நுணக்குநரொருபா 
எக 0 . ) 

ல் ” ( திருவானைக்கா. திருநீற்றுத்திரு. ச.) 
நுண்மணல் - மெல்லியமணல் . ( உ - ம் . ) நுணுகி - மெலிந்து . ( உ - ம் . ) " தோணுணுகி ” 
" மீதே நுண்மண்லிறைத்து ” (திருவாத . மண் ( புறா. க்சு . ) 


- 


175 


நும்பி 


கஙகச 


நுவறல் 


நுணுது -1 . நுண்மை . (பிங்கல . உஉஉசு .) 
2. தெரிநிலைவினைப்பகுதி . 

நுணுதுதல் -1 . கூர்மையாதல் . 2. நுண்மை 
யாதல் . ( 1 , 2 - வழக் .) 
நுணுங்கல் - நுண்மையாதல் . ( வழக் . ) 

நுணுங்கு -1 . நுண்மை . ( சூ . நிக . அ : கசு . ) 
2. தெரிநிலைவினைப்பகுதி . 

நுதம்புதல் - நனைந்தழுக்காதல் . ( வழக்குப் 
போலும் . ) 

நுதல் -1 . சென்னி . (உ -ம் .) “ குடுமிகளைந்த 
நுதல் . ( புறநா. எஎ . ) 2. சொல் , 3. தெரிநிலை 
வினைப்பகுதி . 4. நெற்றி . “ சிந்தூரம் ” பார் . 5 . 
புருவம் . ( சூ . நிக. உ : கா . ) 
நுதலணி - இலம்பகம் . ( பிங்கல . க 200 . ) 

நுதலல் -1 , குறித்தல் . ( சூ . நிக . அ : கூரு .) 
2. சொல்லல் . (உ - ம் . ) “ வந்துழிக்காண்க ” 

நுதலிப்புத்தல் - தந்திரயுத்தி முப்பத்தி 
ரண்டனுளொன்று ; அஃது : இது செய்யின் 
இப்படியாகுமென்று கருதிப்புகுதல் . ( உ - ம் . ) 
“ நுதலிப்புகுதலோத்துமுறைவைப்பே ” ( நன் . 


பாயிர . கச . ) 


நுதலுதல் - நுதலல் . ( வழ .) 

நுதி -1 . தலை . ( கலி , க 0 க . உரை. ) 2. நுனி . 
( உ - ம் .)" திருக்கரத்தினக நுதியால் ” ( கோயிற்பு. 
பதஞ்சலி . ஙஉ . ) 3. முன்பு . (திருக்கோ. நசு 0 . 
உரை . ) (சிந்தா .) 

நுதுத்தல் - அவித்தல் . ( உ - ம் . ) “ நெய்யா 
லெரிநுதுப்போமென்றற்றாற்கௌவையாற் 
காமநுதுப்போமெனல் ” ( வள் . ககசஅ . ) 
நுதுப்பு- நுதுத்தல் . ( வழக் .) 
நுந்த - செலுத்த . ( ஞானாமிர்தம் .) 
நுந்தல் - பொழிதல் . (உ - ம் . ) “ கட்புனன் 
மிகநுந்த ” ( கோயிற்பு. நடராச . சஎ . ) 

நுந்துதல் -1. தள்ளுதல் . (உ - ம்.) “ பிடர் 
பிடித்து நுந்துகின்றதவைகேட்ப " (சேதுபு. 
கத்துரு. உ . ) ( திருவாச . கோத்தும்பி . க . ) 2 . 
தூண்டுதல் . ( உ - ம் .) “ நுந்தாவொண்சுடரே ” 
(திருநாவு . தேவாரம் . ) 

நுந்தை - உன்றந்தை . (உ - ம் . ) “எம்மைக் 
காக்குந்தலைவனே நுந்தையன்றோ” ( தாயு.தேன் 
முக . க 0 . ) ( ஐங்குறு . ) 
நுபம் - எருக்கு . ( வைத்தியபரிபா .) 

நுபுவருத்தி -- ஆமையோடு , ( வைத்திய பரி . 
கருப் .) 

நும் -- 1 . ஒரு சாரியை . (உ -ம் . ) “ நிரலேதம் 
நும்சார ” ( நன். உசசு . ) 2. விரவுத்திணை முன் 
னிலைப்பன்மையில் வருமோர் விகாரப்பெயர் . 
தும்பி - உம்பி , 


நும்பியர் - உந்தம்பியர் . (உ - ம் .) “ நும்பிய 
ரிறப்பினையொழிப்பதற்கேதுவுண்டெனா” ( பா 
ரத . நச்சுப்பொ . ருக .) 
நும்மோரீ - உம்மவர் . ( வழக் . ) 
நுமர் - உம்மவர் . ( உ - ம் .) “ அம்மலர்வாட்க 
ணல்லாயெல்லிவாய் நுமராடுவதே ” ( திருக்கோ . 
கருங. ) 

நுமள் - உம்மவள் . ( நன்னூல் . பெயரியல் .) 
கிளைமுதலாகஎன்னுஞ் சூத்திரவுரையிற் 
காண்க . 
நுமையனர் - நுந்தமையனார் . ( சிந்தா . ) 
நுரை -1. நீர் முதலியவற்றினுரை. ( உ -ம் . ) 
“ துண்டம் ” பார் . 2. தெரிநிலைவினைப்பகுதி . 
3. வெண்ணெய் . ( உ ம் .)“ தீந்தயிர்சலக்கி நுரை 
தெரிந்து ” ( பெரும்பாணா. கருரு . ) 
நுரைத்தல் - நுரைக்குதல் . ( வழக்.) 
நுரைப்பீர்க்கு - ஒரு பீர்க்கு . ( வழக் ) 
துரையாம்பூச்சி-- ஒரு பூச்சி . ( த..நி . போ . 
ககக . ) 
நுரையீரல்-- ஈரலினோர்வகை. ( வழக் .) 
நுவணம் - நுவணை . 
நுவணை -1 . கல்வி நூல் . ( சூ . நிக . கக : வகர 
வெ . 2. 2. தினைப்பிண்டி , தினைமா . ( உ - ம் :) 
"உண்ணுநர்த்தடுத்தவிடிநுண்ணுவணை ” (மலை 
படு . சசரு. ) 3. நுட்பம் . ( சூ . நிக . கக . வகர 
வெ . உ . ) 4. மா . ( பிங்கல . கககஎ . ) 
நுவல் -1 . சொல் . 2.தெரிநிலை வினைப்பகுதி . 
நுவல்கை- சொல்லுதல் ( வழக் .) 
நுவலல் -1 . சொல்லுதல் . ( உ - ம் .) “ ஈகை 
நுவல ” (புறநா . உச . ) 2. விரும்பல் .( ஞானாமி .) 

நுவலாச்சொல் - நுவலா நுவற்சி . ( உ -ம் .) 
" மாறியிகழ்மொழிவண்புகழாய் நுவலாச் சொல் 
வரும் ” ( வீரசோ. அலங்கா. ஈஉ . ) 

நுவலா நுவற்சி - புகழாப் புகழ்ச்சியென்னு 
மணி ; அஃது : ஒருபொருளைப் பழித்தாற்போ 
லப் புசழ்வது . ( தண்டியல்.பொருளணியி.அஉ .) 

நுவலுதல் - நுவலல் . ( உ - ம் .) “ வெய்திழை 
யேலென நுவலா ( இராமா . ஆரணிய . சூர்ப்பக 
கிப் , கங . ) 

நுவலுழித்தோற்றம் - பாடிவீட்டுள்ளோர் 
மகிழ்ந்துரைத்தற்குக்காரணமான நிரைகெண் 
டோர்வரவும் ஊரிலுள்ளோர்கண்டு மகிழ்ந்து 
ரைத்தற்குக் காரணமான நிரைமீட்டோர்வர 
வும் . ( தொல் . பொரு. ருஅ . ) 
நுவற்சி - சொல்லுகை, ( வழக். ) 
நுவறல் - சொல்லல் . ( உ - ம் . ) “ நோக்குநெ 
இம்பா ரவர்க்குநோன்புலைவான்றலையவர்க்குநுவ 
றல்கேட்டா - மீக்கணிலைவிழியளவா ” (சேதுபு . 
காயத் . ச . ) 


நுன் 


கஙகூரு 


நூப்பு 


நுவறிய --அராவின . ( உ - ம் . ) “ நுணங்கற நுனி -1. நுண்மை. ( உ -ம் . ) " நூலோடு 
நுவறிய நுண்ணீர்மாமை ” (மலைபடு . ஙரு . ) போன நுனிகூர்நோலாருஞாநமுநிவீர் " ( சேது 
நுழல் - கொற்றுகம் , ஓர் பூண்டு .(வைத்தியபரி ) | பு . பாலோடை , சசு . ) 2. தெரிநிலைவினைப் 
நுழதல் - கோதுதல் . ( உ - ம்.) “ மயிர் நுழுதி | பகுதி . 3. முனை . ( வள் . வலியறிதல் . சு . ) 
மருங்குயர்ந்த " (பெரியபு . ஆநாய . கரு . ) 

நுனித்தல் -1. உற்றாராய்தல் . (உ - ம் .)" நூன் 
நுழந்துதல் - நழுவுதல் . (வழ . ) 

மையாவையு நுனித்து நாடி " ( கந்தபு . இந்திரா 
நுழவல் - நழுவல் . ( வழக் .) . 

ணி . 50. ) 2. கூராக்கல் . 
நுழவு - தெரிநிலைவினைப்பகுதி . 

நுனித்தவன் - கூரிதாகக்கற்றவன். (சிந்தா.) 
நுழவுதல் - நழுவுதல் . ( வழக் .) 

நுனித்து - கூர்த்து . (சிந்தா.) 
நுழை -1. சிறியவழி . (உ - ய் . ) “ பின்னி நுனை - முனை , நுனி . ( உ - ம் .) “ கூர் நுனை 
யன்னபிணங்கரிணுழைதொறும் ” ( மலைபடு . வேல் ” (புறநா . சஉ . ) 
நஎக .) - 2. துவாரம் . ( தைல . தைலவ . ) 3 . 
நுண்மை . ( சூ . நிக . அ : கக . ) 4. தெரிநிலை 

நூ . 
வினைப்பகுதி . ( உ - ம் . )" மழைநுழைவரையென ” 
( திருவிளை . நாக . அ. ) 5. பலகணி , சாளரம் . நூக்கம் - நூக்கு . ( வழக்கு . ) 
( பிங்கல . சு அ ..) 

நூக்கல் -1 . காலங்கழித்தல் . ( உ -ம்.) “வா 
நுழைச்சல் - நுழைத்தல் . ( வழக் .) 

னுடைத்திருநீக்கியேமண்மிசை நூக்க " ( சேது 
நுழைகல்லா- நுழையாத . ( புறநா .) பு . விதும . உக . ) 2. செலுத்தல் . ( உ - ம் .) “ மா 
நுழைத்தல் --- நுழைவித்தல் . ( வழக் ) ணிக்கமாலைவிற்றாவ நூக்கி ” (சிவரக . சுகமுநி . 
நுழைதல் -1 , கழிதல் . ( உ - ம் . ) “ வடபெ 

கடீ . ) 3. தள்ளல் . ( உ - ம் . ) " நூக்குவான் செல்ல 
ருங்கோட்டுமலர்ப்பொழினுழைந்து ” ( சிலப் . வேங்கி ” ( அரிச்ச . சூழ் . நக . ) 4. நெய்வார் 
நாடுசாண் . ஙரு . ) 2. செல்லுதல் . ( உ - ம் . ) | கருவியினொன்று . ( ஒரு குழூஉக்குறி .) 
" பார்த்தகண் நுழையாவாகபரந்திருளகான் றவ நூக்கி -1 . சாத்தி . (உ - ம் .) “ தாழக்கோல் ” 
ன்றே ” ( திருவிளை , நான்மா . க . ) 

பார் . 2. செலுத்தி . ( உ - ம் . ) " ஆறுமேழுமறுபது 
நுழைவு -1. கூரியபுத்தி . 2. நுண்மை . மைம்பதும் நூறுமாயிரமுங்கணை தூக்கி ” ( இரா 
( உ - ம் . ) " நொசிவு நுழைவு நுணங்கு நுண்மை " மா . நாசபாச . கசு 0 . ) 3. தள்ளி. ( உ - ம் . ) “ நூக்கி 
( தொல் . சொல் . ஙஎச . ) 

யெறிபொறியும் " ( சிந்தா. நாமக. எஉ . ) 4 , 
நுளம்பு - ஓர் பறவை . (பிங்கல . உஙக ங .) முறித்து . ( பரிபாடல் . ) 
நுளம்புதல் - அசட்டைபண்ணல் , ( வழக் நூக்கு -1 . தள்ளு. 2. தெரிநிலைவினைப் 
குப்போலும் .) நுளுப்புதலென்றுங்கூறுவர் . 

பகுதி . 
நுளை -1 . ஈநம் . ( வழக் .) 2. நுளைச்சாதி . நூக்குதல் -1 . செலுத்துதல் . 2. தள்ளுதல் . 
(சிறுபாணா. கரு அ . உரை .) 

( 1 , 2 - வழக் ) 
நுளைச்சி நெய்தனிலப்பெண் . ( சூ . நிக . 

நூத- ஒரு நதி . ( வி - ணி . ககஎ . ) 
உ : எஉ . ) 

நூங்கு -1 . தெரிநிலைவினைப்பகுதி . 2. பெ 
நுளைச்சியர் 

நெய்தனிலத்துத் தாழ்ந்த ருமை . 3. மிகுதி . ( 2 , 3 - உதாரணம் வந்துழிக் 
பெண்டிர் . (உ - ம் . ) " தழுவுசீர் நுளைச்சியர்தசும் காண்க . 
பிற்சேலுடன் - விழிநிழலெண்ணியே விற்க ” நூங்குதல் - 1. பெருமையாயிருத்தல் . 2 . 
( சேதுபு . கந்தமா. அஎ . ) 

மிகுதியாயிருத்தல் . 
நுளைத்தியர் - பரத்தியர் . ( தொல் . பொரு . நூடி-சிற்றேலம் . ( வைத்தியபரிபா .) 
20. உரை. ) 

நூத்தல் - நொதுத்தல் , அவித்தல் . ( சூ.நிக . 
நுளைமகள் - நளைச்சாதியிற்பிறந்தமகள் .. க : உ கா . ) 
( உ - ம் .) “ நுதிவேனோக்கினுளைமகளரித்த ” (சிறு நூதநத்துவம் - புதுமை . (வழக் ) 
பா. கருஅ . ) 

நூதநம் - புதுமை . ( வழக் . ) 
நுளையர் - நெய்தநிலத்துத் தாழ்ந்த ஆடவர் . நூதநன் - புதியன் . ( வழக் .) 
( உ - ம் . ) “ நுளையர் நுளைச்சியர்பரதர்பரத்தியர் ” நூநம் -1 . குறைவு . ( உ - ம் . ) " கவுரிதனை 
( அகப்பொ . அகத்தி . உச . ) 

வணங்கிடா நூநத்தாலே ( அருணகிரிபு . அருந் 
துன் - உனது . ( உ - ம் .) " நம்பரின்பெருமை தவ . கூ அ . ) 2. நிச்சயம் . ( சூ . நிக. கக : டகர 
நுன்னிடையொடுங்க ” ( கருவூர்த்தேவர் திரு 
விசைப்பா .) (சிந்தா ) 

நூப்பு- தணிப்பு . (உ - ம் . ) " வந்துழிக்காண்க ” 


- 


வெ . கஎ . ) 


நூழில் 


கஙகள 


நூற்றுவரைக்கொல்லி 


ரியல் . உ .) 


நூபுரம் -1 . காற்சிலம்பு . ( உ - ம் . )“மறையே பரிநரி. கக . ) 2. கொடிக்கொத்தான் , ஒருவகை 
நமது நூபுரமாம் ” (திருவிளை, உவவா . க . ) . 2 . வாசனைக்கொடியென்பர் . (புறப்பொ. ) 3 . 
பாதகிண்கிணி . ( சூ . நிச . எ : உரு . ) 

கொலை . 4. கொன்று குவித்தல் , கொன் 
1 . அணைத்தல் . 2. ஆற்றல் குவிக்குமிடமுமாம் . ( பத்துப்பா .) (உ -ம் ) " ஒள் 
( உ - ம் . ) “ வந்துழிக்காண்க ” 

வாள் வீசிய நூழிலும் " ( தொல் . பொருள் . எஉ . ) 
நூரல் -1 . அவிதல் . 2. ஆறல் . 3. பதனழி 5. தன் மெய்ப்புதைந்த படையைப்பறித்துநிற் 
தல் . (உ - ம் . ) " வந்துழிக்காண்க " 

கை . 6 படர்கொடி . ( உ - ம் .) “ மண்ணறு நூழி 
நூல் -1 . அரிகயிறு. ( உ - ம் . ) “ குரங்குபொரு | லான்மருங்குமீப்படர் - தண்ணடைகோடிலாத் 
தகரினொடுகூர்ந்தரிவநுண்ணூல் ” (சிந்தா.நாம் . தருக்கடோன்றுமால் ” (சேதுபு . கந்தமா . ஙரு . ) 
எரு. ) 2. இலக்கண முதவிய நூல் , இருவகைப் 7. யானை . 8. மிடைந்தபோர். ( பரிபாடல் .) 
பாயிரமுடையதாய் மூவகை நூலிலொன்றாகி ( 2 , 3 , 7- சூ . நிக . கக : ழகரவெ . கூ . ) 
நான்கு பொருட்பிரயோசநத்தோடு எழுவகை நூழிலாட்டல் - கொன்று குவித்தல் . (சிந்தா .) 
மதந்தழுவிப் பத்துக்குற்றமுமகற்றிப் பாத்தழ 

| பகைவரோடத் தன்மார் 
குடனே முப்பத்திரண்டு யுத்தியைக்கொண்டு நூழிலாட்டுதல்- பிற் புதைந்து கிடந்த 
இயல் முதலிய வுறுப்புக்களை உடைத்தாகிச் சூத் ஆயுதம் பிடுங்கியெறிவது . (உ - ம்.) “ நூழிலாட் 
திரங் , காண்டிகை , விருத்தியாகும் விகற்ப டென்பதுகளங்கழுமியப்படையிரிய - வுளங்கழிந் 
நடை பெறுவது . ( நன் . பாயிர. ச . ) 3. இழை . தவேல்பறித்தோச்சின்று ” ( புறப்பொருள் . ) 
( சூ . நிக . வகரவெ . உ . ) 4. எண்ணுமெண்ணம் . நூழை -- 1. சிறுவாயில் . ( புறப்பொ.) நுழை 
( உ - ம் . ) “ ஏதிலார் நூல் ” ( வள் . சச O. ) ஆகு வாயில் என்பர் . ( பிங்கல . எகஉ . ) 2. துவாரம் . 
பெயர் . 5. கயிறு . (உ - ம் . ) " பிடியமைநூலொடு ( தாயு . சச்சி . கா . ) 3. நுண்மை . ( சூ . நிக.எ : க்க . ) 
மெய்ம்மணிகட்டி ” (கலி . கச O. ) 

நூற்கழி - நூற்பந்து . ( வழக் .) 
நூல்வழக்கு- செய்யுள்வழக்கு. (நன்.பெய நூற்குச்சு- நூற்குச்சம் . ( வழக்.) 

நூற்துதல் - நூற்றல் . ( சூ . நிக . சு : உக . ) 
நூலாக்கலிங்கம் 

பட்டாடை . 

(உ ம் . ) 

நூற்குற்றம் பத்து - பத்துவகை நூற்குற்றங் 
" நூ லாக்கலிங்கம்வாலரைக்கொளீஇ ” ( பதிற் கள் ; அவை: குன்றக்கூறல் , மிகைபடக்கூறல் , 
உ .) 

கூறியதுகூறல் , மாறுகொளக்கூறல் , வழூஉச் 
நூலாசிரியன் --- நூலாக்கியோன் . ( வழக் ) சொற்புணர்த்தல் , மயங்கவைத்தல் , வெற்றெ 
நூலாம்படை - ஒட்டடை . ( வழக் . ) னத்தொடுத்தல் , மற்றொன்று விரித்தல் , சென் 
நூலாம்பூச்சி - சிலந்திப்பூச்சி . ( வழக் .) றுதேய்ந்திறுதல் , நின்று பயனின்மை என்பன . 
நூலிதொடக்கி - முக்சருவு . ( வைத்திய ( நன்னூ . பாயிரம் . கஉ . ) 
கருப் . ) 

நூற்பயன்- நூலாலெய்தும் பிரயோசநம் . 
நூலியாப்பு- நூலினிடத்தி யாப்பமைக்கும் | ( உ - ம் . ) " அறம்பொருளின்பம் வீடடைதனூற் 
விதம் ; அது : தொகுத்தல் , விரித்தல் தொகை பயனே ” ( நன் . க 0 .) 
விரி , மொழிபெயர்ப்பு , என நால்வகைப்படும் . நூற்பா 1. சிலவகையெழுத்துக்களாகிய 
( நன்னூல் . பாயிர . ரு .. ) 

சொற்றொடராய்ப் பலவகைப் பொருள்களை 
நூலிருந்தாள் அமங்கலி . ( வழக் ) 

விளக்கித் திட்பநுட்ப மமைந்துவருவது . ( சூ . 
நூலிழைத்தல் - நூனூற்குதல் . ( வழக் .) நிக , க : உரு . ) 2. தறியிற்பிணைக்கும்பா . ( ஒரு 

நூலுத்தி --தந்திரவுத்தி . ( நன்னூல் . பாயி . குழூஉக்குறி . ) 
நுதலிப்புகுதல் என்னுஞ்சூத்திரத்திற் காண்க . நூற்றந்தாதி- நூறு வெண்பாவினாலேனும் 
நூலேணி- கயிற்றேணி . (வழக் . ) 

நூறு கலித்துறையினாலேனும் அந்தாதித்தொ 
நூலோடுதல் --பாவோடுதல் . ( ஒரு குழூஉக் டையாற் கூறுமொரு பிரபந்தம் . (தொன் . 
குறி . ) 

உஅங . உரை .) 
நூலோர் -1 . அறிஞர் . 2. பார்ப்பார் . 3 . நூற்றல் -1 . நூலாக்குதல் . ( உ - ம் . ) “ நிலவு 
மந்திரிகள் . ( 1 , 2 , 3- சூ . நிக . கக : லகரவெ . நூற்றன்னகவரி " ( கூர்மபு . தக்கவமி . ஙசு . ) 
உஉ . ) 

2. நெரித் துருட்டல் . ( கூர்மபு.பதிக.நக.உரை.) 
நூவு- எள்ளு . ( உ - ம் . ) " திரியட்சி ” பார் . 

நூற்றுவரைக்கொல்லி - சதபொறி . (உ - ம் .) 
நூழல் - நூறல் , அழித்தல் . 

“ மாற்றவர்மறப்படைமலைந்துமதில்பற்றி - நூற் 
நூழில் -1 . கரந்து செல்வழி . ( உ - ம் ., "ஈண்டி றுவரைக்கொல்லியொடு நூக்கியெறி பொறி 
யோடின நூழில்புக்கேகினசிலவே " (திருவிளை . யும் " (சிந்தா. நாமக . எஉ . ) ஒருபடை . (சிந்தா .) 


று . க 2 . 


நெகிழ்த்தல் 


கஙகூஎ 


நெட்டி 


நூறல் - அழித்தல் . ( உ - ம் .) " சேநைவேடர் வல்லியமாமனெகிழ்த்து ( ம - தி . கக . ) 5. மலர்த் 
மேலடர்ந்து சீறியம்புநூறினார் " ( பெரியபு. தல் . ( 1 , 3 - ஐங்குறு . ) 
கண்ண . எஅ . ) 

நெகிழ்த்துதல் - நெகிழ்த்தல் . (வழக் ) 
நூறி -1 . அறைந்து கொண்டு. (உ -ம்.) “ முலை நெகிழ்தல் - 1. இளகுதல் . (உ - ம் .)" சேவடி 
பொலியாக முருப்பநூறி " ( புறநா . உரு . ) 2 . நோக்கி - விரும்பியுண்ணெகிழ " ( கூர்மபு . அரி 
வெட்டி . (உ - ம். ) " அருஞ்சமந்ததைய நூறி " யய . கசு ) 2. உருகல் . 3. பிரிதல் . (திருவாசகம் . 
( புறநா. கங . ) 

திருச்சதகம் , க . ) 4. மலர்தல் . ( சூ . நிக , ச ; 50.) 
நூறு -1 . ஓரெண் , சதம் . ( சூ . நிக . அ : அக . ) நெகிழ்ப்பு - நெகிழ்தல் . (வழக் ) 
2. சுண்ணாம்பு . ( உ - ம் . ) " கோடு சுடு நூற்றினர் " நெகிழ்பு -1 . நிலைகுலையச் செய்தல் . ( உ - ம் . ) 
( மதுரைக் . ச 0க . ) 3. நீறு . (உ -ம் . ) " நூறொடு " நாளினுநெகிழ்போடுநலனுடனிலையு மோ ” 
குழீஇயின " (மலைபடு . கநஎ . ) 4. தெரிநிலை ( கலி . கஎ . ) 2. நெகிழ்ந்து . ( ஐங்குறு .) 
வினைப்பகுதி . 

நெகிழ்வு --1 . பிரிவு . 2. மலர்தல் . 
நூறுகோடி - 1. சதகோடி , ஒரெண் . 2 . நெகிழ - மெலிய . ( உ - ம் . ) " மென்றோணெ 
வச்சிராயுதம். ( உ - ம்.)“ திண்களிற்றின்மத்தகத் கிழவிடல் ” ( கலி . அசு . ) 
தேறி நூறுகோடியங்கையேந்தி " (சேது பு . நெகிழம் - பாதச்சிலம்பு . ( வழக் ) 
சீதைகுண் . உஉ. ) 

நெகிழி -1. நெருப்புறுவிற்கு . 2. ஞெகிழி . 
நூறுதல் -- அழித்தல் . ( உ - ம் . ) “ தேவரை ( 1 , 2 - சூ . நிக . கக : ககரவெ . ரு .) 
வென்றவன்- நுந்த நுந்தமுறைமுறை நூறினா நெகிழிசை ---- வல்லெழுத்துவாராது மற்றீ 
ன் ” (இராமா . நாகபாச . கருக .) 

ரினவெழுத்தி னொன்றான் 

முடியுஞ் செய்யுள் . 
நூறை -1. நூற்றைக்கிழங்கு . ( உ- ம் . ) “ கா ( தண்டி. பொ . கரு . உரை . ) 
அய்க்கொண்ட நுகமருனூறை" 2. மலங்கு நெகிழதல் - நெகிழ்தல் . ( வழக் . ) 
மீன் . ( 1 , 2 - மலைபடு . ருகரு. ) 

நெத்தல் - 1. உருகுதல் . (உ - ம் ) " நெகுமன் 
நூன்ழகம் - பாயிரம் . ( உ - ம் .) " முகவுரை பில்லை ” ( திருவாச . திருச்சதக . சு 0.) 2. கரை 
பதிகமணிந்துரை நூன்முகம் - புறவுரைந்துரை தல் . (இராமா. அயோத்தியா. நகர் நீங்க O.) 
புனைந்துரைப்பாயிரம் " ( நன்.க. ) 

நெச்சடி- 

கடுக்காய் . ( வைத்திய பரியா ) 
நூன்முடிபு -- நூன் முடிவு , படலம் . ( சூ.நிக . நெச்சி 
க 0: உரு . ) 

நெசவு - நெய்குதல் . ( வழக் . ) 
நூனாழி - நாடா . (பிங்கல . கசுக கூ .) 

நெசவுகாரர் - நெய்வார் . ( வழக் .) 
நூனாழிகை நெய்தற்றொழிற்குரியதோர் நெஞ்சம் - 1. மாம் . ( உ - ம் . ) “ ஒருநெஞ்ச 
கருவி . (சிந்தா ) 

மொழியுருவமற்றும் " (சேதுபு . நைமிசா.உக . ) 
2. மார்பு . ( சூ . நிக . கக : ஞகரவெ . உ . ) அம் 

சாரியை . 
நெக்கல் - உருக்கல் . ( உ - ம் . ) " நெக்குநெக்கு 

நெஞ்சறிவிளக்கம் - ஒரு நூல் . ( வழக்.) 
நினைப்பவர் நெஞ்சுளே ” (திருநாவுக்.தேவாரம் .) 

நெஞ்சு -1. நடு . (உ - ம் .) "இஞ்சிமாகநெஞ்சு 
நெக்கது - கெட்டது . ( சிந்தா .) 

போழ்ந்து ” (சிந்தா. நாம . ககச .) 2. மநம் . 
நெக்கு - தெரிநிலைவினைப்பகுதி . 

( உ - ம் .)" நெஞ்சுறத்தந்தைபானிறுத்தி " ( பாரத . 
நெக்குடைதல் --நெகிழ்துருகுதல் . ( வழக் ) | குருகுல.எ0.) 3.மார்பு .( சூ.நிக.கக : ஞகரவெ.உ .) 
நெக்குதல் - உருகுதல் . ( வழக் .) 

நேஞ்சுவிடு தூது -- கொற்றவன்குடி உமா 
நெக்குரோதம் - ஆல் . ( வைத்திய பரிபா .) 

பதி சிவாசாரியராற்செய்யப்பட்ட ஒரு சித்தா 
நெக்குவிடுதல் - விண்டுடைதல். ( உ -ம் .) ந்தசாத்திரம். 
" நெட்டிருப்புப் பாரைக்குநெக்குவிடாப்பாறை 

நெஞ்செரித்தல் - ஓர் நோய் . ( வழக் ) 
பசுமரத்தின்வேருக்குநெக்குவிடும் ” ( நல்வழி . 

நெஞ்செரிப்பு - நெஞ்செரித்தல் . ( வழக் .) 
கூகூ . ) 

நெட்டம் - மிளகு . ( வைத்தியபரிபா .) 
நெகல் -1 . உடைத்தல் . ( திருக்கோ . நக , நெட்டி- 1. ஒரு புல் ; இது : நறுக்குநெட்டி , 
உரை.) 2. நெகிழ்தல் . (சிவதரு .) 

கொடி நெட்டி , பூநெட்டி , நெரிநெட்டி , பெரு 
நெகிழ்ச்சி - இளக்கம் . (வழக்.) 

நெட்டி , வயல்நெட்டியெனப் பலவகைப்படும் . 
நெகிழ்த்தல் -1. அவிழ்த்தல் , கழலச்செய் 2. கிடை . (சூ . நிக . கக : டகரவெ . உச . ) 3 . 
தல் . 2. உருக்கல் . 3. நிலைகுலையச் செய்தல் . 4 . நெட்டு . 4. நெட்டை ; அது ; யாக்கைக் குற்றத் 
பிரமித்தல் . ( உ - ம் . ) “ மும்மலங்களென்னும் - | தொன்று . ( சூ . நிக . கஉ ; சரு . ) 


நெடியவன் 


கஙகஅ 


நெடுந்தகை 


41-- . 


நெட்டிக் கோரை - ஒரு புல் . ( வழக். ) 

நெடியன் -- 1. நெடியான் . 2. விட்டுணு. 
நெட்டிடை- தூரவிடம் . (உ - ம் .) " நெட்டிடை (உ -ம் .) ." நெடியனான்முகனும் " (திருவிளை 
நெறிகளுநிகரில்கானமும் " (சிந் . பதுமை . ருக 

.) அங்க . உரு .) 
நெட்டிப்பூ-கிடைச்சியிற் செய்தபூ . இதனை நெடியான் - நெட்டையன் . ( வழக். ) 
மாலையாக்குதலுமுண்டு . 

நெடியோர் - பெரியோர். ( வை . தீ . கசசு .) 
நெட்டிமாலை --கிடைச்சுமாலை . 

நெடியோன் -- 1. திரிவிக்கிரமனான 
நெட்டில் - 1. மூங்கில் . ( வைத்தியபரிபா .) விட்டுணு . (உ -ம் .) "தாருவனம் " பார் . 2. துளசி . 
2. மேல்வீடு . (உ - ம் .) “ அட்டிலுமிழந்தனபுகை 3. மூக்கிரட்டை . 4. வடிம்பலம்பநின்றபாண்டி 
யகிற்புகைநெட்டிலுமிழ்ந்தன ” ( இராமா. நகர் யன் . ( உ - ம் . ) “ பொலந்தார்மார்பினெடியோ 
நீங்கு. உ 0 ச . ) 

னும்பல் ” ( மதுரைக் : சுக . ) ( 2 , 3 - மலையக . ) 
நெட்டிலிங்கு.- அசோகு , ( வழக். ) ( வைத் நெடில் - 1. நீளம் . ( சூ. நிக. அ : கங .) 2 . 
தியபரிபா .) 

நெட்டெழுத்து . ( யாப்.காரி . குறிலே நெடிலே .) 
நெட்டு - 1. காம்பு . தெங்காய்நெட்டுவிட் 3. மூங்கில் . ( மலையக . ) 
டது . ( வழக் .) 2. தள்ளுதல் . 3. தெரிநிலை 

நெடிலடி - ஐஞ்சீரடுத்துநிற்பது . யாப் - காரி . 
வினைப்பகுதி . 

குறளிருசீரடி என்னு முதற்குறிப்புள்ள பாவிற் 
நெட்டுதல் - தள்ளுதல் . ( உ - ம் . ) " வந்துழிக் காண்க . 
காண்க " 

நெடிலி - ஓர் புல் . ( வைத்திய பரிபா.) 
நெட்டுயிர் - உயிர்நெட்டெழுத்து . ( நன் நெடிலெதுகை - அடிதோறுநெடிலெழுத் 
னூல் . எழுத்தியல் . நெட்டுயிர்காரமும் .) 

தெதுகையாய்வருவது. ( யாப் . காரி . எழுவா 
நெட்டுயிர்த்தல் - பெருமூச்சுவிடுதல் . (வழக்) யெழுத்து என்னு முதற்குறிப்புள்ள செய்யுளிற் 
நெட்டுயிர்ப்பு - பெருமூச்சு .( உ - ம் .) " கட் 

காண்க . 
டுரைகூறிற் செவிக்கொளாகண்விழியா - நெட் நெடிற்றெடர் - நெட்டெழுத்தை யீற்றுக் 
யிெர்ப்போடுற்றபிணம் ” (நீதிநெறி . எஅ . ) கயலெழுத்தாகத்தொடர்ந்துவருங்குற்றுகரவீற் 

நெட்டுருப்பண்ணல் - மனத்தாலும் வாயா றுமொழி . ( நன்னூ . எழுத்திய . ஙக .) 
லும் பாட முருவேற்றல் . ( வழக் . ) 

நெடின் மோனை - அடிதோறு முதலெழுத்து 
நெட்டூரம் - நிட்டூரம் . (உ - ம் . ) " நெட்டூர வருவது . யாப் . காரி. எழுவாயெழுத்து என்னு 
னின்பமுறுபாக்கியங்கணிலவரமென்று ” ( சிவ முதற்குறிப்புள்ள செய்யுளிற் காண்க. 
ரக . சிவதன்மா . ச .) 

நெடு- நெடுமை . ( வழக் . ) 
நெட்டெழுத்து - நெடிலெழுத்து . ( வழக் .) நெடுக்கு -- நீட்சி . ( வழக் .) 

நெட்டை - நெடுமை . (உ - ம் . ) " ஓட்டல்வாய் நெடுகல் : 1.உயர்தல். 2.நீளல் . (உ - ம் .) 
நெட்டைப் பேய்கள் " ( திருவிளை .இந்திரன் பழி . நெடுகுதல்-- “ உம்பர்பொதிர்த்திட நெல் 

குமூக்கமானும் " ( தணிகை. திருநாட் . ககசு . ) 
நெடநெடெனல் - ஈரடுக்கொலிக்குறிப்பு . நெடுங்கணக்கு - 1. அரிச்சுவடி . ( உ -ம் . ) 
( சூ . நிக . க 0 : சக . ) உபயவோசையென்பர் . 

ஓவறு நெடுங்கணக்கோதிடுஞ்சிறார் " ( சேதுபு . 
நெடி - 1. சிள்வண்டு. ( உ - ம் .) " நெடிக்கடிய கந்தமா . எரு . ) 2. பெருந்தொகை . 
வெங்கானடுங்கிட " ( வேதாரணியபு . சோரச் நெடுங்கழத்தல் ஒட்டகம் . (பிங்கல . 
சரு. அ .) ( நெடில் எனவும் பாடபேதமுண்டு .) உசக்க . ) 
2. வினைப்பகுதி . 

நெடுங்காழ்க்காண்டம் - நெடிய குத்துக் 
நெடிசு- நெடிது . ( வழக். ) 

காலுடனேபண்ணின பலநிறத்தார் கூறுபட்ட 
நெடித்தல் - தாமதித்தல் . ( ஐங்குறு . அரு . மதிட்டிரை . ( உ - ம் . ) “ நெடுங்காழ்க்கண்டங் 
உரை. ) 

கோலி . ( மு - பா . சச. ) 
நெடித்து --- தாமதித்து , ( ஐங்குறு .) 

நெடுங்கிள்ளி 

ஒரு சோழகுலத்தவன். 
- நெடுங்காலம் . ( உ -ம் . ) "உடம்பு - ( புறநா .) 
பெற்றானெடிதுய்க்குமாறு ” ( வள் . கசக .) நெடுங்கோணி - ஒட்டகம் . ( வழக் .) 
நெடிப்பு - காலநீட்சி . ( உ - ம் .) " அவர்நெடிப் நெடுஞ்செழியன் 

ரு பாண்டியன் . 
புறச்சானமுற்றிருந்து " (சேது பு.பராவசு . ஙஎ .) (சிலப்பதி .) 
நெடியவட்டம் - பரிசை . ( சூ . நிக. எ : கஅ .) நெடுத்தல் - நீளுதல் . ( வழக்குப்போலும் .) 
நெடியவன்-1. நெட்டையன் . 2. விட்டுணு . நெடுந்தகை பெருங்குணத்தையுடைய 
(உ - ம் . ) " நெடியவன் கேழலாகி " ( திருவாத .. :) வன் . (உ - ம் .) "நீறுபட்டே யொளிகாட்டும் பொன் 


5 


நெடிது . 


-- 


நெய் 


காக்க 


நெய்தன் முதற்பொருள் 


விண் . கக .) 


- 


மேனிநெடுந்தகையே ” (திருவாச . நீத்தல் றாஅல் ” ( கலி . சஉ , ) 4. நறுநெய் ; இது : பஞ்ச 

கௌவியத்தொன்று . ( உ - ம். ) “ பாலொடு - நெய் 
நெடுநல்வாடை - ஒரு நூல் . ( பத்துப்பா .) யுமுண்டியுநிற்றலுமுண்டு ” ( கந்தபு . ததீசியுத் . 
நெடு நீர் -1 . தாமதம் , விரைந்து செய்வதனை சுக . ) 5. நிணம் . ( உ - ம் . ) “ நெய்திகழ்வேல் ” 
நீட்டித்துச்செய்யுமியல்பு . ( உ - ம் . ) “ நெடுநீர் ( கூர் : பு.தக்கனைச்சபித். ச . ) 6. புழுகு . ( உ - ம் .) 
மறவிமடிதுயினான்குங் - கெடுநீரார்காமக்கலன் ” நெய்யிடைநீவி ” ( கலி . உஉ . ) புழுகு நெய் ; 
( வள் . சுரு.) 2. நெடியகடல் . 

அது : கூந்தற்கணிவது என்பர். (சிலப்பதி .) 
நெடுப்பம்- நீளம் . ( வழக்.) 

நெய்க்கடல் -- சத்தசமுத்திரத்தொன்று . 
நெடுப்பினை வங்கமணல் . ( வைத்திய ( உ - ம் .) “சிற்றெறும்பு ” பார் . 
பரிபர் . ) 

நெய்க்தரணி - ஐங்கோலம் . ( வைத்தியப . 
நெடுப்பு - நீளிப்பு . ( வழக் .) 

கருப் .) 
நெடும்பா - ஆடாதோடை . ( வைத்தியபரி .) நெய்க்குறி - தேரையர்செய்தவொரு நூல் . 

நெடுமாறநாயனார் அறுபத்து மூவரி லொரு ( அபிதாநசோ . ) 
வர் . ( பெரியபு . ) 

நெய்க்கொட்டான் - பூவந்திமரம் . ( வைத் 
நெடுமி -- 1. நீண்டது . 2. நீளியபெண் . தியபரிபா . ) 
நெடுமை – 1. உயரம் . ( வழக் .) 2. நீளம் . நெய்கை - நெய்தல் . ( சிந்தா. ) 
( சூ . நிக . அ : கங . ) 3 பெருமை . (உ - ம் . ) “ நெ 

நெய்ச்சட்டி -1 . ஒரு கீரை . ( வைத்தியமூ . 
இங்குவலயமுல்கைக்கொண்டு ” ( கோயிற்பு. 

அக . ) 2. செங்கழுநீர் . 3. பவளக்குன்றிமணி . 
இரணிய . கங . ) (சிந்தா. ) 

(2 , 3- வைத்தியபரிபா . ) 
நெடுமொழி - 1. தன்மேம்பாட்டுரை , வஞ் நெய்ச்சிட்டி - சிற்றிலைச்செடி . ( வைத்திய 
சினம். ( உ - ம் . ) “ நெடுமொழிமறந்தசிறுபேரா பரிபா .) 
ளர் ” (புறநா . கஎஅ. ) 2. புகழ்ச்சி . ( புறப்பொ . 

நெய்த்தல் - 1. கொழுத்தல் . 2. நேயப் 
வெ. ) 

பசையுடனிருத்தல் . 
நெடுமொழிவஞ்சி- பகைவர்முன்னே தன் நெய்த்துடுப்பு - ஆகுதிவிடுந்துடுவை . ( சூ . 
னாண்மை சொல்வது . ( வள் . எஎக . பரி . ) நிக . எ : நச .) 
நெடுவல்- நீட்சி . ( வழக் .) 

நெய்த்தோர் -1. இரத்தம் . (உ - ம் . ) “ நெய்த் 
நெடுவாய் -- உள்ளான்மீன் . ( வழக் ) 

தோரிடையறாதொழுகுங்கோட்டுச் " ( நைடதம் . 
நெடுவாலூடகம் - ஒரு மீன் . ( உ - ம்.) “ ஊட 

போர்புரி . உக . ) 2. ஒதியமரம் . ( வைத்தியபரி .) 
கத்துடன் சூடைசெஎபலியுற்ற நெடுவாலூட 
கம் ” ( பறாளைப்பள் . எச . ) 

நெய்தல் - 1. ஆடைமுதலியநெய்தல் . 2 . 
நெடுவாற்றிறளி - ஒருமீன் . ஒரு குழூஉக் 

இரங்கலாகிய உரிப்பொருள் . (மதுரைக். 
குறி . 

ஙஉரு . உரை . ) 3. ஐந்நிலத்தொன்று ; அது : 
நெடுவிரல் - 1. ஆடாதோடை , 2. நாய்ப் 

கடலுங்கடல்சார்ந்த இடமும். ( சூ . நிக . கக : 
பாகல் . ( 1 , 2 - வைத்தியபரிபா.) 

யகரவெ . க 0 .) 4. ஒரு பூண்டு . (உ -ம். ) “ கொட் 
நெடுவேர்- சாயவேர் . ( வைத்தியபரிபா .) 

டியுமாம்பலுநெய்தலும் போலவே ” ( வாக்குண் 
நெண்டல் - நெளிதல் , கிளைத்தல் , நொண்ட 

டாம் . கா . ) 5. குவளை . ( பத்துப்பா .) 6. சாப் 
லென்புது நெண்டல் என வந்ததென்பர் . 

பறை . ( உ - ம் . ) “ ஒரினெய்தல்கறங்க ” ( புறநா . 
நேத்தப்பலகை - வல்லுப்பலகை. ( கலி . | ககச . ) 7. செங்கழுநீர்க்கிழங்கு . ( உ - ம் .)“ அமிர் 
கச . உரை. ) 

தை ” பார். 8. பேரெண்ணினொன்று .(பரிபாட .) 
நெத்தமண்டலி - ஒருவகைத்தேள் , இரத்த 

நெய்தலுரிப்பொருள் - இரங்கல் , இரங்க 
வேர்வையுண்டாக்கிவருத்துவது . ( வைத்தி 

னிமித்தம் . ( நம்பியக அகத்தி . உடு . ) 
பரிபா.) 

நெய்தற்கருப்பொருள் - நெய்தநிலவிளை 
நெத்திலி - ஒருவகைமீன் , ( வழக்கு .) 

பொருள் . ( நம்பியக . அகத்திணை . உச . ) 
நெம்புதல் - கிளப்புதல் . ( வழக்.) 

நெய்தற்கடவுள் இருணன் . ( பிங்கல . 
நெமிசந்தனா- திமிசு , வேங்கை . ( வைத்திய 

சுங. ) 

நெய்தன்முதற்பொருள் - கடலுங் கடல் 
நெய் - 1. சித்திரைநாள் . ( சூ . நிக . சார்ந்தவிடமுஞ் சிறுபொழுதாயவெற்பாடும்பெ 
க ; எ.க.) 2. தெரிநிலைவினைப்பகுதி . 3. தேன் . ரும் பொழுதாறும். ( நம்பியகப் . அகத்திணை . க , 
( உ -ம் .) “வரைமிசைமேற்றொடுத்தநெய்க்கணி 

கஎ , கது . ) 


பரிபா . ) 


நெய்வு 


கச 00 


நெருநல் 


நெய்தனிலத்தலைவன் -- சேர்ப்பன் . ( பிங் நெரி -1 , தெரிநிலைவினைப்பகுதி . ( உ - ம் .) 
கல . சு 02 . ) 

“ நெரிகொடும்புருவம் ” (கூர்மபு.தக்கன்வமி.சு 0 .) 
நெய்தனிலத்தியாழ் - விளரியாழ் . (நம்பியக .) 2. நெரிவு . 3. புடைவைமுரிப்பு , மடிப்புமாம் . 
நெய்தனிலத்தினீர் - உவர்நீர் .( நம்பியக .) நெரிசல் - நெரிவு . ( வழக் .) 
நெய்தனிலத்தூர் பாக்சம் . (பிங்கல . ருகஅ . ) நெரிஞ்சி- நெரிஞ்சில். ( வழக் .) 
நெய்தனிலப்பறவை -- கடற்காக்கை . நெரிஞ்சில் - ஒரு முட்பூண்டு; இது : தச 
( நம்பியக . ) 

மூலத்தொன்று . ( வழக் . ) 
நெய்தனிலப்பறை -- சாப்பறை. ( பிங்கல . நெரித்தல் -1. நசுக்குதல் . ( உ - ம் .) “ வளைக் 
ருகக . ) 

கரநெரித்து ” ( திருவிளை . விருத்த . உசு .) 2 . 
நெய்தனிலப்பெண்-- அளத்தி , நுளைச்சி , நொறுக்குதல் . ( வழக் . ) 3. வருத்தல் . ( சூ . நிக . 
பரத்தி . (பிங்கல . சு 04 . ) 

க : நச .) 
நெய்தனிலம்- ஐந்நிலத்தொன்று . 

நேரிதால் நெரிதல் . ( வழக்.) 
நெய்தனிலமாம் 

அடம்பு, தாழை , நெரிதல் 1. சாய்தல். (சூ . நிக . க: உக . ) 
புன்னை , முள்ளி. ( வைத்தியபரிபா. நம்பியக . ) 3. தகர்தல் . ( வழக் . ) 3. நசுங்கல் . (உ - ம் . ) “ செ 

நெய்தனிலமாக்கடொழில் - கடலாடல் , ழும் பரம்புதோறும்படிந்து நெரிந்தவே ” ( அரிச் 
மீன் உப்புப்படுத்தன் முதலியன . 

ச . நாட்டுச் . நச .) 4. நொறுங்குதல் . 
நெய்தனிலமாக்கள் - அளவர் , நுளையர் , நெரிநெட்டி- சம்பம்புல் . ( வைத்தியபரிபா .) 
பரதவர் . நெய்தற்றலைவன் முதலாகநெய்தநிலப் நெரிப்பு - நெரிதல். (வழக் .) 
பெண்ணீறாகக்கூறியனவற்றிற்குதாரணம் .(நம் நெரிபிடித்தல் - புடவைகொய்து சேர்த்தல் . 
பியக . அகத்திணை . உச . ) 

( வழக் . ) 
நெய்நெட்டி --சம்பம்புல் . ( வழக் . ) 

நெரிவு - நெரிதல் . ( வழ்க் .) 
நெய்ப்பீர்க்கு - நுரைப்பீர்க்கு . ( வைத்திய நெருக்கடி - இக்கட்டு . ( வழக்.) 
பரிபா . ) 

நெருக்கம் - 1. இடைஞ்சல் . ( வழக் .) 2 . 
நெய்ப்பு -1 , கொழுப்பு . 2. புல்லாமணக்கு . நெருங்குதல் . அம் - தொழிற்பெயர்விகுதி . 
( வைத்தியபரிபா.) 

நெருக்கல் - நெருக்குதல் . ( உ - ம் .) “ நேர 
நெய்ப்புச்சுவரி - மான் செவிக்கள்ளி. ( வைத் டர்ந்து நெருக்கலின் " ( அரிச்ச . நகரச். ங . ) 
தியபரிபா. ) 

நெருக்கிடை - இடைவெளியின்மை. ( வழக் .) 
நெய்பால் பெருகுந்துறை - பெண்ணை நதி ; நெருக்கு - 1. தெரிநிலைவினைப்பகுதி . 2 . 
இது : “ உருகுங்கமழ் நெய்பாலிருபாலுக்கரை நெருக்கம் ( வழக் . ) 
யொத்துப் - பெரு தந்துறை " என்னும் , ( பாரத . நெருக்குதல் -1. அடரச்செய்தல் . 2. ஒடுக் 
அருச்சுநன்றீர்த். கசு -ம்செய்யுளாற் பெறப் குதல் . 3. நசுக்கல் . ( 1 , 2 , 3 - வழக்.) 
படும் . துறை - நதி . 

நெருங்கல்- செறிவு. ( சூ . நிக . அ : 
நெய்ம்மிதி - நெய்யால்மிதித்துத் திரட்டப் நெருங்குதல் - கச.) 
பட்ட கவளம் . ( உ - ம் . ) “ நெல்லுடைக்கவள நெருஞ்சி- நெருஞ்சில் . ( வழக்.) 
மொடுநெய்ம்மிதிபெறாஅ " ( புறநா . சச . ) 

நெருஞ்சின்ழள் -1 . ஓர்கருவி . இதற்குக் கப் 
(நெய்மீன்- வெள்ளிறால் மீன் . ( வழக் .) பணம் என்று பெயராம் . ( சூ . நிக . கக . பகரவெ . 

நெய்யரி -- பன்னாடை . ( உ - ம் . ) “ அன்ன க . ) 2. நெருஞ்சிலின்முள் . 
மாவே மண்ணொடுகிளியே -யில்லிக்குடமாடெரு நெருஞ்சில்--நெரிஞ்சில் ; அது : கொடி நெ 
மைநெய்யரி- அன்னர் ” ( நன் . ஙஅ . ) 

ருஞ்சில் , செப்பு நெருஞ்சில், பெருநெருஞ்சில் , 
நெய்யல் -- நெய்குதல் . (வழக் .) 

யானைநெருஞ்சில் எனப்பலவகைப்படும் . (உ - ம் . ) 
நெய்யாடுதல் - நெய்பூசிமுழுகுதல் ; இது : “ அமுக்கிரி ” பார். ( தைல , தைலவ . சஉ .) 
பிள்ளைப்பேற்றுச்சடங்கனுளொன்று . ( உ - ம் .) நெருடல் -1. இழைபொருத்தல் . 2. நிமிண் 
“ மையாடியதடங்கண்ணளொருநன்மகவுயிர்த் டல் . ( 1 , 2 - வழக்..) 
து - நெய்யாடினள் ” ( வெங்கைக்கோவை, நக 0 . ) நெருடு -1. இழையின் பொருத்து . 2. தெரி 

நெய்வார்- நெசவுகாரர், காருகர் . ( சூ . நிக . நிலைவினைப்பகுதி . 3. நிமிண்டுகை . ( வழக் .) 
உ : ஙஉ , ) 

நெருடுதல் ---- நெருடல் . ( வழக் . ) 
நெய்விழா- நெய்யாடுதல் .(திருவிளை . தடாத நெருநல் - முன்னை நாள் . ( உ - ம் . ) “நெரு 
கைப்பிரா. ந 0 . ) 

நலுளனொருவனின்றில்லையெனும் - பெருமை 
நெய்வு - நெசவு . (வழக் . ) 

யுடைத்திவ்வுலகு ” ( வள் . ஙஙக. ) 


நெளிர்தல் 


கசக 


நெறி 


நெருநை நெருநல் , நேற்று , ( உ - ம் .) “ நெரு 
நையி - னின்றுநன்றெனையன் " ( கலி . கக . ) ( ஐங் 
குறு . ) 

நெருப்பு - 1. அக்கிரி . ( உ - ம் . ) " நெருப்பெ 
ழும்படி பிசைந்து ” (கூர்மபு தக்கன் வேள் . 
கூகூ .) 2. குற்றம். (சிந்தா. ) 

நெருப்புக்கல் -- காடிக்காரம், ஒருசரக்கு . 
2. தீத்தட்டிக்கல் . நெருப்புப்பெட்டிவருவதற்கு 
முன் இதனைச் சனங்களுபயோகமாகச் செய் 
தார்கள் . 

நெருப்புக்கோழி - தீக்கோழி ; இது : மலை 
யாளதேசத்திலே மிகுதியாயுண்டென்பர் . 

நெருப்புமழை - அக்கிநிமழை சத்தமேகங் 
களி லொன்று பொழியுமென்பர் . (பிங்கல . 
எக , எஉ . ) 

நெரேலெனல் --ஓரொலிக்குறிப்பு . ( சூ.நிக . 
50 : சஅ . ) 

நெல் -1. ஒரு தாநியம் ; அஃது ; யவை முதல் 
செந்நெல் ஈறாயுள்ள பதினேழு வகைப்படும் . 
( சிவதரு . ) ( இதன் உமியைக் கழற்றுதற்கு 
முன்னே நெல் லென்றும் கழற்றியபின் நெல் 
லரிசியென்றும் சொல்லுவார் ; இது : தென்னிந் 
தியா , இலங்கைமுதலாமிடங்களில் வசிப்பவ 
ருக்குப்பிரதான போசனத்துக்கானது . ) 2 . 
நெல்வாகை. ( மலை .) 
நெல்லி- ஒரு மரம் . ( சூ . நிக . ச : உசு . ) 
நெல்லிக்கந்தகம் 
நெல்லிக்காய்க்கந்தகம்- 1 ( வைத்தியபரி) 
நெல்லிழளி ---நெல்லிக்காய்வற்றல் . ( வைத் 
தியபரிபா . ) 

நெல்லினூர் - சாலியூர் . ( உ - ம் .) “ சீர்சான்ற 
வுயர் நெல்லி - னூர்கொண்டவுயர் கொற்றவ ” 
( மதுரை . அஎ , அஅ .) 

நெல்லு - சாலி , உகரம் - சாரியை , 
நெளி -- 1. ஒருவகைமோதிரம் ; இது : மாதர் 
கைவிரலிலிடுவது. வழக்.) 2. தெரிநிலைவினைப் 
பகுதி . 3. நெளிதல் . ( உ - ம் .) " கூர்வானெளிதர " 
திருவிளை . நாகமெ . கஎ . ) 
நெளிச்சல் - வளைதல் . ( வழக் ) 
நெளித்தல் - வளைத்தல் . ( வழக் . ) 
நெளிதம் -- இலேசு . ( வழக் . ) 
நெளிதல் -1 . புரளுதல் . (உ - ம் .) “ நெளிய 
ராக்குருளை " (திருவிளை.இந்திரன் பழிதீ.எங .) 
2. வளை தல் . ( வழக் . ) 
நெளிப்பு - நெளித்தல் . ( வழக் .) 
நெளிய - வருந்த . ( புறநா .) 
நெளியல்- வளைவு . ( வழக் .) 
நெளிர் - 

எடுத்தலோசை . ( சூ . நிக . க 0 : 
நெளிர்தல்- சரு . ) 


நெளிவு - வளைவு . ( வழக் . ) 
நெற்றி -- நெற்கொண்டு சொல்லு மொரு 
சோசியம்; இது : குறத்தியர்கள் சொல்வர் .(திருக் 
கோவை . குயிலிதன்றே என்னு முதற்குறிப் 
புள்ள செய்யுளிற் காண்க .) 
நெற்கூடு 

-- நெல்லைப் பொதித்துவைத்த 
கூடு . ( பெரியபு . திருக்குறிப்பு . உஅ. ) 

நெற்சப்பி-- ஒரு புல் ; இது : நெற்பயிரைக் 
கெடுப்பதென்பர் . ( வழக்.) 
நெற்பயிர் - நெல்விளையும் பயிர். ( வழக் .) 
நெற்போர் - நெற்குவை. ( சூ . நிக . ச : ங ங .) 
நெற்றி -1. உச்சி . ( உ - ம் . ) “நீளுறுமேருவி 
னெற்றிமுற்றிய ” ( இரர்மா. சடாயுகாண் . எ . ) 
(சிந்தா.) 2. தலை . ( உ -ம் . ) “ முகிற்றழீ இயசும்ப 
றாதநெற்றிய " (சிந்தா. நாமக . எக . ) 3. நுதல் . 
( உ - ம் . ) “ நமது நெற்றியுறுநாட்டவனல்கேட் 
டழிகுவான் ” (சிவரக . தாருக . உஉ . ) 4. படை 
வகுப்பு , முன்னணி . ( உ - ம் . ) “தனியனெற்றி 
யிற்சார்வலென்றனன் " ( கந்தபு . அசுரர்யா . ங .) 
5. கேம். ( உ -ம் .) “ சோலைநெற்றியிற்றொடுத்த ” 
( கூர்மபு . அட்டமூ.க அ . ) 
நெற்றிக்குறி - திலகம் . ( சூ . நிக..கா : ககா .) 
நெற்றிச்சுட்டி - ஓராபரணம். இதனை நிகண் 
டிற் சுடிகையென்பர் . 

நேற்றிச்சுட்டு - மகளிரணிதற்குரிய தொன் 
று . (சிந்தா . ) 

நெற்றிப்பட்டம் ---ஒராபரணம். (உ -ம் .) 
“ முன்னோனெடுந்துளைக்சைபிடித்தேறி நெற் 
றிப்பட்டத்- தலவி ” ( சேதுபு . கடவுள்வா . ரு . ) 

நெற்றிமாலை - ஒருவிதமாலை . (சிந்தா .) 
நெற்றியிற்கல்லுவைத்தல் - ஓராக்கினை . 
(திருவிளை . பரிநரியாக்கியப . சஎ . ) 

நெற்று -1 . உலர்ந்தபழம் . ( உ - ம் .) “ நெற் 
றாப்பசுங்கதிர்ச்செவ்வேனல்சாக்கின்ற ” ( கந்த 
ரல . ருன .) 2. தெரிநிலைவினைப்பகுதி . 

நெற்றுதல் - இடறுதல் . ( வழக் . ) 
நெறநெறௌல் ஈரடுக்கொலிக்குறிப்பு . 
( சூ . நிக . க 0 : சக . ) 

நெறி -1 . அறல் . ( உ - ம் . ) “ நெறிமருப்பெ 
ருமை ” (சிந்தா. நாமக . கரு . ) கருமணல்வரி . 
2. ஆணை . ( உ . - ம் . ) " குடபுலவரசர்கணெறி 
செய்து ” ( திருவிளை . அந்த குழி . 20. ) 3 . 
ஒழுங்கு. ( உ - ம் . ) " நெறியே முடித்தலை " 
(வாண . சு . ) 4. நீதி . ( சூ . நிக . கக : றகரவெ . 
கஎ . ) 5. முடக்கம். ( உ - ம் .) “ நெறிகொள்வரிக் 
குடர் ” ( புறநா . கசு 0 . ) 6. முறை . ( உ - ம் . ) 
" நெறிவிண்டபுலைமகளாய் " (பிரமோத். ந : 
2.2 . ) 7 : வழி . ( உ - ம் . ) “நின்றிடைவிடாது நெ 
றிசென்றுற நெருக்கி " (இராமா.மந்திரப் ருரு .) 


ஒரு கர் தம் . 


} 


176 


நேடு 


கசஉ 


நேமி 


நெறிக்கல் - சுக்கான்கல் . ( வைத்தியபரி ) நேடுதல் - தேடல். ( உ - ம் :) “ சின கரமொரு 
நெறிக்கோரை - ஒரு புல் . ( வழக்குப்போ விப்போகுவான்வழிகணேடினேன் ” (பிர 
லும் . ) 

மேர்த் . ச : கக . ) 
நெறித்தல் -- 1. நெளித்தல் , ( வழக்.) 2 . நேத்திரகராள் - சிவலோகத்திலேதக்ஷண 
மயிர்சுருளல் . ( உ - ம் . ) “ நெறிசுரிபூங்குழல் ” திசையோலக்கஞ்சேவிக்கும் பதினெட்டுக் 
( யாப் . காரிகை. செய் . ங . ) 3. முறிப்புக் | கணேசரிலொருவன். ( வி - ணி .) 
கொள்ளல் . 

நேத்திரகரி --மணிபூரகத்திற்குரிய பத்துப் 
நெறிநீர் - கடல் . (சிந்தா ) 

பதுமதளங்களிலொன்றிலிருக்கு மதிதேவதை . 
நெறிநெட்டிக்கோரை -- நெறிக்கோரை . ( சி . சி . அ : உக . மறை . ) 
நெறிப்பு - நெறித்தல் . ( வழக் . ) 

நேத்திரகாசம்- ஒருநோய் , ( வைத்தியமூ . 
நெறிமை-நீதி .( உ - ம் )" நெறிமையினான்காய் 
வருநிரையசையே . ( யாப் காரிகை . உறுப். உ . நேத்திரபடலம் கண்ணோயினொன்று . 
உரை .) 

( வழக் ) 
நெறியறுவகை - ஆறத்துவா. ( சி.சி.க : சு . ) நேத்திரம் -1. கண் . (உ - ம் . ) " எரிநேத்திர 
நெறியிலார் -1, கீழ்மக்கள், 2. நீதிகேடர் . மிந்து வெழுங்கதிர்நோக்கமென்னுந்திரிநேத் 
நெறுக்கிடுதல் - நெறுக்கெனல் . ( வழக் . ) திர” ( சேதுபு, அமுததீ . கஎ . ) 2. பட்டாடை . 
நெறுக்கெனல் --ஓரொலிக்குறிப்பு .(வழக் ) ( உ - ம் . ) “ நேத்திரமொருமூன்றவற்றாலுறுநேத் 
நெறுநெறுத்தல் -- நெறுநெறுப்பு ( வழக் ) திரமடவார் ” (சிவரசு. தேவி நாட்டிய . கஅ . ) 
நெறுநெறுப்பு -- ஈரடுக்கொலிக் குறிப்பு. 3. (சிவாகமங்களிற்கூறியபடி .) பன்னிரண்டா 
( வழக் .) 

வது மந்திரம் . ( சி . சி . அ : க . மறை . ) 
நெறுநெறெனல் --- ஈரடுக்கொலிக்குறிப்பு . நேத்திரவாயு - ஒருவாயு . (வழக் .) 
( உ - ம் .) “நெறுநெறெனக்கொடுநிலவறையிற் நேத்திராரி -- கள்ளிமரம் . ( வைத்தியபரிபா.) 
புக ” ( பாரத . கிருட்டி , ககக . ) 

நேதா 

- நடத்துபவன் . ( உ - ம் . ) “ நினைந்த 
நென்னல் - நேற்று. ( உ - ம் . ) “ மதுகைவாள தளித்துயிரியற்றுநேதாவாகி " ( வேதாரணிய . 
மர்க்குநென்னல் வந்தறைகூவிப்போன " ( திரு பிரவர , கா . ) 
விளை . அங்கம் , கரு . ) 

நேதி -- 1. இதுவன்றெனல் , இப்படியன் 
றெனல் . ( சி . சி . ஞா . ) 2. நியதி . ( உ - ம் .) 
“ இலவிதழ் கோதிநேதி மதகலையாரவார " ( திருப் 

4. ஙக கூ .) 
நே அன்பு . ( உ - ம் . ) " நேஎநெஞ்சின் " 

நேதித்தல் -- அல்ல லென்று தள்ளு தல் . 
( புறநா . கூ . ) 

( த.நி. போ . ) 
நேசநாயனார் - அறுபத்து மூவரிலொருவர் . 

நேபாலிகை- ஒரு பாஷாணம் . ( வைத்திய 
( பெரியபு . ) 

பரிபா .) 
நேசம் - 1 , அன்பு . ( உ - ம் . ) “ நேசர் ” பார் . நேபாளம்-- 1. ஒரு நச்சுமரம் , நேர்வாளம் 
2. விருப்பம் .( உ - ம் .) " நேசமும்வைத்தனையோ " 

என்பர் . ( வைத்தியபரிபா . ) 2. தேயமைம்பத் 
(திருவாச . திருவெ. உ ) 

தாறினொன்று . ( வழக் .) 
நேசர் - அன்புடையவர். ( உ - ம் . ) “ செய்ய நேம்பல் - அரிசி முதலியவற்றைப்புடைத்து 
சிவநேசர் தாம்வைகறையிலெழுந்து " (சிவாக . 

கல்லாய்தல் . (வழக் . ) 
நந்திநமனு . கரு. ) 

நேமகம் - நியமம் . ( வழக் .) 
நேசி - 1. அன்புள்ளான் , அன்புள்ளவள் . 

நேமநம் -- நியமநம் . ( வழக் . ) 
2. தெரிநிலை வினைப்பகுதி . 

நேமம் -1. நியமம் . 2. வேர் . ( வைத்தியபரி ) 
நேசித்தல் - அன்புவைத்தல் . ( உ - ம் . ) “ நே 

நேமி --- 1. கடல் . 2. காலசக்கரம் . ( உ - ம் .) 
சித்தரு நூன்முறை ” ( சேதுபு . சங்கர . அசு . ) 

" அகில் கொண்ட கொள்ளிவட்டமாருயிர் மேமயு 
நேசிப்பு - நேசித்தல் . ( வழக் . ) 

நேமி ” (சிந்தா. காந்த . கூ 0 க . ) 3. சக்கரம் . 

( பத்துப்பா. ) 4. சக்கரவாகப்புள் . 5. தெரிநிலை 
நேடல் - நேடுதல் . ( சூ . நிக . க : ந.சு. ) 

வினைப்பகுதி . 6. தேருருள் . ( உ - ம் .) “ நேர் 
நேடு - 1. தெரிநிலைவினைப்பகுதி , 2. நேடு கொணெடுவரைநேமியிற்றொடுத்த " ( மலைபடு . 
தல் . ( உ - ம் . ) " நேடருமுன்னில்வேறு நேயத் உஙஎ . ) 7. பூமி . 8. மூங்கில். ( சூ . நிக . ச : கங . ) 
தால் " ( சேதுபு . இராமநாத , கசு . ) 

9. வட்டம் . (1,3,4,7,9- சூ . நிக.கக மகரவெ.எ .) 


. 


- 


நேர்தல் 


கசங 


நேரடி 


- 


நேமிசந்தனா- வேங்கை . ( மலையக . ) 

நேமிசந்திரன் - சைநத்திற் சொல்லப்படும் 
இருபத்து நான்கு தீர்த்தகரிலொருவன் . ( த.நி. 
போ . கங . ) 

நேமித்தல் - நியமித்தல் . ( வழக் .) 
நேமிநாதம் 

ஓரிலக்கண நூல் . ( உ - ம் .) 
“ தொல்காப்பியக்கடலிற்சொற்றீபச்சுற்றளக் 
கப் - பல்காற்கொண்டோடும்பட வென்ப -பால் 
கோட்டுக் - கோமிகாமற்புலனைவெல்லுங்குண 
வீர - நேமிநாதத்தினெறி " ( நேமிநாதத்திறுதி 
யிற்காண்க . 

நேமிநாதன் -1 . அருகன் . ( சூ . நிக . க : ங o . ) 
2. திருமால் . ( சூ . நிக . க : 42.) 

நேமிப்புள்- சக்கரவாகப்புள் . ( சூ . நிக . கக . 
மகரவெ . எ . ) 

நேமிவ நம் - நைமிசாரணியம் . ( உம் . ) " பரா 
சரனார் செல்வனருட்பெறுதனேமிவநத்தவர்க் 
கருள்செய்வானே ” (சிவாக . விசையை . நசு . ) 

நேயம் - 1. அன்பு ( உ - ம் . ) " நன்னேய 
முடன் பூசிப்போர் " (சிவரக . நந்திநமனு. கச . ) 
2. எண்ணெய் . ( உ - ம் . ) " ஆமலகி ” பார் . 3 . 
நிலப்பனை . ( வைத்தியபரிபா. ) 4. நெய் . ( சூ . 
நிக . கக: யகரவெ.க .) 

நேர் - 1. உடன்பாடு . ( திருவிளை . வெள்ளி 
யம்பலத். உரு . ) 2. உவமை . ( உ - ம் . ) " தன்னே 
ரில்லாதசிவன்றனை ” ( சிவரக . நந்திகேசரநம 
னுக்கு . கச . ) 3. எதிர் . ( திருவிளை . மூர்த்திவி . 
கச . ) 4. ஒழுங்கு . ( வழக் ) 5. நீளம் . கேர்பு 
என்பதில் --வித்திதொக்குநின்றது . ( சூ . நிக . 
அ : கங . ) 6. தெரிநிலைவினைப்பகுதி. 7. நேர 
சை . ( உ - ம் . ) “ குறிலேநெடிலே ...... நேர்நிரை 
யென்றறி ” ( யாப் காரிகை . உறுப்.உ . ) 8. பாதி . 
(வழக் . ) 9. முன் . ( உ - ம் . ) " நேரேவுதலும் " 
( கோயிற்பு. பதஞ்சலி . ஙஉ ) 

நெர்கட்டி - களபக்கூட்டாறினொன்று . (சிந் 
தாம . காந்தருவத . சஉ . ) 
நேர்கல்லேன் - ஒவ்வேன் . ( ஐங்குறு .) 
தெர்ச்சி - 1. சிநேகம் . ( நன்னூல் . பெய 
ரியல் . நான்காம் வேற்றுமைச் சூத்திரவுரையிற் 
காண்க . ) 2. நேர் . ( வழக் . ) 
நேர்ச்சை - நேர்ச்சி . 
நேர்த்தி - 1.சிறப்பு . 2.நேருதல் .( 1 , 2 - வழக் .) 

நேர்தல் -1 . அங்கீகரித்தல் , உடன்படல் . 
( உ - ம் .) " மகிழ்வுடனாங்கவைநேரா " ( கூர்மபு . 
அரியய . அ .) 2. ஈதல் ; இது . சாமிக்கு நேர்ந்தது . 
3. எதிர்வால் . (உ - ம் .) " எங்குந்தேடி , நின்ற 
னைக்காணாதிங்குநேர்ந்தனம்யாங்களென்றா 
( திருவிளை . அங்கம் . உக . ) 4. ஒப்பாதல் . ( இரா 
மா . திருவவதார . எக . ) 5. கிடைத்தல் . ( உ - ம் . ) 


“ நிலையிலாநீர்மையாக்க நேர்ந்துழி ” (சேதுபு. 
திருநாட் . உக . ) 6. சந்தித்தல் , தீண்டுதலுமாம் . 
( பத்துப்பா.) 7. வேண்டல் . 8. சம்பவித்தல் . 
( 2, 6 , 7 , 8 - வழக் .) 

நேர்திறம் - 1. பாலையாழ்த்திறம் ஐந்தனு 
ளொன்ஏறு . (சிலப்பதி . ) 2. முல்லையாழ்த்திறம் . 
( 1 , 2- சூ . நிக . க . ஙங , ஙச . ) துக்கரர்கம் என் 
பர். பிங்கலத்தில் . கஈஅசு. ) 
நேர்ந்தும் - நிச்சயித்தும். ( புறப்பொ ) 
நேர் நஞ்சு - கல்மதம் . (வழக் . ) 
நெர்நெட்டி - ஒரு பூடு . ( வழக் .) 
நேர்ப்பு - ஒத்து . (பரிபாடல் ) 
நேர்படல் - 1. உடன்படல் . ( வழக் .) 2 . 
கிடைத்தல் . ( உ - ம் . ) " இல்லார்க்குக்கிழியீடு 
நேர்பட்டாலென ( திருவிளை . விருத்த . கச. ) 

(நேர்படுதல் -- 1. இணங்குதல் . 2. சந்தித் 
தல் . ( 1 , 2 - வழக் ) 

நேர்பாடு -1. நீதி . ( உ - ம் . ) “ கோணேநேர் 
பாடாயிருந்தான் " 2. நேர் . ( 1 , பாரத . சூது . 
உஉ எ .) ( 2. வழக் ) 

நேர்பு -1. ஒன்றிப்பு . 2. குற்றுகர முற்று 
கரங்களோடு நேரசை ஒருசொல்விழுக்காடுபட 
விசைந்துவருவது . ( உ - ம் .) “ நிரைபு ” பார் . 3 . 
நீளம் . ( சூ . நிக . அ : கங .) 

நேர்மை - 1.இணக்கம் .(உ - ம் .) அவனுக்குமிவ 
னுக்கு நேர்மையில்லை . 2. செவ்வை . 3. நுண் 
மை ( ஐங்குறு .) ( 1 , 2 , 3- வழக் .) 

நேர்வாய்க்கட்டளை - மாடத்தின்கட் சாலே 
கம் . ( உ- ம் . ) “ நேர்வாய்க்கட்டளை திரியாது " 
( நெடுநல் . சுஉ . ) 

நேர்வாளம்- நேர்வாளக்கொட்டை . ( வைத் 
தியபரிபா . ) 
நேர்வான் - சித்திரைநாள் .(பிங்கல . உருஉ . ) 
நேர் வித்தல் - உடன்படுவித்தல் . ( ஐங்குறு . ) 
நேர்வு - 1. உடன்பாடு . 2. எதிர்தல் . 3 . 
கூடுதல் . 4. சம்பவிப்பு . ( 1 , 2 , 3 , 4 - நேர்தற் 
குரிய பொருளை இதற்குரைக்க .) 

தோ- ஒருவமைச்சொல் . ( நன்னூ . பொது 
விய , கசு . ) 

நோசை - குற்றெழுத்தேனு நெட்டெழுத் 
தேனுந் தனித்தும் ஒற்றடுத்தும் வருவது . (உ - ம் . ) 
“ நெடில்குறிறனியேநின்றுமொற்றடுத்தும் 
நடைபெறுநேரசைநால்வகையானே ( யாப் . 
காரி . சு . ) 

நேரசைக்கலித்துறை - நேரசையாய்த் 
தொடங்குங் கலித்துறை . 

நோடி-- அளவடி . ( உ - ம் . ) "நாலொருசீர் 
அறைதருகாலையளவொடுநேரடி " ( யாப் . காரி 
கை . உறுப் . கூ . ) 


நேரொன்றாசிரியத்தளை கசசே 


நைநையெனல் 


- 


நோம் - காலம் . 2. சமயம் . (உ - ம் . ) “ஆண் நேபோடல் - நேராயோடுதல் , வீதியென்று 
டொருபத்துடனாறு நிரம்பியதந்நேரம் ” ( சேது 

கூறுவர்; இது : துரககதியுமாமென்பர் . (சூ.நிக . 
பு . துத்தம் . கச . ) 

க : சஉ . ) 
நேரல் -1. உடன்பாடு . ( சூ . நிக . க : ருசு . ) நேளி- தாமரை . ( மலையக . ) 
2. நேர்தல் , ஒத்தலென்பது பொருள் . 

நேற்று - முன்னை நாள். ( உ - ம் .) நேற்றைப் 
நேரலர் - பகைவர் . ( உ.-ம். ) “ நேரலர்வணங்கி பொழுது ” ( நன்னூல்.உயிரீற்றுப்.ஙரு.உரை. ) 
யேத்த ” ( கூர்மபு . அந்தகா. அ . ) 
நேரார்- பகைவர் . ( உ - ம் .) “ நேரார்தம்மைக் 

நை . 
கொலைகண்டுமகிழாமல் ” ( பாரத . கிருட்டிணன் 
அ . உக் . ) 

நை -1, ஓரிகழ்ச்சிக்குறிப்பு ( வழக். ) 2 . தெரி 
நேராளி - நேருள்ளவன் . ( வழக் . ) 

நிலைவினைப்பகுதி . 
நேரி - சோழதேயத்தோர்மலை. (உ -ம் .) நரி 

ரைகரம் - துன்பம் , நைகுதல் . (உ - ம் .) “ நைகர 
வெற்பன் ” ( சூ . நிக . உ : ககூ . ) 

மில்லாவன் பின்னங்கை ” ( பெரியபு . அரிவாட் . 
நேரிசைச்சிந்தியல் வெண்பா நேரிசை 

க 2 ) 
வெண்பாப்போல இரண்டாமடியினிறு திதனிச் 

நைச்சியம் - தாழ்வு , அடக்கம் . ( சி . சி . கஉ : 
சொற்பெற்று நடந்து மூன்றாமடியினால் முடி 

உ . சிவாக். ) 
வது ; ( உ - ம் . ) " நேரிசையின்னிசை 

நைசியம் - நாசியிற்புகுத்துமருந்து .( வழக் .) 
போலநடந்தடிமூன்றின் வந்தால் நேரிசையின் 

நைஞ்சு - நைந்தி , வருந்தி ( உ - ம் . ) “ கைஞ் 
னிசைச்சிந்தியலாகும் ” ( யா.காரிகைசெய்யு.எ . ) 

சழுது ” ( கொயிர்பு . வியாக்கிர, உ.ரு.) 
நேரிசையாசிரியப்பா - இறுதியடிக்கு அய 

நைட்டிகதீட்சை - முத்தியைவிரு பினார்க் 
லிலுள்ள அடியானது மூன்று சீருடையதாக 

குச் செய்யப்படுந்தீர்சை ; இது : சத்தியேநிரு 
வருவது . ( யா . காரிகை . செய்யு . கஉ . உரை . ) 

வான தீக்கையெனப்படும் .(சி.சி . அ : ச . ஞாநப் ) 
நேரிசையொத்தாழிசைக்கலிப்பா- தரவு 

நைட்டிகப்பிரமசாரி - மரணாந்தம் விர்தம் 
ஒன்றும் , தாழிசைமூன்றும் , தனிச்சொல்லுஞ் 

நியமித்துத் - மவியாயிருப்பவன் . ( சைவ ச . 
சுரிதசமுமாக முறையே பொருந்திவருவது . 

ஆசாரி . 10. உரை. ) 
( யா . காரிசை . செய்யு . கசு . உரை .) 

நைட்டிகம் -- ஒருவகைவிரதம் . ( சி . சி . அ : 
நேரிசைவெண்பா- முன்னொன்றும் பின் 

நஉ சவாக் ) 
னொன்றுமாக இரண்டு குறள் வெண்பாவாய் , 

நைட்டிக - நட்டிகட்பிரமசாரிகள் . ( சி . சி . 
நடுவே முதலுக்குஒத்த எதுகையுடைய தனிச் 

அ : ரு ஞாநப் . ) 
சொல்லினால் அடிநிரம்பிச்செப்பலோசை வழு 

நைட்டிகன் - நிட்டைசெய்பவன் . (உழக் ) 
வாது இரு விகற்பமாகவும் ஒரு விகற்பமாகவும் 

நைட்டிகாசியென் --அக்கிநிகாரியாதி கன் 
ரூவது ; இது : இருகுறணேரிசை வெண்பா 

மங்களின்றிச் சர்வமும் ஞாநத்தாலேபண்ணு 
இருவகைப்படும் . ( யா . காரிசை , செய்யு . ஈ . 

மாசாரியன் . ( சி . சி . அ : ரு . சிவாக் .) 
உரை .) 
நேரிடுதல் -1 . எதிர்த்தல் . 2. சம்பவித்தல் . 

நைடதம் தமிழிலும் , வடமொழியிலு 

முள்ள ஒரு காவியா. நிடதசம்பந்தமானது . 
( 1 , 2 - வழக் . ) 

( அபிதாககோ . ) 
நேரியது- நேரானது . ( உ - ம் .) நெல்லுக்கு 
நேரிய த புல் ” ( உழக் . ) 

நைத்தல் -1. அழித்தல் . ( உ - ம் . ) “ நாடுநைத் 
(நேரியல் - மிளகு . ( பெரும்பாணா. எஅ . 

தலின் " (புறநா . கஎ . ) 2. வருத்தல் . ( வழக் .) 

நைத்தியம் - நித்தியசம்பந்தம் . ( வழக் .) 
உரை . ) 
நேரியன் -1. அணு வாரண்டமாம்படி அதி 

நைதல் - 1. தளர்தல் . (உ -ம் . ) " சிலம்பா 

விடைநைவதுகண்டு ” (திருக்கோ , கஙச . ) 2 . 
சூக்குமமாயுள்ளவன் . ( சிவஞானசி . அ : உஅ . 

வருந்தல் . ( உ - ம் . ) “ நினைந்துருகுமடியாரை 
உரை . ) 2. சோழன் , தேரிமலையுடையவன் . 
( சூ . நி 5 . உ ; கக . ) 

நையவைத்தார் ” ( தேவார , திருநல்லூர் . க . திரு 
நேரேடம்: - நாவல். ( வைத்தியபரிபா. ) 

நாவு . ) நைதல் ஈண்டுக்கருவிக ளொடுங்கலெ 

ன்க . அன்றி , நைய என்பதற்கு அவசமாக 
தேரேடு- நாவன்மரம் . ( சூ . நிக . 4 : கஎ . ) என்றுமாம் . (சிந்தா. ) 
நேரொன்றசிரியத்தளை - கேரீற்று இயற் நைதிகை - முல்லை . ( வைத்தியபரிபா .) 
சீர்முன் நேர்வந்து ஒன்றாவது . ( யாப் . காரிகை . நைந்திகை- முல்லைக்கொடி .( வைத்தியபரி ) 
உறுப் . எ . உரை . ) 

நைநையெனல் - இதழ்ச்சிக்குறிப்பு . ( வழக் ) 


( 


ை 


நைய மிகன் 


கசாரு 


நொசிப்பு 


- 


நைபானி- அடுக்குமல்லிசை. ( வைத்திய நித்தியனாய் எல்லாவியாபாரத்துக்குங் கர்த்தனா 
பரிபா . ) 

யிருப்பானென்றுஞ்சொல்லுகிறவன் . ( த.நி. 
நைமிசம் -- நைமிசாரணியம் . ( உ - ம். ) “ சே போ . கஙஉ . ) 2. நியாயசாத்திரி . 
டாத்திரிநைமிசமருணை ” ( சேதுபு.சேதுபல . சு ) நைருதம்- பகலில் வரும் பன்னிரண்டா 

நைமிசர்- சிவலோகத்திலுத்தரதிசை யோ முகூர்த்தம் . ( கூர்மபு. பிரம . க . விசேட .) 
லக்கஞ்சேவிக்கும் , துவாதசமுக்கிய தேவதை நைருதன் நிருதிதிக்கினிருக்கும் தசருத் 
களிலொருவர் . ( வி - ணி .) 

திரரி லொருவன் . ( வி - ணி . ) 
நைமிசாரணியம்- பிரமதேவரால் விடுக்கப் நைருதி- நிருதிதிசை , நிருதிசம்பந்தம் . 
பட்ட சக்கரமோய்ந்தகாடு . ( உ - ம் . ) “ நைமிசா நைவர --- இரங்க . ( புறநா . ) 
ரணியத்தருள்கூர்சூதமுநியடைந்தான் ” ( கூர்ம நைவளம்-- 1. குறிஞ்சியாழ்த்திறம் . ( சூ . 
4. இந்திரத். உ . ) ( நைமிசம் - நேமிசம்பந்தம் . நிக . க : நங . ) 2. நட்டபாடை . ( உ - ம் . ) “ நை 
ஆரணியம் - காடு . ) 

வளம்பழுநிய ” (சிறுபா. கூசு . ) 3. நட்டராகம் . 
நைமித்திக சிராத்தம் - நைமித்திகமாகிய ( உ - ம் . ) " நைவளம்பழுநியபாலைவல்லோன் " 
சிராத்தம் ; இதனை : ( உ - ம் . ) “ மீதுறு காமநைமித் ( குறிஞ்சி . சசசு . ) 
திகநித்தமா திசிராத்தமளித்தறியேனால் ” ( சே.து நைவு 1. நைதர் . உ - தொழிற்பெயர் 
பு . மங்கலதீர் . சங - ம் செய்யுளிற்காண்க .) விகுதி . 2. வியாதி . ( உ - ம் .). "நாளு- நைவகன்ற 

நைமித்திகப்பிரளயம் - நால்வகைப்பிரள தீரம் ” ( தைல . டாயிர . 5. ) 
யத்தொன்று ; அது: பிரமதேவனது பகன்முடி நைவேத்தியம் - தேவர்க்குச் சமர்ப்பிப்பது . 
விலே யுண்டாகும் பிரளயம் . அதனால் இருபத் ( உ - ம் .) “ வானெய்துமின்னமுதேயெனகை 
தெட்டுக்கோடி தேவர்களிறப்பர். ( கூர்மபு . பிர வேத்தியம்வகுப்பார் " ( சிவரக , நைமிச . உஎ . ) 
மா. அ . உரை .) 

ரைவேதநம் -- நிவேதநம் . ( உ - ம் . ) “ மதுர 
நைமித்திகம் - நிமித்தத்தாலானது; அது : 

வர்க்கமோடேசனித்தொகைமணமிகுந்தகை 
நைமித்திககன்மம் . ( சி . சி . அ : ச . சிவாக்.) அது , வேதநம் ” ( சிவரக . சுகமுரி . உச . ) 
வேதசிவாகமங்களில் விதித்த மூவகை வழிபாடு நைவேதித்தல் -- நிவேதித்தல். (உ -ம் .) 
களில் சிவதீக்கைக்கருகரல்லாதவர் விடர் இழி 

“ பொற்கிண்ணத் -தற்றளவினை வேதித்து ” 
குலத்வவர் அபக்குவர் சைவாசாரநிந்தகர் பாவி ( தைல . தைலவ . சநஎ .) 
கள் இவர்களுய்யும்பொருட்டுச்செய்யும் வழி 
பாடு . அஃதுற்சவம் . ( நித்தியத்தின்றாழ்வு தீரச் 
செய்யப்படுவதாகலினிப் பெயர்த்து . ) 

நைமித்திகாதிகாரம் -தீகூை 7. அட்டை . நொ -1 . துன்பம் . (நன்னூல் . பதவிய . உ : 
சிவாகம பேர்தநம் முதலியவற்றி “ நோத உரை .) 2. தெரிநிலைவினைப்பகுதி . 
சி . அ : ரு. ஞாநப் . ) 

நொச்சி -- 1 , ஒரு செடி ; அது : கருநொச்சி , 
நைமித்தியம் - நைமித்திகம் . ( வழக் .) நீர்நொச்சி , வெண்ணொச்சி எனப் பலவகைப் 
நைய- அவசமாக . (சிந்தா .) 

படும் . ( உ - ம் .) “ குடம்” பார் . 2. சிற்றூர் . 3 . 
நையல் -1 . துன்பம் . ( வழக்குப்போலும் . ) | மதில் , 2 , 3- சூ. நிக . கக : சசரவெ . கக .) . 
2. நையாதேகொள் . (சிந்தா .) 

நொச்சிமாலை - மதில்காப்போர் சூடுமாலை . 
நையாயிகம் - நியாய நூலார்மதம் . ( வழக் .) 

( புறப்பொரு . நொச்சிப்படலம் .) (உ -ம் .) “ புறத் 
நையாயிகமதம் ---உரூபமாயிருக்கிற பரமா 

தூன்றியமாற்றார்க்கோடலின்றி நொச்சிப்பூமா 
ணுவே யுலகிற்கு காரணமென்றும் அந்தக்கர 

லைசூடித்தன்மதில்காக்குந்திறங்கூறு மொரு 
ணமே ஆன்மாவென்றும் வாதிக்குமதம் . ( சி . சி . பிரபந்தம் ” ( தொன்னூல் . . அங . உரை. ) 
உ : ரு ங . சிவாக் .) 
நையாயிகர் -- நியாய நூல்கற்றோர் . ( உ - ம் .) 

நொசி-- நொசித்தல் . ( வழக் .) 
" வையாகரணர்கணையாயிகர்மறை வல்லோர் 

நொசித்த - வருத்தின. (சிந்தா .) 
மறைமுடிசொல்லாய்வோர் " ( திருவிளை , உல 

நொசித்தல் - வருத்தல் . (உ - ம் .) " நொசித்த 
வா . கக . ) கௌதமகணாத மதவாதிகளென்பர் , 

வெம்முலை ” (சிந்தா . காந்தரு . கசங . ) 
இவர்கொள்கையை அபிதாநகோசம்பார் . 

நொசிதல் -1 . நுண்ணிதாதல் . (மணிமேக .) 
தையாயிகன் -1 . ஆத்மா வியாபியென்றும் 

2. நொசிவு , வருந்தல் . 
புத்திகுணமென்றும் , ஈசுவரனும் கன்மமும் நொசிப்பு - சமாதி , மனத்தினையொருவழிச் 
ஆத்மாவைப்பாசபந்தப்படுத்துமென்றும் , சிவன் செலுத்தல் . (பரிபாடல் .) 


நொ . 


* “ நேரம் . ( சி . 


நொதுமலாளர் 


கசசு 


நொலையல் 


. 


நொசிவு -1, துவள்வு. ( பதிற்றுப் .) 2. நொந்தகைமை நொந்திருக்குந்தன்மை . 
நுண்மை . 3. வருத்தம் (2,3 - சூ.நிக.அ கக , சு.ச.) (வழக் .) 

நொடி 1. ஒரு கால அளவை ; அது : கை நொந்தலை - நொந்தகைமை , ( வழக் .) 
விரல் நொடித்தற்றொழிலிற்பிறந்த ஓசையது நொந்தார் - பகைவர் . ( உ - ம் . ) " நொந்தார் 
தோற்றக்கேட்டில் நிகழுங்காலம் . ( தொன் . குடிச்செல்வர் நோன்மை நுகம்பூண்டார் " ( சிந் 
நூன்மரபு . எ . ) இது ஆகுபெயர் . 2. கை தா . சீவகன்றுறவு . கசங. ) 
நொடி . (நன்னூ.எழுத்தியல்.சடு .) 3. சொல் . நொந்தீவார் -வெறுப்பார் . ( உ - ம் . ) “ நோதக் 
(சூ . நிக . க : உ . ) 4. தெரிநிலைவினைப்பகுதி . காயெனநின்னைநொந்தீவாரில்வழி ” ( கலி.எங.) 
5. பள்ளம் : 6. விடுகதை .( உ - ம் .) “ பொருளோடு நொப்பு - ஆட்டின் முலையிற்சுற்றிய கட்டிய 
புணர்ந்தநகைமொழியென்பர். (மணிமேக .) தடை . ஒரு குழூக்குறி . 
( 5, 6 - வழக் .) 

நொய் -- 1. இலேசு . ( சூ . நிக . அ : கசு . ) 
நொடித்தல் -1. அழித்தல் . ( உ - ம் . ) “ நொ மை - விகுதிகெட்டு நின்றது . 2. குறுணல் , 
டித்தான் மலையுத்தமனே ” ( சுந்தரமூர்த்தி . தே நொறுங்கு. ( சூ. நிக . எ : சுஉ ) 
வாரம் , ) 2. கையால் நொடிக்குதல் . ( உ - ம் . ) நொய்து -1 . மெல்லிது . ( உ - ம் .) " நொய்தாந் 
" நொடித்தருளுமருக்கிய பூசநைபுரிந்துதாநசுத் திரணத்தின் நொய்தாகும்வெண்பஞ்சு - நொய் 
திநோக்கிச்செய்தே ” (சிவரக.பசாசமோசா.எ .) தாமிரப்போனுவலுங்கால் ” ( நீதிவெண்பா.) 
3. சொல்லல் . ( சூ . நிக . க 0 : கரு . ) 

2. விரைவு . ( உ - ம் . )“ கொடியவேதாளமெல்லா 
நொடிப்பு 1. ஒரு கணம் . (சிந்தா .) 2 . நொய்தினிற் செற்றான் ” ( சேதுபு. வேதாள . 
நொடித்தல் . 

சுஅ . ) 
நொடுநொடுத்தல் - துடுக்காயிருத்தல். நெய்தெனல் -1. மெல்லிதாதல் . 2. விரை 
நொடுநொடுப்பு- ( வழக் . ) 

வின்குறிப்பு . (பிங்கல . உகசுக . ) 
நொடை -1. பலபண்டம் . ( உ - ம் . ) " நொடை நொய்மை -1. இலேசு. (உ - ம்.) " அனிச்சப் 
நவின்மகடூஉக்கடைதளுவிளக்கமும் ” ( சிலப் . போதினதிகமுநொய்ய ” ( இராமா. பாலகா , 
கடலாடு . கஙஅ . ) 2. விலை . ( உ - ம் . ) “ நறவுநொ கோலங் . கச . ) 2. இழிவு . ( வழக் . ) 3. எண் 
டைதொலைச்சி ” ( பெரும்பா . கச 0 . ) 

வகையூறினொன்று . ( நன்னூல் உயிரியல். கங . 
நொடைமை-- வில . ( பதிற்றுப் .) 

உரை . ) 4. சிறுகியிருத்தல் . ( உ - ம் . ) “ யாக்கை 
நொண்டல் -1 . நொண்டுதல் . 2. முகத்தல் . நொய்மை ” ( வள் , கசஉ . ) 5. மிருது . 
( சிந்தா . ) 3. விழுங்குதல் . ( சூ. நிக . க : சு .) நொய்யபூதம் -- சூக்குமபூதம் ,( கைவல் .உக .) 
நொண்டி - கான் முடவன். 2. முடம் .( வழக்.) நொய்யரிசி - குறுணல் ( உ - ம் ) “ நொய் 
நொண்டுதல் - கால் முடக்கப்பட்டுக் குந்தி யரிசிகொதிபொறாது ” (வழக் . ) 

. 
நடத்தல் ( வழக் . ) 

1. எளியவன் . 2. பலவீநன் . 
நொத்தல் - வருத்தல் . ( உழக் . ) 

( 1, 2 - க . ) 
நொத்து - தெரிநிலைவினைப்பகுதி . 

நொய்யார் - கீழோர் . (உ -ம் . ) " குலந்தனில் 
நொதி - 1. அருவருத்தசோறு. ( சூ . நிக நொய்யார்சைவதீக்கைகொண்டிடினும் ” ( அரு 
ரு : உஅ . ) 2. தெரிநிலைவினைப்பகுதி . 

ணகிரிபு . வலம்புரி . எஉ . ) 
நெர்தித்தல் - கொதித்தல் , பொங்கல் . நொய்யெனல் - நுண்மைக்குறிப்பு . 
நொதிப்பு - ( வழக். ) 

நொய்வு - நொய்மை . (உ - ம்.) “ சிறியரென் 
நொதுக்கல் - நொதுத்தல் . ( வழக் .) றிகழ்ந்துநொய்வுசெய்வன செய்யல் ” ( இராமா . 
நொதுத்தல் --- அவித்தல் . ( சூ . நிக . க : உக . ) கிட்கிந் . அரசிய . ஙஉ . ) 

நொதுநொதுத்தல் - இளக்கக் குறிப்பு. நொருக்கல் - நொருக்குதல் . ( வழக் .) 
( வழக். ) 

நொருக்காய் - குருக்குக்காய் , குருக்கு . ஓர் 
நொதுநொதுப்பு நொதுநொதுத்தல் . செடி . ( வைத்தியபரிபா .) 
(வழக் ) 

நொருக்கு -1 . நெரிவு . ( வழக் .) 2. தெரிநிலை 
நொதுப்பு - இளக்கம் . ( வழக் .) 

வினைப்பகுதி . 
நொதுமல் - அயல் . ( வள் . எசா. பரி . ) 

நொருக்குதல் - 1. அடித்தல் . 2. நெரித்தல் . 
நொதுமலர்-- அயலோர் . ( பிங்கல . அருசு.) | (1 , 2 - வழக்.) 
நொதுமலாளர் --1 . அயலவர் . ( ஐங்குறு .) 

நொருங்குதல் - நெரிதல் . ( வழக் . ) 
2. குறளைக்கூறுவோர் . ( உ - ம்.) " நொதுமலாளர் நொலை அப்பவருக்கம் . ( சூ . நிக.சு : 
பொதுமொழிகொள்ளாது ” ( புறநா . ஙரு . ) நொலையல்- உரு .) ( பிங்கல . கககக .) 


நொடக 


டிகா 


நோக்காடு 


கசமஎ 


நோய்ப்பாலஃது 


- . - . 


மா 


நொவ்வு -1. நொய்மை . (சூ . நிக . அ : கசு . ) நோக்கின்று -- நோக்கியது. ( புறநா . ) 
2. தெரிநிலைவினைப்பகுதி. 3. வருத்தம் . ( உ - ம் .) நோக்கு - 1. அழகு , ( உ - ம் . ) " யாவர்க்கு 
“ நொவ்விடக்குயிலே ” ( இராமா. சுந்தரகா . நோக்கலாப் - பெண்ணினோக்குடையாள் ” ( இரா 
நிந்தனைப் . உச . ) 

கா . சு . ) 2. அறிவு . ( உ -ம். ) " நுண்ணிதி 
நொவ்வுதல் - 1 , நொய்தால் . 2. வருந்து னுணர்தனுமைந்தநோக்கில் ” ( மதுரைக்.ருகஎ .) 
தல். ( உ - ம் .) " நொவ்விடைமடந்தை தன்னிருக் 3. எண்ணம் . ( வழக் . ) 4. கண் . ( இது முதனி 
கைநோக்கினான் ” ( இராமா . காட்சி , ருச . ) லைத்தொழிலாகுபெயர் . கருவிப்பொருண்மைய 

நொள்ளல் - நுளம்பு , ஒருசெந்து . (பிங்கல . தாகிய அம் விகுதிபுணர்ந்து கெட்ட தொழி 
உநகஉ . ) 

லடியாகப்பிறந்த பெயரெனினுமாம் .) 5. கிரக 
நொள்ளை -1 . குருடு . ( திருவிளை . பரிநரி நிலை களினேழாமிடம் , 6. தெரிநிலை வினைப் 
யா . கச .) ( நொள்ளைக்கண்ணன் என்பது பகுதி . 7. பார்வை . ( உ - ம் .) “ தேசிகர்நோக்காற் 
வழக்கு . ) 2. நாகரவண்டு . ( சூ நிக , ங ; எக . ) றிமிரந்தீருமுயிர்க்கு ” ( சைவச . பாயிர , உச .) 

நொறில் -1 . அடக்கம் . (பிங்கல . ககசுடு . ) 8. விநோதக்கூத்தனுளொன்று . (சிலப்.அரும் 
2. விரைவு . ( உ - ம் . ) “ நொறில்பரித்தடந்தே பத . ) 
ரும் ” ( நைடத . போர்புரி. ங . ) 

நோக்குதல் -1. கருதுதல் . ( உ - ம் .) “ ஒன்று 
நொறுக்கு - ) 1. அடிக்கை. 2. பொடி நோக்கலருன்வலியோங்கற - னின்று நோக்கி 
நொறுக்குதல் - யாக்கல் . ( 1 , 2 வழக் .) நிறுத்துநினைப்பினர் ” ( இராமா . கரன் . ரு . ) 
நொறுக்கு நொறுக்செனல்- ஈரடுக்கொலிக் ( ஐங்குறு . ) 2. காத்தல் . ( சி . சி . பாயிரம் .) 3 . 
குறிப்பு . ( வழக் .) 

பார்த்தல் . ( உ - ம் .) “ மன்னவன்மாதைநோக்கி ” 
நொறுங்கல் -1. நொறுக்குதல் . 2. நொருங் ( பிரமோத் . பஞ்சாட் . உஅ . ) 
கினது. ( 1 , 2 -வழக் . ) 

நோகு - நோவேன் . (புறநா .) 
நொறுக்கு -- நொய் , குறுணல் . ( சு . நி . நோஞ்சல் - மெலிதல் . ( வழக் . ) 
எ: சுஉ . ) 4. தெரிநிலைவினைப்பகுதி . 

நோஞ்சி - மெலிந்தவன் . ( வழக்.) 
நொறுங்குதல் - பொடியாதல் . ( வழக் .) நோட்டம் - கண்ணோடியறிதல் . ( வழக் ) 
நொன்றி - மான் . ( வைத்தியபரிபா.) 

நோண்டல் - நோண்டுதல் . ( வழக் . ) 

நோண்டுதல் - 1 கிளறுதல் . (பிங்கல . 
நோ . 

உச்சக .) 2. தோண்டல் . 3. முகத்தல் . ( சூ .நிக . 

க : ஈஉ . ) 
நோ -1 . துக்கமுறல் . ( உ - ம் . ) " அருளிலோ 

நோதக்க -- வெறுக்கத்தக்கன . ( உ - ம் . ) 
ரெனநோதகாதென ” (கோயிற்பு. இரண்ய 

" நோதக்க நட்டார் செயின் " ( வள் . அரு.) 
வன்ம , கஎ . ) 2. துன்பம் . ( உ - ம் . ) “ நோவஞ்சா 

நோதல் -1. துன்புறல் . 2. நொந்து சொல் 
தாரோடு ” ( திரிகடு . கருக . ) ( வள் . கருஎ . ) 3 . 

லுதல் . " நோவற்க ” என்பதிற்பார் . 
தெரிநிலைவினைப்பகுதி . 

நோம் நோகும் . ( ஐங்குறு .) 
நோக்க - நினைக்க. ( பரிபாடல் . ) 

நோய் -1. அச்சம் . (பரிபாடல் .) 2. குற்றம் . 
நோக்கப்பிரமி செய்வினை . ( வைத்திய 

( புறப்பொ, வெ . ) 3. பிணி . ( உ - ம் . ) “ மழவு 
பரி . கருப்பொ . ) 

நோயற்றகாயபலங்களும் ” (சிவரக. தேவி 
நோக்கம் -1. அழகு . 2. எண்ணம் . ( வழக் ) நாட்டிய . உஉ . ) 4. வருத்தம் . ( உ - ம் . ) " தரவுற 
3. கண் . ( சூ . நிக . 2 : கசு . ) 4. நோக்குதல் . 

முஞ்சிலைசொளிஇநோய்மிக் " ( குறிஞ் . கருஅ .) 
அம் - தொழிற்பெயர் விகுதி . 

நோய்ச்சல் - நோய்கொள்ளுதல் . ( வழக் .) 
நோக்கல் - காணல் . ( உ - ம் . ) “ பக்கநோக்கிப் நோய்க்சல் - நோயுறுதல் . ( வழக் . ) 
பலிப்பறிந்து ” ( அரிச்ச . நாட் , ந.அ. ) 2. காத் 

நோய்ஞ்சலன் - மெலிந்தவன் . (வழக்.) 

நோய்ஞ்சி 
தல் . ( உ.-ம்.) " பேசறியவுயிரையெல்லாம்பெற் 

வியாதிகொண்டு மெலிந்தது , 
றுநோக்கி : (சி . சி . பாயிரம் . ) 3 தேடுதல். 

மெலிந்தவள் , மெலிந்தவன் . ( வழக் .) 
( உ - ம் . ) “ காதலிநோக்கியுள்ளகைப்பொருள் ” நோய்ஞ்சியன் -- நோய்ஞ்சலன் . ( வழக்.) 
( கோயிற்பு. பதஞ்சலி . அஉ . ) 

நோய்த்தல் - நோய்ச்சல் , (வழக் .) 
நோக்கலை - நோக்குதலையுடையாய் . ( பதிற் நோய்தீர்க்குமருந்து - உறையென்று பெயர் . 
றுப் ) 

(பிங்கல . உஎ அஅ . ) 
நோக்காடு - நோதல் . காடு - தொழிற்பெயர் நோய்ப்பாலஃது நோயின்பகுதியது . 
விகுதி . 

( ஐங்குறு . ) 


- 


நோன்மை 


கசஅ 


பக்கச்சித்திரை 


நோய்ழகன் - சநி . ( சூ . நிக . க : சங .) 2. பொறுமை . ( வள் . சஅ .) ( சிந்தா . ) 3. வலி . 

நோயணுகாவிதி - தேரையர்செய்த ஆரோக் ( சூ . நிக . அ : உஅ . ) 
கிய நூல் . ( அபிதாநகோ.) 

நோன்றல் - 1. தன்ளல். (பிங்கல . உகஎஎ . ) 
நோயுற்றெழிந்தோள் - உல்ல " பன் என்று 2. பொறுத்தல் . ( உ - ம் . ) “உற்றநோய்நோன் 
பெயர் . ( சூ . நிக . உ : சசு .ஈ . ) 

றல் ” ( வள் . உசுக . ( புறநா . ) 
நோல் --1, தெரிநிலைவினைப்பகுதி . 2. வலி நோனது . - பொறாது . ( உ - ம் . ) “சிறுமைநோ 
மை . ( உ - ம் .) " நோக்கி யெதிருறநின்ற நோலா னுது ” (குறிஞ்சி , கருஎ .) 
நம்படை வியந்தே " ( அருணகிரிபு . அருந்தவ . நோனமை -1. தவமின்மை . 2. பொறுத்த 
கஉரு . ) 

லில்லாமை . ( வள் . நாணுத்துற . உ . ) 
நோலாதவர் -- தவஞ்செய்யாதவர் . ( உ - ம் . ) நோனர் - 1. தவமில்லார் . 2. பகைவர் . 
“ இலர்பலராகியகா ரணநோற்பார் - சிலர்பலர் ( பிங்கல . கசஎ . ) 3. பொறார் . (சிந்தா .) 
நோலாதவர் " ( வள் . உ எO.) 

நோனான் - பொறான் . ( புறப்பொ .) 
நோலாதார் - தவஞ்செய்தவர் . ( வழக்.) நோனுதல் -1. தவஞ்செய்தல் . 2. பொறுத் 
நோலாமை - தவமின்மை. 

தல் . ( 1 , 2- நோனாமைக்குமறையாகிய தொழிற் 
நோலார் - நோலாதவர் . ( வழக் . ) 

பெயர் . 
நோலுதல் --நோற்றல் ( உ - ம் . ) “ புரையற 
வேண்டினர் நோலாதொளிகவென " ( ஏகாதசி . 
காலநிர்ணய . கூ . ) . 
நோலை - எட்கசி . ( உ - ம் . ) “ புழுக்கலுநோலை 

ப -1 . இருபதில் ஓர்பாகத்தைக்காட்டுமொரு 
யும்விழுக்குடைமடையும் " (சிலப் . இந்திர 

கீழ்வாயிலக்கக்குறி . 2. காவல் செய்தல் . ( உ - ம் . ) 
சுஅ . ) ( சிலப்பதிகார அரும்பதவுரையாசிரியர் 

" துவாரபன் " துவாரம் - வாயில் . 3. குடித்தல் . 
எள்ளுருண்டையென்பர் .) 

( உ - ம் . ) “பாதபம் ” நீரைக்காலாற்குடிப்பது . 
நோவற்க --- நோவு சொல்லற்க . ( உ - ம் . ) 4. வினைச்சொல்லினகத்து எதிர்காலப்பொரு 
“ நோவற்கநொந்ததறி பார்க்கு ” ( வள் . அஎ எ . ) 

ளில்வருமோ ரிடைநிலை . ( நன் . கசசு ) இது : 
[ நோவென்னும் முதனிலைத் தொழிற்பெயர் நடப்பான் என்பவற்றிற்றொடக்கத்தன போலச் 
ஈண்டு அது சொல்லுதற்கணாயிற்று . ) 

சந்தியாயும் வரும். ) 
நோவாளி - நோவுள்ளான் . ( வழக் . ) 

பஃறழிசைக்கெர்ச்சைக்கலிப்பா 
நோவு -- 1. நோய் . ( வழக் . ) 2. மஞ்சள் . 

தாழிசைகளோடு மற்றையுறுப்புக்களையும்பெற் 
( வைத்தியபரிபா . ) 3. வருத்தம் . ( சூ.நிக.அ : சுச .) றுவருங் கொச்சக்கலிப்பா . ( யாப் . காரிகை 
நோற்கிற்பவர் - தவஞ்செய்ய வல்லார் . 

செய்யுள் . உ ) . உரை . ) 
(உ - ம் . ) " சுடச்சுடரும்பொன் போலொளிவிடுந் 

பஃறி -1 . இரேபதி . ( பிங்கல . உசுரு . ) 2 . 
துனபஞ்-ரடச்சுடநோற்கிற்பவர்” ( வ.ர்.உசுஎ . ) 

ஓடம் . 3. மரக்கலம் . ( சூ . நிக . எ : ருக , நிஉ .) 
நோற்பாள் - கௌந்தி என்று பெயர் . ( சூ . படகு என்பர் பட்டினப்பாலையில் . 
நிக . உ : சுஉ , ) 

பஃறுளி -- வடிம்பலம்பநின்ற பாண்டியனா 
நோற்பு- 11. தவம் செய்தல் . ( வள்.உஎ. லுண்டாக்கப்பட்டதோராறு . ( உ - ம் . ) "முன் 
நோற்றல்-- அதி . க . ) 2 பொறுத்தல் . னீர்விழ வி னெடியோன் - நன்னீர்ப்பஃறுளி ” 
3. விரதமுறல். ( திருவிளை. வேதத்துக் கரு . ) | (புறநா. க .) 
நோன் -- வவி . ( மணிமேக . ) 
நோன்பு -- 1. தவம் . (சூ . நிக அ : 50. ) 

பஃறெடை - பஃறொடை வெண்பா . ( உ - ம் .) 

அடி பலவாய்ச்சென்று நிகழ்வபஃறொடையாம் 
2. விரதம் . ( உ - ம் .) " பூவநந்தடம் வகுத்து நோன் ( யாப் . காரிகை, ரு . ) 
புமுறை போற்றி " ( சேதுபு . பாவநா . நக . ) 

பஃறெடை வெண்பா -- நான்கடியின்மிக்க 
நோன்புணை --நொய்ய தெப்பம். (சிந்தா .) 

பலவடிகளைப்பெற்றுவரும் வெண்பா . (யாப். 
நோன்மார் --- நோற்கைக்கு . ( உ - ம் . ) " ஆன் காரிகை. செய்யு . ரு . உரை . ) ( பல்- தொடை .) 
றடங்கறிஞர் செறிந்தனர் நோன்மார் " ( மதுரை. பக்கச்சித்திரை -- பூர்வபக்கம் , அமரபக்க 
சஅக .) 

மென்னு மிருபக்கங்களிலும் வரும் சதுர்த்தி , 
நோன்மீனம் -- நோன்மின் . இதில் அம் 

நவமி , சட்டி , அட்டமி , துவாதசி , சதுர்த்தசி 
அசை . (சிந்தா .) 

யென்னுந் திதிகள் . ( உ - ம் ) அளவுறு நான் 
நோன்மை - தவம் . ( உ - ம் . ) “ விரதநோன் கொன்பதாறெட்டீராறீரேழான பக்கம் - விழை 
மைகுலைந்தனர் ” ( கந்தபு. ததீசி யுத். ச 0 . ) | வுறுதீப்பக்கச்சித்திரை ” ( விதாந.பஞ்சாங்க.க.) 


D 


பல 


తాం 


பகடு 


1 


பக்கச்சொல்- துணைச்சொல் . ( வழக் . ) பக்கிடுதல் -1 . திடுக்கிடுதல் . 2. வெடித்தல் . 
பக்கசூலை பக்கத்திலேவருமொரு சூலை ( 1 , 2-வழக்.) 
நோய் . ( வழக் .) 

பக்கிணி - ஒன்றரைநாள் . ( உ - ம். ) " ஞாதி 
பக்கணப்.-- 1. ஊர் . 2. வேடர்வீதி . ( சூ . நிக . யர்க்கும்பக்கிணிமேல் ” ( ஆசௌச . கரு . ) 
ரு : ஙரு , சாகூ .) 

பக்கித்தல் - பட்சித்தல் . ( வழக் . ) 
பக்கத்தம்-- குட்டுதல் . ( கொக்கோ .) 

பக்கிராசன் - கலுழன் , பறவைவேந்தன் 
பக்கத்தார் - 1. அயலவர் . (நாலடி.பேதமை . என்பதாம் . 
50. ) 2. இனத்தவர் , பட்சமுள்ளவர் , ( வழக் . ) பக்கு -1. பிளவு . 2. பொருக்கு . 3. பை . 

பக்கபகந்திரம் --- குறியின் பக்கத்தில்வருஞ் ( ஐங்குறு . உஎக . ) ( 1 , 2 , 3 - வழக் . ) 
சிலந்தி . ( வழக் . ) 

பக்குபக்கெனல் - அச்சக்குறிப்பு. ( வழக் ) 
பக்கப்பிளவை --முதுகந் தண்டருகிற் பக்குவம் -1. தகுதி . 2. பருவம் . ( ஞானாமிர் . 
பிளவை . ( வழக் ) 

உரை . ) 
பக்கப்போலி-- துணிபொருட்கிடனாதலா பக்குவமாக்குதல் - தகுதியாக்குதல். ( வழக்.) 
கிய பக்கலக்கணத்திற் குறைபாடுடைத்தாயும் பக்குவமாதல் -1. தகுதியாதல் . பெண்கள் 
ஒருபுடையொத்துப் பக்கம் போலத் தோன்று ருதுவாதல் . ( வழக் .) 
வது ;அது : துணியும் பொருட்கிடனாகாததூஉம் , பக்தவர் - மோக்கபக்குவர் ; அவர் : கரும 
துணியும் பொருட்கு ஒருமருங்கிடனாகாததா காண்டிகர் , ஞாநகாண்டிகர் , பத்திகாண்டிகர் . 
உம் , துணிந்த பொருட்கிடனாவதூஉம் , துணிந்த பக்குவாசம் -- சாராயம் . ( வைத்தியபரி , ) 
பொருட்கொரு மருங்கிடனாவ உம்எனநான்கு பக்குவாசயம் -பஞ்சாசயத்தொன்று ; இது: 
வகைப்படும் . ( உ - ம் .) " ஈண்டுப்பக்கப்போலி நாபிக்குமேலுள்ளது . ஞானாமிர்தம் . அ : உரை .) 
நான்கு " ( சி . சி . அளவை . கச . சிவஞா.) அன்னம் பக்குவமாகுமிடம் . 
பக்கபாதம் - ஒருபட்சத்திருத்தல் . ( வழக் .) பக்குவி -- 1, பக்குவப்பட்டபெண் . 2. பரி 
பக்கம் - 1. அருகு . 2. இடம் . ( உ - ம் . ) பாகி . ( 1 , 2- வழக் ) 
“ அரிவையளித்தோன்பக்கமதடைந்தான் ” ( பா பக்குவிடுதல் - பிளத்தல் . ( உ - ம் . ) " கரவென் 
ரத . குரு தல . கஉ . ) 3. இறகு ( உ - ம் .) “ நின் னும் - பார்தாந்கப்பக்குவிடும் " ( வள் . காசாஅ .) 
பக்கமாதியொப்பில் சீரங்கமெல்லாம் " ( சேதுபு . பக்கெனல் --- 1. அச்சக்குறிப்பு . 2. ஓவிக் 
பாலோடை . உக . ) 4. ஐயுற்று த்துணியற் பால 

குறிப்பு . ( 1 , 2- வழக.) 
தாகிய பொருளிருக்குமிடம் . ( உ - ம் . ) “ பக்கம் , 

பக - 1. ஐம்பத்தோருருத்திரரிலொருவர். 
சபக்கம் , விபக்கமென்பன " ( சி.சி. அளவை . ( வி - ணி . உ.எஎ. ) 2. விட்டுநீங்க. ( உ - ம் . ) “ பகச் 

சிவஞா . ) 5. கூறு . ( பரிபாடல் .) 6. சந்திர சொல்லிக்கேளிர்ப்பிரிப்பர் " ( வள் . சஅஎ . ) 3 . 
னாள் . ( உ - ம் .) " முன்பக்கமிசையிற்பாலும் பின் 

பிளக்குமாறு , ( உ - ம் . ) “ மண்பதவடித்து ” ( கூர்ம 
பக்கமாவினறுங்கோமயரசமுமாகாரங் கொண் 

பு . தக்கவமி . எக . ) 
டிடலுமாம்" ( சூத . வான . அ . ) 7. சமீபம் . 8 . 

பகட்டு -- 1 , தந்திரம் . 2. தெரிநிலைவினைப் 
நட்பு . 9. பிரதமை முதற் பதினைந்து நாட்கொ 

பகுதி . 3. மயக்கம் . ( 1 , 3 - வழக் . ) 
ண்டகாலம் . 10. புறம் ( 7 , 10- வழக் ) ( 1 , 3 , 

பகட்டுதல் - 1. மயக்கல் . 2. வஞ்சித்தல் , 
7 , 8- சூ . நிக . கக : ககரவெ . கஉ . ) 
பக்காசம் - மது . ( வைத்தியபரிபா .) 

( 1 , 2 - வழக் . ) 

பகட்டுக்காரன் - 1. எத்தன் , 2. தந்திரி . 
பக்கரை --1 . அங்கவடி, ( உ - ம் . ) " கலனை " 
பார் . 2. கலனை . ( உ - ம் . ) “பட்டிலகுபக்கரை 

{ 1 , 2 - வழக் . ) 

பாகடம்- தந்திரம் . ( வழக் ,) 
பனிக்கவரியெட்டும் ” (திருவாத . குதிரை 
யிட்ட . கஎ ) 

பகடி -1 . விகடம் . ( வழக் . ) 2. வினை . (உ - ம் . ) 
பக்கல் - பக்கம் . ( பெரியபு . இயற்பகை, எ . ) 

" பற்பதமேபகடிப்பகைவா ” (திரு நூ . ங . ) 
பக்கவாதம் - பாரிசவாதம் . ( வழக் . ) 

பகடு --- 1 . ஆண்யானை . ( உ - ம் . ) " பகடுதேர் 
பக்கவாயு - பக்கத்தினெருக்கும் வாயு . புரவிகாலாள் பலவகைகைப்பட்ட சேநை 
பக்காசித்தம் - பட்சமின்மையான் முடியா வியூகமாக வகுத்தனன் " (பாரத பதினோரா . கா . ) 
தது , ( சைவப்பி . க கா . ) 

2. எருது . ( உ - ம் . ) “பகடு நடந்தகூழ்பல்லாரோ 
பக்கி - 1.தெரிநிலைவினைப்பகுதி . 2. பறவை. கண்க " ( நாலடி . ) 3. எருமைக்கடா. ( உ - ம் . ) 
(2.-ம்.) “ பாலுணும்புள்ளிப்பிமீன்பக்கி ” ( ஒளி | “ பெருமிதப்பகட்டுக்குத் துறையுமுண் டோ " 
ழிவி . சத்திநி . க ச ) 

( புறநா . கூ 0 . ) 4. ஓடம் . 5. தெப்பம் . ( 4 , 5 - சூ . 


சகடமா . 


177 


பகல் 


கசக0 


பகற்பண் 


--- 


நிக . எ: நிஉ . ) 6. பெருமை . ( உ - ம் . ) “ L : கட்டா சொல்லிக்கேளிர்ப்பிரிப்பர் ” ( வள் . கஅஎ .) 11 . 
வீன்ற கொடுநடைக்குழவி ” (பெரும்பா . உசங .) பிளத்தல் . 12. மத்தியாணி , நுகத்திற்சீராணி 

பகடை - 1. சக்கிலிச்சாதி . 2. சூதுதாயங் யென்பர் . ( உ - ம் . ) " மூரிவெம்பிடர் நுகப்பகற் 
களினொன்று . ( 1 , 2 - வழக் .) 

றவைக்கொளீஇ ” (இரகு. நாட்டு . உ .) 13 . 
பகண்டை - சில்லையென்னுமொருபறவை . முகூர்த்தம் . ( 2 , 6 , 11 , 13 -பிங்கல . உசுக்க . ) 
( சூ . நிக . ந : சு 0 . ) 

பகல்வர்த்தி - ஒரு விநோதவிளக்கு . ( வழக் . ) 
பகதத்தன் - நாகாசுரன்மகன் .(உ - ம் .)“ ஒழுகு பகல் வாயில் - கீழ்த்திசை . ( உ - ம் .) " புகர் 
வெங்கடத்தொருத்தலின் மேல் வருபகதத்தன் " வெள்ளை நாகர் தங்கோட்டம் பகல்வாயில் " ( சிலப் . 
( பாரத . பதினேழா . கங . ) 

கனாத்திறம் . க 0 . ) [ பகற்றோற்றுகிறவாயில் 
பகந்தாம் - ஓர் குதநோய் . ( உ - ம் . ) “இரு என்றபடி .) 
மன்மூலம்பகந்தரம் " ( தைல . தைலவ . கஎ .) பகலவன் -1 . சூரியன் . ( உ - ம் .) “ பகலவன் 

பகபகெனல் - 1. ஈரடுக்கொலிக்குறிப்பு . பைம்பொற்றேரரோ " ( இராமா. கரன் . நிஉ . ) 
2. வேகக்குறிப்பு . ( 1 , 2 - வழக் .) 

2. பரணிநாள் . ( சூ . நிக . 4 ; சுஎ . ) 
பகம் -1. ஐசுவரியம் , வீரியம், புகழ், திரு , 

பகலோன் 

- பாலவன் . ( வழக் .) 
ஞாநம் , வைராக்கியம் என்னு மறுகுணங்கள் . பகவதி -- 1. சருமதேவதை. ( சூ. நிக . க : 
( வள் . க . குறிப்பு . ) 2. காக்கட்டான் கொடி . ங 5 . ) 2. துற் வக . (உ - ம் . ) “ அகிலதல.கதிர் 
( தைலவ . 3. காந்தி . 4. சொக்கு . ( சூ . நிக . ந : விதிர்ப்பவருமடற்கேசரிமேற் - பகவதியையடி 
சுந . ) 5. கொக்குமந்தாரை . ( வைத்தியபரிபா . ) வணங்க ” ( சேதுபு . சேவிபுர உரு. ) 3. பார்வதி . 
6. பெண்குறி . ( சூ . நிக . 2 : அக . ) 

(உ - ம் . ) " பகவதி " (திருப்போ . காப்பு .) 
பகர்-1 . தெரிநிலைவினைப்பகுதி . 2. பக்கம் பகவதிநாள் --பூரநாள் . ( சூ . நிக . க : எ.க.) 
பாளை . ( வைத்தியபரிபா .) 

பகவற்கீதை கிருட்டிண ரால் அருச்சுந 
பகர்ச்சி - சொல் . ( உ - ம் . ) " பகர்ச்சிமடவார் னுக்கு உபதேசிக்கப்பட்ட ஓர் யோக நூல் . 
பயில ( ந- P. ) 

( அபிதா ) 
பகர்தல் - 1. சொல்லல் . ( உ - ம் .) மங்களம் " பகவன் -- . 1. அரன் . ( உ - ம் . ) " பான்றன் 
பார் . 2. விற்றல் . (உ -ம் . ) “ கொம்மை முலைபகர் புரமதெய்தல்புதுமையசோ ” ( சிவரக . வரலா . 
வார்கொண்டாட்டம் ” ( நல்வழி . உ 0 . ) ச O. ) 2. அரி . 3. அருகன் . 4. சூரியன் . ( பிங் 
பகர்நர் - விற்குநர் . ( மதுரைக்கா .) 

கல உக 0 . ) 5. பிரமன் . ( உ - ம் . ) “ கங்கைச் 
பகர்பு - விளைந்து . ( உ - ம் . ) “ பல்வளம்பகர் சுமையாதவம் பகவன் செயச்சென்னிதுளக்கர 
பூட்டும் பயனிலம்பைதற் " ( கலி . உ 0 .) 

னே ” ( மறைசை. சு.கா.) 6. புத்தன் . ( 2 , 3 , 5 , 
பகர்வு - பகர்தல் . ( வழ்க் .) 

{ -சூ . நிக 45 : க சரவெ . ஈ .) 
பகரம் -1 . அலங்காரம் . ( உ - ம் .) “ பகரமா பகவான் - 1.சிவன் . ( சூ . நிக . க : க . ) 2 . 
மயில்மிசைவரநினைவது மொருநாளே ” (திருப் துவாதசாதித்தரிலொருவன் . 
பு . உருஅ .) 2. ஒரெழுத்து . 3. மினுக்கம் . பகவிருக்கம் - நிலக்கடம்பு . ( வைத்திய பரி ) 
( வழக் ) 

பகவு -1. பங்கு . ( வழக் .) 2. பிளப்பு. 
பகரிப்பு - மினுக்கு . (வழக் . ) 

( உ - ம் . ) “ எட்ப கவன்னசிறுமைத்தேயாயினு 
* பகல் - 1. அரையாமம் . ( உ - ம் .) “ அரை முட்பகையுள்ள தாங்கேடு " ( வள் . அஅக . ) 3 . 
யிருள் யாமத்தும்பகலுந்துஞ்சார் " ( சிலப் . அந்தி வெடிப்பு . ( வைத்தியபரிபா .) 
மாலை . அக . ) 2. ஒளி , இளவெயில் என்பர் பரி பழி -1. அப்பிற்குதை , (பிங்கல . கஞ்சச ) 
பாடலில் . 3. கூடாமை. ( உ - ம் .) “ இகலென்ப 2 அம்பு. ( உ - ம் ) “ பொங்கழற்பகழி ”( பிரமோ. 
வெல்லாவுயிர்க்கும்பகலென்னும் - பண்பின்மை 

சிவதாக . உ . ) 
பாரிக்குநோய் ” ( வள் . அருக .) 4. சூரியன் . பகற் தநடு - கூசை. ( வழக் . ) 
( உ - ம்.) “ வெயில்காலும்பசன்மதி வெருவுற ” பகற்குறி - கவுளப்புணர்ச்சியிற் பகற்காலஞ் 
( திருவிளை , நாக . கா .) 5. திநம் . (உ - ம் . ) " ஓர் 

சந்திக்க நியமிக்குமிடம். ( நம்பியக , அகத்தி . 
பகலேயிவனிறந்தனன் ” (சிவரக.சுத்தரிப்பூ . க . ) நஎ . ) 
5. நடு. 7. நடுவுநிலைமை . (உ - ம். ) “ படுவதுண்டு பகற்பண் - பகலிலேபாடப்படுந் தேவாரப் 
பகலாற்றி " ( புறநா. கஎ . ) 8. பகற்போது. பண்கள் ; அவை : புறநீர்மை , காந்தாரம் , கவுசி 
( உ - ம் . ) “ கலைகாட்டையாயுமுகூர்த்தம்பகல்கங் கம், இந்தளம் , தக்கேசி , நட்டபாடை , நட்டரா 
குல் ” ( கூர்மபு . பல்வகை . கசு . ) 9. பகுத்தல் . கம் , பழம்பஞ்சுரம் , காந்தாரபஞ்சமம் , பஞ்சமம் 
( திருமுருகா.கசுசு.) 10. பிரிதல் . (உ - ம் .)“ பகச் ஆகிய பத்துமாம் . ( உ - ம் .)" புறநீர்மைகாந்தாரங் 


பகிர்தல் 


கசகக 


பகை 


கௌசிகமிந்தளமே - புகழ்பெறு தக்கேசிநட்ட 
ராகநட்டப்பாடை - நறியபழம்பஞ்சு ரங்காந்தார 
பஞ்சமஞ்சீர்நன்மைதருபஞ்சமத்தோ டீ ரைந் 
தும்பாற்பண் . - ணறைதக்கராகமொடு பழந்தக்க 
ராகமணிசீகாமாங்கொல்லிவியாழ குறிஞ்சியு 
மே - சிறியவந்தாளியுமே ககுறிஞ்சி குறிஞ்சியும் 
ராச்செல்வழி செந்துருத்திதாண்டகம் பொது 
பண்செப்பே ” ன்னுங்கவியிலறிக . இக்கவி 
திருவாவடுதுறையாதீனத்திலே தெரிந்தேன் . 

பாகன் -- 1. ஒரு சூரியன் ; இவன் : பதினோ 
ராயிரங் கிரணங்களையுடையவன் . ( உ - ம் . ) 
" பகவன்விழித்துணைபறித்ததொருகை ” ( கூர்ம 
பு . தக்கன் வேள் . ஙஅ . ) 2. பகாசுரன் , பக 
னென்னுமோரசுரன் , வீமனாலிறந்தவன் . 
கொக்குவடிவமாகிய ஒரசுரன் சிவபிரானை யெ 
திர்த்திறந்தவன் . கஞ்சனாலனுப்பப்பட்ட கொ 
க்குவடிவமானவோ சுரன் கண்ணனா லிறந்த 
வன் . ( அபிதாநசி . ) 

பகன்றை -1. கிலுகிலுப்பை . (உ - ம் . ) " பாகன் 
றைக்கண்ணிப்பல்லான் கோவலர் " (ஐங்குறு . 
அஎ .) 2. சிவதை . 3. சீந்தில் . 4. பெருங்கையா 
லென்னுங்கொடி . ( சிலப் , அரும்பத .) ( 2 , 3 
வைத்தியபரிபா . ) 
பகா- தூதுவளை . ( வைத்தியபரிபா . ) 
பகாங்கம் - பெண்குறி . ( சி . சி . ச : 
சிவஞா.) 
பகாசுரன் -- ஓ.சுரன் . ( பகன்பார் .) 

பகாப்பதம் பகுப்பிற்பயன்படாப்பதம் . 
( நன்னூ . பதவிய . உ . ) 

பகாப்பொருள் - கடவுள் . பிரிக்கப்படாப் 
பொருள் . நுண்ணுணர்வால மிக ) 

பகாரம் - 1. அலங்காரம் ( உ - ம் . ) " விகார 
முறுசூரன்பகாரமுயிர்வாழ்வும்விநாச முறவே 
லங்செறிவோனே " (திருப்பு . கஅசு . ) 2. பகரம் . 
பகாவின்பம் - வீட்டின்பம் . ( சிவதரு . ) 

பகி- பகலில்வரும் பதினைந்தாமுகூர்த்தம் . 
( கூர்மபு . பிரமாயு . நா . உரை.) (விதாநமாலை 
யுரைகாரர் பாக்கியமென்பர் .) 

பகிடி -- 1. பரிகாசம் . 2. விகடம் . ( 1 , 2 
வழக் .) 

பகிர்-1. தெரிநிலைவினைப்பகுதி . 2. பகுப்பு . 
(இராமா. பாலகா . திருவவதார . அஅ .) 3 . 
பிளப்பு . (உ -ம் . ) "திங்களின் பகிர்புரைநஞ்சம் " 
(திருவிளை . நாக . கரு . ) 4. வெடியுப்பு . ( வைத் 
தியபரிபா .) 
பகிர்ச்சி - பகுப்பு . ( தொழிற்பெயர் .) 
பகிர்தல் - பங்கிடல் . ( உ - ம் .) “ பாழுக்கு 
யான் வளர்த்தேன்கிள்ளையைப் பழம்பால்பகிர்ந் 
தே " (தனிப்பா . உ -ம் . ஙஎசு . ) 


பகிர்விடல் - பிளவாதல் . ( வழக் . ) 
பகிரங்கம் -- 1 . மறைப்பின்மை . 2. வெளி . 
பகிரண்டம் -- 1 . அடத்தின்வெளி, 2. பே 
ரண்டம் . ( உ - ம் . ) “ ஆதியாயண்டபகிரண்டத் 
தும்புறத்தும் ” ( அரிச்ச , பாயிர , ரு . ) 

பகிரதன் - சூரியகுல ஓரரசன் , கங்கையைவர 
வழைத்தவன் . (இராமா.பால.அகலிகைப்.சங .) 

பகீரதி - கங்கை. ( உ - ம் .) “பாருவகையினா 
லாளுதற்கிருந்தான் பகீரதிமகன் " (பாரத . குரு 
குல கச . ) பகீரதன்பொருட்டுப்பூமியில் வந்தத 
னாற் பகீரதியென்றானது . 
பகீரெனல் - அச்சக்குறிப்பு . ( வழக் . ) 
பகு- தெரிநிலைவினைப்பகுதி . 
டாகுத்தல் -1 . ஈதல் . ( உ - ம் .) " நைவேத்தியம் " 
பார் . 2. பங்கிடல் ; இது : வணிகரெண்குணத் 
தொன்று . (உ - ம். ) " செழுங்கோள் வாழையக 
விலைப்பகுப்பும் " ( புறநா. கசு அ . ) 3. வெட்டல் . 
( சூ . நிக . க : உச . ) 
பகுதல் -1 . கிளைத்தல் . 2. பிரிதல் . 
பகுதி - 1. இயல்பு . ( பிரகிருதியென்பதின் 
விகாரம் . ) 2. ஒருவகைச்சந்தம் ; அஃது . அடி 
யொன்று ஒன்பதெழுத்தாய்வருவது . (வீரசோ. 
யாப் , கூ கூ உரை. 3. சொன்முதனிலை . ( நன் 
னூ . பதவிய ச . ) 4. பங்கு , பிரிவு . (வழக் .) 
5 

(பிங்கல . கருக.) 6. வேறு . 
(ஞானாமி . ) 

பகுதிக்கிளவி - பக்கச்சொல் . ( உ - ம் .) " தகுதி 
யும்வழக்குந்தழீ இயினவொழுகும் , பகுதிக்கி 
ளவி வரை நிலையிலவே " ( தொல் . சொல் . கஎ . 
சேநா . ) 

பகுதிகட்டுதல் 1. இறைகொடுத்தல் . 2 . 
பாடுரல் . 

பகுப்பு -1. பகுத்தல் . 2. பகுதி . 3. பிரிவு . 
( 1 , 2 , 3-வழக் . ) 

பகுபதம் -- பகுக்கப்படுமியல்புடையபதம் . 
( உ - ம் . ) “ பகாப்பதமேழும்பகுபதமொன்பதும் 
எழுத்தீறாகத்தொடருமென்ப " ( நன் . க 

கங O. ) 
பாகுவபஞ்சம் - உபநிடத முப்பத்திரண்டி 
னொன்று . ( வழக் ) 

பகுவாய் - 1. தாழி . 2. பிழா . 3. பிளந்த 
வாய் .(உ - ம் . ) “ பல்பொறிப்பகுவாய்ப்படம்புடை 
பரப்பிப்” (திருவிளை . நாக , கரு . ) 

பகுளம் - கிருட்டிணபக்கம் , ( வழக்குண்டு 
போலும் . ) 
பகூதகம் 

- உலகிலேவ்விடத்துமடைந்து 
நடக்கப் பலமுள்ளவர்களுக்கு நியமிக்கப்பட்ட 
சந்நியாசம் , ( கைவல் . கசஅ . ) 

பகை -1 . ஆறாக ரம்பு, மூன்றாநரம்பென்பர் . 
(சிலப்பதி . ) 2. சத்துருத்தாநம் ; அஃது : ஆறா 


படை . 


பங்கணி 


கசகஉ 


இங்கு 


நக . 


மிடம் . ( விதாந . மரபியல் . ச . உரை, ) 3. தெரி பங்கப்பிரபை - ஏழுநரகங்களுளொன்று . 
நிலைவினைப்பகுதி . 5. பகைவன்.( உ - ம்.) “பகை (சிந்தா. முத்தி . ) 
முன்னர் வாழ்க்கை செயலும் " ( திரிகடு . ச . ) 6 . பங்கம் -1 . அழிவு . (உ - ம் . ) " அற்பங்கமுற 
விரோதம் . ( உ - ம் .) “ எக்காலம்பசைமுடித்துத் வருமருனன் ” ( இராமா. சடாயுகாண் . அ . ) 
திரௌபதியுங்குழல்முடிக்கவிருக்கின்றாளே ” 2. உற்றம் . ( உ - ம் )"பங்கமில்சீரருண்முநிக்குப் " 
(பாரத . கிருட்டிண . உஉ . ) 

( கோயிற்பு பாயி உகா . ) 3. சேறு ( உ - ம் .) பங்க 
பகைஞர் - சத்துருக்கள் . ( இராமா . பாலகா . முகந்தலைமோத " ( ம- தி . சுரு . ) 4. தோல்வி . 
நகரப் . கக . ) 

உ - ம். ) “ சொற்பங்கமுறநிமிரிசையின்சும்மை 
பகைத்தல் - பகைகொள்ளல் , ( வழக். ) யை ” ( இராமா , சடாயு . அ . ) 5. பின்னம் , 6 . 
பகைத்தானம் - ஆறாமிடம். ( விதாநமா .) முடம் . அம் - சாரியையென்க. 7. வத்திரம் . 8 . 
பகைத்தோடை -- முரண்டொடை . ( யாப் . வெட்கம் . (திருவிளை . தருமிக்குப் . அஉ .) 
காரி . உறுப் . கசு .) 

( 5 , 7 , 8 சூ . நிக . கச : வகரவெ. ச . ) 
பகைநரம்பு - நரம்பிசையாற்பிறந்த பொல் பங்கம் பாலை --பங்கம்பாளை . 
லமை ; அவை : அதிர்வு , ஆர்ப்பு , கூடம் , செம் பங்கம்பாளை -- 1. ஆடுதின்னாப்பாலை 2 . 
பகை யெனநான்கு . (சிலப்.வேனிற்.உஎ,உக.) வட்டத்திருப்பி . ( 1, 2- வைத் தியபரிபா.) 
பகைநாள் - செய்யுட்பொருத்தம் பொருந்தா 

பங்கயம் - ) . தாமரை . ( உ - ம் . ) "உனையு 
நாள் . ( உ - ம் . ) “ சொல்லியநாண்மூவொன்பதா 

மடர்த் தபங்கயம் " ( ம - தி . நக . ) 2. தாமரைவடி 
கத்துணிந்தொன்று - புல்லியமூன்றைந் தேழ் 

வினதாகி ஒருவகை ஆயுதம். ( உ - ம் . ) “ மணி 
பொருந்தாவாம் ” ( வெண்பாப் பாட்டியலிற் 

மலர்ப்பங்கயந்தண்டம் ” ( கந்தபு. விடைபெறு . 
காண்க .) இவ்வாறன்றி , ஆதிரைபரணியாரலா 

. ) 
யிலியமுப்பூரங்கேட்டை தீதுறுவிசாகஞ்சோதி 

பங்கயன்- பிரமன் . ( உ - ம் . ) “ பங்கயன் 
சித்திரை மகமீராறும் . சுபகாரியத்துக்காகா 

முகுந்தனாம்பரமென் றுன்னியே ” ( கந்தபு 4 ட 
என்பர் . 

வுள்வாழ் . ரு . ) 
பகைப்படல் - விரோதமாதல் . ( வழக் .) 

பங்கயநாள் --உரோகணி . (e- ம் .) “ சத்தமி 
பகைப்பு - பகைத்தல் . (வழக் ) 

பஞ்சமிபங்கயநாள் ” (விதாக . குணாகுண . ஈ .) 
பகைமுன் னெதிநன்றல் - பகைவர்க்கு முன் 

பங்காரம் பொன் . ( தெலுகு . ) வங்கார 
னெதிர்த்தல் ; அஃது : எண்வசை வெற்றியி 

மெனவும் வரும். 
னொன்று . இதற்குக்காஞ்சிவேய்தலுண்டு . ( சூ . 

பங்காளம் - 1. ஒரு தேயம் . வங்காளம் 
நிக . கஉ : கஉ . ) 

எனவும் வரும் . 2. ஒரு புருஷராகம் ; இதன் : 
பகை மேற்செல்லல் - மாற்றாரைப்பொரப் 

மனைவிகள் . தந்நியாசி , காம்போதி , கௌளி, 
போதல் ; அஃது : எண் வகைவெற்றியினொன்று . அதிதேவதை . விநாயகர் . ( வி - ணி . உகக . ) 
( சூ . நிக . கஉ : கூஉ 

பங்காளன்- பங்காளி. ( வழக் . ) 
பகைமை - பகைத்தனம் . ( வழக் ) 

பங்கி -1 . ஆண்மயிர் . ( உ - ம் . ) “ விந்தாசலத் 
பகையாளி - பகைஞன் . ( வழக். ) 

தின் மிகைபொறிலங்கமிளிர்பங்கி வெங்க தமி 
பகைவர் - சத்துருக்கள் . (உ -ம். )“ பரிதிதன் கும் - கொந்தாரழற்கு ” ( ஏகாதசி . உருக்கு மாங் . 
பெரும்பகைவர்மேல்விடுத்தலில் " 

ச 2 . ) 2. கஞ்சா. ( உ - ம் . ) “ பங்கிச்சாற்றாட்டி ” 
கிருட்டின. அக .) 

( தைல . தைலவ . காரு ) சடைக்கஞ்சாவுக்கும் 
பகைவர்க்கம்- காமம் , வெகுளி, கடும்பற் 

பெயர்கூறுவர் . 3. சாதிலிங்கம் . ( வைத்திய பரி 
றுள்ளம் , மானம் , உவகை, மதம் எனப்பட்ட 

பா .) 4. தெரிநிலைவினைப்பகுதி . 5. பிறமயிர். 
குற்றங்களாறும் . (வள் . சச . அதி . ) 

( சூ . நிக . 2 : க 0 க . ) 
பகோளம் - வானஉண்டை, வானவட்டம் . 

பங்கிகவாசம் -- நண்டு . ( வைத்தியபரிபா .) 
பங்ககிரீடம் -- பன்றி , ( வைத்தியபரிபா .) 

-- 
பங்கசாதம்- தாமரை. ( உ - ம் . ) “ பங்கசாத 
பரிமளங்கொள்பாநுராசசூதுவே ” ( பாரத . வார 

பங்கிவிதை - கஞ்சாவிதை ( வைத்தியபரி ) 

பங்கீடு - பங்கு செய்தல் . ( வழக் .) 
ணாவதச் . சுக . ) பங்கம் - சேறு . சாதம் -உற்பத்தி . 
பங்கரை 

பங்கு - 1. கூறு . 2. சநி . ( உ - ம் .) " சகட்டி 
ஒரு பாலாரிட்ட தேவதை. 
( வி - ணி . உஙஅ . ) 

னைப்போழ்ந்து -பங்குவேறினும் ” ( பிரமோ. க : 

உ . ) 3. பாகம் . (உ - ம் .) "பங்குலவுகோதையுந் 
பங்கணி -- பங்கம்பாளை . (வைத்தியபரி. ) தானும் " (திருவாச .திருப்பொன் . கா . ) 4. பாதி. 


உ . ) 


( பாரத. 


பங்கத்தில் பகிர்தல் செய்தல் . (வழக் .) 


பச்சை 


கசகங 


பசவ்வியம் 


5. முடம் . ( 4 , 5 - பிங்கல . நஎசக . ) 

13. விட்டுணு . ( 1 , 2 , 3 , 4 - வழக் ) (6 , 10, 
பங்குசம் - தலைக்கோலம் . ( பிங்கல.க- 02. ) 13 - பிச்சுல . கூ எருக.) 
பங்குநன் - அருச்சுநன் . ( உ - ம் . ) “ பங்குநன் பச்சைக்கருப்பூரம்- ஒருவகைக்கருப்பூரம் . 
பெருந்தீர்த்த நீர்படிவதற்காக " ( பாரத . அருச் ( வழக் . 
சுநன்றீர் . கஎ. ) 

பச்சைக்குதிரை சூரியனுடைய பசுங் 
பங்குதி -1. உத்திராட்சத்திரம் . ( உ - ம் . ) குதிரை, ( உ - ம் . ) “ ஞாலங்காவலுடையவனொரு 
உலக்கையதனொடுபங்கு நியந்தத்திற்கு " ( விதா நாட்பச்சைக்கோடகங்கரப்ப " (சேதுபு. வே 
ந . குணாகுண . உக .) 2. ஒரு மாதம் . பங்குந தாள் . சரு . ) 
என்னுமாரியபதம் தமிழிலே பங்குநி என வழங் பச்சைக்கொம்பு --இஞ்சி . ( வைத்திய பரி .) 
கும் என்பர் . 

பச்சைநாடன் - ஒருவிதவாழை . ( வழக் .) 
பங்குபடுதல் - பின்னப்படல் . ( உழக் . ) பசீசை நாபி - ஒரு மருந்து . (வழக் .) 
பங்குரை - அதிவிடயம் . " சார் . 

பச்சை நிற நிற்களன் - திருசி , ( வைத்திய 
பங்கூரம் -- 1 . அதிவிடயம் . 2. மரமஞ்சள் . | பரிபா . ) 
1 , 2- வைத்திய பரிபா . ) 

பச்சைப்பசேரெனல்-- மிகு பசுமையா 
பங்கேசம் ---தாமரை . 

யிருத்சல் . ( வழக் . ) 
பங்கேருகம் -- தாமரை . ( உ - ம் . ) “ பங்கே பச்சைப்பயறு -- பசும்பயறு , பாசிப்பயறு . 
ரூகத்துமலர் ” ( அரிச்ச . மயா.. உச . ) 

( வழக் . ) 
பச்சடி - ஒரு கறி . ( பிங்கல . கஈஉரு . ) பச்சைப்பாம்பு - பச்சிலைப்பாம்பு . (வழக் . ) 
பச்சரிசி - 1. அம்மான்பச்சரிசி . ( உ - ம் . ) பச்சைப்பாலன் - இளங்குழந்தை ( வழக் .) 
" பிரமிவிளாபச்சரிசிபீளைசங்குவேளை ” ( தைல . பச்சைப்புழ- ஒருபுழு . ( வழக். ) 
தைலவ . கஈரு . ) 2. அவியாமர்குத்தினவரிசி . பச்சையன் - திருமால் , ( வழக் . ) 
( உ - ம் .) " பச்சரிசிப்பொங்கல் " ( வழக் ) 

பச்சைவில் -1 . இந்திரத்து , 2. மன்மதன் 
பச்சன்னியம் - மரமஞ்சள் . ( வைத்தியபரி . ) | லில் . ( 1 , 2 - வழக்.) 
பச்சாதாபம் -- 1. இரக்கம் . (வழக் . ) 2 , பச்சோந்தி- கோம்பி . ( பிங்கல . உருஉ அ . ) 
செய்தகுற்றத்திற்கு மனஸ்தாபம் . ( உ - ம் . ) பசத்தல் -- 1 , காமமுதலியவற்றாற் பொன் 
" கூறுமறையருட்சடலென்றதற் சேபச்சாத்தா னிறப் புள்ளியுண்டாதல் . ( உ - ம் .) "உங்களங் 
பமெய்தி ” ( சிவரக . பாச்கிய . கூ . ) 

கம்பத்தியைப்போற்பசப்பதுரை செய்யு மே " 
பச்சிமம் - 1. பின் . 2. மேற்கு . ( உ - ம் . ) ( புகலூரந்தாதி . நங்களங்கம் என்ற முதற்குறிப் 
“ பச்சிமத்தடைந்தபரிதி ” ( சிவரா.உற்பவ.உ.சு . ) | புக்கவியில ரிக ) 2. பசுமையாதல் , 

பச்சிலை - 1. ஒரு மரம் . ( உ - ம் . ) “ பச்சிலை பசந்து - 1. பச்சைவண்ணமாய் . ( உ - ம் .) 
மதுரஞ்சடை " ( தைல தைலவ.ருக .) 2. பச்சை “ ஒளிறே சந்துதோன்றி ” ( திருவிளை . யானை 
யிலை . (திருவிளை. இசைவாதுவெ . ஈச யெய் . உஎ . ) 2. பொன்னிறங் சொண்டு, (சிலப் 
பச்சிலைப்பாம்பு - ஒரு பாம்பு . ( வழக் . ) பதி . ) 
பச்சிலையோணான்- பச்சோந்தி . ( வழக் .) பசப்பல் - பசப்புதல் . ( வழக் . ) 

பச்சிறைச்சி - பச்சையிறைச்சி , வேவா பசப்பு -1. பச்சைநிறம் . 2. பசலை . (திரு 
விறைச்சி . ( வழக் ) 

வள் . பசப்புறுபருவரல் . க 0 . ) 
பச்செனல் - பச்யையாயிருத்தல் . ( வழக் . ) பசப்புதல் -- மயக்கல் . ( வழக் .) 
பச்செனவு - ஈரம் . ( வழக் .) 

பசபசத்தல் -- தினவெடுத்தல் . ( வழக் .) 
பச்சை -1. அவியாதது . 2. இளமை , பச் 

பசபசப்பு 

( ) 
சைப்பிள்ளை . 3. ஈரம் . 4. உடம்பிற்குத்தும் 
பச்சைக்கோலம் . 5. ஒருநிறம் , பசுமை . ( உ - ம் .) பசமருத்திரம் - மரமஞ்சள் . ( வைத்தியபரி ) 
( உ - ம் . ) " பச்சையாலிலையோ ” (பாரத .கிருட்டி . 

பசலை - 1 , காமமுதலியவற்றாலுண்டாம் 
அ o . ) 6. ஒருபுதர் ; அது : வாசநைப்புதர் . 7 . பசப்பு . ( உ - ம் . ) " விற்றங்கு புருவநெற்றிவெயர் 
தோல் . ( உ - ம் .) " பச்சைநல்யாழ் ” (புறநா.ககச . ) 

வரப்பசலைவிம்ம " ( இராமா . உலாவியல் . கங . ) 
8. பச்சைக்கற்பூரம் . ( தைல . தைலவ . கச .) 

2. கொடிவயலைக்கீரை . (பதார்த் . சிந்தா . 
9. பண்டம் . (சிந்தா . காந்தருவ . ங க 0 . உரை .) 

சுருச .) ( வயலை - பசலையென மருவிற்று . ) 3 . 
10. புதன் . 11. மரகதம் . ( உ - ம் . ) “ பைஞ்சுட 

பொன்னிறம் . ( உ -ம் . ) "பாழூர் நெருஞ்சிப்பசலை 
ரெறிக்கும்பச்சை " ( திருவிளை . நான்மா . கா . ) வான்பூ " 4. வருத்தம் . ( முல்லைப்பாட்டு .) 
12. வங்காளப்பச்சை . ( தைல.தைலவ.நஎரு . ) 

பசவ்வியம் - புல். ( வைத்தியபரிபா. ) 


D 


பசுங்குழவி 


கசகச 


பசும்புற்றரை 


பசாசு 


பசள் - பலாமரம் , ( வைத்தியபரிபா .) 

பசுங்கொடி - அறுகு . ( வைத்தியபரிபா .) 
பசரி-- ஒரு கீரை . ( வழக் .) வழுவழுப்பும் பசுங்கொற்றன் - ஒருகொற்றான் , ஓர் பூடு . 
புளிப்புமுள்ளது . 

பச்ங்கோரை-- ஒருபுல் . ( வழக்.) 
பசளை 

வசளைக்கொடி ; அது : கொடிப் பசுஞாநம் – மாமுதலிய நான்குங் கண் 
பசளை அல்லது வெள்ளைப்பசளை , சிவப்புப் ணுக்கு விளக்குப்போல உயிர்க்குக் கருவியாய் 
பசளை , துலுக்கப்பசளை அல்லது கோழிக்கீரை , வேறுநிற்பனவென்றறிந்து நீங்கிநின்று இவற் 
பேய்ப்பசளை, வழுக்கைப்பசளை எனப்பா ! றைக்கொண்டறியுங் கருத்தாவினுண்மையா 
வகைப்படும் . ( வைத்தியபரிபா . ) 

ராய்ந்தார்க்கு இனிதுவிளங்குவதாகிய ஆன்ம 
பசறை -சிறுபசலைக்கீரை (பதார்த்த சிந்தா . சொரூபஞாநம் . ( சி . சி . ) 
கருரு . உரை .ப . ) 

பசுண்டி - சீரகம் . ( வைத்திய பரியா ) 
பசாசம் --1 . இணையாவினைக்கைமுப்பத்து பசுத்துவம் - ஆன்மதத்துவம் . 
மூன்று வகைகளுளொன்று ; அது : பெருவிர பசுதரிசநம் - ஆன்மதரிசநம் . ( சிந்தா . வழக் .) 
லுஞ்சுட்டுவிரலுமன்றி ஒழிந்த மூன்றுவிரலும் பசுதருமம் -1 . இட்டிமுதலிய தருமம் (காஞ் 
தம்மிற் பொலிந்து நிற்பது ; அஃது: அக்நிலைப் சிப்பு . சத்ததானப் . எ . ) 2. முப்பத்திரண்டறம் . 
பசாசம் , முகநிலைப்பசாசம் , உதிர்நிலைப்பசாச (காஞ்சிப்பு.கழுவாய்ப் . உஙஅ - ஆவதுகவிமுதல் , 
மென மூன்றுவகைப்படும் . (சிலப் . அரங்கே உசுக - ஆவது கவிவரை சாண்க. ) 
ற்று . 18. உரை ) 2. இரும்பு . ( உ ம் . ) “ காந்தங் பசுதன்மம் - ஆன்மபுண்ணியம் , இட்டி 
கண்டபசாசத்தவையே " (சிவஞானபோ. ரு . ) முதலிய தருமம் . ( உ - ம் .) “ ஒருபகவன்மேனாள் 
3. பேய் . ( உ - ம் .) மபாநம் ” பார் . ) 

முன்னர் செய்தபசுதன் மந்தன்னில் " ( சிவரக . 
பசாசன் - பேயன் . ( வழக் .) 

பசாசு . 20. ) 
-பேய் . ( சூ. நிக . க : சரு . ) 

பசுந்தினை செவ்வித்தினை . ( உ - ம் . ) “ பசுந் 
பசாதம் - ஒருநெல். ( வழக் ) 

தினை மூரல்பாலொடும் பெறுகுவீர்” ( பெரும்பா . 
பசார் - சந்தை . ( பார்சி .) 

கசுஅ . ) 
பசி -- 1 உணவைத் தகிக்கும் அக்கிரி . ) 2 . பசுநா- பராய்மரம் . ( சூ . நிக . ச : 20. ) 
தெரிநிலைவினைப்பகுதி . 3. பசித்கல் , ( உ - ம் ) பசுநீகாரம் - ஆணவ மலம் . ( ஞானாமிர்தக் 
" பவகோடியானத்தினிலும் பசிப்பிணியாரிட கட்டளைபிற் காண்க . ) 
ருழந்து ” ( சிவரக , பசாசுமோசன . கஅ .) பசுபதி - சிவன் . ( உ - ம் . ) " பாலலோசநன் ” 
பசித்தல்--பசி கொள்ளல் . ( வழக் . ) 

பசிதம் --- திருநீறு . ( சைவ்வி . ஙஅ .) ( சிவத் பசுபந்தம்- ஒரு யாகம். ( வழக் . ) 
துவத்தைவிளக்கலாற் பெற்றபெயர் .) 

பசுபுண்ணியம் - ஆன்மாக்கட்குச் செய்யுந் 
பசிப்பாழி - உடம்பு ( உ - ம் . ) “ பசிப்பாழி தருமம் . இட்டியாதிதருமங்களும் , முப்பத்தி 
மூலமறுப்பார் ” ( சைவச, பொது , சஉ கூ .) ரண்டு தருமங்களுமாம் . முறையே (காஞ்சிப்பு . 
பசிப்பு - பசித்தல் . ( மணிமேக .) 

சத்ததானப் . எ - ஆவது கவியிலும் , கழுவாய்ப் 
பசிரீ - ஓர்பூடு ; அது : குதிரைப்பசிரி, பெரும் பட . உஙஅ - ஆவது முதல் , உசாகூ - ஆவது கவி 
பசிரி , வரட்பசிரி எனப் பலவகைப்படும் . ( சூ . வரையிது "ங்காண்க . 
நிக . : நடு ) -ல் பாவிரியென்று பெயர் கூறுவர் . பசுபோகம் -- விடயவிம்பிதமாகிப் போக 

பசு-- 1. அநாதிபாசபந்தமுடைய ஆன்மா. ரூபமாகிய புத்தியின் சாயையின் சம்பந்தத்தி 
( சைவப்பி , ருந . ) ( பச் - பந்தித்தல் . உ - செயப் னாலே பசுவின் சிற்சத்தியிலாகின்ற உணர்ச்சி 
படுபொருள் விகுதி . ) 2. ஆன் . ( சூ.கெ.சு : கங .) விளக்கம் , அப்போகஞ் சுகமுந் துக்கமுமென 
4. யாகத்துக்குரிய ஆடு , (உ -ம் . ) “ சாகபசுநியா விருவகைப்படும் . ( சைவப்பி . காங .) 
யம் " பார் . 

பசும்பதம் - விளைந்தநெல்லும் பறிக்குங் 
பசுகாயத்திரி பலியிடப்படு மிருகத்துக் காய்களும் ; இதற்கு : அரிசியும் கறியுமென்று 
குபதேசிக்கு மந்திரம் , 

பெயர் . (உ -ம் . ) “ பண்ணிய மட்டியும் பசும்பதங் 
பசுங்கதிர்த்தே - சந்திரன் .( சூ.நிக.க : ருக .) | கொடுத்தும் ” ( பட்டின. 20 ஈ . உரை . ) 
பசுங்கரந்தை பச்சைக்கரந்தை , ஒரு பசும்பயறு - பாசிப்பயறு . ( வழக் ) ( வைத் 
பூண்டு . ( வழக் .) 

தியபரிபா.) 
பசுங்குழவி - இளம்பிள்ளை . ( உ - ம் .) “ ஒரு 

பசும்பிடி- பச்சிலைமரம் . ( சூ . நிக , ச : நக . ) 
வாதபசுங்குழவியுடனிருத்தி ” ( திருவிளை . பழி பசும்புற்றரை - சாட்வெலம் என்று பெயர் . 
பஞ். எ . ) 

( சூ . நிக, ரு : உக . ) 


பார் . 


- 


பஞ்சக்குரோசவெல்லை 


கசகரு 


பஞ்சகருவி 


பசுமை 


- 


2 


பசும்பொன் -1. ஓட்டற்றபொன் , மாற்று குருநாத - பாவநாசமாகாசிப்பதிநாயகரின்சி 
உயர்ந்தபொன் . ( உ - ம் .) “பாணன்சூடியபசும் பையினால் - ஓவ்வரிய பாதகங்களொழிப்பான்பஞ் 
பொற்றாமரை " ( புறநா . கசக .) 2. கிளிச்சிறை சக்குரோசத்தை - ஆவபிரதக்கணஞ் செய்தே 
யென்னும் பொன் . (மதுரைக். சக . ) 

னருள வேண்டுமடியேந்கே ( காசிரகசியம் . 
பசுமம் - திரு நீறு . ( சைவப்பி . ஈ.அ.) பஞ்சக்குரோசபிரதட்சணவத்தியாயம் .) 
[ பாவங்களை நீறாக்கலால் . ] 

பஞ்சகச்சம்- பிராமணர்முதலோர் உடை 
பசுமாந்தகம் - நிவிர்த்திகலையிற் பிருதிவி யில் வரும் ஐந்துவகைமடிப்பு . கச்சம் - உடையி 
தத்துவத்திலுள்ள நூற்றெட்டுப் புவநங்களு ஒனி . ( வழக் ) 
ளொன்று . ( சி - லி . கிரி . உக . உரை.) ( இது பஞ்சகசாயம் - தேன் , நெய் , பால் , வாழைக் 
அக்கி நிதிக்கிலுள்ள பத்துப்புவநங்களு ளொன் கனி , சர்க்கரை . ( வைத்தியபரிபா . ) 
றென்று விளங்குகின்றது . (சி.சி. அ : எ . மறை . ) பஞ்சகஞ்சுகம் -- காலம் , கலை , நியதி , வித் 

பசுமெழுக்கு - புதுமெழுக்கு . ( உ - ம் .) " பாகு தை , இராகம் என்னு மைவகைப்போர்வை . 
குத்தபசுமெழுக்கில் " ( பட்டினப்பாலை . கசுசு . ) ( உ - ம் . ) “ பஞ்சகஞ்சுசன் ” பார் . 

1. செவ்வி . ( உ - ம் . ) " பசுந்தா பஞ்சகஞ்சுகன் இராகம் , காலம் , கலை , 
மரைத்தாள் " ( திருநூற் . உங . ) 2. பச்சை . நியதி , வித்தையாகிய ஐந்து கஞ்சுகத்தை 
( சூ . நிக . அ : உக . ) " பசுந்தாட்பாம்பினாற்புரி யுடைய புருடன் . ( சி . சி . 2 : ருசு . ஞாநப் . ) 
நூல் " என்னும், ( திருவிளை , திருவால . உ 0 - ம் பஞ்சகதி - மயூரகதி , மல்லகதி , வாநரகதி , 
செய்யுட்பாகத்திலுள்ள பசுமையென்பதற்கு விடபகதி , வியாக்கிரகதியென்று குதிரைகளுக் 
இளமையென்று பொருள் கூறுவர் . 

குச் சொல்லப்பட்ட ஐவகைக்கதிகள் . ( சூ . நிக . 
பசுமைவெளியுப்பு -- வளையலுப்பு . ( வைத் க 2 : சச . ) 
தியபரிபா . ) 

பஞ்சகந்தக் கொத்து ஞாநசத்தியாகிய 
பசுவம் -- கோரோசனை . ( வைத்திய பரிபா. ) விஞ்ஞாநகந்தம் , வாசநாசமுகமாகிய சமஸ்கார 
பசுவின் றக்காளி --ஒருபூண்டு. ( வைத்திய கந்தம் , சுகபுத்தி , துக்க :புத்தி உபேட்சாபுத்திக 
பரிபா .) 

ளாகிய வேதநாகந்தம், சத்தசமூகமாகிய சம்ஞா 
பசேரெனல் -பச்சைநிறமாயிருத்தல். ( வழக் ) | கந்தம் , மூர்த்தபூத சமூகமாகிய ரூபகந்தமென் 

பசை -1 . ஒட்டும்பசை , (உழக்.) 2. செந் னுமித்தொகுதி. இவை நாற்பத்து மூன்று 
தளிப்பு . (உ - ம்.) “ ஈராண்டுமழையின்றிப் பசை வகைப்படும் . ( சி . சி . சு : ரு . ஞாநப் . ) 
யில் கருப்புவரத்தளர்வான் " ( சேதுபு. வேதாள . பஞ்சகந்தம் பௌத்த மதத்தார் 
உ O. ) 3. தெரிநிலைவினைப்பகுதி . 4. பற்று . கொள்ளு மைந்துகந்தங்கள் ; அவை: விஞ் 
( திருவிளை . அன்னக்குழியும் . எ . ) 

ஞாநம் , சமஸ்காரம் , வேதநை , சம்ஞைரூபம் 
பசைகாரம்ம் - காரங்கூட்டியபசை . தட்டார் என்னு மைவகைக் கந்தங்கள் . ( சி . சி .ச : ரு . 
குழூஉக்குறி . 

ஞாநப் . பெரிய புரா.திருஞானசம்பந்த .கககக . ) 
பசைதல் - அன்பு கொள்ளல் . ( உ - ம் . ) “ பசை சமஸ்காரம் செய்கை . சம்ஞை- குறிப்பு . என் 
தல்பரியாதாமேல் . நாலடி .) 

றறிக . கந்தம் - கொத்து அல்லது கூட்டம் . 
பசைந்தார் - சிநேகிதர் . ( சூ . நிக . உ : ருஉ .) பஞ்சகந்நிகள் - அகவிகை , சீதை, தாரை , 
பசையாப்பு- பற்றாகிய தொடர்ச்சி . ( உ - ம் . ) திரௌபதி , மண்டோதரி என்னும் ஐந்து 
“உன்பாதகமலந்தொழுவேங்கள் பசையாப் பவி சந்தியர் . ( அபிதாநசி.வழக் .) வேறுகூறுவர்சிலர் . 
ழப்பணியாயே ” (சிக். பதுமை . எஎ . ) 

பஞ்சகம் --- ஐந்தின் கூட்டம் . ( வழக் . ) 
பசைவு - 1. அன்பு. 2. நட்பு . ( 1 , 2- வழக் .) பஞ்சகம்மாளர் - கன்னார் , கொல்லர் , சிற் 
பஞ்சக்கிலேசம் ஐவகைக் குற்றங்கள் ; பர் , தச்சர் , தட்டாரென்பவர் . ( சிற்பர் - கல் 
அவை : அவிச்சை , அகங்காரம் , அவா , விழை வினையர் ( பிங்கல . எகச . ) 
வு , வெறுப்பு என்பன . ( வள், ஈஅ . பரி . ) பஞ்சபருத்தாக்கள் - அயன் , அரி உருத்தி 
( பஞ்சம் - ஐந்து . கிலேசம் குற்றம் . ) 

திரன் , சதாசிவன் , மகேசன் என்னுமைவகைக் 
பஞ்சக்கிலேசி ---- அசுமிதம் - அகங்காரம் , கருத்தாக்கள் . ( வழக் . ) 
அவித்தை , அவா , இராகம் , துவேஷம் என்னு பஞ்சகமம் - ஆடாதோடை , சீந்தில் , கண் 
மைந்து கிலேசத்தையுடைய புருடன் . ( சி .. சி . டங்கத்தரி , கையாந்தகரை , பெரும்பலா. ( வைத் 
உ : ருகா . ஞாநப் . ) 

தியபரிபா ) 
பஞ்சக்குரோசவெல்லை - காசியிலோரிடம் . பஞ்சகருவி - தோல் , துனை , நரம்ம்பு கஞ்சம் , 
( உ - ம். ) “ தேவதேவவிசுவேசசெசமேழினுக்குங் மிடறு எனுங்கருவிகள் . ( பிங்கல. நகச .) 


- 


பஞ்சகிருத்தியம் 


கசகசு 


பஞ்சகௌவியம் 


பஞ்சகலியாணம்- ( அருகச ) சுவாக்காவதர. வதுமாம் . திரோபவம் ; பிரபஞ்சம் மெய்யாக 
ணம் , மந்திராபிடேகம் , மகாப்பிரஸ்தாநம் , கே வும் சிவன் பொய்யாகவுஞ்செய்தல் , தத்துவங் 
வலோற்பத்தி ,பரிநிர்வாணம் என்னுமைவகைக் களிலே செலுத்தல் , தத்துவங்களோடேகூடி 
பலியாணங்கள் . ( திருநூற் . ச . உரை.) யறியச்செய்தே யறிவிக்கும்பொருளைக் காட் 

பஞ்சகலாசுத்தி - பஞ்சகலைகளாலாகுஞ் டாதுவிடல் , கன்மமேயுருசிப்பித்தல் என ஐந் 
சுத்தி . ( சி . சி . அ : ரு . ஞாநப் . ) 

தாம் , அநுக்கிரகம் ; தன்னையுணர்த்து முறை 
பஞ்சகலாபிமாநிகள் --பஞ்சகலை களை அபி மை , மானும் மழுவும் சதுர்ப்புயமும் திரிநேத் 
மாரிக்கும் பஞ்சசத்திகள் . ( சி.சி . அ : சு . சிவாக் . ) திரமுமாகிய தன்வடிவுகொண்டு முன்னின்று 

பஞ்சகலியாணி ஒருவகைக் குதிரை. இரட்சித்துவிடுதல் , தன் வடிவுகரந்து , மானிட 
(உ - ம். ) " தலைவால் வியனுரமென்ற ாைக வெளிப்பட்டு இரட்சித்தல் , மானுடர்முத 
விம் மூன்று - மொருவியவுறுப்போரைந்தி லாயினோர்க்குப் பக்குவமிகுதியாலே வேடம் 
னும் வெள்ளையுள்ள தபஞ்சகலியாணி ” முன்ன மாறித்தோன்றி மெய்யறிவித்தல் , மந்திர முத 
டிகளிற்கூறிய வெட்டனுள் மூன்றென்க. லியவற்றிலே அநுக்கிரகித்தல் என ஐந்தாம் . 
(திருவிளை . நரிபரியா . 550. ) 

( த - பிர, உச . ) 
பஞ்சகலை - ஐவகைக்கலை ; அவை: நிவிர்த்தி , பஞ்சதய்யாட்டகாதநம் - அபரமுத்தித் 
பிரதிட்டை , வித்தை , சாந்தி , சாந்தீயதீதை , தாநத்தொன்றாகிய உருத்திரர்பதம் . (சிவதரு . ) 
யென்பன . ( சிவஞானசித்தியார். அ -ஆம் சூத் . பஞ்சகூடம் --ஆமை. ( வைத்தியபரிபா . ) 
எ , அ , க கவிகளிலறிக. ) 

பஞ்சகோசக்குகை - தேகம் ; அது : பஞ்ச 
பஞ்சகவ் வியம் - விதிப்படிகூட்டி யமைக் கோசத்தாலானது . ( கைவல் . ) 
கப்பட்ட கோசலம் , கோமயம் , தயிர் , நெய் , பா பஞ்சகோசதாதான்மீயம் - அந்நமயம் , 
லென்பவைகளின் தொகுதி . ( உ - ம் .) “ பாறயி | ஆநந்தமயம் , பிராணவயம் , மநோமயம் , விஞ் 
ரானநெய்யாற்பஞ்சகவ்வியத்தாலீசற்கு ” ( சேது ஞாநமயம் ஆகிய இவ்வைந்தையுந் தானெனல் ; 
பு . இராமதநாத . சஅ ) 

இவற்றுள் : அந்தமய 

கோசதாதான்மியம் - நான் 
பஞ்சகற்பம் - கடுக்காய்த் சோல் , கத்தூரி பருத்தேன் இளைத்தேனென்பது . ஆநந்தமய 
மஞ்சள் , நெல்லிப்பருப்பு , மிளகு , வேப்பம் கோசதாதான்மியம் - நானறியேனென்பது 
வித்து . ( வைத்திய பரிபா .) 

பிராணமயகோ சதாதான்மியம் - எனக்குப்பசிக 
பஞ்சகாசம் - ஐந்துவ கக்கா ரோகங்கள் . கிறது தாகிக்கிறது என்பது . மநோமயகோச 
( தைலவ . ) 

தாதான்மியம் - நான் சங்கற்பித்தேன் விகற்பித் 
பஞ்சகாயம்- திரிபலையும் , வெங்காயமுங் தேன் என்பது . விஞ்ஞாநமய கோசதாதான்மி 
காயமும் . ( வைத்திப்பரிடா .) 

யம் - நான்கர்த்தா போக்தாஎன்பது . (உபரி . ஙஎ .) 
பஞ்சகாலம் கருப்புக்காலம், அஃவில பஞ்சகோசம் -- அந்நமயம் , ஆநந்தமயம் ,, 
குறைந்தகாலம். ( வழக் .) 

பிராணமயம் , மநோமயம் , விஞ்ஞாநமயம் ஆகிய 
பஞ்சகாரகம் -- காயம், வெள்ளுள்ளி, வெங் பஞ்சகோசம்என்பன . ( வாசுதே.எரு .) [ கோசம் 
காயம் , கடுகு , வெந்தயம் . ( வைத்தியபரிபா .) போல ஆத்மாமை யறியவொட்டாமல் மறைத்த 

பஞ்சகாரம் - நவட்சாரம் , எவட்சாரம் , சத்தி லாற் பெற்றபெயர் .) ( சிவஞானசித் . ச . சூத் . 
சாரம் , அவச்சாரம் , ஈதலிச்சாரம் , ( வைத்திய உச . ) கோசம் -உறை. 
பரிபா . 

பஞ்சகோமாதாக்கள் - நந்தை , பத்திரை, 
பஞ்சகாவியம் - ஐவகைக்காவியம் ; . அவை : சுரபி , சுசீலை , சுமனை என்பனவாகிய தெய்வப் 
சிந்தாமணி , சிலப்பதிகாரம் , மணிமேகலை , பசுக்கள் . ( கோயிற்பு.இரண்யவன்ம . ச . உரை .) 
வளையாபதி , குண்டலகேசி . ( வழக் . ) 

பஞ்சகோலம் - சித்திரமூலம் , சுக்கு , செவ் 
பஞ்சகிருத்தியம் --சிருட்டி , திதி , சங்காரம் , வியம் , திப்பிலி , திப்பிலிமூலம் என்பன . 
திரோபவம் , அநுக்கிரகம் என்னுமைந்தொழில் ( வைத்தியபரிபா .) 
கள் . இவ்வைந்தொழிலும் ஒவ்வொன்றுக் கை 

பஞ்சகௌடம் - கௌடதேயத்தினைந்து 
வைந்தாய் இருபத்தைந்து பேகமாம் . சிருட்டி ; பகுதி ; அஃது: உற்கலம் , கானுகோபிஜம் , சார 
சத்திகள் படைப்பு , உயிர்ப்படைப்பு, பாசங்க சந்து , சுத்தகௌடம் , மாந்தலை என்பன . ( அபி 
ளின்படைப்பு , எண்பத் தான்கு நூ மு யிர தாநசிந்தாமணி . ) 
யோதிபேதங்கள் நாடோறுஞ்செய்யும்படைப்பு பஞ்சகௌவியம்-பஞ்சதிரவியம் . ( உ - ம் . ) 
என ஐந்தாம். திதியும் , சங்காரமும்; முன் | “ பாங்கினாற்பஞ்சகௌவியமஞ்செனுமமிர்தம் ” 
சொன்ன ஐவகையும் , வளர்ப்பதுவும் , ஒடுக்கு (சிவரக, நாரத . - . ) 


பஞ்சசிகை 


கசகஎ 


பஞ்சசுத்தி 


பஞ்சசத்தி - பராசத்தி , ஆதிசத்தி , இச்சா 
சத்தி , ஞாநசத்தி , கிரியாசத்தி என்னுமை 
வகைச் சத்திகள் ; அவற்றள் : பராசத்தி , பர 
சிவத்திலாயிரத்தொருகூறான நிட்கள சிவனு 
டனே கூடிக் கிருத்தியத்தைத் திருவுள்ளத்தி 
லடக்குஞ்சத்தி . ஆதிசத்தி ; பராசத்தியிலாயி 
ரத்தொருகூறு வலியையுடைத்தாய்ப் பெத்த 
முத்திகளில் வியாபிக்குஞ்சத்தி . இச்சாசத்தி ; 
ஆதிசத்தியில் ஆயிரத்தொருகூறு வலியை 
யுடைத்தாய் வடிவைப்பிரேரிக்குஞ்சத்தி . ஞாந 
சத்தி ; இச்சாசத்தியிலாயிரத்தொருகூ.று வலி 
யையுடைத்தாய் அறிவைவிளக்குஞ்சத்தி . கிரி 
யாசத்தி ; ஞாநசத்தினாயிரத்தொரு கூறு வலி 
யையுடைத்தாய்ப் பஞ்சகிருத்தியத்தை நடத் 
துஞ்சத்தி . ( சதாசிவரூபம் . ங . உ 

உரை . ) 
பஞ்சசயநம்-அன்னத்தூவி , இலவம்பஞ்சு, 
செம்பஞ்சு, வெண்பஞ்சு, மயிர் இவைகளினாற் 
செய்யப்படுஞ்சயநம் . ( சூ. நிக . கஉ : 10. ) 

பஞ்சசன் ஓரசுரன் . இவனைத் திருமால் 
கொன்று அவனெலும்பைக்கடைந்து பாஞ்ச 
சந்நியமென்னுஞ் சங்கமாக கொண்டார் . ( அபி 
தாநகோ .) 

பஞ்சசாதநம்- ஆசநமும், யோகபட்டமும் , 
தண்டும் , கமண்டலமும் , செபமாலையுமாகிய 
ஐந்து சாதநங்கள் . ( சி . சி . பர . மாயா . கரு . ) 
பஞ்சசாதாக்கியங்கள் - நிட்களமான ப 

பஞ்ச 
சத்திகளிடத்திலும் சர்வான் மாக்களுக்கும் 
தியாகபூசைநிமித்தமாகச் சிருட்டிக்கப்பட்ட 
ஐந்துசாதாக்கியங்கள் ; அவை : சிவசாதாக்கியம் , 
அமூர்த்திசாதாக்கியம் , மூர்த்திசாதாக்கியம் , 
கர்த்துரு சாதாக்கியம் , கன்மசாதாக்கியம் என 
ஐந்துவகைப்படும் ; அவற்றுள் : சிவசாதாக்கியம் 
முதல் நான்கு சாதாக்கியமும் இலிங்காகாரமாக 
வே யிருக்கும் . கன்மசாதாக்கியம் ஒன்றுமே 
சிவலிங்கமும் பீடமுமாயிருக்கும் . ( சி . சி . உ : 

மறை . ) 
பஞ்சசாநீதி - ஒருமந்திரம் . ( உ - ம் . ) “ பண்ண 
மர்பவமானத்தைப்பஞ்சசாந்தியை ” (சேதுபு. 
இராமநாத . சஎ ) 

பஞ்சசிகம் -- நிவிர்த்திகலையிற் பிருதிவி 
தத்துவத்திலுள்ள நூற்றெட்டுப் புவருங்களு 
ளொன்று ; இது : வாயுதிக்கிலுள்ள பத்துப் புவ 
நங்களுளொன்றென்பர் . ( சி - லி . கிரி , உக : அ . 
உரைகாரர் . ) 

பஞ்சசிகி - சத உருத்திரரிலே வாயு திக்கி 
னிருக்கும் சத உருத்திரரிலொருவர் . ( வி - ணி . 
உஎ .) 

பஞ்சசிகை - சௌளம்பண்ணதுவிடு மைந் 
திடம் . ( வழக் . ) 


பஞ்சசுத்தி -- பூதசுத்தி , தாநசுத்தி , திர 
வியசுத்தி , மந்திரசுத்தி , இலிங்கசுத்தி என்னு 
மைவகைச்சுத்திகள் ; அவற்றுள் : பூத சுத்தி , 
பூதபரிணாமதேகத்தைச்சுத்திசெய்தல் - அஃதா 
வது , பிருதிவிமுதலிய பஞ்சபூதங்களாகிய வித் 
துடையதும் , படைத்தல் காத்தல்களைச்செய் 
யும் பிரமவிஷ்ணுக்களால் உண்டாக்கப்பட்ட 
முளையுடையதும் , விருப்பு வெறுப்புச் சோதிட் 
டோமயாகமுதலிய தருமம் பிரமகத்திமுதலிய 
அதர்மம் , அநித்தம் , அசுத்தம் , துக்கமென்னு 
மிவற்றிற்குக் காரணமாகிய மோகமென்னும் 
இவைகளாகிய வேருடையதும் , சத்தகோடி 
மகாமந்திரங்களாலும் போஷிக்கப்படுவதும் , 
கலைமுதலிய தத்துவங்களாகிய நிலையுடைய 
தும், காரண தன்மாத்திரைகளாகிய மகாசாகை 
களும் ஞாநேந்திரிய கன்மேந்திரங்களாகிய உப 
சாகைகளுமுடையதும் , காரியதன்மாத்திரை 
யாகிய சத்தாதிவிடயங்களைப்பற்றும் வடிவா 
கிய வியாபாரங்களைத் தளிராகவுடைய தும் , 
புத்திகுணங்களாகிய தன்மம் ஞாநமுதலிய எட் 
டின் விகாரங்களாகிய முன்னூறுபாவங்களின் 
கூட்டத்தைப் பூவாகவுடையதும் , புத்திதத்து 
வத்திற் றோன்றும் சித்தத்தால் அவதானிக்கப் 
படும் பொருள்களையே பழமாகவுடையதும் , 
புருடனாகிய பறவையினாலே அநுபவிக்கப்படு 
வதும், போகவிடயமாகிய சரீரத்தையும் , போக 
கிரியையின் கர்த்தாவாகிய ஆன்மாவையும் 
இரசமாகவுடையதும் , மேனோக்கும் வேருடை 
யதும் , கீழ்நோக்குங் கொம்பருடையதுமாகிய 
சரீர ஆலமரரூபத்தைத் தியாநித்து - கும்பகம் , 
பூரகம் , இரோசகமென்னு மிவற்றின் 
பகுப்புகளாற் பஞ்சசலாமந்திரங்களைப் பிரு 
திவிமுதலிய தத்துவங்களோடிருக்குங் கந்த 
முதலிய குணங்களினிலையோடு முறைப்படி 
சேர உச்சரித்து , பத்திரமுதலியன ஒழிந்த 
பாவ ைநயினாலும் , உலர்ந்தபாவநையினாலுந் 
தகித்து நீறாக்கி , ஒழிந்தபாவநையினாலும், சுத் 
தாசாச சொரூபபாவநையினாலும் , சத்தியான 
னைக்கப்பட்ட மந்திரமயமான வேறு சரீர 
முடையவனாகித் தன்னிருதயத்திலே துவாத 
சாந்தத்தினின்றுஞ் சோதிலிங்கமா வாகித்துப் 
பாவநையினால் வந்த மலர்முதலியவற்றாற் புறம் 
புபோலருச்சித்து , நாபிகுண்டத்தக்கியின் 
ஞாநாக்கிநியைவைத் தோமஞ்செய்து சிவார்ப் 
பணம்பண்ணி அச்சிவனைப் புறத்தேவந்து 
பூசநைகொண்டருள அநுமதி கோடலாம் . 
( இதுவேறு பிரகாரமாகவுங்கூறப்படும் .) தாந் 
சுத்தி : அஸ்திரமந்திரங்களினாலே தாளத்திர 
யஞ்செய்து அங்குநின்று மிடையூறகற்றி அஸ் 


எஎ . 


178 


பஞ்சசுத்தி 


கசகஅ 


பஞ்சதாளம் 


திரமந்திரத்தால் எம்மருங்குஞ் சொலிக்கும் | திருவருளானன்றி ஆன்மபோதத்தாலன்றென் 
அக்கி நிவண்ணமாகிய மதிலையும் , கவசமந்திரத் அறிதலாம் . திரவியசத்தியாவது : ஆன்மபோ 
தால் அகழையுஞ்செய்து, சத்திமந்திரத்தான் தத்தாற் றானேயறிதற்குச் சேட்டையில்லை 
மேலுங்கீழுஞ் சத்திகளினிறைவாகப் பாவித் யென்று கண்டதுகொண்டே ஆன்மாவுக்கறி 
துச் சிவலிங்கத்துக்கு முன் மண்டல மிட்டுப் வில்லையென்றறிந்து , கண்டு கேட்டுண்டுயிர்த் 
பூமிதேவியைச் சகலாபரணசகிதையாகத் தியா ஏற் றறிவதெல்லாம் திருவருளென்றறிதலாம் . 
நித்த , இருதயமந்திரத்தாற் கந்தமுதலியவற் மந்திரசுத்தியாவது : ஐந்தெழுத்தைச் சிகார 
றைக்கொண் டருச்சித்து அஸ்திரமந்திரத்தி முதலாகமாறி அதனுண்மையை விசாரிச்சறித 
னாலே திக்குபந்தகஞ்செய்தலாம் . திரவிய லாம் இலிங்கசுத்தியாவது : பதியெங்கும் பூர 
சுத்தி : சுவர்ணமுதலியவற்றானியற்றிய அருக் ணமாய்ப் பசுபாசங்களிரண்டினும் பிரிவத 
கிய முதலிய பாத்திரங்களை அஸ்திரமந்திரத் ரறு அவற்றைச் சேட்டிப்பித்துநின்ற தன் 
தாற்கழுவி விந்தமிர்தமாகிய நீரை வௌஷ மையறிந்து , அத்தகைய சிவம் இலிங்கத்தினு 
டந்த இருதயமந்திரத்தானிறைத்துத் திரவி மெழுந்தருளியிருக்குமென் றறிதலாம் . ( திரு 
யங்களிட்டுப் பஞ்சப்பிரமமுதலிய மந்திரங்க வாத . திருப்பெருந்திறை. எ 0 உரை . ) புறப் 
ளான் முறைப்படிபூசித்துச் சங்கிதாமந்திரத்தா பூசையிலே செய்கிற தானசுத்திக்குப் பதிலாக 
லபிமந்திரித்துத் திக்குபந்ததமும் அவகுண்டா அகப்பூசையிலே ஆன்மசுத்தியென்றார் ; அகப் 
முஞ்செய்து தே நமுத்திரைகொடுத்து அருக் பூசைக்கு ஆன்மா தானமா தலில் , 
கியசலத்தாலே தன்னையும் பூசோபகரணங்க பஞ்சஞா நன் -- புத்தன் . ( வழக்.) 
ளையும் புரோட்சித்து , வசத்தா லப்பியுக்கண பசணை -பஞ்சாலாயமெத்தை . ( உ - ம் . ) 
மும் இருதயத்தால் அபிமந்திரித்தலும் கவசத் " பத்தி மண்டபத்திற்போவார்பஞ்சணை மிசை 
தால் அவகுண்டகமும் சேது முத்திரையால் யே போவார் ” ( சிவரா . விசையை . உச . ) 
அமிர்தீகரணமுஞ்செய்து , புஷ்பத்தாலருக்கிய பர்சதசகம் - பதினைந்து , ( வழக் .) 
நீரெடுத்துத் திருமஞ்சக்குடத்தின் கணிட்டுத் ப : சதசசிராத்தம்- அந்தியேட்டிமுதலிய 
தேநுமுத்திரை கொடுத்தலாம் . மந்திரசுத்தி : கிரியைகளுளொன்று . ( சைவச . பொது வி . 
தன்னாசநத்திற் சிவாசநமும் மார்பிற்சிவமூர்த்தி உகக . உரை . ) 
யும் நியசித்துச் சந்தாதிலகமிட்டு மூலத்தாற் பஞ்சதசம் -- பதினைந்து . ( வழக் .) 
சிரசிலே புட்பமிட்டு ஆன் பூசைசெய்து , பஞ்சதசாட்சரி - பதினைந்தட்சரத்தாலாய 
குறில் , நெடில் , அளபெடையென்னும் மாத் ஒரு மந்திரம். ( சி . சி . பாயிர. ஞாகப் . ) 
திரைகளின் முறைப்படி பிரணவவாதியாக பஞ்சதசி - அமாவாசி , பௌர்ணிமை.( உ -ம் .) 
வும் நமோந்தமாகவும் மந்திரங்களை யுச்சரித்த " பதினான்கிருநான் குபஞ்சதசிதையின் முதனா 
லாம். இலிங்கசுத்தி : ஸ்நாநவேதிகையில் ள் ” ” ( சைவச , பொதிவி, 42 , ) 
விரித்த வஸ்திரத்தினாலே சடுத்தாசநங்கற் பஞ்சதந்திரம் -1 . ஒரு நூல் ; அஃது : அசம் 
பித்து இலிங்கத்தை யெழுந்தருளப்பண்ணி பிரேட்சியகாரித்துவம் , அர்த்தநாசம் , சந்திவிக் 
அந்த ஸ்நாத வேதிகையில்வைத்து விதிப்படி ( கிரகம், சுகிர்லாபம், மித்திரபேதம் என்னு மை 
பூசித்து , நின்மாலியங்கழித்து , இலிங்கத்தை வகைத் தந்திரங்களையுடையது . 2. பரீட்சாதக் 
யும் ஆவுடையாரையும் அலம்பிச் சாமான் பாக் 

திரம் , பேததந்திரம் , மித்திரகாரியதந்திரம் , 
கியத்தாலுஞ் சுத்தோதகத்தாலும் அபிஷேகஞ் வஞ்சநாததந்திரம் , விசுவாசதந்திரம் . ( வி - ணி . 
செய்து , தைலமுதல் அருக்கியசலமீறாகமுறைப் உக . ) 
படி யபிஷேகஞ்செய்து , திருவொற்றாடைசாத் பஞ்சதரு - பஞ்சதாரு , கற்பகமுதலியன . 
திப் பீடத்திலெழுந்தருளப்பண்ணி ஓர்புஷ்பஞ் ) (சூ . நிக . ச : உ .) 
சாத்து சலாம் . ( இப்பஞ்சசுத்தி புறப்பூசையின் பஞ்சதன்மாத்திரை - சத்த ஸ்பரிச ரூப ரச 
கட் பஞ்சசுத்தி .) இனி அகப்பூசையின்கட் சந்தமென்னுமைந்து தன்மாத்திரைகள் ;இவை: 
பஞ்சசுத்திகளாவன: பூதசுத்தி , ஆன்மசுத்தி , பூதாதிகவாங்காரத்திற் றோன்றுவன . (சிவஞா 
திரவியசுத்தி , மந்திரசுத்தி, இலிங்கசுத்தி னசி . 2. சூச் . சுச . ) 
யென்பனவாம் . அவற்றள்; பூதசுத்தியாவது : பஞ்சதாரை - சருக்கரை. ( வைத்தியபரி . ) 
பூதம்- சூக்குமபூதம் என்பது முப்பத்தாறு தத்து 
வங்கள் நாமமல்ல , அவையனைத்துஞ்சடம் , 

பஞ்சதாளம் ஐவகைத்தாளம் ; அவை : 
அவையுந்தாமாசக் காரியப்படமாட்டா வென் 

சச்சற்புடம் , சாசற்புடம் , சட்பிதாபுத்திரிகம் , 

சம்பத்துவேட்டம் , உற்கடிதம் என்பன . ( சங் 
றறிதலாம் . ஆன்மசுத்தியாவது ; அப்படியறிதல் | கீதநூலிற்காண்க .) பொருட் . நிகண்டிலறிக. 


பஞ்சப்பிரணவகலைகள் 


கசககூ 


பஞ்சபலோதகங்கள் 


பஞ்சதிரவியம்- 1. கொசலம் , கோமயம் , பஞ்சப்பிரமசடங்கதேவர் 

பதினொரு 
தயிர் , பால் , நெய் என்பன . ( வழக் . ) 2. மலை மந்திரதேவர் . சைவச . பொதுவி . ருஉ அ உரை .) 
படுதிரவியம் , காடுபடுதிரவியம் , நாடுபடு திர பஞ்சபிரமசடங்கம் - பதினொருமந்திரம் . 
வியம் , நகர்படு திரவியம் , கடல்படு திரவியம் ( சைவவி . ககஉ . ) 
என்பன ; இவற்றுள் மலைபடுதிரவியமாவது : பஞ்சப்பிரமம் -- 1. சத்தியோசாதம் , வாமம் , 
மிளகு , கோட்டம் , அகில் , தக்கோலம் , குங்கு அசோரம் , தற்புருடம் , ஈசாகம் என்னும் மந்தி 
மம் . காடுபடுதிரலியமாவது: தேன்கூடு, தேன் , பாங்கள் . ( வி - ணி . கக . ) 2. யசுர்வேத உபநிட 
அரக்கு , மயிற்பீலி , நாவி . நாடுபடுதிரவியமா தத்தொன்று . ( கூர்மபு . அட்டமூ. உசு.உரை.) 
வது : செந்நெல் , சிறுபயறு , கரும்பு , வாழை , பஞ்சப்பிரமமந்திரசரீரி சதாசிவன் . 
செவ்விழநீர் . நகர்படுதிரவியமாவது : அரசன் , ( கூர்மபு . வருணா. கஉ . உரை .) 
பித்தன் , கருங்குரங்கு , யானை , கண்ணாடி . பஞ்சப்பிரமவடிவு பஞ்சப்பிரமமந்திர 
கடல்படுதிரவியமாவது : உப்பு , முத்து , பவளம் , வடிவு . ( சி . சி . க : ருக . சிவஞா . ) 
சங்கு , ஒக்கோலை . ( சூ . நிக . கஉ : சகூ , சஎ , க . ) பஞ்சப்பிரமை பேதப்பிரமை , கர்த்தவ் 
காடுபடு திரவியத்தில் தேன் கூடு ஒன்றென்றார் . வியப்பிரமை , சங்கப்பிரமை , விகாரப்பிரமை , 
பிங்கலத்தில் அதனை நீக்கிச் சூடாமணியில் ஜகப்பிரமை என்பன ; இவற்றுள் பேதப்பிரமை : 
இறடியென்றார் . இறடி - கருந்தினை . 3. சீரகம் , பிரமமும் பரமேசுவரனும் வேறென்பது . கர்த் 
சண்பகப்பூ , கோட்டம் , அதிமதுரம் , ஏலம் தவ்வியப்பிரமை : கர்த்திருத்துவாதீகம் வாஸ் 
( வைத்தியபரிபா . ) 

தவமென்பது . சங்கப்பிரமை: சரீரத்திரய 
பஞ்சதிராவிடம் - திராவிடம் , கர்நடம் , கூர்ச் அவிச்சின்னனாகிய ஆத்மாவைச் சங்கனாய்க் 
சரம் , மகாராட்டிரம், தெலுங்கமென்பன . 

காணப்படுகி 

விகாரப்பிரமை: சகத்துக்குக் 
கர்நடம் - தமிழ் தெலுங்குதேசங்கட்கிடையி காரணமாகிய பிரமத்தை விகாரியென்பது . 
லுள்ளது . ( அபிதாநா .) 

ஐகப்பிரமை : காரணமானபிரமமன்றி இந்தச் 
பஞ்சதீர்த்தங்கள் - ஐவகைத்தீர்த்தங்கள் ; சநத்துச் சத்தியமென்பது . ( வாசுதே.சஎக .) 
அவை: ஆரிடதீர்த்தம் , தேவதீர்த்தம் , பி கீர் பஞ்சப்பிராணன் -- பஞ்ச பூதங்களின் சேர்க் 
தீர்த்தம் , மானிட தீர்த்தமென்பன. ( சைவச. 

இரசோகண முதலியவற்றினின் 
பொதுவி . சுசு . உரை. ) 

றும் பிறந்து திரியாதாநபேதங்களினால் ஐந்து 
பஞ்சதுந்துபி -கஞ்சக்கருவி , கண்டக்கருவி , வகைப்பட்டிருக்கும் பிராணவாயு ; இஃது : 
துளைக்கரு , தோற்கருவி , நரம்புக்கருவி , என் தயத்தாநத்தி லேநின்று பசிதாகங்களை உண் 
னுமைவகை வாத்தியம் . ( கோயிற்பு . நடராச . டாக்கும்போது பிராணனென்றும் , குதத்திலே 
அ : உரை. ) 

நின்று மலசலவிசர்ச்சநஞ்செய்யும்போது அபா . 
பஞ்சதூபம் அகில் , கருஞ்சீதாரி , குந் நனென்றும் , நாபியிலேநின்று அந்தபாநாதி 
துருக்கம் , குக்குலு , சூடன்கற்பூரம் . ( சிவதரு . ) களைப் 

பசதமாக்கும்போது சமானனென்றும் , 
பஞ்சநகம் -1. ஆமை . 2. புலி . 3. யானை . சண்டத்திலேநின்று மூச்சுவிடும்போது உதாரு 
( வைத்தியபரிபா .) 

னென்றும் , சரீரமெங்குநின்று உணவுகளைச் 
பஞ்சநகி - உடும்பு . ( வைத்தியபரிபா .) ச + ல நாடிகளிலுமிழுக்கும்போதுவியாகனென் 
பஞ்சநதி- திருவையாறு . ( பெரியபு . திரு ) ஜம் பெயர் பெறும் . ( விசார, கஎசு . ) 
நாவுக் . ஙசுக . ) 

பஞ்சபசு - ஐவகைப்பசுக்கள் ; அவை: நத்தை 
பஞ்சநமக்காரம் -- ( அருக ) ஓர் நமக்காரம் . பத்திரை, சுரபி , சுகீலை , சுமனை என்பனவாம் . 
(சிந்தா . பதுமை . கஉச . உரை. ) 

( சிவதருமோத். கோபுரவி . கஉஉ . ) 
பஞ்சநிம்பம் -1. ஐவகை வேம்பு . நல்வேம்பு , பஞ்சபட்சி- 1. எழுத்துப்பொருத்தமறியும் 
மலைவேம்பு , நிலவேம்பு , கருவேம்பு , சிவனார் ஐந்தபட்சி ; அவை ; வல்லூறு , ஆந்தை , காகம் , 
வேம்புஎன்பன . 2. வெப்பிலை, பட்டை, பழம் , கோழி , மயில் என்பன . அவைகட்குமுரையே 
பூ , வேர் என்றுங் கூறுவர் . ( வைத் தியபரிபா. ) எழுத்துக்கள் அ , இ , உ , எ , ஒ என்பன . ( சூ . 

பஞ்சப்பள்ளி - ஒரு திருப்பதி . (திருவாச. | நிக . க 2 : ங 2 . ) 2. வைப்புப்பாஷாணமுப்பத்தி 
கீர்த்தி, கங. ) 

ரண்டினொன்று . 
பஞ்சப்பிரமசடங்கழர்த்தி -- சதாசிவன் . 

. 

பஞ்சபட்சிக்காதல் -- ஒருசாத்திரம் . ( வழக் . ) 
( சி . சி . க : அ . சிவாக் .) 

பஞ்சபலோதகங்கள் -- எலுமிச்சம்பழச் 
பஞ்சப்பிரணவகலைகள் - அகார , உகார , சாறு , குழஞ்சிப்பழச்சாறு , தமரத்தம்பழச்சாறு , 
மகார , விந்து நாதங்கள் . ( சி . சி . ச : ங . ஞாநப் .) நாரத்தம்பழச்சாறு , மாதுளம்பழச்சாறு என்பன . 


கையான 


பஞ்சமம் 


கச 20 


பஞ்சரம் 


( சைவச . பொது . ருகச . உரை .) 

ரியபு . ஆநாய . உச . உரை ) 3. சத்ததாளத் 
பஞ்சபாடாணம் - ஐவகைப் பாடாணம் தொன்று . 
( வைத்தியபரிபா . ) 

பஞ்சமர் - ஐந்தாஞ்சாதிக்காரர் . ( வழக் .) 
பஞ்சபாண்டவர் - பாண் வினைந்து புத்தி பஞ்சமலம் 

ஆணவம் , மாயை , கன்மம் , 
ரர் ; அவர் தருமன் , வீமன் , அருச்சுநன் , ந 

நகு 

மாயேயம், திரோதாநசத்தி என்னுமைந்து 
லன் , சகாதேவன் என்பவர். " பாரதம் பார் மலங்கள் . ( சி . சி . உ ; அஎ . ஞாநப் .) 

பஞ்சபாணம் -மன்மதாத்திரமைந்து ; பஞ்சமி -1 . அவிட்டமுதலைந்து நாள் , 
அவை ; முல்லை , அசோகு , வருசம் , சூதம் , நீலம் அவிட்டபஞ்சமியாம் . 2. ஐந்தாந்திதி . 
என்பன . அவை முறையே தைக்குமிடம் உச்சி , பஞ்சமிலெவவாதம் -சிற்றாமணக்கு .( வைத் 
நெற்றி , நெஞ்சு , முலை . குய்யம் என்பன . தியபரிபா . ) 
( உ - ம்) " பஞ்சவரினடுப்பிறந்தோன்பஞ்சவன் பஞ்சழகன் - சிவன் . ( சூ . நிக . க : எ . ) 
பேரவையெய்திப்பஞ்சபாண - வஞ்சகன்செய் " பஞ்சழத்திரைகள் -1 . ஆசாரியர்களுக்குரிய 
( பாரத . அருச்சுநன்றீர் . நசு . ) 

ஐந்து சிந்தங்கள் ; அவை : திருநீறு , உருத்தி 
பஞ்சபாணன்- மன்மதன் . ( உ - ம் . ) " பாதி ராக்கமாலை , பூணூல் , உத்தரீயம் , உட்டினிடம் 
யிரவினிற்பஞ்சபாணனார் தம்பகைவனார்க் கமை என்பன . ( சைவச . ஆசாரிய . சரு . உரை . ) 2 . 
த்தநந்தவனத்திற்புக்கான் " (சிவரக. அபுத்தி பதுமம் , சங்கம் , மகரம் , சக்கரம் , தண்டமென் 
பூ.கக. ) 

னும் ரேகைரூபமான முத்திரைகள் . ( உ - ம் . ) 
பஞ்சபாணாவத்தை - மன்மதாத்திரத்தி " திருவடிவிற்றிருப்பஞ்சமுத்திரையுந் திகழ்ந்தி 
லுண்டாமைந்துபாதி ; அவை : சுப்பிரயோகம் , லங்க " ( பெரியபு . மானக்கஞ். உச, மா 

மாவிரதச் 
விப்பிரயோகம் , சோகம் , மோகம் , மரணம் என் சமைத்தோர்மேனியிற்றிரிக்குமடையாளமா 
பன . ( சூ . நிக . கஉ : 50. ) 

கியமுத்திரை ) 
பஞ்சபாதகம் -- ஐந்து துரோகம் ; அவை : பஞ்சழர்த்திகள் - சதாசிவன் , மகேசுவரன் , 
சளவு , கள்ளூண் , குருநிந்தை , கொலை , பொய் ருத்திரன் , விட்டுணு, பிரமன் என்பவர் . ( சி.சி. 
என்பன . ( உ - ம் .) "பஞ்சபாதகன் " ( சூ . நிக க : சு 0. சிவாக் . ) 
சஉ : நகூ . ) 

பஞ்சழலம் -- ஐவகைமூலம் ; அவை : சிறு 
பஞ்சபாதகன் - பஞ்சபாதகஞ்செய்வோன் . பஞ்சமூலம் , பெரும்பஞ்சமூலம் என விருவகை 
( வழக் . ) 

ப்படும் . 1. சிறுபஞ்சமூலம் - திப்பிலிமூலம் , சித் 
பஞ்ச பூதச்சாக்கு - தாழகம் , வீரம் , கௌரி , திரமூலம், செவ்வியம் , சுக்கு , பேரரத்தை 
வெள்ளை , லிங்கம் . ( வைத்தியபரிபா .) என்பன . 2. பெரும்பஞ்சமூலம்- தழுதாழை , 

பஞ்சபூதம் - ஐந்து பூதம் ; அவை: பிருதிவி , பாதிரி, பெருங்குமிழ் , வாகை , வில்வம் என்பன . 
அட்பு , தேயு , வாயு , ஆகாயம் . ( சூ.நிக . கஉ : சஉ . ) ( வைத்தியபரியா . ) 

பஞ்சபேதி --- அன்ன பேதி, மாங்கிசபேதி , பஞ்சழலி - வெள்ளெருக்கு , மாவிலிங்கம் , 
சாத்திரபேதி , பரிசபேதி , தூமபேதி . ( வைத்திய சித்திரமூலம் , புனல் , முருங்கை என்பன . 
பரிபா .) 

( வைத்தியபரிபா.) புனல் என்பது வாலுளுவை 
பஞ்சம் -1 . ஐந்து . 2. கருப்புக்காலம் , சிறு யென்றார் . 
விலைக்காலம் . ( 1 , 2 - சூ. நிக . கஉ : ஞகரவெ . ச . ) பஞ்சயாகம் -1. கன்மயாகம் , செபயாகம் , 

பஞ்சமகாயக்கியங்கள் - பஞ்சமகாயாகம் , ஞாநயாகம் , தபோயாகம் , தியாநயாகம்என்பன . 
அக்கி நிகருமம் , தேவபூஜை, பிதிர்பூஜை , விருந் (சிவதரு . ) 2. தெய்வவேள்வி , பிரமவேள்வி , 
தோம்பல் , வேதாத்தியயநம் . ( கூர்மபு . வரு 

வருணா. 

பூதவேள்வி , மானிடவேள்வி , தென்புலத்தார் 
கூ கூ . உரை ) 

வேள்வி என்பன . (பிங்கல . நகரு . ) 
பஞ்சமந்திரத - சாதகருடைய தியாக பஞ்சயோகம் - அபாவயோகம் , பரிசயோ 
பூசைகள்நிமித்தமாக உபசாரமாய்ச் சிவனுக்குக் கம் , பாவயோகம் , மகாயோகம் , மந்திரயோகம் 
கற்பிக்கப்பட்ட ஐந்துமந்திரமாகிய தேகம் . என்பன . ( வேதா. சூ . உஉ அ .) 
(சி.சி. க : ருக : சிவாக் .) 

பஞ்சரத்திநம்- ஐவகையிரத்திநம் . ( உ- ம் . ) 
பஞ்சமந்திரம் - ஐந்துமந்திரங்கள் . ( உ - ம் .) “ மைந் துறுசெம்மணிமுத்துவாள் வைரம்பஞ் 
“பஞ்சமந்திரத்து " 

யொளிவழங்குநீலமைந்து " ( திருவிளை .மாணிக் 
பஞ்சமம் - ஒரு பண் ; அது : தேவாரப்பண் 
களிலே , பகவிலேயோதும்பண்பத்திலொன்று பஞ்சாம் -1. கூடு . 2. செருந்திமரம் .(1,2 
2. கந்தருவமத்திமதுளைக்கு அடுத்ததுளை . ( பெ சூ . நிக . கக : ஞகரவெ.க 


கம்வி , எச . ) 


று . 


க . ) 


பஞ்சவடி 


கசஉக 


பஞ்சவில்வம் 


ரசு , 


- 


சுவே 


பஞ்சாத்திரம் வைணவமதத்தொன்று ; தாலுறையுள்பஞ்சவடிமைஞ்ச " (இராமா, 
அது : சோமுகாசுரன் வேதங்களைக் கவர்ந்தகா அகத்தி.ரு.எ .) (பஞ்சவடம்- ஐந்து ஆலமரங்கள் . ) 
லத்துத் திருமாலினாலைந்திரவிலருள்ப்பட்ட வடத்தையுடையதுவடி . 2. மயிர்ப் பூணூல் . 
நூல் . ( உ - ம் .) “ மாசில்பஞ்சராத்திரத்தின்வழி ( பெரியபு . மானக்கஞ்ச. உக . ) 
நடப்போர் ” ( ஏகாதசி . காலநிர்ணய , கஅ . ) பஞ்சவர் - 1. பாண்டியர் . ( உ - ம் . ) “ செரு 
பாஞ்சராத்திரம் எனவும் வழக்குண்டு. மான்பஞ்சவரேறே " ( புறநா.ரு அ .)"பஞ்சவன் 

பஞ்சரிடிகோத்திரம் -- அகத்தியர் , காசிபர் , பார் . 2. பாண்டுமக்கள். ( உ -ம் .) “பஞ்சபாணம் ” 
கௌசிகர் , கௌதமர் , பாரத்துவாசர் என்பவர் பார் . 
கோத்திரம் . ( சைவச் . பொதுவி . சநரு . உரை .) பஞ்சவர் தூதன் --கிருட்டிணன் . 

பஞ்சரித்தல் - 1.கெஞ்சிக்கேட்டல் .(உ -ம் . ) பஞ்சவலக்கம் -- அத்தி , அரசு , ஆல் , பூவ 
பஞ்சரித்துத்தாவனமேயென ” (திருப்பு. வேல் என்பனவற்றின் பட்டை . ( வைத் 
ருஎச .) 2. விரிவாய்ப்பேசல் . ( வழக்.) 

தியபரிபா . ) 
பஞ்சரிப்பு - பஞ்சரித்தல் . ( வழக்.) 

பஞ்சவன்-- பாண்டியன் . ( உ -ம் . ) " பஞ்சவ 
பஞ்சநத்திரம் அதர்வசிகோபநிடதம் , னிடத்தமணரேவிவிட்டமதயானைவிழ " ( திரு 
அதர்வசிரோபநிடதம் , காலாக்கி நிருத்தி விளை யானையெய் . க . ) பஞ்சதிராவிடத்தையு 
ரோபநிடதம் , கைவல்லியோபநிடதம் , சு முனடயவனென்பர் . 
தாச்சுவதரோபநிடதம் என்னுமைந்துபநிடதங் பஞ்சவன்னக்கிளி - ஓரினக்கிளி; அஃது: 
கள் . ( கந். நவ . கஅ . ) 

ஐந்து வன்ன முன் 

டையது . ( வழக் .) 
பஞ்சலக்கணம் -- 1 , இலக்கணமைந்து ; பஞ்சவன்னம் 

ஐந்துவன்னம் ; அவை : 
அவை : எழுத்து , சொல் , பொருள் , யாப்பு , கருமை , செம்மை , பச்சை , மஞ்சள் , வெண்மை , 
அணி ஏன்பன . 2. புராணபஞ்சலக்கணம்; என்பன ( சி . சி . க - ஆம் சூத் . உஉ . உரை .) 
அவை: “ மணித்திரள்படுகடன் மாநிலவரைப் பஞ்சவாசம் - ஐவகைவாசம்; அவை : இல 
பிற் -றணிப்பில்பல்லுலகமுந்தத்து வகையும் - வங்கம , ஏலம் , கருப்பூரம் , சாதிக்காய் , தக்கோ 
மன்னமுன்னாள் வகுத்தவிர்த்தாநந்தமும் , அன் லம் என்பன . ( உ - ம் .) “ பன்னலங்கொள்கனி 
னவையொடுங்குறுமடைவுமந்வந்தரத் - தியற் பலபண்டமும்பஞ்சவாசம்பரிமளகந்தமும் - மின் 
கையும்புலவரிருடியர்மரபும் மயக்கறுமில் விரு னலங்கொள் காளாஞ்சிபொற்பள்ளயம் ” (சிவரக . 
வகையினர் சரிதமும் என்னும் புராணவிலக் தேவிநாடடியம் . கரு . ) ( சூ . நிக . கஉ : ஙரு . ) 
கணமைந்தே " ( கூர்மபு . பாயிரம் . உரை. ) பஞ்சவாதநம் – அநந்தாசநம் , கூர்மாசநம் , 

பஞ்சலவணம் ஐவகையுப்பு ; கல்லுப்பு, சிங்காசநம் , பத்மாசநம் , யோகாசநம் என்பன . 
இந்துப்பு , பொட்டிலுப்பு , வளையலுப்பு, கெந் ( சி . சி . பர . மாயா . கரு . 

. ) 
தப்பொடியுப்பு . ( வைத்தியபரிபா .) 

பஞ்சவாயுக்கள் கிருகரன் , கூர்மன் , 
பஞ்சலாங்கலதா நம் - ஐந்து கலப்பைகளைக் தநஞ்சயன் , தேவதத்தன் , நாகன் என்பன . 
கொடுக்குந்தாநம் . ( உ - ம் .) “பஞ்சலாங்கலதாநத் ( சி . சி . பர , மாயா . கரு .) அபாநன் , உதாநன் , 
தின்பகுதியைச்சுருக்கிச்சொன்னோம் " ( கூர்ம சமாநன் , பிராணன் , வியாநன் என்பன . ( சை 
பு. தாந . முரை . சுச . ) 

வச . பொதுவி . உக ங . உரை. ) 
பஞ்சலிங்கம் -- சுயம்புலிங்கம் , காணலிங் பஞ்சவிஞ்சதி -- இருபத்தைந்து . ( ஞானாமிர் 
கம் , தெய்விகலிங்கம் , ஆரிடலிங்கம் , மானிட தம் . ) 
லிங்கம் என்பன . (சிவாலயதரிசனவிதியிற் பஞ்சவிடயம் -- பஞ்சப்பொறியினாலறியப் 
காண்க . ) 

படுவன ; அவை : இரசம் , உரூபம் , கந்தம் , சத் 
பஞ்சலீலை - ஆலிங்கநம் , சும்பரம் , தாடகம் , தம் , பரிசம் என்பன . ( வழக் .) 
மைதுநம் , நகவர்ணனை . ( த . பி . போ . உருக . ) பஞ்சவிதசாத்திரம் - லௌகீக , வைதீக, 

பஞ்சலோகம் -1. ஐந்துலோகம் ; அவை : ஆதியாத்மீக, ஆதிமார்க்கீக, மாந்திரிக மென் 
இரும்பு, ஈயம் , செம்பு , பொன் , வெள்ளி . ( பிங் பன . ( த . நி . போ . கச .) 
கல . கஉச்ச . ) திரிகடுகு , செவ்வியம் , கொடி பஞ்சவிதவட்டகர்கள் - அதிகுய்யாஷ்டகர் , 
வேலி யென்று வைத்தியபரிபாடை அகராதி குய்யாகுய்யாஷ்டகர் , குய்யாஷ்டகர் , பௌத் 
யிற்கூறுவர் . 

திராஷ்டகர், லோகபாலாஷ்டகரென்னுமிவர் . 
பஞ்சவடி -1 . ஒருதலம் ; அது : கோதாவரிக் | ( வி - ணி .) 
கரையில் நாசிகாத்திரியம்பகத்துக் கணித்தா பஞ்சவில்வம்-- நித்தியகன்ம நெறியிற் 
யுள்ள ஒரு இடம் .(உ - ம் .) “ குன்றின் - பாங்கருள காண்க. 


பஞ்சாசற்பாவம் 


கசஉஉ 


பஞ்சாரூடபத்திரம் 


பஞ்சா - மகமதியருடையவிழாக்களிற் கொ திரியகன்மேந்திரியங்களும் மதமும் , அகங்கார 
ண்டாடுமொருசிந்தம் . ( வழக். ) 

மெட்டாவன - தைசதம் , வைகாரிகம் , பூதாதி, 
பஞ்சாக்காம் - 1. ஐந்தெழுத்து . 2 , பஞ் தமம் , மோகம் , மகாமோகம் , தாமிச்சிரம் , அந்த 
சாக்கரம் ; அது : ஐந்தெழுத்தாலாய ஒரு மந்தி தாமிச்சிரம் . புத்தி எட்டாவள - தன்மம் , ஞாநம், 
ரம் . (பஞ்சாக்கரத்தின் பேதமாகிய எட்டெ வைராக்கியம் , ஐஸ்வரியம் , அதன்மம் , அஞ்ஞா 
ழுத்து முதலியனயும் பஞ்சாக்கரமெனவும் நம் , அவைராக்கியம் , அநைஸ்வரியம் . ( சதா 
வழங்கப்படும் . ) கொடிக்கவியிற்காண்க . ( சிவ 

சிவ . ) 
ஞானசித்தியார் சுபக்கம்.காப்பு.சிவஞா. உரை. ) பஞ்சாசியம் 

-- சிங்கம் . ( வைத்தியபரிபா. ) 
பஞ்சாக்கிநி -1. உதராக்கிநி , சூரியதாபாக் பஞ்சம் விரிவு . அசியம் - வாய் , முகமுமாம் , 
கிரி , தவாக்கிநி , நிதாககாலாக்கிநி , இரவிகாந் பஞ்சாக்கரி -- ஒரு மந்திரம் . ( த . நி . போ . 

. 
தாக்கி நிகள் . ( வி - ணி . கருசு . ) 2. தவஞ்செய் உகரு . ) 
வோர் நிற்குமைந்தக்கிநி ; அது : நாற்றிசைக்கும் பஞ்சாடித்திருக்கை- ஒரு மீன் , ( ஒருகுழு 
நான் குதீக்குண்டம் மேலே சூரியன் . ( சி . சி . உக்குறி . ) 
அ : கக . மறை . ) நிதாகம் - முதிர்வேனில் . 

பஞ்சாணியம் - மரமஞ்சள் . ( வைத்தியபரி .) 
பஞ்சாக்கிநிக்கொடி -- வேலிப்பிரண்டை , பஞ்சந்நியமென்றுங்கூறுவர் . ( வேறொரு வைத் 
காட்டுக்கருணை , மாள் , புளிநறளை , ந றளைக் திய அகராதியில் . ) 
கிழங்கு . ( வைத்திய நூல்களிலறிக .) 

பஞ்சாத்திகாயம் - ஐந்துவகையான அத்தி 
பஞ்சாங்கக்கூர்மை -- ஆமை . ( வைத்திய காயங்கள் ; அவை : சீவாத்திகாயம் , அசீவாத்தி 
பரிபா . ) 

காயம் , தர்மாத்திகாயம் , அதர்மாத்தி காயம் , 
பஞ்சாங்க நமஸ்காரம்- கால்கை தலையென் ஆகாசாத்திகாயம் என்பன . ( த.நி.போ.உ எச . ) 
னும் பஞ்சாங்கமும் பூமியிற்படிய வணங்கல் , பஞசாஸ்திரமந்திரங்கள் - அகோராஸ்தி 
(சிவாலய . க .) 

ரம் , சிவாஸ்திரம் , சுரிகாஸ்திரம் , பாசுபதாஸ் 
பஞ்சாங்கடாலன் - பஞ்சாங்சநிருமிதத்திற் திரம் , வியோமாஸ்திரம் என்பன .( வி - ணி . கக. ) 
கண்டபலன் . ( வழ ,) 

பஞ்சாதாரம் - ஐந்தாதாரம் . ( சி . சி . அ : ஈ 0 . 
பஞ்சாங்கம் --- 1 ஐந்துறுப்புக்கள் . ( உ - ம் .) | ஞாநப் .) 
" அட்டாங்கடஞ்சாங்கத்திறத்தினொடு நன்று பஞ்சாந்தகன் - சதருத்திரரிலே வாயு திக்கி 
பணிந்தெழுந்து ” (சிவ ரக.கணபதிவந்தனை.கிக .) னிருக்கும் சதருத்திரரிலொருவர் . ( வி - ணி . 
2. காலத்திநங்களாகிய வாரம் , திதி , நட்சத்தி உஎ .) 
ரம் , யோகம் , கரணம் என்னுமைந்து . ( சூ . நிக . பஞ்சாநநம்-சிங்கம் . பஞ்சம் விரிவு . ஆக 
கஉ : ஙக . ) 

நம் -முகம் . ( சூ . நிக . ந : உ .) 
பஞ்சாங்கி -- பஞ்சாங்கஞ்சொல்வோன் . பஞ்யாமிர்தம்-- ரசபஞ்சாமிர்தம் . (சிவரகசி . 
(வழக் .) 

பலிபீட . கூ . ) பலபஞ்சாமிர்தம் சைவ வினா 
பஞ்சாங்குலம் - ஆமணக்கு . ( வைத்தியபரி ) விடையிலறிக . 
பஞ்சாசது ஐம்பது . ( சி . சி . 2 : ருஎ . பஞ்சாமிலம் --- இலந்தை , எலுமிச்சை , 
சிவாக் .) 

நெல்லி , புளியாரை , மாதுளை சேர்ந்தது , 
பஞ்சாசயம் -- ஆமாசயம் , இரத்தாசயம் , ஆமிலம் - புளிப்பு . 
கர்ப்பாசயம் , சலாசயம் , மலாசயம் என்பன . பஞ்சாமுதம் - பஞ்சாமிருதம் . ( வழக் . ) 

பஞ்சாசற்பாவம் - ஐம்பதுபாவம் ; அவை : பஞ்சாய்- திரட்கோரை . (பிங்கல.உககச :) 
காரணமாயுள்ளது பதின்மூன்று , காரியமாயுள் பஞ்சாயம் -- 1 , ஐந்துபேர்கூடிய நியாய 
ளது பத்து , இந்திரியபந்தம் பதினொன்று , சங்கம் . 2. முத்தக்காசு . ( வைத்தியபரி .)( வழக் .) 
ஆங்காரம் எட்டு , புத்தி எட்டு . இவைபோகத் பஞ்சாயுதன் - விட்டுணு. ( உ - ம் . ) " திண்ணிய 
துக்குத்தா ரகமாகிய புத்திதத்துவத்திலே அந் நேமிவலம்புரிவாள் கதைசிலைப்புடைநாய்கனும் 
தப் போகத்திற்கேற்க உண்டான பாவத்தை (பாரத . பதின்மூன்றாம்போர் . உஉ.ச.) 
உண்டாக்குங்குணம் ; அவற்றுள் காரணம் பஞ்சார்ககம் - ஐந்தருக்கம் ; அவை : இந்திர 
பதின்மூன்றாவன : ஞாநேந்திரிய கன்மேந் வில் , தூமம் , பரிவேடம் , விதிபாதம் என்பன. 
திரியமாகிய புறக்கரணம் பத்தும் , மநம்புத்தி இவற்றான்வருந்தோடதத்தைப் பஞ்சார்க்க 
அகங்காரமாகிய மூன்றந்தக்கரணமும் . காரியம் தோடமென்பர். 
பத்தாவன - பஞ்சபூதமும் பஞ்சதன்மாத்திரை பஞ்சாநடபத்திரம் - தன்கைப்பத்திரமுத 
களும் . இந்திரியம் பதினொன்றாவன - ஞாநேந் லிய பத்திரங்களில் கொடுத்தவன் வாங்கின 


. ) | னி 


பஞ்சிநாண் 


கசஉங 


பஞ்சைக்கியம் 


. 


வன் சான்றினரிருவர்வரைபவன் ஆகிய இவ் 
வைவரு மேவரையப்பட்டிருக்கும் பாத்திரம் . 
(மிருச . ஙரு . ) 

பஞ்சாலம் - ஒரு தேயம் . ( பாரதம்.திரௌ 
பதிமா . கஉ . ) 

பஞ்சாவத்தை - ஐந்தவத்தை ; அவை : சாக் 
கிரம் , சுழுத்தி , சொப்பநம் , துரியம் , துரியா 
தீதம் . (சிவஞாநசித் . ச - ஆம் சூத் . ஙஉ , ங ஙகூ . ) 

பஞ்சாவயவம்- மேற்கோள் , ஏது , எடுத்துக் 
காட்டு , உபநயம் , நிகமரும் என்பன . ( சி . சி . 
அளவை . கக . சிவாக் . ) 

பஞ்சாவாணபூசை பஞ்சப்பிரமசடங்க 
தேவர் பதினொருவரையும், வித்தியேசுரர் எண் 
மரையும் , கணேசுரர் எண்மரையும் , உலோக 
பாலர் பதின்மரையும் , அவர்களுடைய ஆயுதங் 
கள் பத்தையும் பூசித்தல் ; அது : பிரமாங்கங் 
களைத் தளங்களிலும் , வித்தியேசுரர்களைத் 
தளாக்கிரங்களிலும் , கணேசுரர்களைப் பீடத் 
தின்கண்டத்திலும் , உலோகபாலர்களைக் கீழ்ப் 
பீடத்திலும் , தசாயுதங்களை ஆதா ரசிலை பின் 
மேலும் பூசித்தலாம் . இவற்றுள் வித்தியேசுரர் 
எண்மராவார் : அநந்தர் , சூக்குமர் , சிவோத்தமர் , 
ஏகநேத்திரர் , ஏகருத்திரர் , திரிமூர்த்தி , 
சீகண்டர் , சிகண்டி , கணேசுரர் எண்மராவர்: 
நந்தி , மாகாளர், பிருங்கி , கணபதி , இடபம் , 
கந்தர் , பார்வதி , சண்டர் . உலோகபாலர்பதின்ம 
ராவார்: இந்திரன் , அக்கிநி , இயமன் , நிருதி , 
வருணன் , வாயு , குபேரன் , ஈசாநன் , பிரமா , 
விட்டுணு. உலோகபாலராயுதம் பத்தாவன: 
வச்சிரம் , சத்தி , தண்டம் , கட்கம் , பாசம் , அங் 
குசம் , கதை , சூலம் , பதுமம் , சக்கரம் . ( சை 
* வச . பொதுவி . ருஉ அ , ருஉக . உரை .) 

பஞ்சான்மா - அந்தரான்மா, சிவான்மா, 
தத்துவான்மா , பூதான்மா , மந்திரான் மர என் 
பன . [திராவிடமகாபாஷியத்தில் அத்துவிதச் 
சொற்குப் பொருளுரைவிடத்திலே நன்கு 
காணலாம் , ஈண்டுறைப்பின் விரிய மென்க. 
யான் அச்சிட்டிருக்கிற அத்துவிதவாக்கியத் 
தெளிவுரையிலுங்காண்க .) 

பஞ்சி -1. சோம்பு . 2. தூறு , 3. பஞ்சபூதம் , 
( த.நி. போ . ககஅ . ) 4. பஞ்சு . (உ - ம் . ) “ மருங் 
குலாரடி -பஞ்சிதேய்ப்புண்டன ” ( கந்தபு திரு 
நாட்டு. ரு 0 .) 5. வெண்டுகில் ( உ -ம் .) " அவிர் 
பஞ்சி ” (சிந்தா. இலக் . ஈ.அஎ.) ( 1 , 2 - வைத் 
தியபரிபா. ) 

பஞ்சிகை -- 1. கணக்கு. 2. பஞ்சாங்கம் . 
( 1 , 2 - வழக் . ) 

பஞ்சிநாண் - உபவீதம் . ( உ - ம் . ) " பஞ்சிநாண் 
சலைதோன்மார்பும் ” ( திருவிளை. நகர . அங.) 


பஞ்சிற்றெடர் - நூனுனி . ( சூ.நிக.சு : உக . ) 
பஞ்சீகாணக்கிரமம் 

ஒரு பூதரூபத்தை 
இரண்டாக்கி ஒரு பாதி அந்தப்பூதமாகவே 
யிருக்க நின்றபாதி நாலாகி எஞ்சி நின்ற நாலு 
பூதங்களிலும் அந்நியோந்யம் வியாபித்திருக் 
கை . ( சி . சி . உ : சுரு . சிவாக் .) 
பஞ்சீகரணம் 

பஞ்சபூதவமிசகூட்டம் , 
பஞ்சபூதங்களாலுண்டான தேகஸ்திதி , 

பஞ்சீகிருததூலபூதங்கள் --- ஆகாயமுதலிய 
தூலபூதங்கள் ஒவ்வொன்று இரண்டுபாகமாய் 
அதில் ஒருபாகம் நிற்க மற்றையொருபாகமும் 
ஒவ்வொன்று நான்காகி அவ்வப் பாகங்களின் 
நிசாம்சத்தைவிட்டு இதரபூதங்களுடனே கூடு 
வது ; இந்த ஸ்தூலபூதங்களிடத்தில் ஈசுவர 
வீட்சண்யத்தால் தூலபிரபஞ்சமுண்டாயிற்று . 
(வாசுதே அ . ) 
பஞ்சீகிருதபூதம் 

பஞ்சீகிருத தூலபூதம் . 
( உ - ம் ) "உரைத்திடுபூதங்களோரொன்று தன் 
னிலோர் நான்கதாகி - விரித்திடுபூதங்களொரு 
நான்கினுள்ளுமேவுமதைமெய்ம்மை வேதம் 
தெரித்திடுமாமுநிவர்பஞ்சீகிருத மென விரித் 
தறிவார் ” ( கூர்மபு. பிரகிருதி . கரு . உரை .) 

பஞ்சு - 1. சூதாடுவோர்வசநிக்குங் கு ழூஉக் 
றியினொன்று . ( உ - ம் . ) " பஞ்செனவுரைசெய் 
வர்பாலையென்பர் " ( கந்தபு . கயமுகனுற்பத்தி . 
கசுஎ .) 2. பருத்தியபஞ்சுமுதலியன . (உ - ம் .) 
“ சந்திரகாந்தந்தனைச்சூழ்பஞ்சுதனில் ”( சைவச . 
பொது . ககசு . ) 
பஞ்சு நீலப்பாணி -- துருசி . ( வழக்.) 
பஞ்சுரம் -1 . ஒருபண் , பகற்பண்களி 
லொன்று , தேவாரத்திற்காண்க . 2. குறிஞ்சி 
யாழ்த்திறம் . ( பிங்கல . ககஎஎ . ) 

பஞ்சுருத்தான்- ஒரு குருவி . வழக்குப்போ 
லும் . 

பஞ்சேந்திரியம் - ஐம்பொறி ; அவை : மெய் ,. 
வாய் , கண் , மூக்கு , செவி என்பன . ( உ - ம் . ) 
" பஞ்சேந்திரியங்களிவற்றினாமம் - பன்னுகாது 
டல்சண்ணாக்குப்பகர்ந்திடுமூக்கென்றாகு - மன் 
னவைகட்கேஞாநேந்திரியப்பேரமையுமாதோ 
( மச்சபு . பிரமமுச , 50 

பஞ்சை -- 1 , இரப்போன். 2. பலவீனன் . 
( 1 , 2 - வழக் ) 
பஞ்சைக்கியம் 

--ஐந்துவித ஐக்கியங்கள் ; 
அது : ஈசுவரனுடைய தூலசரீரமாகிய விராட் 
டைப்பார்த்தால் , சீவனுடைய தூலசரீரம்விராட் 
டிலே அடங்கினபடியால் இவனுக்குத்தூலசரீர 
மில்லையென்பதும் , ஈசுவரனுடைய சூக்கும 
சரீரமாகிய இரணியகர்ப்பத்தைப்பார்த்தால் 
இவனுடைய சூக்குமசரீரமதி லடங்கினபடி 


பட்சபாதி 


கசஉச 


பட்டமணிந்தாள் 


யால் இவனுக்குச்சூக்குமசரீரமில்லை யென்ப பட்சம் -1 , பக்கம் . 2. பதினைந்து நாளெனக் 
தும் , ஈசுவரனுடைய காரணசரீரமாகிய மாயை கருதப்படுமொருகுறிப்பு மொழி . ( உ - ம் . ) “ அமிர் 
யைப்பார்த்தா லிவனுடைய காரணசரீரம் அதி தக்குமரி ” பார் . ( பிரதமை முதல் பதினைந்துநா 
லடங்குகிறபடியால் இவனுக்குக் காரணசரீர ளென்பதுபற்றி வந்த குறிப்பு . 3. பிரியம். ( வழக் .) 
மில்லையென்பதும் , ஈசுவரனைப் பார்த்தால் பட்சவாதம் - பாரிசவாதம் . ( வழக் .) 
இவனுமவனிடத்திலடங்குகிறபடியால் இவன் பட்சவாதி- ஓரவாரஞ்செய்பவன் . ( வழக் .) 
வேறில்லை யென்பதும் , ஈசுவரசாட்சியாகிய பிர பட்சி - 1. தெரிநிலைவினைப்பகுதி . 2. பற 
மத்தைப்பார்த்தால் இவன் சாட்சி அதிலடங்கு வை . இறகையுடையது . 
கிறபடியால் அது வேறில்லை என்பதுமாம் . பட்சிசாத்திரம் - பஞ்சபட்சியைக் குறித் 
( உபநிடதம் .) 

தறியு நூல் , ( வழக் . ) 
பஞ்சையன் -1. எளியவன் . 2. பலவீனன் . பட்சித்தல் -உண்ணல் . ( வழக் ) 
( 1 , 2 - வழக் .) 

பட்சிப்பு - பட்சித்தல் . ( வழக் .) 
பஞ்சோபசாரம் - உற்சவாதிகளிலே செய் பட்சியிராசன்- பறவைவேந்தனாகிய கலு 
யப்படும் மூவித உபசார வகைகளுளொன்று ; ழன் . ( வழக் . ) 
அவை : மண்சம்பந்தமான கந்தமூலபலன்கள் , பட்டகம் -- 1. ஆடு தின்னாபாளை . 2. புழுக் 
சுகந்தபுட்பாதிகள் , பணிகாரம், அன்னம் , கொல்லிச்செடி . (1 , 2 - வைத்திய பரிபா.) 
அடைகாயாதிகளென்னும் பார்த்திவோபசார பட்டங்கட்டி - பட்டவர்த்தனன் . ( வழக் .) 
மும் , சலசம்பந்தமான நீர் , பால் , தயிர் , வஸ்தி பட்டங்கட்டுதல் --பட்டமணிதல் . ( வழக் . ) 
ராதிகளென்னும் ஆப்பியோபசாரமும் , அக்கிநி பட்ட சாலை- பட்டத்திற்குவைக்கிற மாளி 
சம்பந்தமான உ.லோகாதி ஆபரணங்கள் , தீபங் கை . சாலை - மாளிகை . 
கள் கண்ணாடியென்னுந் தைசசோபசாரமும் , பட்டஞ்சூட்டுதல் -1. அரசரைக்குரவரைப் 
வாயுசம்பந்தமான தூபம் , சாமரம் , மயில்விசிறி , பட்டாபிடேகம்பண்ணி முடிசூட்டல் , 2. பட் 
யாதிகளென்னும் வாய்வோபசாரமும் , டப்பேர்கொடுத்தல் . ( 1 , 2 - வழக் .) 
ஆகாசசம்பந்தமான மணியோசை , மந்திராதி பட்டஞ்சூடு தல் - 1. அபிஷேகமடைதல் . 
கள் என்னும் வைகாய சேர்பசாரமுமாம் . 2. பட்டமடைதல் . ( வழக் . ) 
( சிவதரு . க : ஈ.அ. உரை . ) 

பட்டடை-1 . அடைகுறடு (பிங்கல . ககஙச . 

* . ) 
பஞ்ஜீல் - மக்கட்பரப்பு . ( சூ . நிக . உ : அச . ) 2. இசைக்கரணங்களெட்டினொன்று . ( பெரிய 
பிங்கலத்திற் பஞ்ஜீலியென்பர் . 

பு . ஆனாய , உரு . ) 3. தானியவுறைவிடம் , 
பஞ்ஜீலி -- திருப்பஞ்ஜீலி என்னுமொரு | ( வழக் .) 
சிவதலம் . ( தேவாரத்திற்பார் .) 

பட்டத்துரை - பட்டவர்த்தன் . ( வழக் .) 
பலம் - தொகுதி . ( உ -ம் . ) " பன்னூறடுக் பட்டத்தேவி - அரசி . ( வழக் . ) 
கிய வேறுபடுபதிலம் " ( புறநா . சுஉ . ) மக்கட் பட்டப்பேர் -1 . குல முறைப்பேர் . 2. பட் 
டொகுதியென்பர் பதிற்றுப்பத்தில் பஞ்ஸ் டஞ்சூட்டப்பட்டபேர் . ( 1 , 2 - வழக் . ) 
லம் என்றுங்கூறுவர் . 

பட்டம் -1. கவரிமா . 2. காற்றாடிப்பட்டம் . 
பட்கை- பாம்பின் மேல்வாயினோர்பல் ; அது: 3. குளம் . ( உ - ம் . ) " பாவநாசமெனவுண்டுமா 
காளி. ( உ - ம் . ) வந்துழிக்காண்க . 

தருமபட்டமொன்று " ( சேதுபு . பாவநாச . க . ) 
பட்சகன் -- பேருண்டியன் . ( வழக்.) 4. சதுக்கமுதலிய பட்டம் . தூண் முதலியவற் 
பட்சணம் --- தீன்பண்டம் , ( வழக் ) றிற்காண்க . 5. சீலை , தைல . தைலவ . 6. நெற் 
பட்சணி - 1. உண்போன் . 2. தெரிநிலை | றிப்பட்டம் . ( உ - ம் . ) “ பட்டப்போதகம்தேர்பரி 
வினைப்பகுதி . ( 1 - வழக் ) 

யாளெனும்படையுடைப்பாஞ்சாலர் ” ( பாரத. 
பட்சணித்தல் - உண்டல் . ( வழக் ) படையெழுச்சி . ங . ) 7. பதவி . 8. பெருங் 
பட்சணீயம் -உண்ணத்தகுபொருள் . கொடி . ( வைத்திய பரிபா. ) 9. பொன் . 10. 
( வழக் . ) 

மரக்கலவகை . 11. வழி . 12. வாள் . ( சூ . நிக . 
பட்சணை - இரை. ( வழக் . ) 

கக : டகரவெ . கங . ) 13. விலங்கின்படுக்கை . 
பட்சதாபம் - பரிதாபம் . ( வழக். ) 

( 1,7 , 8 , 9 , 10 , 11 , 12 - பிங்கல . ங எசுo .) 
பட்சநீர்த்தேசம் -- இடத்தைக்குறித்தல் . ( 1 , 4 -வழக் ) 
( சி . சி . ரு : க . சிவாக் .) 

பட்டமங்கை ஒருதிருப்பதி . ( திருவாச . 
பட்சபாதம்- ஒரம் . ( வழக் . ) 

கீர்த்தி . சு 2 . ) 
பட்சபாதி - பட்சபாதஞ்செய்கிறவன் .( வழக் ) பட்டம்ணிந்தாள் - பட்டந்தரித்தாள் .(சிந்தா ) 


பட்டிகட்டல் 


கசஉரு 


பட்டுப்பருத்தி 


1 


பட்டயம் -- செப்புத்தகடுமுதலிய தகட்டி பட்டிகர் - திருடர் .( பிங்கல . அஎசு .) 
லெழுதிக்கொடுக்கிற சாசனம் . (வழக் . ) 

பட்டிகள் - பட்டிகர் . ( வழக் . ) 
பட்டர் ஆதிசைவர்க்குரிய வொருபெயர் . பட்டிகை -1 . அரைநாண் . 2. ஏடு . ( உ - ம் . ) 
( வழக் .) 

" பாறுமப்பொருண்மேற்கொண்ட பட்டிகை" 
பட்டவர்த்தனர் -- பட்டந்தரித்தவரசர். ( பெரியபு . திருஞாந. அகரு . ) 3. சுவர்த்தலத் 
( உ - ம்.) “ மகுடவர்த்தனருடன் பட்டவர்த்தனரு தின்சித்திரக்கம்பி , ( வழக் . ) 4. தெப்பம் , 5 . 
டனுள்ளார் ” ( பாரத . படையெழுச்சி . எ . ) தோழிலிடும்யோகபட்டம் . ( உ - ம் . ) " தோழி 

பட்டன் - 1. ஆதிசைவனுக்குரிய பெயர் , லிடும்பட்டிகையும் " ( பெரியபு . மானக்க . உஉங . ) 
2. சிவபிரான் . ( உ - ம் . ) பட்டனுக்கென்னைத் 6. முலைக்கச்சு . ( 1 , 4 , 6 - சூ . நிக . கக : டகரவெ . 
தன்பாற்படுத்தானுக்கேபல்லாண்டுகூறுதுமே ” 

உஉ ) 
(திருப்பல் . . ) 

பட்டிசம்- ஒரு ஆயுதம் . ( உ - ம் . ) வந்துழிக் 
பட்டன்று -- பட்டது . ( புறநா . ) 

காண்க . 
பட்டனம் -- கடற்கரையிற் பலதீவிற் பண் பட்டினப்பிரவேசம் - நகரிவலம்வருதல் . 
டம் விற்குமூர் . (சூ . நிக . ரு : ஙஎ . ) 

( வழக் ) 
பட்டா -1. பட்டயம். 2. பாட்டமதமுரை பட்டிடை -நந்தியாவட்டம் . ( வைத்தியபரி .) 
த்த ஓராசிரியன் . ( வேதா, சூ . ச . உரை. ) 3 . பட்டி -உணவற்றிருத்தல் . ( உ - ம் . ) “ பட் 
வண்டிற்சில்லுகளுக்குப் போடப்படுமோரிரும்பு டிநிசொண்டு " ( சேதுபு . மங்கல . சச . ) 
வளையம் , 4. வாள் . ( இந்துஸ் .) ( 1 , 3 - வழக்.) பட்டிமண்டபம் -- வித்தியா மண்டபம் , 

பட்டாங்கு -1 . இயல்பு . ( உ - ம் .) பட்டாங்கி ( உ - ம் . ) “ மகதநன்னாட்டுவாள் வாய்வேந்தன் . 
லுள்ளபடி ” ( நல்வழி . ) 2. உண்மை . (பிங்கல . பகைப்புறத்துக்கொடுத்த பட்டி மண்டபமும் 
அக .) 

(சிலப் . இந்திரன்விழ ,க 0 க , 502.) கம்பருங்கலை 
பட்டாசிரியன் - ஒருசமையவாசிரியன் , பாட் தெரிபட்டி மண்டபம் என்றார் . 
டமதவாசிரியன் . 

பட்டிமாடு கொண்டிமாடு , பயிரழிக்கும் 
பட்டாணி -- 1. ஒரு குருவி , 2. ஒரு சாதி மாடு , ( வழக் ) 
யான் . ( இந்துஸ் .) 3 

ஒருவகைப்பயறு , பட் பட்டிமை -1, களவுத்தன்மை , 2. வஞ்சம் . 
டாணிப்பயறு . ( 1 , 3.வழக் .) 

( உ - ம் . ) " பட்டிமையுருக்கள் கொடுப்பாறலரிது " 
பட்டாதார் -- நிலத்துக்குரியவர் . ( வழக் .) ( கந்தபு. சதமுகன் . எ . ) மை - விகுதி . 
பட்டாபிடேகம் -- பட்டந்தரித்தற்குரிய பட்டியல் - திண்ணைவிளிம்புக்கல் . ( வழக் .) 
வபிடேகம் . ( வழக் ) 

பட்டினம் -- 1 . ஊர் . ( சூ . நிக . ந : ஙச . ) 2 . 
பட்டாரகர் - 1. கடவுளர் . ( உ -ம் . ) " அருத் கடற்றுறையையடுத்த நகரம் . ( உ - ம் . ) " பொன் 
தருமத்தரையாதிப்பட்டாரகராம்பரிசே " (திரு மலர்க்கைதைவேலிசூழ்வேலைப்புறத்தொருபட் 
நூற் . கரு . ) 2. குருக்கள் . ( சைவவி .) 

டினத்துள்ளான் ” (திருவிளை . வன்னியுங் 
பட்டாரகன் - 1. அரசன் . 2 , கடவுள். கிணறு . உ ) 3. நெய்த நிலத் தூர் . ( சூ . நிக . ரு : 
( திருநூற் . கரு . ) 3. குரு . ( சைவவி .) 

கூகூ . ) 
பட்டாளம் படைவகுப்பு ( ஒர்குழூஉக்குறி .) பட்டினவர் -- நெய்தநிலமாக்கள் . 
பட்டி - 1. அட்டவணை . வியாபாரிகள் பட்டீச்சுரம் - ஒரு தலம் . ( உ - ம். ) “ பழை 
வழக்கு . 2. இடம் . 3. பூச்செடி . ( சோழதேசத் யாற்றுபட்டீச்சுரத்தாய்போற்றி " ( தேவார . 
திற் சிலவிடங்களின் மிகுதியாகவுண்டு .) 4 . திருவீரட்டாக சு . திருநாவு . ) 
ஒருவிதசிகிச்சை . ( தைலவ ) 5. களவு . ( சூ . நிக . பட்டு - 1. ஒரு பருத்தி . 2. சிற்றூர் . ( பிங் 
க : ரு அ . ) 6. சிற்றூர். 7. சீலை . ( பிங்கல.கல கூ .) கல . சஎசு . ) 3. பட்டுப்புடவை . ( உ - ம் . ) " பட்டி 
8. நாய் . 9. பசக்கொட்டில் . ( பிங்கல . சுஅ அ .) 

சைந்தவல்குனங்கை” ( திருவிளை.வளைய.ஈச . ) 
10. படல் . 11. வாலையென்னுமோர்கருவி . 4. துகில் . ( சூ . நிக . எ : சுக . ) 
( தைல தைலவ . ) 12. விக்கிரமாதித்தன்மந்திரி. பட்டுக்கள் - வேதார்த்தத்தின் மகிமையைத் 
( 2,8,9-பிங்கல . ஙஅஎ. ) ( 3,6,8,10,12 - வழக் .) துதிப்பவர்கள் . ( வேதா. சூ . சு . உரை. ) 

பட்டிக்காடு - காட்டுக்குள்ளூர் . (வழக் . ) பட்டுநூற்காரர் ஒரு சாதியார் . மதுரை 
பட்டிகட்டல் - மெல்லியசீலையைத்தக்கபடி 

யின் மிகுதியுள்ளார் . (வழக் ) 
பாளமாகக்கிழித்துத் தைலத்தில்நனைத்து அவ 

பட்டு நூற்பூச்சி - ஒரு சிலம்பி . ( வழக் . ) 
யவங்களிற் சுற்றப்படுவது . ( தைல . தைலவ . பட்டுப்படுத்தி - ஒருவகைப்பருத்தி , செம் 
கஉ அ . ) 

பருத்தி , ( வழக். ) 


179 


படப்பை 


கசஉசு 


படர்கொடி 


பட்டுப்பூச்சி - ஒரு சிலம்பி . ( வழக் . ) 
பட்டை - மரத்தோல் , ( வழக் .) 
பட்டைக்காறை - மாதருடைய ஒரு கழுத் 
தணி . ( வழக் . ) 

பட்டைச்சாராயம் - வெள்வேலம் பட்டை 
யைக்காய்ச்சி யிறக்குமோர்பாகம் . ( வழக் . ) 
பட்டைப்பெல்லி- பட்டைப்பிடி . 
பட்டையம் -1 . பட்டயம் . ஐகாரம்போலி . 
2. வாள் . 
பட்டோலிகா எழுதப்பட்ட ஒருவசைச் 


பட்டோலை - 1. அட்டவணை . ( வழக் . ) 2 . 
அரசர்விடுந் திருமுகம் . ( இது பட்டோலிகா 
வென்னுஞ்சொல்லில் இக என்னுமெழுத்துக் 
கள் கெட்டும் ஆ ஐயாகத் திரிந்தும் வந்தது 
என்பர் .) 3. காரியக்குறிப்பெழுதுமோலை . 
( உ - ம் . ) " பண்ணியபாவமெங்கள்பட்டோலைக் 
குட்படுமோ ” ( சிவரக . கத்திரிப்பூ . நக . ) 

பட ஒருவமவுருபு . (உ - ம் .)" மலைபடவரிந்து ” 
(சிந்தா . நாமக . உஎ . ) 2. மொய்ப்ப , ( புறநா .) 

படக்குப்படக்கெனல் -- 1. அச்சக்குறிப்பு . 
2. ஈரடுக்கொலிக்குறிப்பு . ( 1 , 2 - வழக் .) 

படகம் -1. ஒரு வாச்சியம் , இரண்பேரி 
யென்பர். ( உ - ம் . ) “ படகமா குளிமுன்னாகும் ” 
( சேதுபு . இராமன . சுரு . ) ( சூ . நிக . எ: கக ) 
2. கவரிமா . ( சூ . நிக . ந : உக ) 3. தம்பட்டம் . 
(( உ - ம் .) " சாதிவங்கமிரதிகளாற்படகமிரண்ட 
கமிணையும் ” ( தைல. பாயிர . உஉ . ) 4 திரைச் 
சீலை . ( வழக் .) 5. பற்படகம் . 6. விஷ்ணு 
கரந்தை . (5,6 - வைத்தியபரிபா . ) 

படகாரன் -1. ஓவியன் . 2. நெய்வோன் . 
( 1 , 2 - வழக் .) 

படத- ஒருவகை மரக்கலம் . ( உ - ம் . ) " சோங் 
கு ” பார் . 
படதடி 

கடாரம் . ( வழக் .) 
படங்கன் - ஒருமீன். ( வழக் .) 

படங்கு -1. கூடாரம் . ( வழக் . ) 2. பதங்கம் . 
( தைல . தைலவ . கக . ) 3. பெருங்கொடி . ( சூ . 
நிக . கக : டகரவெ . ங . ) 4. மேற்கட்டி . (உ -ம் .) 
“ மண்டுகொண்டற்படங்குமழைமலர் ” (சிவரக . 
சுகமும் . கரு . ) 

படங்குந்தி நிற்றல் குஞ்சித்தல் , காலிற் 
பெருவிரன் மூதலிய விரலூன்றி நிற்றல் . ( சூ . 
நிக . க : ருங . ) 
படநம்- படித்தல் . ( வழக் . ) 
படப்பு- வைக்கோற்போர் . ( வழ்க் .) 

படப்பை - 1. கொல்லை . 2. தோட்டம் . 
( உ - ம் .) " மனைப்படப்பையினிற்புக்கு ” ( பெரிய 
பு . அரிவாட்ட . கஉ . ) 3. பக்கம் . (சிலப்பதி .) 


4. பூந்தோட்டம் . ( உ - ம் . ) “மஞ்சண்முன்றின் 
மணநாறுபடப்பை " ( பெரும்பா . ஙருச . ) 5 . 
மருதநிலத்தூர். ( உ - ம் . ) “ அன்னமுங்குயிலும் 
பயிலுநீழ்படப்பையத்திபைரியை மீண்டடைந் 
தான் ” (பாரத. குரு தல . கடு ) 

படப்பொறி - துத்தி , பாம்பின்படத்தி 
லுள்ள புள்ளிகள் . ( சூ . நிக . க . சக . ) 

படபடத்தல் 1. துடிதுடித்தல். 2 . 
படபடப்பு - விரைதல் , ( 1 , 2 - வழக் .) 
படபடெனல் 1. ஈரடுக்கொலிக்குறிப்பு . 
( சூ . நிக . க : கூ ) 2. விரைவுக்குறிப்பு ( வழக் ) 

படம் - 1. எழுதும்படம் . 2. காலின்படம் . 
( சூ நிக . க : ரு .) 3. காற்றேட்டி . 4. சீல . 
( பிங்கல . கஉஎக ) 5. திரைச்சீலை . பிரசன்ன 
படம் என்பதிலே படம் - திரை. 6. பாம்பின் 
படம். ( உ - ம் . ) நாகத்தின்படமென்று நடுங்கி 
யே " ( அரிச்ச. நாட்டு . ருஉ . ) 7. யானைமுகப் 
படாம் . (பிங்கல கசுகக . ) ( 1 , 2 , 3, 5 -வழக் .) 

படமக்கி- தாழை . ( வைத்தியபரிபா .) 
படமஞ்சரி - ஒருபுருடராகம் ; இஃது: அரச 
சாதி . இதன்மனைவிகள் , தேசில்லிதை, சோடி , 
அதிதேவதை, இலக்கும். ( வி.ணி. உக்க .) 
படமடக்கி- தாழை . ( வைத்தியபரிபா ) 
படமாம் செய்வார்கருவியினொன்று . ( ஒரு 
குழூஉக்குறி ) 

படமாடம் கூடாரம் . ( இராமா . பாலகா . 
வரைக்காட் . கஎ ) 

படமாளிகை- படங்குவீடு . ( உ - ம் . ) “ எகு 
நெறிக்கிடையேபடமாளிகை " ( சிவரக . தேவி 
யிமைய . கஉ :) ( படம் சீலை . ) 
படமெடுத்தல் பாம்பு படம்விரித்தல் .( வழக்.) 

படர் -1 . ஏவல் செய்வோர் , நமன் படர். 
(வழக் .) 2. செலவு , நடை . ( உ - ம் . ) “ வெயிற் 
கதிர்மழுங்கியபடர்கூர்ஞாயிற்றுச் - செக்கரன் 
ன " ( மதுரை, சஙக .) 3. துன்பம் . ( உ - ம் . ) 
" காலபடர் ” பார் . 4 நினைவாலுண்டாகியநோய் . 
( உ - ம் . ) “ அரும்படர்களைமே " ( புறநா . கசரு . ) 
5. நினைவு . ( உ -ம்.) “ முட்கரந்துறையுமுய்யா 
வரும்படர் " ( கு . பா . கக . ) 6. தெரிநிலைவினைப் 
பகுதி . ( உ - ம் . ) " காட்டுத்தீ " பார் . 7. படை 
வீரர் . 8. வழி ( 7,8- சூ . நிக. கக : டகரவெ.க .) 

படர்க்கை - மூவிடங்களிலொன்று ; அது : 
சொவ்வரனுங்கேட்பானுமாகிய விருவர் கூட் 
டத்துப்பிறந்து அவ் விருவரிடத்தும் நில்லாது 
அயலானிடத்திற்படர்வது . (உ - ம் . ) " தன்மை 
முன்னிலைபடர்க்கை மூவிடனே " ( நன். உசுசு . 
உரை .) 

படர்கொடி - 1. பயிர்க்கொடி , ( வழக். ) 
2. பீர்க்கு . ( வைத்தியபரிபா ) 


- 


படலை 


கசஉஎ 


படி 


படர்ச்சி - 1. நடை . சி - தொழிற்பெயர் டகரவெ . உ.அ.) 7. மாலை . ( கூர்மபு . பிரகிருதி . 
விகுதி படர்தல் . 2. பரந்தவடிவு . ( சூ . நிக. அ : க . " கண்ணி " பார் . 8. முடிமாலை . (பிங்கல. 

கூஎருரு ) 
படாதல் --1. அகலம் . ( உ - ம் . ) “ பணை மருப் படலைக்கண்ணி -1 . கலம்பகமாகியமாலை . 
பினிணையொடியப்படர்ந்தபொற்றோழ் ” ( இரா ( உ - ம்.) “ பல்பூமிடைந்தபடலைக்கண்ணி " ( பெ 
மா . மாரீசன்வதை . ந . ) 2. செல்லுதல் . ( உ - ம் .) ரும்பா. கஎச . ) 2. தழைவிரவினமாலை . ( உ - ம் .) 
அந்தகன்றூதென -வன்னள்பிற்படர்வாரென படலைக்கண்ணிப்பரேரெறுழ்த்திணி தோள் ” 
வாயினார் " ( இராமா . கர . கச . ) 3. நினைத்தல் . ( பெரும்பா . சும . ) 
( சூ . நிக. 

க . அ : நசு . ) 4. பரவுதல் . ( உ - ம் . ) படவு - படகு . ( வழக் ) 
" பாசடை " பார் . 

படவை -1. செருப்படியென்கிறவோர்பூடு . 
படர்தாமரை - ஒருகரப்பனோய் . ( வைத்திய ( வைத்தியபரிபா .) 
பரிபா. ) 

படற்கள்ளி - ஒரு பூண்டு . ( வைத்தியபரி ) 
படர்தி- போகின்றாய் . ( புறநா .) 

படாஅ - பட்டு. ( புறநா.) 
படர்தேமல் - படர்தாமரை, ஒரு கரப்பன் . படாகி- புளுகுகிறவன் . ( இந்துஸ் . ) 
படர்ந்து - நினைத்து . ( புறநா . ) 

படாகை -1. கிராமம், (வழக் .) 2. பெருங் 
படர் மல்லிகை - ஒருபூண்டு .( வைத்தியபரி .) கொடி . ( உ - ம் .) “ பசுங்கொடிப்படாகைப்பந்தர் 
படர்வு படர்ச்சி . உ - தொழிற்பெயர்விகுதி . நீழல் ” ( சிலப் . ஊர்காண் . உகசு . ) 
படரும் - வருந்தும் . ( உ - ம் .) " பண்டிமை படாச்சாரம் - சத்திசாரம் . ( வைத்தியபரி . ) 
யோர்களாற்படருந்தாதவர் .(கந்தபு.எதிர்கொள் . 

படாந்தரம் - முழுப்பொய் . ( வழக் . ) 
க . ) ( இது படர் என்னும் பெயரடியாகத்தோன் படாப்பழி - இல்லாப்பெரும்பழி . ( வழக் .) 
றிய பெயரெச்சம் .) 

படாம் -1. கூடாரம் . ( உ - ம் . ) “சித்திரப் 
படருருக்கி- செந்நாயுருவி . ( வைத்தியபரி . ) படாத் துப்புக்கான் " ( அரிச்ச. வேட்டஞ். அஎ . ) 
படரை- ஆவிரை. ( வைத்தியபரிபா .) 2. சீலை . ( தைல தைலவ . கக . ) 3. திரைச்சீலை . 

படல் -1. அகப்படுத்தல் . 2. உண்டாதல் . ( வழக் ) 4. பெருங்கொடி . ( சூ . நிக . எ . எச . ) 
3. ஒன்றுடனே தோய்தல் , பொருந்தல் . ( வள் . படார் -சிறு தூறுகள் . ( உ - ம் . ) “ அதிரல்பூத்த 
ககஅ , அதி ரு . ) 4. சாதல் , இல்லையாதல் . வாடுகொடிப்படாஅர் " ( முல்லை . ருக . ) 
5. தட்டி . ( 1 , 2 , 3 , 4 , 5 - வழக் .) 

படார்படாரெனல் - ஓரொலிக்குறிப்பு. 
படலம்- ! ஆணவமலம் . (சி . பி . கை .) 2 . வழக் . ) 
இரத்திநக்குற்றம் . 3. இலக்கியச்செய்யுட்கூறு படாரழக்கி -- வெண்ணாயுருவி . ( வைத்திய 
பாடு . ( பிங்கல . உக.அ.) நன்னூலில், ஒருதெறி பரிபா . ) 
யின்றி விரவிய பொருளாற் பொதுமொழிதொ படாரன் - பிடாரன் . ( வழக் . ) 
ட்ரவருவதென்பர் . 4.நேத்திரபடலம் 5 . படாரெனல் - படாரிடுதல் . ஒலிக்குறிப்பு . 
படல் . ( 2 , 4 , 5 - வழக் . ) 

( வழக் ) 
படலி வீட்டின் மேற்கூரை ( வழக் . ) படி -- 1. ஒப்பு . ( உ - ம் . ) “படி தவிர்பூதவெள் 

படலிகை -1. கைமணி . 2. படலம் .(உ -ம் .) ளம்படர்தலும் " ( கந்தபு . ஏமகூட . உடு ., 2 . 
" மறுப்பயின்றிடுங்கண்ணினர்படலிகைவயங்கி 

ஓரளவு , ஒருநாழி . 3. ஒருவமவுருபு . 4. குணம் . 
யநோக்கத்தார் " ( கந்தபு . மார்க்கண்டே . சு அ .) ( சூ . நிக . அ : எ க .) 5. குதிரையங்கவடி . ( உ - ம் . ) 
3. பூந்தட்டு , 4. பெரும்பீர்க்கு , ( சூ . நிக . ச . " கட்டுபடி மீதின்மணி " (திருவாத. குதிரை 
நரு .) 5. வட்டவடிவு . ( 1 , 3 , 5 - சூ. நிக . கக : யிட்ட . கஎ . ) 5. சம்பளம் . ( உ - ம் .) " படியாக 
டகரவெ . உ அ . ) 

வெனக்குத்தந்த " ( அரிச்ச . மயான. சம .) 7. 
படலை -1. இலைத்தொடை . (உ - ம் .)" பைக் சோபாநம் . 8. தரம் . (வழக் . ) 9. தெரிநிலை 
தளிப்படலைப்பரூஉக்காழாரம்” (சிலப் . அந்தி . வினைப்பகுதி . 10 நாழி . 11. நிறையறிபடி . 
சக . ) 2. கட்டும் படற்கதவு. ( வழக்.) 3. கிண் 12. பகை . 13. படித்தரம் . ( உ - ம் .) " இரணிய 
கிணிமாலை, 4. தாழை . (உ - ம்.) “ படலைக்கண் வருமாமுற் - சீரார்தரவருதிருநாள்படி முதல் ” 
ணிப்பரேரெறுழ்த் திணிதோள் .( நெடுநல்.ஈ.க .) ( கோயிற்பு . திருவிழா . 10. ) 14. பிரதி . (பரி 
5. திரள் . ( உ -ம் . ) “ விரவுபன்மணிகள் கான்ற பாடல் .) 15. பூமி . ( உ - ம் .) “ படிவிசும்பும்பகைத் 
விரிகதிர்ப்படலை பொங்க (பெரியபு.கண்ணப்ப . தாலென " ( அரிச்ச . நாட்டு ந . ) (பிருதிவிதத் 
கங O. ) 6. பரந்தவடிவு . ( உ - ம் . ) " பரந்ததோர துவம் என்பர் ஞானாமிர்தத்தில் . 16. வாயிற் 
னேக்கோடிபரிதியிற்படலைகான்று ”( சூ .நிக.க்க : படி . 17. விதம். ( உ - ம் . ) " பூசகைபுரியும்படி 


உடம்.) 


படிநம் 


கசஉஅ 


படியோர் 


யெலாம் ” ( பிரமோ. பிரதோ. க . ) ( 3 , 7 , 12 படிப்பனை-- படிப்பு . ( வழக் . ) 
சூ . நிக . கக : டகரவெ . உச . ) ( 8 , 10, 11 , 16 படிப்பாளி - கற்றோன் ! ( வழக். ) 
வழக் . ) வைத்தியபரிபாடையில் , சிறுசிறுப் படிப்பித்தல் -1 . கற்பித்தல் . 2. பழக்குதல் . 
படிக்குங்கூறுவர். சீவகசிந்தாமணியில் , உருவம் ( 1 , 2-வழக் .) 
என்றுங்கூறினார் . 

படிப்பு -1. படித்தல் , வாசித்தல் . பு - தொ 
படிக்கட்டளை - கோயின் முதவியவற்றிற் | ழிற்பெயர் விகுதி . 2. பழக்கம் . ( வழக் .) 
குள்ள நித்தியவிருத்திச்செலவு . ( வழக் .) 

படிப்போன்-- மாணாக்கன் . ( வழக் .) 
படிக்கம் - துப்பற்பாத்திரம் . ( பிங்கல . படிமக்கலம் -கண்ணாடி . (பிங்கல.கஉரு ங . ) 
கஉருரு .) ( வழக் .) 

படிமத்தாள் - தேவராட்டி , சந்தநக்காரி . 
படிக்காசு -1. இராமநாதபுரம் இரகுநாத ( உ - ம் )“ குறக்கோலப்படிமத்தாளை நேர்நோக்கி ” 
சேதுபதியின் சமஸ்தாநத்திலிருந்த ஒரு புல ( பெரியபு . கண்ணப்ப , சக . ) 
வர் . என்பர் . 2. படிகொடுக்கும்பணம் . ( வழக் .) படிமத்தான் - தேவராளன். ( பெரியபு.கண் 

படிக்காரம் -சீனக்காரம் . ( கம்மாளர்வழக்கு .) ணப்ப . சஅ . உரை. ) படிமம் - வெறியாட் 
படிக்காரர் - படிவாங்குவோர் . ( வழக் .) டென்பர் . 
படிக்கால் - எணி . (சிந்தா .) 

படிமதாளம் -- நவதாளத்தொன்று . ( சூ.நிக. 
படிகம் -1 , படிகலிங்கம் . ( உ - ம். ) “ மன்னும் கஉ : ச 20 ) 
படிகத்தின் ” ( சைவச . பொது . ருசு .) 2 . படிமம் -- 1. கண்ணாடி . 2. சுத்தம் . 3 . 
பளிங்கு . ( உ - ம் .) “ செழும்படிகநிறத்தாளை ” பாவை . (சிந்தா. ) 4. வெண்மை . 5. வெறி 
( அரிச்ச . பாயிர , க .) 3. பிச்சை . (பிங்கல . யாட்டு . ( பெரியபு . கண்ணப். சஅ . உரை .) 
உகந ந . ) 4. வெள்ளிலோத்திரம் . ( வைத்திய ( 1 , 2 , 4 , 5 , ( உ - ம் .) வந்துழிக்காண்க . 
பரிபா .) 

படிவுண்டி - நோற்றுப்பட்டினிவிட்டுண்ணு 
படிகமணி - படிகக்கல்லினாற்கடைந்த மணி முணவு . ( உ - ம் .) " பார்ப்பனமுதுமசன்படிம 
வடம் . (சிவதரு . ) 

வுண்டியன் ” ( மணிமே . மணிமேகலா . ந ங . ) 
படிகாரம் - சீனக்காரம் . ( வைத்தியபரிபா .) படிமா -- ஒப்பு . ( உ - ம் .) “ மன்றகுமென்றங் 
படிகை - 1 , நந்தியாவட்டம் . ( வைத்திய கதுபடிமாவாமலிவித்தார் ” ( கோயிற்பு.நடராச . 
பரிபா . ) 2. படிவு . கை - தொழிற்பெயர் விகுதி . ( பிரதிமாவென்னும் வடசொல்படிமா 
படித்தரம் - நிபந்தகை . ( வழக் .) 

வென்றாயிற்று . ) 
படித்தல் – 1 , கற்றல் . இவன்படிக்கிறான் .. படிமாநம் -1, கீழ்ப்படிதல் . 2. திருத்தம் . 
( வழக். ) 2. வாசித்தல் . ( உ - ம் ) "பண்ணுதல் ” | ( 1 , 2 - வழக் . ) 
பார் . 

படிமை-1. தவவேடம் . ( உ - ம் . ) " பல்புகழ் 
படித்து - தன்மைத்து . ( பெரியபு . திருநா - நிறுத்தபடிமையோனே ( தொல் , சிறப்பு .) 2 . 

தன்மை . ( உ - ம் . ) “ அமுதின்படிமையளாம் ” 
படித்துறை- படிக்கரை. ( வழக் .) 

( சேதுபு . பிரமகத்தி . உக . ) 3. தெய்வவடிவு . 
படிதம் -1 . ஒருவசைச்சாதி மாணிக்கம் . ( சிலப்பதி . ) 
( உ - ம் . ) “ பதும நீலமும்விந்தமும்படிதமும் - விதி படியகம் - படிக்கம் . ( பிங்கல . கஉருரு . ) 
முறைபிழையாவிளங்கியசாதியும் ” (சிலப் . ஊர் படியச்சு -1 . ஒருகருவி . (ஒருகுழூஉக்குறி .) 
காண் . கஅசு , கஅஎ . ) 2. கூத்து . ( சூ . நிக . க : 2. ஒருபொருளிருந்தவண்ண மயங்காது காட்டு 
சஅ . ) 

தல்; அவை : எடுத்துக்காட்டுமுதா ரணம் ,( பீ - வி . 
படிதல் - 1. அமைதல் . 2. இறங்கல் . 3 . சுக . ) 
கலத்தல் . ( பிங்கல . ககஎக . ) 4. குழித்தல் . படியர் - படிவத்தையுடையோர் . (சிந்தா .) 
( உ - ம் . ) “ பொற்றண்மலர்வாவிபடிந்து ” ( கோ படியரம்-- ஓரரம் . ( ஒருகுழூஉக்குறி .) 
விற்பு. வியாக்கிர . உஉ . ) 5. தாழ்தல் . (திருமுரு படியவைத்தல்- படியச்செய்தல் . ( வழக்.) 
காற்றுப்படை. அ 0 - ஆம் அடி . ) 6. திருந்துதல் . படியளந்தோன் விட்டுணு . ( சூ . நிக . க : 
( உ -ம் . ) " இசைபடியும்படிபாடிலர் ” ( கோயிற்பு . கங . ) 
பதஞ்சலி. சசு .) 

7. பழகல் . ( உ -ம் . ) " பாழியங் படியாள்- படிக்காரன் . ( வழக் .) 
குடுமிப்பொலங்கிரிகுழைத்துப் படிந்த பின் ” படியினை - படிவித்தனை . ( புறநா .) 
( கூர்மபு . கடவுள்வாழ் . க . ) ( 1 , 2 - வழக் .) படியீஇயர் - படுக . ( ஐங்குறு . கச ...) 
படிந்து -- முகந்து . (பரிபாடல் .) 

படியோர் - தன்னை வணங்காதார் . ( உ - ம் . ) 
படி நம்- பக்குவம் . ( வழக் . ) 

“ படியோர்த்தேய்த்த ” ( மலைபடு . சஉ ங . ) 


ளைப் . கச . ) 


படுக்கை 


கசஉகூ 


படுதா 


- 


லம் . 


படியோலை - பிரதியோலை . ( உ - ம் .)" மூட்சி " வருந்தனித்தனிப்படுத்தற்கிரண்டும் , இருவ 
பார் . 

ருங்கூடிப்போக நுகர் தற்கொன்றுமாம் . (சிந்தா .) 
படிலன் 

1. வீரன் . 2. வேலைக்காரன் . 4. விலங்கின்படுக்கை . ( 3, 4 - வழக் . ) 
( 1 , 2 - வழக் . ) 

படுகர் 

1. இழிந்தேறும் வழி . ( வழக் .) 
படிவம் - 1. தான் வழிபடுதெய்வம் . ( உ - ம் . ) ( பிங்கல . சஅ 2 . ) 2. குளம் . 3. பள்ளம் 
" பைஞ்சேறுமெழுகியபடிவான்னகர் ” ( பெரும் ( 2 , 3- சூ . நிக. டு : உங , சுக.) 
பா . உக அ . ) 2. வடிவு , உடல் . ( உ - ம் . ) “ மாந்தர் படுகள்ளன் - வலுகள்ளன் . ( வழக் ) 
படிவங்கொடுநடந்தார் ” (திருவாத.திருப்பெரு. படுகளம்- போர்க்களம் . ( பிங்கல . சு உ ..) 
ககா . ) 3. விரதம் . ( உ - ம் . ) " கற்றோய்த்துடுத்த 

படுகாடு -- சுடுகாடு . ( சூ . நிக . ந : ருகூ . ) 
படிவப்பார்ப்பான் ” ( முல்லை . நஎ . ) 

படுகாரம் - பொரிகாரம் . ( வைத்தியபரி .) 
படிவர் - 1.சடைமுடியோர். ( சூ . நிக . உ : ச . ) படுகி- சீனக்காரம் . ( வைத்திய பரி .) 
2. முநிவர் . ( உ - ம் .) “ பாதங்களைக்கடிந்திடும்படி படு கிடங்கு - பொறிக்கிடங்கு . (வழக் ) 
வரப்படிவர் ” (சிவரா . உற்பவ . அ . ) 

படுகுழி - யானை முதலியபடுகிடங்கு . (உ - ம் .) 
படிவு - 1. அழுந்துகை. உ - தொழிற்பெயர் | " மூவிருமபமாகியபடுகுழியினூடிழிகின்றாய் " 
விகுதி . 2. உருவம் . ( உ - ம் . ) "சித்தர்மேனியும் ( வைராக். சதக . கச . ( சூ . நிக . ங : க . 

க . ) 
படிவெழிற்செல்வமு நோக்கி ” ( திரு விளை . படுகை 

ஆற்றங்கரையையடுத்த நி 
இரச . கசு . ) ( படிவம் என்பதினிறுதிகெட்டு ( வழக் . ) 
நின்றது என்பர் . ) 3. படிதல் , குளித்தல் . 4 . படுத்த - வீழ்த்த . (புறநா .) 
தாழ்தல் . ( படிதல்பார் .) 

படுத்தல் -1 . அகப்படுத்தல் . ( உ - ம் .) " கே 
படிறர் -- 1 . திருடர் , படிறு களவு . 2. தூர்த் வெ !டர் கிக்கெளிறது படுத்தும் " (திருவாச . கீர்த் 
தர் . ( சூ . நிக . உ ; சரு .) 3. பொய்யர் . ( உ - ம் . ) தி . கஎ .) 2. அமைத்தல் . ( சி.சி.கா : ங . சிவஞா ) 
"படிறனின்னோர்க்குப்பகரார் நூலே"( நன் . ஙகூ ) ( திருவிளை , திருநகரங்க . சரு ) 3. கொலைசெய் 
4. வஞ்சகர் , படிறு -வஞ்சனை . 

தல் . (உ - ம் .) “ படுக்கும்பாணம் ” ( சிவரக , கண . 
படிறு - 1. களவு . 2. பொய் . 3. உஞ்சறை. கச . ) 4 .. சயனித்தல் . 5. சிதைத்தல் . ( உ - ம் . ) 
( உ -ம் .) “ பாவமெனவடிவெடுத்தபடிற்றமணர் ” " கறித்துமிழ்ந்து - படுத்தனன் " (திருவிளை . 
( திருவிளை . மெய்க்கா . க . ) ( 1 , 2 - சூ . நிக . கக . நாக . கசு . ) 6. தளவரிசைசெய்தல் . ( உ - ம் . ) 
டகரவெ . சு . ) 

“ கற்படுத்தான் ” 7. தாழ்த்திக்கூறுதல் . ( உ - ம் . ) 
படீரம் -1 . சந்தநம் . ( உ - ம் . ) “ இதிற்பட்ரங் “எடுத்தல்படுத்தல்நலிதல் ” ( நன் . அஅ. ) ( 4 , 6 
கஞ்சவளையமிருவேர் ” ( தைல . தைலவ . ருக . ) 
2. சிவப்பு . (பிங்கல . கூகூகூ .) 

படுத்தலோசை தாழ்த்திக்கூறுமிசை. 
டீ ரெனல் படீரிடுதல் . ஒலிக்குறிப்பு . | (நன்னூல் , பதவிய . 40 - ஆம் சூத்திரவுரை . ) 
( வழக் .) 

- 1. கொட்டப்பண்ணி , ( புறப் 
படு -1 . உப்பு . ( தைல . தைலவ . ) 2. கள்ளு . 

பொருள்வெ . . ) 2. செய்து . ( புறநா .) 
( உ - ம் . ) “பாவைவாயாலுண்ணாமலுண்ணவருந் படுத்துதல் படுத்தல் . ( வழச் ) 
தீவினையும் ” ( சேதுபு . துராசார , ச c . ) 3. குலை , படுத் துருமம் - வெள்வேலமரம் . ( வைத்திய 
( சூ. நிக . ச : –உ .) 4. குளம் . (உ - ம்.)“பனியீர்ப் | பரிபா.) 
படுவிற்பட்டினம் " (சிறுபா.கருங . ) (மாவுமாம் .) படுதல் -- 1. அகப்படுதல் . ( உ - ம் . ) “ பட்ட 
5. செயப்படுபொருளையுணர்த்துமொருவிகுதி மான் போல் " ( அரிச்ச . மயான . சங .) 2. இல் 
( உ - ம். ) " அடிக்கப்பட்டான் " ( நன்னூலுரை ) லாமை , அஸ்தமித்தல். ( உ - ம் .) வெங்கதிர்படு 
6. நன்மை . ( சூ . நிக . கக : டகரவெ . அ . ) 7 . முன் " ( திருவிளை . மெய்க்கா . கரு . ) 3. உண் 
தெரிநிலைவினைப்பகுதி . ( உ - ம் . ) “ படுபறைபல டாதல் , 4. ஒலித்தல் . ( உ - ம் . ) “ படுகண்முரசங் 
வியம்ப ” ( கலி . க.) 8. பேரறிவு . (பிங்கல. காலையியம்ப ” ( மதுரைக் . உங 2 .. ) 5. சகித்தல் . 
ங எரு அ . ) 9. மிகுதிக்குறிப்பு . ( உ - ம் . ) " படு ( வழக் ) 6. சாதல் . ( உ - ம் . ) சயத்திரதன்கொ 

இங்கணையாற்றன்படுதலுறு தியெனச்சாற்று 
படுக்காளி -- பொய்யன் . ( வழக் ) 

வாயே " ( பாரத . பதின்மூன் . உங O. ) 7. தாழ் 
படுக்கும் - உண்டாக்கும். ( புறநா . ) 

தல் . ( உ - ம் . ) " படுமணியிரட்மெருங்கில் " ( திரு 
படுக்கை - 1. அடிப்பட்டடை . ( வழக் . ) முரு. அ .) 8. பூத்தல் , 9. விளித்தல் . ( புறநா . ) 
2. படுத்தல் , கை - தொழிற்பெயர்விகுதி . 3 . 

( 3 , 8- சூ . நிக . கக ; டகரவெ . அ . ) 
மக்கட்படுக்கை ; இவை: மூன்றென்பர் , இரு படுதா - திரைச்சீலை . [ இந்துஸ் .) 


வழக் .) 


படுத்து 


பொய் " ( வழக் ) 


படைக்கலம் 


கசங 0 


படையிறங்குதல் 


படுதாமரை- படர்தாமரை ( வைத்தியபரி .) 
படு நிலம் - பாலை நிலம் , நீரில்லாநிலம் . ( சூ . 
நிக . ரு : ங o . ) 

படுபாயன்- பெரும்பயன் . ( உ - ம் . ) “ படுபய 
னும்பார்த்துச்செயல் " ( வள் . சுஎசு . ) 
படுபழி - மிகுபழி . ( வழக் . ) 
படுபாக்கு உண்டாதல் . ( உ -ம் . ) “ இழுக் 
காற்றினே தம்படுபாக்கறிந்து " ( வள் . கசுச ) 
பாக்கு - தொழிழ்பெயர்விகுதி 

படுபு -1. தோன்றுதல் . ( உ - ம் . ) “ பபெறி 
யலனேபல்கதிர்ச்செல்வன் " ( புறநா. ஙச . ) 2 . 
பட்டு . 3. படுதல் . ( 2 , 3 - ஐங்குறு .) 

படுபொய்- முழுப்பொய் . ( வழக் ) 
படுபொழுது - மாலைநேரம் . ( வழ .) 
படுமலை -1 . ஒருவகைப்பாலைப்பண் . ( உ - ம் . ) 
" படுமலைநின்றபயங்கெழுசீறியாழ் " (புறநா. 
கஙரு .) 2. குறிஞ்சியாழ்த்திறம். பிங்கல . 
ககஎஎ . 

எ . ) 
படுமலைப்பாலை -- துத்தமேகுரலாகிற்படு 
மலைப்பாலை ;இது: ஏழுவகைப்பாலையினொன்று . 
(பிங்கல . கசச .) 

படுவநாயகி- படுவநாயகி . பாற்சோற்றி . 
( வைத்தியபரி . ) 
படுவர் - கள்விற்போர் . ( சூ . நிக . 2 ; நரு ) 
படுவன்- ஒருசிலந்தி . ( வழக் ) 
படுவான் - அழிவான் . படுதல் - இல்லையாதல். 
படுவி - 1. கள்விற்பாள் . 2 குறியவள் . 
( சிந்தா .) 3. தொழுத்தை . ( 1 , 2-சூ . நிக . கக : 
டகரவெ . கஎ . ) 
படுவை- தெப்பம் , ( சூ . நிக . எ : ருஉ . ) 
படூ - படுத்தி ... ( ஐங்குறு. ) 

1. அடிமை. ( உ - ம் . ) “ மன்னுயிர்ப் 
படைபின்றொடர்ந்து " ( கோயிற்பு. இரணிய 
வன்ம . கா .) 2. அடுக்கு ; இது : மதிலினடுக்கு . 
( பெரியபு. பூசல்நா. எ . ) 3. எய்வன எறிவன 
குத்துவன வெட்டுவன என்னும் தொடக்கத் 
தனவற்றிற்குப் பொதுப்பெயர் . ( தொல் . சொல் . 
சசு. சேநா .) 4. கல்லணை . ( உ - ம். ) “ பொற்படை 
பொலிந்த " (சிந்தா. இலக் ருசு .) 5. கலப்பை . 
6. செறுப்படை . ( வைத்தியபரி . ) 7. தானை . 8 . 
நித்திரைக்குரியபடுக்கை . 9. படுக்கையில்சிறு 
பூளை செம்பஞ்சு முதலியவற்றால் பதம்படுத்தல் . 
( உ - ம் . ) “ படையமை சேக்கையுட்பாயலின்றி 
யாய்நீ " ( கலி.க.) 10. தெரிநிலைவினைப்பகுதி . 
11.போர் .( உ - ம் .)" தேசிவன்படைக்குமேலவை " 
( சேதுபு . வேதாள.சக .)(5,6,7-பிங்கல நஎருக . ) 
படைக்கலம் 

ஆயுதம் . ( உ - ம். ) “ படைக் 
கலக்குரவன் மீண்டு போதரு மளவில் " ( திரு 
விளை . அங்கம் . கஉ . ) 


படைச்சால் உழவுசால் . (படை - கலப்பை . ) 
படைத்தல் - 1.ஆன்மாக்களுக்குத் தநுகரண 
புவபோகங்களை முதற்காரணத்தினின்றுந் 
தோற்றுவித்தல் . ( சைவவி . ச . ) 2. உடைத்தா 
தல் 3. சம்பாதித்தல் . 4. சோறு முதலியவுண் 
கலத்திடுதல் , 5. நிவேதிக்கவிடுதல் . ( 2 , 3 , 4 , 
5 -வழக : 

படைத்தலைவன்- சேநாபதி ; இவன் . அர 
சர்க்குத் துணையாகிய ஐவகைக்குழுவி லொரு 
வன் . (சூ . நிக . கஉ : நஎ .) 
படைத்திசினூேர் படைத்தவர் . ( புறநா .) 
படைத்தோன் --சிருட்டிகர்த்தா . ( சூ . நிக . 
க ; சுரு . ) 

படைப்பு -1 . சம்பாத்திமம் . ( உ - ம் .) “படைப் 
புப்பலபடைத்துப்பலரோடுண்ணும் " ( புறநா . 
கஅன் 2 . சாதம் முதலியபடைத்தல் . 3.சிரு 
ட்டி . ( சி . சி . க : சூ . ருச .) 4. சிருட்டிக்கப்பட் 
டது . 5. செல்வம் . ( புறநா.) ( 2, 4 -வழக் ) 

படை பயிற்றல் - ஆயு தவித்தைகற்பித்தல் . 
( சூ . நிக . கஉ . ருஉ . ) 

படைட்டம் வீரரல்லாதார்மேலும், முது 
கிட்டார் மேலும் , புண்பட்டார் மேலும் , மூத்தா 
ரிளையார் மேலும் போர் செய்தற்குச்செல்லுதல் . 
(உ - ம் . ) "படைமடம்படா மன்பிறர்படைமயக் 
குறினே ” ( புறநா . கசஉ . ) 

படைமாம் -- நெய்வார்கருவியினொன்று . 
( ஒரு குழூஉக்குறி . ) 

படை ழன்று - இரத்த திரயம் ; அவை; சம் 
மியற்பகைந்திராணம் , சம்மிமற்கதரிசரும் , சம் 
மியற்கசாரித்திரம் . ( உ - ம் . ) “ வலங்கொண்டலர் 
தூயடியேத்துமவையமூன்றும்படை மூன்றும் " 
(சிந்தா. சீவக . கசுஉ . ) சைவ. 

படையறுவகை - மூலப்படை , கூலிப்படை , 
நாட்டுப்படை , காட்டுப்படை , துணைப்படை , 
பகைப்படையென்பன . ( சூ . B5 கஉ . ருஎ.) 
படையன் அடிமை , ( வழக் . ) 
படையாச்சி 

ஒரு சாதி . ( சோழநாட்டு 
வழக்கு. ) 
படையாளர்-ஆயு தவீரர். ( வழக் .) 
படையியங்காவம் - வெட்சித்திணைக்குரிய 
துறைகளுளொன்று ; அது : நிரைகோடற்கு 
எழுந்தபடைபாடிப்புறத்துப் பொருந்துமரவம் . 
நிறைமீட்டற்கு எழுந்தபடை. விரைந்து செல் 
லுமரவம் . ( உ - ம் ) "படையியங்கரவம்பாக்கத்து 
விருச்சி ” ( தொல் . பொரு. ருஅ . ) - 
படையிராசன்- வெடியுப்பு . ( வழக் . ) . 
படையிறங்குதல் பாளையம்போ டுதல் . 
( உ - ம் .) " பயிலும் வேண்முநிவர்மேற்படையிறங் 
கியவெயிலுறுபாசறை ” ( சேதுபு.கந்தமா. ஈஎ .) 


படை - 


பண்டமண்டலி 


கசங்க 


பன்டிதர் 


- 


படையுறுப்பு படையணி. ( சூ . நிக.உ அ ங .) பண்டமாற்று - பொருள் மாற்றுதல் . ( நன் 
படையுறை -ஆயுதவுறை . ( சூ . நிக.எ கசு . ) னூ . ஆவியுமொற்றும் என்னுஞ்சூத்திரத்திற் 
படைவகுப்பு - படையணி ,வியூகம் ; அஃது: காண்க .) 
எழுவகையுறுப்புக்களையுடையதாய் வகையால் பண்டர்- பாடற்கீழ்மக்கள் . ( உ - ம் .) " இசை 
நான்காய் விரியால் முப்பதாம் . ( வள் . படை வலானடுத்ததன்பண்டர் - குழுக்களுங் குலை 
யாட்சி . குறிப்பு .) 

குலைந்திட ” ( திருவிளை . விறகுவிற் . சஅ . ) 
படைவாள் -1. கலப்பை . ( சூ . நிக . எ.ச.அ. ) பண்டரங்கம் - பாண்டரங்கம் என்னுங் 
படோல் - பேய்ப்புடல், ( உ -1 )" அதி கூத்து . ( உ - ம் . ) " பண்டரங்கமாடுங்காற்பணை 
படோல்ராசி - பலை ” பார் ( வைத்தியபரி. ) யெழிலணைமென்றோள் ” ( கலி . க . ) ( விகாரம் . ) 
படேர்கம் --சிப்பி . ( வைத்தியபரி .) 

பண்டறி சுட்டு- முன்னறியப்பட்ட தொன் 
படோலம் -1. முள்ளுவெள்ளரி. 2. யானை றைக்கருதுஞ் சுட்டுச்சொல் . ( உ - ம் . ) " கல்லா 
கட்டுந்தறி , ( 1 , 2 - வைத்தியபரி ) 

டம் ” (உடலக்கண்ணன் . இந்திரன் . அகரம் . 
படோலிகை -புடல் . ( வைத்தியபரி ) பண்டறிசுட்டு . ) 
பண் -1. அமைவு . ( வழக் ) 2. இசை, 3. பண்டன் - ஆண்டன்மையில்லாதவன் . 
இசைப்பாட்டு . (பிங்கல . நஎசுஎ ,) 4. குதிரைக் பண்டகி- பெருந்திப்பிலி . ( வைத்தியபரி . ) 
கல்லணை 5 கூத்து, 6 நெஞ்சுமுதலியபெருந் பண்டாகி- சேம்பு . ( வைத்தியபரி ) 
தாருமெட்டினும் எடுத்தல் முதலிய கிரியைக் பண்டாரச்சந்நிதி சைவாதீனங்களிலே 
ளெட்டானும் பண்ணப்படுவது . ( உ - ம் .) “ பெ யுப்தேசிக்கிற ஆசாரியர்க்குரியவொரு பட்டப் 
ருந்தாநமெட்டினும்- பாவா - யெடுத்தன் முதலா பெயர் . ( வழக் ) 
யிருநான்கும்பண்ணிப் படுத்தாமையாற் பண் பண்டாரத்தி இரப்பாண்டியின் மனைவி . 
ணென்று பார் " (இடை நூல் . ) (சிலப் . அரங்கே . ( வழக் . ) 
உசு . உரை. ) 7. தெரிநிலைவினப்பகுதி . 8 பண்டாரம் --- 1 . இரப்பாண்டி . 2. பலபண் 
வாகனங்களின் மேற்றவிசு , அலங்காரமுமாம் . டம் , ( சூ. நிக . சு : கஉ . ) 3. பொக்கசம் , ( உ - ம் . ) 
( இராமா , அயோத்தியா. மந்திரம் . உ ) { 4 , 5 " ஆகமபண்டாரமும்பாங்குறவிளங்கும் ” ( அரு 
சூ . நிக . கக . ணகரவெ . கக . ) 

ணகிரிபு . திருநக , சடு . ) ( தெலுகு .) 4. பொக் 
பண்செய்தல் - பண்படுத்தல் . (வழக் ) கிஷசாலை , நிதியறையென்பர் பரிபாடலில். 
பண்டகசாலை களஞ்சியம் . ( தெலுங்கு .) | ( உ - ம் . ) “ பல்லாருங்கொள்கவெனப்பண்டாரம் 
பண்டகன் பொக்கிஷசாலைக்காரன் ( உ - ம் . ) தனைத் திறந்து ” (திருவிளை . தடாதகைப் . உக .) 
“ நீங்கலரியபண்டகனேர்நின்றுவினவ ” ( சேது 

” 5. மடாதீனங்களிலே அபிடேகம் பெற்றுபதே 
பு . அநும் . கங . ) 

சிக்கு மாசிரியர்க்கும் , இல்லறத்திலே அபிடே 
பண்டகி -- பெருந்திப்பிலி. ( வைத்தியபரி .) கம்பெற்றிருந்து சீடருக்குபதேசித்துப் பூர்வ 
பண்கொடி - பிரம்பு . ( வைத்தியபரி ) அபரக்கிரியைகளைச்செய்திருக்குமா சிரியர்க் 
பண்டசாலை -1. அணிகலன் முதலியவைக் கும் பெயர் . ( 1 , 5 - வழக் .) 
கும் வீடு 2 பண்டகசாலை , ( 1 , 2 - வழக் ) 

பண்டாரி-- பொக்கிஷக்காரன் . ( வழக் .) 
பண்டபதார்த்தம் - இரசமிரசவஸ்துக்கள் . பண்டி -1 . உரோகிணிநாள் . ( உ - ம் .) “ பணை 
( வழக் . ) 

பூசமந்தம்பண்டி ” ( விதாந . குணாகுண . கக .) 
பண்டம் -1. அறிவு . ( உ - ம் . ) " பாதம்பணி 2. வண்டி . ( இராமா. நாட்டுப் . ருச . ) 3. வயிறு . 
வார்கள் பெறுபண்டம்மதுபணியா” ( தேவார . ( உ -ம் .)" கண்டதுகான்முளை கண்புனல்சோரப் 
திருவெண்ணை நல்லூர் . ரு . சுந்தர ) 2. உடல் பண்டிகொழுந்துபசித்தழலோடும் " ( சேதுபு. 
( உ -ம் ) “பண்டம் பொய்க்கூறை” ( திருமந்தி மங்கல . டூசு.) 5 
ரம் . யாக்கைநிலையா. உ . ) 3. உணவுப்பொருள் . பண்டிகை -1 . திருவிழா. ( தெலுகு . ) 2 . 
( வழக். ) 4. சரக்கு . ( உ -ம் .) “ பொன்மலிந்த பெருநாள் ; இது : துலுக்கர்கொண்டாடுந் திரு 
விழுப்பண்டநாடார் ” (மதுரைக் அ 2 . ) 5. நாள் . ( 1 , 2 - வழக். ) 
பண்ணிகாரம். 6. பொருள் . (உ - ம் .) “ விரிவுற் பண்டிதபார்ப்பார் - பார்ப்பாரில் மருத்து 
றிபெலபண்டநிறைந்திகவியலிடமும் ”( சிவரசு . வர் . ( வழக். ) 
தேவிமேருகயிலை. கசு . ) 7. பழம் ( சிந்தாம . ) பண்டிதம் - 1. வித்தையறிவு . 2. வைத் 
8. பொன் . ( 4 , 5 -பிங்கல . நஎசு அ .) 

தியம். ( வழக் ) 
பண்டமண்டலி வெள்ளைச்சாரணை . ( வைத் பண்டிதர் - அறிவுடையார் . ( உ - ம் . ) "பண்டி 
தியபரி .) 

தர்பொற்பாதநினைப்பாம் ” ( சைவச.பாயிர.கசு .) 


பண்ணிகாரம் 


கசங 2 


பண்படுத்தல் 


பண்டைபோர்- } முன்னோர் . ( வழக். ) 


பண்டிதவாய் - கடுக்காய் . ( தைல தைலவ.க.) 

பண்ணியசாலை -1. சந்தை . 2. பலகாரச் 
பண்டிதன் – 1. புதன் . ( சூ . நிக . க : சுக . ) சாலை . பண்ணியம் -சிற்றுண்டி , 3. வியாபார 
2. புலவன் , பண்டிதம் -வித்தையறிவு . 3. வைத் வீடு . ( 1 , 2 , 3 -பண்ணியம் பலபண்டத்திற்குப் 
தியன். ( வழக் .) 

பெயராதலில் சந்தைக்கும் , வியாபாரவீட்டிற் 
பண்டு - ஈருள்ளி . ( வைத்தியப்பரி .) 2. பழமை . கும் பெயராயின . ) 
( சூ . நிக . அ : சரு .) 

பண்ணியம் -1 . அப்பவர்க்கங்கள் . ( உ - ம் .) 
பண்டுகம் -1. அசமதாகம் , ஓமம் . 2. செவ் “பண்ணியம்வைத்தானைமுகன்பாதம்பணிந்து " 
வகத்தி . ( 1 , 2 - வைத்தியபரி .) 

(சிலப் . அரங்கே. க 0 . உரை . ) 2. பலபண்டம் . 
பண்டை -1. அநாதி . ( உ - ம் .) “ பண்டைய ( சூ . நிக . சு : கஉ . ) 3. பாம்பு . ( வைத்தியபரி . ) 
விருள்பறியும்படி ” ( கோயிற்பு, பதஞ்சலி.சச . ) பண்ணிருபத்தொன்று - இராப்பண்எட்டும் , 
2. பண்டு . ஐ - சாரியை. 3. முன் . ( உ - ம் . ) பகற்பண்பத்தும் , பொதுப்பண் மூன்றுமாகிய 
“ பண்டையிற்பெரிதே ” ( புறநா . க 0 . ) 

இருபத்தொருபண் . ( தேவாரத்திற்காண்க .) 
பண்டையர் - 

பண்ணுதல் - 1. அலங்கரித்தல் . (பாரத 
வெண்பா.) ( இராமா . அயோத்தி . மந்திர . உ . ) 

2. உண்டாக்கிக்காரியப்படுத்தல் . ( உ - ம் . )“ பலர் 
பண்ணமைத்தல் சமைத்தல் . ( உ - ம் . ) 

தருமொருவனிங்குப்பண்ணிடவேண்டா வெ 
“ போர்ப்பண்ணமைத்த நுகம்பூட்டி ” (சிந்தா. 

ன்னில் ” ( சி . சி . க : ச . மறை . ) 3. கரசரணாதிக 
சோவிந் . நசு . ) 

ளாற் செய்தல் . ( சி.சி. உ : எ 0 . ஞாநப் .) 
பண்ணமைழழவு எழுவகைமுழவுகளு 
ளொன்று ; அது : முரசு , நிசாளம் , துடுமை , 

பண்ணுரை - புனைந்துரை . ( உ - ம்.) “ பண் 
திமிலை என நான்குவகைப்பட்ட வீரமுழவு . 

ணுரையாற் பரவித்துயர் தீர்த்தான் ” (சிந்தா. நா 

மத , கககூ ) 
(சிலப். அரங்சே . உஎ. உரை . ) ( பன்மைமுழ 

பண்ணுவார் -- குதிரைப்பாகர் . ( சூ . நிக . 2 : 
வெனவும் பிரதிபேதமுண்டு. ) 

நசு . ) 
பண்ணல் -- 1. கலைத்தொழிலெட்டிலொ 

பண்ணுறல் -- பூட்டல் . ( உ -ம் .) " செறிமருப் 
ன்று ; அது : பாடநினைத்தபண்ணுக்கு இணை , 

பேற்றினஞ்சிலம்பப்பண்ணுறீஇ ” ( சிந் . நாகம . 
கிளை , பகை நட்பான நரம்புகள் பெயருந் தன் 
மாத்திரையறிந் துவீக்குதல் . ( கூர்மபு.அட்டமூ. 

பண்ணுறுத்தல் - அலங்கரித்தல் , ( உ - ம் . ) 
க . உரை .) 2. செய்தல் . ( உ - ம் . ) “ பண்ணியபா 

“ கொய்யுளைப்புரவிபண்ணுறுத்தி (கூர்மபு . 
வங்கள்பகரொணதவே ” (சிவரா, சிவனடியார் . 

தக்க . வமி . சக . ) 
கஅ . ) 

பண்ணை -1. ஒரு கீரை . (உ - ம் . ) “ பண்ணை 
பண்ணவர் -1 . குருமார் . 2. திண்ணியர் . 

யிளங்கீரையது பற்று மலமிளக்கு ” ( பதார்த்தகு. 
3. தேவர் . ( சூ . நிக . க : சஉ . ) 4. பாடகர் . 

சுடுக . ) 2. சபை . 3. சமுசாரம் . ( வழக் ) 4. நீர் 
பண் - பாட்டு . 5. முநிவர். ( சூ . நிக . உ ; உ ) ( 1,2 

நிலை . 5. தோட்டம் . (சிலப் . அரும்பத .) 6 . 
பண்ணவன் என்பதில் ஒருமைவிகுதிபோலப் 

பண் . ( பரிபாடல் . ) 7. பண்ணைச்செடி ; அது : 
பண்ணவர் என்பதிலே பன்மைவிகுதி பெற் 

சிறுபண்ணை , செம்பண்ணை , சேவற்பண்ணை , 

புற்பண்ணையெனப்பலவகைப்படும் . 8. மகளிர் 
பண்ணவன் 1. அருகன் . ( உ - ம் . ) “ பண் 

கூட்டம் . 9. மகளிர் விளையாட்டு , 10 , மருத 
ணவனெண்குணன்பரத்தில்பழம் பொ ள் " 

நிலம் . 11. வயல் . ( உ - ம் . ) “பண்ணை சூழ்ந்தில 
(சிலப் . நாடுகாண் . கஅ அ . ) 2. குரு . 3. திண் 

குந்திருமுனைப்பாடிப்பழைய நாடனைத்தையும் 
ணியன் . ( பிங்கல . நஎசுக . ) + . தேவன் . 5 . 

( பாரத , பாயிர . சு . ) 12. விலங்கின்படுக்கை . 
பாடகன் . ( பண் - பாட்டு . ) 6. முநிவன் . ( 2 , 4 , 

( 4 , 7 , 8,9 , 12- பிங்கல.நஎ . ) 
6 - சூ . நிக . கக . ணகரவெ . கஎ ) 

பண்ணைக்காரர் 

வயற்செய்கைக்காரர் . 
பண்ணான்கு நால்வகைப்பண் ; அவை : ( வழக் . ) 
பாலை , குறிஞ்சி , மருதம் , செவ்வழி யென்பன . பண்ணையாள் - வயல்வேலைக்காரன் .(வழக் .) 
( சூ . நிக . க 0 : ஙஉ . ) 

பண்ணைவீடு - வயல் வளமுடைய வீடு . 
பண்ணிகாரம் -1. அப்பவருக்கம் . ( உ - ம். ) 

( வழக் . ) 
“ பண்ணிகாரம்பெய்பண்டிகள் தம்மொடும் " பண்படி-- பண்புப்பகுதி , செம்மை முதலிய 
( கூர்மபு . கண்ணனவ . சரு . ) ( தெலுகு . ) 2 . 

பண்புச்சொற்களின்பகுதி . 
பலபண்டம் . (சூ . நிக , சு : கஉ . ) 

பண்படுத்தல் --சீர்ப்படுத்தல் . ( வழக் . ) 


பணம் 


கசஙங 


பணிகொள்ளல் 


பண்படுதல் - சீர்திருந்தல் ,( சூ . நிக.உ : எ ங . ) ( வேதாரணி . பலபத் . சி . ) 3. பாம்பின்படம் . 
பண்பாகுபெயர்-குணவாகுபெயர் . ( உ - ம் .) 4. பாம்பு . ( உ - ம் . ) " பணத்துறையுலகமுழுவ 
“ நீலஞ்சூடினாள் ” என்பது போல வரும் . ( நன் தும்புகழும்படி ” ( பிரமோத் . சோம . உ 0 .) ஆகு 
னூ ரல் . பெயரி . நங . உரை. ) 

பெயர் . ( 1 , 3, 4 - சூ . நிக . கக ணகரவெ . உக .) 
பண்பி - பண்புடையது . (நன்.நசுரு.உரை.) பணமணி- நாகமணி. ( வழக் .) 

பண்பு -1. அறம் . (பரிபாடல் . ) 2. குணம் . பணயம் -1 . அடகு. 2. பணம் . ( 1,2 - வழக் . ) 
( சூ .. நிச . அ : எக .) 3. பாடறிந்தொழுகல் . பணவம் - தம்பட்டம் . ( உ - ம் . ) “ கணுவை " 
( உ - ம் . ) “ பண்பெனப்படுவதுபாடறிந்தொழு பார் . 
கல் ” ( கலி . கஙக . ) 4. பொறியாலுணரப்படுங் பணவன் - பணிசெய்மகன் . (வழக். ) 
குணம் . ( தொல் . சொல் . உகஎ . சேநா .) 

பணவிடை வராகனிலொன்பதினொரு 
பண்புச்சொல் --உரிச்சொல் . (நன்னூ . பங்கு . ( வழக் ) 
உரியியல் . க .) 

பணவை -1. அட்டாலை . ( வழக் .) 2. தாங்கு 
பண்புத்தொகை- குணத்தொடு குணிக்கு பலகை , பரண் . ( உ - ம் . )“பச்சைவேய்ப்பணவை 
உண்டாகிய ஒற்றுமை நயத்தைவிளக்கும் ஆகிய கொச்சைவேட்டுவர்பதிச்சி " ( திருப்பு . 250. ) 
என்னும் பண்புருபுதொக்க தொகை . (நன் . 3. பேய் . ( 2 , 3 -சூ . நிக . கக ணகரவெ . உ 

உக . ) 
நசுரு . முகம் . ) ( ஒருபொருளுக்குவரும் பொ பணாகரம் - பாம்பு . ( வழக். ). 
துப்பெயருஞ் சிறப்புப்பெயருமாகிய அவ்விரு 

பணுதாம் 

பாம்பு . பணத்தைத்தரிப்பது . 
பெயர் நடுவில் ஆகியவென்னும் உருபு தொக்கு (காஞ்சிப்பு . பணாதரேச்சரப்படலம் ) 
நிற்பதுமது . ) 

பணாமணி -- நாகரத்திநம் . ( வழக் .) 
பண்புப்பெயர் - உரிப்பெயர். ( வழக். ) பணி -1 . அருளல் . ( உ - ம் . ) " அருள்ஞாநம் 
பண்புமறி நிலை ஓரலங்காரம் ; அஃது : 

பணியென்றென்று ” ( கோயிற்பு.நடராச . 20.) 
ஒன்றன்குணம் மற்றொன்றற்குரைப்பது . ( தொ 2 ஆபரணம். ( உ - ம் .) " பணியெலாம்பணிய 
ன்னூல். ந 0 ச . உரை .) 

தாகி ” ( கந்தபு . ததீசி . கக .) 3. ஊழியம் . 4 . 
பண்புரிச்சொல் -- பொறிகளாலறியப்படுங் ஏவல் . 5. கட்டளை .(உ - ம்.) " பாந்தளங்கெழுந்து 
குணச்சொல் . ( பண்புபர் . ) 

தீயோர்பணியினால் ” ( கந்தபு . ததீசியுத் . காரு . ) 
பண்புருபு 

ஆகிய என்பது . ( பண்புத் 6. செய்கை , வேலை . 7. சொல் . 8. தெரிநிலை 
தொகைபார் . ) 

வினைப்பகுதி . ( உ - ம் . ) “ பதப்பதுமந்தொடுத் 
பண்புரைப்பார் - தூதர் . ( சூ . நிக . உ: சக . ) தமுதின்படிமையளாம்பணிமொழியை” (சேது 

பண்புவமை- ஒன் றன்பண்பை மற்றொன் பு . பிரமகத்தி . உக . ) 9. தோற்கருவி , 10 , 
மற்கொப்பிடுவது . ( உ - ம். ) “ பவளம் போற்செந் பாம்பு . ( 7 , 8 , 9 , 10 - சூ . நிக , சக . ணகரவெ . 
துவர்வாய் . ( தண்டியல . பொருளணியி. உக . ) கங. ) ( 3,4-வழக் .) சீவகசிந்தாமணியில் , பரத்த 
பணக்காரன் --பணமுள்ளவன் . ( வழக் . ) லென்பர் . 
பணத்தலைவர் - 1. படத்தையுடைய நாக பணிக்கம் - திருத்தம் . ( வழக் .) 
ராசாக்கள் . ( உ - ம் . ) “ அலைபணத்தலைவயாமு பணிக்களரி- தொழில் செய்யுமிடம் . (சிலப் . 
னறிந்தவாகேட்டியாயின் ” ( கோயிற்பு . பதஞ் அரும்பத . ) 
சலி . அங . ) 2. பணத்துக்குத்தலைவர் . ( வழக் . ) பணிக்கன் -1 . உபாத்தியாயன் . ( சூ . நிக . 
பணதரம் பாம்பு . பணம் -படம் . தரம் - 

உ : எ . ) 2. கொற்றர் தலைவன் . ( வழக். ) 3. சாரா 
தரித்தது . 

யங்காய்ச்சுகிறவன் ; இவன் : ஈழுவன் . ( உ - ம் .) 
பணதார்- ( அருக . ) பவணர் ; இவர் : நால் 

சாணாருங்கள்ளுக்குடியர்களிழுவர்தா மு முண் 
வகைத்தேவருளொருவகையர் . ( உ -ம் . ) “பண 

ஓர் விடுகவி . 
தரரேமுதனாற்சுரரே " ( திருநூற் . ருக .) 

பணிக்குதல் - பணித்தல் . ( வழக் . ) 
பணதி - கற்பகை . (உ -ம் .) “உளத்திலோர் 
பணதிபோல - நிற்றலுந்தோன்றும் ” ( ஞாநவா. 

பணிக்கை - 1. நேர்த்தியாயிருக்கை . 2 . 
வில்வபல . கூ . ) 

பணித்தல் . ( 1 , 2 -வழக் .) 
பணபரம் -- உதயத்துக்கு இரண்டாமைக் பணிகை - வணங்கல் , கை - தொழிற்பெயர் 
தாம் , எட்டாம் , பதினோராமிடம் . ( சோதிடக் 
கட . சுந . ) 

பணிகொள்ளல் தொண்டுகொள்ளல் . 
பணம் -1 . காசு . 2. சூதாபெந்தயம் . ( உ - ம் . ) ( உ - ம் .) " கூறருமன்பு கொடுத்தடிமைப்பணி 
"“ பொருளனைத்தையும்பணத்திடைமாய்த்தே ” கொள்கொன்றான் ” ( கோயிற்பு திருவிழா. அ . ) 


ணார் ” 


180 


பணியினாக்கு 


கசஙச 


பத்தங்கம் 


12. ) 


பணிச்சக்கரம் - வேளான்மைநாட் பொருத் 
தம்பார்க்குமோர் சக்கரம் . 
பணிசாரகன்- வேலையாள் . ( வழக் .) 
பணித்தட்டார் - பொற்கொல்லர் , சலந்தரு 
நர் என்றும் பெயர் . ( சூ . நிக. உ : ஈ o . ) 

பணிதம் - சூதாடற்கு ஒட்டியவை. ( புறப் 
பொருள் வெ .) 

பணித்தல் -1. எவுதல் . ( உ - ம் . ) “ பாயொ 
ளிப்பருதி வெம்படைபணித்தனரோ" ( கூர்மபு . 
தக்கன் வேள்வி.சஉ .) 2. கட்டிளையிடல். ( வழக் . ) 
அருளிச்செய்தல் என்பர் சிலப்பதிகாரத்தில். 
3. கொடுத்தல் . ( உ - ம் .) “புலவர்செஞ்சொற்பாக் 
கொண்டு முத்திபணிக்கவல்லானை " (திருநூற் . 
க . ) 4. சொல்லல் . ( சூ . நிக . க 0 : ரு . ) 5. தரிசிப் 
பித்தல் . ( உ - ம் . ) “ பாவகமிறந்தநாதன்பரதமுன் 
பணிக்கவந்தான் " ( கோயிற்பு . இரணியவன் . 
எக . ) 6. தாழ்த்தல் . ( உ - ம் . ) “ பவநகுமாரனை 
மலர்க்கைபணித்துநோக்கி ” ( பாரத . கிருட்டி . 
கள . ) 7. மிதித்தல் . (சிந்தா . ) 

பணிதல் - 1. இறங்கல் . 2. குறைதல் . 3 
தாழ்தல் . 4.பெருமிதமின்றியடங்குதல் .( உ - ம் .) 
“ எல்லார்க்குநன்றாம்பணிதல் ” ( வள் . கஉரு . ) 
5. வணங்கல் , ( உ - ம் . ) “பாதபங்கயம்பணிந்த 
னன்பணிதலும் " ( இராமா . மந்திர , ருகூ . ) 6 . 
வளைதல் . ( 1 , 2 , 3 , 6 - வழக் ) 

பணிதி - ஆபரணம், ( வழக் . ) 
பணிப்படுத்துதல் - 1. அலங்கரித்தல் . 2 . 
செப்பமிடுதல் . (1 , 2 - வழக் . ) 

பணிப்பு பணிதல் . பு- தொழிற்பெயர் 
விகுதி . 
பணிப்பெண்- குற்றேவற்காரி . ( வழக் . ) 
பணிபு- பணிதல். ( பரிபாடல் . ) 

பணிமாறுதல் -- 1. இரட்டல் . (உ - ம் .) “சித் 
திரப்பாவைகள் சத்திரசாமரைவிசிறிகளும் - பத் 
தியினின்றுவிசித்திரமாம்வகைபணி மாறும்" 
(சிவரக . தேவிமேருகயிலை . கச . ) 2. ஊதுதல் . 
( உ - ம் .) “பணிமாறுந்தனிக்காளத்தெழுந்தவோ 
சை ” ( பெரியபு . திருஞாந. நகக . உரை . ) ( இது 
குழூஉக்குறியென்பர் .) 
பணிமொழி 

மெல்லியமொழி . ( உ - ம் . ) 
" மாடகமெழாலையன்னபணிமொழிமகளிர் மை 
ந்தர் ” ( கந்தபு . மேரு . உஉ . ) 

பணியல் - வணங்கல் . அல் - தொழிற்பெயர் 
விகுதி . 
பணியார் - பகைவர் . ( வழக் .) 
பணியாரத்துத்தி- ஒருதுத்தி . ( வைத்திய 
பரிபா . ) 

பணியினுக்கு தண்ணீர்விட்டான் பூடு . 
வைத்தியபரி .) 


பணிலம் 1. சங்கு . ( சூ . நிக. கக ; ணகர 
வெ . கங . ) 2. சலஞ்சலம் என்னுஞ்சங்கு . ( சூ . 
நிக . க : எஉ 

பணிவிடை -1 . கட்டளை . 2. குற்றேவல் . 
( உ - ம் .) " பணிவிடை செய்வார்க்கருள்கூர்பவ 
னே ” ( மதுரைப்பதிற்று . ரு 0 .) 

பணிவு --1 . தாழ்வு . 2. பதிவு . 3. பதுங்கு 
கை . 4. வணக்கம் . ( உ - ம் . ) "சிங்க- நிகரிலணை 
தனைப்பணிவார் ” ( சேதுபு . தேவிபுர . அசு . ) 
( 1 , 2, 3 - வழக் . ) 

பணீசன் ப பஞ்சலிமகாமுநிவர். ( உ-ம் . ) 
“ நீள் -வன்பணீனொடெய்த ” ( கோயிற்பு . இர 
ணியவன் . கரு . ) 

பணீந்திரம் நிவிர்த்திகலையிற் பிருதிவி 
தத்துவத் துலுள்ள நூற்றெட்டுப்புவ நங்களு 
ளொன்று . (சிலி. கிரி . உக . உரை .) ( இ. 
அண்டகடாகத்துக்குக்கீழாயிருக்கும் பத்துப் 
புநங்களுளொன்று என்று விளங்குகிறது. ) 

பணை -1 . அரசமரம் . ( உ - ம் . ) “ வேய்கர்ப் . 
பூரம்பணையோடுபு ரண்டிட ” ( அரிச்ச.நாட் . அ . ) 
2. உயரம் . ( உ - ம் .) “ பணையடுப்பிற்றயிலாதி 
பருவமுற்றுறா ” ( தைல . பாயிர . கஅ . ) 3. கிளை . 
(பிங்ல. உன்கூரு .) 4. குதிரைப்பந்தி . 5 . 
சோள் . ( உ - ம் . ) “ பழுத்தசெவ்வாயிற்பணையி 
லுந்தித்தடத்தில் " ( கந்தரல . 2. க . ) 6. பருமை . 
( உ - ம் .) “பணை முலைபாகனுக்குந்தீபற” (திருவா . 
திருவுரு . அ . ) 7. பறைப்பொது . ( உ - ம் . ) " சதி 
யெனைப்பல வெனமுழக்கினசதவிதப்பணை " 
(பாரத . அ.ணிவ . கக . 8. பெருமை . 9. மரக் 
கொம்பு . ( உ - ம் .) “ செறிவு ” பார் . 10. மருதநிலப் 
பறை . ( பிங்கல . ருஎ 0 . ) 11. பருத நிலம் . ( கு 
நி 5 . ரு : ஙக . ) 12. முரசின்விசேடம் . ( உ - ம் .) 
“ பணையொலியிரலையேர்தைபம்பையின் முழக் 
கம் " ( கந்தபு. ஆற்று . ஙச . ) 13. மூங்கில் . 14 . 
வயல் . 15. விலங்கின் படுக்கை . ( சூ . நிக.எ.அ.) 
( 1 , 7 , 8 , 13 , 14 - சூ . நிக . கக : ரு . ) 

பணைத்தல் -- 1. இளைத்தல் . ( வழக் . ) 2. 
பருத்தல் .( உ - ம் .) “ கொங்கையுமிகப்பணைக்கும் " 
( சேதுபு . நாட்டு . ச 00 . ) 3. பிழைத்தல் .(வழக் ) 
பணைத்திராய் - ஒரு பூடு . ( வைத்தியரி ) 
பணைத்து இடங்கொண்டு . ( உ - ம் . ) பணைத் 
தேந்திளமுலையமுதமூற ” (மதுரைக். சுரக .) 

பணைப்பு -- 1 . கிளைப்பு . 2. பருமை . ( 1,2 
வழக் .) 

பணையம்-- பணையம் . ( வழக் . ) 
பத்தகேசரி -- கருப்பூரம் . ( வைத்தியபரி ) 

பத்தங்கம் - 1. செஞ்சந்தநம் . ( வைத்திய 
பரி . ) 2. தசாங்கம் . 


பத்திநி 


கசகூரு 


பத்திரவம் 


பத்தசநம்- தொண்டர் . ( உ - ம் .) "பத்தசநங் பத்திமான் - பத்தியுடையோன் . மான் - ஆண் 
களைக்காக்கத் துசங்கட்டி ” (குற்றாலக்குறவஞ்சி .) 

பால் விகுதி . 
பத்தசாரம் - காடிச்சலம் . ( உ - ம் .) " தூணி பத்திமை --- 1 . அன்புடைமை . ( உ - ம் . ) “ முகி 
பத்தசாரத்தட்ட நீரிருபடி " ( தைல . தைலவ . வர்கள்பணிந்து போற்றிப்பத்திமையுரைத்தவா 
ஙஅ . ) 

றும் " ( கூர்மபு . பதிச . 20. ) 2. ஒழுக்கமுடை 
பத்ததி -1 . ஆகமங்களைப்பிரயோகிக்குநெறி மை . ( உ - ம் . ) “ பத்திமைநெறியொபெயிற்றிமா 
காட்டு நூல்கள் ; அவை : சோமசம்புபத்ததி , தவம் ” ( கந்தபு . காசிபனுபதேச . உ 0 . ) 
அகோரசிவாசாரியபத்ததி , திரிலோசநசிவாசா பத்தியகாரி - சிறுகீரை . ( வைத்தியமூலி . ) 
ரியபத்ததி முதலியவாகப் பலதிறப்படும் .( மச்சபு . பத்தியம் -1 . ஆரியம் தெலுங்கு இவற்றின் 
முகவுரை . ) 2. ஒழுங்கு . (வழக் ) 

செய்யுள்.2.இணக்கமாயேற்றபோசநம் .( வழக் .) 
பத்தநம் - பட்டணம் . ( உ - ம் .) “ பசிநோய் 3. கடுக்காய் . ( வைத்தியபரி . ) 
முதலாம் - புத்திக்கிலேசங்கணீங்கிப்புக்கார்க் பத்தியாபத்தியம் - நோயாளருக்கு ஏற்றவும் 
கென்றும்போதலில்லாச் - சித்திப்பெயர்ப்பத்த ஏற்காதனவுமாகியவைகள் . ( வழக் . ) 
நம்புகுவார்கட்குச் செவ்வழியே” ( திருநூற்.ச .) பத்திரங்கம்-செஞ்சந்தனம் .( வைத்திய பரி ) 
பத்தம் -- உண்மை . ( வழக் . ) 

பத்திரகம் - 1. இலை . 2. இறகு . 3. சந்த 
பத்தர் -- 1. அன்பர் . ( உ - ம் . ) “ அவர்க்கத் னம். ( வைத்தியபரி .) ( 1 , 2 - பத்திரம்பார் . ) கப் 
தொடர்ச்சிக்கும்பத்திரபத்தர்சித்தப்பணியா” பிரத்தியமாய் வந்ததென்பர் . 
( ம - தி .10 .) 2. தட்டாரிலொருவகையர் .(வழக் .) பத்திரகர்ண - பிரதிட்டாகலையிலாகாயதத் 
3. யாழினோருறுப்பு . (உ - ம்.) “ பழையதோர் துவத்திலிருக்கும் எட்டுப்புவருங்களுளொன்று. 
பொல்லம் பொத்தியபத்தர்யாழ்க்கோல் ” ( திரு 

( சிலி. கிரியா . உக . உரை. ) 
விளை . விறகுவிற் . ககங . ) 

பத்திரகாளி - ஐம்பத்தோரு ருத்திரசத்தி 
பத்தநபி- கருப்பூரம் . ( வைத்தியபரி .) களிலொருத்தி . ( வி - ணி .) 
பத்தல் - 1. ஒரு தொட்டி . 2. நீரிறைக்குஞ் பத்திரகாளிபுவநம்- நிவிர்த்திகலையிற்பிரு 
சால் . 3. பள்ளம் . ( ஐங்குறு . கூ 0 ச . ) 4. யாழி திவி தத்துவத்திலுள்ள நூற்றெட்டுப் புவருங் 
னோருறுப்பு . ( உ - ம் . ) “ குளப்புவழியன்னகவடு களு ளொன்று . (சிலி. கிரியா. உக . உரை .) 
படுபத்தல் ” ( பொருந . ச . ) ( 1 , 2 - வழக் .) பத்திரகும்டம் - முடிசூட்டுக்குச் சலம்பூரித்த 
பத்தரா முசுமுசுக்கை . ( வைத்தியபரி .) கும்பம் . ( வழக் . ) 
பத்தன் 1 . அன்பு டயோன் . 2. தட் 

பத்திரங்கம் - செஞ்சந்தநம் .( வைத்தியபரி ) 
டான் , கம்மாளரிலொருவகையன் . 

பத்திரசிரேட்டம் - வில்வமரம் . ( வைத்திய 
பத்தா- கணவன் . ( சூ . நிக . உ : எ அ . ) 

பரி . ) ( வழக் . ) 
பத்தாயம் --தாநிய முதலிய கொள்ளும் பெ 
ரும் பெட்டகம் . ( வழக் . ) 

பாத்தி தாருகம் - தேவதாரம் . ( உ - ம் . ) "வில்வ 

வேர்பத்தில் தாருகம் ” ( தைல . தைலவ . உஉ . ) 
பத்தி -1 . அன்பு. ( உ -ம் .) “ சென்றகாலத் 
திற்பத்தி செய்து முத்தியினைச்சேர்ந்தோர் "(சிவ பத்திரதாலி - சாதிமல்லிகை . ( வைத்தியபரி .) 
ரக . பாயிர . கங . ) 2. ஒழுக்கம் . 3. ஒழுங்கு. 

பத்திரபதி - சிற்றாமுட்டி . ( உ - ம் . ) “பத்திர 
4. தூணினிடைவெளி. 5. நம்பிக்கை. 6 . பதிமூலமொருவீசையிடையுரலிலிடு " ( தைல . 
முறைமை . 7. வரிசை . ( உ -ம் .) " பத்தியாய் தைலவ . உரு . ) 
மணிக்காம்புறு சாமரைபயில ” ( சிவரக . மேரு . 

பத்திரபாணி- பூசணி . ( வைத்தியபரி .) 
கசு :) 8. வழிபாடு . 9. விசுவாசம் . ( உ - ம் . ) பத்திரம் - 1. அம்பிறகு . 2. அம்பு . ( உ - ம் . ) 
" பொருவில்பத்திபூண்டதவராசரேறே ” ( சிவ “ பத்திரங்கட்கயங்காரியொப்புங் குழல்கள் ” 
ரக .சிவடுண்டிவனபாலன் . ச 0 .) ( 2,6, 8- | ( திருப்பு.ருசசு . ) 3. அழகு. 4. இலை : 5. இறகு . 
சூ . நிக . க: தகரவெ . கச . ) (3,4,5 - வழக் ) சீவக 6. உடைவாள் . ( பெரியபு . மெய்ப்பொரு . கரு .) 
சிந்தாமணியில் - யானைநடைவிசேடம் என்பர் . 7. உறுதிப்பத்திரம் . ( வழக். ) 3. சாக்கிரதை. 

பத்திகாண்டிகர் - மூவகைப்பக்குவரி லொரு ( உ - ம் .) “பத்திரமாகப்பூசைபலவுபசாரஞ்செய் 
வர் ; அவர் : நேசப்பெருக்கமுடையோர் . தே " ( சிவரக . நைமிச . சக. ) 9. நன் ம . 
பத்திநி -1 . இல்லாள் . ( உ - ம் . ) " ஆவியெவைக் 

10. படை . 11. பத்திரவாகரணம் . பஞ்சாங் 
குமருள் - பெறும்பத்திரிபங்கனேமறைக்கானப் 

கத்திலறிக. 12. மலை . பால . சகூரு . ) ( 3 , 1 , 
பெருஞ்சுடரே ” ( மறைசை. எடு . ) 2. கற்புடை / 5 , 9, 10- சூ . நிக . 4.5 . நீதரவெ . கசு . 

r . ) 
பத்திரவம் -- பத்திரவாகரணம் . ( வழ r . ) 


யாள் . ( வழக் .) 


பத்மணி 


கசஙக 


பதஞ்சல்லியம் 


பத்திரவாகரணம் - விட்டிக்கரணம் . ( பஞ் 

பத்மயோகி சுவாதிட்டானத்திற்குரிய 
சாங்கத்திலறிக .) 

பத்மதளங்களிலொன்றில்நிற்கும் ல என்னு 
பத்திரவீரியகம் --- 1. கோணாமூங்கில் . 2 . மட்சரத்தின திதேவதை . (சி.சி.அ :25.மறை.) 
பிரப்பஞ்செடி . ( 1 , 2- வைத்திய பரி ) 

பத்மராகம் பதுமராகம் , மாணிக்கம் , 
பத்திரன் - வீரபத்திரன் . ( வழக் . ) 

( உ . - ம் . ) கோலந்திகழ்ந்துகிர்கோமளப்பத்மரா 
பத்திராக்கியம் - தாளிசபத்திரி . ( வைத் கம் " ( அரிச்ச, நாட்டு . 40. ) 
தியபரி .) 

பத்மாசநம் - பதுமாசநம் ( உ - ம். ) “ ஓரிணைப் 
பத்திராங்கம் -- 1. ஊமத்தை . 2. செஞ் பதமூருவின் மேலேறிட் - டாரவலித்ததன்மேல் 
சந்தநம் . ( 1 , 2 - வைத்தியபரி . ) 

வைத்தழகுற - சீர்திகழ்கைகளதனைத்தன்மேல் 
பத்திராசநம் - அட்டாங்கயோகத்தோ ராச வைக்கப் - பார்திகழ்பத்மாசநமெனலா 
நம் . (திருமந்திரம் . ஆதனம் . ஈ . ) 

( திருமந் . ஆதனம் . உ . ) 
பத்திராசநர் - வானோர் நவகணத்தொருவர் . பதக்கம் - மார்பணியினொன்று , ஆரம் . 
பத்திராசிராயம் - சந்தநமரம் . ( வைத்திய பரி ) பதக்கிரமம் - நடநநடைக்கிரமம் . ( வழக் ) 
பத்திராசுவம் - நவகண்டத்தொன்று . 

பதக்க --இரண்டுமரக்கால்கொண்ட அளவு . 
பத்திராட்சம் - ஒருகொட்டை . ( ருத்திராக் ( எண்சுவடியிலறிக . ) 
கம்போலிருக்கும் . ) 

பதக்கெடுதல் - 1 , தைரியங்கெடல் . 2 . 
பத்திராத்தியம் திப்பிலிமூலம் . ( வைத் | பதனழிதல் . (1 , 2 - வழக். ) 
தியபரி ) 

பதகம் --ஒரு பறவை . ( சூ . நிக . ஈ : சு அ .) 
பத்திராதநம் - பத்திராசநம் . ( வழக் .) 

பதகளிப்பு -- பதறுகை . ( வழக் ) 
பத்திரி - 1. அம்பு . 2. இலை. 3. காளி . 4 . 

பதகன் - கொல்வோன் . ( திருவிளை . இந்தி 
குதிரை, 5. பறவை. ( 1 , 2, 3 , 4 , 5 - சூ . நிக ரன்பழி . சக . ) 
க்க : தகரவெ . உங . ) 6. லவங்கப்பத்திரி , சாதிப் பதங்கம் - 1. சந்தநஞ்சாம்பிராணி முதலிய 
பத்திரி , தாழிசபத்திரி இம்மூன்றுக்கும் பொ வற்றினெடுக்கும் பதங்கம். ( வைத்திய நூலி 
துப்பெயர் ( வைத்தியபரி .) 

லறிக . ) 2. பறவைப்பொது . ( சூ . நிக . ங : சு அ .) 
பத்திரிகை -1 . இலை . 2. திருமுகம் . ( 1 , 2 3. பாதரசம் , 4. விட்டில். ( உ - ம் . )“ சுடரில்விழு 
வழக் ) 

பதங்கமெனத்தளர்ந்தார் " சிவரக. கணபதி 
பத்திரை -1. அவுரி . 2. இரண்டாமேழாம் யுடன் . க , ங .) 
பன்னிரண்டாந்திதி . ( சூ.நிக.க :அசு .)3.ஒருநதி . பதங்கமம் -- 1. பறவைப்பொது . 2. விட் 
( வி - ணி . ) 4. காளி . (பிங்கல கஎஎஎ . ) 5. கீரி டில் , ( வழக் .) 
புரண்டான்பூடு . ( வைத்தியபரிபா.) 6. நற்பசு . பதங்கன் - சூரியன் . ( உ - ம் .) “ எற்பதங் 
(சூ . நிக. 4 : கங ) 

கன்று வளர்சோமனங்கியிவர்செய்கையாய் " 
பத்திரைகேள்வன் வீரபத்திரன் . ( சூ . ( ம . 

றைசை சு அ . ) 
நிக . க : உ உ . ) 

பதங்கு - குழி . ( வழக் ) 
பத்திவைராக்கியம் - தெய்வபத்தியிற் பிடி 
வாதம் . ( வழக் . ) 

பதச்சேதம்- பதத்தைப்பிரித்தல் . ( வழக் . ) 
பத்து - 1. ஒரெண் . 2. தேவபத்தி . ( உ - ம் . ) பதசாலம் -- பாதசாலம் . ( உ - ம் . ) “ பன்னிய 
" பத்துடையீர் " (திருவா . திருவெம் . ங . ) கைவிரலாழிசிலம்பொபெதசாலம் ” ( சி வரக . 
பத்துக்காலோன்-- நண்டு . ( வழக் . ) 

தேவி மயம் . எ . ) 
பத்துழகன் - இராவணன். ( உ - ம் . ) “ பதும் 

பதஞ்சல்லியம் - அத்தியான்மிக நூல் மூன் 
மகள் " பார்.. 

றினொன்று ; இந்நூல் செய்தவன் பதஞ்சலிபக 
பத்தூராத்தைலம் - பொன்னாங்காணிமுத 

வான் . இந் நூல் பிரகிருதியும் பிராகிருதங்க 
லிய சாற்றோடு பிறவுஞ்சேர்த்து வடிக்கப்படு 

ளும் ஆன்மாக்களும் பெத்தமுத்திகளுஞ் 
மொருதைலம் . ( தைல . தைலவ . சுசு . முகம் . ) விவேகஞாநம்போல யோகமும் யோகாந்தமும் 

சாங்கிய நூலிற் கூறியவாறே யென் 
பத்தூரம்- பொன்னாங்காணி, ( உ - ம் . ) “ பத் 

முத்திக்குக்காரணமென்றும் இருபத்தாறா 
தூரமுறுதைலமே ” ( தைல . தைலவ . கசு ) 

தத்துவம் ஈசுவரனொருவனுளனென்று 

ம் 
பத்மணி- சுவாதிட்டானத்திற்குரிய பத்ம அவன் எல்லாவற்றையும் அதிட்டித்துநின்று 
தளங்களிலொன்றில்நிற்கும் . “ ர ” என்னுமட்ச செய்வோனாதலானும் ஆன்மாக்களுக்கு வே 
ரத்தி னதிதேவதை . ( சி . சி.அ : உக . மறை ) றென்றுங் கூறும் . ( சி . கை . க 0 . ) 


பதம் 


கசஙஎ 


பதவியது 


L 


பதஞ்சலி -- ஒரு முநிவர் . ( உ - ம் . ) “ பத்தியா பதத்து ” ( கோயிற்பு : பாயிர , உ . ) 5. இன்பம் . 
லிறைஞ்சக்கண்பெதஞ்சலியவரைநீங்க” . ( கோ 6. ஈரம் . 7. உண்டல் . 8. எழுத்தானயபதம் . 
யிற்பு . பதஞ்சலி . அச . ) ( அஞ்சலியினின்றும் 9. ஒருவஸ்து . 10. ஒளி. (உ -ம் . ) " பொற்பதப் 
விழுந்தமைபற்றியிப் பெயராயிற்று . ) பதம் - பொதுவார்புகழ் " ( கோயிற்பு. காப்பு . ) 11. கால் . 
விழுதல் , பதிதல் . 

( உ - ம் . ) "கிண்கிணியிலங்கியபதம்பெறுவெ 
பதஞ்சலியம் - பதஞ்சலி செய்த நூல் . 

. (வழக் .) னே ” ( அரிச்ச. பாயிர . 5.) 12 , காலம் , சமயம் . 
பதஞ்செய்தல் - இளகப்பண்ணுதல் . ( உ - ம் . ) ( உ - ம் .) “ குறைகொள்வானவர்பதங்கிடையா 
" நிரந்தரங்குளிர்ந்துநின்றுபதஞ் செய்யு நீர் " திறைகொள்ள ” (திருவிளை , வரகு . ரு 0 .) 13 . 
( சி . சி . உ : சுசு . ) 

கூர்மை . ( உ - ம் . ) “ பறகுபறகென்றேசொரியப் 
பதட்டம் - பதற்றம் . ( வழச் ) 

பதமாயிருந்தபாக்குவெட்டி ” ( விடுக வி . ) 14 . 
பதடி -1 , பதர் . ( உ - ம். ) “ மக்கட்பதடியெ சிந்து . 15. செல்வம் . ( உ - ம் . ) " விண்ணோர்பதந் 
னல் ” ( வள் . ககசு . ) 2. வில்லு . ( ஆசரிய . தந்து ” ( திரு நூற்றந் , கரு . ) 16. சோறு , 17 . 
நிக . எ : 2. ) 

நிச்சயம் . 18. நெகிழ்ந்தகுணம் . ( உ - ம் .) " வாரி 
பதணம் -- மதிலுண்மேடை . ( சூ . நிக . ரு : குளிர்ந்தேபதமாம் " - (உண்மைவிளக்கம் .) 19 . 
சச . ) 

பக்குவம் . 20. பதவி . ( உ -ம் .) " அண்டர்தம் 
பதநகேந்திரம் - உதயத்திலிருந்து நாலாம் பதம்யாவையுமடைந்து ” ( பிரமோத் , பஞ்சா. 
ஏழாம் பத்தாமிடம் . ( சோதிடக .) 

10. ) 21. பூரட்டாதி . ( உ - ம் . ) " விளங்குபதங் 
பதநம் - 1. இறக்கம் . ( வழக் . ) 2. உதயத் கேட்டையாங்குநல்ல ”( விதாந.குணாகுண . கக . 

5. ) 
துக்கு ஆறாம் எட்டாம் பன்னிரண்டாந்தாநங் 22. பொருள். (உ - ம் .)“ தற்பரமாய்ப்பரபதமாய் " 
கள் . ( குமாரசாமியம் . இராசிசரித்திர.உ.உரை. ) ( கோயிற்பு. பாயிர, க .) 23. மந்திரம் . (சிந்தா.) 
3. களைதல் . 4. தாழ்தல் . 5. பத்திரம் . ( உ - ம் . ) 24. வரிசை . 25. வழி . 26. வேதத்தினோ 
பருவத்தெடுத்ததைலமதைப்பதநம்பண்ணி " ருறுப்பு . ( 1 , 4 , 9 , 17 -சி.சி . அ : கஉ . சிவாக். ) 
( தைல . தைலவ . கரு . ) 6. போதல் . 7. வியோ ( 5 , 8 , 16 - சூ. நிக . கக . தகரவெ . கஅ .) ( 7,19 , 
மாட்சரேகை, 8. விழுகை. ( வி - ணி . சி . சி . அ : 24, 25 , 26 -பிங்கல . ங எஎஉ , 16 , 14 - வழக் .) 
ச . சிவாக் . ) 

பதமஞ்சரி - ஒரு நூல் . ( பி.வி. வழ .) 
பதநீர் -- பனைநீர் . பதம் - பக்குவம் . ( வைத் பதழத்தி - அபரமுத்தி ; அது : காலாந்தரத் 
தியபரி . ) 

திலே புநருற்பவமுள்ளது . சாலோக்கியமாதியா 
பதப்படுத்துதல் -பக்குவப்படுத்துதல், யுள்ள மூன்றினையும் பதமுத்தியென்று பெரி 
( வழக் . ) 

யோர்கள் சொல்லாநிற்பார்கள் . ( சி . சி . அ : கஅ . 
பதப்படுதல் - பக்குவமாதல் . ( வழக் .) 

நிரம். ) 
பதப்பலம் - காற்பலம் . ( உ - ம் . ) “ பதப்பல பதமை --- 1. அமைதி , 2. இணக்கம் . 3 . 
மெண்ணெயிலிட்டு " ( தைல . தைலவ . க . ) தாழ்மை , ( 1 , 2 , 3 - வழக் .) 
பதப்பாடு - மதிலுறுப்பு . ( பிங்கல . சுஈ o . ) பதர் -1 . அறிவீனன் . ( உ - ம் .) " மருந்தரிதாற் 
பதப்புணர்ச்சி - நிலைமொழியீறும் ஒரு பெற்றும் வயிற்றுட்பெய்யாது - பரிந்தளற்றுட் 
மொழிமுதலும் இயல்பாயேனும் விகாரமாயே பெய்தபதர் " (இன்னிசை . கச : பொரு . கா . ) 
னும் புணர்தல் . ( நன்னூல் , உயிரீற்.க .) 2. பதடி . ( உ - ம் . ) “ பதர்கொள்வார்நெல்லோடுற் 

பதப்பொருட்காட்சியணி - ஓரலங்காரம்; | முல் ” அரிச்ச . பாயிர . கக . ) 
அது : உபமானோபமேயங்களாயிருக்கும் இரண் பதரி - இலந்தை . ( வைத்தியபரி . ) 
டுசொற்பொருள்களுக்கு ஒற்றுமையாரோபித்த பதலை -1. ஒருகட்பகுவாய்ப்பறை. 2. தாழி . 
லாம் . ( குவல . கக . ) 

3. மலை . ( 1 , 2 , 3 - சூ . நிக . கக : தகரவெ . க . ) 
பதப்பொருள் பதவுரை ; அஃது : உரை பதவம் -- அறுகு . ( உ - ம் . ) “ பேராது சென்று 
யிலக்கணமைந்தினொன்று . (நன்னூல்.பொதுப் பெரும்பதப்புன்மாந்தி " ( கலி . க.க. ) 
பா . உஉ . ) 

பதவாயுதம் - கோழி . ( உ - ம் . ) " பதவாயுதக் 
பதப தெனல் -- ஈரடுக்கொலிக்குறிப்பு . ( சூ . கொடிவேடாதை - கீர்த்தியைப் பாடுதற்கு ” 
நிக . க 0 : சக . ) 

( மறைசை. அக . ) 
பதம் -- 1 . அடையாளம் . 2. அளவை . ( உ - ம் .) 

பதவி -1 . இடம் . 2. நிலை . 3. முத்தி . ( உ - ம் .) 
“ சொற்பதங்கடந்துநின்றசுந்தரன் ”( திருவிதா. , “பதவியையார்க்குநல்கும்பண்ணவன்” ( இராமா 
மாபாத . நக . ) 3. அறுகம்புல் . ( வைத்தியர்.) 

வாலி . கஙசு . ) ( 1 , 2 - வழக் . ) 
4. இருக்குமிடம்.( உ - ம் .) " ஆரணங்கண் படிந்த பதவியது - மிருதுவானது . ( வழக் . ) 


-- 


பதார்த்தகுணசிந்தாமணி 


கசங.அ 


பதிகி 


பதவியல் - பதத்திலக்கணங்கூறுமோரியல் . 
( நன்னூ ) 

பதவியன் -- சாதுவானவன் . ( வழக் . ) இவன் 
பதவியன் . 

பதவு - புல். ( பெரியபு .சண்டேசுரநா.உ கா .) 
செங்கோலறுகென்பர் புறப்பொருள்வெண்பா 
மாலையில் , 2. மெத்தனவு , உகரஞ்சாரியை . 

பதவுரை - சொற்றோறு முரைக்கும் பொ 
ருள் . (வழக் . ) 
பதவை - வழி . ( சூ . நிக . கு : சுஉ . ) 
பதற்றம்- பதறல் . ( வழக் ) 
பதறல் - திடுக்கிடல் . ( வழக் . ) 
பதறுதல் - பதறல் . ( வழக் ) 
பதறை - வேந்தோன்றி , ஓர் பூடு , ( வைத் 
தியபரி ) 
பதன் - பக்குவம் . (ஈற்றெழுத்துப்போலி .) 

பதன்படுதல் --1. பக்குவமாதல் . 2. பதமை 
யாதல் . ( 1 , 2 - வழக் ) 
பதனழிதல் - ஊழ்த்தல் . ( சூ . நிக . க + : தகர 


வெ. கங . ) 


பதனழிவு- ஊழ்ப்பு 
பதனிடுதல் - 1. பக்குவமாக்கல் . ( வழக் .) 
பதாகன் - பதாகையுடையோன் . ( உ - ம் .) 
" உரகபாதகன் ” ( துரியோதனன் . பாரதம் . ) 

பதாகிநி - படை . ( உ - ம் ) " ஓங்குநீள்கொடிப் 
பதாகி நி ” ( பாரத . படையெழுச்சி . எ . ) 

பதாகை -1. ( பரதம் ) கரகரணமுப்பத்து 
மூன்று வகையுளொன்று ; அது : பெருவிரல் 
வளைந்து ஏனைவிரல் நான்கு நிமிர்ந்துநிற்கப் 
பிடிக்குந் தன்மை ( உ - ம் . ) " பதாகையென்பது 
பகருங்காலை - பெருவிரல்குஞ்சித்தல்லா நான் 
கும்- மருவிநிமிருமரபினதென்ப ” (திருவி.கான் 
மா . க . உரை .) 2. பெருங்கொடி . ( உ - ம் . ) 
" தாழை " பார் . 
பதாசநம் -- பாதபீடிகை. ( வழக் . ) 
பதாத்துவா சடத்துவாக்களினொன்று . 
( சி . கை . ) 

பதாதி -- 1. காலாள் . ( சூ . நிக . 2. : சசு . ) 
2. சேரைகள் . (உ - ம் . ) “பரசியபதாதிதத்தம் 
பதிபுகச்செலுத்துகென்றான் " ( திருவி . மெய்க் 
கா . ஙஅ . ) 3. சேநைத்தொகை பத்தினொன்று ; 
அஃது : ஒரு தேரும் , ஓர்யானையும் , மூன்று பரி 
யும் , ஐந்து காலாளுங்கொண்டது . ( சூ . நிக . 
கஉ : ககங . ) 

பதாயுதம் - கோழி . ( உ - ம் . ) "வனபதாயுத 
மொக்குமெனும்படி " (திருப்பு . ஙஅ .) 

பதார்த்த குண சிந்தாமணி பதார்த்தங்க 
ளின் குணங்களைக்கூறு நூல் . ( வழக் .) 


பதார்த்தசாரம் - வைத்தியசாத் திரத்து 
ளொன்று ; அது : பதார்த்தங்களின் குணத்தைச் 
சொல்லுவது . ( வழக் . ) 

பதார்த்தத்திரயம் -- பசு , பதி , பாசம் என் 
னும் திரிபதார்த்தம் . (சி.சி.க : க . சிவாக் ) 

பதார்த்தம் --- ) . கறிகள் . ( வழக் . ) 2. பதப் 
பொருள் . 3. பொருள் .(உ -ம் .) “ பரமன்பூசநைக் 
குரிய பதார்த்தமெல்லாஞ்சாரமாச்சேகரித்து " 
( சிவரக . சிவதன்மா . ஙச . ) 

பதார்த்தமாறு - 1. நிர்க்கதமானஞாநம் , 
பிரத்தியாதிபதார்த்தரூபஞேயம் , லிங்கார்ச் 
சநை இலட்சணம் , அநுஷ்டியபஸ்மாதாரணா 
கம் , அதிகிருதமான சிவமந்திரரூபசாதநம் , சிவ 
சமாக தாமுத்திரூபசாத்தியம் என்பன . ( த . நி . 
போ . கசுக .) 

பதார்த்தன்று - தொம்பதார்த்தம் = சீவன் , 
தத்பதார்த்தம் = ஈசுவரன் , அசிபதார்த்தம் = ஐக் 
கம் என்னு முப்பதார்த்தங்கள் .(வாசுதே.உகச .) 

பதார்த்தவிர்த்தி நிதரிசதை - பதப்பொருட் 
காட்சியணி . ( குவல . கக . ) 

பதார்த்தாபிவியஞ்சகம் - பெயர்களை விளக் 
குவது . ( சி . சி . அளவை . க . சிவாக் .) 

பதி -1 . அரசன் . (பிங்கல . எங ங .) 2. இடம் . 
(உ - ம் .) " நின்பதியுறப்பெற்றேன் " (சிவரக . 
தேவிநாட்டியம் . எ .) 3 , உறைவிடம் . ( உ - ம் . ) 
“ பந்தநை " பார் . 4. ஊர். 5. எப்பொருட்கு 
மிறைவன் . ( i , காக்கிறவன் . ( சைவப்பி , சு 0.) 
( ப- காத்தல் . தி - வினைமுதற்பொருள்விகுதி .) 
7. கொழுநன் . ( உ - ம் . ) “ கண்டவர்பதியிவட் 
கென்றகட்டுரை ” ( அரிச்ச. விவாக , உஙக . ) 
8. கோயில் . (சி - கை .) 9. தெரிநிலைவினைப் 
பகுதி . 10. பரிபூரணமாய் , ஒன்றாய் , அறிவுக் 
கறிவாய் , நின்மலமாய் , உயிருக்குயிராயிருக் 
கின்ற சிவம் . ( உ - ம் . ) " பதிபசுபாசத்தை " (பஞ் 
சாக்கரதேசிகரந்தாதி . க ) 11. பூமி . ( தைலவ .) 
12. மருத நிலத் தூர். ( சூ . நிக . ரு: 50.) 13 . 
வீடு . ( பிங்கல சுசுசு . ) ( 4 , 5 , 6 - சூ . நிக . கக : 
தகரவெ . சு . ) 

பதிகம் -1. ஐந்துபொதுவும் பதினொரு 
சிறப்புமாகிய பல்வகைப்பொருளையும் தொகுத் 
துச்சொல்வது . ( உ - ம் .) " முகவுரைபதிகமணிந் 
துரை நூன்முகம் " ( நன். க .) 2. பத்துச்செய்யு 
ளான் முற்றுப்பெறுமோர் பிரபந்தம் . 3. பாசி . 
( உ - ம் . ) " பதிகம்பரிக்குங்குழன்மாத ராயய்பர 
வை ” ( மறைசை . கஏ . ) 

பதிகன் - வழிச்செல்வோன் .(உ - ம்.)மொய்ம் 
பாயுணர்த்தவந்தப் - பதிகன்றானும்போனான் ” 
( ஞாநவா . மந , கக . ) 
பதிகி - வழிச்செல்வாள் . ( வழக் ) 


- 


பதிவத்திநி 


கசஙக 


பதினான்குமநுக்கள் 


பதிவிரதை- } கற்புடையாள். (வழக் .) 


- 


பதிச்சம்- வாலுளுவை. ( வைத்தியபரி .) பதிவிடை- ஒளித்திருக்குமிடம் , இடை - 
பதிஞாநம் - ஒருவரறிவியாமல் சர்வத்தை இடம் . 
யும் ஒருகாலத்திலேதானறிகை, ஆன்மாவிற் பதிவிரதம் - கற்புத்தவறாமை , ( வழக் . ) 
சாட்சாத் சிவசத்தியால்விளங்கிய சிற்சத்தி பதிவிரதாதருமம் - கற்புநெறி . (வழக் .) 
விர்த்தி . ( சி . சி . க : உ . மறை ) 

பதிட்டை- பிரதிட்டை . ( உ - ம் . ) “ பழகிய 
பரனையானாப்பரிவினாற் ப திட்டை செய்து ” பதிவிருத்தல் - ஒளியில் மறைந்திருத்தல் 
( திருவிளை . இரசவா . உக . ) 

( வழக் .) 
பதித்தல் -1 . அடக்கல் . ( வழக் .) 2. அழுத் பதிவு - 1. அழுந்துகை. 2. ஊன்றுகை. 
தல் . ( காஞ்சிப்பு . திருநகரப் , சுரு. ) 3. தாழ்த் 3. தாழ்வு . 4. புத்தகத்திலே பேர் முதலிய பதி 
தல் . (பிறவினைத்தொழிற்பெயர் .) 4. பதிவைத் தல் . ( உ - ம் . ) “ சேவகம் ” பார் . 
தல் . (வழக்.) 

பதிவைத்தல் - நாற்று முதலியன பதித்தல் . 
பதிதம் தவறு , வருணாச்சிரமந்தவறுகை . ( வழக் . ) 
( வழக் .) 

பதிற்றந்தாதி - பத்து வெண்பா பத்துக்கலித் 
பதிதல் - 1. அழுந்துதல் , 2. ஆழ்தல் . 3 . துறை பொருட்டன்மைதோன்றப் பாடப்படு 
ஊன்றல் . 4. எழுதுதல் . 5. ஒடுங்குதல் . 6 . மோர் பிரபந்தம் . (உ - ம் . ) “ வெண்பாப்பத்துக் 
கீழ்ப்படுதல் . 7. தங்குதல் , 8. தாழ்தல் . 9. பள்ள கலித்துறைப்பத்துப் - பண்புறமொழிதல்பதிற் 
மாதல் . ( 1--9 - வழக் .) 

றந்தாதி ” ( இலக்கணவி . அசக . ) 
பதிதன் குலஞ்சமயமுதலிய வொழுக்கத் பதிற்றுப்பத்தந்தாதி பத்துப்பத்து ஒரு 
திற்றவறினோன் . ( உ - ம் . ) “ விதிமரபுமாசிரம சந்தமாக நூறு செய்யுட்கொண்ட ஒரு பிரபந் 
மெய்ந்நெறியும் விடுத்தழிந்த-பதி தனை நீவிடுதி " தம் ; அது : ஒவ்வொருபத்தும் அந்தாதித்துப் 
( சேதுபு . கவிசம்பு . ங o .) 

பாடுவது . ( திருக்கருவைப்பதிற்றுப்பத்தந்தாதி 
பதிநூல் கடவுளதுதன்மையை விளக்கு 

யைப்பார் . ) 
நூல் ; இதுவே வீட்டு நூ லென்பது . 

பதிற்றுப்பத்து 1. ஒருநூல் . 2 . நூறு . 
பதிப்பு - பதித்தல் . ( வழக் ) 

( 1 , 2 - வழ்க் ) 
பதிபசுபாசந்தெரித்தல் பதிபசுபாசமா பதிற்றென்பான் - தொண்ணூறு . ( வழக் ) 
கிய முன்று பொருளையுந் தடத்தலக்கணத்தின் பதினாயிரம் - பத்தாயிரம் . ( வழக் . ) 
வைத்து வகுத்துணர்த்தல் . (உ - ம்.) “ பன்மார்க் 
கப்பொருள்பலவுங்கீழாகமேலாம்பதிபசுபா சந் 

பதினாலுலகம்-கீழேழுலகு மேலேழுலகு ; 
தெரித்து ” ( சி சி . அ : உஉ . ) 

அவை : அதலம் , விதலம் , சுதலம், தராதலம் , 

இரசாதலம் , மகாதலம் , பாதலம் இவையேழுங் 
பதிபடை - ஒளித்திருக்கும் படை . ( வழக் .) 
பதிபந்தம் - பிரதிபந்தம் . ( உ - ம் . ) "உயிருண் 

கீழுலகு . பூலோகம் , புவலோகம் , சுவலோகம் , 

சநலோகம் , தபோலோகம் , சத்தியலோகம் 
மையுறாமற்போக்கியிடறனைப்பூதப் பதிபந்த 
மென்பர் ” ( வேதா. சூ . கச O. ) 

இவையேழும் மேலுலகு . ( சூ . நிக . க 2 : எ 0 , 

எக . ) 
பதிமீனுக்கி- விளக்குமாறு . ( உ - ம் . ) “ பதி பதினறுகோணம் - எட்டுத்திசையு மதி 
மினுக்கியா தி துணைக்கருவிகளுமமைமணவை லுள்ளந்தராளமெட்டும் . ( வழக் . ) 
ப்பாங்கிற்றானே ” ( தைல . பாயிர . கச . ) . 
ப்திமை - பிரதிமை . ( வழக் .) 

பதினான்கிந்திரர் - அரி, விபச்சித்து , சுசாந்தி , 

சிவி , விபு , மநோசவன் , புரந்தரன் , மாவலி , 
பதியம் - பதிக்கப்பட்டநாற்று . ( வழக் .) 

அற்புதன் , சாந்தி , விருடன் , இருததாமன் , 
பதியவத்தாத்திரயம் - சத்தர் உத்தியுக்தர் | திவற்பதி , ஈசி என்பவர், (கூர்மபு.பிரமாயு எ . 
பிரவிருத்தர் எனப்படும் பதின் மூன்றவத்தை 

உரை .) [ விபுவை- வசு இரவியெனவும் புரந் 
கள் . (சி.சி.அளவை . ரு . சிவாக் . ) 

தரனை ஓசஸ்வியெனவும் பாடமுண்டு . ) 
பதிரன் இதமாகியவசமும் அகிரமாகிய 

பதினான் குமநுக்கள் - சுவாயம்பு , சுவாரோ 
வசந மும் சுரோத்திரத்துக் கேட்கப்படினும் 

சிடன் , உத்தமன் , தாமசன் , இரைவதன் , சாக் 
அவைகளிலிதாகிதங்களில்லாமலிருக்கிறவன். 

குடன் , வைவைச்சுதன் , சூரியசாவர்ணி , தக்க 
( வாசுதே . கஎ . ) 

சாவர்ணி , பிரமசாவர்ணி , தருமசாவர்ணி ,உருத் 
பதில் - வதில் . ( வழக் . ) 

திரசாவர்ணி , இரௌச்சியன் , பௌதியன் 
பதிவத்திநி - மங்கலை . ( வழக் ) 

என்பவர். ( கூர்மபு , பிரமாயுளு . எ . உரை . ) 


பதினெண்முக்கியகணேசர் 


கசசம் 


பதுமநாபன் 


பதிணென்கணம் - பதினெண்கூட்டம் ; | சண்டர் , மாலாதரர் , திரிசூலி , விசுவமாலாதி , 
அவர் : ஆகாசர், உரகர் , சித்தர் , காந்தருவர் , அண்டாதிநாதர் , காலாந்தகர் , லகுலீசர் , மயூராந் 
விஞ்சையர் , பசாசர் , தாரகை , போகபூமியோர் , நர் என்னும் பதினெட்டு முக்கியகணேசர் என் 
கின்னரர் , கிம்புருடர் , சுரர் , அசுரர் , பூதர் , முநி | பவர் . ( வி - ணி . உசுச .) 
வர் , கருடர் , இராக்கதர் , இயக்கர் , சாரணர் பதினெண்ழலம் - சித்திரமூலம் , எருக்கு , 
எனவுங்கொள்கவென்றார் அடியார்க்குநல்லார் . ( நெருஞ்சி , முருங்கை, முள்ளி, மாவிலிங்கு, 

பதினெண்கீழ்க்கணக்கு - நாலடியார்முத சங்கங்குப்பி , தழுதாளை , குவளை , கண்டங்கத் 
லிய நூல்கள் ; இதனை : “ நாலடி நான்மணிநா தரி , பாதிரி , வில்வம் , இராசவேகமுத்து , இரு 
னாற்பதைந்தொகைமுப் பால்ககெங்கோவை ( மல்லி , தூதுவளை , சிற்றாமல்லி , சுக்கு , கரந்தை 
பழமொழி - மாமூலம் - மெய்ந்நிலையகாஞ்சியோ என்பன . ( வைத்தியபரி .) 
டேலாதியென்பவே - கைந் நிலைய வாங்கீழ்க் பதினெண்யாகங்கள் - சோதிட்டோமம் , 
சணக்கு ” என்னும் வெண்பாவாலறிக . கைந் அங்கிட்டோமம் , உத்தியம் , சோட்சீ , வாசபே 
நிலை- ஓர் நூல் . 

யம், அதிராத்திரம் , சோமயாகம் , சாதுர்மாசி 
பதினெண்குடிமை- ஒடாவி , கன்னார் , யம், பௌத்திரமேதம் , சௌத்திராமணி , 
குயவர் , கொல்லர் , கோவியர் , சிவியார் , தச்சர் , | புண்டரீகம் , அங்கிசயன் , இராசசூயம் , அச்சுவ 
தட்டார் , நாவிதர் , பள்ளர் , பாணர் , மாலைக்கா மேதம் , விச்சுவசித்து , பிரமமேதம் , பிரணவ 
ரர் , மூவாணிபர் , வண்ணார் , வலையர் , வெட்டி மேதம் , பசுபந்தம் என்னும் பதினெட்டு யாகங் 
யான் என்னும் பதினெட்டுவகைக்குடிமைகள் . கள் . (கூர்மபு. வருணாச்சி . கக , உரை .) ( பிங் 
( பொருட்டொகைநிகண்டிற் காண்ச .) 

கல . சசங. ) 
பதினெண்ணுப்புராணம் - பதினெண் பதினொராடல் - புறக்கூத்திலொருவகைக் 
புராணத்து மெடுத்து ஆக்கியோர் பெயராய் கூத்து . ( சிலப்பதி . ) கொட்டியென்பது முதல் 
வழங்குஞ்சார்புநூல்; அவை: பிரமாண்டம், பதினொன்று கூறுவர் . ( பிங்கல . கசசக - முதற் 
அவுசுநம் , சாபிலம் , காளிகம் , சநற்குமாரம் , காண்க. ) 
சாம்பவம் , சிவதன்மம், சௌரம் , துருவாசம் , பதுக்கம் - 1. ஒதுக்கம் . 2. ஒளிப்பு . 3 . 
நந்தி , நா ரசிங்கம் , நாரதீயம் , பராசரம் , பார்க்க பதுங்குந்தன்மை. ( 1 , 2 , 3 - வழக்.) 
வம் , மாரீசம் , மாநவம் , வாசட்டலைங்கம் , வாரு பதுக்குதல் - மறைத்தல் . ( வழக் . ) 
ணம் என்பன . ( பிங்கல . சசரு . ) 

பதுக்கை -1. இலைக்குவை. ( உ - ம் .) 
பதினெண்பாடை - பதினெண் தேசத்தார்க் " தேய்த்தார்பதுக்கைநிரைத்த - கடுநவையாராற் 
குரியபாஷை ; அவை : குடகம் , கன்னடம், நறுசுனைமுற்றி ” ( கலி , கஉ . ) 2. கற்குவியல் . 
கலிங்கம் , தெலுங்கம் , கொங்கணம் , கொல்லம் , ( ஐங்குறு . நசுஉ . ) 3. சிறு திடர் . ( சூ . நிக . ரு : 
சோனகம் , சாவகம் , சிங்களம் , குசலம் , சீரும் , கச . ) 4. சிறு தூறு . ( சூ . நிக . கக : தகரவெ . சு . ) 
சங்கம் , திராவிடம், துளுவம் , கௌடம் , 5. பாறை ( உ - ம். ) " அம்புவிடவீழ்ந்தோர்வம்பப் 
மகதம் , கடாரம் , வங்கம் என்பன . ( நன்னூல் . பதுக்கை ” ( புறநா . ஈ ) 6. பாலைமரம் . ( வைத் 
பெயரியல் . கசு . ) திராவிடம் - தமிழ் . சிந்தா | தியபரி .) 
மணியுரையில் பதினெட்டுப் பாடையென்றே பதுகரை - பழமுண்ணிப்பாலை . ( வைத்திய 
கூறி வகையெழுதாதுவிட்டார் . 

பரி ) ( மலையக . ) 
பதினெண்புராணம் - சிவபுராணம்பத்தும் , பதுங்கல் -1. ஒடுக்கம் . ( சூ . நிக . க : கசு . ) 
விட்டுணுபு ராணநான்கும் , பிரமபுராணமிரண் 2. ஒளித்தல் , 3. பின்னிற்றல். (2 , 3 - வழக் .) 
டும் , அக்கிரிபுராணமொன்றும் , சூரியபுராண பதுங்கலன் -- பதுங்கி . ( வழக் .) 
மொன்று மாம் ; இவை முறையே: இவிங்கம் , பதுங்கி- பின்னிற்பவன் . ( வழக் .) 
காந்தம் , கூர்மம் , சைவம் , பிரமாண்டம் , பௌ பதுங்குதல் - பதுங்கல் , ( வழக் .) 
டிகம், மச்சியம் , மார்க்கண்டேயம் , வராகம் , பதுமகேசரம் - புன்னைமரம் . ( வைத்தியபரி ) 
வாமநம் , காருடம், நாரதீயம் , பாகவதம், வைண பதுமகோசிகம் - இணையாவிணைக்கை முப் 
வம் , பதுமம் , பிரமம் , ஆக்கிநேயம் , பிரமகை பத்து மூன்றுவகையுளொன்று ; இதனை : “ பதும 
வர்த்தம் என்பன . ( பிங்கல . சசச . ) 

கோசிகம்பகருங்காலை , யொப்பக்கைவளைத் 
பதினெண்ழக்கியகணேசர் - பிரம்மமும் தைந்து விரலு , மெய்ப்படவகன்றவி தியிற்றா 
கள் , காலாக்கிநிருத்திரர் , வீரபத்திரர் , பிநாகி , கும் ” என்பதனாற் காண்க. (சிலப் . அரங்கே. 
காலகண்டர் , அங்கிரிதராளர் , கசகராளர் , முக் கஅ . உரை. ) 
கராளர் , நேத்திரகராளர் , சோத்திரகராளர் , பதுமநாபன் - பதுமநாபி . ( சூ . நிக . க : கக .) 


பதுமாசநம் 


கசசக 


பந்தநை 


பதுமநாபி - விட்டுணு . ( வழக் .) 
பதுமநாளம் -1 . தாமரைவளையம். ( தைல . 
தைலவ . ககச .) 2. தாமரைத்தண்டு , நாளம் - 
தண்டு . 

பதுமநிதி - தாமரையுருவாய்க்கிடக்கும் ஒரு 
வகை நிதி . ( உ - ம் . ) " சங்கநிதிபதுமநிதியிரண் 
இந்தந்து ” ( தேவார .திருநாவு .) ( சூ . நிக . சு : அ . ) 
இது : குபேரனுக்குரிய நவநிதிகளுளொன்று . 

பதுமபந்தம் ஓரலங்காரம் . கமலபந்தம் 
என்பதுமிது. தண்டியலங்காரத்திலில்லை, வழக் 
கத்திலிருக்கிறது . 
பதுமபந்து- தேனீ. ( வைத்திய பரி . ) 
பதுமபாணி - சூரியன் . தாமரைமலரைக் 
கையிற்பிடித்திருப்பதனாலிப்பெயர் வந்தது . 

பதுமமணி -- தாமரைக்கொட்டை . ( வைத் 
தியபரிபாடை .) 

பதுமம் - 1. ஒருவகைமாணிக்கம் . ( சிலப் . 
அரும்பத .) 2. ஓரிரேகை. ( பாரத . குருகுல . 
ககச . உரை.) 3. சோடா கோடி , நூறு கோடி , 
(சி.லி. ஞாந . உரு - ஆம் சுலோ. ) 4. தாமரை . 
( உ - ம் )" அவன்றாட்செம்பதுமம் ” ( மரு- தி .10 .) 
5. பதுமாசநம் . 6. பிரமபுராணங்கள் இரண் 
டனிலொன்று . ( உ - ம் . ) “பதுமடேலவன்புராண 
மாம்பிரமமேபதுமம் ” ( கந்தபு . பாயிர . ருச . ) 7 . 
முடியுறுப்பைந்தினொன்று . ( சூ . நிக . எ : உஉ .) 

பதுமமகள் - இலக்குமி .( உ - ம் .)“பதுமமகளை 
க்கொடுபோகும்பத்து முகன் போற்பாறுதலும் 
( சேதுபு . வேதாளவர . கச . ) மகள்- பெண் . 

பதும் ராகம் -- ஓர் இரத்திநம் , மாணிக்கம் . 
(திருவிளை . மாணிக்கம் . –உ . ) 

பதுமரேகை - கைரேகையினொன்று . 
(வழக் . ) 

பதுமரோகம்- கண்ணிமைக்குள் சிவப்புச் 
சதைவளர்ச்சி . ( வைத்தியபரி . ) 

பதுமவண்டம் - பிரமவண்டம் . ( உ - ம் . ) 
" பதுமவண்டத்தைநீக்கிவேறண்டத்திற்பருப் 
பதநகர்புக்கார் ” ( ஞாநவா . லீலிகரை , சரு . ) 

பதுமன் - 1. அட்டநாகத்தொன்று . ( சூ . நிக . 
க 2 : எ அ . ) 2. பிரமன் . (பிங்கல . எருசு . ) 

பதுமனார் -- ஓராசிரியர் ; இவர் : நாலடியா 
ரைத் திருக்குறளிற்போல அறம் , பொருள் , 
இன்பம் என்னும் முப்பாற்படுத்து ஒவ்வொரு 
பொருளை வற்புறுத்துவனவாகிய பத்துப்பாக் 
களைத் தனித்தனியே தொகுத்து நாற்பது அதி 
காரமாகப்பகுத்து உரையெழுதியவர் . எழுதி 
னுந்திருக்குறட்பகுபுப்போற் சிறப்பின்றென் 
பர் . 

பதுமாசநம் - 1. அட்டாங்க யோகாசநத் 
தொன்று ; அது: இட. தபாதத்தை வலதுதொ 


டையிலும் வலதுபாதத்தை இடதுதொடையி 
லும்வைத்து உட்கார்ந்து வலக்கையால் வலது 
பெருவிரலையும் இடக்கையால் இடதுபெரு 
விரலையும் முதுகிற் கைமாற்றிப் பிடித்துக்கொ 
ண்டு முகவாய்க்கடையை மார்பின்மேலூன்றி 
நாசி நுனியில் நாட்டம்வைத்திருத்தல் . ( உ - ம் . ) 
" பத்திப்பொலி வொடுபூசையிற்பதுமாசநத்திரு 
ப்பார் ” (சிவரக , நைமிச . உஅ . ) 2. தாமரை 
வடிவாகச்செய்யப்பட்டவாசநம் . 

பதுமாசநன்- பிரமன் . (திருவிளை . இந்தி 
ரன்பழி . க . ) 

பதுமாதநம் - பதுமாசநம் . ( சைவச.பொது . 
ருஉக , உரை. ) 
பதுமார்க்கம் - கௌதும்பை . ( வைத்தியபரி ) 
பதுமாவதி- ஒரு நதி . ( வழக்.) 
பதுமி நி- நால்வகைப்பெண்களிலொருத்தி . 
( உ - ம் . ) “ பதுமிநிசித்திநிபகர்ந்த சங்கினி- யித 
முறுமத்தினியென்னுநால்வருள் ” ( கொக்கோக 
நூலிலறிக .) 
பதுமி நிகாந்தன் - சூரியன் . ( வழக் .) 
பதுழகம் - ஓரிருக்கை . ( உ - ம் . ) " பதுமுக 
முற்கட்டிதமேயொப்படி, யிருக்கைசம்புடமய 
முகஞ்சுவத்திகந் - தனிப்புடமண்டிலமேகபாத , 
முளப்படவொன்பதுமாகுந் , திரி தரவில்லா 
விருக்கையென்ப ” ( சிலப் . வேனிற்கா . உசு . 
உரை .) 

பதுமை -1 இலக்குமி . ( உ - ம் . ) “ பாகை 
மொழிப்பதுமைகோன் " ( சேதுபு. சேதுபல . 
உ 0 . ) 2. ஓரிதழ்த்தாமரை. ( தைல.தைலவ.ந.சு . 

. ) 
3. காளி. ( பிங்கல . கசக . ) 

பதை -- 1 . பதைத்தல் . ( உ - ம் .) “ பதைபடும 
மணர்காலபடரெனப்படரிற்பட்டார் ” ( திருவி 
ளை .யானையெ . 60. ) 2. தெரிநிலைவினைப்பகுதி . 

பதைத்தல் -1. அஞ்சல் . ( வழக். ) 2. அவத் 
தைப்படல் , துடித்தல் , ( உ - ம் . ) “ பாவியேமக 
னேயென்பள் பதைப்பள் ” ( அரிச்ச.மயாக.கள .) 
பதைப்பு- பதறுதல் , ( வழக் . ) 
பதைப்ப - அசைய . ( ஐங்குறு . கருசு . ) 
பதைபதைத்தல் - பதைபதைப்பு . ( உ - ம் .) 
" பதைபதைத்துப்பைந்தொடியாள்பதறி வீழ்ந் 
தாள் " ( அரிச்ச . மயாந . சஉ . ) 

பந்தகம் - கட்டு . (பிங்கல . நஎஎஅ . ) கப் 
பிரத்தியமென்பர் . 

பந்ததயிலம் பந்தமெரித்திறக்குமெண் 
ணெய் . (வழக் ) 

பந்தநம் --கட்டு .(உ - ம் ) " இரக்ஷாபந்தனம் " 
( வழக் . ) 

பந்தநை -1 . கட்டு . 2. பந்தித்தல். ( உ - ம் .) 
" பந்தநைசேர்பிரபஞ்சப்பற்றினைவிட்டோரு 


> 


S 


-- 


181 


பந்து 


கசசஉ 


பம்பல் 


ளத்திற்பதியாதனை " (சிவரக . கணபதியுடன் விரலாள் ” (திருவாசகம் . ) 3. திரட்சி . ( பிங்கல . 
கடவு . க . ) 3. மகள் . (சூ . நிக. உ : அக . ) உஉஙகா.) ( அம் - கடைக்குறை .) 4. மட்டத் 

பந்தம் 1. அழகு . ( பிங்கல . ககசக .) 2 . துருத்தி ( உ - ம் . ) “சிவிறி ” பார் . 
உண்டை , திரள் . (பிங்கல . உஉ ஙசு . ) 3. உறவு , பந்துத்துவம் - பந்துக்களின்றன்மை .( வழக் ) 
சுற்றம் . ( பிங்கல . கூ 00. ) 4. ஏற்பாடு , நியமம் . பந்துவராளி ஒரிராசம். ( வழக் .) 
5. கட்டு . ( உ - ம் .) “ மாயபந்தமாவினையைமாள ” பந்தையம் - பந்தயம் . அ , ஐ - போலி . 
( இராமா . கரன். ருகா . ) 6. கயிறு . ஆகுபெயர் பநீநகம் -1. சீதரங்கபாடாணம் . 2. பாம்பு . 
போலும் . 7. சம்பந்தம். ( உ - ம் .) “ உன்னலருஞ் | ( உ -ம் . ) “ பந்தகாபரணா” ( திருவிசைப்பா .) 
சுருதிசம்பந்தமுத்திசம்பந்தமுலோகபந்த - மெ பந்நகவைரி- கருடன் . ( சூ . நிக . ந : ருஉ . ) 
ன்னவருஞாநங்கள் ” (வேதா- சூ . ருஅ . ) 8 . பநசம் - பலாமரம் . ( உ - ம் . ) " பள்ள மேற் 
தளை ; இஃது : யாப்புறுப்பெட்டினுளொன்று . பநசக்கனியூறல் ” ( அரிச்ச . நாட்டு . ருக . ) 
( உ - ம் . ) " பந்தமடிதொடைபாவினங்கூறுவன் பநசயித்தி- அரசு . ( வைத்திய பரி .) 
( யாப்பருங்கலக்காரிகை. தற்சிறப் . க . ) 9. தீக் பநையன் -- 1. ஒருநோய் . 2. ஒரு பாம்பு. 
கொளுத்தும்பந்து . 10. தொடர் . 11. மதில் . 3. ஒரு மீன் . ( வழக்குப்போலும் .) 
( பிங்கல . சுஉக . ) 12. மயிர்முடி , ஆண்பான் பநிலம் - வாதரோகம் . ( உ - ம் . ) " பநிலவர்க்க 
மயிர்முடி . ( பிங்கல . ச 0 எ ங .) 13. மலம் . ( சி . சி . மிலை” ( தைல தைலவ . கஎ ) 
அ : உ . சிவஞா . ) 14. விலங்கு , {4,9,10 - வழக் .) பப்பாப்புளி- பெருக்கமரம் . ( வைத்தியபரி .) 

பந்தயம் - ஓட்டம் , சூதாடவைக்கும் பொ பப்பரம் - தேயமைம்பத்தாறினொன்று . 
ருள் . ( வழக் ) 

( இராமா. எழுச்சிப் . ஙஅ .) 
பந்தர் -1. ஒரு பட்டினம் . 2. நீழல். (உ - ம் ) டப்பார்-- பப்பரதேயத்தார் . ( உ - ம் . ) “ பப் 
பன்மலரடுக்கியநன்மரப்பந்தரிலவந்திகையின் பரர்நெருங்கிச்சீறி ” ( அரிச்ச . சூழ்வி . நக . ) 
( சிலப் . நாடுகாண் . ங o . ) 3. பந்தல் . ( உ - ம் . ) பப்பளி - பப்பாளிமரம் . ( வைத்தியபரி . ) 
" கமைதருபுட்பவிதாநப்பந்தர் ” ( சிவரக . தேவி பப்பளிச்சேலை - ஒருவகை வன்னச்சேலை . 
யிமய . கக . ) 4. பாசத்துக்குள்ளானவர்கள் . ( வழக் .) 

பந்தாம் கரண்ட பாடாணம் . (வைத் பப்பளிப்பால் - ஒரு பால் . ( வைத்தியபரி .) 
தியபரி .) 

பப்பாதி -- பாதிபாதி . ( உ - ம் . ) “ பயந்தார்வடி 
பந்தரி-- பிடாலவணம் . ( வைத்தியபரி . ) விற்பப்பாதி ” ( பாரதம்.இராயசூய , ஙச . ) 
பந்தல் --பந்தர் . ( வழக் .) 

பப்பாளி - பப்பளி. ( வைத்தியபரி .) 
பந்தவரிசை - குதிரைப்பற் பாடாணம் . பப்பு -1 . ஒப்பு . ( சூ . நிக . கக: சகரவெ. கஉ . 

. ) 
( வழக் . ) 

2. பரப்பு. ( உ - ம் .) “ பப்பறவீட்டிருந்து ” (திரு 
பந்தன் -1. ஒரு வாணிகன் ; இவன்பேரில் வாச . திருப்பள்ளியெழு . சு . 
ஔவை பந்தனந்தாதியென்னு நூல் பாடினாள் . பப்புருவாகநன் -- அருச்சுநனுக்குச் சித்தி 
( தனிப்பாடலிற் பார் . ) 2. சீர்பந்தபாடாணம் . ராங்கதையிடத்திற்பிறந்த பிள்ளை . ( உ - ம் .) 
( வைத்தியபரி . ) 

" பன்னாளினெடும் போகம்பயின்றபின்னர்ப் பப் 
பந்தி -1 . ஒருசந்தம் ; அஃது : அடியொன்று புருவாகனனென்னும்பைதற்றிங்களன்னானை ” 
பத்தெழுத்துக்கொண்டு வருவது . ( வீரசோ. ( பாரத . அருச்சு . நீர்த் . சங.) 
யாப்பு . ந ங . உரை ) 2. ஒழுங்கு . ( உ - ம் .) " பந் பப்புவர் - புகழ்வோர் . ( பிங்கல . அசுகா . ) 
தித்திக்கும் பெறத்தோன்றிய வேதப்ப தியன் ” டப்ரு - நிவிர்த்திகலையிற் பிருதுவிதத்துவத் 
( மறைசை. அசு . ) 3. குதிரையானை முதலிய திலுள்ள நூற்றெட்டுப்புவநங்களு ளொன்று . 
நிற்குஞ்சாலை . ( உ - ம் .) பாடலங்கரிவைகியபந்தி ) ( சி.லி. கிரி . உக. உரை.) 
யும் " ( அரிச்ச . நகர் . ங . ) 4. கூட்டம், ( வழக் . ) பம் - விண்மீன் . ( சூ. நிச . க : எக . ) 
( இராமா , எழுச்சிப், நிரு . ) 5. வரிசை . ( சூ . பம்பத்திகாயம் - பஞ்சாஸ்திகாயம். ( உ - ம் . ) 
நிக . சு : சுச , ) 6. தெரிநிலைவினைப்பகுதி . “ தணிப்பின்றியைத்தாம்- பம்பத்திகாயம்பணித் 

பந்தித்தல் -- 1, கட்டல் . ( பிறவினைத்தொ | தபிரான் ” (திருநூற். உங . ) 
ழிற்பெயர் . ) 2. பொருந்தல் . ( உ - ம் . ) " அந்தத் 

பம்பம் - திராய் . ( வைத்தியபரி. ) 
திசையாந்தம்பூருவதிக்கிற் - பந்திக்கு மென்று பம்பரம் - ஒரு விளையாட்டுக்கருவி . ( பிரபு 
ளத்திற்பார் ” ( சைவச . பொது . சசஉ ,) 

லிங்கலீலை . விமலைகதி. சக . ) 
பந்து - 1. உறவு . ( பிங்கல. கூ 00 .) அம் பம்பல் --1. துளி, ( உ - ம் . ) “ பானந்தனை 
கடைக்குறை , 2.எறியும்பந்து . ( உ - ம் . ) “பந்தணை | யொத்துவிழுந்ததுமாரிப்பம்பல் " ( அரிச்ச . 


பயத்தல் 


கசசங 


பயன் 


பம்பா 


நாட்டு . ச . ) 2. பரந்தவடிவு. ( சூ . நிக . அ : ரு . ) 3. படைத்தல் . ( உ - ம் . ) “ பயந்திடுஞ்சத்தியாதி " 

- தட்சணத்தில் ஒரு பொய்கை , ( சி . சி . க : சு 0 . சிவஞா . ) 4. பயன்றரல் . ( வழக் .) 
பம்பை . ( இராமா . சவரிபிறப்பு நீங்குப . க . ) பயதம் -- வண்டு . ( வைத்தியபரி . ) 
பம்பிகை - பீர்க்கு . ( வைத்திய பரி .) 

பயந்தன்று - கொடுத்தது . ( ஐங்குறு .) 
பம்பு -1. ஒலித்தல் . ( உ - ம் .) “ பம்புசில்லரி பயந்தாள்- தாய் . ( சூ . நிக . உ; எசு . ) 
பரிபுரத்தாட்டுணைபரித்தாள் "( ஏகாதசி உருக்கு பயந்தோர்ப்பழிச்சல் - தலைவியைப் பெற் 
மாங் , சுரு . ) 2. தெரிநிலைவினைப்பகுதி . 3 . றாரைத்தலைவன்வாழ்த்தல் . ( வாண.கூஉ .முகம் . ) 
வேடிக்கை. ( உ - ம் . ) " நம்பனடியவர்குநல்காத் பயந்தோன் - பிதா.(நம்பியகப் ஒழிபியல் ... ) 
திரவியங்கள் - பம்புக்காம்பேய்க்காம் ” (ஔவை பயப்படல் --- அச்சமுறல் . ( வழக் .) 
பாடல் . ) 

பயப்பாடு - அச்சம் . ( உ - ம் . ) “ தக்கனானவன் 
பம்புதல் 1. ஆரவாரித்தல் . ( பம்புபார் .) மநத்துப்பயப்பாடில்லாமல் ” ( கூர்மபு . தக்க . 
2. எழுச்சி , ( சூ . நிக . க : ஙஅ . ) 3. நெருங்கல் . 

வேள் . கச . உரை .) 
( உ - ம் .) "பநசமுதனீதெருப்பம்புநைமிசத்தில் " பயப்பு -- 1. நிறம் . (பிங்கல . ககசச . ) 2 . 
( மச்சபு . பிரமமுக . க .) 4. பரந்தவடிவு . ( சூ . நிக . பசப்பு , ய - போலி . 3. பயன் . ( உ - ம் . ) “ பயவாக் 

களரனையர் ” ( தொல் . சொல் . கூ 02 . உரை .) 
பம்பை -1. ஒரு வாச்சியப் பொது . ( சூ.நிக . 1.பயம் -1. அச்சம் . ( உ - ம் . ) “ பயமுணர்த்த ” 
எ : சங . ) 2. சுருண்டுகீழ்விழாமல் தூ ராயிருக் ( அரிச்ச . மயாந . ச . ) 2. இன்பம் . ( பரிபாடல் ) 
கின்ற தலைமயிர் . ( உ - ம். ) " நெடுஞ்சடைகரந்திட 3. குளம் . ( சூ . நிக.ரு.உ ங .) 4. குறி . ( உ - ம் . ) " சத் 
நெறித்தபம்பையும் " ( பெரியபு . திருநீல . கஉ . ) திபதிந் - தாம்பயத்தின் பேதமா ராய்ந்து ” ( சை 
3. பம்பா என்னும் பொய்கை . ( உ - ம் . ) “ பம்பை வச . ஆசாரிய உச . ) 5. சுதை , 6. நீர் . 7. பயன் . 
யின்கரைகண்டனன் ” (சேதுபு. சேதுவந்த.ச . ) | ( உ - ம்.)" முன்னையூழ்வினைப்பயத்தினும் ” (இரா 
இது சுக்கீரீவனிருந்தமலைக்கு சமீபத்துள்ளது. மாமந்திர சுரு . ) 8. பழம். ( புறப்பொருள்வெ .) 
(இராமா. சரிப்பிறப்பு . க . ) 4. மு.ர் லைநிலப் 9. பால் . ( 5 , 6 , 8 சூ . நிக . கக : யகரவெ . கூ . ) 
பறை . (சூ . நிக எ : சக . ) 

பயம்பு -1 . குழி . ( உ - ம் . ) " கரந்துபாம்பொ 
பம்மல் -1 . செம்முதல் . ( உ - ம் . ) “ பறந்தன இங்கும் பயம் புமாருளவே " ( மலைபடு . ககக . ) 2 . 
ரமரரஞ்சிப்பல்பெரும்பிணத்தின்பம்மல் ” (இரா பள்ளம் . ( சூ நிக . ரு : ஈக . ) 3. மட்டுக்குழி . 
மா . கும்பகருணன்வதை, கஎக . ) 2. மந்தாரம் . ( உ - ம் . ) “ சூழ்பயபினகத்தொளித்தொடுங்கி ” 
3. மந்திப்பு . ( 2 , 3 - வழங் .) 

( பெரும்பாணா, ஈ அ .) 4. யானை படுகுழி . ( சூ . 
பம்ழதல் - பம்மல் . ( வழக் . ) 

நிக . ந : கூ . 

. ) 
ய்யன் - பையன் . ( போலி . ) 

பயருதி --திருநாமப்பாலை . ( வைத்தியபரி .) 
பைட் , மெல்ல . ( உ - ம் .) பண்கோடே பயல் -1 . சரிபாதி . ( 

( உ - ம் . ) “ பயல்செய் 
மொழியாற்பயக்கூறினாள் " ( சிந்தா- குணமாலை . 

மேனிப்பெருந்தகை ” ( சூத் . ஞாந . கங ; க . ) 2 . 
ருக . ) போலி . 

பள்ளம் . ( சூ . நிக . கக : ரகரவெ . உ.ச. ) 3 . 
பயங்கரம் - அச்சம் . ( உ - ம் . ) “ ஆனவதிபயங் பையல் , சிறுவன் . ( உ - ம் . ) " பையலோடிணங் 
கரங்கூர்பெருந ரகிலடுங்கூற்றினானை தன்னால் கேல் ” ( கொன்றைவேந்தன் .) 
( சேதுபு . தநுக்கோ. கரு . ) 

பயலை மை ---பசலைத்தன்மை . (உ - ம் .) “ நோ 
பயங்கரி 

- ஒரு யோகிங் , காளியென்பர் . யும்பயலைமையுமீ தூரவெம்போல் ” ( நாலாயிர, 
( வி - ணி . உசக . ) 

இரண்டா. வாயுந் . க . ) 
பயங்கொளி - பயங்கொள்பவன் . ( வழக் ) 

பயளி- பசளி . ( வழக் .) 
பயசி - திருநாமப்பாலை . ( வைத்தியபரி .) 

பயளை - பசலைக்கீரை . ( வழக் ) 
பயசு -1 . நீர் . ( சூ . நிக . க : ருச . ) 2. பால் . 

. பயற்றங்காய் - ஒரு காய் . ( வழக் ) 
( உ - ம் . ) “ஊற்றும்பயசாலிழை ”( தைல . தைலவ . பயறு -1 . ஒரு தர்யேம்; அது : எலிப்பயறு 
ருக . ) 

கறுப்புப்பயறு , சடைப்பயறு , சிறுபயறு , தட் 
பயணம்- பிரயாணம் . ( உ - ம் . ) “ வல்லவலத் டைப்பயறு , துலுக்கப்பயறு , நரிப்பயறு , நன் 
திசையாகிற்பொருளே சேரும்வருபயணம் போ னிப்பயறு , மின்னிப்பயறு , பெரும்பயறு எனப் 
தலுறும் ” ( துடி நூல் . கஉ. ) 

பலவகைப்படும் . ( வைத்தியபரி . ) 2. (சித்திரை 
பயத்தல் - 1. கொடுத்தல் . ( உ - ம் . ) “ இம் 

நாள் . ( சூ . நிக . க : எங . ) 
மூன்று - நன்மைபயத்தலில ” (திரிகடு, க0 .) 2 . 

பயன் -- 1 . உரைவகைபதினான்கினொன்று . 
சித்தித்தல் , கிடைத்தல். ( சூ . நிக . க 0 . சுச . ) | ( நன்னூ . பொதுப் . உக . ) 2. நீர் . பிங்கல. (நா . - 


கா 


பயிர்தல் 


கசசச 


பயின் 


- 


உமை . 


( இறுதி- போலி .) 3. நெஞ்சினடுத்ததோர்மெய்ப் நா , கரு அ . ) 
பாடு காரணமாகத் தன்வயினிகழ்ந்த சொல்லா பயிர்ப்பு - 1. பயிலாதபொருளில்வருமரு 
னெய்வது . (திருக்கோ, க . உரை .) 4. பலன் வருப்பு ; இது : மகடூஉக்குணம் நான்கினொன்று . 
( உ - ம் . ) " பிறங்கு கங்கை-யாறுதனின்மூழ்குபய ( உ - ம் .) “ நாண்மட மச்சம்பயிர்ப்பென்னுமிவை 
னடைந்திடுவர் ” ( ஏகாதசி . உருக்குமா. க ... ) நழுவ ” ( கோயிற்பு . பதஞ்சலி , கஅ . ) இதற்கு 
6. பால் . ( வைத்தியபரி .) 

மனங்கொளாத் தன்மையென்றார் சிந்தாமணி 
பயன்படுதல்- பிரயோசநமாதல் . ( வழக் .) யில் . 2. பிசின் . ( உ - ம் . ) " பலவின்பயிர்ப்புறு 

பயனிலசொல்லல் - பிரயோசநமில்லாத தீங்கனி ” ( கலி . ரு 0 . ) 
பேச்சுப்பேசல் . ( உ - ம் . ) “ பல்லார்முனியப்பய பயிரவி 

1. பைரவி , 

( உ - ம். ) 
னிலசொல்லுவான் " ( வள் . ககூக ) 

" தநம் பார் . (ம- தி.எச.) 2. முடக்கொத்தான் . 
பயனிலாள்- வேசி . ( சூ . நிக. உ : சுச . ) ( வைத்திய பரி . ) | 
பயனிலி- வீணன் . ( வழக் .) 

பயிரி - ஒரு கீரை. ( வழக் .) 
பயநிலை - பயன் முடிவு . ( வழக் . ) 

பயிருகம் - பழம்பாசி . ( வைத்தியபரி . ) 
பயனுரைத்தல் - உரைசொல்லல் . 

பயிரும் - அழைக்கும் . (சிந்தா .) 
பயனுவமம் -- பயனைப்பற்றிவருமுவமை ; பயில் -1 . சைகை, (தழூஉக்குறி . ( வழக் .) 
அது : கற்பகவள்ளல் என்றாற்போல்வது . ( நன் . 

2. சொல் . 3. தெரிநிலைவினைப்பகுதி . 4. பழக் 
உ ஙசு . உரை .) 

கம் . ( பெரியபு . கண்ணப்பநா. கசங . ) 
பயனுவமை- பயனுவமம் , ( வழக். ) 

பயில்வித்தல் - பழகுவித்தல் . பிறவினைத் 
பயளை -சிற்றாமுட்டிவேர் , பேராமுட்டிவேர் . தொழிற்பெயர் . 
( உ - ம் . ) “ ஆமலகம் ” பார் . ( தைல.தைலவ . 60. ) பயில்வு -1. செய்கை . 2. பயிற்சி . ( 1 , 2 

பயாநகம் -- நிவர்த்திகலையிற்பிருதுவிதத்து வழக் .) 
வத்திலுள்ள நூற்றெட்டுப்புவநங்களு ளொன் பயிலல் - 1.சொல்லுதல் . 2. நடத்தல், 
று . ( சி - லி . கிரி . உக . உரை .) 

3. நிகழ்தல் , 4. பெருங்கல் . ( உ - ம் . ) “ மந்தியு 
பயாநகன் - சதருத்திரரி னிருதிதிக்கினி மறியாமரண்பயிலகக் தத்து ” ( திருமுரு . சீஉ . ) 
ருக்கும் தசருத்திரரிலொருவன் .( வி - ணி உஎ . ) 5. பழகல் . ( 1,2,3,5 ( உ - ம்.)“ வந்துழிக்காண்க .) 

பயிக்கம் - பிச்சை . ( உ - ம் .) " பாவியேனறி பயிலியம் - குப்பைமேனி . ( வைத்திய பரி ) 
யாதேபாழூரிற்பயிக்கம்புக்கெய்த்தவாறே " ( தே பயிலுதல் -1. செல்லுதல் . ( உ - ம் .) " பாய 
வார . திருவாரூர்ப்பழமொழி . அ . திருநாவு .) வாள்விழியருவிபரவசராயெதிர் பயில்வார் ” 

பயித்தியம் --பைத்தியம் , அறிவுப்பிறழ்ச்சி . ( கோயிற்பு. பதஞ்சலி. சக . ) 2. செறிதல் . (புற 
( வழக் . ) 

நா ) 3. சேவித்தல் . ( உ - ம் . ) " ஆரிடமாம்பரிச 
பயிந்தரி - ஏகம்பபாடணம். ( வைத்தியபரி ) நம்பயில ” (கோயிற்பு. பதஞ்சலி . ந 0.) 4. பயி 
பயிர் --- 1. அருவருப்பு . (உ -ம் .) “ பயிரிலா லல் , ( உ - ம் . ) “ சோலையிற்பயிலுங்குயிலையும் ” 
நரம்பின்கீதம்பாடியதொடங்கினாளே ” ( சிந்தா . (பாரத . இந்திரப். 20. ) 5. வளைதல் . ( உ - ம் .) 
சுரமஞ். நிச.) 2. அழைப்பு. பத்துப்பா.( குறி உலகம்பா 

" உலகம்பயில்புகழ்போற்சிலம்பாமாமதியூர்கொ 
ஞ்சி . ) 3. இடும்பயிர் . ( உ - ம் . ) " பருவத்தேபயிர் 

ண்டதே ” ( 

வாண . உ ஙசு . ) 
செய் " ( ஆத்திசூடி . ) 4. ஒலி . ( உ - ம் . ) " பயி 

பயிற்சி- பழக்கம் . (வழக் ) 
ரொன்றுகலையுஞ்சங்கும் ” (இராமா.உலாவியற். பயிற்றல் - கற்பித்தல் . ( உ - ம் . ) “ யாக்கை - 
அ . ) 5. தெரிநிலைவினைப்பகுதி ( உ - ம் . ) " ஆன் மூத்தவனொருவன்வைகி முனையவாள் பயிற்றி 
கணங்கன்றுடயிர்குரல " ( கு- பா.உ க அ .)6 .பயில் . வாழ்வான் " (திருவிளை . அங்கம் . 2.. ) 
7. பறவைக்குரல் . 8. மிருகங்களுள் ஒன்றை பயிற்றி - பலகாற்செய்தல் . ( ஐங்குறு .) 
மற்றொன்று அமைக்குமோரோசை. உ - ம் .) காற்கூறி என்பர் புறநானூற்றில் . 
சடமானல்லேறு மடமானாகுபிளைபயிர ழைப் பயிற்றுதல் -1 . படிப்பித்தல் . பயிற்றல்பார் . 
பின் ” ( புறநா. கடுஎ . ) யானைக்குரியபரிபாடை 2. பழக்குதல் . ( பெரியபு . தடுத்தாட் . கஅஎ .) 
என்பர் (சிந்தாமணியில் .) ( 5,6 , 7- சூ . நிக . கக : பயிறல் --1 . எடுத்தலோசை . (பிங்கல . 
யகரவெ.ச . ) 

உகக .) 2. சொல்லுதல் . 3. பயிலுதல் . ( 2 , 3 
பயிர்த்தல் - ஒலித்தல் . ( பிறவினைத்தொழிற் (உ - ம்.) வந்துழிக்காண்க.) 
பெயர். 

பயின் -- 1 . பிசின் . (உ - ம் .) " கப்பிணர்மரத் 
பயிர்ரல் --அழத்தல். ( உ - ம் . ) “ கவென் - திற்காலும்பயின தாய் ” (திருவிளை . இந்திரன் 
றுய்த்தலைமத்தியைக்கையிடூஉப்பயிரும் ” ( புற பழி . கங . ) 2. சிதையப்புகுமரக்கலத்தைத்திருத் 


பல 


பரக்கழிவு 


கசசரு 


பரசிராமன் 


தஞ்செய்யுங்கருவிகள் ; அல்லது திருத்தஞ்செய் | விதுரீ. என்றும்பாடம் , புரக்கழிவு - அபகீர்த்தி . 
கைகள் . ( பரிபாடல் . ) 

பரக்தம் - பரவும் . ( புறநா.) 
பயிளர் -- பயிலுதலுள்ளவர் . ( உ - ம் .) “ பலசம பரகதி - மோட்சம் . ( உ - ம் .) “ பத்தியாய் 
யத்தின் கண்ணும்பயினர் செய்வனக்க மெல் நினைந்துபரவுவார் தமக்குப்படிகதி கொடுத்தருள் 
லாம் ” ( காரோ. திருநாட் . உஎ . ) 

செய்யும் ” (திருவாச .அருட்பத். அ . ) ( பர - மேல் ; 
பயினன் -- சேடன் . ( உ - ம் . ) “ பயினன்மேல் கதி - அடைதற்குரியவிடம் . ) 
வருகல்லென ” ( பாரத . சம்பவ . ககக . ( போலி . ) பரகாயப்பிரவேசம்- யோகசித்தர்கள் தங் 
பையினன் - அழகிய சூரியனுமாம் . 

கள் தேகத் தவிட்டு அந்நியதேசத்திற்செல்லு 
பயினி இணக்கம் . ( சூ . நிக . அ : கூ . ) 2 . தல் . ( சி . சி . அ : ஈஉ . சிவாக் .) 
பயினிப்பூ . ( பத்துப்பா. குறிஞ்சி . ) 

பாகாயம்- பிறகாயம் ( உ -ம்.) “பரகாயத்தி 
பயை - அதர்மத்தின் புத்திரர் மூவரிலொரு னண்ணுதல்வான் - புலத்தினியங்கலிச் சித்த 
வன் . (வி - ணி . உருஎ . ) 

போகமனைத்துந்தானிருக்குந் - தலத்தினினைந்த 
பயோகநம் - ஆலாங்கட்டி . ( வைத்தியபரி .) படிவருசல்பிராகாமி பமாந்தவக்கொடியீர் ” ( திரு 
பயோட்டிணி விருட்சபர்வதத்து தித்த விளை . அட்டமா. உரு ) 
இரு நதிகளினொன்று . ( வி - ணி . உஉக . ) பரகீயம் --பிறர் குரியது . ( வள் . சக . பரி .) 

பயோதாப்பத்து - ஒரு பிரபந்தம் ; அது : பரகீயை - பிநர்க்குரியாள் . ( வழக். ) 
முலையினைப்பத்துச் செய்யுளாற் கூறுவதி , பரங்கி-- 1. இலவங்கம் . 2. கண்டுபாரங்கி . 
( இலக்கணவி . அருஉ , உரை .) 

( 1 , 2 - வைத்திய ... ரி . ) 
பயோதாம் -1. முலை : (உ - ம் . ) “ பயோதர பரங்குன்று-- திருப்பரங்குன்று . ( உ - ம் . ) 
வேசையர் ” ( அரிச்ச . நகர . க . ) 2. மேகம் . (சூ. “திருவாவிநன்குடிவானார்பரங்குன்று ” ( கந்த 
நிக . க : கக . ) 

ரர் . க . ) 
பயோதிகம் -- கடனுரை , ( வைத்தியபரி . ) பரஸ்பரவிரோதம் - ஒன்றற்கொன்று 
பயோவிரதம் - ஒருமாதம் வரை பசுக்கோட் விரோதம் . ( சைவப்பி . ச 0 .) பரற்பரவிரோதம் 
டத்துறைந்து பால்மாத்திரமுண்டு செய்யுமோர் எனவும் வழங்கும் . 
விரதம். ( வழக் .) 

பரசம்பந்தம் - அறுவகையாகம சம்பந்தங் 
பர்க்கம் -1 . ஒளி. 2. வீரியம் . 

களுளொன்று ; அஃது : அநந்தேசுரர்க்குஞ் சதா 
பர்க்கன் -1. சிவன். ( உ - ம் . ) " ணங்குமன் சிவர்க்குமுண்டான வாகமசம்பந்தம் . ( சி - லி . 
பர்க்குப்பிறவியாமுளைவித்தைவறுத்தே -யணங் 
குறாவகை செய்வதாற்பர்க்கராமொருபே- ரிணங் பரசம் வித்து- அந்நியத்தையறிதல் . ( சி.சி. 
கிநின்றதங்கவர்க்கு ” ( சிவரக . காயத்திரி, கூ . ) அ : ஈச . ஞாகப் . ) 
2. சூரியன் . (பிங்கல . உக .) 

பரசமயகோளரி- திருஞாநசம்பந்தமூர்த்தி 
பர்ணசாலை இலைகளாலும் புற்களாலும் நாயனார் . ( உ - ம் .) “ பார்குலவு தனிக்காளஞ்சிந்த 
வேயப்பட்டகுடிசை. ( கோயிற்பு . வியாக் . சச . மெல்லாம்பரசமயகோளரிவந்தானென் றூத 
உரை. ) 

( பெரியபு . ஞாந . கூச .) 
பர்ணி - 1. முருக்கமரம் . ( வைத்திய பரி .) பரசமயம் - பிறசமயம் . ( உ - ம் .) “ அல்லாத 
2. வல்லாரை . ( தைல . தைலவ . சுசு . 

பரசமயவலகைத்தேர்விண்டகல " (சேதுபு. 
பர்த்தா - பத்தா . ( சி.சி.அ : கசு . சிவாக்கிர . ) கடவுள்வா . கங . ) 
பீர்பணம் - பாவட்டை ( தைல.தைலவ.கங.) பாசரீரம் - ஆன்மாக்களின் மூவகைச்சரீரங் 
பர்வஸ்வரி - பிரியவிரதன்குமாரரெழுவரு களுளொன்று ; அஃது : அநந்ததேவராற் கலக் 
ளொருவன் . ( த - நி . போ . ந x0 .) 

குண்ட பாகமாகிய காரணசரீரமும் கலாதிகளா 
பர்வதராசன் --மலையரசன் . ( கூர்மபு.திருக் கிய கஞ்சுகசரீரமும் முக்குணங்களாகிய குண 
கல். கங . உரை. ) 

சரீரமும் என மூவகைப்படும். ( சி . சி . ச: உக . 
பர்வதீர்க்கம் - மத்தி மவிரனவொன சிவாக் . ) 
இறை . ( த- நி . போ . ஙஉசு . ) 

பாசாதி- அந்நியசாதி . தருக்கசங்கிரகத்தி 
பர்வம் - பருவம். பக்குவத்திற்கும் பொழு லறிக. 
திற்கும் பெயர். ( பில்ல . நஎகஉ . ) 

பரசாரணம் -நீட்டுதல் .(சி.சி.உ ருசு.சிவாக் .) 
பரக்கழிவு -பழி , அபகீர்த்தி. 2 - ம் .) பரசிராமன் - மழுவுடையிராமன் ; இவன் : 
" பரக்கழிவிதுநீ பூண்டாற்பு கழை.பார்பாக்கற் சமதக்கிகியும் இரேணுகையும் தந்தை தாயாகத் 
பாலார் ” (இராமா. வாலிவதை. எக. ) புரக்கழி திருமாலவதாரம். (காஞ்சிப்பு . இரேணுக் . 2. ) 


சரி . 2 .. ) 


பரண் 


கசசசு 


பரத்துவாசன் 


- 


பாசிவதத்துவம் - பரநாதம் . ( சி.சி. உ : எச . பரணம் -- பரண் . ( அம் சாரியை . ) 
ஞாநப் .) 

பரணர் - ஒரு சங்கப்புலவர். (பதிற்றுப் 
பரசிவம் - சத்தியொடுங்கிறதற்கிடமாய் பத்து , ரு . ) 
நின்றதத்துவம் ; இது : தத்துவமெலாங்கடந்த பரணி - 1. அடுப்பு . ( உ - ம் . ) “ தரணிசசி 
முடிவிலேநின்றது . ( உ - ம்.) “ ஒடுக்குநாளினில வேள்வித்தீசாற்றும்பரணிகளிலிட்டவையெ 
யனரியுருத்திரன் மகேசன் - நெடுஞ்சதாசிவன் டாமுன் ” ( தைல . பாயிர . உரு . ) 2. ஒருநாள் . 
விந்துநாதஞ்சத்திநெறியே - யடங்கிடம்பரசிவத் 

(உ - ம் . ) " 

பூராடமுத்திராடம்பூசநீள்பரணி ) 
தினிற்பரசிவமனைத்துங் . கடந்ததத்துவமுடிவி (விதாந . குணாகுண . எ . ) 3. ஒரு பிரபந்தம் ; 
லேநின்ற துகருதி " ( அருணாசலபு .திருமலை.ரு . ) அஃது: ஆயிரங்களிற்றைக்கொன்ற வீரனைத் 
பரசிவழர்த்தி - சதாசிவம் . ( சி- லி . ஞாந . ங . ) தலைமகனாகக்கொண்டு கடவுள்வாழ்த்துங்கடை 
பரசு -- 1 , கோடாலி , மழுப்படை . ( சூ . நிக . திறப்பும் பாலைநிலமுங் காளிகோவிலும் பேய்க 
எ : உ . ) 2. தெரிநிலைவினைப்பகுதி . 

ளோடு காளியும் காளியோடு பேய்களுஞ் சொல் 
பரசுகம் -- மோட்சாநுபவம் , ( வழக் .) லக்கருதியதலைவன் சீர்த்திவிளங்கலும் அவன் 
பாசுதல் - துதித்தல் . ( உ - ம் .) “ சண்டேசன் வழியாகப் புறப்பொருடோன்ற வெம் போர் 
நாள்பிரசமலரிறைத்திறைஞ்சிப்பரசு வாமே ” வழங்கவிரும்பலு மென்றிவையெல்லா மிரு சீ 
( சேதுபு . கடவுள்வா . கஉ .) 

ரடியொழித்தொழிந்த மற்றையடிகளானீரடிப் 
பாசுபாணி 

1. சிவன் . (சூ . நிக . ச : எ . ) பஃறாழிசையாற்பாடப்படுவது .(உ - ம் .) " கடவுள் 
2. பரசுராமன் . பரசு - மழு . 

வாழ்த்துக்கடைதிறப்புரைத்தல் 
பாசுராமன்- திருமாலவதாரத்தினொன்று . வுளமகிழ்பரணியுரைக்கப்படுமே " ( இலக்கண 
( பரசிராமன்பார் . ) 

வி . அஙக . ) 4. கோய் , ஒருபாத்திரம் . ( சூ . நிக . 
பரசுவம்- பிறர்பொருள் . ( வழக் . ) 

எ : ஙசு . ) 5. முருக்கமரம் . ( வைத்தியபரி ) 
பரசொப்பநம்- ( வேதாந்தம் ) சர்வசிருட்டி , பரணை - தண்ணீர்விட்டான்கிழங்கு .( உ - ம் .) 
சர்வதிதி , சர்வசங்காரம் என்னு மூன்று உபாதி “ அமுக்கிரி ” பார் . ( தைல . ( தைலவ . சஉ . ) 
யுடன் சம்பந்தித்த காலபரம் . ( ஞாநக்கட்டளை . பரத்தந்து- பரக்க . ( பரிபா . ) 
தற்பதமநநம் . ) 

பரத்தமை - பரத்தையை நுகர்பவன்றன் : ம . 
பரசொருபம் - பரசாக்கிரம் , பரசொப்பகம் , ( மணிமே . ) 
பரசுழுத்தியென்னு மூன்றவத்தையுங் கண்டு பாத்தர் - தூர்த்தர் . ( உ - ம் . ) “ வறுமொழியா 
கழன்று மேலாய்நின்று விளங்கிய சுத்த அறிவு . ளரொடுவம்பட்பரத்தரொடு " ( சிலப் . கொலைக் 
( ஞாநக்கட்டளை . தற்பதமநநம். ) 

கள . சுந . ) 
பரசோமசித்தாந்திகள் --- வித்தியாபுவநப் பாத்தல் -1 . சப்பையாதல் . ( உ - ம் . ) “ பரியவு 
பேற்றினையே முத்தியென்பவர். ( கூர்ம . பல தடன்பரியபல்லன்பரந்து - முருவழிந்தமூக்கு 
வகை. கங . உரை .) 

டையானும் ” ( சைவச . ஆசாரிய , கஉ , ) 2. பரவு 
பரஞ்சுடர் - சுயம்பிரகாசக்கடவுள். ( உ - ம் . ) | தல் . ( உ - ம் . ) " தண்ணீர்பரக்கவிட்டு " ( தைல . 
" பரஞ்சுடர்முக்கட்பரமன் ” என்னு முதற்குறிப் பாயிர , நக . ) 
புக்கவி . ( திருக்கருவைக்கவித்துறையந்தாதி .) பாத்தன் - பரத்தையை நுகர்பவன் .(சிலப்பதி ) 

பரஞ்சை - காகள முதலியவற்றின் தொனி . பரத்தி -1. நெய்தனிலப்பெண் . ( சூ . நிக . 
(உ -ம் . ) வந்துழிக்காண்க . 

உ : எஉ . ) 2. தெரிநிலைவினைப்பகுதி . 
பாஞ்சோதி -1. கடவுள் . 2. சிவன் . (உ - ம் .) பாத்தியர் - நெய்தனிலத்துப் பெண்டிர். 
‘பவமாயங்காத்தென்னையாண்டுகொண்டபரஞ் ( உ - ம் . ) " நுளையர் நுளைச்சியர்பரதர்பரத்தியரள 
சோதி ( பரம் - மேலான , சோதி - ஒளி .) வரளத்தியர் ” ( அகப்பொ , அகத்திணை . உச . ) 

பரஞ்சோதிமகாழநிவர்- சத்தியஞாந்தரிசி பாத்திரி - வேற்றுப்பெண் . ( வழக் . ) 
கள் மாணாக்கர் . ( கோயிற்பு . சந்தாநகுரவர் பரத்துவம் -1. கடவுட்டன்மை , 2. முன் 
வரலாறு . ) 

மை . (தருக்கசங்கிரகத்தில்றிக .) 
பரஞாநம் - பதிஞாநம் . ( சி . சி . க 2 ; எ . பரத்துவன் - பரத்துவாசன் . ( உ - ம் . ) “ பரத் 
நிரம்ப. ) இதுவே மெய்ஞ்ஞாநமென்பது . துவனுறைவிடத்தளவும் ” (இராமா. மீட்சி . 

பரடு - கரடு . ( பிங்கல . ககஅ . அது, காலி உசுச . ) 
லுள்ளது. ) 

பரத்துவாசன் -1 . சத்தவிருடிகளி லொரு 
பரண் -1 . இதணம் . ( பிங்கல . எகங . ) 2 . வன் . ( உ - ம் . ) “ பரதநாதவேதகீதபரத்துவாச 
மேற்றட்டு . ( வழக் ) 

னென்பான் ” ( பாரத . வா ரணா. ஙஉ .) 


பரதவித்தல் 


கசசஎ 


பரப்பல் 


- 


பாத்தை 

1. ஒரு செடி . ( வைத்தியபரி ) பரதன் - 1. இராமன்றம்பி . (உ - ம் . ) " பரத 
2. வேசி . ( சூ . நிக . க : சுச . ) 

னெனப்பெயர்பன்னினனன்றே" ( இராமா . 
பரத்தையிற்பிரிவு தலைமகன் பரத்தை திருவவ . கஉக . ) 2. சந்திரகுலத்தோரரசன் . 
யிடத்துப்பிரிதல் ; அது : வாயில் வேண்டல் வா ( உ - ம் .) பரதனென்றொருபார்த்திவன் " ( பாரத 
யின் மறுத்தல் , வாயினேர்வித்தல் , வாயினேர் குருகுல . உ க . ) 3. நடநம்பயின்றோன் .(வழக் ) 
தல் என நான்கு வகைப்படும். ( அகப்பொ. சற் பரதன்மம் -1. அந்நியாசாரம் . 2. பரோப 
பியல் . ரு . உரை. ) 

காரம் ( 1 , 2- வழக்.) 
பரதகண்டம் - நவகண்டத்தொன்று .(மணி பரதாபம் - பரிதாபம் . ( வழக் .) 
மே . பதிக . உஉ . ) 

பரதாரம் - பிறர்மனை . (உ- ம் . ) " ஆசில்பர 
பரதகன் --- சதருத்திரரி லக்கிநிதிக்கிலிருக் தாரம் ” (இராமா . - ) 
குந் தசருத்திரரிலொருவர். ( வி - ணி . ) 

பரதி --- நாடகி . ( வழக் . ) 
பரதசாத்திரம்- நடந நூல் . ( வழக் .) 

பரதுக்கதுக்கன் - பிறவுயிருக்கு நேருந்துன் 
பரதத்துவப் பொருள் - பரதத்துவமாயுள்ள பத்தைத் தனக்கு நேர்ந்தது போற் கொண்டி 
பொருள். ( உ -ம் .) “ அத்தனேபரதத்துவப்பொ ரங்குகிறவன் . ( உ - ம் .) “ பழுதிலாவருளினாலே 
ருளென்று. (திருவிளை . விடையி . ங . ) பரத்துக்கதுக்கனாகி ” ( சி . சி . பர . சௌத்தி 
பாதத்துவம் - அதிசூக்குமத்துவம் ; அதி : 

ராந் . உ . ) 
“ தத்துவந்தூலசூக்கபாங்களுமாகிநிற்கும் ” என் பாதேகம்- சூக்குமசரீரத்துக்குள்ளிருக்கும் 
பதனாற் பெறப்படும் . ( சி . சி . உ ; எக . ) ஒரு வடிவாகிய சிவத்துவபஞ்சகரூபம் . (சி.சி. 

பாதத்துவன் தத்துவங்களைக்கடந்த சிவ சா : க 0 . ஞாநப் .) 
பிரான் . ( உ - ம் . ) “ அத்தன்பரதத்துவன் ” ( கோ பாதேசம் -- பிற தேயம் , அந்நியதேசம் . 
யிற்பு . வியாக்கி . உக . ) 

( பிரபுலிங்கலீலை . பிரபுதே.கூ .) 
பாதந்திரம் - சுதந்திரமின்மை, மற்றொரு பரதேசி -1. ஓரிடத்துநிலையில்லாமற் சஞ் 
வரைச்சார்ந்திருப்பது . ( சி . சி . க ; ஙக சிவஞா ) சரிப்பவன் . 2. களைகணில்லாதவர் . (உ 

ம் . ) 
பரதந்திரியம் -- பாதந்திரம் . ( சி . சி , பாயிர , “ இவர்பரதேசிகாவலரென்றடிவீழ்ந்தேத்தி ” 
ரு . ஞாநப் . ) 

( திருவிளை . அங்கம்வெட் . உஎ . ) 3. பிறதேசத் 
பாத நூல் - பரதசாத்திரம், ( உ - ம் . ) “தென்ன தான் . 
ரேறனையாயது பசத நூறெரிந்திலை யெனச் பரதேவதை - அந்தரியாமியாகிய கடவுள் . 
சொன்னான் " ( திருவிளை . கான்மா , ரு . ) ( த.நீ. பே . கக . ) 

பரதம் -- 1 . இலட்சங்கோடி கோடாகோடி . பாதோவர்- வேறொன்று கொண்டுவருமோ . 
2. கூத்து . (உ - ம் .) “பணித்தல் ” பார் . 3. நவ ( சி . சி . அள . க . சிவாக் . ) 
கண்டத்தொன்று . (உ - ம் . ) " பாடல்சால்சிறப் பரந்தவட்டம் -- பரந்தவட்டிகை , சேமக் 
பிற்பரதத்தோங்கிய " (மணிமே. பதிக . உஉ . ) கலம் . ( வழக் . ) 
4. பரதநூல் . (உ - ம் . ) " பாவமோடராகந்தாள பாந்தாமம் - வைகுந்தம் . பரந்தாமன்பார் . 
மிம்மூன்றும்பகர்ந்திடுமுறையாற்பரதம் " ( திரு பரந்தாமன் - திருமால் . ( உ - ம் . ) “ பாங்குட 
விளை . கான்மாறி . அ . ) 

னே தனக்குயிராந்துளபமௌலிப்பரந்தாமன்ற 
பரதர் - 1. நெய்த நிலமாக்கள் . ( உ . - ம் . ) னைநினைந்தான் பார்த்தனாக " ( பாரத . அருச் . 
"குணுங்கர் " பார் . 2. செட்டிகள் . (மதுரைக் றீர் . ருஉ . ) 
காஞ்சி . ஙகஎ . ) 3. வைசியர் . ( உ - ம் . ) " அரச பாந்து - மிக்கு . ( பரிபாடல் . ) 
குமரரும்பரதகுமரரும் " (சிலப் . இந்திரவிழ . பாந்துகெடுதல் - எங்குஞ்சுழன்று கெடுதல் . 

( உ - ம் . ) “ இரந்துமுயிர்வாழ்தல்வேண்டிற்பரந் 
பரதவர் - நெய்தனிலத்துத் தாழ்ந்த ஆடவர் . து -கெடுகவுலகிற்றியான் " ( வள் . கஈஉ . ) 
( உ - ம் . ) " பரதவர் நெய்தலே ” ( அரிச்ச . நாட்டு பரநாதம் - 1. அந்திக்கிராந்தவிந்துகபர 
ருசி .) பட்டினவர் என்பர் சிலப்பதிகாரத்தில். சிவம் . ( கந் . நவ . கூரு . ) 2. நிட்களமான ஒரு 

பரதவருடம் - பாரசவருடம் , பரதகண்டம் . தத்துவம்; இது : சிவதத்துவத்திலடங்கும் . 
(திருவிளை . மேருவைச் . 20. ) 

( சி . பி . கை .) 
பாதவன் - நுழையள் . (பதிற்றுப்பத்து .) பரநாமத்திலை 

மாவிலிங்கிலை . ( தைல . 
பாதவித்தல் - பரிதபித்தன் . ( உ - ம் . ) “பாலன் 

தைலவ . ரு.அ. ) 
வந்திலனென்றேங்கிப்பரதவித் திருகண்டா 

பரப்பல் - 1. பரம்பச்செய்தல் . 2. பரவு 
ரை - காலநொந்துருகி " ( அரிச்ச , மயாக , க . ) ; தல் . ( 1 , 2- வழக் .) 


பரபுருடார்த்தம் 


கசச அ 


பரம்புதல் 


-- 


பரப்பாழ் பரமாகிய சூரியப்பொருள் . பாபோகம் -- 1. சிவபோகம் , பேரின்பம் . 
( உ - ம் .) “ முப்பாழும்பாழாய்முடிவிலொருசூரிய ( உ - ம் . ) " பரபோகம் பெறலாமெனப்பகர்ந்தான் ” 
மாய் " ( பழங்கவி . ) 

( கோயிற்பு. வியாக் . ச . ) 2. சுத்தமாயா காரிய 
பரப்பிரணவம் - வாச்சியமான சத்தியஞா மாகிய சுத்ததத்துவபுவதங்களில் வித்தியேசுரர் 
நாதியிலட்சணம் . ( த . நி . போ . உகஎ . ) முதலாயினோர் புசித்திருக்கும் போகம் . ( உ - ம் .) 

பரப்பிரமசந்நிதி சிவசந்நிதி . ( உ . - ம் . ) " பவமாய்க்கடலிலழுந்தாதவகையெடுத்துப்பா 
“ பார்முழுதும்பரப்பிரம- சந்நிதி ” ( கோயிற்பு . போகந் துய்ப்பித்து ” ( சி . சி . அ : உசு . மறை ) 
வியாக்கி . ரு. ) 

பரம் -1 . அத்திமரம் . 2. உடல் . 3. கடவுள் . 
பரப்பிரமம் -1 . அதர்வணவேத உபநிடத ( உ - ம் . )“ பந்தமறவந்தமில்பரங்குறுகவென்றே " 
முப்பத்தொன்றனுளொன்று . ( கம் . நவ . கஅ .) (திருவாத . திருப்பெரு . உச . ) 4. கவசம் . 5. 
2. கடவுள் . 3. சிதம்பரம். ( உ - ம் . ) “சித்தம்பர குதிரைக்கல்லணை . 6. சிதம்பரம் . ( உ - ம் . ) “ சுத் 
முத்திப்பரப்பிரமம் " ( கோயிற்பு . வியாக் . உக . தம் " பார் . ( எல்லாப் பொருட்கு மேலாதலில் .) 
( மகாமாயைக்கு மேலாதலில் . ) 4. சுத்தப்பிரமந் 7. சுத்தசிவன் . ( உ - ம் . ) “ பரம்பிரமமிவனென் 
தன்னிடத்திலுள்ளதாகிய சத்தி விசுரும்பித் ஜம் " ( சி . சி . கஉ : எ . ஞாநப் .) 8. நிட்களம் . 
துத்தன்னைவியாபிக்க . அவ்வியாபகத்துக்குள்ளி ( சி . சி . க : ருரு . மறை . ) 9. பரசம்பந்தம் . (சி - லி . 
ருந்தபோதுபெறும் பெயர் . (நாநாசீவவாதக்கட் சரி . உ . ) 10. பரமாநந்தவெல்லைக்குக் கீழ்ப் 
டளை . முதலாவது . ) 5. தற்பதவிலக்கியார்த்த பட்டதோரியல்பு . ( தத்துவப் பதி . சு . உரை . ) 
மான பிரமத்தின் சட்டுவித பரியாய நாமங்களு 

11. பாரம் . 12. பிரமாயுட்காலம் ; அது : பிரம 
ளொன்று . (உ - ம் . ) " ஈசனொன்றிடுமூவகை ஒருடம் நூறு கொண்டது . ( உ - ம் . ) “ பரார்த்தம் ” 
யதிட்டாநனியம்பருமொருபரப்பிரமம் ” ( வேதா பார் . 13. பிரயோசநம் . ( உ - ம் . ) " சைவத் - தாநம் 
. ) 

பலவுந்தொழுந்தற்பரமாகிவந்தேம் (திருவிளை . 
பரப்பிரமவிந்து-வாலரசம் .( வைத்தியபரி ) கல்லானை . அ . ) 14. மறுமை . ( சௌந். ஙா ) 

பாப்பு - 1. கடல் . ( உ - ம் . ) “ சேதுக்கதை 15. முன்பு . 16. மேலானது , சிரேட்டமானது. 
வடசொற்பரப்பை ” (சேதுபு. அவையட . " . ) 

17. மோக்கம் . (2,4,5,11,15-பிங்கல . ங எஅஎ .) 
2. திரள் . ( உ - ம் . ) " பின் தாழ்படர்சடைப்பரப் பரம்பரம் - வமிச பாரம்பரை . ( வழக் .) 
பும் ” ( கோயிற்பு.நடராச . கங.) 3. பூமி .(உ - ம் .) 

பாப்பான் -- கடவுள், சிவன் . ( உ - ம் . ) “ அடி 
" பரப்பினடுப்படுவதொரு- மேருகிரியும் " ( கோ 

யேற்கெம்பரம்பரனே ” ( திருவாச. திருச்சத , 
யிற்பு. வியாக்கி . சு .) 4. விசாலம் . ( உ - ம் . ) | ரு . ) ( மேலோர்க்கும் மேலோன் என்றபடி .) 
“ பழுது ” பார் . 

பரம்பராகரணம் ஒரு காரியம் பிறத்தற்குக் 
பரப்புதல் – 1. பரம்பச்செய்தல் . ( உ - ம் . ) காரணமாயிருக்குமொன்றைப் பிறப்பிக்கக்கார 
" எங்கும் பாயிருள்பரப்பும் " ( நைடத . சுயம்வர . ணமாய் முன்னிற்குங்கா ரணம் , ( சி . சி . – : க . 
கூ . ) 2. பரவுதல் . 

சிவாக் .) 
பாபக்கம் - பிறர்மதம் .(சி.சி.காப்பு.மறை .) பரம்பராசாதநம் உடனுபயோகமாகாத 
பரபத்தி- சிவபத்தி . ( வழக் . ) 

கருவி . ( வாசுதேவ . க.அ . ) ( பசித்தவர்களு 
பரபதம் - 1. மேலாகியபொருள் . ( உ - ம் . ) டைய பசியைப்போக்கித்திருத்தியாக்குவதற்கு 
தற்பரம் ” பார் . 2. மோட்சம் . ( உ - ம் .)“ மழுவாற் உழவுமுதலியபயிர்களிவ்வகைச்சாதகமாம் .) 
றுண்டித்திகழ்தவனைப்பரபதத்துளிருத்தித் தா பரப் பராதீனத்துவம்-- ஒன்றையொன்று 
னும் " ( சேதுபு . கடவுள்வா. கஉ ) 

சார்ந்துவருந்தன்மை .(சி . சி . அள . கசு . இவாக் . ) 
பாபாத்தல் -1 . தினவு . ( வழக் . ) 2. தீவிரப் பரம்பரை - ஒன்றின்பினொன்றாகத் தொ 
படல் . (உ - ம் .) “பஞ்சாக்கரத்தைப் - பரபரப்பா டர்ந்துவருதல் . ( உ - ம் . ) “நீண்ம -வின்பரம்பரை 
வெண்ணாத பாவம் " ( அருணகிரியந்தாதி .) யுநிவந்தோங்குந் திதிய தனினிகழ்த்திடா 
பரபரப்பு - பரபரத்தல் . ( வழக் ) 

னேல் " ( சேதுபு . துராசார் . நஎ . ) 
பரபரெனல் - சீக்கிரக்குறிப்பு ( வழக் . ) பரம்பிரமம் - சொரூபசிவம் , ( சி.சி. 52 ; எ . 
பாபாகம் -- பிறர்சமைத்தது . ( வழக் . ) ( சிவஞா . ) 
பரபாவதை புரிதல் - பிரமநிட்டைகூடுதல் . பாம்பு -- 1 . கழனிதிருக்துப் பலகை ( உ - ம் .) 
( கூர்மபு . வருணாச் . 20. உரை.) 

" எங்கணும்பரப்படிப்பவர்பற்பல கோடி 
பாட்ட்டம்- குயில் . ( சூ . நிக , ந : ருசு . ) ( அரிச்ச. நாட்டு , நக .) 2. தெரிநிலை வினைப் 
பரபுருடார்த்தம் முத்தி , ( மகாவாக்கிய பகுதி . 3 , விசாலம் , ( வழக் .) 
வுரை பாயிர . க .) 

பரம்புதல் - விசாலித்தல் . ( வழக் ) 


-- 


- 


பரமசிவன் 


கசக 


பரமாத்துமா 


பரம்பொருள் -- மேலானவஸ்து . (உ - ம் . ) 
" எங்குமாம்பரம்பொருளையாமும் வணங்குது 
மே ” ( மகாவாக்கியம் , பாயிரம் . க . ) 

பரமகஞ்சபரிவிராசகம் அதர்வவேதஉபநி 
டதமுப்பத்தொன்றனுளொன்று . (கந் . நவ.க அ . ) 

- 
ளுள்மேலாயது ; அது : நிட்டைபுரியும்பக்குவர்க் 
குடையது . ( உ - ம் . ) “ குலவுறு சந்நியாசங்குடீசகம் 
பகூ தகஞ்ச, நலமிகுபரமகஞ்சமேயென்ன நா 
ன் கதாம் " ( சூத . ஞாந . சு : உ . ) 2. யசுர்வேத 
உபநிடதமைம்பத்தொன் றனுளொன்று . ( கர் . 
நவ . கஅ . ) 

பரமகஞ்சர் --- சந்நியாச ஆச்சிரமத்தார் அறு 
வகையருளொருவர் . ( கூர்மபு . வருணாச் . ச 0 . 
உரை.) நாரதபரிவிராசகோபநிடதப்படி சந்தி 
யாசம் அறுவகையாகக்கொள்ளப்படும் ) 
பரமகதி - மோக்கம் . ( வழக் . ) 
பரமகர்த்தா -சர்வஞ்ஞத்தும் சர்வகர்த்திருத் 
துவ சர்வாநுக்கிரசமாகிய மூன்று குணங்களை 
யொருவராற்றருதலின்றித் தனக் கியல்பாக 
வுடையவன் . ( சி . சி . அ : கள . மறை . ) 
பாமகருத்தன் -- பரமகர்த்தா , ( வழக் . ) 
பாமக ாட்டை - பதினைந்துநிமிடமாகிய காட் 
டையென்னுங் காலவளவையினுஞ் சிறியது . 
( உ - ம் .) " அணிமா " பார் . 

பரமகாரணம் முதற்காரணம் . ( உ - ம் . ) 
" ஈண்டுக்கூறியமுறற்காரண மேயாம்; அது : 
பரமகாரணம் , உபாதாநகாரணம் , சமவாயிகார 
ணம்எனவும் பெயர்பெறும் . ( கூர்மபு திருக்கல் . 
அ . உரை .) 

பரமகாரியம் - 1. தேவகாரியம் . 2. மகா 
காரியம் . ( 1 , 2 - வழக் ) 

பரமசாநித்யலிங்கம் - சிவஞ்சாநித்தியமா 
கும் லிங்கம் . ( உ - ம் .) “படியினிற்புண்ணியதீர்த் 
தம்பரமசாநித்தியலிங்கம் ” ( சிவரக . வரலா . ரு . ) 
பரமசித்தி - முத்தி . ( வழக் . ) 

பரமசிவம் - துவாதசாந்தத்துக்கப்பால் தத் 
துவங்களைக் கடந்திருப்பவர் . ( சி- லி . கிரி . க . ) 

பரமசிவன் - இலய போக வதிகாரமென்னு 
மூன்றவத்தையினும் முறையே அருவம் , அரு 
வுருவம் , உருவம் என்னு மூன்று திருமேனி 
கொண்டு சத்தன் , உத்தியுத்தன் , பிரவிருக் 
தன் எனவும் சிவன் , சதாசிவன் , மகேசன் 
எனவும் பெயர்பெற்று நிற்பவர் ; இவர் : சத்த 
மாயாபுவநாந்தஞ்சங்கரிப்பர் . இவர்க்கு மசேசுர 
மூர்த்தியிறுவாயுள்ள திருமேனிசுதந்தரவடிவம் 
இவர் சுத்தமாயையின் ஏ தேசத்தைக்கலக்கிச் 
சுத்ததத்துவங்களைத் தோற்றுவிப்பர் . (சிவஞாந 
பா.20. ) 


பரமசுந்தரி - தருமதேவதை . ( சூ.நிக.க : ஈக .) 
பரமஞாநம்- ஒருசிவநாமம் . ( உ - ம் . ) “ பெய 
ரெமக்குப் -பரபதம்பரமஞாநம்பராற்பரம் ” ( கோ 
யிற்பு , பதஞ்சலி . சுசு .) 

பாமண்டலம்- மோட்சதானம் . ( கிறிஸ்த்த 
வர் வழக்கு . ) 

பரமதநிராகரணம் - இராமநாதாசாரியர் 
செய்த ஒரு நூல். ( சி . சி . பாயிர . க . மறை . ) 
பாமப்பிரயோசநம்- மோட்சம் . (சி . சி . 
பாமபதம் 

பாயிர.க.சிவாக் . ) 
பரமபந்தம் - பெரியபந்தம் . ( உ - ம் .) எனவே 
இவ்வாக்குக்கள் பரமபந்தமென்பதாயிற்று " ( சி . 
சி . க : உசு. சிவஞா . ) 

பரமபாகவதன்- வைட்டிணவ சந்நியாசி . 
( வழச் . ) 

பரமபிரகிருதி ( வேதாந்தம் ) பிரமம் . (சி.சி. 
உ : எசு . மறை . ) பிரகிருதி -ஈண்டு இயல்பு . 

பரமபுருடன் - ஈசுவரன் . ( த.நி. போ . கக .) 
பரமம் - 1. ஆத்மா. ( உ - ம் . ) “ அகிலசத்தி 
யுடைத்தாய நந்தமான பரமம் ” ( ஞாநவா . மநத் 
தின் . ஈ . ) 2. பரப்பிரம்ம் . 3. மகாமேன்மை . 
4. மிகமேலாகியது . ( உ - ம் . ) “ தீர்த்தங்களெ 
வைக்குமேலாய் - மன்னலாற்பரமதீர்த்தமெனப் 
பெயர்வழங்கலாகும் ” ( திருவிளை . தீர்த்த . கக . ) 
5. அத்திமரம் . ( வைத்தியபரி. ) 

பரமழதற்காரணம் -- அசுத்தமாயை . (சி.சி . 
உ : ரு0 . சிவஞா ) 

பரமரகசியம் -1. அந்தரங்கவுண்மை , 2 . 
ஒரு நூல் , ( 1 , 2 - வழக் . ) 

பரமலோகம்-சிவலோகம் . ( வழக் .) 
பரமவங்கிசகம் - ஒருவகைச் சந்நியாசம் . 
( சி . சி . அ : கக . மறை . ) 

பரமவிராசன் - ஏகாதிபதி . ( வழக் . ) 
பரமன்-- ) . அந்தரியாமி . ( த.நி.போ.கக 0 .) 
2. சிவன் . ( உ - ம் .) “ பரமனைமதித்திடாப்பங்க 
யாசகன் ” ( கந்தபு . கடவுள்வா, கூ . ) 3. சீர்பந்த 
பாடாணம் . ( வைத்தியபரி . ) 

பரமாகாயம்- துவாதசாந்தப் பெருவெளி. 
( திருவிளை . வேதத்துக்குப் . நக . ) 

பாமாங்கிசம் உபநிடதமுப்பத்திரண்டி 
னொன்று . ( வழ ) 

பரமாணு - அதி சூக்குமவணு (உ - ம் . ) 
“ முன்னுபரமாணுவத்தனையதிற்புனை குவா ரம 
லனாவார் ” ( சேதுபு . பிரமகுண்ட . எ . ) 

பரமாத்துமர் - காலதத்துவத்திருக்குமோரு 
ருத்திரர் . ( வி - ணி , உஎ . ) 

பரமாத்துமா -- 1. ஈசுவரன் . ( த . நி . போ . 
கூ . ) 2. சுழுத்திக்குச்சாட்சியாயிருக்கும் பிரம 
சைதந்நியம் . ( நாநாசீவவாதக்கட்டளை .) 


- 


கக . 


182 


பரமேட்டி 


கசரு 0 


பரவிப்பார்த்தல் 


பரமாத்மன் - பிரமம் . ( த.நி. போ . ககக . ) 
பரமாந்தம் -- பாயசம் . ( வி - ணி , வழக். ) 
பரமாநந்தகூபம் சிதம்பர தசதீர்த்தத் 
தொன்று ; இது: கநகசபைக்குக்கிழக்கே யுள் 
ளது . ( கோயிற்பு ... 

பரமாநந்தம் - சிவபோகம் , பேரின்பம். 
( உ - ம் . ) " அற்புத- வெள்ளமும்பரமாநந்தவெள் 
ளமும் " ( திருவிளை . விடையில . உ அ .) 

பரமாநந்தவாழ்வு - சிவம் . ( உ -ம் . ) “ மநாதி 
களுக்கெட்டா தபரமாநந்தவாழ்வினையங் கோரி 
லிங்கமணலாற்கூப்பி ”( சேதுபு.கடவுள்வா. கஉ ) 

பரமாநந்தன் -1. ஆநந்தரூபசத்தியுடனே 
சர்வாநந்த சுழுத்தியையடையும் பிரமம் . ( நாநா 
சீவவாதக்கட்டளை . ) 2. சிவன் , 

பரமாநம் -- பரமாந்தம் . ( வழக் . ) 
பாமாநுபவம் 

மேலானவநுபவம் ; அது : 
அசிபதசோதனநயென்க . 

பரமார்த்தம் - 1. சிரேட்டமானகருத்து ,. 
2. செல்வத்திற்சிரேட்டமானது . 

பரமார்த்தவித்து --- உண்மையறிந்தவன் . 
( சி . சி . ச : ஙரு . சிவாக் . ) 

பரமார்த்தன் - சதருத்திரரில் இந்திரதிக்கி 
லிருக்குந் தசருத்திரரிலொருவன் . ( வி - ணி . 
உசுக . ) 

பரமார்த்திகம் - 1. உண்மை . ( சி . சி . 2 : 
சுரு.சிவாக் .)2.பரமார்த்தமுடையது .( சைவவி .) 

பரமான்மா - இதரபதார்த்தவச்சிந்தவான்மா . 
( தருக்கசங்கிரகத்திலறிக . 
பரழகவுப்பு - கறியுப்பு . ( வைத்தியபரி .) 
பரழத்தர் - தநுவாதிகளை நீக்கி நேயத்தழுந் 
தினோர் . ( ஒழிவி . அருளவ . கஎ . உரை . ) 

பாழத்தி - சாயுச்சியமுத்தி . ( சி . சி . க: உசா . 
சிவஞா.) 

பரமேச்சுரன் - பரமேச்சுவரன் . (வழக் .) 
பரமேச்சுரி - பரமேசுவரி , பார்வதி . ( வழக் .) 
பரமேச்சுவரன் -1 . நியதிதத்துவத்திருக்கு 
மோருருத்திரன் .( வி - ணி.உஎச .) 2. பரமேசன். 

பரமேச்சுவரி -1. ஒரு யோகிநி . ( வி - ணி . 
உசக . ) 2. பரமேச்சுவரி . 

பரமேசன்- பரமேசுவரன் . ( வழக் . ) 
பரமேசுவரன் -சிவன்.ஈச்சுரநாமஞ்சிவனுக் 
கென்பதைப் பிங்கல நிகண்டு கச - ல் காண்க . 

பரமேசுவரி - பார்வதி . ( சி . சி . உ : உரு . 
நிரம்ப . ) 

பரமேட்டி -1. அருகன் . ( சூ . நிக . க : உ . ) 
2. சிவன் . ( உ - ம்.) “பண்ணியனான் மறைவிரித்த 
பரமேட்டி " (திருவிளை . மெய்க் . அ . ) மேலான 
இடத்திருப்பவன் என்பது பொருள் . 3. பிரமன் . 
( பிங்கல . நருசு .) 


பரமோபதா நம் - மேலானமுதற்காரணம். 
(சி . சி . க : ருஎ . சிவாக் . ) ( பரம -உபதாநம் .) 

பரர் -1 . அன்னியர் . ( வழக் . ) 2. பகைவர் . 
( சூ . நிக . உ : ருச .) 

பரல் -1 . பருக்கைக்கல் . ( உ - ம் . ) “ கைத்தலம் 
புடைத்துநக்குக்கல்லும்வெம்பரலும் வாரி ” (திரு 
விளை . பன்றி . முலை . சு . ) சுக்கான் சல்லென்பர் 
( பத்துப் - பொருநரா . 

பரலோகம் -1 . மறுலோகம் . (சி.சி.ஞாநப் . ) 
2. மோக்கம். ( உ - ம் . ) " பரனையேத்தவலார்களே 
சிவலோகமேபதியாவரே ” (சிவரக. தேவி 
யுடன் . கரு . ) 

பரவசம் -1 . என் வசமாயிருத்தல் . ( உ - ம் . ) 
" ஆநந்தபாவசனாய் - வாழ்ந்து ” ( கோபிற்பு.பதஞ் 
சலி . ரு . ) 2. மூர்ச்சை. (வழ:) 

பாவசவிலக்கு- ஓரணி ; அது : தன்வசமல் 
லாமற் காதலியவசமாநிற்றல் கூறிவிலக்குவது . 
( தண்டிய . பொருளணி . சக . உரை .) 

பரவணி- வமிசம் . இஃதோர் வழக்குண்டு 
போலும் . 

பரவணிகாரன் - தலைமுறைதலைமுறையா 
யுரித்துக்காரன் . ( வழக்குண்டுபோலும் ) 

பரவணிப்பட்டம் - தலைமுறைப்பட்ட வரி 
சைப்பெயர் . 

பரவர் -- கலைஞர் . ( வழக் . ) 
பாவல் -1 . சொல்லுதல் . (பிங்கல . 2002. ) 
2. பரவுதல் . ( சூ . நிக . ந : 10.) 3. பல்லாண்டு 
கூறல் . ( பரிபாடல் . ) 4. புகழ்தல் . ( உ - ம் . ) “ பர 
வலருங்கொடைக்குநின்றன்பனிக்குடைக் 
கும் ” ( இராமா. சடாயு காண் . உக . ) 

பாவாகீசுவரர் -- ஒரு சிவபேதம் . ( சி . ? , 
எஎ . ஞாநப் . ) 

பாவாகீசுவரி -- ஒருசத்திபேதம் . ( சி . சர் 
எஎ . ஞாநப் . ) 

பாவாசுதேவன் ஆதிவிட்டுணு. ( த . நி . 
போ . கசச . ) 

பரவாதி - புறச்சமயி . (உ - ம் .) பறந்துபுக்குப் 
பரவா திகடுன்னும்படுதரகு ” ( திருநூற் . ருக . ) 

பரவாமை --- சொல்லமுடியாமை . ( உ - ம் . ) 
“ தாவ தெம்படி பரமாச்சாபங்கள் பலவிட்டார் " 
( கோயிற்பு . ( தஞ்சலி. உக . ) 

பாவித்தை உபநிடதவித்தை . ( உ - ம் . ) 
" அபரவித்தைபார் . 

பரவிந்து - உன்மநாகலாதிகாரியப்பிரபஞ்ச 
மொரு பிரதேசத்து உண்டாயொடுங்கின மகா 
மாடையினதோரிடம் . ( சி . சி . உ : எச . ஞாநப் . ) 

பரவிப்பார்த்தல் - புடைபடவொற்றி யா 
ராய்தல் . ( சி . சி . 2 : கக . சிவஞாந . ) 


- 


பராகம் 


சருக 


பராபரன் 


சு 2 .. 


பரவு - பரவல் , வணங்கல் . ( உ - தொழிற் தாது . ( சூ . நிக . கக : ரகரவெ . எ . ) ( 1 , 2 - வைத் 
பெயர் விகுதி . 

தியபரிபா .) 
பரவுக்கடன் - நேர்கடன் ; அது : தெய்வத் பராகரணம் -1 . தள்ளுதல் . 2. நிந்தித்தல் . 
தை வழிபட்டுக்கொடுக்கும்பலி . ( வழக் .) 

பராகரித்தல் - தள்ளுதல் , நிந்தித்தல் . 
பாவுடம்பு --- புரியட்டகதேகத்துள் அதி ( வழக் .) 
சூக்குமவுருவாய்நிற்குங்கலையாதிமண்ணந்தமா பராசத்தி - ஆன்மாவினிடத்திலே சிவனுக்கு 
யுள்ள உடம்பு . ( சி.சி. சா : க 0 சிவஞா.) ஒப்பாக முத்திசித்திக்கும் பொருட்டு மலநீங்கு 

பாவுதல் -1. சொல்லுதல் ( உ -ம் .) “ பாரவரு முன் தடைபட்டிருந்தபேரறிவு பெருந்தொழி 
மணிகள் விளங்கிய ” ( திருவாத . திருப்பெரு . க . ) லாகிய சிவதத்துவவிருத்தி விளக்கமென்னு 
2. துதித்தல் . ( உ - ம் .) “ கைதொழுதிரந்து மநுக்கிரகத்தைப்பண்ணுஞ்சத்தி ; இது : இச்சா 
வேண்டிப்பரவி மீண்டு” ( திருவிளை . மெய்க்கா. ஞாநக் கிரியையெனமூன்றாய்ச் சிவனுக்குச் 
உக.) 3. விலாசமாயிருத்தல் . ( உ - ம் ) “சிற்பர சமவேதசத்தியெனப்படும் . ( சி . சி . க : 
வுஞ்சாக்கிரத்தில் " (உபநி . கக . ) 

சிவஞா.) 
பரவுதும் -- வேண்டுதும் . (பரிபாடல் .) பராசத்திதத்துவம் - பரவிந்து . ( சி . சி . 2 : 
பரவெளி-- பரமாகாயம் (காஞ்சிப்பு. சனற் எச . ஞாநப் .) 
குமார . உ ங . ) மகாசூநியமென்றுங்கூறுவர் . பராசநம் - கொலை . ( வழக்குண்டு போலும் . ) 
பாவையழது - உப்பு . ( வைத்தியபரி ) பராசநன்- கொலை செய்வோன் . ( வழக் . ) 
பரவை -- 1. இலக்குமிகூத்து . 2. உப்பு . பராசயம் - தோல்வி . ( வழக் .) 
3. கடல் . ( உ - ம் . ) “ உம்பர் நாயகன் - பரவையிற் பராசரம் 

உபபுராணம் பதினெட்டி 
செறித்தென " ( பாரத . வாரணாவத. கா .) 4 . னொன்று . 2. தருமநூல் பதினெட்டினொன்று . 
சுந்தரர் மனைவி . ( உ - ம் .) " பேர்பரவை ” ( பெரிய ( பிங்கல . சசரு , சசசு . ) 
4. தடுத்தாட் கசஅ . ) 5. பரத்தல் , ( உ - ம் . ) பராசரன் - ஓரிருடி ; இவர் : சத்திமாமுநிக் 
" பரவைவெங்கதிர்ச்செல்வன் ” (சிந்தா. நாமக . குப்புங்கனூர் புலைச்சிவயிற்றிற் பிறந்தபுத்திரர் . 
ககா . ) 6. பிரபலம் . ( வழக் ) ( 1 , 2 - பிங்கல . 

( வி - ணி , 2 - ரு . ) 
ங எஅ அ . ) 

பராசிதம் - சிவன் கைவாள் . ( உ - ம் . ) வந் 
பரவையார் - பேரியாழ் . (சிந்தாம . ) துழிக்காண்க, 
பரற்பரவிரோதம் ஒன்றற்கொன்று விடோ பராசியம் -- பலரறிந்தது . ( வழக் . ) 
தம் ( வழக் . ) 

பராத்தம் - பரார்த்தம் . ( வழக . ) 
பரன் -1. அந்தரியாமி . ( த . நி . போ . க 0 . ) பராதீநம் - சுதந்தரமற்றது . ( வழக் . ) 
2. உயர்வு படயோன் . ( சைவப்பி . உக.) 3 . பராதீநர் சுதந்தரமில்லாதவர் . ( உ - ம் . ) 
சிவன் . ( உ - ம் . ) “ வெந்தசாம்பரும்பூசுமோபர | “ மிக்கபராதீநர்களேயுலகமெலாம் ” (உபரி. ரு . ) 
னெனுமேலோன் " ( ஈந்தபு . ததீசியுத் . க . ) பராந்தம் -- 1. பகலிற்பூர்வாங்கத்தின் பின் 
பராக்கியை --ஒருவட 

ஒருவடமொழி நூல் . வரும் ஆறு நாழிகை. ( வருஷாதி . ) 2. பிறர் 
பராக்கிரதம் - தள்ளப்பட்டது . ( வழக் .) கொடுத்தபோசநம் . 
பராக்கிரமசாலி- வீரமிக்கோன் . ( வழக். ) பராநுகூலம் - பிறர்க்க நுகூலம் . ( வழக் .) 
பராக்கிரமம் --- வீரம் . ( சூ . நிக . அ : உ க . ) பராநுகூலி- பிறர்க்குபகாரி . ( வழக் . ) 
பராக்கிரமன்- வீரன் . ( வழக் .) 

பராபத்தியம் - பாரபத்தியம் . ( வழக் ) 
பராக்கிரமி -1 . பராக்கிரமன் . 2. தெரிநிலை பராபாம் -1. சகளநிட்களம் . ( சி . சி . க; ருரு . 
வினைப்பகுதி. 

மறை . ) 2. சிவம் , பராபரவஸ்து . ( உ - ம் . ) “ பா 
பராக்கிரமித்தல் - வீரங்காட்டல் . ( வழக் . ) | லிரவென்றறியாதபராபரமாய் ” ( அரிச்ச . பாயிர . 
பராக்கு - அசட்டையாயிருத்தல் , வேறுபுல ச . ) 3. நடுத்தரம் . முன்பினாயிருப்பது என்ற 
னுற்றிருத்தல் . ( திருவிளை . மண்சும . ங o . ) படியாம் . மேல்கீழ் . ( சி . சி . அ : உ .சிவாக் . ) 

பராக்குபி - எதிர்முகசிற்சத்தி . ( சி.சி.அ : பராபாவஸ்து -- மேல்கீழாயிருக்கும் பொ 
ஙஅ . ஞாநப் . ) 

ருள் ; அது : கடவுள் . 
பராகண்டம் - அசட்டை , பராமுகம் . ( வழக் பராபரன் -1 . உயர்வுந் தாழ்வுமுடையோன் . 
குண்டு போலும் . ) 

( சைவப்பி . உக . ) 2. பரமேசுவரன் , பராசத் 
பராகம் - 1. நாய்த்துளசி . 2. சந்தரம் , 3 . திக்கு மேலானவன் . ( உ - ம் . ) " பராவு தேவர்பராவு 
புழுதி. ( உ -ம் .) “ எழுதருஞ்சேநாபராகம்விண் தூயபராபரன்னடிபற்றி ” ( சி . சி . பர . உலோகா 
படர்ந்து ” ( கூர்மபு . தக்கன்வமி . ச O. ) 4. பூந் யதமதமறு . உக . உரை .) 


பரார்த்தம் 


கசருஉ 


பரிக்காரர் 


-- 


--- 


விளை . 


பராபரி - ஒழுங்கு . ( இந்துஸ் .) 

னொருபாதிபரார்த்தமெனவகுட்பரீண்டு , நிறை 
பராபரித்தல் 

த்து வருகாலங்கள் பிறழாமலுரைப்பனென நிக 
பராபரிப்பு- ஒழுங்குபடுத்தல் . ( வழக் . ) முதலுற்றான் ” ( கூர்ம . பிரமாயு . உ ) 
பராபரை- ஒரு சிவசத்தி ; இது : ஞாநசத்தி , பரார்த்தலிங்கம் - சிவன் சங்காரகாலம் வரை 
கிரியாசத்தி , இச்சாசத்தியெனமுத்திறப்படும் . யுஞ் சாந்நித்தியராயிருந்து ஆன்மாக்களுக்கு 
( சைவச . பொது . எச . உரை . ) 

அநுக்கிரகிக்கப் பெறும் இலிங்கம் ; அது : சுவா 
பராபவ -- வியாழவட்டமாகிய அறுபதுவரு யம்புவலிங்கம் , காணலிங்கம் , தைவிகலிங்கம், 
டங்களில் நாற்பதாவதாண்டு . ( வழக் .) 

ஆரிட லிங்கம் , மா நுடலிங்கம் என ஐவகைப் 
ப்ராபவம் அவமானம் . ( சி . சி . உ : உக . படும் . ( சைவச பொது . சஙக . உரை .) சுவாயம் 
சிவாக் . ) 

புவம் - சுயம்பு . 
பராபூதி -1. குய்யாட்டகரி லொருவர். பரார்த்தவநுமாநம்- பிறர் பொருட்டா 
( வி - ணி . , உஎக . ) 2. ஐம்பத்தோருருத்திரரி 

நுமா நனம் 

- 

மநுமா நம் : 
லொருவர் . ( வி - ணி . உஎசு . ) 3. பிரதிட்டாகலை தானொன்றைய நுமித்துணர்ந்து பிறரையுணர் 
யில் அப்புதத்துவத்திலிருக்கும் எட்டுப் புவ த்துதற்குப் பிரயோகிக்கும் அநுமாநவாக்கியம் . 
நங்களுளொன்று . (சி - லி . கிரியா . உக . உரை .) ( சைவப்பி . கக . ) 

பாாபேட்சம் -- பரசிவ அபேட்சையுள்ளது . பராரை - பருத்த அரை . ( உ - ம் . ) “ பராரை 
( சி - லி . ஞாந . ஈ . ) 

யாலநிழன்மருங்குமறை முதல் " ( தி 
பராமர்சம் பராமரிசம் . ( சி . சி . க : எ 0 . அட்டமா . உ . ) 
சிவாக் .) 

பராவதம் --- வாலுளுவை ( வைத்திய பரி .) 
பராமரிசம் - ஆராய்ச்சி . ( தர்க்கசங்கிரகத்தி பராவுசிவர் --சஞ்சரிக்கிற சிவன் . (உ -ம் .) 
லறிக . ) 

" உயிரின்பற்றறுத்துப்பரத்தையடைப ராவுசிவ 
பராமரிசித்தல் - ஆராய்தல் . ( வழக் .) ரன்றோ ” ( சி . சி . அ : ஙரு . சப்பிர .) 
பராமரித்தல் - 1. ஆதரித்தல் . 2. ஆராய் பராவுதல் -1 . சஞ்சரித்தல் . “ பராவுசிவர் " 
தல் . ( 1 , 2- வழக்குண்டு .) 

பார் . 2. சொல்லுதல் , 3. துதித்தல் . ( 2,3 - பரவு 
பராமரிப்பு - விசாரிப்பு . ( வழக் .) 

தல் பராவுதலென வந்ததென்க . 
பராமாங்கிசம் - உபநிடத முப்பத்திரண்டி பராற்பர நாதம் --உன்மனை . ( சி . சி . 2 : எச . 
னொன்று . பரமாங்கிசமெனவும் வழங்கும். ஞாநப் . ) 
( பொருட்டொகை , நிகண்டு .) 

பராற்பரம் - ஒரு சிவநாமம் . ( உ - ம் . ) “படி 
பராமுகம் -- 1 . அசட்டை . ( வழக் .) 3. எதிர் ஞாநம் " பார் . 
நோக்காதது . ( சி . சி . உ ; சுரு . சிவாக் .) 

பாற்பாவிந்து - சமனந . (சி . சி . 2. ; எச 
பராய் - ஓர் மரம் . (பிங்கல . உஎஎச .) ஞாநப் .) 
பராய்த்துறை - ஒரு திருப்பதி . ( உ - ம் . ) பரி -1 . அச்சு வினி . ( உ - ம் .) சகடம் " 
" தென்பராய்த்துறையாய்சிவலோகா (திருவா அன்பு . ( சூ.நிக.அ : ஈஈ.. )இதில் உகாஞ்தாமரை 
ச . செத்திலா. ச . ) 

3. உயர்ச்சி சூ . நி . அ . அ . ) 4 கருமை 
பராயணப் - பற்று . ( உ - ம் . ) " பராநந்தபரா ( தைல . தைலவ . க ஙச . ) , 5. குதிரை. (உ - ம். 
யணனாய் ” ( கோயிற்பு . பதஞ்சலி . ங . ) " வாம்பரி ” ( அரிச்சு . நகாடு.) 6. குதிரை 
பாாயணர் 

1. பாராயணர் , குறிக்கொள் நடை , ( உ - ம் .) " கதழ்பரியகலிமாவும் " ( புறநா . 
வோர் . ( சூ . நிக . உ : ச .) 2. வேதாத்தியயநர் . ருரு . ) 7. சுமத்தல் , 3. செலவு , (உ - ம் .) “ நிமிர் 

பரார்த்ததேவப்பிரார்த்திகம் - பிறர்க்காகத் பரியமாதாங்கவும் " (புறநா. கச .) 9. தெரிநிலை 
தேவாராதநைசெய்தல் ; இது : தயாவிருத்தி வினைப்பகுதி , 10. பருத்தி . ( தைல . தைலவ . 
பதினான்கினொன்று . 

க 02 . ) 11. பாதுகாத்தல் . 12. பெருமை. ( பிங் 
பரார்த்தம் -- 1. ஆயிரங்கோடாகோடி . 2 . கல . உஉஉரு ) 13. மாயம் . ( பிங்கல . ந எ அக.) 
பிறர்க்காகத்தக்கது , பிறர்பொருட்டு .( சைவப்பி . 

1-1 , பி ,. ( உ - ம் . ) “ பக்கதீங்கினர்பரிபுலம் 
கக . ) 3. வேதனது ஆயுட்காலமாகிய ஒருபாதி ; 

பின் " ( சிலப் . நாடுகாண் . 2.உ.சு. ) 15 . 
அஃது , அவனுடைய ஐம்பதுவருடங்கொண்ட கருப்பம். 16 , விரைவு. ( 7 , 11 , 15 , 16 
காலம் . ( உ - ம் . ) “ உரைத்தவிருபரார்த்தமுமே 

4. கக : ரகரவெ . அ . ) 
மலரயனுக்காயுள்ளவுரைக்குங்காலம் , விரைக் பரிக்கந்தி - அமுக்கிராக்கிழங்கு. ( தைல. 
கமலத்தவன்மானத்தாங்கவையும் விளம்பியவா தைலவ . எங 

எங . ) 
ண்டொரு நூற்றென்ப, வரைத்தபரமிகுதிதனி பரிக்காரர் -1. குதிரைக்காரர் . 2. யானைக் 


/ 


பரிகாரம் 


கசருகூ 


பரிசதீட்சை 


காரர் . ( உ - ம் . ) “ இடறுதல் ” பார் . (பெரிய பு . 
திருநாவு . கக . ) 

பரிக்கிரகசத்தி -1. ஒன்றையுண்டாக்குதற் 
கண்கருத்தனுக்கு வேண்டியிருக்குஞ்சத்திசளு 
ளொன்று . ( சி . சி . க : ருக . சிவாக் ) மாயை 
யென்பர் . பரிக்கிரகம் - அங்கீகரித்தல் . 

பரிக்கிரகம் -- 1. அங்கீகரித்தல். ( உ - ம் . ) 
" பரிக்கிரகசத்தி ” பார் . 2. எடுத்துக்கொள்ளு 
தல் . ( சி. சி . ஞாநப் . ) 
பரிக்கிரகித்தல் -- கைக்கொள்ளல் . ( வழக் ) 
பரிக்கும்-- தாங்கும் . (புறநா . ) 
பரிக்கை -- பரீட்சை , ( வழக் . ) 
பரிகசித்தல் - சிரித்தல் . ( திருவாச . நீத்தல் 


மகூ 7 


விண் . சஅ . ) 


மாகா- தென் றனன் ” (சேது பு . கத்துரு . ) 
3. வைத்தியம் .. ( 3 , 3 - வழக் .) 

பரிகாரி -- 1 . நாவிதன் . ( வழக் .) 2. வைத்தி 
யன் . ( உ - ம் . ) “ வண்டுறை சோலைமலைப்பரிகாரி 
வந்தால் " (தனிப்பா. 2 : ருகட் . ) 

பரிகை -1. அகழியையடுத்த வாரியுள்ளுயர் 
நிலம் . ( பிங்கல . சுஙஉ . ) 2. அன்பு. 3. பரிகா 
முத்திரை. ( உ - ம் . ) “ பரிகையெனு முத்திரை 
யைப்பண்ணிடுக " ( சைவச. கஉஉ . ) 
பரிச்சதம் - மூடி . ( வைத்திய பரி .) 
பரிச்சாத்தினர் - குதிரைராவுத்தர் . ( உ -ம் . ) 
“ குலாவு வாம்பரிச்சாத்தினர்வரும்பெருந்தன் 

ஜவாம் ” ( தி சவாத . குதிரை. கா . ) 
பரிச்சித்து - அருச்சுநன் பௌத்திரனும் , 
அபிமன்புத்திரனுமாகியகோராசன் . ( பாரதத் 
திற்காண்க .) 

பரிச்சிந்நம்- கண்டிக்கப்பட்டிருக்குந் தன் 
மை , கண்டிப்பு . ( சி.சி. ச : க . சிவாக் . ) 

பரிச்சேதகம் -- அளவிடுகை. ( உ - ம் . ) வந் 
கழிக்சாண்ச. 

பரிச்சேதத்திரயம் -- காலபரிச்சேதம் , தேச 
பரிச்சேதம் , உஸ்துபரிச்சேதம் என்பன ; அவற் 
றுள் : சாலபரிச்சேதம் ஒருகாலத்துண்டு ஒரு 
காலத்தில்லையென்பது , தேசபரிச்சேதம் ஒரு 
தேசத்துண்டு ஒருதேசத்தில்லையென்பது , வஸ் 
துபரிச்சேதம் , ஒருவஸ்து இதுவாகும் ஒரு 
வஸ்து இதுவன்று என்பது . ! த.நி.போ.க 0 எ . ) 
பரிச்சேதநம் -- இலக்கியச்செய்யுட் கூறு 


பரிகம் -- 1. அகழ் 2. ஆசீவிஷமென்று 
சொல்லப்படும் ஏழு யோகத்தொன்று ; அது : 
ஆதித்தனுஞ்சந்திரனுங்கூடின நாளான அமா 
வாசைச்கு ஒன்பதாம்நாள் . ( உ - ம் . ) “ வெய் 
யோன்மதியுடன் சேர்நாட்திரண்டு விரோதி 
மொன்பான் - செய்யபரிகம் ” (விதாக.குணாதண . 
ஙச. ) 3. நித்தியயோகத்தொன்று . (விதாந . 
பஞ்சாங் . உச.உரை. ) 4. மதிலுண் மேடை . 5 . 
வளை தடி . (பிங்கல . ங எகா. ) (1,4.சூ.நி.கு : ச .) 

பரிகரம் - நாற்புறத்துந்தொழில் செய்வோர் 
தொகுதி . (சிந்தாம .) 

பரிகாரங்குராலங்காரம் -கருத் துடையடை... 
கொளியணி . ( குவல . உரு . ) 

பரிகராலங்காரம் - கருத்துடையணி . 
( குவல . உச . ) 

பரிகரித்தல் - நீக்குதல் . ( உ - ம் . ) " சோசக் 
காய்நீரைப்பரிகரித்து ” ( தைல.தைலவ.க.க.ச. ) 

பிராயச்சித்தம்பண்ணல் . ( வழக் . ) 
பரிகரிப்பு - விலக்கல் . ( வழக் .) 

சுலசேடம் - பெரியோருண்கலத்தான் 


- 


பர் . 


பாகலம் 

உண்கலம் . (உ - ம் . ) “ நல்லபரி 
கலந்திருத்தி " ( திருவிருத்த . உச. ) 

பரிகாகமம் - பரிகாசம், ( உ-ம் . ) “ பண்போ 
விஃதோர்பரிகா + கமே ” (சேட சிவதீர்த்.நக .) 
பரிகாசம் --- விளையாட்டு . ( லடக் . ) 
பரிகாழத்திரை -- ஆகாரத்தால்கத்த குற்றத் 
தைப்போக்கும் முத்திரை; அது சக்கைப் 
பெருவிரல் மூக்கைத்தொட அதன் ஏ : 3 , 
இடக்கைப்பெருவிரலைச் சாணளப்பதுபோட 
தொட அவ்விடக்கைச்சிறுவிரனுனியை நாம் 
யில் வைத்தல் . ( சைவச . பொது . ஙஉ உ .உரை .) 
பரிகாரநிகண்டு-- வைத்தியநிகண்டு , ( வழக் .) 
பரிகாரம் - 1. பரிகரித்தல் , சீக்சை . 2 . 
பிராயச்சித்தம் . ( உ - ம் . ) " பரிகாரமயுதஞ்செயினு 


பரிசீசேதம் - 1.நிதார்த்தமானபகுத்தறிவு , 
பகுத்தறிகை. ( வழக் . ) 2. நூற்கூறுபாடு , அத்தி 
யாயம் . (பிங்கல. உ 0 சு அ . ) 3. பரிச்சேதத் 
திரயம் . 

பரிச்சேதித்தல் -- 1. அளவிடுதல் . ( சி . சி . 
2 : ருசு . சிவாக் . ) 2. சேர்ந்தறிதல் . ( உ - ம் . ) 
“ ஆன் மசிற்சத்தியான துபுத்தியின்விருத்தியோ 
டேகூடிவிஷயத்தைப்பரிச்சேதிக்கிற போது 
பிரமையாம் ” ( சி . சி . அளவை . க . சிவாக் .) 
பரிசக்தன்று - நாகபச்சை . ( வைத்திய பரி .) 
பரிசதன்மாத்திரை பரிசவுணர்வின்மூலம் . 
" வாயுவின் பரிசதன்மாத்திரையினின் வழியே 
நின்றுந் -- தேயுமுக்குணங்களோடுஞ்செரித்தி 
டும் ” ( மச்சபு . பிரமமுக. கரு . ) 

பசதீட்சை ஒருவகைத்தீட்சை ; அது : 
பாகவதியினாலே தாயிராதி லோகங்களைப் 

தெதும் களிம்பை நீக்கிப் பொன்னாக்குவது 
போல ஆரியர் தமதுகையைச் சிவன்கையா 
கப்பாவித் அனமேயருச்சனை செய்து 
அதனை யில்வைத்து சங்கும் பரி 


படப்பாக 


பரிசின்மாக்கள் 


கசருச 


பரிணாமம் 


சித்து அவனதுபாசத்திரயத்தைநீக்கி அவனைச் பரிசீலநம் - அப்பியாசம் . ( சைவப்பி . சO :) 
சிவனாக்குதல் . ( சைவச . ஆசாரிய . சுரு . உரை. ) பரிசு - 1. ஈகை . 2. நற்குணம். ( உ - ம் . ) 

பரிசந்நியம் - மேருகிரி, பொன் மலை . " பத்திமையும்பரிசுமிலா ” ( திருவாச , கண்ட. 
( சூ . நிக . ரு: 5 ங . ) 

எ . ) 3. விதம் . ( உ - ம் . ) " கண்டபரிசுரைப்பே 
பரிசநம் - 1. அடிமை . ( உ - ம் . ) “ திருந்து னென்ன ” ( பிரம - காண் . சிவராத்திரிமகி . க . ) 
பணிப் பரிசமுமிகாடுங்க ” ( கோயிற்பு. பதஞ் 4. வெகுமதி . ( உ - ம் . ) “ கையிலென்சிலபரிசு 
சலி. ங . ) 2. உறவு , சுற்றம் . ( சூ . நிக . உ : ரு ங . ) கொண்டெதிர்காணுவேன் ” (சிவரக . தேவி 
3. தொடுதல் . ( சூ . நிக . க : ஙசு .) 4. பரிவாரம் . யுடன் . கூ . ) 
(உ -ம் . ) “ பரிசநம்பின்பு செல்ல ” ( சி . சி . உ ; கரு . பரிசுத்தம் - 1. தூய்மை . ( உ - ம் .) “இனி 
சுப்ர ) ஏவல்செய்வோர் . 

தருத்தப்பெற்றோர் பரிசுத்தராயின்பவீட்டினி 
பரிசநர் - ஏவல் செய்வோர் . ( உ - ம் . ) “ பல்ல லெய்துவரால் " (சிவரக . தேவிநாட்டி . கசு . ) 
வர் " பார் . 

பரிசுத்தர் --சுத்தர் . ( வழக்.) 
பரிசநவேதி - இழிந்தலோகங்களைப்பொன் பரிசுத்தவான்- பரிசுத்தன் . ( வழக் . ) 
னாக்கு மருந்து . ( உ - ம் . ) “ பரிசதீட்சை ” பார் . பரிசுத்தன் - சுத்தமுள்ளோன் . ( வழக். ) 
( வைத்தியபரி .) 

பரிசுத்தாவி - சுத்தமான ஆவி . ( கிறீஸ்து. ) 
பரிசநன்- காற்று . ( உ - ம் . ) “ உலைவிறண்டி பரிசுத்தி - பரிசுத்தம் . ( சி . சி.அ: ரு . ஞாநம் .) 
னிற்பரிசநன்மதலையும் ” ( பாரத , பதின்மூன . பரிசுத்தை- பரிசுத்தமுள்ளவள் . ( வழக் ) 
கஉசு . ) 

பரிசேடம் -- ஒழிவு. ( சி . சி . எ : ச . சிவாகி .) 
பரிசநை - பழக்கம் . ( வழக் .) 

பரிசேடித்தல் - சேடமாகநிற்றல் . (சி . சி . 
பரிசம் -1 . கற்பாஷாணம் . (உ - ம் . ) வந்தி அ : க 0 . ஞாநப் . ) 
ழிக்காண்க. 2. தொடுதல் . ( பிங்சல . உக. கா . ) பரிசை - கேடத்தினொருபேதம் . ( சூ . நிக . 
இது: பஞ்சதன்மாத்திரைகளினொன்று . பெண் 

எ : கஅ . ) 
ணின்பிதா மாதாக்களுக்குக்கொடுக்கிற வெகு பரிசோதகர் - முற்றுஞ்சோதிப்பவர் . பரி - 
மானம் . ( வழக் .) 

உபசருக்கம் . சோதகர் சோதிப்பவர் . ( காஞ்சிப் 
பரிசமைந்து --- உஷ்ணம் , கடிநம் , சீதம், பு . திருநெறிக். ச . ) 
சீதோட்டணம் ,மிருது என்பன .( வாசுதே ருரு . ) பரிசோதநை - பூரணசோதகை . ( வழக் .) 

பரிசயம் - பழக்கம் , ( சி . சி . 2 : க 0 . ஞாநப் . ) பரிசோதித்தல் - முற்றுஞ்சோதித்தல் . 
பரிசவேதி -- பரிசநவேதி . ( சி . சி . அ : க . ( வழக் .) 
சிவாக் .) 

பரிசோபித்தல் அலங்காரமாயிருத்தல் . 
பரிசாரகம் - ஏவல்வேலை . ( உ - ம் .) “ சாற் ( வி - ணி . உசுங .) பரி - உபசர்க்கம் . 
றநுகூலமினார் பரிசாரகஞ்சார்வுற்றால் ” ( சிவரக . பரிசோபை - அலங்காரம் . ( வி-ணி . ) 
ஞாநவாலன் கலியாண . ங . ) 

பரீட்சித்தல் --ஆராய்தல் . ( வழக் ) 
பரிசாரகன் -- ஏவல்செய்வோன் . ( வழக்.) பரிணதம் -- உருத்திரிதல் . ( சி , சி . சு : உச 
பரிசாரகி-- தாதி . இ - பெண்பால்விகுதி . 

சிவாக் . ) 
பரிசாரம் - பரிவாரம் . ( வழக் .) 

பரிணதவேதாந்தி - பிரமந்தானேபிரபஞ்ச 
பரிசித்தல் - தீண்டல் . ( உ - ம்.) “ செம்பிற் 

மாய்ப் பரிணமித்துத் தானாயிருக்குமென்னும் 
காணலுறுங்களிம்பிரதகுளிகைபரிசிக்கக்கழி வேதாந்தி ; இவன் : பிரா நதிப்புவனப்பேற்றி 
யும் " (சி . சி . கக : ரு . ) 

னையே முத்தியென்பன் . (சி.சி.ச : உக.சிவாக் .) 
பரிசிப்பு - பரிசித்தல் . ( வழக் . ) 
பரிசில் - 1. ஈகை , பிறர்கையிலேற்றபொ 

பரிணதி - திரிச ) . ( சி . சி , உ : க . ஞாநப்.) 
ருள் . ( பத்துப்பா . சிறுபாணாற். ) 2. வெகுமதி . 

பரிணதை - விவாகஞ்செய்தவள் . ( வழக் .) 
(உ - ம் .) "ஓதிமந்தருபரிசினேருறுநடையாளை ” பரிணமித்த வேறுபடுதல் . ( வி - ணி . ) 
( சேதுபு . விதூம . அஉ . ) 

பரிணயம் -- க லியாணம் . ( வழக்குண்டு 
பரிசிலர் - இரந்துவந்தோர் . ( உ - ம் .) “ பரி 

போலும் . ) 
சிலர்க்கருங்கலகல்கவும் ” ( புறநா . கச .) 

பரிணாமசரீரம் ஒன்று திரிந்துண்டான 
பரிசிலாளர் - இரப்போர் . ( உ - ம் .) “ ஏத்திய 

சரீரம் . 
பரிசிலாளர்க்கெண்ணியவனைத்து நல்கும் " ( அரி 

பரிணாமம் - திரிபு, வேறுபாடு ; அது : 

பால் 
ச்ச . சூழ் . ஙஉ .) 

தயிராவது போல்வது . (உ - ம் .) “ செயல்பரிணாம 
பரிசின்மாக்கள் - பரிசிலர் . ( புறநானூ .) மன்று ” ( சி . சி. க ; உச . ) 


- . 


பரி 


கசருரு 


பரிபாடை 


பரிது 


- 


பரிணாமவாதகைசவன் - உயிர்கெட்டுக்கூடி நன்மரபில்வருபார்த்திபன் ” ( அரிச்ச.காப்பு ...) 
அரனடியிலொன்றாய்ப்போமென்பவன் . ( கந்த 3. தேர்ச்சில். 4. பரிவேடம் . 5. யாகமேடை , 
பு . நவ . ரு . ) 

அல்லது யூபத்தறி . ( கந்தபு . வேள்விப் . ங .) 6 . 
பரிணாமவாதி - சீவான்மாக்களெல்லாம் பிர வட்டம் . ( உ - ம் ) “ இளங்கதிர்ப்பரிதிசூட்டி 
மப்பொருளின் பரிணாம மாய்த்தோன்றி அறி யியற்றியதென்னலாமே ” ( சிந்தா.காந்த.கூடு . ) 
விச்சைசெயல்களையடைந்து தீயுஞ்சூடுபோலப் ( 3 , 4 , 6 -பிங்கல . ஙஎக்க . ) 
பேதாபேதமாகிய குணகுனரித்தன்மையுற்றுப் பரிதியங்குடிங்கு- சக்கரவாகப்புள் . ( உ - ம் .) 
பல வேறுவகைப்பட்டுகிற்குமென்று வாதிக்கிற " 

“ கோட்ட கம்பரிதியங்குடிங்குகூடுமே ” ( இரகு . 
வன் . ( சி . சி . ச : சு . சிவஞாந .) முத்தியில் உயிர் நாட்டு, ச 0 . ) 
கெட்டுநிற்கக்கூடிய அரனடியில் ஒன்றாய்ப் 

பரியது , எனினும்பரிது எனினு 
போமென்னுமதத்தன் . ( சி . சி . கக . க . ஞாநப் . ) மொக்கும் . ( வள் . கூ 0 - ஆம் அதி . க . ) 

பரிணாமாலங்காரம் - ஆரோபிக்கப்படும் உப பரிந்த - அருத்த . ( பத்துப் . மதுரைக் . சு « o 
மாநம் பிரகிருதகாரியத்திற்கு உபயோகமாக ஆம் அடி . ) 
நிவந்தனை செய்யப்பட்டு , இயல்பிற் றனக்கு பரிந்து -1 . ஏற்றுக்கொண்டு . ( பரிபாடல் . ) 
அக் காரியத்தில் உபயோகிக்கப்படுந் தன்மை 2. துணிந்து . ( புறநா . ) 
யில்லாமையால் உபமேயாகத் திரிந்து அக்கா பரிநிவிர்த்தி - தேகத்தினின்று ஆன்மா முற் 
ரியத்திலுபயோகப்படுவது, ( குவல . சு . ) றத்துறந்து இனிப் பிறவாதிருத்தல் . 

பரித்தல் - 1. அடக்குதல் . ( உ- ம் . ) " பண் பரிப்பு - 1. இயக்கம் . ( உ - ம் ) " அஞ்ஞா 
படுதுறவைமேற்கொண்டிந்தியம்பரித் தலின் யிற்றுப்பரிப்பும் ( புறநா . கூ0 . ) 2. பரித்தல் . 
றேல்" ( வேதாரணியபு . விசுவாமித்திரர் மேரு சுமத்தல் பு - தொழிற்பெயர்விகுதி . 
கை , ஙஅ . ) 2. ஏந்துதல் , தாங்குதல் . (உ - ம் . பரிபக்குவம் - ஏற்றபக்குவம் . ( சி . சி . எக . 
“ படைமூவாறும்பரித்தசெங் கையர் ”( திருவிளை | ஞாநப் .) 
மெய்க்கா. உச . ) 3. சுமத்தல் , (உ.-ம். ) “ பாரகர் பரிபக்குவமலபிரளயாகலர் - சிவாநுக்கிர 
பரிக்க ” ( சி . சி . உ ; கரு .) 4. தரித்தல் . ( உ - ம் . ) | கம்பெற்றுப் பதி பதார்த்தங்களாய் ஆதிமுத்த 
“ சளகர் ” பார் . 

சிவன்களாயும் ஸ்ரீகண்டவீரபத்திரர் முதலிய 
பரித்தவை - ஓடியவை. (சிந்தா. ) 

அபர மந்திரேசுவரர்கள் புவா வாசிகளென்னும் 
பரித்தியாகம் - முற்றும் விடுத்தல் . ( வழக் . ) அபரமுத்த சிவன்களாயும் போயிருப்பவர் . ( சி . 
பரிதபி -- தெரிநிலைவினைப்பகுதி . 

சி . ஞாநப் .) 
பரிதபித்தல் - துக்கித்தல் . ( வழக். ) 

பரிபக்குவவிஞ்ஞா நகலர்- சிவாநுக்கிரகம் 
பரிதபிப்பு --பரிதபித்தல் . 

பெற்றுப் பதி பதார்த்தங்களாய் ஆதி முத்த 
பரிதல் -1 . அறுத்தல் . ( உ - ம் . ) “ செந்தறித் | சிவன்களாயும் அணுசதாசிவர் அநந்தாதிகள் 
தங்கியவென்மநத்தனியானை தளை பரிந்து " ( தி மந்திரர்கள் புவநவாசிகளென்னும் பரமுத்த 
அற். ருஅ . ) 2. அன்பு . 3. இரங்கல் , வருந் சிவன்களாயும்போயிருப்பவர்கள் . (சி.சி.ஞாநப் .) 
கதம் என்பர் . பரிபாடலில் . 4. ஒடிதல் . (சூ . பரிபவம் -1 . எளிமை . ( சூ . நிக 

அ : ருஎ . ) 
நிக . * : 24" } 5. ஒடுதல் . (புறநா .) 6. வருந்திக் 2. அவமாநம் . உ - ம் . ) “ தம்பியரன்றுணர்வறி 
காத்தல் , ( L.) “ பரியினுமாகாவாம் " ( வள் . யாமையினவைக்கணுரைத்தமாற்றம் - பரிபவ 
ஈ.எசு . ) ?. வெட்ட்டன் ( சூ . நிக . க . உச . ) ( 2,3 மோ ” ( பாரத . கிருட்டிண . கஅ . ) 3. துன்பம் . 
சூ . நிக . கக : 13 ) 

( உ - ம் . ) “ இன்னம்பரி பவவிளைவுபாரான் " (திரு 
பரிதா நம் -- மக்கள் வழக் .) 

விளை . இந்திரன் பழி . ருஎ . ) 
பரிதாபப்படுறல்- கல் . ( வழக் .) 

பரிபாகம் --- 1. அடுத்தல் , சமைத்தல் . 2 . 
பரிதாபம் -1 . இரக்கம், { - ம் . " பரிதாபத் ஏற்றபக்குவம் . 
தோ- டெம்பியரென்செய்தாதென்றறைவனு 

பரிபாகி- ஏற்றபக்குவன் . ( வழக் . ) 
மினைந்து சோர்ந்தான் ” ( L. நச்சுப்போய் பரிபாடல் -- எட்டுத்தொகையுள் ஐந்தாவது 
உரு . ) 2. வெப்பம் . ( பாரத . வசந்தகால, க . ) தொகையாகிய ஒரு நூல் ; இது : கடைச்சங்கப் 

பரிதாபி - 1. துயருறுவோன் . (வறுக் .) 2 புலவர்களாலியற்றப்பட்ட எழுபது பரிபாடல் 
வியாழவட்டமாகிய அறுபது வருடங்க க? யுடையது . ( ஒருவகைப்பாவின் பெயராகிய 
நாற்பத்தாறாம் வருடம் . (வருஷாதி நூல் .) பா பாடலென்பது அப்பாவாலாகிய நூலுக்குப் 
பரிதி -1. சக்கராயுதம். ( அமுதாம்பிகை 

பெயராயிற்று . ) 
பிள்ளைத்தமிழ்.க .) 2. சூரியன். ( உ - ம் .) “ பரிதி பரிபாடை - சங்கேதம் . குழூஉக்குறி . ( உ - ம் .) 


பரிமாறுதல் 


கசருகா 


பரியாயச்சொல் 


“ பேர்கொண்டசைவபரிபாடை சேக்கிழார் ” பரிமீதம் - அளவுபட்டது. (சி . சி . க : - சுச . 
(பிள்ளைத்தமிழ் , காப்பு . ரு .) 

ஞாநப் . ) 
பரிபாலகன் - காப்போன் . ( வழக்.) 

பரிழகவம்பி - குதிரைமுகவோடம் . ( உ - ம் .) 
பரிபாலநம் – பரிபாலம் . ( வழக் .) 

“பரிமுகவம்பியுங்கரிமு.கவம்பியும் ” (சிலப்.புறஞ் 
பரிபாலநன் -... காப்போன் , ( வழக் .) 

சேரி . கஎசு . ) 
பரிபாலம்- காவல் . ( வழக் . ) 

பரிமேதம்- அசுவமேதயாகம் . ( உ - ம் .) “சயம் 
பரிபாலன் - காப்போன் . ( வழக் ) 

பெருகும்பரிமேதந்தரும் பேறு தருமிந்நீர் " ( சே 
பரிபாலி --- 1. காப்போன் . இ - விகுதி . 2 . 

துபு . பலதீர்த் . கச . ) 
தெரிநிலைவினைப்பகுதி . 

பரிமேலழகர் - திருவள்ளுவர் குறளுக்கு 
பரிபாலித்தல்-- சாத்தல் . ( வழக் . ) 

உரைசெய்தவோரந்தணக்கவிஞர் . ( வழக் .) 
பரிவாதம் - பழிச்சொல் . ( பிங்கல . பரிமோ கநம் - மயக்கு . ( வழக்கு .) 
20 எ எ . ) 

பரிய - 1 , பெரிய . ( திருவிளை , திருநகர . 
பரிபுடம் -- நூறெருப்புடம் . ( வைத்தியப்பரி .) நஎ . ) 2. வருந்த . ( பரிபாடல் . ) 
பரிபுரம் - பாதகிண்கிணி (சூ . நிக . எ : உரு . ) பரியகம் -1 . தாற்கரி , 2. கைச்சரி , 3. பாத 
பரிபூதம் - பரிசுத்தம் . பூதம் புனிதம் . கிண்கிணி . (உ - ம்.)“ பரியக ளபுரம்பாடகஞ்சதங் 
பரிபூர்த்தி - நிறைவு . (வழக். ) 

கை ”(சிலப்.கடலாடு.அச .) (1,2 - சூ. நிக.எ:- ரு .) 
பரிபூரணத்துவம் - பூரணத்தன்மை.( வழக் . ) 

பரியங்கம் -- சட்டில். ( உ - ம் . ) “ அத்தனுமம் 
பரிபூரணதை - திருத்தி . ( வழக். ) . பிகையு - முத்தமபரியங்கத்தணைமீதினிலுறை 

பரிபூரணம் - 1. எங்குநிறைதல் . ( சி . சி . போதில் " ( சிவரக . தேவிமேருகயிலை. ச . ) 
சு ; க . மறை . ) ? . திருத்தி . (உழக் . ) 

பரியந்தம் --- எல்லை . ( ரூ. நிக . அ : கக . ) 
பரிபூரணன் - எங்குநிறைந்தோன் . ( மகா பரியநுபோச்சியோபேட்சணம் -- தோல் 
வாக்கியம் . சு . உரை . ) 2. பரமாநந்தன் . சித்ரூப வித்தானம் இருபத்திரண்டலுளொன்று ; அது : 
சத்தியுடனேகூடிச் சர்வப்பிரசாசமென்னுஞ் மறுத்துரைத்தற்குத் தக்கதாகப் பிரதிவாதி 
சொப்பநாவஸ்தையை அடையும் போதுபெறும் கூறிய வாக் நயந்தோன்று தலையறிந்தாவது அறி 
பெயர் . ( நாநா . சட் . ) 3. மிகு திருத்தியுடைய யாமலாவது மறுத்துரையாதுவிடுதல் . ( சி . சி . 
வன் : ( சைகூப்பி . உஅ! ) 

அளவை . கச . மறை ) ( பரிய நுயோத்தியம் - 
பரிபூரணி- பார்ப்பதி . ( வழக் .) 

உடன்படாதற்குரியது ; உபேட்சணம் - விருப் 
பரிபூரணித்தல் -- பரிபூரணமாதல் ( ஞாநக் பின்மை . ) 
கட்டளை . அசிபதமநநம் . ) 

பரியம் - பரிசம் . (சிந்தா. ) 
பரிமகம் - அசுவமேதம் , ( உ - ம் ) “பரிமசஞ் பரியல் - இரங்குதல் . (உ.ம். ) “ பரியல் 
செய்வான் வேண்டி " (திருவிளை . புராண வேண்டா ” ( புறநா. கஎஉ . ) 
வரலா . கஎ . ) 

பரியவாசநம் 

முடிவு . ( சி . சி . உ : 10 . 
பரிமணி - கரந்தை . ( வைத்தியபரி .) 

சிவாக் . ) 
பரிமளகந்தி -- வியாதன்றாய் . (பாரதத்திற் பரியவசிதம் - நிச்சயம்பண்ணுகிறது . ( சி ..." 
காண்க . ) 

சி . உ : க. ஞாநப் .) 
பரிமளச்சேறு- பரிமளக்குழம்பு . ( வழக் .) பரியன் - மகத்துக்குமகத்தானவன் . ( உ - ம் .) 

பரிமளம் - மிகுமணம் ; இது : அட்டபோகத் “ நேரியனாய்ப்பரியனுமாயுயிர்க்குயிராய் ” ( சி . சி . 
தொன்று . ( உ - ம் . ) “ புரியிட்டம்பெறுபரிமள 

அ : உஅ . மறை ) 
களபம்புகுசாலை " (சிவரக . தேவிமேருகயி . கசு . ) பரியாசம் - 1. ஓமம் . ( வைத்தியபரி .) 2 . 
பரிமளி -- கரந்தை . ( வைத்தியபரி . ) 

பரிகாசம் . ( வழக் .) 
பரிமளித்தல்- ) 1. சமாளித்தல் , ( வழர் .) பரியாநம் சேணம் .(உ - ம் .) வந்துழிக்காண்க . 
பரிமளிப்பு-- 2. மிகமணத்தல் . 

பரியாப்தம் போதுமானது . ( சி . சி , 5 க : 
பரிமா- குதிரை, ( வைத்தியபரி .) 

க . சிவாக் .) 
பரிமாணம் --அளவு. ( தருக்கசங்கிரகத்திற் பரியாபிதம் -- போதுமெனல். 
காண்க . ) 

பரியாமல் - அறியாமல் . (புறப்பொருள் வெ . ) 
பரிமாவடிப்போர் - குதிரைப்பாகர் . ( சூ . பரியாமை - பற்றுச் செய்யாமை .( புறப்பொ 
நிக . கச : சகரவெ . உ . க . ) 

ருள்வெ .) 
பரிமாறுதல் -1 . இடுதல் , ( சைவச.பொது . பரியாயச்சொல்- கருதியவொருபொருள் 
WOe .. உரை . ) 2. கொடுத்துமாறுதல் , ( வழக் ) குறித் தமது சொல் . ( உ.-ம். ) “ பரியாயம் ” ,பார் , 


பரிவிந்தகன் 


கசருஎ 


பருகல் 


- 


- 


பரியாயசந்தேகம் - அற்பசந்தேகம் . (வழக் .) பரிவிருத்தி ஒருபொருள் கொடுத் தொரு 
பரியாயநாமம்- வேறுபெயர் . ( வி - ணி . ) பொருள் வாங்குதல் . ( வழக் . ) 
பரியாயம் -- 1 ஒன்றற்குரியன . ( உ - ம் . ) பரிவு -1. அன்பு . ( உ - ம் . ) “ பாகனைய சொல்லி 
“ பொருகணைப்பரியாயப்பே - ரத்திரமென்பதா யொதெம்பிபரிவிற்பின்போக ” ( இராமா.அகத். 
விக்கழிவுசெய்திடுதலாலே ” ( சேதுபு . சங்கரபா . ருகா . ) 2. இன்பம் . ( உ - ம் . ) “ பரிவுபொங்கவந் 
சுக . ) 2. பரியாயவணி . ( உ - ம் .) " கருதியகிளவா தெடுத்தணைத்து ” ( பாரத , சம்பவ . க . ) 3. துன் 
தப்பொருடோன்றப் - பிறிதொன்றுரைப்பது பம் . ( சூ நிக . கக : ரகரவெ . நசு . ) 
பரியாயம்மே ” ( தண்டி , எ . ) 

பரிவேட்டித்து - சுற்றி . ( வி - ணி .) 
பரியாயவணி- பரியாயம்பார் . 

பரிவேட்பு - வட்டம் . ( பதிற்றுப்பத்து .) 
பரியாயோக்தம் பிறிதினவிற்சியணி . 

பரிவேடணம் - சூழுதல் . ( வழக் .). 
( குவல . உக . ) 

பரிவேடபுடம் - விதிபாதபுடத்துக்கு ஆறு 
பரியாலோசநம்- பெரியவாலோசநை . ராசிகூட்டிநின்ற நிலை . (விதாந . குணாகுண . 
பரியாலோசநை ( சி . சி . அ : ரு . ஞாநப் .) ருச . உரை . ) 
பரியாளம்- பரிவாரம் , ( உ - ம் . ) “ விரசையந் 

பரிவேடம் - 1.சந்திரசூரியரைச் சூழத்தோன் 
தநம்போர்வேழம்வெம்பரியாளங்க - டரையிட 

றும் வட்டம் . (சூ . நிக . க : கூ ங .) 2. சூழ்தல் . 3 . 
மின்றியீண்ட ” ( சேதுபு . சங்கரபா . அக . ) 

பரிவேடபுடம். (உ - ம் .) “ விதிபாதமாறோரைசே 

ரப்பரிவேடமாம் ” ( விதாத . குணா தண . நிச . ) 
பரியும் - அழியும் . (சிந்தாம .) 
பரியூ .-- பரிந்து . (பரிபாடல் .) 

பரிவேடிப்பு - பரிவேடம் . (சிந்தா. ) 
பரிவட்டணை - எண்வகைக் கலைத்தொழில் 

பரிவை - நந்தியாவட்டம் . ( வைத்திய பரி .) 
களிலொன்று ; அது : வீக்கின நரம்பை அவிர 

பரீ - விழுந்து . ( உ - ம் . ) " கழிந்ததெங்கி 
லாலும் புறவிரலாலுங்க ரணஞ்செய்து தடவிப் 

னொண்பழம்பரீ இ ” ( திருவிளை . நாட்டு . ச 0 . ) 
பார்த்தல் , ( கூர்மபு அட்டமூ. க . உரை . ) 

பரீக்கை - தான்விவகரிக்கும் பொருளினிவ் 
பரிவட்டம் -1. ஆடை . ( பிங்கல . கஉஎ ங .) 

விலக்கணமுண்டோவின் றெனப் பார்த்தல்; 
2. விக்கிரகத்தினுடை . ( உ - ம் . ) “ பரிவட்டத் 

அது : போதப்பிரகாரம் மூன்றினொன்று . உத் 
தொகைதிருவாபரணம்பயிலறைகள் " ( சிவரக . 

தேசம் , இலக்கணம் , சோதனை என்பனவாம் . 
தேவி . மேரு கயிலை . கசு . ) மரபு -வழக்கு . 

( திருவிளை . தடாதகைப் . ருச . ) 

பரீகம் - பரிகம் , நித்தியயோகத்தொன்று . 
பரிவருத்தநம் - மாற்றுதல் . ( உ - ம் . ) “ பார்க 

( விதாகமாலை , பஞ்சாங்க. உச -உரை . ) 
வர்முறையிற்கொள்ளும்பரிவருத்தநம்போற்பா 

பரீகாசம் - பரிகாசம் . ( வழக் ) 
டுங் - கார்கெழுசுரும்பினீட்டம் ” ( சேதுபு , திரு 

பரீட்சகர் - பரீட்சிக்கிறவர் ( சைவப்பி . ஙக . ) 
நாட்டு . எக . ) 

பரீட்சணம் -- சோதரை. (வழக 
பரிவருத்ததை – 1. பருவருத்தரும், 2. பரி 

பரீட்சித்தல் - ஆராய்தல் , சோதனை . ( வழக் . ) 
வருத்தநையணி . ( உ - ம் .) “ பொருள்பரிமாறுதல் 

பரீட்சை - இலக்கியத்திற்கு இலக்கணம் 
பரிவருத்தநையே ” ( தண்டி . அரு . ) 

பொருந்துமோ பொருந்தாதோவென் றாராய் 
பரிவருத்தநையணி - ஓரலங்காரம். ( தண்டி . 

தல் . ( தர்க்கபாஷை . ) சோதநை என்பது 
அரு . உஉரை .) 

மிதுவே 
பரிவர்சம்- தங்குதல் . ( வழக் .) 

பரு -1 . சிலந்தி . ( வழக் . ) 2. பருமை . ( உ - ம் . ) 
பரிவாதகன் - வழக்காளி . ( வழக் ) 

"“ பருச்சுழியின்மிதக்குமதகரி ” (சேதுபு. நாட்டு . 
பரிவாதம் - பழிச்சொல் . ( சூ . நிக , க 0 : ச . ) 

கஉ . ) 3. தெரிநிலைவினைப்பகுதி . 
பரிவாதிநி- வீணைகளினிருபத்திரண்டு பே 
தத்தொன்று . ( வி - ணி . 2.2.0 . ) 

- 
பரிவா தேவதை - ஏவற்றேவர். ( வழக் 

பருக்கை - 1. சோறு . ( உ - ம் .) “பருக்கை 
குண்டு . ) பரிவாரம் பார் . 

யிலாக்கூழுக்கிலைக்கறியில்லையென்பார்க்கும் ” 
பரிவாரம் - 1. சூழ்ந்திருக்குந்தேவர். ( உ - ம் . ) ( ஒரு தனிக்கவி . ) 2. பருக்கைக்கல் . ( சூ . நி . ரு : 
" மற்றைப்பரிவாரத்தார்மாவியந்தானும் " ( சைவ கரு . ) 3. பளிங்கு . ( சூ. நிக . சு : கஉ . ) 
ச . பொது , சசுக . ) 2. சூழ்வோர். ( பிங்கல . பருக்கைக்கல் - பருக்கைபார் . ( வழக் . ) 
அசரு . ) 

பருகல் - 1. குடித்தல் ; அது : நால்வகை 
பரிவிந்தகன் - முன்னோன் மணமுடியா யுணவினொன்று . ( சூ . நிக . கஉ : கக . ) 2. விழுங் 
திருக்க முடித்தபின்னோன் , 

கல் . ( பத்துப். பொருநரா. கச .) 


183 


பருப்பு 


கசரு அ 


பருவம் 


பருகுதல்- பருகல் . ( சூ . நிக , சு : நக . ) 
பருங்காயம் பெருங்காயம் . ( உ - ம் . ) “ பருங் 
காயங்குட்டிலவங்கஞ்சாதிக்காய் ” ( தைல . தை 
லவ . எஎ . ) 

பருங்குறிஞ்சி - பெருங்குறிஞ்சி . ( உ - ம் . ) 
“ முடக்கற்றான் றூ துவளை பருங்குறிஞ்சி ” ( தை 
ல . தைலவ . எக . ) 

பருஞ்சாய் - சடாமாஞ்சில் . (உ - ம் .) " பருஞ் 
சாய்கோரைகாவிசம்பங்கிகுட்டம் ” ( தைல . தை 
லவ . கஅ . ) 
பருணிதர் - புலவர் .( இராமா.மிதிலைக்கா.க.சு .) 

பருத்தல் - 1. அதிகரித்தல் . 2. தடித்தல் . 
( உ - ம் .) “ பாவதைமாநத்தாலேபருத்தெழுமநம 
தாகும் ” ( ஞாநவா.ஞாநவின். அ . ) 3. பெருத்தல் . 

பருத்தவள்ளிகை - மல்லிகை, ( வைத்திய 
பரிபா . ) 

பருத்தி- ஓர் செடி ; அது : காட்டுப்பருத்தி , 
செம்பருத்தி , தாளிப்பருத்தி , பட்டுப்பருத்தி , 
பூப்பருத்தி , பேய்ப்பருத்தி , மலைப்பருத்தி 
வெள்ளைப்பருத்தி , உம்பம்பருத்தி , குப்பைப் 
பருத்தி , இலாடன்பருத்தி , நாடன்பருத்தியெ 
னப் பலவகைப்படும் . ( உ - ம் . ) “ பருத்தியிலை 
மொட்டி.ரண்டைப்பாலிலரைத்துண்ண 
( பதார்த்தகுணசி . ) 
பருத்திபன்னுதல்- பஞ்சு நூற்றல் . ( வழக் .) 
பருந்தலை -1. பெரியதலை , 2. பெருமையிற் 
சிறந்தோன் . ( வழக் . ) 

பருந்தின் வீழ்வு -சூத்திரநிலை நான்கினொன் 
று ; அஃது : ஓரிடத்துச்சூத்திரம் பின்பலவிடத் 
துச்சூத்திரத்தை யவாவிநிற்பது . ( உ - ம் . ) " ஆற் 
றொழுக்கரிமாநோக்கந்தவளைப் - பாய்த்துப்பருந் 
தின் வீழ்வன்ன சூத்திரநிலை” ( நன்.பாயிர . கக . ) 

பருந்து - ஒரு பறவை ; அது : கரும்பருந்து 
அல்லது பறைப்பருந்து , குடுமிப்பருந்து , பெ 
ரும்பருந்து , செம்பருந்து , முகவெள்ளைப் 
பருந்து எனப் பலவகைப்படும் . ( உ - ம் . ) “ பருந் 
தின்வீழ்வு " 

பருந்தேக்கு - பெருந்தேக்கு . ( உ - ம் . ) " வாகை 
புன்குசண்பகம் 

பகம்பருந்தேக்கு " ( தைல . தைலவ . 


19 


புப்பொருப்பைப்பிதிர்த்திட்டு ” ( சிவரக . மாந்த . 
ரு . ) துவரம்பருப்பு முதற்பலவகைப்படும் . 3 . 
பருமை . (சிந்தா. ) 
பருப்புக்கீரை - ஒரு பூடு . ( வழக் .) 
பருப்பொருள் நுண்மையற்ற பொருள் . 
( உ - ம் .) " துகடீர்புலவர்யான்மொழிந்தபருப்பொ 
ருடானும்விழுப்பொருளாம் ” ( யாப் , காரிகை, 
அவையடக் , உ . ) 

பருமட்டம் - பருமட்டு . ( வழக் .) 
பருமட்டு - செவ்வையின்மை , பரும்படி , 
( வழக் ) 

பருமம் -1. ஒப்பனை . ( உ - ம் . ) " துமித்தல் " 
பார் . 2. கவசம் . (உ- i .) “ கற்றைக்கதிர்போற் 
பருமம்புறங்கௌவிமின்ன ” (திருவிளை.மாயப் . 
கச . ) 3 குதிரைக்க லணை . ( பிங்கல . கசுக்கூ .) 
4. பெருமை . ( உ - ம் ) “ பாவடிப்பருமயானை ” . 
( கூர்மபு அந்தகா , உச . ) 5. மூவாறுகோவை 
மணி . ( சூ . நிச . எ : உஎ . ) 

பருமல் - கப்பர்பாய்கட்டுமரம். ஒரு குழூஉக் 
குறி , 
பருமன் - பருச்தவன் . ( வழக் . ) 
பருமித்தல் - 1. அலங்கரித்தல் . ( உ - ம் . ) 
" முத்தம்பரிமித்திடைதேய்த்து ” ( கூர்மபு .அந்த 
காசு . ருங .) 3. சிரமஞ்செய்தல். ( சூ . நிக . க : 
சக . ) 3. பண்ணுறுத்தல் . ( உ.-ம். ) “ பருமித்த 
சளிற்றினானும் ” (ஈந்தா . சாந்தரு. உ 0 . ) 

பருமிதம் - 1. இறுமாப்பு . 2. சிரமம் . 3 . 
மகிழ்ச்சி . ( 2.-ம். ) வந்தழிக்காண்க . 

பருமை - 1. பருப்பம் , 2. பரும்படியான 
தன்மை. ( 1 , 2 - வழக் .) 

பருவதம் - 1. ஓர் மீன் . ( ஒரு குழூஉக்குறி 
போலும் . ) 2. மலை . ( உ - ம் . ) “ பாவபருவதங்க 
ளெல்லாம் ” (சிவரக . அபுத் திபூருவ . ச . ) 

பருவதவர்த்தனி பார்ப்பதி , இராமேசுரத்தி 
லெழுந்தருளியிருக்கிற அம்பிகையின் பெயர் . 

பருவதாசிரயம் - சரபப்பட்சி . ( உ - ம் . ) வந் 
அழிக்காண்க . 

பருவந்து -- வருந்தி . ( உ - ம் .) " பருவந்து பாழ் 
படுதலின்று ” (வள் . அங . ) 

பருவநான்கு - வாலை , சருணி , பிரவிடை , 
வி ருத்தை ( வைத்தியபரி .) 

பருவம் - 1 , அமாவாசி , பௌரணிமை. 
வழக்குண்டு . 2. இருத ; அது : வசந்தருது , 
கிரீஷ்மருது , வருஷருது , சரருது , ஏமர் தருது , 
சசிருது என அறுவகைப்படும் . ( உ - ம் . ) “ பருவ 
மாறியபருவத்தில்வையை நீர்பரந்து வருவதாகி 
யும் ” (திருவிளை எல்லாம்.கஉ . ) (பிங்கல . நரக ) 
3. இளமை, ( உ - ம் . ) “ பருவச்சோலைத்- சனியி 
டமதனை நண்ணி ” ( இராமா . சூர்ப்பநகை. எ . ) 


பருப்பதம் -1 . ஸ்ரீசைலம் . ( உ - ம் .) “ பருப் 
பதமிறைஞ்சிவிழிசோதிபயில்வித்து ” ( கோயிற் 
பு. இரணிய. கஎ. 2. மலை. ( உ - ம் . ) " பலகோடி 
பருப்பதக்கோடொத்து ” ( அரிச்ச . நாட்டு . எ . ) 

பருப்பம் -1. பருத்தல் . 2. பருமை . ( 1 , 2 
வழக் .) 

பருப்பித்தல் ---பரிதாக்கல் . 
பருப்பு -- 1 . அதிகப்படல் , பு - தொழிற் பெ 
யர் விகுதி . 2. பயற்றம்பருப்பு . ( உ - ம் .) “பருப் 


-CR 


கசருக 


பல்சந்தமாலை 


பரை 


- 


4. நிலைமை , ( வள் . சகூ - ஆம் அதி . உ ) ( வழக் . ) பரைதெரிசநம் சூரியப்பிரகாசத்தைக் 
5. பக்குவம் . ( உ - ம் ) “ அரும்பருவமடைதலு 

கண்ட சண் புடைபெயர்ந்துநோக்காது அச் 
மே ” ( சி . சி . அ : 40. ) 6. பெருநாள். ( மகமதியர் சூரியப்பிரகாசத்தி லேகீபாவமாய்நிற்பது போல 
வழக்கு .) 7. வயது . ( உ - ம் . ) “ பன்னிருபருவத் அருளென்றுந் தானென்றுஞ் சிறிதுந்தோன் 
தென்றான் ” ( பிர - காண். ஈவதாக . அ . ) 8. விரல் சாது அவ்வருளே தானாய் நிற்பது . 
களின் வரை . ( வி - ணி . ) 

பரைநாதம்- நெல்லிக்காய்க்கெந்தி . ( தைல . 
பருவமலைவு - ஒருகாலத்திற்குரியதை மற் தைலவ . ) 
றொருகாலத்துக்குரியனவாகக்கூறுவது . ( தண் பரையோகம் -- தற்போதமொழிந்த சுத்த 
டியல . ககஎ . உரை . ) 

நிலை . ( ஒழிவி . யோக . 20 , உரை .) 
பருவமாதல் - 1. இரு துவாதல் . 2. தகுதி பரோட்சஞாநம் - சற்காரிய பரிபாகத்தினால் 
யாதல் , ( வழக் . ) 

சொற்காதி போகம்போலப் பிரமமொன்றுண் 
பருவமேழ -- பேதைமுதலேழுபருவம் . ( சூ . டென்னு மாப்தவாக்கிய நிச்சயபுத்தி . ( உபநிட 
நிக . 2 : ருஅ . ) 

தம் . ) 
பருவயோனி- கரும்பு . ( வைத்தியபரி .) பரோட்சத்துவம் - காட்சியின்மை . (வழக் .) 

பருவால் - துன்பம் . ( உ - ம் . ) " விண்ணவர் பரோட்சம் - அதிரிசயமானவை , பிரத்தி 
பருவரலுழப்ப ” ( கூர்மபு . அட்டமூர் . கக ) யட்சமாகாதது . ( சைவப்பி . ஙச . ) 
பருவருதல் - துன்பப்படல் . ( வழக்.) 

பரோட் சருபதெரிசநம்- பரோட்ச ரூபத் 
பருவல் - பருத்தது . ( வழக் . ) 

தைச் தரிசித்தல் . ( சி . சி . அ : ங 0 . ஞாநப் .) 
பருவாகை - ஒருமரம் . ( உ - ம் .) " அமுக்கிரி ” பரோபகாரம் - பிறர்க்குபகாரம் . (வழக் . ) 
பார் . ( தைல . தைலவ . சஉ . ) 

பரோபகாரன் --பரோபகாரி . (வழக் . ) 
பருவி - தில்லை . ( வைத்தியபரி . 

பரோபகாரி- பிறர்க்குபகாரி . ( வழக் . ) 
பருவு - பரு . உகரஞ்சாரியை. ( வழக் .) பரோன்ழகி - எதிர்முகசிற்சத்தி . ( சி . சி . 
பநஉ 1. பருமை. ( சூ . நிக , y: க. ) 2 . அளவை . க . 

சிவாக் .) 
பறித்தல் . (பிங்கல , உகஉக . ) 

பல் -- 1 , ஆயுதக்கருக்கு. அரிவாட்பல் 
பருஉக்கை - வண்டியில் அச்சுமரத்தின் 

லென்க . 2. நங்கூரநாக்கு. ( ஒரு குழூஉக்குறி . ) 
மேல் நெடியவாயிரண்டு பக்கத்து நெடுகக்கிடக் 3. பல் . ( சூ . நிக . உ : க ங . ) 4. பல . 
கும் பருமரங்கள் . ( பத்துப். பெரும்பா . ச.அ.) பல்கணி- பலசணி . ( சூ . நிச . ரு : ருச .) 
பரேச்சாப்பிராரத்தம் - ஒருவகைப் பிரா 

பல்கல் - பெருகல் . (திருவிளை . பாயிர . க .) 
ரத்தம்; அது : ஒருவரொருகாரியஞ்செய்ய அத பல்கலை - பல அம்சங்கள் . ( உ - ம் . ) " பத்தி 
னாலவரை ஆக்கினை அபராதமென்று இராசாங் ரட்டியினீரிரண்டொழிந்தபல்கலையோன் ” ( பா 
கத்தோர் சொல்ல அதற்கொருவர் வினைமுத ரத . குரு தல . ) ரு . ( கலை , அமிசம் , கூறு , பங்கு 
லியவற்றாலுறுமிருபயனு மாம் . ( சி . சி . உ : கஉ . என்பன ஒரு பொருளாம் . ) 
றை . ) 

பல்காயனூர் 

- . ஒரு இலக்கண ஆசிரியர் . 
பரோம்புழத - மலையெருக்கம்பூ முதலியன . (காரிகையுரையிற்காண்க .) 
(பத்துப் . குறிஞ்சி . கசு . ) 

பல்கால் அடிக்கடி . ( திருவிளை.மூர்த்திவி . 
பரை --- 1 . ஆன்மபோதாடங்கினவிடத்து ஙக . ) பங்கால் , பலகால் இரண்டுமொன்றேயா 
முற்றோன்றிய இச்சாஞாநக்கிரியைகள் விரி மென்க. 
யாது நீங்கினவிடம். ( ஒழிவி, சக . ) 2. ஐந்து பல்காப்பறவை - வண்டு . ( உ - ம் . ) பல்காற் 
மரக்கால்கொண்ட ஓரளவு . ( ஒரு வழக்குண்டு .) பறவைகிளை செத்தோர்க்கும் ( பெரும்பா.ச.அச .) 
3. ஐவகைச்சிவ்சத்திகளுளொன்று ; அது : சுத் பல்குதல் - பலுகுதல் . ( உ - ம். ) “ பல்கிய 
தான்மாக்களுக்கு அளவிறந்த தெய்வீகம் பொ விரும்பினான் ( பிரமோத் . சஞ்சா. உக . ) 
ருந்திய ஞாநத்தால் சிவனுடைய பரிபூரண பல்சந்தமாலை - பத்து முதலாக நூறு ஈறாகப் 
முள்ளளவும் அறிந்து உபரதியைக் கொடுக்குந் பல்சந்தமுடையதாகி வருவதொரு பிரபந்தம்; 
தன்மையாகிய அநுக்கிரகம்பண்ணுவது . ( சதா இது : நேரிசைவெண்பா நூறு அந்தாதியாகவந் 
சிவ . சு . ) 4. நைட்டி தீட்சை. ( சி . சி . அ : ரு . தால் வெண்பா அந்தாதியென்றும் , கலித்துறை 
ஞாகப் .) 5 . 

மூவகைச்சிவசத்திகளுளொன்று ; நூறு அந்தாதியாக வந்தாற் கலித்துறையந் தாதி 
அஃது : இரத்தை, சுக்கிலை , அசிதை, கிருஷ் யென்றுஞ்சொல்லப்படும் . ( உ - ம் .) " பத்தந்தாதி 
ணைஎன நான்குவிதப்படும் . ( சைவச பொதுவி . நூறந்தம்பல்சந்தமாலையாம் ” ( வெண்பாப்.செய் 
எச . உரை . ) 

யு . கூ .) 


மடை 


பல்லி 


கசக 


பலண்டு 


பல- 


பல்பஞ்சாமிர்தம் - இரசபஞ்சாமிர்தத்தோடு 
கூட்டி அமைக்கப்பட்ட வாழைப்பழம் , பலாப் 
பழம் , மாம்பழமென்பவைகளின் தொகுதி. 
( சைவப்பி . க 00 . ) 
பல்பல - பலபல . (நன்னூ உயிரீற்றுப் .உ O ) 
பல்லகி- சேங்கொட்டை . ( வைத்தியபரி . ) 

பல்லக்கு - சிலிகை. ( உ - ம் ) “ எழுவாப்பல்லக் 
காளாக்கினான் பல்கலைதேர்வேந்தனும் ” ( இன் 
னிசை . கச . ) 
பல்லணம் - குதிரைக்கல்லணை . 

குதிரைக்கல்லணை . (பிங்கல . 
கசுககூ . ) 
பல்லதி- சேங்கொட்டை . ( வைத்தியபரி .) 
பல்லம் - 1. அம்பு . ( உ - ம் . ) " வேடர்பல்ல 
முயிர்நிலைவாயிற்பட்டமான் ” ( அரிச்ச . மயாக . 
சஉ . ) 2. ஒரெண் . 3. கரடி . 4. குதிரைக்கல் 
லணை . 5. சேங்கொட்டைமரம் . 6. சேமரம் . 
( 2 , 3 , 4- சூ . நிக . கக : லகரவெ . கஎ . ) ( 5 , 6 
வைத்தியபரி . ) 

பல்லரணை -- ஒரு நோய் . ( உ - ம் . ) “ மூால் 
இடத்திலடர்காலொடுபல்லரணையுங் கொப்ப 
ளிக்கவாறும் " ( தைல . தைலவ . உ . ) 
பல்லவத்திரு - அசோகமரம் . ( வைத்தியபரி .) 
பல்லவம் 

1. தளிர் . ( சூ . நிக . ச : சஎ . ) 
2. தேயமைம்பத்தாறினொன்று . (திருவிளை. 
திருமணப் . எச . ) 3. பாதத்தினோருறுப்பு ; அது ; 
முதலிலுள்ளது . 

பல்லவர்-1 . கீழ்மக்கள் . ( சூ . நிக . உ : ருச . ) 
2. தூர்த்தர் . ( சூ . நிக . 2 : சரு .) 3. பலர் .. 
( உ - ம் . ) " பல்லவராயரருகுநின்றபரிசன ராங் 
கணங்கடமை ” ( சிவரக . நந்திகரை, ந . ) 

பல்லவி- இசைப்பாட்டினோருறுப்பு . முத 
உள்ளது . ( வழக்.) 

பல்லவை --- 1 . பலசபை . 2. பலபொருள் . 
( வழக் ) 

பல்லாங்குழி- பலவாகுங்குழி ; அது : ஒரு 
விளையாட்டுப் பலகையிலுள்ளன . 

பல்லாண்டு -1. பலவருஷம் . 2. வாழ்த்து . 
( உ - ம் .)"பாலையர் பல்லாண்டிசைப்ப " ( இராமா . 
திருவவ . சுங . ) 

பல்லாண்டுகூறுதல் - இன்னும்பலவருடம் 
வாழ்கவென்று வாழ்த்துச்சொல்லுதல் . ( சூளா 
மணி . அரும்பத உரை .) 
பல்லாதகம் 
பல்லாதம்-- சேமரம் , ( வைத்தியபரி . ) 
பல்லாதகி- 
பல்லார் - பலர் . ( வள் . பயனில் , க) 
பல்லி - செவுளி . ( உ - ம் . ) “ சாகாட்டாரம் 
பொருந்தியசிறுபெண்பல்லிபோல ” (புறநா . 
உருகா.) 


பல்லிக்கை - 

சேங்கொட்டை . ( வைத் 
பல்லிக 

தியபரி . ) 
பல்லிகை 
பல்லிச் சாத்திரம் - கெவுளி நூல் . ( வழக் . ) 
பல்லிப்பூடு. கொல்லைப்பல்லியென்னு 
மோர்பூடு . ( வைத்தியபாரி . ) 
பல்லினம்-- ) சதுரக்கள்ளி .. ( வைத்திய 
பல்லினர்- பரி ) 
பல்லுக்கிட்டுதல் - அலகுபூட்டுதல் . ( வழக் . ) 
பல்லுகம் -1 . கரடி ( சூ . நிக . ந : 20. ) 
2. பெருவாகை. ( வைத்தியபரி ) 
பல்லுங்கம் - மூங்கில் ( வைத்தியபரி ) 
பல்லுறு செங்களை --- குதிரைப்பற்பாஷா 
ணம் . ( உ - ம் . ) வந்துழிக்காண்க .) 
பல்லூகம்- கரடி ( சூ . நிக . ந : 20. ) 
பல்வலம் -- வாவி . (சூ . நிக . ரு : உங . ) 

-1 . அநேகம். ( உ - ம் . ) "நல்வினையுழந்து 
பலநல் லுறுவெடுத்தும் ” (பிரமோத். பஞ்சா. 
ஙஅ . ) 2. சிவலோகத்திற் பச்சிமதிசையோலக் 
கஞ்சேவிக்கும் துவாதசமுக்கியகணாக்கிர கண் 
ணியரிலொருவன் . ( வி - ணி ) 3. நிவிர்த்திகலை 
யிற் பிருதிவிதத்துவத்திலுள்ள நூற்றெட்டுப் 
புவநங்களுளொன்று ; இது : வருணதிக்கிலுள்ள 
பத்துப்புவநங்களுளொன்று . ( சி - லி . கிரி . உக . 
உரை ) 
பலகடி -- கவடி . ( வைத்தியபரி, ) 
பலகணி சாளரம் . ( சூ . நிக . ( ரு): ருச . ) 
பலகறை - கவடி . ( உ - ம் . ) “ பணிலமொத்த 
பலகறை " ( அரிச்ச. மயாக . கா . ) 
பலகாரம் - யானைமேற்றவிசு .(சூ.நிக.17: 20 .) 
பலகேசரம் - தென்னை . ( வைத்தியபரி ) 

1. கேடகம் . ( சூ . நிக . எ : கஅ .) 
2. தொட்டிப்பாடாணம் . ( வைத்திய பரி ) 3 . 
மரமுதலியவற்றாலாயபலகை. ( வழக் . ) 

பலகைக்கள்ளி - ஒருவகைக்கள்ளி . ( வழக் 
குண்டுபோலும் .) 

பலகைமரம் நெய்வார்கருவினொன்று . 
( ஒரு குழூஉக்குறி . ) 
பலகையு - வளையலுப்பு . ( வைத்தியபரி . ) 
பலச்சரீடம் - குன்றி . ( வைத்தியபரி ) 
பலசந்தமாலை - பொருட் . நிகண்டு . பப்பத் 
துச்செய்யுள் ஒவ்வொருசந்தமாக நூறு செய்யுட் 
கூறுவது . பதிற்றுப்பத்தந்தாதி யெனினுமாம் . 
பலசாடவம் - மாதளை . ( வைத்தியபரி .) 
பலசாலி- பலமுள்ளோன் . ( வழக் .) 
பலசிரேட்டம் - மாமரம் . ( வைத்திய பரி .) 
பலண்டு - 1. வெங்காயம் . ( தைலவ .) 2 . 
வெள்ளைப்பூண்டு . ( வி - ணி . ) 


பலகை 


--- 


பலபெயர்த்திரிசொல் 


கசசுக 


பலர்பால் 


பலண்டுறுகபாடாணம் விளைவுபாஷாண 

பலபொருட்சொற்றெடாணி - ஓரலங் 
முப்பத்திரண்டினொன்று . ( வைத்தியபரி .) காரம்; அது : பலபொருள்களைத் தருதற்குறிய 
பலண்டுறுகம் பலண்டுறுகபாஷாணம் . சொற்களைப் புணர்த்துக்கூறுதல் . 
பலத்தல் - வன்மையாதல் . ( வழக் ) 

பலபொருள் குறித்த ஒருவினைத்திரிசொல் - 
பலத்தியம் திரிபலை . ( வைத்தியபரி .) 

செந்தமிழ்நிலத்துமொழியாகிச் செய்யுட்கேயு 
பலத்திரயம் 

ரியதாய்க் கற்றோர்க்குமாத்திரம் பொருள் விளக் 
பலதுசு - புளியாரை ,( வைத்தியபரி .) 

கிப்பலபொருடருமொரு வினைச்சொல் . ( வ - று . ) 
பலதேவன் பலபத்திரன் . ( உ -ம் . ) " பல 

" வரைந்தான் என்பதுநீக்கினான் , கொண்டான் 
தேவன் - சுட்டியப்புனற்பழிச்சியே துவாரகைத் 

என்னும் பல பொருள் குறித்த ஒரு வினைத்திரி 
தொல்பதியிடஞ்செல்வான் ” ( சேதுபு . இலக் 

சொல் ” ( நன் . உ எஉ . உரை ) 
கும . உக . ) 
பலப்படல் - 1. சூலாதல் . 2 திரப்படல் . 

பலபொருள் குறித்த ஓரிடைத்திரிசொல் 
3. பயன்படல் . ( 1 , 2, 3 - வழக் .) 

செந்தமிழ்நிலத்துமொழியாய்ச் செய்யுட்கேயுரி 
பலப்பல 

யதாய்க்கற்றோர்க்குமாத்திரம்பொருள் விளக்கிப் 
பலபல . (நன்னூ . உயிரீற்று . 

பலபொருடருமோ ரிடைச்சொல்.வ- று . ) 
20. உரை. ) 
பலப்பித்தல் - பலப்படுத்தல் . ( வழக் .) 

“ கொல்என்பது , ஐயமும் அசைநிலையுமாகியபல 
பலப்பிரமதநர் - சூரியமூர்த்திக்கு ஈஸ்பர 

பொருள் குறித்த ஓரிடைத்திரிசொல் " (நன் . 

உஎஉ . உரை .) 
ராகிய உக்கிரர் இவர்பாசத்தைநீக்கு மீஸ்பரர் . 
( சி - லி . ஞாநப் . ச . உரை .) 

பலபொருள் குறித்த ஒருரித்திரிசொல் - அரி 
பலப்பிரமதநி -- 1. சாந்திகலையிற் சுத்த 

துணர்பொருளாய்ப் பலபொருடருமோ ருரிச் 
வித்தியாதத்துவத்திலிருக்கும் ஒன்பது புவநங் 

சொல் . ( வ - று .) " நடி என்பது , காப்பு , கூர்மை , 

அச்சம் , கரிப்பு , விளக்கம் , சிறப்பு , மணம் முத 
களுளொன்று . ( சி - லி.கிரி உக . உரை ) 2 பலப் 

லிய பல பொருள் குறித்த ஒருரித்திரி சொல் ” 
பிரமததருடையசத்தி . ( சி - லி . ஞாந . ச.உரை.) 
பலப்பிரேதம்-- திப்பிலி. ( வைத்திய பரி.) 

( நன் . உஎஉ . உரை ) 

பலபொருளுவமை --- ஒருபொருட்குப் பல 
பலபடப்புனைவணி- ஓரலங்காரம் ; அஃது : 

வுவமையையெடுத்துக்கா 

டுவது . (வ- று . ) 
ஒருபொருளிற்பலரும் பலதருமங்களால் பொ 

“ வேலுஞ்சேலும்போலும் விழி ” ( தண்டியல . 
ருள்களை ஆரோபித்தலும் ஒருவரே ஒருபொரு 

கூ 0 . உரை. ) 
ளில் விடய பேதங்களால் பல பொருள்களை 

பலபொருளொரு சொல் பல அருத்தங் 
யாரோபித்தலுமாம் . ( வ - று . ) " ஆரணங்காணெ 

கொள்ளுஞ்சொல் . ( உ - ம் ) " பகவனேயீசன்மா 
ன்பர்-திருக்கோ முகம். ” எனவும் , வில்லிற்குவி 

யோன் " ( சூ . நிக . கக . ககரவெ.க .) 
சயன்கல்விக்குச்சேடன்எனவும் வரும் ” ( வழக் .) 
பலபண்டம் - 1. பண்ணியம் . ( சூ . நிக . சு ; 

பலம் --- 1. ஆதாயம் . ( வழக்.) 2. காய் . 3 . 
சுஉ . ) 2. பலபொருள் . 

கிழங்கு . 4. சேராங்கொட்டை . ( வைத்திய 
பலபத்திரன் - பலதேவன் . ( உ - ம் . ) " காழு 

பரி ) 5. சேனை . 6. நிறையளவினொன்று , 
லக்கை கொள்கைப்பலபத்திரன் ” (சேதுபு.இலக் 

( பிங்கல. ஙஎக கூ ) 7. பயன் . ( உ -ம் . ) “ பலமருந் 

தற்கங்கோரங்கமேயும் " ( கொலைமறு. சா . ) 8 . 
கும , ந . ) 
பலபந்தம் - வலோற்காரம். ( வழக் ) 

பழம். 9. வலிமை . 10 , வெட்பாலை . ( தைல. 
பலபல - பற்பல . (நன்னூ , உரையீற்று . 

தைலவ . ககஉ . ) ( 2,3,5,7 , 8 , 9- சூ . நிக . கக : 
உ 0 . உரை.) 

லகரவெ . ச . ) 
பலபலெனல் - ஒலிக்குறிப்பு . ( வழக் ) 

பலம்பலா - சிற்றாமுட்டி . ( வைத்தியபரி ) 
பலபாண்டம் -- அரிதாரம் . ( வைத்தியபரி .) 

பலம்பழம் - சேங்கொட்டை . ( வைத்திய 

பரிபா. ) 
. 

பலமிலாமரம் - அவகேசியென்று பெயர் 
பலபெயர்த்திரிசொல் - செந்தமிழ்நிலத்து 

கூறுவர் . ( சூடாமணி நிகண்டில் ) 
மொழியாகிக் கற்றோர்க்குமாத்திரம் பொருள் பலமை- குன்றிமணி . ( வைத்தியபரி .) 
விளக்கி யொருபொருளைக் குறித்துவரும் பல பலர்பால் - ஆண்பன்மையையும் பெண் 
பெயர்ச்சொல் . ( வ - று .) “ கிள்ளை , சுகம் , தத்தை பன்மையையுமாகிய இருவர்பாற்கும் பொதுப் 
என்பன , கிளி என்னும் ஒருபொருள் குறித்த பன்மையுங்காட்டி நிற்பது . (நன்னூ . வினையி 
பலபெயர்த்திரிசொல் . ( நன் . உ எஉ . உரை .) 

யல் . எ : உரை .) 


பலவினைத்திரிசொல் 


கசகஉ 


பலார்த்தம் 


பலரறிசொல் -1 , பெருஞ்சொல் . ( சூ.நிக . 
க 0 : க . ) 2 , உயர்திணைப்பன்மைச்சொல் (நன் 

னூ . வினையி . அ . ) 3 பிரசித்தவார்த்தை . 
(வழக் ) 

பலராமன் - பலபத்திரன் . ( வழக் . ) 
பலலோத்திரம் - வெள்ளிலோத்திரம் . ( வை 
த்தியபரி ) 
பல்லம் - பிண்ணாக்கு . ( வைத்தியபரி ) 
பலவத்தர் - பரிசமாத்திராதத்துவத்திருக்கு 
மோருருத்திரர் . ( வி.ணீ. ) 

பலவத்து -- பலத் தயுடையது. ( சி.சி .20 : 
ச0 . சிவாக் . ) 
பலவந்தம்- பலபந்தம் . ( வழக் . ) 
பலவயிற்போலியுவமை- ஒரு வாக்கியப் 
பொருளினாலே மற்றைவாக்கியப் பொருளுவ 
மிக்கப்படுவதாய்ப் பலவிடங்களிலேயுவமவுருபு 
வெளிப்பட்டுநிற்கவருவது . (தண்டி . கூ 0 . 
உரை .) 

பலவறிசொல் - அ , ஆ , எனவருமிறுதி 
யையுடைய அக்கூற்ற மூன்று சொல் . ( உ - ம் ) 
" அ , ஆ , வ , எனவரூஉமிறுதி - யப்பான் மூன்றே 
பலவறிசொல்லே ” ( தொல் . சொல் . க . ) ( பல 
வற்றையறிதற்கு காரணமாகிய சொல் என்பது . ) 

பலவன்– ஒரு மருந்துப்பூண்டு; அது: வெடி 
பலவன் , பேய்ப்பலவன் என இருவகைத்து . 
( வைத்தியபரி .) 
பலவான்- பலசாலி , ( வழக் . ) 
பலவிகரணர் - சந்திரமூர்த்திக்கு ஈஸ்வர 
ராகிய மகாதேவர் . ( சி - லி . ஞாந . ச . உரை .) 

பலவிகரணி -1 . சாந்திகலையிற் சுத்தவித்தி 
யாதத்துவத்திருக்கும் ஒன்பது பு வநங்க 
ளொன்று . ( சி-லி . கிரியா . உக . உரை .) 2. பலவி 
கரண ரதுசத்தி . ( ஞாந. ச . உரை . ) ( பலத்தை 
விசேஷமாய்ச்செய்வது என்பது பொருள் . ) 
பலவிருச்சகம் - பலாமரம் . ( வைத்தியபரி .) 
பலவின் கூட்டத்தற்கிழமை -- படைகளது 
தொகுதியென்றாற்போல்வரும் பல பொருட் 
கூட்டத்தற்கிழமை. (நன் . ஈ .0.0. உரை . ) 

பலவின்பால்-- அஃறிணைப்பன்மைப்பால் . 
( நன் . 2.40 . உரை.) 

பலவினீட்டம் - பலபொருட்கூட்டம்.( உ - ம் .) 
" ஒன்றன் கூட்டம்பலவின் கூட்டம் " ( நன் . 
ங 00 ) 

பலவினைச்சிலேடை -- சிலேடையணியு 
ளொன்று ; அது ; பலவினைபற்றிவருவது . ( தண் 
டி . எசு . உரை.) 

பலவினைத்திரிசொல் --செந்தமிழ் நிலத்து 
மொழியாய்க் கற்றோர்க்குமாத்திரம் பொருள் 
விளக்கி ஒருபொருள் குறித்த பலசொல்லாய் 


வரும்வினைச்சொல் . ( வ - று .)" படர்ந்தான் சென் 
றான்என்பன போயினானென்னும் ஒருபொருள் 
குறித்த பலவினைத்திரிசொல் (நன் . உ எஉ .உரை) 

பலவு -- பலாமரம் . ( உ - ம். ) “ பாடலநெடும் 
பலவுபைங்கமுகு ” (திருவாத . திருப்பெரு.கஉ .) 

பலவுறுதிருமணி---பலவிலைபெற்ற அழகிய 
மாணிக்கம் . ( மலைபடு . ருகசு . ) 

பலன் -1 . இந்திரனாற் கொல்லப்பட்டவோ 
ரிராட்சதன் . 2. இலாபம் . ( பிங்கல . கஎகங . ) 
3. ஈரவெண்காயம் . ( வைத்திய பரி . ) 4. சதருத் 
திரரிலே வருணதிக்கினிருக்கும் தசருத்திரரி 
லொருவன். ( வி - ணி . ) 5. பலராமன் . ( உ - ம் . ) 
" என்றப்பலற்குக்கடல் வண்ணனியம்பினானே 
(பாரத . அருச்சுநன்றீர். அ o . ) 6. பழம் .( உ - ம் . ) 
செம்பொற்கிரியைத்தனிவலம்வரவரநந்தப்ப 
லனைக்கரிமுகன் வசமருளும்பொற்பதனாலே ” 
(திருப்பு . கரும் .) ( னகரம் - போலி .) 7. பிரயோ 
சரும். ( வழக் . ) 

பலா -1 . ஒருமரம் ; அது : வருக்கைப்பலா , 
ஈரப்பலா, சிறுபலாவெனப் பலவகைப்படும் . 
(உ - ம் . ) " பலாமாவைப்பாதிரியைப்பார் ” (தனிப் 

. ) 2. சிற்றாமுட்டி . ( உ - ம் . ) “ அசுவகந்தி 
பலாலாட்சை " ( தைல . தைலவ . உசு . ) 

பலாகாரம் - பழமுதலிய போசநம் . ( வழக் .) 
பலாங்கம் -- ஒரு மீன் . ஒரு குழூஉக்குறி 
போலும் . 

பலாசம் -1 , இலை . ( பிங்கல . உஅ 0 ச . ) 2 . 
ஈரப்பலா . ( பிங்கல . உ 0 எரு . ) 3. பச்சைநிறம் . 
அம் - சாரியை . (பிங்கல . ங எகச . ) 4. புரசு . 
( உ - ம் . ) “பலாசக்கோல்கையுந்தாங்கி ” ( திரு 
விளை . நகர. அங . ) 5. புனமுருக்கு . 6. முருங் 
கை . ( 5 , 6 - வைத்தியபரி .) 

பலாசாக்கியம் --பெருங்காயம் . ( வைத்திய 
பரிபா. ) 
பலாசு - புனமுருக்கு ( சூ . நிக . சு : உ ச . ) 
பலாண்டு - ஈரவெங்காயம் . ( வைத்தியபரி .) 
பலாதவம் - பூனைக்காலி. ( வைத்தியபரி .) 
பலாதிக்கம் - ஆதிக்கமான பலனுடையது . 
( சி . சி . அ ; கக . மறை. ) 
பலாந்தம் - மூங்கில் . ( வைத்திய பரி .) 
பலாபலம்- நயநட்டம் . ( வழக் . ) 
பலாபலன் - பலாபலம் . ( வழக் . ) 
பலாமடக்கத்தைலம் - ஒருவகைத்தைலம் . 
இதனிலக்கணம் ( தைல . தைலவ . உரு , உசு 
ஆம் கவிகளிற்பார் .) 

பலார்கம்- பிரயோசநத்துக்குரியது .( சி.சி. 
அ : ரு . ஞாந . ) 
பலார்த்தம் - அரைப்பலம் . ( தைல . தைலவ . ) 


பலாதம் :-) 


பலிப்பிரியன் 


காசுகூ 


பவணம் 


பலிப்பு - பலித்தல் . ( உ - ம் . ) “ பக்கநோக்கிப் 
பலிப்பறிந்தெங்கணும் மிக்கசெந்நெலும்வெண் 
ணெலும் பத்தினார் ” { அரிச்ச . நாட்டு . கஅ .) 

பலிபீடம்- பலிசெலுத்தும்பீடம் . (உ -ம். ) 
“ பலிபீடத்தினுமைபாகனுண்டிகைக் கொண் 
கண்பானன்றே ” (சிவரக. பலிபூட . கக . ) 
பலிபுட்டம் - காக்கை . ( பிங்கல . உசசுஎ .) 
பலியரி --சிற்றாமுட்டி . ( வைத்தியபரி . ). 
பலிநி -1 . காய்த்திருக்குமரம் . 2. கோங்கு . 
3. ஞாழல் . ( பிங்கல . உசு அ 2 .) 4. நாணற்றாது . 
( உ - ம் .) “ கர்ப்பூரம் ” பார் . 5. மிளகு . ( தைல . 
தைலவ .) ( 1 , 2- வைத்தியபரி .) 


பலுதல் - பெருகுகல் : உகரஞ்சாரியை. 


பலார்த்தி- பலத்தில் விருப்பு . ( சி . சி . உ ; 
ரு அ . சிவாக் .) 
பலாரெனல் --விடியற்குறிப்பு . ( வழக்.) 
பலாலம் -- வைக்கோல் . ( உ - ம் . ) “ நெற்பத 
ரப்பலாலத்திற்பலன் றரும் ” (சங்கற்ப , நிராகர 
ணம் . ) 
பலாற்காரம் - வலோற்காரம் . ( வழக் . ) 
பலி - 1.காகம் . 2. கிருச்சமதமுநிவரின் 
கோபாக்கிரியிற்றோன்றினவன் ; இவன் : விநா 
யகப்பெருமானருளினாலே சுகிலம் , சு பிலம் , 
சுவிர்த்தியென்னும் பொன் , வெள்ளி , இரும்பு 
என்பவற்றாலர்ய கோட்டைகளைப்பெற்றா னெ 
ன்றும் , அவற்றுள் சுகிலத்தை , வச்சிரதமிட்டி 
ரன் என்னுங்குமாரனுக்கும் சுபிலத்தை வீம 
காயன் என்னும் புத்திரனுக்கும் சுவிர்த்தியைக் 
காளகூடனென்னும் குமாரனுக்கும் கொடுத் 
துத் திரிலோகங்களிலும் முறையே வசிக்க 
வைத்தானென்றும் அவர்களம்மதில்களோடெ 
ழுந்து திரிந்து பகைவரையழித்துவந்தனரென் 
றும் பார்க்கவபுராணஞ்சொல்லும் . ( கூர்ம பு . 
தக்கன்வமி . ச.அ. உரை.) 3. சாம்பல் . ( சூ . நிக 
ண்டில் வெண்பலியென்றார் . அடைமொழியை 
நீக்கினர்போலும் . 4. பலிப்பது . 5. பிச்சை . 
( உ - ம் . ) “ துறவடைந்தோர்க்கருத்துபலி ” (திரு 
விளை . மெய்க்கா . 40. ) 6. பூசை . ( உ - ம் . ) “ பாரி 
னடச்கும்பலிநடவாப்பழஞ்சேதிமத்தில் ” ( சே 
துபு . வேதாளவர. உங . ) 7. போசரும் . ( உ - ம் . ) 
"சிஞ்சினி ” பார் . ( 1 , 3 -பிங்கல . நஎகரு . ) 
பலிகை- பிண்ணாக்கு . ( வைத்தியபரி .) 
பலிச்சக்கரவர்த்தி- மாவலியென்று பெயர் . 
( வழக் . ) 
பலிசை - இலாபம் . ( புறப்பொருள்வெ .) 
பலித்தல் -1 . இலாபம். ( பிங்கல. கஎகக .) 
2. பலத்தைக்கொடுத்தல் . ( உ - ம் . ) “ வயலிடுந் 
தழையுந்தின்னுமருந்தும்பின்பலிக்குமாபோல் 
(சி . சி . உ : கஎ . ) 3. வாய்த்தல் . ( உ - ம் . ) " யாண் 
இம்பலித்திடாப்பணியுமுண்டோ ” (சேதுபு. 
வேதாள . ருக . ) 

பலிதம் - 1. பலிப்பது . (வழக்குண்டு .) 2 . 
மயிர்நரை , (உ - ம் . ) “ பலிதரோகலட்சணம் " ( சீவ 


பலை -1 , சிற்றாமுட்டி . ( உ - ம் .) " ஓமபுட்பி ” 
பார் . ( தைல . பாயிர . உச . ) 2. வெப்பம் பசி 
தாகத்தையோட்டுவதென்று சொல்லப்படு மொ 
ருமந்திரம் ; இது : விசுவாமித்திரரால் தசரத 
ராமருக்கு மிலக்குவற்கும் உபதேசிக்கப்பட்டுள் 
ளது . (உ -ம் .) “ அதிபலையுஞ்சேர்த்து இரண்டு 
முபதேசித்தாரென்பர் ” (இராமா. தாடகை 
வதைப் . கஅ . ) 

பலையுறுதைலம் - சிற்றாமுட்டித்தைலம் ; 
இதனிலக்கணம் : ( தைல . தைலவ . உஎ - ல் 
காண்க . ) 
பலோத்தமை- கொடிமுந்திரிப் பழம் . 
பலோர்த்தனம்- | ( தைல . தைலவ . ) 
பலோருகம் - பாதிரி . ( வைத்தியபரி . ) 
பலோற்காரம் - வலோற்காரம் . ( வழக் .) 

பவ்வம் - பௌவம் , எடல் . ( உ - ம் . ) “ பவ்வ 
வுலகத்தவர்பழிக்கவுரையென்றான் " ( பிரமோ: 
சீமந்தனி. ருச . ) ( போலி .) . 
பவ்வியம் - பக்குவம் . (சிந்தா .) 
பவ்வியை - யானைத் திப்பிலி, ( வைத்திய 
பரிபா .) 

பவ்வியன் --கோமேதகத்தீவுக்கதிபதி . (த . 
நி . போ . ) 

பவ - வியாழவட்டமாகிய அறுபது வருடங் 
களிலே எட்டாம் வருடம் . (வருஷாதி நூல் . ) 

பவணந்தி -- நன்னூலென்னு மிலக்கண 
எல்செய்த ஓராசிரியன் . ( உ - ம் . ) “ பவணந்தி 
யென்னுநாமத்திருந்தவத்தோனே ” ( நன் . சிறப் 
புப்பா .) 

பவணம் -- பமணலோகம் . (உ -ம் .) “பத்தாம் 
டவணத்தோரொகோடியெண்ணொன் பானி 
லக்கம் ” ( திருநூற் கஉ . ) ( இது பத்தடுக்கா 
யுள்ளதென்றும் ஏழுகோடியே எழுபத்திரண்டு 
நூறாயிரஞ்சிநாலாயங்க ளிதிலுள்ளனவென்று 
ங்கூறுவர். சிந்தாமணியில் நாகலோகமென்றார் . 


ரட் . உகச . ) 


பலிநம் - காய்த்திருக்குமரம் .( சூ.நிக ,சருஉ . ) 
பலிப்பிரியம்- நிவிர்த்திகலையிற் பிருதிவி 
தத்துவத்திலிருக்கும் நூற்றெட்டுப் புவருங்கள் 
ளொன்று ; அது : ஈசாகதச்கிலிருக்கும் பத்தும் 
புவருங்களுளொன்ற ( -லி .கிரியா.உ.உ .) 

பலிப்பிரியன் - சதருத்திரரில் ஈசாகநக்கி 
னிருக்கும் தசருத்திரரிலொருவன் . ( -னி . 
உஎ .) 


பவர்க்கம் 


கசசுச 


பவிடியம் 


- 


பவணg- அருகசமையத்தவராற் சொல்லப் பவரு - சூரியனது துவாதசராக்ஷதர்களா 
படும் ஒரு தேவர் . (திருநூற் . ருக . உரை .) கிய மெய்காவலருள் ஒருவர் . ( வி - ணி . உசரு . ) 
பவணை- கழுகு . ( சூ . நிக . ந : ருச . ) 

பவளக்காலி -1 . ஒரு புள் . 2. ஒரு பூடு . 
பவநம் -1 . அரசர்கோயில் . ( பிங்கல.சுருஉ ) பவளக்குண்டு - கடுக்காய் . ( வைத்தியபரி ) 
2. இடம் . ( தைல . பாயிரம் . கா . ) 3. இராசி . பவளக்குறிஞ்சி - ஒருபூண்டு. ( வைத்தியபரி ) 
( உ - ம் . ) “ சங்கரனூர்தி நாமந்தங்கிய பவநந்தன் பவளச்சோளம் - ஒரு சோளம் . ( வழக் .) 
னில் " ( சேதுபு . இராமனரு. அஅ .) 4. காற்று . பவள தீர்- குருதி . ( சிங் . முத் . அஎ .) 
5. நாகலோகம் . ( திவாகரம் . ரு: ஈ . ) 6. பூஞை. பவளநெடுங்தறிஞ்சியோன் 

வயிரவன் . 
(பிங்கல . உருகஅ . ) 7. பூமி . சூ . நிக . ரு: எ . 8 . ( உ - ம் . ) வந்துழிக்காண்க . 
வாயு . ( தைல . பாயிர , க . ) 9. வீடு . ( பிங்கல . பவளப்புற்றுப்பாடாணம் - ஓர்வகைப் பா 
சுசுசு . ) 

டாணம் . ( வைத்தியபரி .) 
பவரவாய்- பவநவாசல் . ( வழக் . ) 

பவளப்பூண்டு --ஒருபூண்டு . ( வைத்தியபரி .) 
பவநன் ---காற்று . ( உ - ம் . ) “பன்னிருகரத்து பவளப்பூல்-பவளப்பூலா . 
வள்ளல்பவானைக்குறிப்பானோக்கி ” ( கந்தபு.சூர பவளப்பூலா -- ஒருசெடி . ( வைத்தியபரி. ) 
பன்மன்வதை. சரு . ) 

பவளம் - நவமணியினொன்று ( உ - ம் . )"பவள 
பவநாசநம்- பாம்பு . ( உ - ம் . ) " உருப்பவநா மால்வரையினிலவெறிப்பது போல் " (திருவாத. 
சநலாய்த்தேரை ” ( மறைசை . சுங . ) 

காப்பு . ) 
பவநாசன் -- கடவுள் . ( வழக் .) 

பவளமநோசிலை - ஒருசரக்கு . ( வழக் .) 
பவபூதி - ஒரு வடமொழிப்புலவன் . ( வழக் . ) பவளமல்லிகை - ஒருமல்லிகை . ( வைத் 
பவம்- 1. ஒரு கரணம் ; இது : பூர்வபக்கப் தியபரி . ) 
பிரதமைப்பிற்கூறும் பூர்வபக்கபஞ்சமி முற்கூ பவளவங்காரவாச்சி -- ஒருபூண்டு. ( வைத் 
றும் பூர்வபக்க அட்டமிபிற்கூறும் பூர்வபக்கத் தியப்பரி .) 
துவாதசிமுற்கூறும் பௌரணை முற்கூறும் . பவன் -1 . உருத்திரனுடைய வியூகர்மூவரி 
அபரபக்கச்சதுர்த்தி முற்கூறும் அப்பக்கச்சத் லொருவர் . ( சேதுபு . சங்கரதீர் . கக : உரை. ) 2 . 
தமி பிற்கூறும் அபரபக்க ஏகாதசிமுற்கூறும் . சிவன். ( உ - ம் . ) " பவன் பிரமசாரியாகும் ” (சி.சி. 
( விதாக . பஞ்சாங்க, உக . ) 2. பாவம் . ( உ - ம் . ) உ ; எஎ . ) (உற்பத்திகளைப்பண்ணுவிக்கையால் 
" சொல்லரும்பவமலைதொலைந்தது ” (சிவரக. வந்தபெயர் . ) . மகேசுரனுடைய அழுகையி 
மேரு. ரு . ) 3. பிறப்பு . ( உ - ம் .) “ பவச்கருமங் லுதித்த எழுவரிலொருவர் . ( கூர்மபு . அட்டமூ . 
குலத்துமெய்யன்பர்க்குவீடு ” ( ம - தி . ச.அ.) 4 . கஉ ,கங . உரை.) ( இவருக்குவடிவம் நீரென்ப .) 
மேன்மை . 

பவனி - உலாப்போதல் . ( உ - ம் .) “ பள்ளி " பார் . 
பவமாநம் - ஒருமந்திரம் . ( உ - ம் . ) “ நண்ணு 

பவனிக்காதல் - பவனிவந்ததலைமகன்மேற் 
சீருருத்திரத்தை நமகமார்சமகந்தன்னை பண்ண 

கொண்ட காமத்தாலவன் சிறப்பைப் பிறரோ 
மர்பவமாநத்தைப்பஞ்சசாந்தியை முன்னாக டுரைத்துத்தலைவிவருந்துவதாகக் கூறுவதொரு 
ண்ணுமாமந்திரங்களியம்புவானிரயமெய்தான் 

பிரபந்தம் . ( தொன் . உஅங , உரை . ) 
( சேதுபு . இராமநாத . சஎ . ) 

பவாநி - 1. காவிரியாற்றின் கிளைந்தி . 2 . 
பவமாநன் - 1. தீக்கடைகோலினின்றும் 

கோயம்புத்தூர்க்கருகில் ஒரூர் . 3. துர்க்கை. 
தோன்றுமக்கிநி . ( உ - ம் . ) “அணிதனிற்பிறந்த (உ -ம்.) பவாநியடிசிந்தனையில்வந்தனை செய்தே 
வழல்பவமாநன் ” ( கூர்மபு.முறிவ . க 0 . ) 2. வாயு. 

( சிவரக . தாருக . கஉ . ) 4. பார்வதி . ( உ - ம் . ) 
( உ - ம் . ) “ பவமாநநாட்டின்வரம்பிலாவரிசைமே 

“ பவாநி முதலாப்புகலுந் தனிநாமங்கள் செப்பி 
வும் ” ( சேதுபு . இராமநாத . ருங . ) 

( சிவரக . கணபதியுடன் கடவு . எ . ) 
பவர் -1 . அட்டமூர்த்திகளிலொருவர். ( கந் பவி - நீர், ( வைத்தியபரி .) 
தபு . கணங்கள் செல் . கக . ) 2. ஆர் . i உ - ம் . ) பவிடியம் -- 1. எதிர்காலம் . 2. சிவபுராணங் 
“ பவரிற்செறியநிரைர் துாளும்.”(பாரத . திரௌ கள் பத்தினொன்று ; அது : சம்ஸ்கிருதபாஷை 
பதி. சஎ .) 3. கொடி . ( உ ம் .) " நெடுங்கொடி யிலே முப்பத்தோ ராயிரங் கிரந்தமுடையதாய் 
யுழிஞைப்பவரொடுமிடைந்து ” ( புறநா , எசு .) ப்பிரமாவானவர் சூரியனுடைய மான்மியத்தை 
4. சலமூர்த்தியீஸ்வரராகிய சேட்டர் . ( சி - லி . மநுவுக்குரைத்தபின்னர் அவர்மநுவுக்கு அகோ 
ஞாந . ச . உரை 
உரை .) 

ரகர்ப்பத்திலே உலகமுள தாமுறைமையையும் 
பவர்க்கம் - நரகம். ( உ - ம் . ) “ பவர்க்கமேவி சிருட்டிபேதமுதலியவைகளையும் உரைத்த 
லா ” ( சேதுபு . கவிதீர் . ங . ) 

தாக வுணர்த்துவது . ( கந் . நவ . உரு . ) 


-வெ 


பவுதிகீதீட்சை 


கசசுடு 


பழம்பாசம் 


பவித்திரகம் -1. அத்திமரம் . 2. அரசமரம் . பவுத்திரம் - பகந்திரம் ; அது : அண்டப் 
3. தருப்பைப்புல் . 4. நெய் . ( 1 , 2 , 3, 4 - வைத் பவுந்திரம் , கொடிப்பவுந்திரம் , மூலப்பவுந்திர 
தியபரி ) 

மெனப் பலவகை . ( வைத்திய நூலிலறிக . ) 
பவித்திரம் - 1. சிலசமயங்களில் நாலாம் பவுர்ணிமி- பவுரணை . (வழக் . ) 
விரலி லேயாணிந்துகொள்ளுந் தருப்பைப்புல் பவுரணை- பௌரணை , உவா . 
மோதிரம் 2. சுத்தி . ( உ-ம் . ) " பழுதுபுகுந்தது பவுரம் - பவுரணை . ( உ - ம் . ) "பவுரத்திற்பக 
தீரப்பவித்திரமாஞ்செயல்புரிந்து ” (பெரியபு. னல்லகோள் மூர்த்தம் பெறவசந்தங் கொள்க " 
கண்ணப்ப . கஙக .) 3. சுத்ததத்துவம் . ( சி . சி . ( விதாந . தெய்வ . எ . ) ( பவுரணை என்பது பவுர 
உ ; எ 0 . ஞாநப் .) 4. தேன் . 5. நெய் . 6. பாவத் மென விகாரமாயிற்று . ) 
தைநீக்கிமோட்சத்தைத்தருவது. ( உ - ம் :) “பன் பவுரி - கூத்தின் விகற்பம் . ( உ - ம் . ) " பதியா 
னரும்புனிதமானபவித்திரமாகிநிற்கும் ” ( திரு யிருந்ததேகப்பவுரிகுலை - யாமலே ” ( தாயு . சித் 
விளை , தீர்த்தவி . உக . ) 7. பூணூல் . ( ஓ . - ம் . ) தர்க , ச . ) 
" பவித்திரோற்சவம் " 8. யாகத்திலேபிரயோ பவுரிசம் -- வேஷம் . ( வழக்.) 
கிக்கப்படும் ஒரு புல்லு , ( 4,5,8- வைத் தியபரி. ) 

பவேசம் -- வித்தியாகலையிற் புருடதத்து 
பவித்திரமோதிரம் - பவித்திரமுடிச்சாய்ச் வத்திலிருக்கும் ஆறு புவநங்களு ளொன்று . 
செய்த மோதிரம் . ( வழக் . ) 

( சி லி . கிரியா . உக . உரை ) 
பவித்திரவான்- 

பவோற்பவன்-- பன்னோருருத்திரரி லொ 
பவித்தியன் --- சுத்தியுள்ளவன் . ( வழக் .) 

ருவன் . ( வழக் . ) 
பவித்திராபவித்திரம் - சுத்தாசுத்தம் . ( சி . பழக்கம் -- 1. அறிமுகமாதல் . 2. பயிற்சி . 
சி . 2 : எ 0 . ஞாந ) 

பழக்கங்கொடியதுபார் என்பது ஒழிவிலொடுக் 
பவித்திரி- 1. சத்தன் . இ - விகுதி . 2 . கம் : 3. வழக்கம் . ( 1 , 3 - வழக் . ) 
தருப்பை . ( வைத்தியபரி . ) 

பழக்குதல் -1 பயிற்றல் . 2. வழக்கஞ்செய் 
பவித்திரிகணம் -- நெய் . ( வைத்தியபரி ) தல் . ( 1 , 2- வழக் ) 

பவித்திரை- தூய்மையுள்ளவள் . ( திருவிளை . பழகல் - பழகுதல் . ( சூ . நிக . க : சாக . ) 
மலயத்துவச . கஎ .. ) 

பழத்தல் -1 . பயிலல் . 2. வழங்குதல் . (1,2 
பவிதம் --மிளகு . ( வைத்தியபரி .) 

வழக் . ) 
பவிதுர்மகதி- இருக்கக்கூடும் . ( சி . சி . ச : பழங்கண் -1. இளைப்பு . ( சூ . நிக . க : சுக . 
கக . சிவாக் . ) 

2. ஒலி . ( சூ . நிக . கக : றகரவெ . கச .) 3. துன் 
பவினி -- நாணல். ( வைத்தியபரி .) 

பம் . ( உ - ம் .) " முநிவரிமையவர்தம்பழங்கணீங்க " 
பவுட்காம் - ஒராகமம் . இதற்கு உமாபதி ) (சிவராத். கடவுள் . அ . ) 
சிவாசாரியர் உரைசெய்திருக்கிறார் துறைசை பழங்குடி- தொன்றுதொட்டு மேம்பட்டு வரு 
யாதீனத்திலிருக்கிறது . 

கின்ற குடியின்கட்பிறந்தவர். ( உ - ம் .) " வழங்குவ 
பவுசு -- வாழ்வு . ( வழக் . ) 

துள் வீழ்ந்தக்கன்னும் பழங்குடி - பண்பிற்றலைப் 
பவுண்டரம் - வீமன்கையிற்சங்கு .( பாரதத் 

பரிதலின்று ” ( வள் . கருரு . ) 
திற்காண்க .) 

பழஞ்சரக்கு - 1 , பழையமருந்துச்சரக்கு . . 
பவுண்டரிகம்- ஓர்யாகம் . ( உ - ம் . ) “பரிமேத ( வழக் ) 2 , பிராரத்தவினை . ( உ - ம் . ) “ கூடற் 
மாயிரத்தோடயு பவுண்டரிகத்தாக்கம் ” ( சேது | பதியிலேபுகுந்தளவில்வறிதே தீயபழஞ்சரக்கும் 
பு . துராசார . ஙஅ. ) 

புதுச்சரக்கும்பணியற்றேனே " (மதுரைப் 
பவுத்திரன் - பௌத்திரன் . ( உ - ம் . ) " புத்தி பதிற்று . சக . ) குறிப்பு . 
ரன்சேயானமுறையாற்பவுத்திரனென்றறை பழஞ்சொல் - பழமொழி . (பிங்கல . எ : 
யும்பெயருமடைந்துள்ளான் ” (சேது பு . முத் 

20 உரு . ) 
. ) 

பழப்பாசம் - கருஞ்சீரகம். ( வைத்தியபரி .) 
பவுத்துவம் -- மரகதம் . ( வைத்தியபரி . பழப்பேசி - செப்பு நெரிஞ்சில் . ( வைத்திய 

பவுதிகப்பிரமசாரி - கந்நிகா கல்யாண கால பரிபா . ) 
மட்டும் விரதம் நியமித்துத் துறவியாயிருக்கிற 

பழம் -1 . கனி . ( உ - ம் . ) “ பழச்சுமையினானை ” 
வன் . ( சி . சி . அ : ரு . ஞாநப் . ) 

(திருவாச . திருப்போற் . கரு .) 2. தேசிப்பழம் . 
பவுதிகம் - பௌதிகம் , பூதவிகாரம் . ( வைத்தியபரி . ) 
பவுதிகீதீட்சை - ஒரு தீட்சை . ( சி . சி . அ : 

பழம்பஞ்சுரம் - ஒருபண் . (பிங்கல . க ஙகூக . ) 
ச . ஞாநப் . ) 

பழம்பாசம் - கருஞ்சீரகம் . ( வைத்தியபரி ) 


தீர்த்த . கசு . ) 


184 


கசசுசு 


பழைமை 


பழம்பாசி - ஒருபூடு . ( வைத்தியபரி .) தளுமுளப்படப்பிறவும் ” ( குறிஞ்சிப் . உருக .) 
பழம்பேசி - செப்பு நெருஞ்சில் . ( வைத் 4. விலா . ( சூ . நிக . க : ருஉ .) 5. விலாவெலும்பு . 
தியபரி .) 

(திருவிளை . நாட்டு . உ க . ) 
பழம்பொருள் -1, கடவுள் . ( உ - ம் .) “ முப் பழக்கச்சுடுதல்- பொன்னணியைப்பழுப் 
பொருளாம்பழம்பொருள் ” (சிவரக, கணபதி பாகக் காய்ச்சல் , ( ஒரு குழூஉக்குறி .) 
வந்தனை . உரு . ) 2. பழய பொருள் . ( வழக் .) 3 . பழக்காய் - பாக்கு . (திருவிளை. குண்டோ 
புதையல் . 

தர . ந . ) 
பழமலை - விருத்தாசலம் . (சிவரகசி . நந்தி பழத்தல் -1 . அடிப்படல் . ( உ - ம் .) “ கொற் 
கே . கக . ) விருத்தாசலபுராணத்திலுமறிக . பழுத்தெரியும்வேலார் ” (சிந்தா, கோவிந்.உஎ .) 
பழழண்ணிப்பால் - ஒரு மரம் . 

2. சனிதல் . ( உ - ம் . ) “ எட்டிப்பழத்தாயினுமா 
பழமை – 1. பூருவம் . ( பிங்கல . உஉ 04.) மோவறை ”( நல்வழி ) 3. சிவந்திருத்தல் . ( உ - ம் . ) 
2. மரபுபற்றிவருகை . ( வழக் .) 

" பழுக்குமந்தப்பாக்கியத்தோர்படி யெடுத்து " 
பழமொழி - 1. அறிவாற்சிறந்து காலம் ( கைவல் . - ) 4. முதிர்தல் . ( உ - ம் . ) “ கொலை 
கண்டு பிரபஞ்சஇயற்கையைச் சாட்சாத்காரமா பழுத்தொழுகுநேமி ” ( கூர்மபு . அந்தகா. ரு. ) 
யுணர்ந்தபெரியோர் கூறிய ஞாநம் நிறைந் 5. முற்றுப்பெறல் . ( உ - ம் . ) “ மற்பழுத்தசள்ள 
தமுதுமொழிகள் . ( ப - மொ . ) 2. ஒரு நீதி நூல் ; மார்பத்திடங்கொண்டுவைக ” ( சிந்தா . கோவிந் . 
இது: சங்கமருவிய நூல். 

உஎ . ) 
பழவினை - ஊழ்வினை . ( நாலடி , தீவினை பழது-1 . குற்றம் . ( உ -ம் . ) “ பழுதில்காவிரி 
யச் , ங . ) 

நாட்டின்பாப்பெலாம் ” ( பெரியபு.திருநாட்டு , 
பழனம் -1. பொய்கை . ( உ - ம் . ) “ மலங்கு 52. ) 2. சிதைவு . (உ - ம் .) “பழுதுறற்செளிதே " 
மிளிர்செறிவிற்றளம்பு தடிந்திட்ட - பழனவா ( இராமா. கரவ . அஅ . ) 3. பதனழிவு. (வழக் .) 
ளைப்பரூஉக்கட்டுணியல் ” (புறநா. சுக . ) 2 . 4. பொய் . ( பிங்கல . கஅஅக .) 5. மிடி . ( உ - ம் .) 
மருதநிலம் . ( பிங்கல.ருகசக .) 3. வயல் .( உ - ம் .) " பழுதின் - றீற்றாவிருப்பிற்போற்றுபுநோக்கி 

இச்சொற்பழனப்பாஞ்சாலர்க்கிறைவன்புதல் ( பொருந. கரு , கருக .) 
வனியம்புதல்கேட்டு ” (பாரத.திரௌபதி . ஙஉ .) பழதை- கயிறு . ( பிங்கல . கருகக.) 
பழனி-- திருவாவிநன்குடி , ( வழக் . ) 

பழநிய -1. பருவமுதிர்ந்த , ( உ ம் .) “ வண்டு 
பழி -1 . குற்றம் . ( பிங்கல . கஅசுக . ) 2 . படப்பழநியதேனார்தோற்றத்து ” ( மதுரைக் . 
தீவினை. ( உ - ம் . ) “ ஒருவற்குயற்பாலதோரும் சஎடு . ) 2. முற்றுப்பெற்ற . ( உ - ம் . ) “ நைவளம் 
பழி ” ( வள் . ச 0.) 3. நிந்தை . ( உ - ம் . ) “ பாபமும் | பழுநியபாலைவல்லோன் ” ( குறிஞ்சி . கசசு . ) 
பழியும்பூண்டுபடிக்கொருபொறையாய் நின் பழப்பு -1 . அரிதாரம். ( சூ . நிக. சு : கஅ . ) 
றார் ” ( கந்தபு . ததீசியுத் . ககஅ .) 4. தெரிநிலை 2. ஒருநிறம் . ( வழக்.) 3. நென்பு , பழு . ( உ - ம் . ) 
வினைப்பகுதி . 

“ பத்திகுயின்றிட்டபழுப் பேணி யிற்பாதம் 
பழிகாரன் - பழிவாங்குவோன் . ( வழக் . ) வைத்து ” ( கந்தபு . வள்ளியம்மை . ரு 0 .) 4 . 

பழிகிடத்தல் - யாதொன்று பெறுவதற்குப் பழுத்தல் . (பு - தொழிற்பெயர்விகுதி .) 
பட்டினிகிடத்தல் ( வழக் . ) 

பழபாகல் ஒரு பாகல். ( வழக். ) 2 . 
பழிகூறல் தூற்றல் ; அது : மும்மொழியி | தும்பை மலையா .) 
னொன்று . (சூ . நிக . கஉ : எ . ) 

பழமரம் 1. ஆலமரம் . ( உ - ம் ) “ இலைத் 
பழிச்சல் - 

தலையபழுமரத்தின்மிசை ” ( திருவிளை . பழி 
பழிச்சுதல் துதித்தல் எ 

யஞ். அ .) 2. பழுத்தமரம். வினைத்தொகை . 
பழிச்சொல் -- பழிமொழி . ( வழக் .) 

பழவம் -1. காடு . ( உ - ம் . ) “பழுவநாட்குவ 
பழிசை - பழித்தலையுடையது. ( கலி . கசு . ளைச்செவ்விக்கண்பனிபரந்து ” ( இராமா . சூர்ப் 
உரை. ) 

பநகை , ங . ) 2. சோலை . ( உ - ம் . ) “ மிடைந்தபழு 
பழித்தல் -- நிந்தித்தல் . ( சூ . நிக . க 0 : ச . ) வத்தொடுவிலங்கலைமருப்பால் ” ( திருவிளை . 
பழிதாரா - பழிக்கப்படாத . ( புறநானூ . ) 

மாயப் . அ . ) 
பழிப்பு - 1. குற்றம். ( புறப்பொருள் வெ .) பழைசு - பழையது . (வழக் . ) 
2. நிந்தை . ( உ -ம் .) “ பழிப்பருநலனு ம்பண்பும் ” 

பழைமை -1 . தொன்மை . (சூ.நிக.அ : சரு. ) 
( இராமா . உலாவிய அ .) 

2. நட்டாரது பழையராந்தன்மைபற்றி அவர் 
பழ -1 . ஏணிப்பழு . ( வழக் . ) 2. தெரிநிலை பிழைத்தன பொறுத்தல் . ( வள் . அக . அதி .) 
வினைப்பகுதி . 3. பிசாசு . ( உ -ம். ) “ பழுவும்டாந் | ( காரணப்பெயர் காரியத்திற்காயிற்று. ) 


பள்ளு 


கசகஎ 


பற்பம் 


பழையது - 1. பழமையுள்ளது . 2. பழஞ் பள்ளை - 1. ஆடு . (சூ. நிக . ந: கச . ) 2 . 
சாதம். ( 1 , 2 - வழக் .) 

பன்ளையாடு , ஒருசாதியாடு . ( பிங்கல . உசஅஎ .) 
பழையர் -1 . கள்விற்பவர் . (உ - ம் . )" பழையர் பள்ளையம் - சிறுதெய்வங்கட்குப் படைக்கப் 
தம்மனையன்பழநறை ” ( இராமா.நாட்டுப் .50 .) பட்ட பலி . (சிலதேசவழக்கு .) 

பழையன் - ஒருகுறுநிலமன்னன் . ( மதுரைக் பளக்கு - கொட்புளம் .(சிவதரு.க : இயல்.ஈ 0.) 
காஞ்சி . ரு 0 அ . ) 

பளகர் - மூடர் . ( உ - ம் .) " பருந்திரைகொள்ள 
பழையோள்- காடுகாள் . (திருமுரு.உருக .) மெய்வீழ்வதுகாணும்பளகர்களே ” ( திரு ஏ ற . 
பள் -1 . ஒருசாதி . ( வழக் . ) 2 , பள்ளென்னு சு 0 . ) 
மொரு பிரபந்தம் . முக்கூடற்பள்காண்க. பளது- குற்றம் . ( உ - ம் . ) “ பளகறுத்துடை 
இதனை உழத்திப்பாட்டென்பர் . 

யான்கழல்பணிந்திலைபரகதிபுகுவானே ” (திரு 
பள்ளச்சி 

வாச . திருச்சத . நரு .) 
பட்பெண் . 

பளபளத்தல்- ஒளிக் கொள்ளுதல் . 
பள்ளம் - 1. குழி . (பிங்கல . சஅஅ . ) 2. பளபளப்பு- ( வழக் .) 
தாழ்ந்தநிலம் . ( உ - ம் .) “ பள்ளங்கண்டு வருபுனல் பளபளெனல் - ஒளிக்குறிப்பு . ( உ - ம் . ) “பள 
போல் ” ( திருவிளை . வளையல் . ச . ) 

பெளெனமெய்யையுரப்பாக்கும் ” (பதார்த்த . 
பள்ளர் - ஒருசாதியார் . ( வழக். ) இவர் மருத க 202 . ) 
நிலமாக்கள் . ) 

பளாபளா - ஓரதிசயக்குறிப்பு. ( இந்துஸ் .) 
பள்ளாடு - பள்ளையத்தாடு . ( வைத்தியபரி .) பளிங்கறை - பளிங்குப்பாறை . ( உ - ம் .) 
பள்ளி - 1. இடைச்சேரி . ( உ - ம் . ) " பண் “ தண்டலைமருங்கும்பளிங்கறைசூழ் தலங்களி 
ணுப்பெயர்த்தன்னகாவும்பள்ளியும் ” ( மலைபடு . னும் ” ( சேதுபு . திருநாட் . சு . ) 
சருக . ) 2. இருப்பிடம். ( உ - ம் .) “ அறத்துறை பளிங்கு -1 . கர்ப்பூரம் ( சிந்தா . ) 2. சுக்கிரன் . 
விளங்கியறவோர்பள்ளியும் ” (சிலப் . ஊர்காண் . ( சூ . நிக . க : சுஉ . ) 3. படிகம் . (பிங்கல. கஉஉக .) 
க்க .) 3. ஊர் . 4. ஒருசாதி ; இது : ( சோழதேச பளிச்சுப்பளிச்செனல்-- ஒளிக்குறிப்பு: 
வழக்கு .) 5. கோவில் . 6. சாலை . ( புறநா .) 7 . பளிச்செனல் 

( வழக்.) 
சிர் நூர் . 8. நித்திரை. ( உ - ம் . ) " பாற்கடலிற் பளிதம் -1. கருப்பூரம் . ( உ - ம். ) “மருமிகுந் 
பள்ளிகொள்வான் ” (கோயிற்பு. பதஞ்சலி. உ . ) திபெளிதகுங்குமம் ” (சிவரக. சுகமும் . உங . ) 
9. பட்பெண் . ( வழக். உழத்திப்பாட்டில ரிக .) 2. பல்லம் என்னுமோரெண் . ( சூ . நிக . கக : 
10. பள்ளிக்கூடம் . ( பெரியபு . சிறத்தொண் . 

ளகரவெ . ச . ) 
உஉ . ) 11. மக்கட்படுக்கை . 12. மருதநிலத்தூர் . பளீர்பளீரெனல் - ஒளிக்குறிப்பு . ( வழக் .) 
(சூ . நிக . டூ: சச . ) 13. முரிவர் வாசம் . 14 . பளீரிடுதல்- பளிச்சிடுதல் . ( வழக் .) 
விலங் குதுயிலிடம் . ( 3 , 5 , 6 , 7 , 11 , 12 , 13 , பளீரெனல் - ஒளிக்குறிப்பு. ( வழக் .) 
14 - பிங்கல ஈ « 00 . ) 

பளுவு --- பாரம் . ( தெலுகு . ) 
பள்ளிக்கணக்கர்- பள்ளிக்கூடத்தில் நெ பற்குநன் - அருச்சுநன் . ( உ - ம் . ) “பார்த்த 
டுங்கணக்குக் சந்போர் . ( உழக் ) 

னருச்சுநன்கரியோன்விசயன்பாகசா தனி சவ் 
பள்ளிக்கூடம் சிறுவர் கல்விபயிலிடம் . வியசாசிபற்குகன்பா- ரேத்து தனஞ்சயன் கிரீடி 
( வழக் .) 

சுவேதவாககனெனுநாமம் ” ( பாரத . அருச்சுநன் 
பள்ளித்தாமம் - திருப்பள்ளித்தாமம். ( பெரி | றீர் . சச . ) 
யபு . கழற் . ரு . ) திருக்கோயிலிற்சாத்துமலர்க்கு பற்சீவி - பல்விளக்கி . ( சிந்தா . ) 
மாலைக்கும் பெயர் . பள்ளி - கோயில் . தாமம் பற்படகம்- 
மலர் , மாலை . 

பற்படம் . ஒருமருந்துப்பூடு , ( பதார்த்த 
பள்ளியறை - சயாவறை , ( தேவாலயத்திற் 
சுவாமி யம்பிகை சயநவறை . வழக் .) 

பற்பணம்- ஒரு பலம் . ( தைலவ . அகராதி .) 
பள்ளியெழச்சி -- 1. தெய்வத்தைத் துயி பற்பதம் - மலை. (உ - ம் .) “கடல்போற்குணத் 
லெழுப்புகை யாகப்பாடும்பதிகம் . (திருவாசகம் , | தெம்பற்பதமே ” (திருளற் . ஈ . ) 
திருவாய்மொழியிற்காண்க. )2. நித்திரைவிழித் பற்பநாபன் -விஷ்ணு. ( சூ. நிக . க : கஉ . ) 

பற்பம் -1. தாமரை . 2. தூள் . 3. பதும 
பள்ளிவாசல்-- துலுக்கர்கோயில் , ஒருகுழு புராணம் . ( சூ . நிக . கஉ ; ககக . ) 4. வி பூ தி . 
உக்குறி. 

( உ - ம் .) “பற்பந்திரிசூலம் ” (திருப்பு. சகக . ) 
பள்ளு - உழத்திப்பாட்டாகியபிரபந்தம் . ( 1 , 2- சூ . நிக . கக : றகரவெ. கச .) 


பற்படாகம்- குணசி . நகள் . ) 


தெழல் . 


பற்று 


கசசுஅ 


பறத்தல் 


- 


பற்பல - பலபல . ( சூ . நிக . கஉ ; ங ங .) குழூஉக்குறி. 11. பற்றிய விடம் . ( உ - ம் . ) “ பற் 
பற்மராகம் பதுமராகம் , தகரவொற்று றாற்றிப்பற்றியார் வெல்வதரண் ” ( வள் . எசஅ .) 
றகரவொற்றாக மருவியது . 

( ஆகுபெயர் ) 12. பற்றுக்கோடு . ( உ - ம் . ) “ பரிந் 
பற்மாசநம் - பதுமாசாம் . ( திருமந்திரம் . தோம்பிப்பற்றற்றேமென்பர் " (வள் . அஅ . ) 
ஆதனம் . க .) 

12. பிடி . 13. வாரப்பாடல் . ( சிலப் . ஊர்காண் . 
பற்மீரகம் -- நீறாகுகை . ( வழக் .) 

கருரு . உரை .) ( 5, 9 , 12 - வழக் . ) 
பற் மீகரிததல் - பற்மமாக்கல் . ( வழக் .) பற்றுக்கோடு -- 1 . ஆதாரம் . ( உ - ம் .) “ பற் 
பற்றகற்றி பாத்திரஞ்சுரண்டுங் கருவி . றுக்கோடுநின்பதமன்றியிலை ” ( மதுரையந்தாதி ) 
( தைலவ . அகராதி .) 

2. பற்றுக்கோல் . ( வழக் ) 
பற்றம் - கற்றை . (சிந்தா .) 

பற்றுக்கோல் -- ஊன்றுகோல் . ( வழக் . ) 
பற்றல் - 1. அடுத்தடுத்துச்செய்தல் . ( பரி பற்றுதல் -1. அன்பு செய்தல் . ( சூ . நிக. எ : 
பாடல் .) 2. தொடர்தல் . ( உ - ம் . ) “ பற்றிய பழியி நங . ) 2. பிடித்துக்கொள்ளுதல் . ( உ - ம் .) “உலக் 
னீங்கி ” ( திருவிளை . மாய . நஎ. ) 3. பிடித்தல் . கைபற்றி ” ( அரிச்ச . மயான . உ . ) 3 பொருந்து 
( பிங்கல . உகசுசு . ) 

தல் . 4. மனத்துக்கொள்ளுதல் . (உ - ம் ) “பற் 
பற்றலர் - சத்துருக்கள். ( உ - ம் . ) “ பற்ற றுகபற்றற்றான்பற்றினை ” (வள் . கூரும் .) 5. 
லரைக்கண்டாற்பணிவாரே ” ( வாக் . சு . ) வாங்கல் . ( 3 , 5 - வழக்.) 
பற்றலிலியர் -- பற்றாதொழிக. ( புறநா .) பற்றுப்பத்திரம் - கடன்வாங்கினவன் சில 
பற்றவைத்தல் பொருந்தவைத்தல் .( வழக் .) பொருள் கொடுத்தபோது தனிகன் அந்தப்பொ 
தீபமியற்றிவைத்தல் என்பர் . 

ருளைப்பற்றினதற்காக எழுதிக்கொடுக்கும் பத் 
பற்றற்றர் -- முநிவர் . ( வழக் .) 

திரம் . ( வழக். ) 
பற்றற்றன் - கடவுள் . ( உ - ம் . ) “ பற்றுகபற் பற்றை -1. காந்தள் . ( பிங்கல . உ அகஉ . ) 
றற்றான் "( வள் . ஙரு 0 . ) ( எல்லாப் பொருளையும் 

2. சிறு தூறு . 
பற்றிநின்றே பற்றற்றவனென்பது .) 

பறக்கடித்தல் --துரத்துதல் . ( வழக் .) 
பற்றக்கை - அம்புகட்டுங்கயிறு , ( சூ . நிக . பறக்குதல் பறத்தல் . (உ - ம் . ) “ பறக்கும் 
எ : சு . ) 

பருந்து . ( மறைசையந் . அஅ . ) 
பற்றசு- கம்மியர் வெள்ளி பொன் முதலிய பறங்கி -1. ஒருபாடை . 2. ஒருமேகவியாதி . 
வைகளை யிணைத்தற்கிடுவ தொன்று . இதற்கு 3. பூசனி . ( வைத்திய பரி . ) இஃதோர் கொடி , 
ஆசென்றும் பெயர் . (நன்னூல்விருத்தியுரை. பறங்கிக்கிழங்கு னக்கிழங்கு . ( வைத் 
உயிரீற்று . கஉ : உ.ரை.) ( கம்மியர் வழக்கு .) தியபரி .) 
பற்றர் - பகைவர் . ( சூ . நிக , 2 : ருக . ) 

பறங்கிக்கூர்மை - காசிச்சாரம் . ( வைத்திய 
பற்றுள் - அறியாள் . ( பரிபாடல் .) 

பரிபா.) 
பற்றற்றல் - பற்றியவிடம் விடாது நிற்றல் . பறங்கிச்சாம்பிராணி - ஒருமருந்து . ( வைத் 
( உ - ம் . ) " பற்றாற்றிப்பற்றியார்வெல்வத ரண் தியர் வழக் ) 
( வள , எசஅ. ) 

பறங்கித்தழை -- அன்ன தாழை . ( வைத்திய 
பற்றி -- 1 . குறித்து . ( உ - ம் . ) " அதைப்பற்றி பரிபா .) 
யெனக்கென்ன சொன்னான் ” ( வழக் .) 2 : பற் பறங்கிப்பட்டை -- சீனக்கிழங்குப்பட்டை . 
முசு . 

( வைத்தியபரி .) 
பற்றிரும்பு - அள்ளு. ( சூ. நிக . எ : கரு . ) பறங்கிப்பாஷாணம் ஒரு பாடணம் . 
பற்றினர் --- உறவினர் . ( சூ . நிக . உ : ருகூ . ) ( வைத்தியர் வழக்கு . ) 
பற்று - 1. அறிதல் . (உ -ம் . ) " பற்றருசின் 

பறங்கிப்பேட்டை - ஒரூர் . ( வழக் .) 
மயவம்பாமும்பர் " ( கோயிற்பு. திருவிழா. கச . ) 

பறங்கியா மணக்கு 

ஓராமணக்கு . ( வழக் 
2. அன்பு.( சூ. நிக . அ : ஙங . ) 3. ஆசை ; அது : 

குப்போலும் .) 
பெற்றதன்மேனிகழுமாசை . ( உ - ம் .) " பற்றார் 

பறட்டை- தழைவற்றது , செழிப்பற்றது . 
வஞ்செற்றமுதலாக " (சிந்தா. முத்தி . ககம் 

கூஉ . ) 

( வழக் . ) 
4. இடம் . ( பரிபாடல் . ) 5. ஒட்டு . உனக்கு மெ 

பறட்டைக்கீரை - ஒருவிதக்கீரை , ( வழக் ) 
னக்கும் பற்றில்லை . 6. செல்வம் . (உ - ம் . ) “ பற் பறண்டுதல் - சுறண்டுதல் . ( வழக் . ) 
றற்றகண்ணும் ” ( வள் . ருஉக . ) 7. தெரிநிலை 

பறத்தல் -1. அவசரம்பண்ணல் . 2. ஆகா 
வினைப்பகுதி . S. தொடக்குறுதல் . ( சி . சி . க : யத்திற் சிறகினாற்செல்லுதல் . ( உ - ம் .) " அன்ன 
ஙக . ஞாந .) 9. தொடர்ச்சி . 10. பற்றாசு . ஒரு மிரிந்து பறக்க " ( அரிச்ச . நாட்டு . ரு 0 .) 3. தூசி 


பறளை 


கசசுகூ 


பறைசீவி 


முதலியகிளம்புதல்.4.விரைவாயோடல் . ( உ - ம் . ) பறஅக்தருது- கொல்லன் உலைமூக்கு . ( உ - ம் .) 
" பறந்துபுக்குப்பரவாதிகடுன்னும்படு ந ர கு ” “ பறாஅக்குருகினுயிர்த்தலுமுயிர்த்தனன் ” ( கலி . 
( திருநூற் . ருக . ) ( 1 , 3 - வழக் . ) 

ருச . ) 
பறதி பறத்தல் . ( தி - தொழிற்பெயர்விகுதி .) 

பறி -1 . கொள்ளை . ( வழக். ) 2. தெரிநிலை 
பறதை - செங்கத்தரி . ( வைத்தியபரி .) 

வினைப்பகுதி . 3. பறித்தல் . விகுதிகுறைந்தது . 
பறந்தலை -- 1. சுடுகாடு . ( பிங்கல , சுஉ ங .) 

4. பொன் . ( உ - ம் . ) “ பொற்கொல்லர்பொன் 
2. பாசறை. ( புறநா . ) 3. பாழிடம் . ( உ - ம் .)“ யாங் 

னைப்பறியென்றலும் ” ( சேநா. சொல் , கஎ . 
கணும்பரந்தவோங்கிரும்பறந்தலை " (மணிமே . 

உரை .) 5. மீன்களை வாரியெடுப்பதாகியகூடை . 
சக்கரவாள . கசு . ) 4 , போர்க்களம் . ( பிங்கல . 

( உ - ம் .) “ குறியிறைக்கு ரம்பைப்பறியுடைமுன் 
சுஉஉ . ) 

றில் ” ( பெரும்பாணா. உசுரு . ) 
பறப்பன் -1. அவசரக்காரன் . (வழக் . ) 2. 

பறிக்குதல் --- 1. பறித்தல் . 2. தோண்டல் , 
விருச்சிகம் . ( உ - ம் .) “ போனான் பறப்பன் முள்ளு 

குழிபறிக்கிறான் . 3. வலாற்காரமாய்க்கவர்தல் . 
றுத்திப்புதல்வன்பதைப்பப்பொறாராகி ” ( சேது 

( 1 , 2 , 3 - வழக் .) 
4. அநுமகுண் . கச . ) 

பறித்தல் -- கடந்தோடுதல் . ( வழக் .) 
பறப்பு -1. பறத்தல் . பு- தொழிற்பெயர் 

பறித்தல் -- 1 . கொய்தல் . (திருவிளை. தரு 
விகுதி . 

மிக்குட் , ஙச . ) 2. பறிக்குதல் . ( சூ . நிக . க : 
பறப்பை -- பட்சிவடிவம். ( உ - ம் . ) “ முற்று 

உசு . ) 3. பிடுங்கல் . ( உ - ம் .) “ பகன் " பார் . ( பிங் 
நாடியவிருத்தினோராணியின் முறையா - லுற்ற 

கல . எ ; உகருஎ . ) 
வங்கியை வேதிகைப்பறப்பைமேலுய்த்து ” கந் பறிதல் -1. ஓடிப்போதல் , பறிந்திட்டான் . 
தபு . வேள்விப் . ஈ . ) 

( வழக் . ) 2. ஒழுகுதல். ( உ -ம் .) " செம்புனல் 
பறபறெனல் -1 . ஓரீரடுக்கொலிக்குறிப்பு. 

பறிந்த ” (திருவிளை . தண் . உக .) 3 நீங்குதல் . 
2. விரைவுக்குறிப்பு . ( 1 , 2 - வழக் .) 

( திருவிளை . நகரப். கரு . ) 4. போதல் . ( உ - ம் . ) 
பறம்பர் - தோல்வினைஞர் . ( பிங்கல. அக .) 

" எதிர்ப்பர்பின்பறிவர்நேர்போயெழுந்துவா 

னேறுபோல -வதிர்ப்பர் ” (திருவிளை.அங்க.கக . ) 
பறம்பு -1 , மலை . ( பிங்கல . சகரு . ) 2. முலை . 

5. வெளிப்படல் , திர்பறிந்திருக்கிறது . ( வழக் 
( சூ . நிக.உ : +0 . ) பாரியென்னும் வள்ளன்மலைக் 

குண்டு .) 
குங்கூறுவர் . (பத்துப் . சிறுபாணாற்றுப்படையி 

பறிதலையர் சமணரிலோர் விகற்பிகள் . 
லறிக .) 

( திருவிளை . பாண்டியன்சுர . கஉ . ) 
பறல் - பறத்தல் , ( உ - ம் . ) “ விரிசிறைப்பற 

பறிப்பு - பறித்தல் . பு - தொழிற்பெயர்விகுதி . 
லின்கடுமையாலெய்தி ”( பாரத . இந்திரப் . உக . ) 

பறிழறை - விழுந்து முளைத்தன் முறைமை . 
பறவாதி - பேராசைக்காரன் . ( வழக்குப் 

( குறுந்தொகை ) 
போலும். ) 

பறியல் -பறிப்பு.அல் - தொழிற்பெயர்விகுதி . 
பறவை -1 . அவிட்ட நாள் . (உ - ம் . ) "பணிதரு 
பெண்ணைமரக்கால்பறவையும்பத் திரையும் ” 

பறிவு - பறிதல் . உ - தொழிழ்பெயர்விகுதி . 

பறிவை - 1 , சீந்தில் . 2. நந்தியாவட்டம் . 
( விதாந குணாகுண . கசு .) 2. குக்குடசர்ப்பம். 

( வைத்தியபரி . ) 
( உ - ம் . ) “பறவைமாநாகம் வீழந்து பலவுடன்ப 
தைப்பபோன்றும் ” (சிந்தா. பதுமை , ககஅ .) 

1. கொள்ளு 2. சீந்தில் . 3. பெ 
3. பரூந்து . ( உ - ம் . ) “ திருமலிவித்துப்பறவை 

ருங்குமிழ் . 4. பெருங்குரும்பை . 5. வல்லாரை . 

தைலவ . ) ( 1 , 2 , 3 , 4- வைத்தியபரி. ) 
படுத்து " ( கோயிற்பு . நடராச . ருசு . ) 4. பறத் 

பறை -1 .இறகு . (உ -ம் . ) “பறைவிரித்துரு 
தல் . ( உ - ம் .) “சிறியதென்குதுள்ளிக் -கருடனார்க் 

நனைத்தபோது " (சேதுபு . பாவபாச . ஙரு . ) 
குப்பறவைசற்பிப்பதென ” ( அரிச்ச . பாயிர . 

3 . 
கஉ .) 5. புள் . (உ - ம் .)" மிக்கநாரைப்பறவையும் " 

ஓரளவு . (ஓர் தேசவழக்கு . ) 4. ஒரளவுகருவி . 
(சிவரக . நந்திகேசுர.க .) 

( உ - ம் . ) " நிறைக்கோற்றுலாத்தர்பறைக்கட்பரா 

ரையர் ” (சிலப் . ஊர்காண் . 104. ) 5. சொல் . 
பறவைவேந்தன் - கருடன்.( சூ. நிக.ந: டூஉ .) | (பிங்கல . ஈ.அ 02 .) 6. பறத்தல் . ( சிந்தா . ) 7 . 

பறழ் - 1. அணில் , கீரி , எலி , நாவி , நரி , வாச்சியப்பொது .(உ -ம்.) நிறையோசைபெற்ற 
குரங்கு , நாய் , புலி , முயல் , வெருகு , பன்றி , பறையோசையற்று ” ( அரிச்ச . மயாக . உ.உ.) 
ஆடு , மான் என்பனவற்றின்குட்டி . ( சூ . நிக , பறைச்சி- பறைப்பெண் . ( வழக் . 
ஈ : ஙஎ .) 2. பருப்பு . ( தைலவ . ) 

படை சீவி -1 . கொள் . ( வைத்தியபரி .) 2 . 
பறளை - பரட்டை . ( வழக்கு . ) 

சிறுநன்னாரி . ( மலையக . ) 


. 


பறுணி 


பன்றி 


கசஎ O 


பன்னு 


( 


பறைதல்--- 1. சொல்லல் . ( உ - ம் . ) " பறை பன்றிக்கரணம் - ஒரு கரணம் . ( வழக். ) 
யரைப்பறையரென்றுபறைந்திடு மனிதர் கே 

பன்றிக்குறும்பு - நிலப்பனை . ( வைத்தியபரி .) 
ளீர் - பறையர் தம்மலத்தைத் தின்றபன்றியைப் 

பன்றிக்கொவ்வை - ஒரு கொவ்வை . 
புசிப்பதென்னோ ” ( கொலைமறுத்தல் . எ :உரை .) ( வைத்தியபரி .) 
2. தேய்தல் . ( உ - ம் . ) “ பார்வையாத்தபறைத் 

பன்றித்தகரை - ஒருதகரை . ( வைத்தியபரி .) 
தாள்விளவின் ” ( பெரும்பா. கரு . ) 3. நீங்கல் . பன்றி நெல் - ஒரு நெல் . ( வழக்குண்டுபோ 
(சிவதத்துவவிவேகம்.பாயிரம் . ) 

லும் . ) 
பறைந்தன - 1. அழிந்தன . (சிந்தா .) 2 . 

பன்றிப்பறை - குடப்பறையென்று பெயர் 
நீங்கின . ( புறநா .) 

கூறுவர் . ( பிங்கலத்தில் , ) 
பறைப்பருந்து --கரும்பருந்து . ( வைத் 

பன்றிப்புல் - ஒருவகைப்புல் . ( வழக்குண்டு 
தியபரி . ) 

போலும். ) 
பறைப்பூச்சி - ஒரு சிலந்திப்பூச்சி . ( வழக் 

பன்றிப்பொறி- பன்றியெந்திரம் . (சிந்தா .) 
குண்டுபோலும் .) 

பன்றிமொத்தை - சிறுகுறிஞ்சா. ( வைத் 
பறையர் -- ஒருசாதியார் . ( கொலைமறுத்தல் . 

தியபரி . ) 
எ . உரை .) 

பன்றிவாழை - ஒரு வாழை . ( சோழதேசத் 
பறையலது --பலகறை . (சிந்தா .) 

துண்டு .) 
பறைவு -- 1. சொல்லுதல் . (உ - தொழிற் 

பன்மா - பலபடி . (பதிற்றுப் . ) 
பெயர்விகுதி . 2. தெரித்தல் . ( உ - ம் . ) “ பிறங் 

பன்னகம் -1 . பாம்பு . 2. சீதரங்கபாடாணம் . 
கொளிவராககற்பம்பறைவுறவரைந்தவா றும் ” ( வைத்தியபரி . ) 
( கூர்மபு . பதி . ச .) 

பன்னகம் - துளசி , ( வைத்தியபரி . ) 
பன் --- 1. ஒரு புல் , ( உ - ம் . ) “ பன்பாய் ” ( ஒரு 

டான்னதடி - பன்னசாலை . ( உ - ம் .) “ பாவை 
தேசவழக்கு . ) 2. சொல்லல் . ( உ - ம் . ) “ பன்ன 

மைந்தனொடுபன்னகுடிமன்னினரே ” ( சிவரக . 
ருஞ்சிறப்பில் ” ( நன் . பாயிரம் .) [ முதனிலைத் 

தாரு . க 
தொழிற்பெயர் .) 3. தெரிநிலைவினைப்பகுதி . 

பன்னசாலை -- இலைவீடு , ( உ - ம் . ) “ பன்ன 
பன்பாய்- ஒருவகைப்புற்பாய் . ( ஒரு தேச சாலைபழமைப்படவமைத்து ” (சிவரக , தாருக . 
வழக்கு . ) 

கக ) 
பன்மணிமாலை கலம்பகத்துச்குச்சொல் 

பன்னத்தண்டு நெய்வார்கருவியினொன்று . 
லப்பட்ட உறுப்புக்களுள் ஒருபோகும் , ஊசலும் (வழக் . ) 
அம்மானையுமின்றி யேனையுறுப்பு : களெல்லாம் பன்னம்- இலை . ( உ - ம் . ) “விதங்கெழுமலர் 
வரப் பாடப்படுமொரு பிரபந்தம் . ( இலக்கண நீர்பன்னமென்கனிவழங்குவாரை ” ( சேதுபு . 
வி . அகச . ) 

இராமநாத . உரு . ) 
பன்மாண் -- பலகாலும் , ( பரிபாடல் ) பன்னல் -- 1. சொல் , 2. நெருக்கம் . 3 . 
பன்மை -1 . ஒன்றன்மை . (நன்னூல்.வினை 

பருத்தி . ( 1 , 2 , 3 - சூ . நிக கக : னகரவெ . கசு . ) 
விய . ரு . ) 2. பலவாகியதன்மை . மை -பண்புப் 

பன்னாகம்- துளசி . ( வைத்தியபரி .) 
பெயர்விகுதி . 

பன்னுங்கு 

- தண்டிகை மேல்விதானம் . 
பன்மைப்பால்-- பலவின்பால் . ( நன்னூ . ( வழக்கு .) 
பெயரிய . அ .) 

பன்னுங்குழி - பன்னான்குகுழியுள்ளவோர் 
பன்மைப்பொதுப்பெயர் - பன்மைப்பால் விளையாட்டுத்தட்டு . மரூஉமொழி . ( வழக்கு .) 
கட்குரிய பொதுப்பெயர் . ( வ -று .) “ கொதை பன்னாசி - ஒரு துளசி . ( வைத்தியபரி .) 
கள்” ( நன்னூ . பெயரிய , உஎ .) 

பன்னாடை -- நெய்யரி . ( சூ . நிக . ச : கஉ . ) 
பன்மொழித்தொகைத்தொடர் - பலமொ 
ழிகளைத்தொடர்ந்துநிற்குந் தொகைநிலை . 

பன்னி-- 1. சணல் . ( வைத்தியபரி . ) 2 . 
( உ - ம் .) “ செந்நிறக்குவளை ” ( நன்னூ . பொது 

மனைவி . (உ - ம் . ) “ வேளாளன்பன்னியாய்” (பிர 
விய . நச . ) 

மோத் . ந : கங . ) 

பன்னிரண்டு - ஓரெண் . ( வழக் .) 
பன்றி- ஒரு மிருகம் ; அஃது : ஊர்ப்பன்றி , 
காட்டுப்பன்றி , முட்பன்றியெனப் பலவகைப் 

பன்னீர் --ஒரு வாசநைநீர் . ( வழக் .) 
படும் . ( சூ . நிக , ந : கக .) கொடுந்தமிழ்நாட்டி 

பன்னீர்மாம் - ஒரு பூமரம் . (வழக் . ) 
னொன்று . ( உ - ம் . ) “ பன்றியருவாவதன் வடக்கு ” பன்னு - நெற்கதிரறிவாளின் கொத்துவரி . 
(நன்னூ . பெயரிய , கசு , உரை . ) 

( வழக் . ) அரிவாட்குப் பன்னுவைத்துக்கொடு . 


பனிக்கஞ்சி 


கசஎக 


பனுவலாட்டி 


அ: எச . ) 


பன்னுதல் -1 . சொல்லல் . ( உ - ம் . ) 2. நெ பனிக்கதிர் -- சந்திரன் . ( உ - ம் . ) " வெம்பினை 
ருங்கல் . 3. பஞ்சுபன்னல் . ( வழக் .) ( 1 , 2 பனிக்கதிரல்லைநீ ” ( கந்தபு . ஆற்று.உ.ச .) 
" பன்னல் " பார் . ( உ.காஞ்சாரியை . ) 

பனிக்காலம் - மார்கழி முதலிய நான்கு மா 
பன்னை - 1. ஒரு செடி . 2. கருப்பூரம் . 3 . சம் . ( சூ . நிக . க : அஎ . ) முன்பனி, பின்பனி 
சூடன் . 4. தண்ணீர்மிட்டான்கிழங்கு . (2,3,4 யெனவிருவகைப்படும் . 
வைத்தியபரி . ) 

பனிக்கும் -- நடுங்கும். ( புறநா. ) 
பன்னொன்று - பதினொன்று . உம்மைத் பனிக்கூர்மை -- 1. இந்துப்பு , 2. சிந்து 
தொகை . 

லவணம் . ( 1 , 2- வைத்தியபரி . ) 
பனங்கட்டி பனைவெல்லம் . ( வழக் .) ( வைத் பனிச்சா -கஞ்சாங்கோரை . ( வைத்தியபரி .) 
தியபரிபா .) 

பனிச்சை-- 1. கஞ்சாங்கோரை, 2. காட் 
பனங்கீரை - ஒரு கீரை . ( வழ ) 

டத்திமரம் . 3. பின்னி முடிக்கு மயிர்ச்சுருள் ; 
பனங்குடை பனையோலையாற் செய்யப் அஃது : ஐம்பாலினொன்று . ( சீவகசிந்தாமணி , ) 
பட்டவுண்கலம் , ( புறநா . ) 

( 1 , 2 - வைத்தியபரி . 
பனங்கோரை -- ஒருபுல் . (வழக் ) 

பனித்தல், 1. இடைவிடாது மழைபெய் 
மனங்கோவை- ஒரு கோவை . ( வைத்திய தல் . ( பிங்கல . சுச . ) 2. துளித்தல் . ( உ - ம் . ) 
மூல . அகராதி . ) 

“ கண்பனிப்ப ” ( கூர்ம . திருக்கல் . நஎ . ) 3 . 
பனசம் பலா . ( சூ நிக . ச : கக . ) 

நடுங்கல் . ( உ - ம் . ) " வரைக்குலம்பனிப்பவார்த் 
பனசவித்தி - அரசு . ( வைத்தியபரி .) திட்டு ” ( கந்தபு . ஏம . கக . ) 4. துன்பம் . ( சூ.நிக . 
பனந்தாமன் -1. சேரன் . ( சூ . நிக . க : கஅ . ) 
2. பலதேவன் . (சூ . நிக . க : க ) . ) இருவருக்கும் 

பனித் 

பனிகொண்டு , பனிபெய்யப் 
பனம்பூமாலையுண்டாதலாலிப்பெயரென்க. பட்டு . (சிலப்பதி .) 
பனந்தாழை - ஒருகற்றாழை. ( வைத்தியபரி ) பனித்துண்டம் - பனியையுடையதுண்ட 
பனம்பாரனார் -- அகத்தியர் மாணாக்கர் பன் மாகிய பிறை, ( உடம் .) “பனித்துண்டஞ்சூடும் 
னிருவரிலொருவர் . ( தொல்காப்பியம் , சிறப்புப் 

படர்ச்சடையம்பலவன் ” | திருக்கே, கஙஉ . ) 
பாயிரம் முகத்திற்காண்க .) 

பனிதாங்கி -- ஒருபூடு . ( வைத்தியர .) 
பனம்பிடுக்கு - பனம்பூ . ( வைத்தியபரி . ) பனிநத்தை- ஒருநத்தை . ( வைத்தியநூ . ) 
பனம்புடையல் - பனைமாலை . ( பதிற்றுப் .) பனிநீர்-- ஒரு வாசநைநீர். ( வழக் ) 
பனம்பூ - ஆண்பனைப்பாளை . ( » ழக் .) பனிப்பகை - சூரியன் . ( சூ . நிக . க : ருரு . ) 
பனரை - நெய்க்சொட்டான் . ( வைத்தியபரி ) பனிப்பயறு - ஒருபயறு . ( பதார்த்தகுணசி .) 
பனவம் - சிறு தம்பட்டம், வழக்குண்டுபோ பனிப்பருவம் - பனிக்காலம் இருவகை . 

( உ - ம் . ) “பனிக்காலம் ” பார் . 
பனவர் - பார்ப்பார் . ( உ - ம் . ) “ பவனர்கை பனிப்பு -1, நடுக்கம் . ( உ.ம். ) “ தலைப் 
யிற்ககைக்குப்பைகணிறைவித்து ” ( திருவிளை , | பனிப்பு ” ( திரு விளை . விருத்தகு . 20 ) 2 . 
வரகுணனுக்கு . சு . ) 

பனித்தல் , தொழிற்பெயர்விகுதி . 
பிராமண்ஸ்திரி . ( உ - ம் . ) “ தூய பனிப்புடி - பனியிலுண்டாகும்புழு .(வழக் .) 
வருந்த திபெயர்கொள்பனவியாகி ” 

ஞாநவா. பனிப்பூடு -- ஒரு பூண்டு . ( வைத்திய நூ . ) 
லீலிகதை . உரு . ) 

பனிமலை - இமயமலை . ( பிரபுலிங்கலீலை . 
பனுட்டு- பனையினதுதீங்கட்டி . ( நன்னூ . கைலாயகதி . உஎ . ) 
உயிரீற்றுப் , ருகூ . ) ஆ - காண்டிகையுரை. 

பனிமேக்ம் - பனியைப்பெய்யுமேகம் . (காஞ் 
பனி -- 1. அச்சம் . 2. குளிர்ச்சி . ( உ - ம் . ) | சிப்பு . கழுவாய்ப்படலம் . ஙசு அ . ) 
“ நின்றன்பனிக்குடைக்கும்பொறைக்கும் - நெ பனியவரை- ஓரவரை . ( வழக் .) 
டும்பண்புதோற்ற ” ( இராமா. சடாயு. உக . ) 3 . பனியெதிர்பருவம் - முன்பனி . ( தொல் . 
துக்கம் . 4. தெரிநிலைவினைப்பகுதி . 5. நடுக்கம் . அசத் . எ . ) 
6. நீர் . ( உ -ம் .) “ சண்பணியுகுப்பநின்றரைப் பனுக்குதல் - தெளித்தல் . ( வழக் .) 
பான் ” ( கூர்ம , தக்கன்கூமி . உக .) 7. நோய் , பனுவல் -- 1. இசைப்பாட்டு . ( புறநா.) 2 . 
8. பெய்யும்பனி. ( உ - ம் . ) “ பளியானனைந்து கல்வி நூல் . ( வள் நீத்தார் பெ.க.) 3. ஆராய்ச்சி . 
வெயிலாலுலர்ந்து " ( அரிச்ச . மயாநக?. உக .) (சிந்தா. கோ . கோ . ) 4. சொல் . 5. பஞ்சி நூல் . 
( 1 , 2 , 3 , 5 - பிங்கல . ஈஅ 0 m .) 

( 4 , 5 - சூ . நிக . 54 : னகரவெ . க .) 
பனிக்கஞ்சி - தாமரை . ( வைத்தியபரி .) பனுவலாட்டி - பாரதி . ( சூ . நிக . க : ஙரு . ) 


லும் , 


பனவி 


பாக்கு 


கசஎஉ 


பாகல் 


பனை - 1. அநுட நட்சத்திரம் . (பிங்கல.. பான்பாக்கினவினையெச்சம்பிற ” ( நன். ஙசங . ) 
உருரு . ) 2. ஒரு மரம் ; அது : அலகு , கூந்தற் 2. துவர்க்காய் . ( சூ . நிக . ச : க 0 .) 
பனை , தாழிப்பனை , நிலப்பனை எனப்பலவகைப் பாகஎக்கியம் - அஷ்டகம் , பார்வணம், 
படும் . ( வைத்தியபரி ) 

ஸ்பாலிபாகம் , சிரார்த்தம் , மாசிகம் , சர்ப்பபலி , 
பனைக்கொடியோன் -1. பலபத்திரன் . ஈசாநபலி , ஆக்கிரஹாயண முதலிய எக்கியங் 
( பிங்கல . கசச .) 2. வீடுமன் . ( பாரத . ) 

கள் . ( அபிதானகோ.) 
பனைசதி - அரசு . ( வைத்தியபரி .) 

பாககம் - பிரிக்குந்தொகை . ( வழக் . ) 
பனைமடல்- பனைமட்டை . ( திருக்கோவை . 

பாகசம்- ஒருவகை யுப்பு . ( வைத்தியநூ .) 
எசு . ) 

பாகசாத்திரம் - மடைநூல் ; அது : நளபாகம் , 
பனைமீன் - யானைமீன் . (பிங்கல . உசு 20 . ) வீமபாகமென. இரண்பொக நூல் வழங்குகின்ற 
பனையன் -1 . ஒரு பாம்பு . இதனைப் பனை வென்பர் . (சிறுபாணாற்றுப்படை .) 
யேறியென்றுங்கூறுவர் . ( வழக் .) 2. ஒரு மீன் ; 

பாகசாதநன்- இந்திரன் . ( சூ . நிக . க : கசு . ) 
அது : பனைமீனென்பர் . 

பாகன் என்னு மசுரனைக்கொன்றவன் . 
பனைவட்டு- பனைவெல்லம் . ( வழக் . ) 

பாகசாதநி - பாசசாசரி . ( உ - ம் . ) “ பார்த்த 
னருச்சுகன்கரியோன்விசயன்பாகசாதநி ” ( பா 
ரத . அருச்சுநன்றீர் . சச .) 

பாகசாலை - மடைப்பள்ளி . ( சூ.நிக.ரு : ருரு .) 
பா - 1. கப்பு . 2. தூய்மை . 3. தெரிநிலை 

பாகதம் -- எல்லாநாட்டுமொழி . ( வழக் .) 
வினைப்பகுதி .-4 . நெசவுபா . (வழக்.) 5. பஞ்சி 

பாகதாரி -- சமையற்காரன் . ( வழக் . ) 
நூல் . 6. பரப்பு 7. பரவுதல் . 8. பருகுதல் . 
9. பாட்டு ; அது : வெண்பாமுதலியனவாம் . 10 . 

பாகப்படுத்தல் -1 . சமைத்தல் . 2. பக்குவப் 
பாம்பு . (பிங்கல . உ 0 கங .) 11. பூனைக்காலி . 

படுத்தல் . 3. பங்குசெய்தல் . 
( 1 , 2 , 8 - காஞ்சிப்பு . திருவேகமப்ப . சஅ . ) 

பாகப்படுதல் -1 . சமைக்கப்படுதல் . 2. பக்கு 
( 6, 7 , 9 - சூ. நிக. கா : வகரவெ . கங . ) ( 10,11 வப்படுதல் . 3. பங்கு செய்தல் . (1, 2 , 3 -பாகம் 
வைத்தியபரி . ) 

பார் . 
பாக்கம் -1. ஊர்ப்பொது . ( பிங்கல . சஎரு . ) பாகம் - 1. ஒரு கணிதம் , 2. ஒருவகைத் 
2. நெய்தநிலத்தூர். (பிங்கல . ருகூ.அ.) 3. மருத தோற்கருவி . ( உ - ம் . ) “ தகுணிச்சம் ” பார் . 3 . 
நிலத்தூர் . ( சூ . நிக . ரு : ச 0 . ) 

கற்கண்டு . ( வைத்தியபரி .) 4. சமைத்தல் . 5 . 
பாக்கல் -- பாவுகல் . ( வழக் . ) 

நான்குமுழங்கொண்டவளவு . 6. பக்குவம். 
பாக்கழி - மருதயாழ்த்திறன்வகையினொன் ( உ -ம் . ) " மூலமாயறிவுமுழுதினையுமறைக்கும் 
று . ( பிங்கல . நிக , கஈஅக . ) 

பாகமாம்வகைநின்று ” ( சிவப்பிரகா . உ : உ . ) 
பாக்கன்- பூனை . ( சூ . நிக . ங ; உசு . ) 7. பங்கு . ( உ - ம் ) “ நம்பாகமுங்கொடுவல்லே 
பாக்கா நூல் - பாவினல்.(ஒருகுழூஉக்குறி .) | யிங்குவேருகென்றலும் ” ( கந்தபு . பிரமயாகப் . 

பாக்கி - வாங்கியதுபோக எஞ்சிநின்றது . கக . ) 8. பாதி . ( சூ . நிக . அ . கரு ) 9. பிச்சை . 
( அராபி . ) 

( சூ. நிக . கக : ககரவெ . கங . ) ( 4 , 5 - வழக் .) 
பாக்கியத்தாநம் -- செந்மத்துக்கொன்பதா 

பாகர் - யானை , குதிரை முதலியவற்றை 
மிடம் . ( சோதிட . வழக் .) 
பாக்கியம்- 1. காஷாயம் . ( வைத்தியபரி . ) 

நடத்துவோர் . (உ - ம் . ) " பாகனையரசன் குறிப் 

பினாலேவ ” ( பாரத . குருகுல . கஈ . ) 
2. செல்வம் . ( வழக் . ) 3. புண்ணியம் . ( உ -ம் . ) 
" பாக்கியம் புரிந்திலாப்பரதன் " ( இராமா . மந் 

பாகரம்- பிரபாகரம் . ( உ - ம் . ) “ சாறுவாகம் 

பாகரமுஞ்சாற்றும்பாஞ்சராத்திர நூன் மாறு . 
தரைசூ . ருக . ) 
பாக்கியலட்சுமி --- அட்டலக்குமியினொரு 

செய்யும்பாட்டமுள ” ( கூர்மபு . திருக்க. சக .) 
த்தி ; இவள் : செல்வந்தருபவள் . ( தமிழ்ச்சொல் 

பிரபாகரன்என்பவனாற்செய்யப்பட்ட நூல் பிர 
லகராதி முதற்புத்தகத்திலறிக . 

பாகம் . (சில ஞானப்படியத்திற் காண்க .) 
பாக்கியவதி- செல்வி . ( வழக். ) 

பாகல் -1. ஒருவகைக்கொடி . ( தைல . தை 
பாக்கியவான் -- 1 . செல்வன் . 2. புண்ணிய லவ . கஅ .) அது ; காட்டுப்பாகல் , சொம்புப்பா 
வான் . ( 1 , 2 - வழக் .) 

கல் , கொல்லம்பாகல் , நரிப்பாகல் , நாய்ப்பாகல் , 
பாக்கு -- 1. எதிர்காலத்தைக்காட்டுமொரு நிலப்பாகல் , பழுபாசல் , பேய்ப்பாகல் , மிதிப் 
தெரிநிலைவினையெச்சவிகுதி . ( உ - ம் . ) “ வான் பாகலெனப் பலவகைப்படும் . 2. பலா . ( உ - ம் . ) 


- 


பாகுகசி 


கசஎங 


பாங்கி 


- 


" பரிமளப்பாகலிற்கனிகளைப்பீறி நற்படியி னிட் பாகுடம் அரசிறை . ( சூ . நிக . க : ருசு . ) 
டேகுரக்கினமாடும் ” திருப்பு . கசு. அ .) 3. வெட் சிந்தாமணியிற் கையுறையென்பர் .) 
பாவட்டை . ( வைத்தியபரி . ) 

பாததம் - கருஞ்சீரகம் . ( வைத்தி பபரி .) 
பாகலம்- யானைநோய் . ( சூ . நிக . ந : க . ) 

பாததாயன் பிராமணத்தி சூத்திரனைக் 
பாகவதம் -- விஷ்ணுபுராண நான்கனு 

கரவிற்கூடிப்பெற்றபிள்ளை. (உ - ம். ) “ பந்தணி 
ளொன்று , ( உ - ம் . ) " காருடம் ” பார் . 

விரலார்செங்கைப்பார்ப்பனமான்பின்னோனை 
பாகவதர் - விட்டுணுசமயத்தவர் . ( சூ . நிக . 

யுந்துசோரத்திற்கூடவுதித்தவன்பாகுதாயன் ” 

( சூத . சிவயான் . கஉ : 20. ) 
பாகன் -1 . குதிரைமுதலிய நடத்துவோன் . 

பாகுபடுதல்- பகுக்கப்படுதல் . ( வழக் . ) 
( உ - ம் . ) “ பாகர் ” பார் . 2. புதன் . ( சூ நிக.க: சுக 
3. விருத்திராசூரன் தம்பி ; இவன் : இந்திரனாற் 

பாதபாடு - பகுப்பு . (உ - ம் . ) “ முன்னூற் 
கொல்லப்பட்டவன் . ( அபிதானகோ. ) 

பாற்படுபொருளுஞ்சைவப்பாகுபாடுணர்ந்து 
பாகனொடுசொல்லல் - தலைவன் றன்னைத் 

( சிவரக . பாயிர . உக . ) 
தேடிவந்தபாகனோடுதலைவி செலவைக்காட்டிக் பாதவன் - மடையன் . ( பெரியபு . திருகா 
கூறல் . (வாணன், உஅ . முகம் . ) 

வுக்கர . வசனத்திலறிக .) 
பாகாரி - இந்திரன் . ( உ - ம் . ) “ படி கொள் 

பாகேக்கியம்- பிதிர்பூசை . ( வழக் . ) 
பல்வரைப்பறையெலாமறிந்தபாகாரி ” ( சூ த . பாகை -1 . இராசியளவு , ஒருராசிக்குபாகை . 
முத் . க : க . ) 

»0. ) 2. ஒரு கால அளவு . 

3 . தலைப்பா. 
பாகி- பக்குவன் . ( வழக் . ) 

( தெலுகு .) 4. வட்டத்தின் முந்நூற்றறுபதி 
பாகித்தல் -பங்கிடுதல் . ( வழக் .) 

லொருபங்கு . ( 1 , 2, 3 - சோதிடக்களஞ்சியத்தி 
பாகிய சௌசம் -- புறச்சவுசம். ( உ - ம் . ) | லறிக . 
"உரைத்தசவுசமிருவகையாலுடம்பின்மண்ணா பாங்கம் பலண்டுறுகபாடாணம் . ( வைத் 
திகளிட்டு - வரைத்தவி தியின்படி நீரின்மண்ணு தியபரி . ) 
வதுபாகியசவுசம் ” ( சூத . ஞாந . கந : கங . ) பாங்கர் -- 1 , இடம் , ( சூ . நிக . ந : சுடு . ) 2 . 

பாகியதிரிசியாநுவித்தசவிகற்பசமாதி - ஒமை . ( உ - ம் . ) “ பாங்கர்மராஅம்பல்பூந்தணக் 
கடாதிவிஷயமுகத்துள் ஒன்றனைக் குறித்து கம் ” ( குறி - பா . அரு . ) 3. கணவர் . (சிந்தாமணி , 
அதனுடையநாமரூபமான மயாங்கிசங்களிரண் எ - அ . ) 4. தோழர். ( உ - ம் . ) “ பண்ணையுமாய் 
டையும்பிரித்து அதனுள ஸ்திபாதிப் பிரிய முந்திரளும்பாங்கரும் ” (இராமா.திருவவ.ககஅ ) 
மென்னுஞ் சச்சிதாநந்தப் பிர்மாங்கிசத்திரயங் 5. பக்கம . (உ - ம் . )"ஈசன்பாங்கரந்தரியங்கில்லா 
களை யநுசந்தாநஞ்செய்வது . ( வி - ணி ) மல் ” ( சிவரக , நந்திகண . ரு . ) 6. பாங்கர்க் 

பாகியபோகம் -- வெளிப்போகம் . ( உ - ம் . ) கொடி . ( உ - ம் . ) " பாங்கருமுல்லையும் (கலி . 
" அசுத்ததத்துவத்திலுண்டாகியபோகமானது கசக . ) (பாங்கர்பூ . கலி . கக . ) 
( பாகியம் .) ( சி - லி . ஞாந. 20. உரை.) 

பாங்கற்கூட்டம் - பாங்கனாற்கூடுங் கூட் 
பாகியம் -1 . பரை பூசையிலொன்று .( உ - ம் . ) டம் . ( உ -ம் . ) “ இடந்தலைப்பாபொங்கற்கூட்டம் ” 
“ அரும்பரைபூசைபாகியமாப்பியந்தரமெனவிர ( அகட்பொ, களவிய . எ . ) 
ண்டாகும் ” ( சூத. சிவமான் . ரு: உ . ) 2. புறம்பு . பாங்கன் தோழன் . ( ஐங்குறு நூறு. ) 
( உ -ம் . ) “ பாகியேந்திரியம் ” 

கத்திற் பிரியாதிருப்பவன் . உரிமையன் என்று 
பாகிரீ - ஐங்காயம் . ( வைத்தியபரி . ) 

பொருளாம் . 
பாகீரதி- கங்கை . ( பாரத . தீர்த்தயா. எ . ) பாங்கன்றலைவனையுற்ற துவினுதல்-- பாங் 
பாது -1 . கற்கண்டு . 2. குழம்பு . 3. சருக் கன் றலைவன துள்ளமுந்தோளும்வடிய வேறு 
கரை , 4. தலைப்பாக்கு . ( வழக் .) 5. பங்கு . அம் பாட்டைக்கண்டு நினக்கிவ்வேறுபாடுற்ற கார 
கெட்டுநின்றது , 6. பால் . 7. பாக்கு . (உ - ம் . ) ணம் என்னையென்று வினாதல் . ( வாண . ச 0 . 
" தெளிந்தபையுட்பாகு சென்றவே ” (சிந்தா. முகம் . ) 
கேமசரி . 

சு அ .)8.பாகன் .(உ - ம் .) “ வினைத்தேரும் பாங்கன்றன்மநத்தழங்கல் - பாங்கன்றன் 
வயமாவும்வெம்பாகும்விழவெய்து ” (பாரத . னுள்ளே யழுங்கல் . ( வாண . சசு . முகம் .) 
நிறைமீட்சி . கரு .) ( 1 , 3 - வைத்தியபரி .) ( 2 . பாங்கி - தோழி . ( உ -ம் . ) “பாங்கியர்மருங்கு 
சூ . நிக . கக : ணகரவெ . அ . ) 

சூழ ” ( பெரியபு. தடுத்தாட் . கஙஎ .) ( பக்கத்திற் 
பாதகசி - பதினான்காமன்வந்தரத்து ரு . பிரியாதிருப்பவள், உரிமையாள் என்று பொரு 
( அபிதாநசிந் . ) 

ளாம். ) 


185 


பாசஞாநம் 


கசஎச 


பாசவர் 


பாங்கிமதியுடம்பாடு- பாங்கிதலைவி வேறு 
பாட்டைக்கண்டு புணர்ச்சியினுண்மையறிந்து 
ஆராய்ந்து தன்மதியுடம்படுதல் ; அது : முன் 
னுறவுணர்தல , குறையுறவுணர்தல் , இருவரு 
முள வழியவன்வரவுணர்தல் என மூவகைப் 
படும் . ( உ - ம் . ) “ முன்னுறவுணர்தல்குறையுற 
வுணர்தலிருவருமுளவழியவன்வரவுணர்த லெ 
ன் - றொருமூன்றுவகைத்தேபாங்கிமதி யுடம்பா 
டு ” ( அகப்பொ . கள . உஉ . ) 

பாங்கிற்கூட்டல் தலைவன் றலைவியை 
ஆயத்துச்செலுத்துதல் . ( வாண . சுஉ , முகம் ) 

பாங்கு -- 1. அழகு . ( சூ . நிக . அ : உ ச .) 2 . 
இடம் . ( பிங்கல . எகக . ) 3. உரிமை , உரித்து . 
( சூ . நிக.அ :சஎ.) 4. உறவு . (சிந்தாமணி.சுருக .) 
5. நற்குணம் ( உ - ம் . ) " பாங்கினானீங்கலாகாப் 
பதஞ்சலியென்னுநாமந்தாங்கி ” (கோயிற்பு. 
பதஞ்சலி. எரு . ) 6. பக்கம் . ( உ - ம் . ) “ பாங் 
கோடிச்சிலைவளைத்து ” (பெரியபு. தடுத்தா . 
கசசு .) 7. பாங்கன் . ( இறைய . ) 8. யோக்கியம் . 
( வழக் ) 
பாங்குமம் - கருஞ்சீரகம் . ( வைத்தியபரி . ) 
பாச்சல் - எழுச்சி . ( பிங்கல . உ.கஅஎ .) 
பாச்சான் -- கள்ளி. ( வைத்தியபரி .) 
பாச்சி - பால் ; இது : மழலைப்பிள்ளை கூற்று . 
( வைத்தியபரிபாடையிற்கூறியுள்ளார் .) 

பாசீசிகை - பாச்சிகை, சூதாடு கருவி . 
( தெலுகு . ) 
பாச்சுருட்டி -- பாச்சுற்றி . (வழக் . ) 
பாச்சுற்றி- தறிமரம் . ( நெய்வார்வழக்கு . ) 
பாச்சை - ஒரு செந்து , ( வழக்குண்டு . ) 
பாசகத்தம் - நிவிர்த்திகலையிற் பிருதிவி 
தத்துவத்திலுள்ள நூற்றெட்டுப் பு வநங்களு 
ளொன்று . ( சி - லி. கிரி . உச . உரை .) 
பாசகம்- மடைத்தொழில் . ( வழக். ) 
பாசகர் - மடையர் . ( சூ . நிக. உ : நஎ . ) பாச 
சத்தைச் செய்பவர் . 

பாசகர்ணன்- சுமாலியென்னும் அரக்கன் 
மகன் . ( அபிதானகோ . ) 
பாசகான் 

1. நமன். 2. வருணன் . 3 . 
விநாயகன் . ( இம்மூவருக்கும்பாசத்தைக்சையிற் 
றரிக்கலுடமையால் வந்தபெயரென்க . 

பாசகன் -- சமையற்காரன் . (வழக் . ) 
பாசகுசுமம்- இலவங்கம் . ( தைல . தைலவ . 
சுச . ) 

பாசஞாநம் -- நால்வகைவாக்கின் பகுதியா 
கிய வேதம் , சாத்திரம் , மிருதி, புராணம் , கலை 
ஞாநமாகிய சொற்பிரபஞ்சமும் நிலமுதல் நாத 
மீறாகிய பொருட்பிரபஞ்சமுமென்னு மிவை 
பற்றிநிகழு யேகதேசஞாநம் ; இது : பதிஞாநம் 


விளக்குதற்கு ஏதுவாமுகத்தாற்பயனுடையது . 
( உ - ம் . ) “ வேதசாத்திரமிருதிபுராணகலைஞா 
நம்விரும்பசபைவைகரியாதித்திறங்கண் மேலா 
நாதமுடிவானவெலாம்பாசஞாநம் " ( சி.சி.க : உ . 
சிவஞா. ) 
பாசடம் -- வெற்றிலை . ( வைத்தியபரி. ) 
பாசண்டசாத்தன் - தொண்ணூற்றறுவகைச் 
சமையசாத்திரத்தருக்கக்கோவையில் மிகப்பயி 
ன்ற ஐயனென்னுங்கடவுள் . ( சிலப் . கனாத் . 
தி . கரு. ) 
பாசண்டம் -- பாசண்டமதம் , ( வழக் . ) 
பாசண்டமதம் - வேதத்தைப்பிரமாணமாகப் 
கொள்ளாத புறச்சமயிகள் . ( வழக் .) 
பாசண்டர்- பாசண்ட மதத்தினர். 
பாசண்டிகர்- ( வழக் . ) 
பாசத்தன் சதருத்திரருள் வருண திக்கி 
னிருக்கும் தசருத்திரரிலொருவன் . ( வி - ணி . 
உஎ . ) 

பாசத்திரயம் -ஆணவம் , மாயை , கன்மமா 
கிய மும்மலம். 

பாசதரன் - 1. நமன் . 2. வருணன் . 3 . 
விநாயகன் . பாசகரன்பார் . 

பாசதரிசநம் - பிரபஞ்சதரிசநம் . ( சி , சி . அ : 
உஅ . நிரம்ப .) 

பாசநம் -1. உண்கலம் . 2. உறவு . 3. பாத் 
திரம் . ( உ - ம் . ) “ வாசநையூட்டிமிக்கமலர்விரை 
யடுத்த தூநீர்ப்பாசநத்தமைந்தபாங்கர் ” ( பெரிய 
பு . தடுத்தா . கரு ) ( 1 , 2- பிங்கல . ஙஅ 0 அ .) 

பாசபஞ்சகம் - பஞ்சபாசம் . ( சி . சி . அள . 
ரு . சிவாக் . ) 

பாசம்-1 . அவிச்சை . ( உ - ம் . ) " பின்ஞேய்ந்து 
பாசமடங்கினன் ” (திருவிளை நான்மாட . கஅ .) 
2 , அன்பு. 3. ஆணவமலம் , ( த - நி.போ.கஅஉ .) 
4. ஊசித்துளை . 5. கயிறு . ( உ - ம் . ) “ பற்றுவா 
நெடும்பாசத்தினென் குநர் ” ( இராமா . கரன். 
கசு . ) 6. கவசம் . ( பிங்கல . கசுமஎ .) 7. சீரகம் . 
( வைத்தியபரி .) 8. நமனாயு தம் . ( உ - ம் ) “ சூலம் 
பிடித்தெமபாசஞ்சுழற்றித்தொடாந்து வரு 
காலன்றனக்கு ” (கந்தரலங். ) 9. பதிக்கும் 
பசுவுக்குமுள்ள தாரதம்மியங்களைச் சற்றுந்தெ 
ரியவொட்டாமல் மறைத்துநின்றமலம் ; இஃது : 
ஆணவம் , காமியம் , மாயேயம் , வைந்தவம், 
திரோதசத்தி என ஐவகைப்படும் . ( சி.பி.கை.) 
9. பிசர்சம் . ( சூ.நிக.க. சரு . ) ( 2, 4 , 9 - பிங்கல . 
ஙஅ 0 எ .) 
பாசருகம் - அகில் . ( வைத்தியபரி .) 
பாசவர் --இலையமுதிடுவார் . ( உ - ம் . ) “ பாச 
வர்வாசவர் ” (சிலப் . இந்திர , உசு. ) ( கயிறு 
திரித்துவிற்பாரும் பச்சிறைச்சி சூட்டிறைச்சி 


- 


பாசுபதம் 


கசஎரு 


பாஞ்சராத்திரம் 


ை 


விற்பாருமாம் என்பர் சிலப்பதிகார உரையா ன்றும் , பாசங்களாற் சுகதுக்கங்கங்களை பநுப 
சிரியர் . ) 

விக்குமென்றும் , வைராக்கியமுண்டாய்ச் சாத் 
பாசறை -1. பசிய இலைகளால் வேயப்பட்ட திரத்திற்கூறு முறையே தீட்சை பெற்ற ஆன் 
சிறுவீடு . (உ - ம் .)“ பாசறை முழுதுமொருபெருங் 

மாக்களிடத்தே பரமேசுவரனுடைய ஞாநமுத 
கடவுட்பரிமளமொல்லெனப்பரப்பி ” ( பாரத . லியகுணங்கள் சங்கிராநந்தமாய்ப் பற்றுமென் 
குருகுல . க . 5. ) 2. பாடிவீடு . ( உ - ம் . ) “ பாசறை றும் , அப்பொழுது குடும்பபாரத்தைப் புத்திர 
யல்லது நீயொல்லாயே ” ( புறநா. நக .) 

ரிடத்துவைத்துத் துறவறத்திற்செல்வார்போல 
பர்சனபேதி – செப்பு நெருஞ்சில் . ( வைத் ஈசுவரனும் தன்னதிகாரத்தொழிவு பெற்றிருப் 
தியபரி . ) 

பெனென்றுங்கூறப்படும் . ( சி . பி . கை .) 3. ஒரு 
பாசனம்- புளிப்பு . ( வைத்தியபரி .) விரதம் . ( சி . சி . அ : ஙஉ . சிவாக் . ) 4. சைவத்தி 
பாசாங்கு மாரீசம் . ( வழக் .) 

லுட்சமயங்கள் ஆறனுளொன்று . ( சி . சி . உ ; 
பாசாங்குக்காரன் - பாவனைக்காரன் .( வழக் .) எங.ஞாநப். ) 5. பசுபதியுடையபாணம்.( உ - ம் .) 
பாசாங்குசதரன் - விநாயகன் . ( திவாகரம் . “ பைந்தொடிபாகன்பாசுபதமுனக்குதவுமென் 
தெய்வப் .) 

றான் ” (பாரத . அருச் . தவ . எஉ . ) பாசுபதாத் 
பாசானபெதி- செப்பு நெருஞ்சில் . ( வைத் திரம் 

எனவும் வழங்குவர் . 
தியபரி .) 

பாசுபதர் - ஆறுவகைச்சைவசமயிகளிலொ 
பாசி -1 . கற்சுவர்முதலியவற்றிலே ஈரத்தி ருவர் ; இவர் : சிவனைத்திருநீறுஞ்சடையுந்தரி 
னாற் பச்சனவாய்த்தோன்றுவதொன்று .( வழக் ) த்தமூர்த்தியாய்க் கொள்பவர் . (சி . சி . பாயிர. 
2 , கிழக்கு. ( உ - ம் . ) “ பாசிச்செல்லாது ” ( புறநா . ச. ஞாநப் . ) 
உஉக . ) ( பிராசி என்பது பாசி என்றாயிற்று .) 

பாசுபதி -மாயையே செகத்து பாதாநகாரண 
3. சடைச்சி . ( சூ . நிக . ச : சுங . ) 4. நமன் . 

மென்று வாதிப்பவன் . ( சி . சி . க : கக . சிவாக் . ) 
பாசத்தையுடையவன் என்பது பொருளாம் , 

பாசுரம் -1 , பாட்டு . ( சி . சி . க : சச . சிவஞா. ) 
வருணனுக்கும் விநாயகருக்குமாம் . 5. நாய் . 

2. வாசகம் . ( சூ . நிக . க 0 : ஈ . ) 
( பிங்கல . உருக்க . ) 6. நீர்ப்பாசி , 7. நெட்டி . 
8. பசுமையுடையது . ( ஐங்குறுநூறு . ) 9. மீன் . பாசுரர் - ரூபதன்மாத்திராதத்துவத் திருக்கு 
பாசிக்குத்தகையென வழக்குண்டு . ( 6,7 - வைத் 

மோர்புவநாதிபதி . ( வி - ணி . உஎஉ . ) 
தியபரி . ) 

பாசுவசுரோணி -- காட்டாமணக்கு . ( வைத் 
பாசிதம்- (கணிதம் .) ( வழக் .) 

தியபரி . ) 
பாசிப்பயறு- ஒருவகைப்பயறு. ( வழக் .) பாஞ்சசந்நியம் - 1. கிருட்டிணன்சங்கு . 
பாசிப்பாசம் - பச்சைக்கயிறு . (சிந்தாமணி . (பிங்கல . கஙஅ .) 2. வலம்புரியாயிரஞ்சூழப்பட் 
சஅக . ) 

டது . ( சூ . நிக . ந : எங . ) 
பாசிபந்து - ஒருகையணி .(வழக்.)( இந்துஸ் .) 

பாஞ்சராத்திரம் - விஷ்ணுசமயத்தினொரு 
பாசிலை -1. பச்சிலை . ( பெரியபு . ஆனாயநா. பகுதி ; இது : வாசுதேவனாற்செய்யப்பட்டது . 
கரு . ) 2. வெற்றிலை . ( உ - ம் . ) “ பாசிலைசுருட்டி 

இஃது: இருபத்துநான்காந்தத்துவம் வாசுதேவ 
மைந்தன் கொடுக்கியபரந்துமின்னுந் - தூசுலா 

னென்றொரு பொருளுண்டென்றும் , அந்தப் 
வல்குறீண்டித்துயிற்கண்கள் விழித்த தோற் பரம்பொருளினின்றுகிருட்டிணனும் , அநிருத் 
றம் ” . (சிந்தா . விமலை . கக . ) 

தனும் , மகரத்துவசனும் , ரௌகிணேயனும் 
பாசு -1 . பசுமை . 2. மூங்கில் . ( 1,2 - சூ . நிக . 

என நான்கு வியூகர்கள் சகத்தைப்படைத்தற் 
கக : சகரவெ . க 2.. ) 

பொருட்டுத்தோன்றினரென்றும் , இந்தநான்கு 
பாசுபதசாத்திரம் - அதிமார்க்க நூன்மூன் | வகுப்பினாற் சடமுஞ்சித்துமாய வெல்லாவுலக 
றினுளொன்று . (சி . சி . சி . உ : எங . மறை .) மும் படைக்கப்பட்டனவென்றும் , வேதாந்த 

பாசுபதம் -1 . அதர்வவேத உபநிடதமுப்பத் வாதிகள் நால்வரிலே பரிணாமவாதிகள் சொல் 
தொன் றனுளொன்று . ( கந் நவ . கஅ . ) 2. அதி வதுபோலே எல்லாம் வாசுதேவன் வடிவென் 
மார்க்க நூன்மூன்றினொன்று ; இதில்: ஆன்மாக் றம் ,வேதங்களினுறுதிப்பயனில்லை பாஞ்சராத் 
கள்பலவாய் நித்தமாய் வியாபகமாய் காரண திரத்தி னு றுதிப்பயனுண்டென்றும் , 
காரிய சையோகத்தாற்றோன்றும் ஞாநத்தால் ஆகையால் , பாஞ்சராத்திரத்தின் முறையே 
தனித்தனி வேறுபாடுடையவென்றும் , இவ் தீட்சைசெய்துகொண்டு வாசு தேவனை வழி 
வான்மாக்களுக்காணவமில்லையென்றும் ,மாயை பட்டு வாசுதேவன்வடிவில் இலயமாதலேமுத்தி 
கன்மங்கள் என்றிரண்டு பாசங்களுள்ளன வெ யென்றுங்கூறும் . ( சி . பி, கை .) 


பாட்டு 


கசஎசு 


பாடலம் 


- 


பாஞ்சராத்திரி நாராயணர் தன்னைவழி 
பட்டவர்களுடைய பந்தத்தை நீக்கி அவர்களை 
விரசாநதியிலே மூழ்குவித்துச் சுத்தர்களாக்கி 
வைகுண்டத்திலே சாரூபத்தைக்கொடுப்பர் 
என்பன். ( கர் . நவ . ச . ) 

பாஞ்சராத்திரிகன் -- பாஞ்சராத்திர மதத் 
தோன் . ( வழக் .) 

பாஞ்சாலம்- தேயமைம்பத்தாறினொன்று . 
( உ - ம் . ) " துளங்கில்பாஞ்சாலமிக்கனவட்டம் ” 
( திருவிளை. நரிபரி . 50ச .) 

பாஞ்சாலர்--பாஞ்சாலதேயத்தார் . ( பாரத . 
திரௌபதிமா . ஙஉ . ) 

பாஞ்சாலி - திரௌபதி .(பாரத.சூதுபோர்ச் . 
உஙச .) 
பாட்சா - திருக்கத்தலைவன் . ( துலுக்கு . ) 
பாட்டம் - பாட்டாசாரியரால் வார்த்திக 
ரூபத்திற் செய்யப்பட்ட ஒரு மதம் ; இந்தமதத் 
திலே வேதம் நித்தியமாய் அநாதியாய் சுயம்பு 
வாய்த் தோற்றமுடிவின்றி ஓரியல்பாய் நாதப் 
பிரமமாய் அழிவி லாததா யிருக்குமென்று 
சொல்லப்படும் . ( த . நி . போ . கஙச . ) 

பாட்டன் -1. பாட்டமதத்தான் . 2. மூதா 
தை . (பிங்கல . ககரு . ) 

பாட்டாசாரியம் - பாட்டாச்சாரியர் வேதமே 
தெய்வமென்று ஏற்படுத்திய கொள்கை . ( பா 
கியமதம் . ) 

பாட்டாசாரியன் - கன்மத்துக்கீடாக யோநி 
மாறாதென்றும் அயோநியாகவே செரிக்கும 
தொழிந்து அச்சுமாறாதென்றும் எவ்விடத்தும் 
ஆன்மா வியர்த்த மாய்நின்றறியுமென்றும் எக்கி 
யாதி கன்மங்களைச்செய்து மறு பிறப்பிலே 
சுவர்க்கத்தையடைவதே முத்தியென்றுஞ் 
சொல்லுவோன் . ( சி . சி . உ : சக . உரை . ) 

பாட்டாளி -- 1 , பாடுவோன் . 2. வேலைப்பிர 
யாசி . ( 1 , 2- வழக் .) 

பாட்டி -1 . ஒருசார்விலங்கின்பெண் பொது . 
2. கரி நாய் பன்றி யிவற்றின் பெண் . 3. பாட் 
டன்மனைவி . ( இராமா. அங்கதன்று . ஙஉ 
4. பாடுவாள். ( வழக் .) ( 1 , 2- சூ . நிக. ந : ஈச , 
கூசு . ) 
பாட்டியமி -- பாட்டியம் , பிரதமை . ( வழக். ) 
பாட்டியர் -- பாணிச்சியர் . ( உ - ம் . ) “ பாணர் 
வருகபாட்டியர்வருக ” ( மதுரைக் , எசக . ) 

பாட்டியல் - ஒரு நூல் . வெண்பாப்பாட்டி 
யல் முதலியவை . அ - செய்யுட்பொருத்த விலக் 
கண முதலியவையுணர்த்தும் . 

பாட்டு -1. இசைப்பாட்டு . ( உ -ம் . ) “ வண்டு 
பாட்டார் ” (கூர்மபு. தக்கன் வமி . உரு . ) 2 . 
செய்யுள் . ( சூ . நிக. 40 : உக . ) 3. சொல் , (நன் 


னூல்விருத்தி . ஙச O.) 4. பட்டு . (உ - ம் .)“ பாட் 
டரும்பகடுவீழ்ந்த ” (சிந்தா. கோவிந். உஅ .) 
( விகாரம் . ) 

பாட்டுக்காரன் --பாடுவோன் . ( வழக் . ) 
பாட்டுடைச்செய்யுள் பலபாக்களோடு 
உரைப்பாட்டையும் , இசைப்பாட்டையுமுடை 
ய இயலிசைநாடகப் பொருட்டொடர் நிலைச் 
செய்யுள் . 

பாட்டுடைத்தலைவன் -- பாட்டு நாயகன் . 
( இலக்கணவி . பொருளதி . பாட்டியல் . ஙசு , 
உரை . ) 
பாட்டு நாயகன் -- கவியுடைத்தலைவன் . 
பாட்டை - வழி . ( வழக் . ) 
பாடக்கிடம்- பங்கம்பாளை . ( வைத்தியபரி . ) 
பாடகம் -1 . காலணியினொன்று . ( உ - ம் . ) 
“ பாடகச்செம்பதுமலர்ப்பாவையர் " ( இராமா . 
திருவவ . சுஉ . ) 2. தெரு . ( பிங்கல . சுசப .) 3 . 
பற்படகம் . ( வைத்தியபரி .) 
பாடகர்-- பாடுவோர் . ( வழக் . ) 
பாடசாலை - பள்ளிக்கூடம் . ( வழக் . ) 
பாடணம் -- சம்பாடணை . (உ - ம் .) “ நயவாய் 
மைப்பாடணமன்பருள் ” ( சேதுபு . பிரமகத்தி , 
எக . ) 
பாடநம் -- பாடுதல் . (வழக் . ) 

பாடம் -1 . அழுத்தம் . 2. இரத்திகமுதலிய 
வற்றினொளி. 3. ஒளி . (சிந்தாமணி . கஅங. ) 
4. சேரி . ( பிங்கல . சுசரு . ) 5. படித்தல் . 6. 
மலைதாங்கி . ( வைத்தியபரி ) 7. மூலவாக்கியம் . 
(சிவஞாநபாடி . - ) ( 1 , 2 , 5 -வழக்.) 

பாடம்போற்றல் - மூலபாடங்களை மறவா 
மற் பாதுகாத்தல் ; இது : நூல்கேட்போரியல்பு 
ளொன்று . ( உ - ம் .) “பாடம்போற்றல் கேட்டவை 
நினைத்தல் ” ( நன் . சக . ) 

பாடமாக்குதல் - பாடம்பண்ணுதல் . ( வழக் .) 
பாடரி - மதுபானம் . ( வைத்தியபரி .) 
பாடல் -1 . சங்கீதம் . ( உ - ம். ) “ நம்புபாட 
லாடலைநயந்து நண்ணினாள்கொலோ ” ( சிவரக . 
கணபதிமறு . சு .) 2. பாகல் . ( வைத்தியபரி .) 
3. பாட்டு , ( திருவிளை . தருமிக்குப் . கசு .) 4 . 
பாடுதல். ( உ - ம் . ) “ மறைகலந்தவொலிபாடலொ 
டாடலராகி ” (தேவார . பிரமபுர , சு . சம்பந்த . ) 
5. பெருமை . (காஞ்சிப்பு , திருநகரப். கக . ) 
அல் - சாரியை போலும் . 6. வாசித்தல் . (பிங்கல . 
2.040 . ) 

பாடல்பயிலிடம் பட்டிமண்டபம் , (பி. 
நிசண் . சுநங . ) 

பாடலம் -1 . குதிரை. ( உ - ம் .) " பாடலங் 
கரிவைகியபந்தியும் ” ( அரிச்ச . நகர , உ. ) 2 . 
சோன்குதிரை . ( பிங்கல . எசுச . ) 3. பாகிரி 


.) 


பாடாணத்தாபநம் . 


கசஎஎ 


பாடீரம் 


மரம் . ( உ - ம் .) " பாடலநெடும்பலவு ” (திருவாத . பாடாணம் -1 . கல் . (உ - ம் .) "ஊன்றுமெழிற் 
திருப்பெரு . கஉ .) 4. மழைக்காலத்துப்பழுக்கு பாடாணம் ” ( ஆசௌ . கருச . ) 2. நச்சுச்சரக்கு ; 
நெல் . 5. சிவப்பு . ( சூ . நிக . கக : டகரவெ . கக . ) அது : பிறவிப்பாடாணம் , வைப்புப்பாடாணம் 

பாடலாவதி - ஓர்நதி ; இது : இருக்ஷபர்வதத் என விருவகை , ( வைத்தியபரி .) 
திலுற்பத்தியாகிறது . ( அபிதானகோ.) 

பாடாணவர் தசைவம்-- அகச்சமய மாறனு 
பாடலி - 1. ஒரு நெல் . ( வழக்குண்டுபோ ளொன்று ; அஃது : ஆன்மா முத்தியிலும் சகச 
லும் .) 2. கள் . 3. பாதிரிமரம் . ( 2 , 3-வைத்திய மலநீங்காது கல்லுப்போலக்கிடக்குமெனக்கூறு 
பரிபா . ) 

வது . ( சி . சி . உ: எங . சிவஞா. ) 
பாடலிபுத்திரம் - ஓரூர் . ( பெரியபு . திருநா பாடாணவாதசைவன் - ஆன்மாமுத்தியி 
வுக் . ஈஅ . ) 

லும் சகசமலநீங்காது கல்லுப்போலக்கிடக்கும் 
பாடலை -1 . ஒரு மரம் . 2. துர்க்கை . 3. பா என்பன் . ( கர் . நவ . ரு . ) 
டலிபுரம் . மரூஉ . ( 1 , 2- ( உ - ம் . ) வந்துழிக் பாடாணவாதி --- பாடாணவாதசைவன். (சி . 
காண்க . ) 

சி . அ : கஉ . நிரம்ப . ) 
பாடவம் -1 . களிப்பு . ( உ - ம் . ) “ பாடவநிலை பாடாந்தரம் -1 . பலபாடை . 2. பாடபே 
யினர்பலருஞ்சுற்றினர் ” (இராமா. கான் . ருக . ) | தம் . ( 1 , 2 - வழக்.) 
2. சமர்த்து .(உ - ம் .) “ ஏடநீயென்செய்தாயாலித் பாடி - 1. சேனை . ( சூ . நிக. உ : அ . ) 2 . 
திறமியம்புகின்றாய் - நாடுறுபழியு மொன்னார் நகரம் . (சிலப் , உரைபெறுகட்டுரை . ந .) 3 . 
நகையையுநாணாயின்று - பாடவமுரைப்பது ” நாடு . 4. பாசறை . 5. பாடுபவள் . இ -பெண்பால் 
( பெரியபு . இயற்ப . கஅ . ) 

விகுதி . 5. பாராட்டி . ( பரிபாடல் .) 6. பூமி. 
பாடவன் - பாடுபவன் . ( வழக் .) 

( ஆசிரியரி . க: ரு. ) 7. முல்லைநிலத்ளர். ( 3 , 4 , 
பாடவுரை- உரையெழுதுமிடத்து எடுத் 7 - சூ . நிக . கக : டகரவெ . எ . ) 
தெழுதிய மூலமும் தானெடுத்திக்கொண்ட பாடிகம் - படிகலிங்கம் . ( கோயிற்பு. பதஞ் 
பாடத்திற்குப்பிறர் வேறுவகையாகச்சொல்லு 

சலி. சசு . உரை .) 
வெரென்று காட்டலும் . ( நன் . பொது . உக . பாடித்தல் --- சொல்லுதல் . ( உ - ம் . ) “ சேடித் 
இராமா .) 

தவந்தனஞ்சிவனுக்குமூலத்தைப் - பாடித்தேயா 
பாடவை - மிதுனவிராசி . ( பிங்கல. உஎக . ) | குதியைப்பண் ” ( சைவச . பொது . உகரு .) 
பாடற்பயம் - பாடலின்பம் . ( பரிபாடல் . ) பாடிதம் சொல்லல் ; அது: பிறர்கேட்கச் 
பாடற்றெழில்கள் -- யாழின் கண்கார்தல் , சொல்லல் . ( உ -ம் . ) “ மாநதமுமந்தமும்பாடிதமு 
வடித்தல் , உந்தல் , உறழ்தல் ,உருட்டல் , தெருட் | மெனமந்திரந்தான்மூன்றாமூன்று - மோகமுற 
டல் , எள்ளல் , பட்டடையென்னு மிசைக்கர மநத்தகத்தேவாயகத்தேபிறர்கேட்க மொழித 
ணங்களெட்டும் ; பண்ணல் , பரிவட்ட ணை , லாகும் ” ( தணிகைபு . அகத்தியனருள் . கஎக .) 
ஆராய்தல் , தைவரல் , செலவு , விளையாட்டு, பாடியகாரர் -1. பதஞ்சலிமுநிவர். (பி - வி .) 
கையூழ் , குறும்போக்கு என்னுங் கலைத்தொழில் 2. பேருரைகா ரருமாம் . 
கெளெட்டும் , மிடற்றின்கண் எடுத்தல் , படுத் பாடியம் விருத்தியுரை. (சிவஞானபோ 
தல் , நலிதல் , கம்பிதம், குடிலம் என்னு மைந் தப்பாடியம் .) 
தும் பெருவண்ணம் , இடைவண்ணம் , வனப்பு பாடிரம் - 1. சந்தநம் , 2. துத்தநாகம் . 3 . 
வண்ணமுதலிய வண்ணங்கள் எழுபத்தாறு மூங்கிலரிசி . ( 1 , 2 , 3 - வைத்தியபரி . ) 
மாம் . ( வள். ருஎங . பரி . ) 

பாடி வீடு - பகைமேற்சென்றோருறைவிடம் . 
பாடன்மகள் பாடுவாள் பர்ணர்பெண் . ( சூ . நிக . ரு: நக . ) 
( வழக்.) 

பாடினம் - சித்திரமூலம் . ( வைத்தியபரி . ) 
பாடா - பங்கம்பாளை . ( வை த்தியபரி .) பாடினி -- பாடுவாள் . (உ - ம் . ) " பாடினியணி 
பாடாண்டிணை புறப்பொருட்டிணையி யாள் ” ( புறநா . உசஉ . ) 
னொன்று ; அஃது : எட்டுவகைப்படும் . ( தொல் . பாடீகம் - 1. சந்தநம் , ( வைத்தியபரி . ) 2 . 
பொரு. அ 0 . உரை . ) 

துத்தநாகம் . 3. முகில் . 4. மூங்கிலரிசி . ( 2,3,4, 
பாடாணத்தாபநம் – ஒருகல்லைத்தாபித்து | ( உ - ம் . ) வந்துழிச்காண்க . 
இறந்துபோனவரினான்மாவை யதின் மந்திரத் 

பாடீநம் - சித்திரமூலம் . ( வைத்தியபரி .) 
தால்வரித்துச்செய்யு மிறந்தோர்க்கானகிரியை . பாடீரம் - சந்தநம் . ( உ - ம் . ) “ இரத்தை ” 
( சைவச . பொது . உஙக. உரை . ) பாடாணம் . பார் . ( தைல . தைலவ . நிஉ .) (பாடிரத்திற் 
கல் . 

கூறியபொருளெல்லா மிதற்கும்வரும் . ) 


- 


பாண் 


கசஎஅ 


பாண்டில் 


, 


பாடு -1 . அநுபவிக்கை , ( சிவரக . நந்திகே பாண்டம் -1 . பாத்திரம் , கொள்கலம் . ( சூ . 
சுரர்நமனு. ச . ) 2. இடம் . ( சூ . நிக . கக : டகர நிக . எ : கூ எ . ) 2. மட்கலம் : ( வழக் .) 
வெ . க . ) 3. உண்டாகுகை. படு என்பதன் பாண்டரங்கம்- திரிபுர தகநத்திச் செல்லுங் 
முன்னீண்டதென்பர் . 4 , உதயத்திற்கு ஏழா காலையில் தேர்நடத்தியபிரமன் கலைமகள் பிரி 
மிடம் . ( உ -ம் . ) கொடியோரு தயத்தும்பாட்டினு வாற்றாது வருந்து தலைநோக்கி இறைவன் 
நிற்கிற்சேய்கூற்றுவன்பாற்கடிதேயணைவுறும் வெண் ணீறணிந்து அவன் முன்னின்றாடிய 
(விதாந. சாதக . ஈ . ) 5. ஓசை . ( உ - ம் . ) “ அவ ஆட்டம் ; இஃது : ஆறங்கமுடையது . ( உ-ம் . ) 
லெறியுலக்கைப்பாடுவிறந்து ” ( பெரும்பா. " ஏறமர்கடவுண்மூவெயிலெய்வுழிக்........படி 
உஉசு . ) 6. ஒரேழாம் வேற்றுமையுருபு. ( உ - ம் .) நிலைதிரியாப்பாண்டரங்கம்மே ” ( கலி.க.உரை .) 
" பின்பாடளை தேமுழைவழியுழியுளி " ( நன் . பாண்டரங்கன் - சிவன் , பாண்டரங்க நட 
கூ02 . ) 7. கேடு . ( பிங்கல . ஙஅக . ) 8. சுயகா னத்தையுடையவன் . ( வழக் . ) 
ரியம் , அவன்பாடுபார்ப்பான் .( வழக் .) 9. தகுதி . பாண்டரம் - 1. செஞ்சுண்ணாம்பு . 2. மல் 
(உ - ம் . ) " பகையாகும்பாடறியாதானையிரவு " லிகை . ( 1 , 2- வைத்திய பரி .) 
( நான்மணி. ருக . ) 10, துயில் , ( உ - ம் . ) “ பாடின் பாண்டல் - பாழ்த்துப்போனது . ( வழக் ) 
றிப்பசந்தகண்பைதல்பனிமல்க, வாடுபு ” ( கலி . பாண்டவர் - பாண்டு புத்திரர் . (உ - ம் .) "பாண் 
கசு . ) 11. தெரிநிலைவினைப்பகுதி . 12. பக்கம் . டவர்கள் புரிந்த தவப்பயனாகியவதரித்து " ( பார 
( உ - ம் . ) “ கூட” பார் . 13. படுக்கை.( உ - ம் .) “பன் த . இராசசூய , க . ) 
ாைளாயினும்பாடுகிடப்பே ” (மணிமே. உதய பாண்டவேயன்-பாண்டு வமிசத்தான் . 
அம்பல . கரு அ . ) 14 , பெருமை . ( உ - ம் . ) “ பாட் ( வழக் . ) 
டுள்ளும்பாடெய்தும்பாட்டேயுள ” ( நான் மணி . பாண்டி -1. ஒருதேயம் . ( உ - ம் .) " பாண்டி 
சு உ .) 15. முறைமை . ( உ - ம் .) “ பாடறிந்தொழு நாடென்றபின்னர் ” (திருவாத .திருவம்பல.சு . 
கும்பண்பினாரே ”( புறநா. ககஎ .) 16. வருத்தம் . 2. ஒரு விளையாட்டு, 3. பன்னான்குகுழிப் 
17.வேலை . ( வழக்.) ஐங்குறு நூற்றிலியலென்பர் . பலகை . ( வழக் .) 4. மூங்கில் . ( வைத்தியபரி . ) 
பாடுகிடத்தல் - வரங்கிடத்தல் , ( உ - ம் . ) 

பாண்டிகன் -- பள்ளியெழுச்சி பாடுவோன் . 
“ பாசண்டச்சாத்தற்குப்பாடு கிடந்தாளுக்கு 

பாண்டித்தியம் -- கல்வியறிவின்றிறம் . 
(சிலப் . கனாத்திற . கரு . ) 

( வழக் . ) . நமக்கு எந்நூலிலேபாண்டித்திய 
பாடுதல் -1 . இராகம்பாடுதல் . ( திருவிளை . 

முண்டு . 

பாண்டிமண்டலம் - பாண்டியனாக . (உ - ம் .) 
இசைவாது . சு . ) 2. கவிசெய்தல் . (திருவிளை . 

" வளம்படியும் வயற்பாண்டிமண்டலத்துண்டு 
சங்கப்பலகை. க . ) 3. வாசித்தல் . ( உ - ம் . ) “ பாடுத 
லெனினும்பாடல் எனினுமொக்கும் ” (பிங்கல . 

( சேதுபு . நாட்டுச் , சு . ) 

பாண்டியம் - 1. அறிவுடைமை . ( வழக். ) 
2050. ) 

2. பாண்டியன்றேயம் . (மரூஉ .) 
பாடுநர் - புலவர் . ( உ - ம் . ) “ பாணர்பாடுநர் 
பரிசிலர் ” ( புறநா . கஙரு ) 

பாண்டியர்களின் பழையவிராஜதானி 

கொற்கைநகரம் . (மணிமே ) 
பாடுவாள் - பாடுவிச்சி . ( வழக் . ) 

பாண்டியன்- தமிழ்நாட்டு மூவேந்தரிலொ 
பாடுவிச்சி-- பாடன் மகள். ( சூ.நிக.உ : சுரு . ) 

ருவன் . ( உ - ம் . ) " சேரன் ” பார் . 
பாடை -1 . ஆசந்தி . ( உ - ம் . ) " ஓவுநாளுணர் பாண்டிரம் - ஆல் . ( வைத்தியபரி ) 
வழியுநாளுயிர்போகு காளுயர்பாடைமேல் ” ( தே 

பாண்டில் - 1. அகல் . ( சூ . நிக . எ : சுங . 
வார . திருப்பாண்டிக்கொடுமுடி . ந . சுந்தர . ) 

2. எருது . ( உ - ம் . ) “ காலிரும்பகடுபோக்குங் 
2. சொல்லு . ( ஆ - நி . 50 : க . ) பதிணெண்பா 

கரும்பெரும்பாண்டிலீட்டம் ”( பெரியபு . நாட்டு . 
டைக்கும் பெயர் . 3. பருத்தி . ( வைத்தியபரி .) உச .) 3. கஞ்சதாளம் , கைத்தாளம் . ( உ - ம் . ) 
4 , வட்டத்திருப்பி . ( தைல . தைலவ .) 

" நுண்ணுருக்குற்றவிளங்கடர்ப் பாண்டில் 
பாடைகுலைத்தான் - பாகல் . ( வைத்தியபரி .) | (மலைபடு . ச .) 4. கட்டில் . ( பிங்கல . கசுசுங . 

பாண் -1 . இசைப்பாட்டு . (திருவிளை . விறகு 5. கண்ணாடி . ( புறப்.மாலை .) 6. கிண்ணி . (உ - ம் .) 
விற்ற.அ .) 2. கள் . ( வைத்தியபரி . ) 3. தாழச்சி . " கழற்பாண்டில் ” ( புறநா . கஎ . ) 7. தேர்வட் 
(சிந்தா .) 4. பாணச்சாதி . ( உ - ம் . ) "பாணுவப்பப் டை . ( உ - ம் . ) “ வையமும்பாண்டிலும் ” (சிலப். 
பசிதீர்த்தனன்” ( புறநா . உஙக . ) ( திருக்கோ ஊர்காண் . கசு அ . ) 8. நரையெருது . ( உ - ம் . ) 
வையார் . சஅ ங . ) 5. பாழ் . ( உ - ம் . ) “ திறந்த வாண்முகப்பாண்டில் ” (சிறுபாணா. உசு 0.) 
பாண்கோயிலெய்தி " ( சேதுபு . வேதாள , நஎ . ) 9. பண்டி . ( உ - ம் . ) “ மலகாயமென்னுஞ்சூத்தி 


3 


3 


பாணர் 


கசஎகூ 


பாணிதம் 


கை . 


ரப்பாண்டிலிறுமிறும் ” ( மறைசை . சுச . ) 10 . பாணல்- வெற்றிலை . ( வைத்தியபரி .) 
மூங்கில் . 11. வட்டம் , 12. வாகநம் . 13. வாகை பாணலிங்கம் - பாணன்ன்னுமொரு அன் 
மரம் . ( 10 , 11 - பிங்கல . எஅ ங .) ( 9 , 12 - வைத் பனாலே பூசிக்கப்பட்டலிங்கம் ; இது : கண்டகி 
தியபரி . ) 

நதியிலெடுக்கப்படும் . ( சைவப்பி . கக . ) 
பாண்டில் விளக்கு- கால்விளக்கு . ( உ - ம் . ) பாணன் - 1. ஒரு சாதியான் , யாழ்வாசித 
" பாண்டில் விளக்கிற்பரூஉச்சுடரழல ” ( நெடு தலையுடையவன் . ( ஐங்குறுநூறு . ) 2. காட்டா 
நல் . கஎரு . ) 

மணக்கு . ( வைத்தியபரி . ) 3. பலியின்புத்திரன் . 
பாண்டிற்காசு வட்டக்காசு . ( ஐங்குறு ( மணிமே .) 4. பாழாகியவன் . (உ -ம் .)" ஓர்பார்ப் 
நூறு . ) 

பெனப் - பாணனேன் ” ( திருவாச . திருச்சத . 
பாண்டிற்பொலங்கலம் - வட்டமாகச் சச ) ( அம்பலவாணன் , மன்றவாணன், குன்ற 
செய்த பொன்னணி . ( ஐங்குறு நூறு . ) வாணன் என்பவற்றில் வாழ்நன் என்பது வாண 
பாண்டீரம் - ஆல் . ( வைத்தியபரி. ) 

னென நின்றாற்போல பாழ்நன்என்றது பாண 
பாண்டு -1 . ஒரு நோய் . ( தைல . தைலவ . ) 

ன் என நின்றது . ) 
2. சிறுபூளை . ( வைத்தியபரி .) 3. திருதராட்டிர பாணா - பருத்தசட்டி . ( வழக் .) 
னுக்குத்தம்பியும் , ஐவர்களுக்குத்தந்தையுமான பாணாத்தடி - சிலம்பக்சம்பு . ( வழக் .) 
ஓரரசன் . ( உ - ம் . ) “ பாண்டுபுத்திரர்க்கோறுமெ பாணி - 1. அழகு . 2. அன்பு. 3. இசை. 
ன்றருளிலாப்பாவியர்துணிந்தாரே ” ( பாரத.நச் . 4. இடுதலும் ஏற்றலுஞ்செய்வதாய்க் கையிடத் 
கூ .) 4. வெள்ளை . ( உ - ம் . ) “ பாண்டுகம்பளந்து துள்ள இந்திரியம் . ( காநாசீ .) 5. இலைச்சாறு . 
ளக்கியதாதலின் ” (மணிமே.பாத்திரமரபு . உக . ) 

6. ஊர். 7. ஊர்சோழ்சோலை . 8. ஓசை . ( உ - ம் . ) 
பாண்டுகம் - காமாலை . ( வைத்திய நூல்களிற் “ ஈர்ந்தண்முழவின்பாணிததும்ப ” ( புறநா.ககச ) 
காண்க .) 

9. கரண்டகபாடாணம் . 10. கள் . 11. காடு. 
பாண்டுகம்பளம் - இந்திரன் ஆசனம். 12. காலம் . 13. கூத்து . ( பிங்கல.கசசச .) 14 . 
இதன் அசைவால் இந்திரன் உலகச்செய்தி ( உ - ம் . ) “ பாலலோசநவாலபோசநபாலமா 
களை அறிவானென்ப . ( அபிதாநசி .) 

னுறுபாணியாய் ” ( ஏகாதசி . உருக்கு . சசு . ) 15 . 
பாண்டுரம் -1 . ஒரு நோய் . 2. ஒரு மரம் . சருக்கரை . 16. சொல் . ( பிங்கல . 2002.) 
( உ - ம் . ) வந்துழிக்காண்க . 

17. தாமதம் . (சிந்தா.விமலை . சக . ) 18. தாளம் . 
பாண்டுரை -- பாதிரிமரம். ( வைத்தியபரி .) | (உ - ம் . ) “மண்ணமை முழவின் பண்ண 
பாண்டுரோகம்- பாண்டுவியாதி . ( வழக் . ) மைசீறியா - ழொண்ணுதல் விறலியர் பாணி 
பாண்டுலா -- கறிப்புடோல் . ( வைத்தியபரி . ) தூங்க ” (பொருந . கக .) 19. தெரிநிலைப் 
பாண்டூர்- ஒரூர். ( உ - ம் .) “ பாண்டூர் தன்னி பகுதி . 20. நாடு . 21. நீர் . (உ - ம் . ) “வழுதுணங் 
லீண்டவிருந்தும் ” (திருவாச . கீர்த்தித் . எ 0 . ) காய்நனைபாணியிலிங்கமீதுவார்ந்து ” (சிவரக . 
பாண்டை - ஊழ்த்தநாற்றம் . ( வழக் .) அபுத்திபூ . உரு . ) 22. பலபண்டம் . 23. பழச் 
பாண்மகள் பாடுவாள் . ( திருவிளை . சாறு . 24. பற்று . 25. பாட்டு . ( உ - ம் . ) “ மா 
இசைவாதுவெ . ஈச் . ) 

யோன்பாணியும் ” (சிலப் . கடலாடு . ஙரு . ) 26 . 
பாண்மகன் - பாணனாகியமகன் . ( உ - ம் .) | வாச்சியப்பொது . இன்னும்வைத்தியபரிபாடை 
“ நைவளம்பழுகியநயந்தெரிபாலை - கைவல்பாண் யிற்கரும்புக்குங்கூறுவர் .(2,3 - பிங்கல.நஅகஉ . ) 
மகன்கடனறிந்தியக்க ” (சிறுபாணா. ஙஎ . ) ( 5,9,10,15,23 - வைத்தியபரிபா . ) ( 6,7,8,11 , 
பாணச்சி - பாணத்தி . ( வழக் .) 

12,14,20,21,22,24 - சூ. நிக.கக : ணகரவெ.கச .) 
பாணத்தி - பாணப்பெண் . ( வழக் .) 

பாணிக்கிரகணம் - கைப்பற்றல் , மணச் 
பாணம் - 1. அம்பு . (சூ . நிக . எ : ரு . ) 2 . சடங்கு . ( பராசர . மி . க0 . ) 
திப்பிலி . ( உ - ம் . ) “பாணந்தன் மூலம் " ( தைல . பாணிரம்- தாமரை . ( வைத்தியபரி .) 
தைலவ . கச .) 3. நாடகவகைபத்தினொன்று . பாணித்தல் – 1. பாவித்தல் . (வழக்.) 2 . 
4. பட்டு. (சூ . நிக . கக : ணகரவெ . சு .) 5. பொழுது நீட்டித்தல் . ( உ - ம் . ) " பரமருன்னிடத் 
மழைவண்ணக்குறிஞ்சி . ( சூ . நிக . ச : உக . ) தருள்சுரந்திடவு நீபாணித்தல்பயனன்றால் 3 

பாணம்பழை - வண்ணக்குறிஞ்சா. ( வைத் (சிவாக . தேவிமேருக . உஉ . ) 3. மதித்தல் . 
தியபரி . ) 

( உ - ம் .) " பரர்சரன்மதலைகேட்டப்பான்மைபா 
பாணர்-1 . தையற்காரர் . ( வழக். ) 2. பாடு 

ணிப்ப” ( சேதுபு . இராமதீர் . அக .) 
வோர் .( பிங்கல.அகரு .) 3. வைசியன் பிராமணப் பாணிதம் - கருப்பஞ்சாறு , 2. கற்கண்டு . 
பெண்ணைப்புண ரப்பிறந்தவர் . ( அபிதாநசிங் .) ( 1 , 2 - வைத்தியபரி .) 


பாத்திரம் 


கசஅ 


பாதசாலம் 


( சிவ 


தகுதியோன். ( வழக்.) 


பாணி நீ- ஒரு சமஸ்கிருத இலக்கண நூலா 
சிரியன் . (உ - ம் . ) “ வடமொழியைப்பாணிநிக்கு 
வகுத்தருளி ” ( அபிதாநகோ .) 

பாணிநீயம்- ஒரு வடமொழி இலக்கணம் . 
பாணிநிமுநிவராற் செய்யப்பட்டது . ( அபிதாக 
கோச .) 

பாணிப்பல்லி- வலம்புரிக்கொடி . ( வைத் 
தியபரி . ) 

பாணிப்பு- பாணித்தல் . பு - தொழிழ்பெயர் 
விகுதி . 
பாணிப்பூ - இலுப்பைப்பூ . ( வைத்தியபரி .) 
பாணிழகம் - கைமுகம் ; அது ; சுட்டுவிரலும் 
பெருவிரலும் நீங்கின இடம் . (சிந்தா . ) 

பாணியம் -- வலம்புரிக்கொட்டை . ( வைத் 
தியபரி ) 
பாணிருகம் -- தாமரை . ( வைத்தியபரி . ) 
பாத்தகம் - பேராமுட்டி . ( வைத்தியபரி .) 
பாத்தம் - மருது . ( வைத்தியபரி .) 
பாத்தல் - ) கொடுத்தல் . 2. பங்கிடுதல் . 
(உ - ம் . ) " பாத்தூண் ” ( வள் . உங . ) 

பாத்தி -1 . சிறுசெய் . 2. பங்கு . 3. பாய்ச்சுநீ 
ரொருபாலுஞ்செல்லாது நிற்கக்கட்டுஞ் சிறு 
வரம்புகளையுடைய பள்ளம் . ( உ - ம் . ) “ பாத்தி 
படுவள்ளிப்படுகுழியில்வந்திடலால் " (கந்தபு. 
வள்ளி.சஉ .) 4. வீடு . (1,2,4 -பிங்கல ... அகடு .) 

பாத்திப்படுத்தல் -- வளருநிலத் கிலே நிலை 
பெறச்செய்தல் . ( உ - ம் . )" பகைவரைப் பாத்திப் 
படுப்பதோராறு ” ( வள் . சசுடு . ) 
பாத்திபம்- புறாமுட்டி . ( வைத்தியபரி . ) 
பாத்தியத்தன் - பாத்தியன் . ( வழக் . ) 
பாத்தியத்திரவியங்கள் வெண்கடுகு ,இலா 
மிச்சம்வேர் , சந்தநம் , அறுகு என்னு நான்கு 
மாம் . (சைவி . கஎ . ) 

பாத்தியம் -1 . உரிமை . 2. சம்பந்தம் . 
3. பகுக்கப்பட்டது . பாத்து - பகுப்பு . 4. பாத 
மலம் பக்கொடுக்குநீர் . ( உ - ம் . ) " பார்த்திவன் 
றனைப்பார்த்தவன் பாத்திய முதலாஞ்- சீர்த்தநல் 
லுபசாரமுன்செய்தபின் ” ( சேதுபு . விதும் . 
கஉ கா .) 5. பிணை . ( 2, 5 - வழக் .) 

பாத்தியல் தண்ணீர்விட்டான் . ( வைத் 
தியபரி ) 

பாத்தியன் -1. உரியவன் . 2. பிணைகாரன் . 
( 1 , 2 - வழக் .) 
பாத்திரச்சுரை- ஒரு சுரை . ( வழக் . ) 
பாத்திரம் - 1. இரப்போர்கலம் , ( உ - ம் . ) 
“ பங்கயன்றலையாற்செய்தபாத்திரங்கையிலேக் 
தும் ” ( சேதுபு . இராமநாத . எ 0 . ) 2. உண்கல 
முதலியகலங்கள். ( வழக் .) 3. சற்பாத்திரம் . 
( உ - ம் . ) “ தரிக்கவினிப்பாத் திராபாத்தி 


ரந்தாதாவோ - டுரைப்பாமதாதாவையும் . ( சைவ 
பொது 

ாது . சகஎ .) ( பா - பாவக்கடலினழுந்தி 
னோர் . திரம் - சிவனது திருவடியாகிய கரையி 
லிருத்துவோன் . ) 4. தகுதி. (உ- ம் . ) “ உன்ன 
ரும்பாதபூசைக்குரியபாத்திரமானேன் ” 
ரக . மாந்த . கக . ) 
பாத்திரவதம் - கருங்காலி . ( வைத்தியபரி .) 
பாத்திரவான் . 
பாத்திரன்- 
பாத்து -1. கஞ்சி . 2. சோறு , (உ - ம் . )“ அட் 
டேயிட்டுண்பாத்துநைவேத்தியமாக ” ( சிவரக , 
அபுத்திபூ . உரு . ) 3. பகுத்திடல் . ( 1,3 - சூ.நிக . 
கக : தகரவெ . கங . ) 

பாத்துதல் - பங்கிடுதல் . ( உ - ம் . ) “பாத்துண் 
ணுந் தன்மையிலாள ரயலிருப்பும் ” ( திரிகடு.க 0 ) 

பாத்துற்றன- பிரிவுற்றன . ( கலி . கஙக . 
உரை. ) 

பாத்மகற்பம் – பதுமகற்பம் . ( கோயிற்பு . 
இரணிய . ஙக . உரை .) 

பாத்மம் -- பாத்மகற்பம் . ( உ - ம் . ) “ பான்மை 
தருங்கற்பமிதுபாத்மமெனும்பரி சுணர்ந் து ” 
( கோயிற்பு. இரணிய . ஙக . ) 

பாதக்காப்பு செருப்பு. ( சூ . மிக . எ ; சுக . ) 
பாதங்சாப்பு என்றுங்கூறுவர் . ) 
பாதகடகம் -- பாடகம் . ( சூ . நிக . எ : உசு . ) 
பாதகம் -1. தடுப்பது . ( சைவப்பி . உ . ) 2 . 
துரோகம். ( வழக் .) 
பாதகன் - துரோகி . ( வழக்.) 
பாதகாணிக்கை- பாதத்தினடியில் வைத்து 
வணங்கப்பெறுந்தக்கிணை . ( வழக் .) 

பாதகி- துரோகி . ( உ - ம் . ) “பாதகியினைய 
மாற்றம்பகர்தலும் ” ( கந்தபு. மகாகா . உச . ) 
பாதகிண்கிணி 

- நூ புரம் . (பிங்கல . நிக . 
ககஅ 2 . ) 

பாததறடு- பாதுகை. ( வழக். ) 
பாதச்சநி - வாக்குத்தாநத்துச்சரி . ( விதாந . ) 
பாதச்சாயை மிதித்தவடிநிழல். ( வரு 
ஷாதிநூல்பார் . ) 

பாதச்சிலை - தூண்டாங்குமடிக்கல் . (இரா 
மா . மயேந்திர , உக . ) 

பாதசத்துவாரம் - 1. அரசமரம் . 2. ஆலங் 
கட்டி . ( 1 , 2 - வைத்தியபரி .) 
பாதசத்துவம் - அரசு . ( வைத்தியபரி ) 
பாதசரம் - ஒரு காலணி . ( வழக் .) 
பாதசன் - நான்காம்வருணன் . (உ - ம்.) “ பாத 
சன்கலியிற்பாங்காம் " (ஆசௌ . கஅ . ) 

பாதசாரம் - கிரகமன் றன்று நிற்குநிலை . 
பாதசாலம் - காலணிப்பொது . ( சூ . நிக . எ : 
உசு . ) 


- 


பா தலத்தம்பி 


கசஅக 


பாதிரம் 


பக்க 


பாதஞ்சலம் இயமநியமாதி அட்டாங்க பாதலம் - 1. சூரியனிற்குமி ராசிக்கு நாலா 
யோகத்தால் மநோநிச்சலசித்தியாமென்று சொ மிராசி . ( சோதிட .) 2. பாதாளம். ( பாரத . 
ல்லுமொரு சாத்திரம் ; இது : பதஞ்சலிபகவான் இராயசூய . உச . ) 
சொன்னது . ( சி . சி . உ : எங . மறை . ) 

பாதவம் - மரம் . ( சூ . நிக . ச : சச . ) 2. மலை . 
பாத சலர் உயிர் ஆகாயம் போல அருவாய் ( சூ . நிக.ரு. கக . ) 
அவிகாரியாய் நிற்குமென்பவர் . ( சி . சி . ச : கங : பாதளம் - பாதலம் . ( வழக் .) 
நிரம்ப . ) 

பாதாதி - பதாதி . ( வழக் ) 
பாதஞ்சலிகர் --- பாதஞ்சலநெறிநிற்போர். பாதாதிகேசம் -- பாதந்தொட்டுக்கேசபரி 
( த . நி . போ . கசு . ) 

யந்தமாகக் கலிவெண்பாவா ற்பாடுவது , ( இலக் 
பாதஞ்சலியம் - பதஞ்சலி செய்த நூல் . கணவி . 

அஙரு . உரை .) 
( வழக் . ) 

பாதார்த்தம் - எட்டிலொன்று , பாதம் - கால் . 
பாததீட்சை - பாதமுத்திரைகொடுத்தல் ; அர்த்தம் - பாதி . 
இது : தீட்சைவகையினொன்று . ( வழக் . ) 

பாதாளகங்கை - கீழுலகநதி . ( வழக் . ) 
பாதந்தனம் - தொழுவம் . ( உ - ம் .) வந்துழிக் பாதாளகிரகணம் -காணாக்கிரகணம் ( வழக் ) 
காண்க . 

பாதாளம் --- 1. கீழுலகம் . 2. சூரியனிற்கு 
பாதநம் -1. இழிதல் . 2. தூக்கத்தாற்றலை மிராசிக்கு நாலாமிராசி . 3. நரகம் . ( சூ.நிக.ரு : ச .) 
சாய்த்தல் . 3. விழுதல் . ( உ - ம் . ) வந்துழிக்காண்க. பாதாளழலம் - 1. ஆடுதின்னாப்பாளை . 2. 

பாதபம் - மரம் ( உ - ம் .) “ ஒளிகூர்பனை கறையான் . 3. கோரைக்கிழங்கு . 4. சிறுநெ 
யுடைப்பாதபங்களுமே ( பாரத . அருச்சுநன் ருஞ்சில் . 5 சீந்திற்கொடி . (1, 2 , 3 , 4 , 5 
றவ . ருசு .) ( பாதவத்திற்குள்ள பொருள்கள். ( வைத்தியபரி.) 
இதற்கும்வரும் . ) காலானீரைக்கிரகிப்பது. பாதாளழலி --- 1. நெருஞ்சில் . 2. பாதாள 

பாதபரிசம் - சீதரங்கபாஷாணம், ( வைத் மூலியென்னுமொருவகைச்செடி , ( உ - ம்.) “ பா 
தியபரி . ) 

தாளமூலிப்படருமே " ( நல்வழி . உங . ) 3. புழுக் 
பாதம் 1.இராகு . ( உ - ம் . ) வந்துழிக் 

சொல்லி . (1 , 3 - வைத்தியபரி.) 
காண்க . 2. ஐந்தாம் ஆறாம்மாதத்திற் கருவழி பாதாளயோகம் - சுக்கிரன்வியாழத்திலிருக் 
தல் . ( ஆசௌ . ) 3. கால் ; இது : கருமேந்திரிய சுப் பன்னிரண்டுக்குடையவன் உச்சனாகிப் 
மைந்தினொன்றுமாம் . ( உ - ம் . ) " அவர்பாதம் பாக்கியாதிபதியுடன் கூடிநின்றாற் பிரதாநயோ 
வணங்கினற்கு ”” ( ம - தி . க 10 ) 4. காற்பங்கு . கமாம் ; இஃது : ஐம்பத்தேழுவயதுக்கு மேற் பன் 
(உம் . ) " செய்க செபமாலை நூற்றெட்டினாற்பாதி னிரண்டுவருடம் நல்லயோகமென்பர் . ( சோதி 
யுறச்- செய்யலுமாம் பாதத்துஞ்செய் " ( சைவச . டக்கட .) 
பொது . கசச . ) 5. சரியைமுதலிய நாலுநிலைக் பாதாளவஞ்சநம் – பூமிக்குட்பொருளைத் 
கும் பொதுப் பெயர் . (சிவஞான போ . 

தெரியக்காட்டும் மை . ( வழக் . ) 
சிறப்புப் . ) 6. செய்யுட்களினடி . ( யாப் . காரி பாதாளவிலாசநிகள் --- பாதாளத்திலிருக் 
கை , செய் . அ ) 7. தடை . ( சைவப்பி . உரு . ) கும் எட்டிலட்சங்கந்நிகள் . ( த.நி.போ . ஙஉக . ) 
8. நீர் . ( உ - ம் .) “உறுபோரஞ்சிப் பாதத்தில் வீழ் பாதி -- 1 . அரை . ( உ - ம் . ) " பாதியிரவினில் 
வரோ” ( பாரத . பதினெட் . கஈச . ) 9. பாகம் , (சிவரக. அபுத்திபூ . கக . ) 2. துண்டு . ( உ - ம் .) 
பங்கு . 10. பூரட்டாதி , ( உ - ம் .) “பாதம்புனல் " முறிப்பாதி ” ( அரிச்ச. மயாந . சக . ) 3. பங்கு . 
பதத்தின் ” ( விதாக , குணா. உசு .) 11. வட்டத் ( பிங்கல . உஉச 0 . ) 4. பாதியாயிருக்கிறவன் . 
தின்நான்கனொன்று . 12. வியதிபாதம் . உ -ம் . ) . | ( உ - ம்.)" மடந்தைபாதியே "(திருவாச .அருட்.க .) 
“ சூலமதிபரிவிட்கம்பம்பா,தமரவுகண்டம் ( விதா பாதிக்கப்படுதல் - கெடுக்கப்படுதல் . 
ந . பஞ்சா. உஅ. ) 13. விழுதல் . ( சிவஞாநசி . சி . அள , க . சிவாக் .) 
அ : உக ) 

பாதிடுதல் - 1. பங்கிடுதல் . ( உ - ம் . ) " கண் 
பாதரசம் - சுத்திசெய்த ரசம் .( வைத்தியபரி.) டோர்யார்க்கும்பா திடுமுரவோர்போல் " ( கோ 
பாதாட்சை - பாதுகை . (வழக் 

யிற்பு . பசஞ்சலி . அஉ . ) 2. பாதீடு , செறித்தல் . 
பாதாதம் --- பாதரசம் . ( வழச் . 

பாதித்தல் - கூறுசெய்தல் . ( சி . சி . 2 : அஎ . 
பாதரம்- மலையத்தி . ( வைத்தியபரி .) சிவாக் . ) 
பாதரோகணம் - அரசமரம் . ( வைத்தியபரி ) பாதிதம் - தடுக்கப்பட்டது . (சைவப்பி .உ 0 .) 
பாதலத்தம்பி- நிலக்காளான் . ( தைல . தை பாதிரம் -1. மலையாத்தி . 2. மூங்கில் . ( 1 , 2 
லவ . எஉ . ) 

வைத்தியபரி . ) 


-மையை 


186 


பாந்தள் 


கசஅஉ 


பா நுமைந்தன் 


} 


பாதிரி -1. கிறீஸ்தவகுரு. ஒருகுழூஉக்குறி . 
2. பாதிரிமரம் . ( உ - ம் . ) “ பலாமாவைப்பாதிரி 
யைப்பார் ” ( ஔவைபாடல் .) 3. மூங்கில் , ( சூ . 
நிக . ச : கங . ) 

பாதிரிக்கூட்டம் -- பாதிரிவேர், வில்வவேர் , 
குமிழவேர் , தழுதாழைவேர் . ( உ-ம் . ) “ இருசீர 
கம் " பார் . 

பாதிரியம் - ஒரு நோய் . (உ - ம் .) “இருநெறி 
யின்றெறிப்பு ”பார் . ( அது செவிேெபாலும் .) 

பாதீடு -1 , காத்தல் . 2. செறித்தல் . ( சூ . நிக . 
க : ஙக . ) 3. பகுத் திடல் . ( உ -ம்.) “ தந்துநிறை 
பாதீண்டாண்டுக்கொடையென ” ( தொல் . 
பொரு . ருஅ .) 

பாதுகம் -- 1. தொடுதோல் , செருப்பு . 2 . 
பாதுகை . ( இராமா . கிளை கண்டு நீங்கும் . கச . 

பாதுகாசித்தி-- அந்தரத்தில்நடத்தல் , ( நீர் 
மேல் மிதியடியில் நடத்தல் என்பர் .) ( உ - ம் . ) 
வந்துழிக்காண்க . 
பாதுகாத்தல் - காத்தல் . ( சூ . நிக . க : ஙகூ . ) 
பாதுகாப்பு - 

பாதுகாத்தல் . ( வழக். ) 
பாதுகை -- 1 . அறுபத்துநாலுகலைகளிலொ 
ன்று ; அது : செருப்பைத்தொட்டு நினைக்கில் 
நினைத்த இடத்திற்சேர்ப்பது . ( சௌந் . ந 0 . 
உரை . ) 2. சிறுசெருப்படை , ( தைல . தைலவ . 
கஙரு . ) 3. மிதியடி . ( உ - ம் . ) “ பாதபங்கயமுப் 
நிடப்பாதுகை சூட் " ( திருவிளை . எல்லாம் . சு . ) 

பாதேந்திரியம் - சமநாதிகிரியைகளைச் செ 
ய்யுமிந்திரியம் . ( வாசுதே . ) 

பாதை --- 1. தடை . ( சைவப்பி .) 2. மரக் 
கலம் . ( சூ . நி = . எ : ருக . ) 3. வழி ( சிவரக . தே 
வர்முறை. உ 0 .) 

பாதைக்கலை - பாகல் . ( வைத்தியபரி .) 
பாதோசம் -- தாமரை . ( வைத்தியபரி .) 
பாதோத்தூதம் - மல்யுத்தத்திற்குரிய எண் 
வகைக் கரணங்களுளொன்று ; அது : காலினாற் 
நூற்கியெறிவது . ( கூர்மபு . தமோ . கங . உரை .) 
பாதோதம் - தாமரை, ( வைத்தியபரி . ) 
பாந்தநம் - அரவு . ( வைத்தியபரி . ) 
பாந்தம் -1. ஒழுங்கு. ( வழக் .) 2. பகரவீறு . 
( உ - ம் . ) " பாந்தஞ் செலவொடுவரவும் " ( நன் . 
கசரு. ) 
பாந்தல் - பதுங்கல். ( சூ . நிக . ச : கசு . ) 
பாந்தவம்- பாந்தவியம் . ( வழக். ) 
பாந்தவியம் - பந்துத்துவம் . ( வழக் .) 
பாந்தள் --- 1 , பாம்பு . ( உ - ம் . ) “ பஃறலைப் 
பாந்தளேந்தி ” (இராமா. கார்கால . உ . ) 2 . 
பெரும்பாம்பு . (உ - ம் . ) " பழுவும்பாந்தளும் " 
( கு - பா . உருக ) 


பாந்தன் - வழிச்செல்வோன் . (உ -ம்.) “ அப 
ராந்தர்பாந்தராகி ” ( இரகு . திக்கு , உஉக . ) 

பாந்து -- 1. அளை . ( வழக் . ) 2. தெரிநிலை 
வினைப்பகுதி . 

பாந்துதல் - பதுங்குதல் . ( வழக் . ) 
பாநகம் - பருகுதற்குரிய ஒருவகைநீர் .( வழக்.) 
பா நசியர்- மடையர் . ( சூ . நிக . உ ; நஎ . ) 

பர் நபாத்திரம் -1 அறுபத்துநாலு கலைகளி 
லொன்று ; அஃது : ஒருகரகத்தில் நினைத்தபாக 
மெல்லாந்தருவது . ( சௌம். ஈ 0 , உரை. ) 2 . 
குடிக்கும்பாத்திரம் , 

பாதம் -1. அமுதம் . ( 2.-ம். ) “ பம்பல் ” பார் . 
2. கள். ( சூ . நிக . சு : M0 . ) 3. குடித்தல் ( உ - ம் . ) , 
நாதன் பூசநையமிர்தபாநம்போலும் ” ( சிவரக . 
பாக்கி , கங . ) 
பாநி - பருகுவோன் . ( வழக் .) 
பாநிக்குருச்சி -- சீநக்காரம் . ( வைத்தியபரி .) 
பாநியம் -1. பாநீயம் . ( உ - ம் .) " அந்நாதிபா 
நியாந்தம் ” ( சைவச . பொது . சசஅ . ) 2. பாற் 
சோறு . ( உ - ம் . ) " தீவினைப்பயனாம்வாள ராப் 
பருகுபாநியம் போல் ” (மதுரைப்பதிற்று . சு அ .) 

பா நியவல்லி - வலம்புரிக்கெடி . ( வைத்திய 
பரிபா .) 

பா நியாமலகம் -- நெல்லியினோர் பேதம். 
( வழக்குப்பேரலும் . ) 

பா நீயம் -- 1 . ஏலம் , சந்தநம், பச்சைக்கர்ப் 
பூரம் , பாதிரிப்பூ , செங்கழுநீர்ப்பூ என்பவைக 
ளிடப்பெற்றசலம் . ( சைவவி . ) 2. நீர் . ( உ -ம் . ) 
" பாதாளபூமியாதாரமீனபாநீயமேலைவயலூர 
( திருப்பு . ஙஉக .) 3. பருகுவன . 

பாநு -1 . ஒளி. 2. சிற்பநூன் முப்பத்திரண்டி 
னொன்று . ( பொருட் . நிகண்டு .) 3. சூரியன் . 
( உ - ம் . ) " பாநுவுங்கடலிற்புக்கான் ” ( அரிச்ச . 
மயாக . க . ) 4. தக்கன்மகள் . ( அபிதாநசிந். ) 

பாநுகம்பன் -- ஆயிரமுகமும் ஈராயிரங்கை 
களுமுடையவனாய் நூற்றைம்பது கணவீரர்க் 
கதிபனாய்ச் சிவசந்நிதியிற் சங்கவாத்தியமுழக் 
குஞ் செல்வத்தைப்பெற்றவன் . ( கூர்மபு . திருக் 
கல் ருரு . உரை .) 
பாநுடலை --வாழை . ( வைத்தியபரி .) 
பாநுமதி - விக்கிரமார்க்கன்மனைவி . அவன் 
சரித்திரத்திற் காண்க . 

பாநுமாநு ரூபதன்மாத்திராதத்துவத்தி 
ருக்குமோரு ருத்திரன் . ( வி - ணி . உஎஉ . ) 

பா நுமைந்தன் --- 1. கன்னன் . 2. சநி . 
3. சுக்கிரீவன் . 4. நமன் . இந்நாலுவருஞ் சூரிய 
னுக்குப் பிறந்தவர்கள் . 


3 


பாம்புக்கண்ணி 


கசஅ . 


பாய்ச்சிக்கை 


பாப்பாசீசி.ஒருவகைத்தொடுதோல் .( வழக் ) பாம்புக்கல் - பாம்பின் விடத்தையிழுக்குங் 
பாப்பாயம் -- கோட்டம் . ( வைத்திய பரி .) 

கல் . (வழக் . ) 
பாப்பாரநாகம் - பறைநாகம் . ( வழக் ) பாம்புக்குத்தச்சன் -கறையான் .( மயூரகிரிக் 
பாப்பு - பிராமணசாதி . ( வழக் . ) 

கோவையிலறிக .) 
பாப்புப்பகை - கருடன் . ( பரிபாடல் .) பாம்பு கொல்லி - ஒருபூண்டு.( வைத்தியபரி ) 
பாபக்கினம் -- எள் . ( வைத்தியபரி . ) 

பாம்புணிக்கருங்கல் - விடத்தைப் போக்கு 
பாபக்கிரகம் - அசுபக்கிரகம் ; அவை : மொருவகைக்கல் .( தொல் : சொல் . கூரு . சேநா . ) 
ஆதித்தனும் , அபரபக்கச்சந்திரனும் , இராகு பாம்பு மொச்சை ஒரு பூண்டு . ( வைத் 
வும் , கேதுவும் , சரியும் , செவ்வாயும் , ஆதித்த தியபரி. ) 
னுடன் கூடிநின்றபுதனுமாம் . ( விதாமானமா. பாம்புரி - 1 , அகழி . ( சூ . நிக . ரு : சச . ) 
மரபிய . உ . ) 

2. ஒருமதிலுறுப்பு ; அது : கீழே புறப்படப்படுத் 
பாபகரை - ஒரு நதி . ( வி - ணி . உ ங 0 . ) தது . ( உ - ம் . ) " தாமரைப் பன்மலர்க்கிடங்கு சூழ் 
பாபத்தி - வேட்டை . ( சூ . நிக . க : ஙரு . ) பசும்பொற்பாம்புரிக் - கன்னிமூதெயில் ( சிங் . 
பாபத்து - விஷயக்குறிப்பு . ( அரபி . ) பது . அரு . ) 3. பாம்புச்சட்டை , உரி - தோல் . 
பாபநட்சத்திரம் சுககாரியங்கள் செய்ய பாம்புவிரல் - நடுவிரல் . ( வழக் . ) 
லாகாத நட்சத்திரங்கள ; அவை : திருவாதிரை, பாமக்கிநம் - கந்தகம் . ( வைத்திய பரி .) 
கேட்டை , ஆயிலியம் , பரணி, கார்த்திகை, பாமகள் - சரச்சுவதி . ( உ - ம் . ) “ பண்டுநான் 
பூரம் , பூராடம் , பூரட்டாதியென்பன . (விதாந . பூசைசெய்தபாமகள்போலுநீயே ” ( ஞாநவா. 
பஞ்சாங்க . கசு . முகம் . ) 

லீலை . எச . ) 
பாபம் - பாவம் . ( உ - ம் .) “ பழி ” பார் . 

பாமதம்- வாலுளுவை . ( வைத்திய பரி .) 
பாபழர்த்திகள் - வேடர் . ( சூ . நிக . உ : சு அ .) பாமம் -1 . ஒளி. ( உ - ம் . ) வந்துழிக்காண்க . 
பாபராசி- அசுபராசி ; அவை: மேடம், சிங் ( சூ . நிக . அ : 2.உ - ல் . ) வாமம் என்றார் . 2. பரப்பு . 
கம் , விருச்சிகம் , மகரம் , கும்பம் என்பன . ( உ .- ம் . ) " பாமமாகடல்கிட 

பகிடங்காக ( இராமா . 
( விதாநமாலை . பஞ்சாங்கம் . கச . ) 

அரசிய . எ . ) 
பாபரோகம்- ஊழால்வருநோய் . ( வழக் .) பாமரம் - அறிவின்மை. ( உ - ம் .) " பாமரமட 
பாபி- பாவி . (வழக் ) 

வாரின்னோர்பகருநம்மவைபுகாமல் ” ( சிவரக . 
டாபிட்டன் --- பாகஞ்செய்வோன் . ( வழக் . ) 

வில்வலன் . கஎ . ) 
பாபிட்டை பாவஞ்செய்பவள் . (வழக் .) பாமரர் அறிவீநர். ( திருக்குற்றால . மந்த 
பாபு- மேன்மைப்பொருளில் வருமோர் பட் மாருத . ஙக . ) 
டப்பெயர் . ( தெலுகு. ) 

பாமான் - அறிவீநன் . ( உ - ம் . ) “ பாமரனுக் 
பாபை- ஒருசதி . ( வி - ணி . உ 50. ) 

கிதிற்புத் திவாரா ” ( சிவரக , சிவண்டிவருபால . 
பாம்பரணை --- ஒரரணை . ( வழக் . ) 

pe ) 
பாம்பாட்டி -- அந்தணன் சூத்திரகன்னி பாமன் - சூரியன் . ( உ - ம் . ) வந்துழிக்காண்க . 
யைப்புணரப் பிறந்தவன் . ( அபிதானசிந் .) பாமா --சிரங்கு. ( சீவரட் , கரும் .) 

பாம்பாட்டிச்சித்தர் - ஒரு சித்தர். ( அபி பாமாரி - கந்தகம் . ( வைத்திய பரி .) 
தாநகோ. ) 

பாமிநி - பெண் . (உ - ம் . ) வந்துழிக்காண்க . 
பாம்பின சீசுப்பல் - இதற்குத்தட்டமென் பாமை -1, சிரங்கு . ( தைல . தைலவ . எக . ) 
றுபெயர் . ( சூ . நிக . ந : சக .) இந்தப்பல் காளி , | 2. விரணம் . ( தைல . தைலவ . கச .) 
காளாத்திரி, இயமன், இயமதூதியென நான்கு 

பாய் - 1. தெரிநிலைவினைப்பகுதி . ( உ - ம் .) 
வகைப்படும் . 

“பாயொளிப்பரிதியும் ” ( கூர்மபு , தக்கன் வேள் . 
பாம்பு -1. அரவு . ( உ - ம் . ) " பருந்தின்சிறை சு... ) 2. படுக்கும்பாய் . ( உ - ம் . ) " பாயாரு நீயுமல் 
நிழலுற்றதுபாம்பின்கணம் ” (சிவரக. நைமிச. லாற்பின்னையேதுநட்பாமுடலே " ( பட்டணத் 
நரு . ) 2.ஆயிலியம் . ( உ -ம் . ) " ஐம்பாணழனாற் தடி பா . ) 3. பரப்பு . முதனிலைத்தொழிற் பெ 
பதிற்பாம்பொடரன முதாம் ” ( விதாந . குணா 

யர் . (பிங்கல . உஉகஅ . ) 
குண . உ கா . ) 3. கரை . ( சூ . நிக . கக : மகரவெ : பாய்க்கோரை -- ஒரு புல் . ( வழக் .) 
கச . ) 4. சர்ப்பமுகூர்த்தம் . (உ -ம் . ) " அரன்பாம் 

பாய்ச்சல்- பாய்தல் . ( வழக் .) 
பநுடம் ” ( விதாக குணா . எங . ) 5. நாகப்பூச்சி , பாய்ச்சி - பாய்ச்சிக்கை . ( வழக் . ) 

பாம்புக்கண்ணி -- சங்கங்குப்பி . ( தைல . பாய்ச்சிக்கை சொக்கட்டான் முதலிய 
தைலவ . காசு .) 

வற்றின் கவறு . ( வழக் . ) 


பாயிரம் 


கச அச 


பார்த்திவம் 


கின்றன . 


பாய்ச்சு - 1. தெரிநிலைவினைப்பகுதி . ( பிற பாயிருக்கை - பரந்த விருப்பு . ( உ - ம் , “இருந் 
வினைப்பகுதி .) 

துபுறஞ்சுற்றிய பெரும்பாயிருக்கையும் ” (சிலப் . 
பாய்ச்சுதல் - 1.உட்செலுத்துதல் . ( வழக் ) ந்திரவி . ருசு . ) 
2. பாயச்செய்தல் . ( 1 , 2 - பிறவினைத்தொழிற் பாயினர் -- பரந்தார் . ( புறப் . மாலை . ) 
பெயர் . ) 

பாயு குதம் ; இது : மலசலாதிகளை வெ 
பாய்ச்சுவலை - ஒரு வலை . ( வழக் .) ளியே தள்ளுவது . (நானாசீ .) கன்மேந்திரிய 
பாய்த்தல் -- பாயச் செய்தல் . ( பிறவினைத் மைந்தனுளொன்று . ( ஞானாமி . ) 
தொழிற்பெயர் . 

பாயுடையவர் - சமணர். ( உ - ம் . )“பாயுடை 
பாய்த்தி --பாய்ச்சி . ( உ - ம் . ) “ தேன்பாய்த்தி யவர்விடவிடநாகப்படிவுகொணிசிசரன் ” ( திரு 
நிரம்பிய ” ( திருவாச . திருவண் . கலங.) 

விளை . நாக . அ . ) 
பாய்த்து - 1. தெரிநிலைவினைப்பகுதி . 2 . பாயுரு - பாயு . 
பாய்ச்சல் . ( உ.- ம் .) " தவளைப்பாய்த்து ” (நன். அ .) 

பார் --- 1. உரோகிணிநாள் . ( திவாகர . முத 
பாய்த்துதல் --பாய்ச்சுதல் . ( வழக் . ) லா .) 2. தேர்ப்பலகைப்பரப்பு . ( உ - ம் . ) “ கால் 

பாய்தல் - 1. குத்தியுருவுதல் . ( உ - ம். ) “ அழுக் பார்கோத்துஞாலத்தியங்கும் " ( புறநா . கஅரு . ) 
கடையாநெஞ்சுருகமும்மலங்கள்பாயும் " (திரு 

3. தெரிநிலைவினைப்பகுதி . 4. பாறை . ( உ - ம் . ) 
வாச . திருத்தசா. எ. ) 2. தாண்டல் . ( பிங்கல . | " பார்முதிர்பனிக்கடல்கலங்கவுள்புக்கு ” ( திரு 
உகஅசு . ) 3. நீர்முதலிய பாய்தல் . ( உ - ம் . ) “உதி முரு . சரு . ) 5. பூமி . ( உ - ம் . ) “ பாரிடந்தெடுத்த 
ரம்பாய ” அரிச்ச . மயா . உ . ) 4 பரத்தல் . ( பரி மாவனையபாழியாய் " (இராமா . கவந்த . உங . ) 
பாடல் .) 5. முட்டல் . ( வழக் ) கடாக்கள் பாய் 6. வண்டிப்பார். ( வழக் ) 7. வன்னிலம் . ( உ -ம் . ) 

" கரவென்னும் , பார்தாக்கப்பக்குவிடும் " ( வள். 
பாய்ந்தென- பாய்ந்ததாக . ( பத்துப்பாட்டு . ) க 0 சு அ . ) 
பாய்பு - பாய்ந்து . (பரிபாடல் .) 

பார்க்கவம் - உபபுராணம் பதினெட்டி 
பாய்மரம்- கப்பலிற் பாய்தூக்குமரம் .(உ - ம் .) னொன்று . ( வழக் ) 
“ பாய்மரக்கொடிபோல் ” (மதுரையிந்தாதி .) பார்க்கவன் - சுக்கிரன் . ( உ - ம் . ) “ பார்க்கவ 

பாய்மா - 1. குதிரை. (புறப் . மாலை . ) 2 . னென்னுமாசான் ” ( கந்தபு . கந்தவிரத . ரு . ) 
புலி . ( 1 , 2 - சூ . நிக . கக : றகரவெ . ச . ) 

பார்க்கவி -1 . சிறுதேக்கு . 2. வெள்ளருகு . 
பாய்விரி- பசளை . ( வைத்தியபரி .) 

( 1 , 2 - மலையக . ) 
பாய -- பரப்பிய . (சிந்தா.) 

பார்கஸ்பத்தியம் - இரவினிகழும்பதினொ 
பாயசம் -1 . பரமாந்தம் . (பாலபாட .) 2.பால் . ரா முகூர்த்தம் .(விதாந.குணாதண.எங.உரை. ) 
3. பாற்சோற்றிச்செடி . ( 2, 3- வைத்தியபரி . ) பார்ச்சட்டம் வண்டியச்சின் மேலிடுசட் 

பாயசாந்தம்- வேண்டிய அரிசியும் அதிற் டம் , ( வழக் .) 
பாதிகொண்ட பயற்றம்பருப்பும் அரிசியின் பார்சி -- பாரசீகம் . பாரிசதேசமென்பர் . 
இருமடங்கேனும் மும்மடங்கேனும் நான்மடங் பார்த்தல் -- 1. ஆராய்தல் . 2. நோக்குதல் . 
கேனும்பாலுங்கூட்டிப்பாகம்பண்ணப்பட்டது . 3. வணங்கல் . ( சூ . நிக . க : ககூ . ) 4. விசாரித் 
( சைவசு . பொது . ருசசு . உ.ரை.) 

தல் . ( உ - ம் . ) “ பார்த்திடினருளேயெல்லாம் ” 
பா : பம் -- 1. நீர் . ( உ - ம் .) வந்துழிக்காண்க. ( சி . சி . க . நஎ . ) ( 1 , 2 - வழக் .) 
2. புணர்ச்சியைக்கருதுங்கருத்து . ( உ - ம் . ) " ஈர்ஞ் பார்த்தன்- அருச்சுநன் . ( உ -ம் . ) "பாராளக் 
சேறாடி பவிரும்பல் குட்டிப் - பன் மயிர்ப்பிண கன்னனிகற்பார்த்தனை முன்கொன்று ” (பாரத. 
வோடுபாயம் போகாது " ( பெரும்பா . நசஉ . ) 3 . கிரு . ஙரு .) ( பிரதைக்குப்புத்திரனென்றபடி .) 
மநத்துக்குவிருப்பமானவை . ( உ - ம் . ) “பாயம் பார்த்திட்ட - பரந்த . (சிந்தா .) 
பாடி " ( கு - பா . ரு. அ . ) 

பார்த்திபசித்தி - தூலனாதல் , சூக்குமனாதல் , 
பாயரங்கம் - பகிரங்கம் . ( த.நி.போ.க 

.கசரு . ) பாலனாதல் , யௌவானாதல் , விருத்தனாதல் , நா 
பாயல் --1 . துயில் . ( உ.- ம் . ) “ பாயல்பெறே நாசாதிரூபமெய்தல் , பிருதிவிபுறமாக நான்கு 
என்படர்கூர்ந்து ” (கலி . நஎ . ) 2. மக்கட்படுக் பூதத்திற்றேகந்தரித்தல் , நித்தியசுகந்தம் போ 
கை , ( உ - ம் . ) “பந்தகாதிப்பாயலோ ” ( பாரத . கித்தல் ஆகிய இவ்வெட்டும் . ( வி - ணி . ) 
கிருட்டி . அ .) 

பார்த்திபம்- பார்த்திவம் . ( வழக் .) 
பாயலுணர்த்தி- எழுப்பி. (ஐங்குறு நூறு. ) பார்த்திவ - வியாழவட்டமாகிய அறுபது 
பாயிரம் - முகவுரை, வரலாறு . ( நன் . பொ 

வருடங்களிற் பத்தொன்பதாவதாண்டு . ( வழக் .) 
துப் , க . உரை. ) 

பார்த்திவம் - 1 , பிருதுவிசம்பந்தமானது . 


- 


பார்ப்பு 


கச அரு 


பாரகர் 


(சி.சி.க : உஅ . சிவாக் . ) 2. பூமி . ( சூ.நிக.ரு : அ . ) 

பார்த்திவலிங்கம் - மண்ணாற்செய்யப்படு 
மிலிங்கம் ; இது : க்ஷணிகலிங்கம் பன்னிரண்டு 
வகையினொன்று . க்ஷணிலிங்கம் - பூசித்தவுடன் 
விடப்படுமிலிங்கம் , சைவவினாவிடையிற் சிவ 
லிங்கவியலிற் காண்க . 

பார்த்திவன் – 1. அரசன் . ( உ - ம் . ) “ பரிதி 
நன்மரபில்வருபார்த்திவன் ” ( அரிச்ச.பாயிர உ . ) 
2. பூமியில் வசிக்கிறவன் . 

பார்த்திவி - சீதை. பூமியிற்பிறந் தவளென் 
பதாம் . ( வழக் . ) 

பார்ப்பதி - ] . பார்வதி . (திருவிளை . வர 
குணனுக்குச். உஉ . ) 2. பெருநெருஞ்சில். 
( வைத்தியபரி.) 
பார்ப்பனத்தி -- பிராமணத்தி . ( வழக் .) 
பார்ப்பனமாக்கள் - பார்ப்பார் . ( உ - ம் . ) 
“ வேதப் - பனுவலுக்குந்தவத்தினுக்கு முரிய 
வேள்விப்பார்ப்பனமாக்களினிடையேபா ண்டு 
மைந்த - ரநுவுருக்கொண்டுருமாறியிருந்ததன் 
மையறிந்து ” ( பாரத . திரௌபதி . சக . ) 

பார்ப்பனி - பிராமணப்பெண் . ( உ - ம் . ) 
"உயிரைப்புறங்கொடுத்த - பண்ணீரமழலைமொ 
ழிப்பார்ப்பனியைக்கண்ணுற்றான் ” (திருவிளை . 
பழியஞ் . 10. ) 

பார்ப்பார்- பிராமணர். (உ -ம் . ) “ பார்ப்பார் 
தவரேசுமந்தார்பினிப்பட்டார் ” ( வேதாந்தத் 
தையேபொருளென்று மேற்கொண்டுபார்ப்பா 
ரென்றவாறு . ) 

பார்ப்பார்ழவகைக்கடன் - தேவர், முரிவர் , 
தென்புலத்தார் ஆகிய மூவர்க்கும் முறையே 
செய்யப்படும் வேள்வியும் , வேதமோதுதலும் , 
மகப்பெறுதலும் . ( வ - று . ) “ மூன்று கடன்கழித் 
தபார்ப்பானும் ” என்னும் ( திரிகடு . நச -ஆஞ் 
செய்யுளாற்பெறப்படும் . 

பார்ப்பாரறுதொழில் - ஈதல், ஏற்றல் , 
ஓதல் , ஓதுவித்தல் , வேட்டல் , வேட்பித்தல் 
என்பன . (காஞ்சிப் : ஒழுக்கப்பட . ஙரு . ) 

பார்ப்பான் -1. ஈசன் . ( பரிபாடல் . 2. ஒரு 
பூடு . ( வைத்தியபரி .) 3. பிராமணன் . ( உ - ம் .) 
சாம்பியழியவதென்பார்ப்பானென்ன ” (திரு 
விளை . மாபாத . உ. அ . ) 4. வியாழன் . ( உ -ம் .) 
" பார்ப்பானுறுகிற்பெருமழையாம் ” (வி தாந . 
உற்பாத . கச . ) 

பார்ப்பான் பூண்டு - ஒரு பூண்டு, ( வைத் 
தியபரி . 

பார்ப்பினி - பார்ப்பனி . ( உ - ம் . ) முனிவர்பார் 
ப்பினிகள் பலரீண்டி ( கோயிற்பு.பதஞ்சலி.கரு . ) 

பார்ப்பு -1 . கோட்டில்வாழ்விலங்கின் பிள் 
ளை . 2. தவழ்சாதியின் 

பிள்ளை . 3. பறவைக் 


குஞ்சு . (உ -ம் . ) “பரிசயப்படுதண்சததளப்பொ 
குட்டுப்பார்ப்புறைபள்ளிவிட்டகலா ” ( பாரத . 
நரசசூ . உக . ) 4. பார்த்தல் . பு - தொழிற்பெயர் 
விகுதி , 5. பிரமசாதி . ( வழக் .) 6. பிராமணத் 
துவம் . ( உ - ம் . ) “ பார்ப்பாயவேடங்கட்டி ” ( சி.சி. 
ச: உச . மறை . ). 7. விலங்கின்பிள்ளை . ( 1,2,7 
சூ. நிக . ஈ : ஙஎ , ஙஅ , 50. ) 

பார்பதி-பெருநெருஞ்சில். ( வைத்தியபரி .) 
பார் மகள் - பூமிதேவி . ( உ - ம் . ) “ நேரிந்து 
பார்மகள் முதுகிற” ( இராமா. கரன் . அசு . ) 

பார்மகன் சாரி- கர்ப்பூரம் . 
பார்மிசைநடந்தோன் - புத்தன் . ( பிங்கல . 
ககச . ) 

பார்வணம் --யாகமிருபத்தொன்றி 
னொன்று . 

பார்வதம் - வாலுளுவை . 2. வேம்பு . ( 1 , 2 
வைத்தியபரி . ) 

பார்வதி - 1. உமை . ( கூர்மபு . திருக்கல் . 
கங . ) [ பர்வத ராசன்புத்திரியென்பது பொருள் .) 
2. பெருநெருஞ்சில் . ( வைத்தியபரி . ) 

பார்வதிலோசநம் - புறத்திற்குரிய நாற்பத் 
தொரு தாளங்களிலொன்று . (திருவிளை . கான் 
மாறி . அ . உ.ரை. ) 
பார்வதேயம் --- மலையிற்பிறப்பன . ( வழக் .) 

பார்வல் - 1. குஞ்சு . 2. பார்த்தல் . ( உ - ம் .) 
“ பார்வலிருக்கை ” ( புறநா. ந . ) 

பார்வற்பாசறை - காவற்பாசறை . (பரிபா 
டல் .) 

பார்வை -1 . ஆராய்வு . 2. கண் . ( சூ . நிக . உ . 
கசு . ) 3. பார்த்தல் . ( உ - ம் . ) “ பார்வைச்செயலங் 
குனவாம் ” (சிவரக.நந்திகண . கஉ . ) 4. பார்வை 
மிருகம் .( உ - ம். ) பார்வையாத்தபறைத்தாள்விள 
வி - ணீழன்மூன்றினிலவுரற்பெய்து ” ( பெரும் 
பா . கரு . ) 5. மேல்விசாரிப்பு . ( வழக் .) 

பார்வைக்காரர் - நோய்தீர்க்க மந்திரங் 
கணித்துப்பார்ப்போர் . ( வழக் . ) 

பார்வைத்தகடு துறப்புவாய்தற்றகடு . 
( வழக் .) 

பார்வைப்படல் - கண்ணுக்குப்புலப்படல் . 
( உ - ம் . ) “ பரர்பார்வைப்பட்டாற்பலியாசெபங் 
கள் ” ( சைவச . பொது. கசக . ) 

பார்வை பார்த்தல் - நோய்தீர்க்கமந்திரமுச் 
சரித்தல் . ( வழக் .) 

பாரகம் -1. இடுதிரைச்சீலை . ( பிங்கல . 
கஉசுச . ) 2. தோணி . ( சூ. நிகண்டில், பாரமென் 
றார் . பாரகம் எனவும் வழக்குண்டு . ) 3. பூமி 
யிடம் , 

பாரகர்-1 . கரைகண்டவர் . ( உ - ம் .) ( கோயிற் 
பு . நடராச . நங . ) 2. சுமப்பவர். ( உ - ம் .) " பார 


பாரதம் 


கசஅன் 


பாரகேசுரம் 


கர்பரிக்கக்கொட்ட ” (சி . சி . 2 : கூரு . ) 3. நாயகர் . பாரதர்- குருகுலவேந்தர் . ( சூ.நிக.உ : கங . ) 
( உ - ம் . ) “ ஒப்புடையமநத்தின் ராய்ப்பாரகர்பாரி ( பரதனென்னுஞ்சந்திரகுல அரசன் மரபிற் 
யர்வாழுமுறையுளெங்கும் ” ( அருணகிரிபு . பிறந்தவர்களென்றபடி . ) 
நகர . கசு . ) 

பாரதவருடம் - பரதகண்டம். ( உ - ம் . ) 
பாரகன் -1 . இரட்சிக்கிறவன் . (சிவதரு . ) | “ பாரதம்” பார் . 
2. தாங்குமவன் . ( சிவதரு. ) 

பாரதன் --1, குருகுலவேந்தரிலொருவன் . 
பாரகிதை - வாதுளாகமம் . ( சி - லி . சரி . உ .. ) ( உ - ம் . ) “ பாரதம் ” பார் . 2 , கூத்தாடி , பரதசம் 
பாரங்கம்- இலவங்கப்பட்டை . ( வைத்திய பந்தமுடையவன் . 
பரிபா . ) 

பாரதி - 1. சரசுவதி . (உ - ம் .) “ மாசில்கவி 
பாரங்கி -1 . கண்டுபாரங்கி . ( தைல . யிற்பாரதி ” ( கூர்மபு .திருக்கல்.கூடு.) ( பாவிற் 
( தைலவ . ) 

பிரியமுடையவள் .) 2. மரக்கலம் . (சூ . நிக . எ : 
2. சிறுதேக்கு . ( வைத்தியபரி ,) 

பாரங்கு -1 , காட்டுப்பருத்தி . 2. சிறுதேக்கு . பாரதிதீபம்- ஒரு நிகண்டென்பர் . 
( 1 , 2 - வைத்தியபரி . ) 

பாப்பழி - மிகுகுற்றம் . ( வழக் .) 
பாரசவம் - ஆயுதப்பொது . 

பாரபட்சம் - ஓரவாரம் . (வழக் . ) 
பாரசவன் 

பார்ப்பானுக்குச் சூத்திரச்சி பாரபத்தியம் - 1.மேல்விசாரணை .( தெலுகு ) 
பெற்ற பிள்ள்ை .. ( உ - ம் . ) “ சூத்திரர்தங்கன்னி பாரம்- 1. இரதம் . ( வைத்தியபரி .) 2. கட 
தனைச்சுருதிமறைபவனலரை சூட்டித் தோய மை . 3. கநம் . ( உ - ம் . ) “ பாரக்குடர்மிடைபாச 
வாய்த்தவன்பேர்பாரசவன் ” (அருணகிரிபு. டை ” ( இராமா.கரன்.கச . ) 4.கரைப்பொது . 5. 
வலம்புரி . காரு .) 

கவசம் . 6. சுமைப்பொருள் . ( ஞானாமிர்தம் . ) 7 . 
பாரசிகை - பருந்து . ( சூ . நிக . ந : டூச .) 

குதிரைச்சேணம் . 8. சுமை , 9. செய்யத்தக்கது . 
பாரசிகம் -பாரிச்தேயம் . ( உ - ம் . ) “ பலர் (2.-ம்.) “ பாரமீசன்பணியலதொன்றிலார் ” ( பெ 
புகழுங்கோரக்கமக்சஞ்சிங்களமலயம்பா ரசீகம் ” ரியபு . திருக்கூட். கூ ) 10. துலாமிருபத்தெட் 
(திருவிளை . மாணிக்கம் , எஅ . ) 

இக்கொண்டது , ஒருவகை நிறை . 11. தோணி , 
பாரணம் -1 . உண்டல் . (உ - ம் ) " ஆழிப்புவி- | 12. பருத்திப்பூ . ( உ -ம் .)"பாரம்பீரம்பைங்குருக் 
பாரணனோமத்தவேணியைத்தாங்கிய பால்வி கத்தி ” ( கு - பா . கூஉ .) 13. பூமி . 14. பொறுமை . 
டையே ” ( மறைசை , க.அ.) 2. உபவாசமிருக் 15. வருத்தம் . ( 4 , 5 , 6 , 7 , 11 , 13 , 14 - சூ. நிக . 
துண்ணல் . ( உ -ம் . ) “ நியமமாற்றியினிதுபார கக : ரகரவெ. உக.) ( 2 , 8 , 15 - வழக் .) 
ணம்புரிவதியல்பேயன்றே ” (சிவரக . சிவடுண்டி பாரம்பரம் கிரமங்கிரமமாய்வ 
வனபாலன் . நஎ . ) 

( வழக்.) 
பாரணை- பாரணம் . ( வழக் . ) 

பாரம்பரியம் - இடையிட்டல்லாதகிரமம் . 
பாரத்துவாசம் --1. வலியன். ( பிங்கல . ) ( சி . சி . க . சரு . ஞாநப் .) 
உஙசசு .) 2. ஒரு வடநூல் . 

பாரம்பரை - பாரம்பரியம் . ( வழக் . ) 
பாரத்துவாசன் - 1. துரோணாசாரியன் . பாரமர்- மாமரம் . ( வைத்தியபரி .) 
( பிங்கல . எ ஙஉ .) 2. பரத்துவாசமுனி . ( பாரத . பாரமார்த்திகசீவன் - கூடத்தன் . ( நாநாசீ . 
வாரணாவ. ஙஉ . ) 

கச . ) 
பாரதந்திரியம் - பராதீகம் . ( வழக். ) 

பாரமார்த்திகம் பரமார்த்தமுடையது . 
பாரதம் -1. இரதம் , பரதரசம் . ( வைத்திய 

( சைவவி .) 
பரி . ) 2. பாரதரது சரித்திரத்தைக்குறித்துச் 

பாரமார்த்திகன் - கூடத்தனது பரியாயநா 
செய்யப்பட்ட நூல் . ( உ - ம். ) “ நாடாமுதனான் 

மங்களுளொன்று . ( உ -ம் . ) “ தாவரும்பாரமார்த் 
மறைநான் முகனாவிற் - பாடாவிடைப்பார தம்ப 

திகன்றுரியன் ” ( வேதாசூ. –உ. ) 
கர்ந்தேன் ” ( வள் - மா . உ . ) ( முநிவர்கள் சீர்தூக் 

பாரழகார்க்கியம் - சிவபூசைமுடிவிலே 
கிப்பார்க்கையில் இந்நூல் வேதங்களினும் பெ 

சிவபிரானையெழுந்தருளச்செய்யும்போது கொ 
ரியது பாரமுமுடையதாயிருத்தலால் மகா என் டுக்குமர்க்கியம் . பராமுகார்க்கியம் என்பதுமிது 
னுமடைமொழி கொடுத்து மகாபாரதமென்று 

வே . (பூசைவிதியிலறிக .) 
சொல்லப்படும் என்று வேதவியாசர்சொல்லிய 

பாரமேசுபரிபாவதை பிராமிபாவகை. 
படி கொள்ளலுமாம். ) 3. பாரதவருடம் .(உ - ம் .) 

( கூர்மபு . வருணா. சங . உரை. ) 
“ பாரதத்துள்ளா ரவனிகிளைத்துமற்றும்பஃறொ பாரகேசுரம் - சதாசிவமூர்த்தியுடையஈசாக 
ழிலும்புரிந்து " ( கந்தபு . அண்டகோ. சங . ) முகத்தினின்றுற்பவித்த இருபத்தெட்டாகமங் 


பாராயணர் 


கசஅ 


பாரித்தல் 


களுளொன்று , கிரந்தசங்கியை பன்னிரண்டி 
லட்சம் ; இதனைக்கேட்டவர் சீதேவி , உசநர் . 
( சைவச . பொது . நநஎ . உரை .) 

பாரமேசுவரருபம் - விசுவரூபம் . ( கந்தபு . 
திருவிளை . அஅ . குறிப்பு . ) 

பாரமேட்டிசந்நியாசம் - இருவகைச் சந்தி 
யாசங்களுளொன்று . ( கூர்மபு , வருணா . ச 0 . 
உரை. ) 

பாரமேட்டி சந்நியாசி - புலன்களை யுள்ள 
டக்கி யோகத்தைச் செய்து முத்தியடைய 
விரும்புவோன் . ( கூர்மபு . வருணா. ச . உரை .) 

பாரவதம் புறாப்பொது , விகாரம் . கரும் 
புறா. ( சூ . நிக . க : சுக .) 

பாரற - தட்டற . ( உ - ம் .) " பாவீற்றிருந்த 
கலைபாரறச்சென்ற கேள்விக் - கோவீற்றிருந்த 
குடிநாட்டணிகூறலுற்றேன் ” ( சிந் . நாமக . க . ) 

பாராகம் - உபநிடதமுப்பத்திரண்டி னொ 
ன்று . ( பொருட் . நிகண்டு . ) 

பாயாசரி- சுக்கிரன் . ( அபிதானகோ.) 
பாராசரியம் --தரும நூல் பதினெட்டினொ 
ன்று . ( பொருட்.நிகண்டில் ,பாராச ரமென்பர்.) 
பாராசாரி- பெருங்குதிரை . ( அரபி . ) 
பாராட்டல் -1 . கொண்டாடுதல் . ( உ - ம் . ) 
" பற்றற்றகண்ணும்பழமைபா ராட்டுதல் ” ( வள் . 
டூஉச . ) 2. பலகாலுஞ்சொல்லுதல் . ( உ - ம் . ) 
" பயனில் சொற்பாராட்டுவானை ” ( வள் . ககக . ) 
3. மெச்சுதல் . ( பாராட்டுதலுக்குள்ளபொருள் 
கள் இதற்கும் வரும் . ) 

பாராட்டின்று --- கொண்டாடியது . (புறப் . 
மாலை . ) 

பாராட்டு -1 . அணைக்கை . 2. ஆடம்பரம் . 
3. கொண்டாட்டம் . ( உ - ம் . ) " புலவலகைநிறை 
யத்தேக்கிப்பாராட்டுத்தர ” (சிவராத் . கடவுள் . 
ச . ) 4. தெரிநிலைவினைப்பகுதி . 5. புகழ்ச்சி . 
( 1 , 2 , 5 - வழக் . ) 
பாராட்டுக்காரன் - புகழ்வோன் . ( வழக் ) 
பாராட்டுதல் -1. உபசரித்தல் , சிறப்பித்தல் . 
( வழக் .) 2. ஓராட்டுதல் . ( உ - ம் .) " மைந்தரைத் 
தாங்கித் தாயார்மகிழ்ந்து பாராட்டு மோசை ” 
( அருணகிரிபு . திருநாட் . கச . ) 3. புகழ்தல் . 
( உ - ம் . ) “ பரமனுக்கன்பரானவடியர்பாராட்டு 
வாரென்று ” ( சிவரக . பாயிர . 20. ) 

பாராட்டுநீதாய் - ஐவகைத்தாயரிலொருத்தி . 
( சூ. நிக . கஉ : சசு . ) 

பாராயணம்- நியமமாகப்படித்தல் . ( உ - ம் . ) 
" வேதபாராயணப்பனுவன்மூவர்செய்பனு வல 
துபகரவோ ” ( தாயு . சச்சி . ) 

பாராயணர்- குறிக்கொள்வோர் . ( சூ . நிக . 
உ ; ச 0 . ) நியமமாகக்கற்றதையறிவின் கண்ண 


மையப்பழகுவோர் என்பது கருத்தாகக்கொள்க . 
( வழக் . ) 

பாராயணி - சரச்சுவதி . பாராயணஞ்செய் 
வோன் . ( வழக். ) 
பாராருகம்- மலை . ( வைத்தியபரி ,) 

பாராவதம் -1 .கருங்காசி . ( வைத்தியபரி .) 
2. கரும்புறா . (சூ . நிக . ந: சுக .) 
பாராவலையம் - பாராவளையம். ( வழக்.) 
பாராவளையம் - வளை தடி . ( வழக் .) 
பாராவாரம் -1 . கடல் . ( உ - ம் . ) " பாராவா 
ரந்தனைப்பணிவன் ” ( சேதுபு . சேதுவர் . உசு . ) 
2. கரை . ( 1 , 2 - பிங்கல . ஈ.அகஅ . ) 

பாரி -1 . உதயத்திழ்கேழாமிடம் . ( விதாந . 
மரபி . ச . உரை .) 2. ஒருவள்ளல் ; இவன் : முல் 
லைக்கொடிக்குத்தேர்கொடுத்தோன் . ( உ - ம் .) 
" பிறங்குவெள்ளருவிவீழுஞ்சாரற் பறம்பிற் 
கோமான்பாரியும் ” (சிறுபாணா. கா . ) 3. கட் 
டில் , 4. சடல் , 5. கள் . 6. கோட்டம். ( மலை 
யக . ) 7. தெரிநிலைவினைப்பகுதி . 8. நல்லாடை . 
9. பருத்தது . ( வழக் .) 10. பூந்தாது . ( வைத் 
தியபரி .) 11. பூமி . ( பிங்கல . ஙஅகக .) 12 . 
மனைவி . ( உ - ம் . ) " பாரகர் ”பார் . ( 3 , 4 , 5 , 8, 
12. சூ . நிக , சக: ரகரவெ . 40. ) 

பாரிக்கை- பாரிப்பு . கை - தொழிற்பெயர் 
விகுதி . 

பாரிகாரர் - இராக்காவற்காரர் . (சி . சி . ச : 
ஈ.உ. சிவாக் .) 

பாரிசநாதர் – சைநமதத்தில் முத்திபெற்ற 
வரிலொருவர். ( த . நி . போ . உஎசு .) 
பாரிசம் --பக்கம் . ( சூ . நிக , சு ; சுசு . ) 
பாரிசவாதம் - பாரிசவாயு . ( வ் 
பாரிசவாயு - ஒரு நோய் , ( வழக் . ) 
பாரிசாதம் -1 . ஐந்தருவினொன்று . ( சூ . நிக . 
ச : உ . ) 2. பவளமல்லிகை, 3. முருக்கு . ( 2 , 3 
வைத்தியபரி . 

பாரிசேட நியாயம் - மூவரில் இருவரல்ல 
ரென்றால் ஒழிந்த ஒருவனென்றறியுநியாயம் . 
( வி - ணி . ) 

பாரிசேடம் - ஒழிபென்னுமளவை : அது : 
சகத்துக்குக்கர்த்தா மாயையும் கன்மமும் ஆன் 
மாவு மல்லவெனவே சிவனே கர்த்தாவென்றது 
மித்தறிதல் . ( சி . சி . அளவை . க . மறை .) ( இது 
அநுமாநத்திலடங்குமென்பர் . ) 

பாரிடம் --- 1 . பூதம் . ( உ -ம் . ) “ பாறுபாரிடங் 
கள்பைத்தகூளிமொய்த்தவே ” ( திருவிளை . 
தண்ணீ . உக . ) 2. பூமியிடம் . பார்-பூமி . 
பாரித்த - எடுத்துச்சொல்லிய . ( வி - ணி .) 

பாரித்தல் -1. அதிகரித்தல் . 2. உண்டாக் 
கல், உருவாக்கல் . ( சூ . நிக . க : உ . ) 3. காத்தல் . 


பாரைக்கோல் 


கசஅஅ 


பாலகில்லர் 


- 


( உ - ம் . ) " பாசமாம்பற்றறுத்துப்பாரிக்குமாரிய பால் --1 . இடம் . ( உ - ம் . ) “ பால்கடோறும் 
னே ” ( திருவாச . சிவபுரா. சுச . ) 4. பரப்புதல் . பரந்து ” ( அரிச்ச . நாட் . உச . ) 2. இயல்பு . 3 . 
( பிங்கல. உகஎக . ) 5. பருத்தல் , (உ.ம். ) “ பா ஏழனுருபு . ( உ - ம் . ) “உன்பாலடைந்தேனுலகு 
ரிக்குமாரமுலையுமையாட்கும் " ( மறைசையந் . ) டையமாதாவே ” (உலகம்மையந்தாதி .) 4. கள்ளி 
6. பா.ரமாதல் . 7. வளர்த்தல் . ( உ -ம் . ) “ பகலென் முதலியவற்றிலிருந்து வெண்ணிறமும் நீர்த் 
னும்பண்பின்மைபாரிக்குநோய் ” ( வள் . அருக .) தன்மையுடையதாய்வருவதொன்று . ( வழக் . ) 
8. வெளிப்படுத்தல் . ( உ - ம் . ) “ தம்பதியென் 5. குணம் . 6. திக்கு . 7. நிலம் . ( உ - ம் . ) பால் 
றுரைபாரித்தான் " ( கோயிற்பு. திருவிழா. உ . ) வரைகிளவியும் ” ( தொல் . சொல் . கக . ) [வன் 
பாரித்திரம்- முருங்கை. ( வைத்தியபரி .) 

பால் மென்பால் என்பவாகலின் நிலத்தைப் 
பாரித்துரைத்தல் - விரித்துரைத்தல் . 

பாலென்றார் . ) 8. பக்கம் , 9. பகுதி ( உ - ம் . ) 
( உ - ம் . ) “பயனில - பாரித்துரைக்குமுரை ” ( வள் . 

" ஆண்பால் ” 10 , பங்கு . ( சூ . நிக . கக : லகர 
கக ங . ) 

வெ . உங . ) 11. பசுமுதலியவற்றின் முலையி 
பாரித்தேன்-- பரக்கக்கூறினேன் . (சிந்தா 

லிருந்து வெண்ணிறமும் நீர்த்தன்மையுஞ் 
மணி . சுக . ) 

சுவையுடையதுமாய் வருவதொன்று . ( உ - ம் .) 
பாரிநாதம்- பற்படாகம் . ( வைத்தியபரி .) 

" ஆனிரும்பாலும் ” ( திருவாத. மந்திரி. அ . ) 

12. பழவினை . ( ஐங்குறு நூறு. ) 13. பாதி . 
பாரிப்பு -1 . அடியிடுதல் . (திருக்கோ.கஙஉ .) 

14. விதி . ( உ - ம் . ) " பாறரவந்தபழவிறற்றாயம் ” 
2. அதிகரிப்பு . 3. ஒருப்பாடு . ( உ - ம் .) “ கனித் 
தொண்டைவாய்ச்சிகதிர்முலைப்பாரிப்புக் கண் 

( புறநா . எரு ) 15. வெண்மை . ( உ - ம் .) " பால் 

கொண்டநிழல் ” (திருவிளை . மாயப் . சஅ . ) ( 2 , 
டு ” (திருக்கோ. ககஉ . ) 4. பருத்தல் . ( உ - ம் . ) 

5 , 6 , 8 , 12- பிங்கல . ஙஅ , உ .) 
“ பாரிக்குமாரமுலையுமையாள் (மறைசையர் . ) 

பால்பகாவஃறிணைப்பெயர் 
பாரிபத்திரம் - 1. முருக்கு. 2. வேம்பு . 

ஒருமைப் 

பன்மைகளைக்காட்டும் விகுதியில்லாத அஃறி 
( 1 , 2 - வைத்தியபரி .) 

ணைப்பெயர் . ( உ - ம் . ) “ பால்பகாவஃறிணைப்பெ 
பாரிபாவியம்-- கோட்டம் , ( தைல.தைலவ . 

யர்கள் பாற்பொதுமைய ” ( நன் . பெய . உச . ) 
சுசு . ) 
பாரியம் -1. கடுக்காய். 2. முருக்கு . ( 1 , 2 

பால் புங்கு-தட்டைப்புங்கு. ) வைத்தியபரி . ) 

பால்மாரிக்கை - சோம்பு . ( வைத்தியபரி .) 
வைத்தியபரி ) 

பால்யம் - பாலப்பருவம் . (சி.சி.ச : க . சிவாக் .) 
பாரியாத்திரம் --- ஒரு மலை , ( திருவிளை . மா 

பால்யன் - பாலன். ( சி . சி . உ : கூரு . சுப்ர .) 
ணிக்கம்வி . எஎ . ) 

பால்வரைதெய்வம் -- எல்லார்க்கு மின்பத் 
பாரியாள் -1 . பருத்தவள் . 2 , மனையாள் . 

திற்குக்கா ரணமாகிய இருவினையையும் வகுப் 
( 1 , 2- வழக்.) 
பாரிவர்ணம்- முள்ளங்கி . ( வைத்தியபரி . ) 

பது . (உ - ம் . ) “ பால்வரைதெய்வம்வினையேபூத - 

ஞாயிறு திங்கள் ” ( தொல் . சொல் . ருஏ . சேநா .) 
பாரீஸ்வநாதன் - சைநமதத்திற் சொல்லப் 

பால்வழ - ஒருபாற்சொல் அத்திணைக்கண் 
படும் இருபத்து நான்கு தீர்த்தகரரிலொருவன் . 

ஏனைப்பாற்சொல்லோடுமுடிவது . ( தொல் . 
( த.நி. போ . கங . ) 

சொல் . கக . சேநா .) 
பாரு- மருந்து . ( வைத்தியபரி . ) 

பால்வற்றிப்பழத்தான் - ஈசுரமூலி . ( வைத் 
பாருடியம் --- 1, பாருஷியம் , அகில் . ( வைத் தியபரி .) 
தியபரி.) 2. கொடுமை . (உ - ம் .) “ தண்டபாருடி பாலகம் -1 . எள்ளு. ( தைல .) 2. கோட் 
யம் , வாக்குப்பாருடியம் " என்பது வழக்குண்டு டம் . ( வைத்தியபரி . ) 
போலும் . 

பாலகன் - 1.காப்போன் .( வழக்.)2.குழந்தை . 
பாரை - 1. இருப்புலக்சை . ( தைல . பா ( உ - ம் .) “பாலுக்குப்பாலகன்வேண்டியழுதிட ” 
விர . உ 0 . ) 2. ஒருமீன், அஃது : ஒட்டாம்பாரை , ( திருப்பல்லாண்டு, 3. சதருத்திரரில் அதோமு 
கட்டாம்பாரை , கண்ணிப்பாரை , காசாம்பரை , கத்திருக்கும் தசருத்திரரிலொருவன். ( வி - ணி . 
செங்கண்னிப்பாரை, தோற்பாரையெனப் பல உஎ 0 . ) 4. புத்திரன். ( உ - ம் . ) “ என்னேயிந்தப் 
வகைப்படும். ( ஒருகுழூஉக்குறி .) 3. கடப்பாரை : | பாலகனிறந்தானென்னா” (அரிச்ச.மயாக . அ . ) 
( உ - ம் . ) “பாரைக்குநெக்குவிடாப்பாறைபசமரத் பாலகி - புத்திரி . ( வழக் .) 
தின் - வேருக்குநெக்குவிடும் " ( நல்வழி , நங . ) பாலகில்லர் - ஒருமுநிவகூட்டத்தார் .( உ - ம் .) 

பாரைக்கோல் - 1. மீன்குத்தி . ( பி . நிக . " பண்டயன்பயந்தருள்பாலகில்லரும் ” ( இராமா . 
கசுசO. ) 2. வழக்கிற் கடப்பாரைக்குக்கூறுவர் . அகத்தி . ந . ) 


பாலிகை 


கசஅகூ 


பாலைக்கருப்பொருள் 


பாலடை -1 . ஒரு பூடு ; அது : சித்திரப்பா ( திருவிளை. திருமணப் , சுக . ). 7. வட்டம் . 
வடை என்றும் , பாலடைச்செடி என்றும் வைத் ( 2 , 5 , 7 - பிங்கல . ஙஅஉக . ) 
தியபரிபாடையிற் கூறினர் . குழந்தைகளுக்குப் பாலித்தல் - 1. அருளுதல் . 2. காத்தல் . 
பாலூட்டுகிறசங்கு . 2. பாலகப்பை . 3. பாலு 

( 1 , 2 - வழக் .) 
றட்டி , ( 2 , 3 - வழக் .) 

பாலிதம் - பெருந்தேக்கு . ( வைத்தியபரி . ) 
பாலத்தாபநம் - பழுதுபட்ட கோயிலைத் 

பாலிதன் - வளர்ப்புப்புத்திரன் . (வழக்குண்டு 
திருத்தற்காக அதனுள்ளிருந்த சுவாமியை வே 

போலும். ) 
றோரிடத்துக்கொண்டுவந்து தாபித்தல் .( வழக் .) 
பாலதனயம் -- கருங்காலி . ( மலையக . ) 

பாலியம் -1. இளமை . 2. ஏழுவயதுக்குட் 
பாலநம் – 1. காத்தல் . 2. பாற்சோறு . 3 . 

பட்ட பருவம் . ( 1 , 2 - வழக் .) 
வெள்ளையன்னம் . ( வழக் ) 

பாலியர் -- ஏழுவயசுக்குட்பட்ட பிள்ளைகள் . 
பாலநன் - காப்போன் . ( வழக் ) 

(வழக் . ) 
பாலம் - 1. ஆறு முதலியவற்றின் மேலே பாலிரல் - வெட்பாலை . ( வைத்தியபரி .) 
போக்குவரவுசெய்வதற்காக அமைக்கப்பட்டி 

பாலிறுவி - முருக்கு . ( வைத்தியபரி .) 
ருக்கும் பாதை . ( வழக் .) 2. நெற்றி . 3. பூமி . 
( பிங்கல சசஅ . ) 4. மழு . ( 2 , 4 - சூ . நிக. கக : 

பாலுகம்- கருப்பூரம் . ( வைத்தியபரி .) 
லாரவெ . உ 2 . ) 

பாலுண்ணி- சரீரத்திலுண்டாகிற குமிழ் 
பாலர்-1 . இடையர். 2. காப்பவர் . 3. பாலப் வடிவு ( வழக் ) 
பருவப்பிள்ளைகள் . ( வழக் . ) 

பாலேயம் - கழுதை . நிகண்டில் வாலேய 
பாலவம் - பஞ்சாங்கத்தினொன்றாகிய ஒரு மென்றார் . 
கரணம் . (பஞ்சாங்கத்திலறிக .) 

பாலை 1. ஒரு குருவி . ( வழக்குண்டுபோ 
பாலவரை--- ஓரவரை . ( வழக் .) 

லும் . ) 2. ஒரு கொடி ; அவை: கொடிப்பாலை , 
பாலவாயம் -- வைடூரியம் , நிகண்டுகளில் உசிப்பாலை , எழிலைப்பாலை , கறிப்பாலை , குட 
வாலவாயம் என்று கூறினர் . 

சப்பாலை , கடுக்காய்ப்பாலை , திருநாமப்பாலை , 
பாலன் - 1. இடையன் . பாலர் என்னும் நிலப்பாலை , பூப்பாலை , விழுப்பாலை , வெட்பாலை , 
பன்மைப்போல இஃதொருமைப்பெயரென்க, எனப் பலவகைப்படும் . ( வைத்தியபரி ,) 3. ஒரு 
2. ஏழுவயதுக்குட்பட்டவன் . ( உ - ம் .) “ பாலனா மரம் . ( சூடா . கக : லகரவெ . எ . ) 4. பதினாறு 
யழிவதாயும் ” (சி . சி . 2 : கங . ) 3. காப்போன் . வயசிற்கு மேற்படாதவளாகிய பெண் . ( கொக் 
4. செய்யுளுக்குரியதாநப்பொருத்த மைந்தனு கோ , ச : 2. ) 5. பாலைத்தன்மை . ( உ - ம் .) “பாலை 
ளொன்று . ( உ - ம் .) “இறைவன்பேர்-முன்னெ நின்றபாலை நெடுவழி " 6 பாலைத்திணை. ( சூடா . 
ழுத்துப்பாலன் ” ( வெண்பாப். ரு . ) 

கஉ . நரு . ) 7. பாலைநிலம் . ( உ - ம் . ) “ பாலைநெடு 
பாலனைக்காத்தர்ள் - மணித்தக்காளி. வழி ” 8. பாலைப் பண் . ( உ - ம் . ) “ இன்றீம் 
( வைத்தியபரி. ) 

பாலைமுனையின் ” ( பெரும்பா . கஅ0 . ) 9. பா 
பாலாசம் -- இரதம் . ( வைத்தியப்பரி . ) லைப்பூ . ( உ - ம் . ) “ தில்லைபாலைகல்லிவர்முலலை ” 
பாலாரிட்டதேவதை - பதினாலுவயதுவரை ( கு . பா . எஎ.) 10. பாலைமரப்பட்டை . ( உ - ம் . ) 
யுள்ள பாலகரைப்பிடித்துத் தனது விகாரத் " அமுக்கிரி ” பார் , 11. பாலையாழ் . (உ - ம் . ) “ நை 
தைக்காட்டிப் பலிபூசைகொள்ளுந் தேவதை . வளம்பழுநியபாலைவல்லோன் ” ( கு -பா . கசகா.) 
( வி - ணி . உ ங அ . ) சீவகசிந்தாமணி . நாமகளிலம் 12. புநர்பூசநாள் . ( வீமசேநர் . உள்ள .) 13 . 
பகம் . உஅ0 - ஆங்கவியுரையில் பாலாரிட்டம் பொருள்வயிற்பிரிதல் . (மதுரைக் . நகச . ) 14 . 
பன்னீராண்டளவுமுண்டெனவுரைத்தார் . மிருகசீரிடநாள் . (பிங்கல . உசங . ) ( 5 , 7 -சிறு 

பாலி -1. ஆல் . 2. ஒருபாடை , 3. ஓர்யாறு . பா . க்க .) 
(காஞ்சிப்பநாட்டு.கசு . ) 4. கள் . (பிங்கல . ககசசு .) 

பாலைக்கருப்பொருள்- பாலைநிலத்திற்குரிய 
5. செம்பருத்தி . S. தெரிநிலைவினைப்பகுதி . 

பொருள் ; அது : கன்னியாகிய தெய்வமும் , விட 
7. பாற்பசு. இ -விகுதி . ( 1 , 5 - மலையக .) 

லையும் , காளையும் , மீளியும், எயிற்றியுமாகிய 
பாலிகம் - பாலித்தல் . (வேதாசூ . ங. உரை . ) உயர்ந்தோரும் : எயினரும் , எயிற்றியரும் , மற 
பாலிகை -1 அம்பு. ( மலையக . ) 2. உதடு , வரும் , மறத்தியருமாகிய தாழ்ந்தோரும் : புறா 
3. கத்திப்பிடி . (சிந்தாமணி . சுசம் . ) 4. படை வும் , பருந்தும் , எருவையும் , கழுகுமாகிய புள் 
வாளின் முட்டி . ( சூ. நிக . கக : லகரவெ . சு . ) 5 . ளும் : செந்நாயாகிய விலங்கும் , குறும்பாகிய 
பெண்பிள்ளை . (வழக்.) 6. முளைப்பாலிகை . ஊரும் , குழியுங்கூவலுமாகிய நீரும் , குராவும் , 


187 


பாவகம் 


கசக 


பாவ நம் 


மராவும் , உழிஞையுமாகியபூவும் , பாலையும் , பாவதை , அபிநயம் . ( உ - ம் . ) " பாவகம்பலபல 
ஒமையும் , இருப்பையு மாகியமரமும் , வழிபறித் காட்டியபரிசும் ” ( தி -வாச . கீர்த்தி . அ 2 . ) 
தனவும் , பதியிற்கவர்ந்தனவுமாகிய உணாவும் , பாவகன் - 1. அத்திரி . ( தைல . தைலவ . 
துடியாகியபறையும் , பாலையாழாகிய யாழும், 

க கூரு . ) 2. அக்கிநிதேவன் . ( உ - ம் .) " பாவகனஞ் 
பஞ்சு ரமாகிய பண்ணும் , போர்புரிதலுஞ் பகற் 

சக்கரந் துணித்தாய் ” ( ம - தி . சுக ) 3. மின்னலி 
சூறையாடலுமாகிய தொழிலுமெனப் பதினா 

னின்றும் பிறக்குமக்கி. நி . ( உ - ம் . ) “ அழன்று வீசு 
ன்குவகைப்படும் . ( உ - ம் . ) " கன்னிவிடலை ..... 

மின்னிடத்திற்பிறந்தவழல்பாவகன் " ( கூர்மபு . 
பகற்சூறையாடல்பாலைக்கருப்பொருளே ” | முநிவ . அ ) 
( அகப் . அகத்திணை . உக . ) 

பாவகாரி-- பாவஞ்செய்வோன் . ஒருமைப் 
பாலைக்கிழத்தி - துர்க்கை . ( உ - ம் . ) " நவமி பெயர் . ( மணிமே . ) 
தனிலிளைத்திடுமேனெடும்பாலைக்கிழத் தியரு பாவகாரிகள் பாவஞ்செய்பவர்கள் . ( உ - ம் . ) 
ணயந்து " ( சேதுபு . துராசார . உக . ) 

“ இதுவேபுணர்ப்பென்று சூழ்ந்திசைந்து - பாவ 
பாலை சான்றசுரம் - பிரிவாகிய உரிப்பொரு காரிகள் பண்டுபோற்பழித்தழல் வளர்த்தார் ” 
ளமைந்த அருநிலம் . (உ -ம். )"பாலைசான்றசுரஞ் | ( திருவிளை . மாயப் . சு .) 
சேர்ந்தொருசார் ” (மதுரைக் . நகச . ) 

பாவகி --முருகன் . ( பிங்கல . 540. ) 
பாலைத்திணை ஐந்திணைகளுளொன்று ; 

பாவசந்தியலங்காரம் பாவகச்சேர்க்கை 
அது : பாலைமுதற்பொருள் , பாலைக்கருப்பொ யணி . ( குவல . கசு .) 
ருள் , பாலை உரிப்பொருளென மூன்றுவகைப் 

பாவசயளாலங்காரம் 

பலகருத்துக்கள் 
படும் : ( உ - ம் . ) " குறிஞ்சிப்பாலைமுல்லைமருத மேன்மேலாக உண்டாகுமணி . ( குவல . க 0 எ . ) 
நெய்தலைந் திணைக்கெய்தியபெயரே ” என்பத பாவட்டம் --- பாதிரி . ( வைத்தியபரி .) 
னாற் பெறப்படும் . ( அகப் . அகத்திணை . சு . பாவட்டா - ஒரு கொடி . ( இந்துஸ் .) , 

பாலை நிலம் - ஐந்நிலத்தொன்று ; அது : 
நீரும் நிழலுமில்லாச் சுரமுஞ் சுரஞ்சார்ந்தவிட 

பாவட்டை -1 . ஆடாதோடை . 2. திரணைச் 
மும் . ( அகப் . அகத்திணை . கூ . ) 

செடி ; அது : கரணைப்பாவட்டை , வெட்பாவட் 
பாலைப் புறம் -- சுரநடை , முதுபாலை என 

டையென விருவகைப்படும் . ( வைத்தியபரி .) 

பாவட்டைச்சக்களத்தி -- ஒருசெடி ; இது : 
விருதுறையாம் .. இவ்விரண்டனையும் , நம்பி 
யகப்பொருள் ஒழிபியல் நடு - ஆவது சூத்திரத் 

பாவட்டை போன்றிருப்பதென்பர் . 

பாவண்ணம் 
தில் அகப்புறப்பெருந்திணையென்றார் . 

நூற்பாவண்ணம் . ( உ - ம் .) 
பாலைமுதற்பொருள் - பாலைத்திணைக்குரிய 

அவற்றுட் , பா அவண்ணஞ்சொற்சீர்த்தாகி 

நூற்பாற்பயிலும் " ( தொல் . பொரு. ருஉஎ .) 
முதற்பொருள் ; அது : சுரமுஞ் சுரஞ்சார்ந்த 
விடமுமாகிய நிலமும் , வேனிலும் நண்பகலும் பாவத்திரயம் -- ஞாந விகிருதிபாவம் , மோகம் 
பின்பனியுமாகிய பொழுதும் என இருவகைப் 

விகிருதிபாவம் , வர்த்த நுவிகிருதி பாவமென்னு 
படும் . ( அகப் . அகத்திணை . உச . உரை . ) 

முப்பாவங்கள் . ( வி - ணி . ) 
பாலையாழ் - பாலைநிலத் தியாழ் . ( அகப் . பாவதத்திதன் ---- பண்பின் முதனிலையோ 
அகத்திணை . 2 ....) 

டும் , ஆண்பெண்முதலாகிய பெயரோடும் மகர 
பாலையுரிப்பொருள் - பாலைத் திணைக்குரிய வைகாரமும் சிறுபான்மையுகரமும் பொருந்தி 
உரிப்பொருள் ; அது : பிரிதலும் பிரிதல் நிமித் வருவது . ( உ - ம் . ) “ முட்டாதுகூறியபல்வசைப் 
தமுமென இரண்டு வகைப்படும் . ( அகப் . அகத் பண்பின் முதனிலையுங் - கட்டானவாண் பெண் 
திணை . உரு . உரை. ) 

முதலியநாமமுங்கைகலந்து - மட்டார்மலர்க்குழ 
பாலொடுவை - கொடிப்பர்லை , ( வைத்திய லாய்தன்மைகாட்டியமையுகரர் - தட்டாமனிற்ப 
பரிபா .) 

துவேபாவதத்திதன்றண்டமிழ்க்கே " 
பாவகச்சேர்க்கையணி - ஒன்றுக்கொன்று. 
விரோதமாயிருக்கின்ற இரண்டு கருத்துக்களை 

பாவதம் -1. உற்சவபேதநான்கனுளொன்று ; 
யங்கமாகக்கொண்டுவருமணி . ( குவல . க 0 சு . 

ஈ .) அது: துவசாரோகணமின்றித் தொடங்கித்தீர் 

தீர்த் 
பாவகத்தேரற்றவணி கருத்து தயமங்க 

தவாரியளவுஞ்செய்யப்படுவது . 2. எண்ணம் . 
மாகவிளங்குமணி . ( குவல . காரு . ) 

3. சருசா நுமாநம் . 4. சுத்திசெய்தல் . 5. தவம் . 
பாவகம் - 1. தியாநம் . ( உ - ம் . ) " பாவக 6. தியாநம் . 7 தூபம் . 8. தாய்மை , ( உ - ம் . ) 
மிறந்தநாதன் " ( சோயிற்பு . இரணியவன் . எசு . ) " பாவஞ்செய்வோருநினையில் ” ( துறைசையந் .) 
2. தோற்றம் . ( திருவிளை , நரிபரியா, உஎ . ) 3 . ஏனையவற்றிற்குதாரணம் வந்துழிக்காண்க . 


( பி-வி . 


பாவம் 


கீசகக 


பாவாணர் 


பாவநாகந்தம் - பஞ்சகந்தங்களுளொன்று ; ( உ - ம் . ) “ அகமின துபாவர்பாவங்கள் " ( வேதா . 
அது : அருள் , அவாவின்மை, தவவிருப்பம் , சூ . 50 அ . ) 4. ஐம்பது . ( த . நி . போ . உக .) 
இனியவைகூறல் , மெய்மைகூறல் , பயனுள கூ 5. ஒன்றிலேயொன்றுண்டாகுகை, பிறத்தல் . 
றல் , அறமுரைத்தல் , வணக்கம் , ஈகை , தவஞ் ( சி . பி . ) 6. சிவமாகியதத்துவமும் சதாசிவமா 
செய்தல் ஆகியநற்குணம்பத்தும் ; தீயசிந்தகை , கியமூர்த்தியுஞ்சேர்ந்தது . (சித்தா.சாரா. ஞாந . 
ஆசை , கோபம் , கடுஞ்சொல் , பொய்யுரை, பய ந . ) 7. தியாநம் . ( சூ . நிக . கக : வகரவெ . கசு .) 
னில்சொல் , கோட்சொல் , களவு ; கொலை , 8. நரகம் . ( பிங்கல . சருரு . ) 9. நோக்கம் , அபிப் 
வீண்செய்கை ஆகிய தீக்குணம் பத்துமாம் . பிராயம் . (உ - ம் .) " என்னபாவமற்றென்னையின் 
(சி . சி . பரபட்ச . ரு . உரை . ) 

றென்சொலாதுலகே ” (பாரத . தற்சிறப்பு . ரு . ) 
பாவநாசம் - 1. ஒரு தலம் .; இது : திருக் 10. பாவனை . ( ஞானாமி . ) 11. மெய்ப்பாட்டுக் 
குற்றாலத்திற்கு தெற்கேயுள்னது . 2. பாவநீக் குறிப்பு . (தண்டியலங். எ - ஆம் சூத் .) இது , 
குதல் . 

தொல்காப்பியத்தில் எண்வகைப்படுமென்றார் . 
பாவநாத்திசயம் 

சமுசயபாவதை , அசம் 12. விலக்கப்பட்ட தீவினைவடிவமாய்த் துக்கசா 
பாவதை , விபரீ தபாவதை என்பன . ( வாசுதே . தநமாயிருப்பது ; அவை : ஈசுவர தூஷணம் , சீவ 
கசுக . ) 

விரோதம் , துரோகம் , காமம் , உலோபம் , கார்ப் 
பாவ நி -1 . கங்கை . 2. துளசி . 3. பசு . ( 1 , 2 , பணியம் , மற்சரம் , வஞ்சநம் , மதம் , அநாதரம் , 
3- வைத்தியபரி. ) 

கோபம் , அசூயை , பொய் , குறளை , கடுஞ் 
பாவதை - 1. அதர்வணவேத உபநிடதத் சொல் , கொலை , களவு , வியபிசாரம் , நன்றி 
தொன்று . ( கர் . நவ . கஅ . ) 2. சிந்தநை. ( திரு மறுத்தல் , புலாலுண்ணல் , கள்ள ருந்தல் , 
விளை . அட்டமாசித்தி . உக . ) 3. தியாநம் . ஆசௌசம் , நித்தியகருமலோபம் முதலியன . 
( உ - ம் . ) “ தீர்த்தல் ” பார் . 4 , தெளிதல் . ( நன் ( வி - ணி , உஉக ) 
னூல்விருத்தி . பாயிரவுரை .) 5. பாவநாகந்தம் . பாவம்பத்து- மனத்திற் 

| - மனத்திற்றோன்றுவன 
( உ - ம் . " ஓங் குருவம்வேதநையுளக்குறிப்புப்பா மூன்று , வாக்கிற்றோன்றுவன நான்கு ,உடம்பிற் 
( வநைமெய்- தாங்குணர்வென்றைந்தாங்கந்தம் ” றோன்றுவனமூன்று. ( மணிமே பௌ.உ.உஉ ங . ) 
( மணிமே . பாவத்திற . கக . உரை. ) 6. " ம ” பாவழலம் -ஆணவமலம் . (த.நி.போ.கஅஉ .) 
என்னுமக்கசரத்தின திதேவதை . (சி.சி.அ :உக . பாவல் -1, பரவுதல் . 2. பாதகுறடு . ( சூ.நிக. 
மறை ) 

எ : சுஉ . ) 
பாவதைபண்ணுதல் 

1. பாசாங்குபண் பாவலர் --பாவில் வல்லவர் . ( உ - ம் . ) " பாவ 
ணல் . 2. பாவித்தல் . ( 1 , 2 - வழக் ) 

லர்க்கொடன்றியும் ” (சிவரக. கணபதிமறு . க . ) 
பாவபதம் - பிராதிபதிகம், ( பி . வி . சஉ பாவருபம் கன்மரூபம் , ( சி . சி . உ ; ஙக . 
உரை . ) 

சிவாக் . ) 
பாவம் -1 . அக்கிரமம் , ( உ - ம் . ) “ சொல் 

பாவனை நான்கு -- மைத்திரீ , கருணை , முதி 
லரியபாவியிவற்கண்டபாவம் ” ( சிவரக . சிவதன் 

தை , உபேக்ஷையென்பன ; இவை : மகாபிரஹ் 
மா . எ . ) 2. ( பரதம் ) அவிநயம் ; அவை ; வெகுண் 

மாக்களாலநுட்டிக்கப்படுவதாதலின் பிரஹ் ம 
டோன விநயம் , ஐ : முற்றோனவிநயம் , சோம்பி 

விகாரபாவனையென்று கூறப்படும் . ( பௌ . ) 
னோன விநயம் , சளித்தோனவிநயம், வெயிற் 

பாவவாரம் - ஞாயிறு, செவ்வாய் , சநி என் 
றலைப்பட்டோனவிநயம் , நஞ்சுண்போனவிரு 

னும் வாரங்கள் . ( விதாந . ) 
யம் , வெப்பினவிநயம் , உவந்தோன விநயம், 

பாவாகாரம்- பரசிவம் , சதாசிவம் என்னு 
அழுக்காறுடையானவிநயம் , இன்பமுற்றோன 

மிரண்டுஞ்சேர்ந்த உருவம் . ( சி - லி . ஞாந . ஈ . ) 
விநயம் , தெய்வமுற்றோனவிநயம் , அஞ்ஞை 

பாவாடை -- 1 . ஆடாதோடை . 2. திரணைச் 
யுற்றோனவிநயம் , உடன்பட்டோன விநயம் , 

செடி . 3. நிலத்தில்விரிக்குஞ்சீலை . 4. பெண்க 
உறங்கினோனவிநயம் , துயிலுணர்ந்தோன விரு 

ளாடை . ( 1 , 2 - வைத்தியபரி . ) ( 3 , 4 - வழக் ) 
யம் , செத்தோனவிநயம் , வருத்தமுற்றோன 

பாவாடைப்பூ- இலுப்பைப்பூ . ( வைத்திய 
விநயம் , கண்ணோவுற்றோனவிநயம் , தலைநோ 

பரி. ) 
வற்றோனவிநயம் , அழற்றிறம்பட்டோனவிரு பாவாடையழது - ஒருவகை நைவேத்தியம் . 
யம் , சீதமுற்றோனவிநயம் , மழைபெய்யப்பட் ( வழக் .) 
டோன விநயம் , பனித்தலைப்பட்டோனவிந பாவாணர் -- புலவர் . ( உ - ம் . ) “ தமிழ்ப்பாவா 
யம் , என இருபத்துநான்கு வகைப்படும் , ( திரு ணர்செவிநுகர்பேரமுதமாக ” ( சேதுபு. அவை 
விளை . மாறியாடின . அ . உரை . ) 3. அறிவு . 

யடக் . சஉ ,) 


பாவை 


கசகஉ 


பாளி 


--AR 


பாவாற்றி -- நெய்வார்குச்சு .( சூ. நிக எ ருஎ . ) பாவையும் " ( சிலப் . கடலாடு , சுக . ) 2. கண்ணிற் 
பாவி -1 . தீயோன் . ( உ - ம் . ) " தாக்கு " பார் . பாவை . ( உ - ம் . ) " புரப்போர்புன் கண்பாவை 
2. தெரிநிலை வினைப்பகுதி . 3. வரக்கடவது . சோர " ( புறநா . உஙரு .) 3. கொல்லியம்பாவை . 
( உ - ம் , ) “ ஆவியார்நிலைபெறுபவர் நீதிகூடரரிய ( உ - ம் . ) " ஒப்பரும்பாவைபோன்றுறையுமென் 
வான்புகழன்றிப் - பாவியான தங்கணுகுறாதொ பவே ” (சிந்தா, நாமக, கசுஅ . ) 4. சித்திரப்பா 
ழியினும் " ( பாரத . சூதுபோ. எச .) 

வை . (நன்னூ . பொதுப், ச O. ) 5. பதிமை , 
பாவிகம் --பாவிகாலங்காரம் ; அது : கவிஞ பிரதிமை . 6. பெண் , உவமை . ( ஆகுபெயர் .) 
னுடையகருத்திலே காப்பியங்களிலே அமைந் பாவைக்கூத்து -- பாலையாட்டுதல் .(உ - ம் .) 
துதோன்றுங்குணம். ( உ - ம் .) “ பாவிகமென்பது “ தோற்பாவைக்கூத்தும் ” ( சி . சி . சு : உச . ) 
காப்பியப்பண்பே " ( தண்டி . அக .) 

பாவோடல் - நெய்வார் தொழிலினொன் 
பாவித்தல் --1 . உளஞ்செய்தல் . ( உ - ம் . ) ப : வோடுதல்- று . ( வழக் .) 
“ வேறுவேறுலோகமுமழுவுரைகரந்த - சித்த பாவோதயம் பாவகத்தோற்றமென்னு 
சாமிகணீற்றினைச்சிதறினர்பாவித்து ” ( திருவி மணி . ( குவல . 0 ரு . ) 
ளை . இரசவாத . உச . ) 2. தியாநித்தல் . ( சி . சி . பாழ் -1. அழிவு . 2. கெடுதி . 3. சூநியம் . 
சு : எ . நிரம்ப . ) 3. பாவநைசெய்தல் , ஒன்றை ( உ - ம் . ) " வெறும்பாழ்விளைந்தசுகஞ்சொல்லில் " 
யொன்றாகப்பாவகை செய்தல் . 4. பொய்யாய் ( ஒழிவிலொ. சத்திரி. உஎ . ) 4. தெரிநிலைப் 
நடித்தல் . ( வழக் . ) 

பகுதது . 5. நட்டம் . 6. பாழ்நிலம் . ( சூ . நிக . ரு : 
பாவித்திரம் மூன்றுலகம் . ( உ - ம் .) வந்துழிக் உக ) 7. புருடன், ( பரிபாடல். ) 8. வறுமை , 
காண்க . 

( புறப் - மாலை . ) ( 1 , 2 , 4 , 5- வழக்.) 
பாவிதம் -1. கலப்பு . 2. சங்கற்பித்தல் . 3 . பாழ்க்குதல் - சூநியமாக்கல் . ( வழக் .) 
பாவிப்பு . ( 1 , 2 , 3 - வழக்குண்டு போலும் .) 

பாழ்த்தல் - பாழாகுதல் . ( வழக் ) 
பாவிதன் --பாவிக்கப்பட்டவன் . ( சி . சி . அ ; பாழ்நிலம் - காம்பு . ( சூ . நிக . ரு : உக .) 
ககூ . சிவாக் .) 

பாழ்படுதல் - அழிதல் ( வழக் ) 
பாவிப்பு - பாவதை . ( வழக் .) 

பாழாக்கல்- 
பாவியம் -- அருகம் . ( உ - ம் . ) “ பாவியமல்லா 
ததுரைப்பான் ” ( சைவச . ஆசாரிய . கா .) 

பாழாதல் --அழிதல் . ( வழக் .) 
பாவியர் -1 . தீவினையாளர் . 2. பாவகத்தை பாழி - 1. அகலம் . (சூ . நிக . அ : கஉ . ) 2 . 
யுடையார் . ( ஞானாமி .) 

ஆகாயம், ( உ - ம் ) வந்துழிக்காண்க. 3. ஊர். 
பாவியாதல் - உண்டாதல் , வருதல் . ( சி . சி . (பிங்கல . எ.டு. ) 4. சயநம் . ( சூ . நிக ந : ரு.அ.) 
க ; சுச . சிவாக் . ) 

5. சிறகுளம் ; இது : திசைச்சொல் , ( நன்னூ . 
பாவிரி - பசளை . ( வைத் தியபரி. ) ( சூ . நிக - ல் . பெயரி , கசு , உரை.) 6. பகைவரூர் . ( சூ . நிக . 
பசிரியென்பர் . ) 

கக ; ழகரவெ . 2 .. ) 7. பதம் . ( சூ . நிக , க 0 : ஈ . ) 
பாவிருச்சர் --இருக்குவேதம் ஓதுகின்றவர் 8. பாழ் . 9. பெருமை. (உ - ம் .) " பாழ்வெஞ் 
கள் . ( அபிதாநசிந் .) 

சிறையுவணமும் ” ( உபதேச . சூராதி . கூ . ) 10 . 
பாவின் புணர்ப்பு - சித்திரக்கவிகளுளொ முநிவர்வாசம் . ( உ . - ம் . ) " எங்கும் மணர்பாழிக 
ன்று ; அது : நால்வர் நான்கடிக்கு ஈற்றுரை ளாய் ” ( பெரியபு . தண்டி, சி . ) 11. முழைஞ்சு. 
சொன்னால் தான் அடிக்கு முதல் பாடிப்பொ ( உ - ம் . ) “ பாழிமால்வரையெறிதிரை ” ( கந்தபு . 
ருண்முடிப்பது . ( உ - ம் . ) " பாதமயக்கேபாவின் நகர . கூ . ) 12. வலி . 13. விலங்கின்படுக்கை . 
புணர்ப்பே ( யாப்பருங்கலம் . செய்யு . கசு . ) ( 8 , 12, 13-பிங்கல. நிக . ஈ.அ உ ங .) 
பாவினம் - நால்வகைப்பாக்களுக்கு இன பாழக்கிறைத்தல் 

பயனற்ற நிலத்துக்கு 
மாகவரும் நாழிசைதுறைவிருத்தங்கள் . ( யாப் . நீரிறைத்தல் . ( உ - ம் .) " ஏழைத்தொழும்பனே 
காரிகை . ) 

னெத்தனையோகாலமெல்லாம் - பாழுக்கிறைத் 
பாவு - தெரிநிலைவினைப்பகுதி . 

தேன் " ( திருவாச . திருத்தோ . கங . ) 
பாவுதல் -1 . தளவரிசைசெய்தல் . 2. நாற்று பாளச்சீலை - மருந்துபூசிக்காயவைத்த புட 
விடல் . 3. பரப்புதல் .4 .விரித்தல் ,(1,2,3,4- வழக் ) வை . ஒரு குழூஉக்குறி .) 
பாவை -1 . அசுரர்கள் போர்க்கோலத்தை 

பாளம் --- 1 , உலோகக்கட்டி , 2. சிலையின் 
யொழிந்துமோகிக்க இலக்குமி மோகிநிவடிவங் 

கிழிவு . 3. வெடியுப்பு . ( வைத்தியபரி ) ( 1 , 2 
கொண்டாடிய ஆட்டம் ; இது : இரண்டங்க 

வழ . ) 
முடையது . ( உ - ம் .) " திருவின் செய்யோளாடிய பாளி-- பாசறை. ( பிங்கல . சுஉ.ச.) 


பாழாக்குதல்- அழித்தல். (வழக்.) 


க 


பாற்சொற்றி 


கசகங . 


பான்மை 


- 


பாளித்தியம் ஒரு நூல் .(யாப்.காரி.க.முகவு .) பாற்பரியாயம் - பாலின் நிலைமை . (மண 
பாளிதம் 1. கண்டசருக்கரை, 2. கருப் 

மேகலை . ) 
பூரம் . (பிங்கல . கஙகோ.) 3. குழம்பு . 4. சந்தநம் . பாற்பீர்க்கு- வெள்ளைப்பீர்க்கு . ( வைத்திய 
( தைல . தைலவ . ககச . ) 5. சோறு . 6. பட்டுப் 

மூ . அகராதி . ) 
புடவை . ( 1 , 3 , 5 , 6 - சூ. நிக . சக : எகரவெ . ரு . ) பாற்புறண்டி-சிறு அம்மான் பச்சரிசி . (வைத் 

பாளீபாஷை -- வடமொழிப்பகுதியாகவு தியபரி . ) 
டைய பாஷைகளுள் முந்தியது . ( மணிமே .) பாற்மகற்பம் - பதுமகற்பம். ( உ - ம் .) “ நவின் 

பாளை- கமுகு , தெங்கு , பனை முதலியவற் றகற்பத் - தெடுத்தகலேழாங்கற்பம் பாற்மகற் 
றில் வரும்பாளை . ( உ - ம் . ) “ பாளையோதியொரு பம் " கூர்மபு . பிரமா . கக . ) ( பாத்மம் , பாற்மம் 
திங்கள் பார்த்தனள் ” ( சிவரக . மேரு, உக . ) என்றாயிற்று . ) 

பாளையகாரன் ---- 1. அரசர்க்குக்கீழ்ச் சில பாற்றல் -- நீக்குதல் . (உ - ம் .) “ ஆசமநமாகு 
சேநையோடும் ஒவ்வோர்புரங்கட் கதிகாரியா மறலினொடு கூட்டுதலும் - பாசத்தைப்பாற்றும் 
யிருப்போன் . 2. படைத்தலைவன் . பாளையம் - பதிக்கு " ( சைவச . ரு ஙகா . ) 
படை . ( } , 2 - வழக் .) 

பாற்று - உரியது . ( உ - ம் . ) " செல்வமொன் 
பாளைப்பருவம் - பாலப்பருவத்திற்குமுந்திய றுண்டாகவைக்கற்பாற்றன்று " (நாலடி . க : க . ) 
கருவிலொரு பருவம் . ( பன்னூற்றிரட்டு . 100 ) பாற்றுத்தம் - வெண்டுத்தம் . ( வழக் . ) 
பாளையம் -1. படை , 2 . பாசறை . ( பிங்கல. 

பாற்றுளி -- சுக்கிலம் . ( உ - ம் . ) “ பாற்றுளி 
சுஉ ச . ) ( 1 , 2- வழக் .) 

பவளநீர்பருகி " (சிந்தா. முத்தி . அஎ ) 
பாற்கடல்-- சத்தசமுத்திரத் தொன்று . டாற --- தர . ( சிந்தாமணி . கசக . ) 
“ பாற்கடலாரமுதங்கெழுமித்தழைத்து ” ( அரிச் பாறல் -1 . அடிப்பறிதல் . ( வழக் .) 2. இடப் 
ச . நாட்டுப் . 2.) 

விராசி . ( பிங்கல . உ எ0 .) 3. எருது . ( சூ . நிக .ங . 
பாற்கடற் பிறந்தாள் - இலக்குமி . ( சூ . நிக . கச ) 4 , ஒடல் . ( உ - ம் . ) “பட்டிமை ” பார் . 5 . 
க : ஙச . ) 

நீங்கல் . (உ - ம் .) " பயிலுறு பாவங்கள் பாறப்பெற் 
பாற்கரம் - உபநிடத முப்பத்திரண்டி றுளாய் ” ( சிவரக . சிவனடியார். உங . ) 
னொன்று . ( பொருட்டொகை நிகண்டு ,) பாறு -1. கழுகு . ( உ - ம் .) " பாரிடங்கள் " 
பாற்கரன் -- ஆதித்தன் . 

ஆதித்தன் . ( சூடா . க : ருரு . ) பார் . 2. பருந்தினொருபேதம் . ( பாரதம் . பதினா 
பாற்கரியவாதம் - ஏகான்மவாதம் நான்கு றாம் . ருரு . ) 3. பாறல் . ( உ - ம் . ) " பாறிலுயிர் ” 
வகையுளொன்று ; இது : பிரமமேசடமுஞ்சித்து ( வேதா. சூ . கநங .) ( முதனிலைத்தொழிற் 
மாகிய உலகங்களாய்ப் பரிணமித்தது என்றும் , பெயர் .) 4. தெரிநிலைவினைப்பகுதி . 
அங்ஙனம் பரிணமித்து விகாரப்பட்டமையை பாறுதல் 1. அடிப்பறிதல் . (வழக். ) 2 . 
அறியாமையினாற்பந்தமாயிற்று என்றும் ,பரமார் ஓடுதல் . ( உ - ம் ) " பதுமுகனைக் கொடுபோகும் 
த்தத்திலொரு பொருளேயென்றும் , வேதாந்த பத்துமுகன் போற்பாறுதலும் " (சேதுபு. வே 
ஞாநத்தான் உடம்பிற்குவேறாகிய ஆன்மரூபம் தாள , கா . ) 
விளங்குமென்றும் வாதிக்கும் வாதம் .(சி.சி.பா.) பாறை - 1. கற்பாறைமுதலியன . ( உ -ம் . ) 

பாற்கரியன் - மாயையிற் பிரபஞ்சந் தோன் " பாரைக்குநெக்குவிடாப்பாறைபழுமரத்தின் 
றுவதில்லைப் பிரமத்தினின்றுந்தோன்று மென் வேருக்கு நெக்குவிடும் 2. ஓடுதல் , ஐ- தொழிற் 
பவன் . ( சி . சி . க : உஅ . முகம் . ) 

பெயர் விகுதி . 
பாற்கரியோன் - தேவேந்திரன் . ( தைல . பாறையுப்பு - ஒருப்பு . ( வைத்திய நூல்களி 
தைலவ . கக . ) 

லறிக .) 
பாற்தநம் 

பான் -1 . ஒரு தெரிநிலைவினையெச்சவிகுதி . 
பாற்தநி உத்திரநாள் .(பிங்கல .உரும் . ) 

( உ- ம் . ) "உண்பான் வந்தான் ” 2. பத்தினோர் 
பாற்கெண்டை - ஒருமீன். ஒருகுழூஉக்குறி . | திரிபு . ( உ - ம்.) “ ஒருபான் ” 
பாற்கொவ்வை- ஒரு கொவ்வை , ( வழக் .) பான்மயக்கம் ஒருபாற்குரிய சொல் வே 
பாற்சுண்டை ஒருவகைச்சுண்டை . றொருபாற்குரிய சொல்லுடன் வழங்கல். 
( வழக் . ) 

பான்ட்டான் - ஒருமீன் . ஒரு குழூஉக்குறி . 
பாற்சுற- ஒரு சுறாமீன் . ஒரு குழூஉக்குறி , பான்முடங்கி - ஒரு பூடு; அது : வேலிப் 
பாற்சொற்றி -1. பாற்சோற்றிச்செடி .(பிங் 

பருத்தி . ( வைத்தியபரி . ) 
கல . உஅகூக .) 2. பொற்றிக்கீரை. ( 1 , 2 - வைத் பான்மை -1 . ஊழின்றன்மை . (திருக்கோ 
தியபரி ) 

வை . இயற்கைப்புணர்ச்சியுரை .) 2. குணம். 


உ 


ன 


அ : மறை. ) 2 
பிகுப்பட்டை 

ககூச 

பிங்களர் 
( சூ . நிக . அ . எக . ) 3. தகுதி . ( உ - ம் . ) “ ஆனபான் பிதவு- பிகு . (வழச் .) 
மையிலோர் தவிசிருத்தினன் " (கந்தபு. பிரம பிங்க- வித்தியாகலையில் வித்தைதத்துவத் 
யாக . க 0 . ) 4. தன்மை . ( உ - ம் . ) " ஒன்றுமறியாத திலிருக்கும் இரண்டு புவநங்களுளொன்று . 
பான்மையறிவுயிர்க்குண்டோ ” ( இன்னிசை . ( சி - லி . கிரி . உக . உரை ) 

பிங்கம் --- பூஞை . ( வைத்தியபரி .) 
பான்மையிற்று --- பகுதியுடையது . (சிந்தா பிங்கல -- 1. பிங்களஎன்னும் வருடம். 2 . 
மணி . கஎங .. ) 

வித்தியாதத்துவத்திருக்கு மாசாரியதசகரிலொ 
பானம் -- 1 . கள் . ( பிங்கல . ககசசு . ) 2. பரு ருவன் . ( வி - ணி . உ எச . ) 
குதல் . (பிங்கல , ககருஎ .) 

பிங்கலகேசி -- சுமாலிபுத்திரி , அக்கிரகே 
பானல் -1. கருங்குவளை . ( உ - ம் . ) “ பானல் சன் தேவி . ( அபிதாநசிந் .) 
பூத்தவெள்ளத்துப்பெரியகண்ணார் ” ( இராமா . பிங்கலந்தை - பிங்கலன் என்பவனாற்செய் 
உலாவிய . ச . ) 2. கள் . 3. மருதநிலம். ( சூ . நிக . யப்பட்ட நிகண்டு . ( வழக் . ) 
ரு . ஈ....) 4. வயல் . ( பிங்கல . ருஎக . ) 5. வெற் பிங்கலம் -1 . பிங்கலமென்னு நிகண்டு . 
றிலை . ( 2,5- வைத்தியபரி ) 

(நன்னூல். உரியியல் . கக . ) 2. பித்தளை . ( வைத் 
பானாள் --- , ( - 

1. நடுயாமம் . ( உ - ம் . ) " குன்று தியபரி.) 3. பொன் . ( சூ . நிக.க்க : ஙகரவெ . ரு . ) 
குளிர்ப்பன்னகூதிற்பானாள் ” ( நெடுநல் , கஉ . ) 4. பொன்மைநிறம் . ( சூ.நிக.அ :உக .) 5. வடக்கு . 
2. பாதிநாள் . ( தைலவ .) 

( 5 - உதாரணம் . வந்துழிக்காண்க .) 
பானிதம் - சர்க்கரை . ( வைத்தியபரி. ) பிங்கலலோகம் - பித்தளை . ( வைத்தியபரி ) 
பானியவல்லி வலப்புரிக்கொடி , ( வைத் 

பிங்கலன் -1 . குபேரன் . ( உ - ம் .) " நிதிக்குப் 
தியபரி . ) 

பிங்கலன்பதத்துக்கிந்திரன் நிறத்திற்கந்த னெ 
பானிறவண்ணன் -- பலபத்திரன் . ( உ - ம் . ) ன்றினைவோரை " (திருப்பு , சுங . ) 2. சதருத்தி 
"நீனிறவண்ணனென்று நெடுந்துகில்கவர்ந்து 

ரரில் அக்கிரிதிக்கிலிருக்கும் தசருத்திரரிலொ 
தம்முன் - பானிறவண்ணனோக்கிற்பழியுடைத் 

ருவன் . ( வி-ணி . உ. எ 0 .) 3. பிங்கலந்தையென் 
தென்று கண்டாய் " (சிந்தா. நாமக . கஅ ) 

னும் நிகண்டு செய்த ஓராசிரியன் . பிங்கல முனி 
பானுபலை - வாழை . ( வைத்தியபரி. ) வர் என்றும் பெயருண்டு. (அபிதாநகோ.) 
பானை மிடா . ( சூ . நிக. எ: சுரு . ) 

பிங்கலாட்சன் -- கன்மேந்திரியதத்துவபஞ் 
பானைவெடிச்சான்- பிளவைக்கொல்லி . 

சகத்திலிருக்கும் பஞ்சபுவனபதிகளிலொருவர் . 
( வைத்தியபரி . ) 

( வி - ணி . உஎஉ . ) 

பிங்கலை - ஆந்தை, ( சூ . நிக . ந : சு 0 . ) 2 . 
பி . 

ஒரு பாலாரிட்டதேவதை. ( வி - ணி . உஙஅ . ) 

3. பத்துநாடிகளினொன்று ; இது; சுழிமுனையி 
பிக்கம் -- இருவேலி. ( வைத்தியபரி . ) லேதோன்றி யிடை நாடியோடு கத்திரிக்கோல் 

பிக்கு - 1. குழப்பம். ( வழக் .) 2. பிசகு . போலப் பக்கமாறி வீணாதண்டுக்கு வில்லு நா 
( உ - ம் . ) "பிக்குச் சொல்லாமலே கொக்குப்படுக்க ணிட்டாற்போலக் கபாலத்தைச் சுற்றிக் குதிரை 
வே " (திருக்குற்றாலக்குறவஞ்சி .) 

முகமாய் நாசியளவும் நிற்கும் . ( த . வி . ) 4. பார் 
பிகபந்து- மாமரம் . ( வைத்தியபரி .) வதி , பொன்னிறமுடையவள் என்றபடி . 5 . 
பிகம் - குயில் . ( பிங்கல . உஙஙஅ. ) பார்வதிதேவியின்றோழியரிலொருத்தி , கவரி 
பிகராகம் 

வீசுபவள் . ( அபிதாநசி .) 
மாமரம் . ( வைத்திய பரி .) 
பிகவல்லபம் 

பிங்கள -1. நிவிர்த்திகலையிற் பிருதிவி 
பிகன் - பசளை . ( வைத்தியபரி .) 

தத்துவத்துள்ள நூற்றெட்டுப்புவநங்களுளொ 
பிகாங்கம் ஒரு புள் . ( உ - ம். ) வந்துழிக் று . ( சி - லி . கிரி , உக. உரை.) இது : அக்கிரி 
காண்க. 

திசையிலுள்ள பத்துப்புவாங்களு ளொன்றாக 
பிகாநந்தம் - வசந்தகாலம் , குயிலுக்கு ஆனந் 
தந்தருவதாகிய காலமென்க . ( வழக் ) 

வட்டமாகிய அறுபதுவருடத்தில் ஐம்பத்தோ 
பிகி - பெண்குயில் . ( வைத்தியபரி ) ராவராண்டு . 
பிது -1 . இறுக்கம் . 2. பெலன் . ( 1 , 2 - வழக் .) பிங்களம் - களிம்பு . (வழக் . ) ( உ - ம் .) வந்து 
பித்தல் - தளர்ந்ததைவலித்தாக்குதல் . ( வழக் .) ழிக்காண்க . 
பிகுட்பட்டை - குதிரைமேற் சேணங்கட்டும் பிங்களர் - கைலாசமேற்குவாயிற்காவலர் 
வார் . ( வழக் . ) 

வாயு திக்கிலிருப்பவர். ( அபிதாநசிந் .) 


--- 


. 


பிச்சைநாலுவகை 


கசகூரு 


DS 


பிங்களன் - அயோகவப்பெண் பார்ப்பானைக் என்பனவாம் . ( வ - று . ) “சாந்தாங்கபிச்சைதக்க 
கூடிப்பெற்ற பிள்ளை . ( உ - ம் . ) " அயோகவப் கணமாதுகரி - யாய்ந்தார்க்கயாசகமுமாம் ” என் 
பெண்பார்ப்பாற்கீன்ற சேய் பிங்களன் பேர் " னுஞ்செய்யுளாற்பெறப்படும் . ( சைவச . பொது . 
( சூத . சிவமா. கஉ : கஉ . ) 

உருஎ . ) 
பிங்களித்தல் - அருக்களித்தல் , அருவருத் பிசக்கு -- 1. பிசகு . (வழச் ) 2. தெரிநிலை 
தல் . ( வழக் . ) 

வினைப்பகுதி . 
பிங்களை- தென்றிசையானைக்குப் பெண் பிசக்துதல் - தடுத்தல் . 
யானை . ( உ - ம் .) " அட்டதிக்கயங்களின் பிடிகள் " பிசகடி- தடை . ( வழக் . ) 
பார் . ( அபிதாநசி .) 

பிசகம் - எட்டிக்கொட்டை ( வைத்தியபரி ) 
பிங்காசி - அவுரி . ( வைத்தியபரி .) 

பிசது -1 . ஆட்சேபம் , 2. தப்பிதம். 3 . 
பிங்கி - வன்னிமரம் . ( வைத்தியபரி. ) 

தெரிநிலைவினைப்பகுதி . ( 1 , 2 - வழக் . ) 
பிங்குசம் - பின் குச்சம் . ( உ - ம் . ) " கணிப் பிசகுதல் - 1 , தவறுதல் . 2. விலகுதல் . 
புதுமலர்ச்செஞ்சூட்டு நுதற்குளக்கந் நிமாதர் - ( 1 , 2 - வழக் . ) 
மணிக்கருங்கதுப்பிள் காந்தட்பிங்குசம் வழுவ ” பிசங்கம் - பொன்மைகலந்தசிவப்பு . ( உ - ம். ) 
(இரகு . நாட்டு. ரு 0 .) ( விகாரம் .) 

வந்துழிக்காண்க . 
பிச்சடம் -1 . ஈயம் . 2. துத்தநாகம் ( 1 , 2 பிசங்கல்- நலங்கல் , வருந்தல் . ( வழக். ) 
தைத்தியபரி . ) 

பிசங்கு - தெரிநிலைவினைப்பகுதி . 
பிச்சம் -1. ஆண் மயிர் . ( சூ . நிக . கக : சகர பிசங்குதல்- நலங்கல் . ( வழக். ) 
வெ . சு . ) 2. இருவேலி, ( மலையக . ) 3. இறகு . பிசண்டம் மிருகத்தின் முதுகு . ( உ - ம் . ) 
( உ - ம் . ) " பிணிப்புறுகொடிகளிற்பிச்ச மேல் வந்துழிக்காண்க . 
விரித்- தணிக்குலமஞ்ஞைகளகவியாலுவ ” ( சே பிசண்டிலன் - பெருவயிறுள்ளவன் . ( வழக் .) 
துபு . கந்தமா . ஙச .) 4. காஞ்சிரை. ( வைத்திய பிசநம் --செஞ்சந்தநம் . ( மலையக .) 
பரி . ) 5. பீலிக்குட்டை . ( சூ. நிக . கக : சகரவெ . பிசம் -1 . இற கு . 2. தாமரைவளையம் . 
சு .) 6. வெண்குடை. (உ - ம் .) “ பிச்சவெண் ( உ - ம் .) “ அமிர்தை ” பார் . 
குடையார்பலர் ” ( திருவிளை . நரிபரி , கஉ . ) பிசல் - எருத்துத்திமில் . ( உ - ம் . ) வந்துழிக் 
பிச்சர்- பித்தர், மருளர் . ( வழக் . ) 

காண்க . 
பிச்சாடநம் - இரக்குதல் . ( உ - ம் . ) " பிச்சாடா 

பிசவ்வியம் - பருத்தி . ( வைத்தியமூ.அக . ) 
நவமணிமாலை 

பிசறல் --கலத்தல் . ( வழக் .) 
பிச்சாந்தேகி -- மூன்று வருணத்துப் பிரம பிசறுதல்- ] . கலத்தல் . 2. செறிவித்தல் . 
சாரிகள் பிச்சையேற்கும்போது கூறும் வாக்கி ( சி . சி . 2 : F உ . ஞாநப் . ) 
யங்கள். இவ்வாக்கியங்களுடன் அந்தணர் பவ பிசாச்சி - சடாமாஞ்சில் , ( வைத்தியபரி . ) 
திச்சொல்லை முதலிலும் , அரசர் பவதிச்சொல் பிசாசகை - ஓர்நதி ; இது ; இருக்ஷபர்வத்தி 
லை யிடையிலும் , வைசியர் பவதிச்சொல்லைக் லுற்பத்தியாவது . ( அபிதாநசி . ) 
கடையிலும் வைத்துக்கூறியேற்பது மரபு . 

பிசாசம் -1. பேய் . (பிங்கல . 20 க . ) தூல 
(காஞ்சிபு . ஒழுக்க . கஉ , ) 

தேகத்திற்குவிதித்த ஆயுளினளவை முடி யு 
பிச்சி -1 . ஒருமல்லிகை. சோழதேசத்திற் சா முன்றேகநீங்கி வாயுவினுருவடைந்து ; கால 
திப்பூவென்பர் .2.சிறுசண்பகம் . ( வைத்தியபரி .) வளவைநோக்கியிருக்கும் அந்த ரான்மா என்பர் , 

பிச்சிலம் -1. ஆண்ம் . 2. ஈரம் . 3. கஞ்சி . ( அபிதாநசி .) 2. பேய்க்கரும்பு . ( மலையக .) 
( உ - ம் . ) வந்துழிக்காண்க . 

பிசாசர் - ஒருவிதத் தேவவகுப்பினர் . ( அபி 
பிச்சு -1. பித்து . ( உ - ம் .) “ பெரும்பிச்சுத் தாநசி . ) 
தரும்பெருமான் . (திருவாச . அடைக்கல . ங . ) பிசாவப்பிரியம்- வேம்பு. ( வைத்தியபரி .) 
2.மயல் . (உ -ம். ) " பெரும்பிச்சையளித்தகல் பிசாசன் - 1.இராவணசேநாதிபதிகளுளொ 
வார் ” ( கோயிற்பு . பதஞ்சலி . உக . ) 3. மூளை . ருவன் ; இவன் : இலக்குமண ராற் கொல்லப்பட் 
( பி . நிக , கஎஎ . ) 

டவன் , ( இராமா . மந்திரப் . சஉ . ) 2 , பேய்க் 
பிச்சை - 1. இரப்பு . ( உ -ம் . ) " பின்பிச்சை குணமுடையோன் . ( வழக் . ) 
கொண்டுவா ” ( சோயிற்பு . பதஞ்சலி . உக .) 2 . 

பிசாசி - சடாமாஞ்சில் . (தைல . தைலவ . 
வத்தகுக்கொடி . 3. வாழை . ( 2,3 - வைத்தியபரி .) ககக . ) 
பிச்சைநாலுவகை 

சாந்தாநிகபிச்சை , பிசாசிகை -கிணற்றுப்பெண் தவளை .(உ - ம் . ) 
கணபிச்சை, மாதுகரிபிச்சை, அயாசகபிச்சை வந்துழிக்காண்க . 


பிசுதம் 


கசகசு 


பிட்சகர் 


- 


வர்பிசி 


பிசாசு- 1. சடாமாஞ்சில் . (தைல . தைலவ . 

பிசுநன் -- 1. உலோபன் . 2. கோளன் . 3 . 
கஉஎ .) 2. பிசாசம் . (பிங்கல . 20க . ) . 

பொய்யன் . ( சூ . நிக . கக : சகரவெ . க 0 . ) 
பிசாாதம் - நூ தரும் , ( உ - ம் .) வந்துழிக் பிசுநி -- பிசுநன் . 
காண்க . 

பிசுபிசுத்தல்- பிசுபிசுப்பு. (வழக் . 
பிசாரம் - வேம்பு. ( வைத்தியபரி .) 
பிசி -1 . அரும்பொருள் . 2. சோறு . 3. நற் 

பிசுபிசெனல் - பிசுபிசுப்புக்குறிப்பு .(வழக் .) 
பொருள் . (பிங்கல . நிக . உ O ருசு. ) 4. பொய் . பிசுமத்தம் 

வேம்பு. ( மலையக . ) 
5 , பொன் . ( சூ . நிக , சு : க . ) ( 1 , 2 , 4 - கக : சகர பிசுமந்தம்- 
வெ . ங . ) 

பிசுலம் -1 . நீர்க்காகம் . 2. பிஞ்சு . ( 1 , 2 
பிசிதம் -1 . ஊன் . ( உ -ம். ) “பிறவியிற்பெ வைத்தியபரி .) 
ரிய நோக்கிற்பிசிதமுண்டுழலும் பெற்றி ” ( இரா பிசுனம் பருத்தி . 2. மஞ்சள் . ( 1 , 2 
மா . நாகபாச . கஎ . ) 2. சதகுப்பை . 3. நீர். 4 . வைத்தியபரி .) 
வேம்பு . ( 3 , 4 - சூ . நிக . கக : ணகரவெ . ந . ) ( 2 பிசூகம்- வேலிப்பருத்தி . ( மலையக . ) 
வைத்தியபரி . ) 

பிசைதல் -குழைத்தல் . ( உ - ம் .) " குடர்மாலை 
பிசிதர் - அசுரர் . ( உ - ம் . ) “ பிசிதர்தம்வாய் யிட்டுடல்பிசைந்ததே ” ( கூர்மபு.தக்கவமி.எங .) 
நிணங்கக்க ” ( கந்தரல . அஅ . ) 

பிசைவு- சேர்த்துக்கலத்தல் . ( வழக் . ) 
பிசிதவூணர்-- பிசிதாசநர் . பிசிதம் - ஊன் . பிஞ்சகம் -1. கொலை பிஞ்சம் பிஞ்சகமென 
பிசிதாசநர் - இராக்கதர். ( உ - ம் . ) “ அருமாத வந்தது. 2. தலைக்கோலம் . பிஞ்ஞகம் என்பது 
தொசநரமுதா சநர் " 

( சே .சதுபு . ராமனரு. 

பிஞ்சகமென மருவின தாம் . 
கருஎ . ) 

பிஞ்சகன் - 1. சொலைகாரன் , 2. சிவன் . 
பிசிர் -1 . ஊற்று நீர் .(பரிபாடல். ) 2 , த வலை . ( சூ . நிக . க : க . ) 
( உ - ம் .) “ வரைமருள்புணரிவான்பிசிருடைய ” பிஞ்சநம் பஞ்செஃகும் வில் . எஃகுதல் 
( பதிற்றுப் . 2 : க . ) 3. பாண்டி நாட்டிலுள்ள நொய்தாக்கல் . 
தோரூர் . ( உ.- ii .) “ தென்னம் பொருப்பனன்னா பிஞ்சம் -- 1 . இறகு . ( பிங்கல . உ நகச . ) 2 . 
டுள்ளும் பிசிரோனென்பவனுயி ரோம்புந கொலை . 3. சத்திசாரணை . ( வைத்தியபரி .) 
னே ” (புறநா . உகடு . ) 4. மழைத்துளி. ( பதிற் பிஞ்சாம் -1 . அரிதாரம் . ( வைத்தியபரி .) 
றுப்பத்து .) 

2. கருமைகலந்தசிவப்பு . 3. பொன் . 2 , 3 . 
பிசிர - துளியாகச்சிதற . ( பதிற்றுப்பத்து .) (உ -ம் .) வந்துழிக்காண்க . 
பிசிராந்தை- ஒரு புலவன் . ( உ - ம் . ) “ இரும் பிஞ்சலம் ---தருப்பை . ( வைத்தியபரி .) 
பிசிராந்தையடியுறை ” ( புறநா . சுஎ . ) கோப் பிஞ்சாநம் பொன் . ( உ - ம் . ) வந்துழிக் 
பெருஞ்சோழனண்பனென்று கூறுவர் . ( அபி காண்க . 
தாநசி . ) 

பிஞ்சிதை - கொட்டையின்பிஞ்சு. (உ - ம் . ) 
பிசின் - 1. சாம்பிராணி . 2. நீர்வஞ்சி . 3 . வந்துழிக்காண்க. 
பஞ்சி நூல். 4. மரப்பிசின் . 5. வெட்டுக்குருத்து . பிஞ்சு - இளங்காய் . ( உ -ம் . ) “பிஞ்சுபூவுடன் 
( 1 , 2 , 3 , 4 , 5 - வைத்திய பரி , 

கவர்ந்தான் " ( சிவரக , கத்தரிப்பூ . உச . ) 
பிசினி -1. பசை . 2. கள் . ( வைத்தியபரி .) பிஞ்சை -1 . பிஞ்சு. 2. மஞ்சள் . ( வைத் 
பிசினேறி - ஒரு மரம் . (வழக் . ) 

தியபரி . ) 
பிசு- பருத்தி . (மலையக . ) 

பிஞ்சோலம் இலைமுதலியவற்றானெழு 
பிசுக்கு -1 . விலைக்குரிய பொருளைப்பெற்ற மொலி . ( உ - ம் . ) வந்துழிக்காண்க . 
பின் , சிறிதுவாங்கு ,சல் . வழக் .) 2. பீர்க்கு . பிஞ்ஞகம் - தலைக்கோலம் . ( உ - ம் . ) “ கொன் 
( வைத்தியபரி . ) 

றைகமழ்முடியோனும்பிஞ்ஞகத்தைப் பின்னல் 
பிசுகம் - உத்தாமணி , வேலிப்பருத்தி . படுகுஞ்சியாக்கி ” (பாரத.அரிச்சுநன்றவ . அங . ) 
( தைல . தைலவ . உக . ) 

பிஞ்ஞகன் -சிவன் . ( உ - ம் . ) “பெண்ணொரு 
பிசுததல் --- கொசறு தல் . ( வழக் . ) 

பாகம்வைத்தபிஞ்ஞகனுருவுகாட்டும் ” ( கூர்மபு . 
பிசுதூலம் --- பருத்தி . ( மலையக .) 

காப்பு . ) ( தலைக்கோலத்தையுடையவனென்ற 
பிசுநத்தநம் - லோபத்தன்மை ( வழக் .) 
பிசுநம் -1 . உலோபம் . ( வழக்.) 2. புறங் 

பிஞ்ஞை-- பின்னை , நப்பின்னை . ( சிலப் . ) 
கூறல் . ( சூ . நிக , க 0 : க . ) 3. பருத்தி , 4. மஞ் 

பிட்ததல் - பிள்ளச்செய்தல் . ( வழக் .) 
சள் . ( 3 , 4 -வைத்தியபரி. ) 

பிட்சகர் - யாசகர். ( பராச . ) 


படி . ) 


பிடவம் 


கசகஎ 


பிடிவாதக்காரன் 


பிட்சு- யசுர்வேதஉபநிடதத்தொன்று . ( கந் . 


நா . கஅ . ) 


பிட் சை - யாசகர் . ( வழக்குண்டு .) 
பிட்டடங்கொற்றன் - ஓர்வள்ளல் .( அபிதாநசி .) 
பிட்ட பேடண நியாயம் - சகத்திரநியாயங்க 
ளுளொன் று. ( மீமாமிசையிலறிக.) 

பிட்டம் -1 . இடித்தமா . ( தைலவ . பாயிரம் . 
உஅ. ) 2. ச எரும் . 3. மாவு . (சூ . நிக . சு : உரு . ) 

பிட்டர் -ஆடுதின்னாப்பாளை . ( வைத்தியபரி . ) 

பிட்டல் பிட்குதல் . ( உ - ம் .) “ பிட்டுட லிரு 
பிளவெனவிழவுதிரமுகனிபெருக ” ( அருண 
கிரிபு . அருந்தவ . கந ங . ) 

பிட்டி - சக நபக்கம் , வழக்கம் .. 
பிட்டிமம் 

எலம். ( மலையக . ) ( வைத் 
பிட்டிலம்- தியபரி .) 
பிட்டு ஒருவகைச்சிற்றுண்டி . ( உ - ம் . ) “ பிட் 
டினை விற்றுண்பேற்கு ” (திருவாத . மண் . உரு . ) 
பிட்டை - அண்டவாதம் . (வழக். ) 
பிடக்கு- வைத்தியன் . ( உ - ம் .) “பிணியர்க் 
குரியபிடக்குளத்தை யொப்பர் ” ( தைல . பாபிர . 


பிடகம் -1 . ஆதிபுத்தனோல் தண்ணங்கா 
ரன் முதலிய இருபத்துநான்கு புத்தர்கள்மரபில் 
உபதேசக்கிரமத்தாற்செய்யப்பட்ட நூல்; அது : 
விநயபிடகம் , சூத்திரபிடகம் , அபிதன்மபிட 
கம்எனப் பலவகைப்படும் . ( த . நி . போ . கசுக . ) 
( புத்ததன்மசங்கம் என்னும் மூன்றுமணிகளும் 
யாதோரிடையூறின்றி இருத்தற்கடனாய்க் 
கூடைபோலுதலின் பிடகமாயிற் றென்பர் . ) 
(மணிமே. உசரு . ) 2. கல்வி நூல். (பிங்கல நிக . 
உ O ரு எ . ) 3. கூடை . (மணிமே .) 

பிடகர் - வைத்தியர் . ( உ - ம் . ) “ பிடகர்சொல் 
வார் ” ( தைல . தைலவ . கங .) 

பிடகன் -1 , புத்தன் . 2. வைத்தியன் . 
பிடகை - கூடை . ( உ - ம் . ) “ கொம்பனார்கள் 
பூம்பிடகைகொண்டனைய ” ( பெரியபு. திருக் 
குறிப்பு . டூக . ) குடலையென்றுங்கூறுவர். பூந் 
தட்டு என்பர் . (பத்துப் . நெல்நல்வாடையில் .) 
பிடங்கம் - பெருவெள்ளரி .( வைத்தியபரி .) 
பிடங்கு - ஆயுதங்களின் பிற்பக்கம் . ( வழக்.) 
பிடர் - புறங்கழுத்து . ( உ - ம் . ) “ அடங்கு 
பிடர்க்குளமைந்தவுளைத்திரள் ” (சிவரக. தேவி 


பிடவு -- பிடவம் . (சிலப் .) பிடாச்செடிஎன் 
றார் பதிற்றுப்பத்தில் . 

பிடவூர் - சோழநாட்டிலுள்ளதோரூர்.( உ - ம் . ) 
“ நெடுங்கைவேண்மானருங்கடிப்பிடவூர் ” ( புற 
நா . நஎரு . ) 

பிடா - ஓர்மரம் . ( உ - ம் . ) “மருதுபோதிபிடா 
ஞெமை . (காஞ்சிப்பு . சனற்குமார . சு . ) 
பிடாரம் - வைத்தியவாகடம் . ( வழக் .) 
பிடாரன் - பாம்புபிடிப்போன் . ( வழக். ) 
பிடாரி - காளி . ( வழக் .) 

பிடி -1. ஏலம் . ( வைத்தியபரி .) 2. ஒட்ட 
கம் , யானை , கவரி இவற்றின் பெண் . ( சூ . நிக . 
ங ; ஙச . ) 3. கிரகிப்பு . 4. கைப்பிடி . ( உ - ம் . ) 
“சிவனடியார் தமக்கொருபிடியநம் ”(சிலப்.பசாசு 
மோசா , கூடு . ) 5. நால்விரல் கொண்ட அளவு . 
6. தெரிநிலைவினைப்பகுதி . ( உ - ம் . ) “ கைப்பிடி 
சூலம்பாசமுடையகாலன் ” (சிவரக . சிவதன்மா. 
உக .) 
பிடிகம் - பிள்ளைக்கைவளை .( சூ.நிக.எ :உச .) 
பிடிதருவி - வெற்றிலை . ( வைத்தியபரி .) 
பிடிச்சராவி -- கம்மாளர்கருவியினொன்று . 
ஒரு குழூஉக்குறி . 

பிடிச்சீலை - கையிற்பிடிக்கிற துணி . ( தைல . 
தைலவ . ) 

பிடித்தபிடி - பற்றிக்கொண்டநிலை , விடாப் 
பிடி . ( வழக் .) 

பிடித்தம்- வேலைசெய்யாநாட்குப் பிடிக்கப் 
பங்காசு . ( வழக் . ) 

பிடித்தல் - 1. உட்கொள்ளல் , மனத்துக் 
கிணங்கல் . ( வழக் . ) 2. பற்றல். ( உ - ம் .) “ சூலம் 
- படித்தவீரன்றன்னை ” (சிவரக.கத்திரிப்பூ . கரு . ) 
பிடித்திராவி - பிடிச்சராவி . ( வழக் .) 

து --- கைப்பிடியிலுள்ளது . (உ - ம் . ) 
" தொடிப் புழுதிகஃசாவுணக்கிற் பிடித்தெரு 
வும் வேண்டாதுசாலப்பகம் ” ( வள் , ககஎ .) 

பிடித்தொன்றைப்பேசுதல் - பிதற்றுதல் . 
( பிங்கல . உ 0 எ..) 
பிடிதம் - பிச்சை -- க: கக .) 

பிடிப்பு -1 . சுளுக்கு . 2. பிடி * கல் . ( 1 , 2 
வழக் . ) 

பிடிபடுதல் -1. அகப்படுதல் . 2. தெரிதல் 
( 1 , 2 - வழக். ) 
பிடிபாடு- அகப்படுதல் . ( வழக் . ) 

பிடிமானம் -1 . அன்பானபற்று. 2. உலோ 
பம் , 3. கையிருப்பு . ( 1 , 2 - வழக். ) 

பிடியல் -1 . சீலை . ( வைத்தியபரி .) 2. நல் 
லாடை . ( உ - ம் . ) வந்துழிக்சாண்க . 

பிடியாள்- பலபந்தமாகப்பிடித்த ஆள். (வழக் ) 
பிடிவாதக்காரன் - பிடிவாதி . ( வழக் .) 


பிடித்து 


யிமயம் . கந ) 


பிடர்த்தலை -- பிடர் . ( பிங்கல . நிக . க 0 x0 .) 
பிடரி -- பிடர் . ( வழக் ) 
பிடவம் -- 1. ஒருசெடி , குட்டிப்பிடவம் . 
( உ - ம் . ) “ பிட வமுமயிலையும்.” (சிலப் . புறஞ்- தை . 
கரு அ . ) 2. ஒரு மரம் . பிடா என்பது பிடவம் 
என வந்ததென்பர் . 


188 


பிண்டவுரை 


கசகூஅ 


பிண்ணாக்குப்பூண்டு 


பிண்டவிருத்தி – சரீரத்தை விருத்திசெய் 


பிடிவாதம் - கொண்டதுவிடமை. ( வழக் .) 
பிடிவாதி- கொண்டது விடாதுநிற்போன் . தற்கிரியை ( உ - ம் . ) “ அந்நப்பிராசரும் ” பார் .. 
( வழக் ) 

பிண்டாகழலம்- தாமரைளையம் , ! ( வைத் 
பிடுக்க - பீசம் . ( வழக் . ) 

தியபரி .) 
பிடுங்கல் -1. கவர்தல் . ( வழக் .) 2. பறித் பிண்டாண்டம் - அண்டமும் பின்னடமும் . 
தல் . ( பி . நிக , உகருஎ . ) 

பிண்டம் சரீரம் , 
- பிடுங்குகீரை- தண்டுக்கீரை. ( வழக் .) பிண்டாப்பிரம் - ஆலங்க ட்டி .(லையத்தியபரி .) 
பிடுங்குதல்- பிடுங்கல் . ( பி . கே . உசருஎ .) பிண்டாயசம்- உருக்கு . (வைத்தியபரி .) 
பிண்டக்காப்பு -- காப்பதற்குரிய சோற்றுத் பிண்டாரி -- கொள்ளைக்காரன் . ( தெலுகு .) 
திரளை . ( வழக் . ) 

பிண்டி -1. அசோகமரம் . ( உ -ம் . ) “ பொ 
பிண்டகருமம் - பிதிர்க்கிடும்பிண்டக்கிரியை . லம்பூம்பிண்டி நலங்கிளர்கொழுநிழல் ” (சிலப் . 
( வழக் .) 

நாடுகாண் . உக . ) 2. ஒற்றைக்கை ; இது : புறக் 
பிண்டகன் -பிதிர்பிண்டமிடுவோன் .( வழக் ) கூத்திற்குரியது . (சிலப் . அரங்கே . கஅ .) 3 . 
பிண்டகோசம் --வாசகைப்பிசின் . ( வைத் குவிக்கப்பட்டது, தொகுக்கப்பட்டது . 4 . 
தியபரி . ) 

தினைமா. ( சூ.நிக. சு ; உரு .) 5- . நெல் . ர் . தெரி 
பிண்டசன் - யாசகன் . ( வழக் . ) 

நிலைவினைப்பகுதி . 7. பிண்ணாக்கு . 8. புகர் 
பிண்டதன் -- பிதிர்பிண்டமிடுவோன் . 

பூசம். ( சூ. நிக . 4 : எ . ) 9. மா . ( 5 , 7 , 9 
பிண்டது -- பிளந்தது . ( உ - ம் . ) “பிண்டது வைத்தியபரி . ) 
பாரும் ” (திருவிளை . யானையெய் . நக . ) 

பிண்டிகை - ஆசரும் . ( வழக் .) 
பிண்டப்பாதாநம் - பிதிர்க்குப் பிண்டத் பிண்டித்தல் - குவித்தல், தொகுத்தல் . 
தைத் தானஞ்செய்தல் . ( வழக் .) 

பிண்டித்து - திரண்டும் . (சிந்தாமணி .) 
பிண்டப்பொருள் -1. குவிக்கப்பட்ட பொ பிண்டிதகம்- மருக்காரை. ( வைத்தியபரி .) 
ருள் , தொகுக்கப்பட்டபொருள் . (நன்னூ . பிண்டிதம் - சாரைச்செடி . ( வைத்தியபரி .) 
பெயரிய , ருக . உரை .) 2. சடப்பொருள் . பிண்டிபாலம் - அறியாயுதம் . ( உ -ம் . ) அடுத் 
பிண்டபாகர்- தந்தைமுதல்மூவர். ( பராமி . ) தபிண்டிபாலந்தலைஎ எடுத்தடித்திடுவீர் ” (சிவரக . 

நாரதஉபதேச . சே. ) சீவகசிந்தாமணியில் , ஃ 
பிண்டபுட்பம் -1 . அசோகு . 2. செவ்வந்தி 

யிலே பீலிகட்டப்பட்டு எறிவதோர் படை 
( 1 , 2 - வைத்தியமூ. அக . ) 

யென்பர் . 
பிண்டம் -1 . உடல் . ( பிங்கல. ககச . ) 2. 

பிண்டியான் அருகன் . ( உ - ம் .) “உக 
உண்டை . ( பிங்கல . ஙஅ ஙஉ . ) 3. எண்வகை 

பி.ஃபலையமெனத்தடுமாற்ற நூலுரைத்த -பிண்டி 
யெச்சத்துளொன்று ; அது : உறுப்பின்றிப்பிடப் யானுகொண்டு ” ( திருவிளை . மாயப் , கு .. ) 
பது . ( உ -ம் . ) “ உறுப்பில்பிண்டமும் ” ( 4 றநா . 

பி காடிரம் - மாதுளை . ( வைத்தியபரி . ) 
உஅ . ) 4 , கருப்பம் . 5. கவளம். 6. சற்கண்டு. பிண்டிவாளகம் - குந்துருக்கம் . ( மலையா 
7. செவ்வந்தி . 8. சோறு . ( சோற்றுத்திரளை பிாடீகரணம் உண்டையாக்கிடு 
யென் றார் புறப்பொருள் வெண்டாமாலையுரை 

( வழக் .) 
யில் .) 9. தொகைச்சூத்தித்துக்கு முன்புரைக் பிண்டீகரம் -- தொகுப்பு . ( உ - ம் . ) வந்துழிக் 
கும் பிண்டசூத்திரம் . (நன்ன . பாயிர. 20.) காண்க . 
10. பலபொபட்லடாகரி . ( தொ . சேநா . க 0 . ) பிண்டீதகம் - மருக்கொழுந்து . ( வைர் ஒய 
11. பிச்ச . ( சூ. நிக . கக : தகரவெ . சு . ) 12 . பரிபா . ) 
HP : தேவரைக்குறித்துப்பிண்டித்திடுமுணவு . பிண்டீரம்-மாதுளை . ( வைத்தியபரி .) 
உ - ம் . ) “ ஒன்று காதலொடுகடுகுகொண்டதொ பிண்டோற்பத்தி- தந்தையின்றாதவுனி 
ரூபிண்டநல்கில் ” ( சேதுபு . பாவகாச . அ . ) இவ் ருந்தவுயிர் தாயின் கருப்பையிற்புக்குக் குவி 
வுணவு விளாங்கனிப்பிராமணமாக இடுவதென் யாகிப் பின் பூமியிற்பிறப்பது . ( அபிதாகம் , 
பர் . 13. மாமிசம் , 14. வெல்லம் . ( 4, 5 , 8 பிண்ணாக்கு எள்ளுமுதலியவற்றினரைப்பு 
வழக் . ) ( 6 , 7 , 13 , 14- வைத்தியபரி . ) 

( வழக்.) 
பிண்டரோடணம் -- நாரத்தை . ( வைத்திய பிண்ணாக்குக்கீரை - ஒருகீரை . ( வைர்பு 
பரிபா . , 

மூ . அக . ) 
பிண்டவுரை - பொழிப்புரை. ( யாப், காரி . பிண்ணாக்குப்பூண்டு - ஒரு பூண்டு , ( வைத் 
க . உரை. ) 

தியமூ . அக . ) 


பிணி 


கசககூ 


பிணைதல் 


. 


பிண்ணியாக்கம் - குந் துருக்கம் . ( மலையக .) 

பிணக்கம் - பிணங்கல் . (பிங்கல . ககக 0 . ) 
அம் -சாரியை . 

பிணக்கன் -- மாறுபாடுடையவன் . ( உ - ம் . ) 
“ களிமடி .........பிணியனேழை” (நன் நக . ) 
பிணக்காடு - சுடுகாடு , ( சூ . நிக . ரு : ருக . 

கூ . ) 
பிணக்கு - 1.ஊடல் , ஆடவர்மாதர் 
கலவிக்கு முன்னிகழுங்கலகம் . 2. ஒரு பொரு 
ளைப்பற்றி இருவர்க்குளமாறுபாடு . ( உ - ம் . ) 
" பிணக்கறுக்கு - மூத்தோரையில்லாவவைக்கள 
னும் ” ( திரிகடு , க 0 . ) 3. நெருக்கம் ( உ - ம் . ) 
வந்துழிக்காண்க . 4. தெரிநிலைவினைப்பகுதி . 

பிணக்குதல் --- கலகஞ்செய்தல் . ( வழக் ) 
பிணங்க - நெருங்க .(உ - ம் .)" மாந்தர்பிணங் 
கவேட்டான் ” (சிந்தா, குணமாலை . உகக . ) 

பிணங்கல்- ) . கலகித்தல் . ( சி . சி . ச : எ . 
சிவாக் .) 2 குழம்புதல் . 3. நெருங்கல் . 4. பின் 
னல் . 5. மாறுபடுதல் . ( 2 , 3 , 4 , 5 வழக் .) . 
பிணங்கு - தெரிநிலைவினைப்பகுதி . 

பிணங்குதல் --1 . குழம்புதல் . 2. சண்டை 
செய்தல் . 3. நெருங்கல் . 4. மாறுபடுதல் . ( உ - ம் .) 
" உலகிலில்லாநெறிகொண்டுபிணங்குகின்ற 
திருமறைமுநிவரே ” ( பெரியபு . தடுத்தாட்.சசு . ) 
5. பின்னல் . ( 1 , 2 , 3 , 5 - வழக் .) 

பிணப்பறை - சாப்பறை. ( உ - ம் . ) “ மணப் 
பறையும்பிணப்பறையாய் " ( திருவிளை . பழி 
யஞ்சு. ச 0 ) 

பிணம் -1 . சவம் . ( உ - ம் . ) “ காக்கையுவக்கும் 
பிணம் ” ( மூதுரை.) 2. பேய் . (பிங்கல உ 0 .. ) 

பிணம்வீழ்களம் --- போர்க்களம் . ( சூ . நிக . 
ரு : ருக . ) 

பிணர் - 1. கோங்கு . ( வைத்தியபரி . ) 2 . 
சருச்சரைவடிவு . (சூ . நிக . அ : சு . ) 
பிணாம் - சர்க்கரை . ( வைத்தியபரி .) 

பிணவு -- சவரிமா , நாய் , புல்வாய் , பன்றி 
யிவற்றின்பெண்பொதி . (பிங்கல நிக . உருஎசு . ) 
விலங்கின் பெண் . ( மணிமேகலை .) 
பிணவெடில் - பிண நாற்றம் . ( பட்டணத்தா. 

க . ) 
பிணா - பிணவு . ( சூ . நிக . ந : ஙச .) 
பிணாப்பிள்ளை பெண்பிள்ளை . ( உ - ம் . ) 
" கோயிற்பிணாப்பிள்ளை காள் " ( திருவாச . திரு 


மூத்தவிடத்துப்பிணியின்னா" ( இன்னா. உக . 

) 
4. பசிப்பிணி . ( கலித்தொகை . 20. ) 5. பந்தம் . 
( உ - ம் . ) " பல்லுயிர்க்கும்- பேதஞ்செய்யும் பிணிய 
விழ்த்து ” (திருவிளை ,உலவா, கசு .) ( ) . தெரிநிலை 
வினைப்பகுதி . (உ - ம் . ) "சிறுகிண்கிணி ” பார் . 

பிணிக்குலம் -- விலங்கு . ( உ- ம் . ) " பிணிக் 
குலத்தகவயிற்பிறந்தநோய்கெடுத்-தணித்தகை 
யுடம்பென ” (சிந்தா. பதுமை . எ . ) 

பிணித்தல் -1 . கட்டல் . ( உ - ம். ) " மணிக் 
கயிற்றாற்பிணித்திழுத்தார் ” (சிவரக , சிவதன் 
மா . ரு . ) 2. தொடுத்தல் . ( பரிபாடல் . ) 
பிணித்தோர் - நோயுற்றோர் . ( மணிமேகலை . ) 
பிணிப்பு -- கட்டு . ( உ - ம் .) " பிணிப்புறுகொ 
டிசளில் ” ( சேதுபு . கந்தமா . நச . ) 

பிணிமார் - சேர்த்தற்கு . ( உ - ம் . ) “ துரவுச் 
சினந்தணித்து பெருவெளிற்பிணிமார் " ( மலை 
படு . ஙஉக . ) 
பிணிமிதித்தல் 

நெய்வார் தொழிலி னொ 
ன்று , ( உ - ம் . ) வந்துழிக்காண்க . 

பிணிழகத்திறை - கருடன் . ( உ - ம் . ) “ பிணி 
முகத்திறையை நோக்கி ( சேதுபு . பாலோடை . 
உசு . ) பிணிமுகம் -பறவை . 

பிணிழகம் -1 . அன்னம் . (பிங்கல.உ ங கஉ . ) 
2. பறவைப்பொது . 3. மயில் . 4. முருகக்கட் 
வுளின்யானை . ( பத்துப்பாட்டு . ) ( 2 , 3 - சூ . நிக . 
க்க : ணகரவெ . கா . ) 

பிணியகம்- காவலிடம் . ( உ - ம் . ) “ பிறர்பிணி 
யகத்திருந்து பீடுகாழ்முற்றி ” ( பட்டின . உஉஉ .. ) 

பிணியன்-... நோயாளன் . ( உ - ம் . ) “ பிணிய 
னேழை ” ( நன் . கூகூ . ) 
பிணியாளி- நோயாளி . ( வழக் . ) 

பிணை -1 . ஆசை . 2. ஒட்டகம் , கவரிமா , 
கழுதை , குதிரை , நாய் , பன்றி , புல்வாய் , யானை 
முதலியவற்றின் பெண் . 3 கட்டு . முதனிலைத் 
தொழிற்பெயர் . 4. பூமாலை . ( உ - ம் . ) “ வெறி 
கொண்டமுல்லைப்பிணைமீது ” ( பெரியபு . கண் 
ணப்ப. ருஎ . ) 5. மரக்கூட்டம் . (பரிபாடல் .) 
6. மான் . ( உ - ம் .) “பிணையனவிழியினார் ” ( அரிச் 
ச . விவாக . கச ) .) 7. பதிற்பொருள் . ( உ - ம் . ) 
“ நான் பிணையென்று தாழந்தான் ” ( கிருவிளை. 
இந்திரன் முடி . ருஎ . ) 8. முட்டுவாய் . ( புறப் 
பொ . வெ ) ( 1 , 2-7 - நிக . கக ணகரவெ. ந . ) 

பிணைக்காரன்- பிணைகாரன் . ( வழக் . ) 
பிணைத்தல் - 1. இணைத்தல் , 2. கட்டல் . 
3. தொடுத்தல் . ( 1 , 2, 3 - வழக் . ) 

பிணைதல் -1 . இணைத்தல் . ( உ - ம் . ) "தண் 
கயமாடுமகளிரொடுகைபிணைந்து ” (புறநா. 
உசங . ) 2. கலத்தல் . ( வழக் .) இருபறவையும் 
பிணைந்து கொண்டிருந்தன . 


பொது . நக . 


வெண் . க 0 .) 


பிணி -- 1 . தளை . ( உ - ம் . ) “ விரகொடுவளை 
சங்கட தருவெம்பிணிகொடு ” ( திருப்பு . ருஙஅ . 
மதுரைக்காஞ்சியிலுங்காண்க. 2. துன்பம். 
( உ - ம் .) "சிந்தைவேறாயினர்பிணியிற்றேம்பி 
னார் ” ( பிரமோ . பஞ்சா. உங . ) 3. நோய் . (உ - ம் . ) 
சத்துணலில்லாருழைச்சென்றுணவின்னா - 


பித்த நாடி 


கரு 00 


பித்தை 


பிணைப்படுதல் பதிலாயிருப்பதற்கு உத் பித்தப்பிளப்பு - பித்தவெடிப்பு ; இது : கால் 
தாவாதியாயுட்படல். ( வழக் . ) 

களினுண்டாகுவது . ( வழக் . ) 
பிணைப்பு- இணைப்பு. ( வழக் . ) 

பித்தம் -1 . நாயுருவி . 2 பிரம்பு . 3. மயகம் . 
பிணைய - தழுவ . ( புறப்பொ-வெ . ) ( சூ . நிக . அ : சுசு . ) 4. முப்பிணியிலொன்று; 
பிணையல் -1 . இரட்டைக்கை ; அது : அஞ் அஃது : அருசிப்பித்தம் , இரத்தபித்தம் , கரும் 
சலிமுதலாகப் பதினைந் துவகைப்படும் . (2.-ம்.) பித்தம் , சயபித்தம் , வறட்சிப்பித்தம் எனப் பல 
" பிண்டியும்பிணையலும் ” (சிலப் . அரங்கே.கஅ . ) வகைப்படும் , ( வைத்தியமூ.அ.க . ) ( 1 , 2 - வைத் 
2. இரட்டை . 3. கதவுமுதலியவற்றிலிடு தியபரி . ) 
மிணைப்புச்சலாகை , 4. மாலை ; அது : மலர்களின் பித்தரோசனம் -- பூவரசமரம் . ( வைத்திய 
றாளிரண்டையும் எதிரெதிரே ஒன்றன்மே பரிப .. ) 
லொன்றாகப் பிணைத்துவைத்துக் கட்டுகின்ற பித்தல் - வாய்பிதற்றல் . ( தைல . தைலவ . 
சரம் . ( பெரியபு . தடுத்தாட் . கஅ . உரை . ) (2,3 ககஎ . ) 
வழக் . ) 

பித்தலாட்டம் ஒன்றைமற்றொன்றாய்க்காட் 
பிணையன்மாலை -- மலர்களின் றாளிரண் டல் . ( வழக் . ) 
டையும் ஒருங்கு சேர்த்து பிணைக்குஞ்சரம் . பித்தவாயு - ஒரு வாயு . ( வழக் ) 
( உ - ம் . ) “ தூமலர்ப்பிணையன்மாலை " ( பெரியபு . பித்தளை செம்பு நாகமுங்கலந்தது . இவ் 
தடுத்தாட் . கஅ . உரை. ) 

விரண்டுங்கலந்திருப்பதனால் , திருவிளையாடற் 
பிணையாளன்- ) பதிலுத்தரவாதத்திற்குட் புராணம் , இரசவாதஞ்செய்த படலத்தில், உங 
பிணையாளி-- பட்டவன் . ( வழக் ) ஆவது கவியில் , புணர்ப்பாற்றொயும்பித்தளை 
பிணையூஉ - கைகோத்து . ( உ - ம் . ) “ சீர்மிகு 

என்றார் . 
நெடுவேட்பேணித்தழூஉப்பிணையூஉ ”( மதுரை பித்தன் --- 1 . சிவன் . (திருவாசகம் . திருச்சா 
க் , சுகச . ) 

ழல் . கூ . ) 2. பைத்தியகாரன் . (சிவப்பிர பெரிய 
பிணைவு -1 . இணைவு . 2. புணர்ச்சி . ( உ - ம் . ) நாயகி பலித்துறை . உ . ) 
வந்துழிக்காண்க . 

பித்தாதிசாரம் --ஒரு நோய் ; அது: உவாந்திப் 
பித்தக்கிராணி - ஒரு நோய் .(உ - ம் .)“கிராணி ” பிராந்தி . ( வழக் . ) 
பார் . 

பித்தாந்தம் -- பித்தமுடிபு , பெரும்பித்தம் . 
பித்தக்கிறுகிறுப்பு - பித்தத்தினால்வருஞ் ( சி . சி அ : கசு , சிவஞாந . ) 
சுழற்சி . ( வழக் . ) 

பித்தி -1. பங்கு . 2. பின்புறம் . ( வழக் .) 
பித்தகம் நவமணிக்குற்றத்தினொன்று ; பித்திகம் -- 1 . பிச்சி . ( உ - ம் .) “ செவ்வியரும் 
அது : கிளிநிறம் . (திருவிளை . மாணிக்க . சுஎ . ) பின்னங்காற்பித்திகத்து ” ( நெடுநல் . ச O. ) 2 . 

பித்தகாசம்- ஒரு சாசம் . ( உ - ம் . ) “ காசம் ” செண்பகப்பூ . ( வைத்தியபரி .) 
பார் . 

பித்திகாமார்ச்சால நியாயம் -- ஒருவகை 
பித்தகாமாலை - ஒருநோய் , பித்தத்தாலுண் நியாயம் . சுவரிலிருக்கும் பூனை எந்தப்பக்கங் 
டாகுங் காமாலை . ( வழக் . ) 

குதிக்குமென்பது தெரியாது . 
பித்தகாலம் - பித்தத்தின திகா ரகாலம் ,காலை பித்திகை -1 , கருநாகை, ( வைத்தியபரி . ) 
நேரமென்பர் . 

2. சிற சண்பகம் . ( மலையக .) 3. சுவர்த் தலம் . 
பித்ததன்மம் -ஒருவகைக்குன்மம் . ( உ.-ம்.) ( உ - ம் . ) " சாளர வொழுக்கப்பித்திகைமாடம் " 
“ அட்டகுன்மம் ” பார் . 

( திருவிளை . திருநகரங்கண்ட . ஙக .) அண்டச் 
பித்த சாந்தி- பொன்னாங்காணி . ( வைத்திய சுவரென்றுங்கூறுவர். (பிங்கல நிகண்டில் .) 
பரி . ) 

பித்து -1. ஈரற்பித்து. 2. சுகதுக்கமோகங் 
பித்தச் சுழற்றி -- பித்தக்கிறுகிறுப்பு.( வழக் .) கள் . ( உ - ம் . ) “ வருஞ்சுகதுக்கமோகப்பித்தினின் 
பித்தசிலேட்டுமம்- ஒருநோய் , பித்தத் மயங்கி ” ( சி . சி .2 : ரு.அ. சிவாஞா.) 3. பித்தம் , 
பித்தசிலேற்பனம் 

சிலே அம்- கெட்டுநின்றது . 4. பைத்தியம் . (உ - ம் . ) 
ற்பனம் . ( வழக் ) 

" பித்துக்கொண்டார் போற்பிதற்றுகிறீர் " ( கந்த 
பித்தசுரம் - ஒரு சுரம் . ( வைத்தியமூ அக . ) பு . வள் . க 0 அ .) 5. மோகம் . ( உ ம் . ) “ பித்தினில் 
பித்தசூலை - ஒரு சூலை . ( உ - ம் . ) “ சூலை ” பார் . லாட்சேர்ந்த பேதையுமேயாவன் " ( சிவரக.வில் 
பத்த சோகை - ஒருவகைநோய் , பித்தத் வலன் . ச O.) 
தால்வருங் காமாலையென்பர் . ( வழக் . ) 

பித்தை - 1. ஆண்மயிர் . (உ - ம் . ) " பித்தை 
பித்தநாடி -- நடுவிரனாடி , ( குருநாடி . நஎ . ) வயிடூரியம் ” ( திருவிளை . மாணிக்கம் . ஈரு . ) 2 . 


இருகோய் ,சிக்கன் 


பிதிர்வநம் 


கருகே 


பிநாகி 


ஆ 


மயிர் . (உ - ம் . ) " நிலவு நூற்றன்னபித்தைநெடுந் 
தவர் ” ( கூர்மபு . பதிக . ஙக . உரை :) 
பிதரம் - நாணல் . ( வைத்தியபரி . ) 
பிதற்றல் - பலகாற்பேசல் . ( சூ . நிக . கக . ங . ) 
பிதற்று -- 1. பிதற்றல் . தெரிநிலைவினைப் 
பகுதி. 2. மயக்கவார்த்தை . ( வழக் .) 
பிதற்றுதல் - விடாதுபேசல் . ( சூ.நிக.க 0 : எ . ) 

பிதா -1 . சிவன் . ( பிங்கல . கச . ) 2. தந்தை . 
( சூ . நிக . 2 : எரு . ) 3. பிரமன் . ( உ -ம் . ) “ வாணி 
தன்னொடுந்திருமிகவிருந்தபிதாவெனும் பெரி 
யதேவன் ” ( சிவரக, நைமிச . கக . ) 4. நாரை . 
( சூ . நிக . ஈ : சுஉ . ) 
பிதாபிதா - பாட்டன் . ( வழக்குண்டு .) 
பிதாமகன் --1 , பாட்டன் . ( சூ.நிக உ : எரு . ) 
2. பிரமன் . ( சூ . நிக . க : கரு . ) 

பிதிகம் - பெருங்குரும்பை . ( மலையக .) 
பிதிகாரம் - பதிற்செய்கை . பிரதிகாரம் 
பிதிகா ரமென்றாய்தென்பர். (திருநாவுக்.தேவா. 
பொது . தசபுராணத்தடைவு . க . ) 

பிதிர் -1 . கதை . 2. கால நுட்பம் . ( பிங்கல . 
ஙஅ ஙரு. ) 3. சுணங்கு . ( உ - ம் .) “ பொற்பிதி 
ரணிந்துவீங்கும்புணர்முலை ” ( கூர்மபு. பதிகம் .) 
4. தந்தைவழியின் பிதாமுதலோர் . 5. திவலை . 
6. பிதா . பிதிர்கருமஞ்செய்தான் . 7. தெரிநிலை 
வினைப்பகுதி . ( 1 , 2 , 5 - பிங்கல . ஙஅஙரு . ) 
( 4 , 6 -வழக் .) 

பிதிர்காலம் - சிரார்த்தபுண்ணிய காலம் ; 
அது : பதினெண்நாழிகைதொடங்கி யிருபத்து 
நாலு நாழிகைபரியந்தம் . 

பிதிர்த்தல் -- உதிர்த்தல் . (உ - ம். ) “ பருப்பு ” 
பார் . 

பிதிர்தருப்பணம் - பிதிரர்களைக்குறித்துச் 
சுட்டுவிரலடியினால் எள் ரு நீர் குசையுடன் 
மருப்பணஞ்செய்தல் . தருப்பணம் - உவப்பித் 
தல் . 

பிதிர்தல் - சிதறல் . ( உ - ம் . ) “பிதிர்ந்ததெம் 
மநத் துயர்ப்பிறங்கல் " ( இராமா . திருவவ . எக . ) 

பிதிர்திதி-- ) பிதிர்நாள் , அமாவாசை . 
பிதிர்திநம்- ) ( வழக் . ) 

பிதிர்தீர்த்தம் - தேவதீர்த்தமுதலிய பஞ்ச 
தீர்த்தங்களுளொன்று ; அது : தர்ச்சநி , அங் 
குட்டங்களினடுவாகவிடுநீர் . ( சைவச . பொது . 
சுசு . உரை .) 
பிதிர்தேவர் - தென்புலத்தார் . ( வழக்குண்டு .) 

பிதிர்நாள் -1. பிதிர்த்தினம் . 2. மகநாள் . 
( பிங்கல : உசஅ .) 

பிதீர்யாகம் - ஐம்பெருவேள்வியினொன்று ; 
அது : நீர்க்கடனாற்றல் . ( வள். அஎ . பரி. ) 
பிதிர்வதம் - சுடலை . ( உ - ம் .) “ வெந்திறற் 


பிதிர்வநத்தில் வேண்டிய பொருளுமுண்டோ 
( சேதுபு . வேதாளவர . Do.) ( சூ . நிக . ரு : ருக . ) 

பிதிரர் - ஒரு தெய்வச்சாதி ; அவர்க்கிடர் : 
தென் றிசை. ( வள் . சசு . பரி . ) 
பிதிரார்ச்சிதம் - பிதிரர்வழிப்பட்டது.( வழக் ) 
பிதிர்வு -- பிதிர்தல் . 
பிதிராட்சனை - பிதிரார்ச்சிதம் . 
பிதுக்கம் -- பிதுங்கல் . ( வழக் .) 
பிதுக்கல் -- பிதுங்கச்செய்தல் . ( வழக் . ) 
பிதுக்கு --- தெரிநிலைவினைப்பகுதி . 
பிதுக்குதல் - பிதுக்கல் . வழக் . ) 
பிதுகம் - நவமணிக்குற்றத்தொன்று ; அது : 
தாமரைநிறம் . திருவிளை . மாணிக்கம்வி . சுஎ . ) 

பிதுங்கல் -- உள்ளடங்காமற் புறப்படல் . 
பிதுங்குதல் - பிதுங்கல் . ( வழக் .) 
பிதுர் - பிதிர் . ( வழக் . ) 
பிதுர்யா நம்- சூரியனதுதெற்குவீதியாகிய 
தக்கிணாயநமார்க்கம் . ( கூர்மபு.பிரமா.ச.உரை.) 
பிதுரம் - இடி . ( உ - ம் . ) வந்துழிக்காண்க . 
பிந்தல் - பிற்படல் . ( உ - ம் . ) “ ஏவல்பிந்த 
விகன்று சென்றேற்றமார் ” ( சேதுபு . தேவிபுர . 

பிந்து -1. சத்திதத்துவம் . ( சி . சி . 2 : 50 . 
சிவாக் .) 2. சுத்தமாயை . ( வி - ணி.உ . ) 3. புள்ளி . 

பிந்துசரசு -- ஒர் பொய்கை ; இது : கர்த்தமப் 
பிரஜாபதிக்கு வரந்தந்த விஷ்ணுமூர்த்தியின் 
கண்ணீர் அவ்விடத்தில்விழுந்தமையால் உண் 
டானது . ( அபிதாநசி . ) 
பிந்துசாரம் - ஒரு விஷவைத்திய நூல் . 
பிந்துதல் - பித்தல். ( வழக்குண்டு . ) 
பிந்நகநம் - கீழ்வாயிலக்கத்தைச் சமமாக்கி 
அவ்விலக்கத்தாற்றாக்கிவந்த இலக்கத்தை மறு 
முறையும் பெருக்கல் . 
பிந்தகம்- பேதம் . ( வழக் .) 
பிந்நகருத்தா - வேறுவினைமுதல் . 
பிந்நதணநம் - கீழ்வாயிலக்கத்தைப் பெருக் 
கல் . 
பிந்நசங்கிலிதம் -- கீழ்வாய்க்கூட்டல் . 
பிந்நபதச்சிலேடை - பிரிமொழிச் சிலே 
டையணி ( தண்டி . எரு . உரை . ) 


பிந்தபேதகம் - விரோதம். (வழக்.) 


பிந்நம் - 1. சீழ்வாயிலக்கம் . 2. சிதைவு . 
3. தடை . 4. தவறு . 5. பழுது . 6. வேறாதல் . 
(சூ . நிக . அ : சுரு . ) ( 2 , 3 , 4 , 5 - வழக் .) 

பிநாகபாணி - சிவன் . ( சூ . நிக . க; க . ) 
பிநாகம் - சிவன் . வில் . ( அபிதாநசி .) 

பிநாகி - 1 ஒரிருடி . ( அபிதாநசி .) 2. சத 
ருத்திரரில் இந்திரதிக்கினிருக்கும் தசருத்திர 


பிய்ப்பு 


கரு02 


பிரகதி 


ருளொருவர் . ( வி - ணி . உ சாகா . ) 3. சிவன் .(உ - ம் .) 
" பிநாகிமுன்னெதிர்மறமாம்பிடகர்செல்வர் ” 
( தைல . தைலவ . கங . 

ஏ . ) 4. நிலிர்த்திகலையில் 
பிருதிவிதத்துவத்திலுள்ள நூற்றெட்டுப் புவ 
நங்களுளொன்று . ( சி - லி . கிரி . உக . உரை .) 
( அது கிழக்கிலுள்ள பத்துப்புவருங்களுளொன் 
றென்று விளங்குகின்றது . (சி.சி.அ : எ . மறை . ) 
5. பிநாகினி என்னுமொரு நதியென்பர் . ( அபி 
தாநசி .) 6. புவர்லோகத்திலிருக்கு மகேச்சுவர 
ரின் மாநசோற்பவரான ஏகாதசருத்திரரி லொ 
ருவர் . ( வி - ணி . உசஉ . ) 
பிநாகிந்தி - பெண்ணையாறு . ( அபிதாநசி . ) 
பிநாகி- பிநாகிந்தி . ( வழக் . ) 
பிநாகேகி- ஐம்பத்தோரு ருத்திரரிலொரு 
வர். ( வி- ணி . உசாஎ - ) 

பிப்பலாசநம் -யானை . அரசிலையை அசன 
மாகவுடையது . 

பிப்பலி - திப்பிலி.(உ -ம் .) " அம்பட்டை ” பார் . 
பீப்பலிகை - அரசமரம் . ( வைத்தியபரி .) 
பிப்பலை --- திப்பிலி . ( வைத்தியபரி . ) 
பிப்பிகை - பல்லழுக்கு . ( உ - ம் . ) வந்துழிக் 
காண்க . 

பிப்பிலம் - அரசு . ( வைத்தியபரி . ) 
பிப்பிலாதநன் - ஒருமுனிவன். அபிதாநசி .) 
பிப்பிலி - யானை நெருஞ்சில். ( வைத்தியபரி . ) 
பிப்பிலியத்தி - பெருநெருஞ்சில் .( மலையக.) 

பிபாசிதன்--தாகங்கொண்டவன் . ( உ ம் . ) 
வந்துழிக்காண்க . 
பிபாசு-பிபாசிதன் . 
பிபாசை - தாகம் . ( உ -ம் . ) வந்துழிக்காண்க . 
பிபாலிகை - அரசமரம் . ( வைத்தியபரி ) 
பிபீலவாதம் - பரமாணுபிரபஞ்சத்துக் கா 
ரணமெனல் . பைபீலவாதம் என்பர் . 
பிபீலி - 

. ங . 
பிபீலிகா 
பிபீலிகா நியாயம் - ஒருவகை நியாயத் 
தீர்ப்பு . ( உ - ம் . ) வந்துழிக்காண்க . 
பிபீலிகாவாதம் -- பிபீலவாதம் . 
பிபீலிகை - பிபீலி . ( பிங்கல . உருநஎ . ) 
பிம்பகம் -1 . கோவைக்கனி.( வைத்தியபரி ) 
பிம்பப்பிரதிவிம்பம் - பிம்பமும் பிரதிவிம் 
பமும் . (வழக் . ) 

பிம்பம் -1 . கோவைக்கனி . (வைத்தியபரி .) 
2. பிரதிவிம்பத்திற்குமூலமாயுள்ள வடிவம் . 
பிம்பி - கோவை . ( தைல . தைலவ . எ 0 . ) 
பிம்பிகை- கோவைக்கனி . ( வைத்தியபரி . ) 
பிய்த்தல் - 1. பிரித்தல் . 2. பிள்ளுதல் , 
பிய்தல் - ( 1 , 2- வழக்குண்டுபோலும் . ) 
பிய்ப்பு - பிய்த்தல் . 


பியல் - தோள் . ( உ - ம் . ) " பிள்ளை பியலின் 
மேற்கொள்ள " ( பெரியபு.சிறுத்தொண்டருகா.) 
பியாகடை -- ஒரிராகம் . ( வழக் . ) 
பியாரம் ஆடுதின்னாப்பாளை . ( வைத்திய 
பரிபா .) 
பியாலிகை - அரசமரம் . ( வைத்திய பரி ) 
பியூன் சேவகன் . ( அராபி . ) 
பிர்மவீணை :-- வீணைகளினிருபத்திரண்டு 
பேதத்தொன்று . ( வி - ணி . உ 20 . ) 
பிர்மவுப்பு - கரியுப்பு . ( வைத்தியபரி ) 

பிர்மவேதாளி- சுத்தவித்தியா தத்துவத்தி 
ருக்குமொரு புவநம் . ( வி - ணி . உஎசு . ) 

பிரமாண்டம் - பிரபஞ்சம் . (உ - ம் .)" ருத்திர 
லோகத்தின்மேல்பிர்மாண்டம்ஊர்த்தகடாந்தம் 
ஒருயோசகையளலாயிருக்கும் ” (வி - ணி . ) ( பிர 
மன் உதிக்கப்பெற்றமையால் இவ்வண்டம் பிரம் 
மாண்டமெனப்படும் . ( கூர்மபு . பிரகிரு. உக . 
உரை . ) 

பிர்மார்ப்பணம் - பிரமத்தி லொப்பித்து 
விடுதல் . ( த . நி . போ . ஈருசு . ) 

பிர - தோற்றமிகுதிமேன்மைவிரைவு இவை 
களைக்காட்டு முபசருக்கம் . 
பிரக்கதம் - வலம்புரிக்காய் . ( வைத்தியபரி . ) 
பிரக்ஞாமாநந்தம் --- ஒருவர் சொன்ன அர்த் 
தம் புத்தியிற்பதியாமலிருக்கிறது . (வாசுவே. 
கசஅ . ) 


பிரக்கியாதம்- அறிவு. ( வழக்.) 


பிரக்கியாதி -- கீர்த்தி . (வழக் .) 
பிரக்கிரமம் -- துவக்கம் . ( வழக் . ) 

பிரக்கிராகம் -1 . தராசுக்கயிறு . 2. பிடித் 
தல் . ( 1 , 2- வழக்குண்டு போலும் .) 
பிரக்கிரீடிதம்-- கிரீடை . ( வழக் .) 
பிரக்கெந்தம்- ஆடுதின்னாப்பாளை . ( வைத் 
தியபரி . ) 

பிரகசிதம் - பெருநகை . ( உ - ம் . ) வந்துழிக் 
காண்க . 
பிரகடநம் - வெளிப்படுத்தல் . (வழக் . ) 
பிரகடம் -- பகிரங்கம் . ( வழக் .) 

பிரகடித்தல் வெளிப்படையாய்த்தோற் 
றல் . ( வழக் ) 

பிரகடிதம்- வெளிப்படல் ,வெளிப்படுத்தல் . 
பிரகத்தன் - சகதேவன்குமரன் . ( அபிதாக 


-- 


சிந் .) 


பிரகதாரண்ணியம் - 


ஒரு உபநிடதம் . 


காக 


பிரகதி - 1.கத்தரிச்செடி . 2. கண்டங்கத்தரிச் 
செடி , 3. சூரியனது துவாதசராக்ஷதர்களாகிய 
மெய்காவலருளொருவன் . ( வி - ணி . உசரு.) 


பிரகாமியம் 


கருங 


பிரசங்கி 


4. வழுதுணைச்செடி . ( 1 , 2 , 4 - வைத்தியபரி . ) 

பிரகந்தளை - அருச்சுனன் பேடியுருக் 
கொண்டு மச்சநாட்டிருந்தகாலத்து வைத்துக் 
கொண்டபெயர் .( அபிதாநசி . ) ( பாரத.நாடுகரர். 
கக - ஆங்கவியில் , பிருகந்நளையென்றார் . 

பிரகம்பிதம்- அசைவு. பிர - என்பது சருக்க 
யென்பர் . 

பிரகமநம் - செல்கை . பிர என்பது பசருக்க 
மென்பர் . 
பிரகாணம் - அத்தியாயம் . ( வழக் .) 
பிரகரம் -- அடித்தல் , கொல்லுதல் . ( இராம . 
ஆரணிய . மாரீசன்வதை . கக . ) 
பிரகரிகம் -- அகில் . ( வைத்தியபரி . ) 
பிரகரித்தல் -சங்கரித்தல் . ( சி - பி . கை . கச .) 
பிரகலாதன் - இரணியன்மகன் ( அபிதாநசி ) 
பிரகலை - கீதவுறுப்புளொன்று . ( சிலப் . ) 
பிரகற்பதி - 1. தரும நூல் பதினெட்டி 
னொன்று . ( பொருட் . நிகண்டிற்காண்க .) 2 . 
தேவகுரு; இவன் :பிரமமானசபுத்திரருள் ஆங் 
கீரசன்மகனான வியாழன் . ( அபிதாநகோ.) 
பிரகாகி- நீர்முள்ளி. ( வைத்தியபரி .) 
பிரகாசகர் - ஞாநேந்திரிய தத்துவத்திலி 
ருக்கும் ருத்திரரிலொருவர், ( வி -ணி , 2 - க 

- கூஉ . ) 
பிரகாசம் -1 , ஒளி. ( தாயுமான.பாயிரம் . க . ) 
2. விளக்கம். ( வழக். ) 

பிரகாசத்துவம் - பிரகாசமான தன்மை. 
( சி . சி . உ : ருஎ . சிவாக் .) 

பிரகாசநம் -1. பிரகாசம் . 2. வெளிப்படுத் 
தல் , ( 1 , 2 - வழக் . ) 

பிரகாசருத்திரர்-- பிருதிவிதத்துவத்திற் 
குபேரதிக்கிலுள்ள பத்துப்புவநங்களு ளொன் 
று . ( சி . சி . அ : எ . மறை ) 

பிரகாசி - 1. பிரகாசன் . 2. பிரகாசத்தை 
யுடையது . ( சி . சி . உ: அஎ . சிவாக் . ) 

பிரகாசித்தல் -1. ஒளிசெய்தல் . 2. பிரப 
லியமாதல் . 3. விளக்குதல் . ( 1 , 2 , 3 - வழக் .) 

பிரகாசிதம் - பிரகாசம் . ( சி . சி . க : கச . 
சிவாக் . ) . 

பிரகாசியன் - பிரகாசமுடையவன் . ( சி.சி. 
வரலாறு . ) 
பாகாண்டம் - மரம். ( வைத்தியபரி .) 
பிரகாமியசித்தியோகம் கழுத்து முதற் 
கண்மட்டாக மேருத் துளைவழியாக அக்கிரியை 
யேற்றி யாறாண்டு நோக்கின் மண்ணிலெத்தனை 
காலம் புதைந்திருந்தாலுமிருக்கும்பிறப்புமறும் . 
(த.நி. போ. நஉெ . ) 

பிரகாமியம் - பிராகாமியம் , ஒரு சித்தி . 
( உ -ம் . )" பரகாயம் ” பார் . 


பிரகாரம் -1 . அடித்தல் . ( சி . சி . ச : கரு . 
சிவாக் .) 2. கோயின் முதலியவற்றின் வீதி . 3 . 
சுற்று மதிவ் . 4. விதம் . ( 1 , 2 , 3 , 4 - வழக் .) 

பிரகிருதபிரளயம் உலகநாசப்பிரளயம் . 
( வழக் . ) 

பிரகிருதம் - உண்டாக்கப்பட்டது . ( வழக். ) 
பிரகிருதி - 1. இயல்பு . ( வழக் . ) அவனு 
டையபிரகிருதி அவ்வளவு . 2 ஒருவகைச்சந் 
தம் ; அஃது : அடியொன்று இருபத்தொரு 
அசையுடையதாய் நான்கடி கொண்டு வருவது . 
( வீரசோ. யாப்பு . ந ங . உரை. ) 3. பிரபஞ்சமூல 
மாயிருக்குமாயை ; அது: மூன்றினொன்று . ( சி . 
சி . சு : கக . உரை . ) 

பிரகிருதிதத்துவம்- குண தத்துவத்திற்கப் 
பால் நூறுயோசனைகொண்ட பதுமஸ்தாநம் . 
(சித்தா . சாரா. ஞாநபா . உங .) 

பிரகிருதி நிலையசிரீகண்டர் - சிரீகண்டத் 
திரயத்து ளொருவர் ; இவர் : பிரகிருதியினது 
அக்கிரத்துநிலையர் . ( சி . சி. க : ருச . ஞாநப் . ) 

பிரகி , திமாயை - அசுத்தமாயைது தூல 
பரிணாமமாய்த்தோன்றுமாயை ; இதினின்றுங் 
குண தத்துவ முதலிய போக்கியத்துவம் இரு 
பத்துநாலுந்தோன்றும் . ( சி . சி . க : கக . சிவஞா . ) 

பிரகிருதிவிகிருதிகள் -- 1. பிரகிருதியினு 
டைய விகாரங்கள் . 2. பகு திவிகுதிகள் . ( நன் 
னூ . பதவி . சு , உரை. ) 

பீரதஞ்சம்- ஒருபலம் . ( உ - ம் . ) “ பிரகுஞ்ச 
மொன்றினுக்கொருபானிதற்கம்பு பெய் ” ( தை 
ல தைலவ . ச . ) 

பிரதடி- காட்டுமல்லிகை . ( வைத்தியபரி .) 
பிரதத்தம் -- மான் சொம்பு . ( வைத்தியபரி .) 

பிரகோபம்- கோபம் . பிர - என்பது பசருக் 
கம் , அதிகமென்னும் பொருளாம் . 

பிரச்சந்நகூபம் - கரப்புநீர்க்கேணி . ( மணி 
மே . அரும்பத .) 

பிரச்சநை - கேட்டல் . (சி.சி.சிவாக்.உரை . ) 
அவையடக்கத்தின்பின்வரலாற்றிற்காண்க , 
பிரச்சிந்தம் - வினா. ( வழக் .) 
பிரச்சிநம் - அதர்வணவேத உபநிடதத் 
தொன்று . ( கூர்மபு . அட்டமூ . உசு , உரை . ) 
பிரச்சிதை -- பிரசிகை. 
பிரசகநம்- இலையுணாமிருகம் . ( உ - ம் . ) வந் 
துழிக்காண்க . 
பிரசகம் - பிரசசரும் . 

பிரசங்கம் -1 . கலத்தல் . பிர - உபசருக்கம் .) 
2. விரித்துப்பொருளுரைக்கை. 3. வெளிப் 
படுத்தல் , பிரபலியமாக்குதல் . ( 1 , 2 - வழக் .) 

பிரசங்கி - 1. தெரிநிலைவினைப்பகுதி. 2 . 
வியாக்கிரி . ( வழக் . ) 


பிரசாதக்கிருது 


கருச 


பிரசிதை 


( வி - ணி , 


பிரசங்கித்தல் -1 . விரித்துப்பொருளுரைத் பிரசாதகம் - நிவிர்த்திகலையிற் பிருகிவி 
தல் . 2. பிரபலியப்படுத்தல் . ( 1 , 2 -வழக் .) தத்துவத்திலுள்ள நூற்றெட்டுப்பு வநங்களூ 

பிரசங்கை - செய்யத்தக்கன. ( உ - ம் . ) ளொன்று . ( சி - வி . கிரி . உக . உரை . ) ( இது 
“ வாரப்பிரசங்கை ” (விதாந . பஞ்சா. 50.முகம் . ) குபேரதிக்கிலுள்ள பத்துப்புவாங்களு ளொன் 

பிரசண்டம் 1. வித்தியாகலையில் இராக றென விளங்குகின்றது . ) ( சி . சி.அ: எ . மறை .) 
தத்துவத்திலுள்ள ஐந்து புவநங்களுளொன்று . பிரசாதம் - 1. அநுக்கிரகம் . ( சி . சி . அ : 
(சி - லி . கிரி , உக . உரை . ) 2. வீரம் . ( வழக் .) 3 . ஙஅ . சிவாக் . ) 2. திவ்விய அமுது . ( வழக். ) 
வேகம் . (உ - ம் .)“ சண்டப்பிரசண்டவேகமுடன் ” 3. நிவேதகப்பொருள் . ( உ - ம் . ) " அனைய தெம் 
( பாரத. இரரயசூயம். கஉஉ . ) 

பெருமான் பிரசாதம் ” (சிவரக.தேவி நாட்டியம் , 
பிரசண்டர் -1 , இராகதத்துவத்திலிருக்கும் கசு . ) 4. பிரசாதம் . (உ - ம் .) “ அட்டகலாப்பிர 
பன்னிரண்டு ருத்திரரிலொருவர் . 

சாதரூபம் ” ( சி . சி . பாயிர . க . ) 
உஎச . ) 2. சிவலோகபச்சிமதிசை யோலக்கரு பிரசாதனம்- கொக்கு . ( வைத்தியபரி .) 
சேவிக்குந் துவாதசமுக்கிய கணாக்கிரசண்ணி பிரசாந்தன் - 1. காலதத்துவத்திலிருக்கு 
யரிலொருவர். ( வி - ணி , உசுச .) 

மோருருத்திரர் . (வி - ணி . உஎச. ) 2. விம்பாகமக் 
பிரசண்டவாயு - பலத்தகாற்று . ( வழக் .) கேட்ட ஒருவன் . ( த . நி . போ . கருக . ) 
பிரசண்டன் - 1. வலியன் . 2. வீரன் . 3 . பிரசாந்தி - அமரிக்கை , சாந்தம் . ( வழக் .) 
வேகி . ( 1 , 2, 3 - வழக் . ) 

பிரசாபகன் - அரசன் . ( உ - ம். ) வந்துழிக் 
பிரசத்தம் - நித்தியம் . ( வழக். ) 

காண்க . 
பிரசத்தன் - பாலடை . ( வைத்தியபரி .) பிரசாபத்தியம் -1. இரவில்நிகழுமெட்டா 

பிரசத்தி - 1. கிருபை . பிர என்பது உப முகூர்த்தம் , 2. பகலில் நிகழுமொன்பதாமுகூர் 
சருக்கமென்பர் . 2. சம்பந்தம் . ( சி . சி . சு : க . த்தம் . 3. பிரமசரியம் நான்குவகையுளொன்று . 
சிவாக் .) 3. வலி . ( வழக் .) 

( சி . சி . அ : கக மறை . ) 4 பெண்கள் சுற்றமும் 
பிரசந்தம் -1. காட்சி . 2. தெளிவு . 3. வெ ஆண்கள் 

சுற்றமும் ஒத்துத் தீமுன்னர்க் கொடுக் 
ளிப்படுதல் . ( உ - ம் . ) " பூசையிற்பிரசந்தமூர்த்தி குமணம்.. ( 1,2-விதாந .குணதண.எங, உரை . ) 
யானவீசாநராகும் ” ( சிவரகி . நந்திகேசுர. கரு . ) பிரசாபத்தியலோகம் 

- பிரசாபதிகளினு 
( 1 , 2 - வழக் .) 

டையலோகம் . ( சி . சி . 2 ; ருஅ . சிவாக் . ) 
பிரசந்நன்- வெளிப்படையாகத் தோற்றப் பிரசாபதி -- 1. அரசன் . பிரசைகட்குத்தலை 
பட்டவன் . ( வழக் . ) 

வன் . 2. ஆண்குறி . 3. ஆதிப்பிராமணனுக்குப் 
பிரசந்தை - வெளிப்படுஞ்சத்தி . ( சி - லி . ஞாந . பிறந்தவன் ; இவனுக்கு அட்டவசுக்கள் பிறர் 
சு . உரை .) 

தார்கள் . ( வி - ணி , உருசு . ) 4. பிரமன் . ( 2 4 
பிரசம் - 1. கள் . ( சூ . நிக . சு : உக . ) 2 . வழக் .) 
தேன் . ( உ - ம் . " எம்மான்பிரசமலர்ப்பதமல்லாற் பிரசாமம் -- சமாதாநம் , மகவமைதி . (வழக் .) 
பிறிதொன்றுண்டோ ” ( சிவரக . சிவதன் மா . 

பிர.உபசர்க்கம் . 
கங . ) 3. தேனீ . ( பிங்கல . உஙஅச . ) 4. வண்டு . பிரசாரணம்- விசாரித்தல் , ( வழக்குண்டு 
(சூ. நிக. ந : சுச . ) 5. வேங்கை. ( வைத்தியபரி ) | போலும் . ) 
பிரசயம் -1 , குவை , கூட்டல் . ( சி . சி . அ : 

பிரசாரணை- பிரஸ்தாபம் , ( வழக் ) 
சு . சிவாக் , 2. வேதத்திற்குரியவிசைகளு ளொ பிரசாரம் -1 . விஸ்திரிக்கப்பட்டது . (C : 7 
ன்று ; அது : விலங்கிச்சொல்வது . ( பாரத , இந் அளவை . கசு . சிவாக்.) 2. வேங்கைமரம் .( வைத் 
திர . ஙஅ : சடகோப . உரை . ) 

தியமூ . அக . ) 
பிரசவபந்தநம் -பூந்தண்டு . ( வைத்தியபரி .) பிரசாரி- வாயுலோகம் . ( உ - ம் . ) வந்துழி 

பிரசவம் -1 . சந்ததி . 2. பிள்ளைப்பேறு . காண்க . 
3. பிறப்பித்தல் . 4. பிறப்பு . ( 1 , 2 , 3 , 4 - வழக். ) பிரசித்தம் -- 1. அறிவிப்பு . 2. கீர்த்தி , 5 
பிரசவித்தல் - பிறத்தல் . ( வழக் .) 

விளக்கம் . 4. வெளிப்படை. ( 1 , 2 , 3, 4 -வழக் 
பிரசா- பிரசை. ( வழக் . ) 

பிரசித்தன்- வெளிப்படையாயிருக்கிறவன் 
பிரசாசநம் – ஆளு தல் . ( வழக்குண்டு ( சி . சி . க : சஎ . ஞாநப் . ) 
போலும் . ) 

பிரசித்தி -1. புகழ்பரவல். 2. வழக்கம் 
பிரசாதக்கிருது - சதருத்திரரிலே குபேர 

சதருத்திரரிலே குபேர பரந்துநிகழும் நிகழ்ச்சி . ( சைவப்பி . கூடு. ) --- 
திசையிலிருக்குந் தசருத்திரரி லொருவர். 

பிரசிநம் - சேள்வி . ( சி , சி . உ : சீஅ . சிவரக் 
( வி - ணி . உஎ.. ) 

பிரசிநை - வினா . ( சி . சி . சு : ரு . சிவாக்,14 


பிரட்சேபணம் 


கருரு 


பிரத்தியக்கப்பிரமாணம் 


பிரன் 


ணவம் 


பிரசுரம்- அறிவிப்பு. (வழக்.) 
பிரசுரன் --- சுக்கிரன் . (பிங்கல . உஙக . )) 
பிரசூதம் - பிள்ளைபெறுதல் . ( வழக் .) 
பிரசூதவ : யு --கருப்பவாயு . ( வழக். ) 
பிரசூதி - 1. உற்பத்தித்தாநம் . ( சி - லி . ஞாந . 
எ .உரை) 2.ஏகாதசபதிவிரதையருளொருத்தி . 
( வி - ணி . உசுஈ ) 3. சுவாயம்புமநுவுக்குச் சத 
ரூபையிடத்துப்பிறந்த பெண் ; இவளிடத்தே : 
சிரத்தை , இலக்குமி , திருதி , துட்டி , புட்டி , 
மேதை , கிரியை , புத்தி , இலச்சி , வபுசு , சாந்தி , 
சித்தி , கீர்த்தி , கிரியாதி ,சதி , சம்பூதி , மிருதி , 
பிரீதி , கமை , சந்நதி , அநசூயை , அருந்ததி , 
சுவாகை , வசுந்தை என இருபத்துநாலுபெண் 
கள் பிறந்தார்கள் . ( கூர்மபு . தமோ . சு . உரை . ) 
4. பிள்ளைபெறுகிறவள். ( வழக் ) 

பிரசூதிகாவாயு - கருப்பவாயு . ( வழச் ) 
பிரசூதிகை -- பிள்ளை பெற்றிருக்கிறவள். 
பிரசூதை --பிள்ளைபெற்றிருப்பவள் ( வழக் .) 
பிரசூதம் - 1. கனி , 2. புட்பம் . ( 1 , 2- வைத் 
தியபரி ) 

பிரசேசர் - பிரமனாற்சிருட்டிக்கப்பட்ட ஒரு 
வகுப்பார். ( சைவப்பி . ருஅ .) 
பிரதேசன் - ஒருவாயு. ( க . நி . போ . நசஉ . ) 
பிரசேநன்- ஒருவாயு . ( வி - ணி . உ கரு. ) 

பிரசை -- 1 , குடிசரும் , 2. பிள்ளை , 3. மெரு 
கன்கிழங்கு . ( தைலவ .) ( 1 , 2 -வழக் .) 
பிரசோதிநி - கண்டங்கத்தரி ( வைத்தியபரி ) 
பிரசோற்பத்தி- வியாழவட்டமாகிய அறு 
பிரசோற்பதி-- பதுவருடத்தின் ஐந்தா 
வதாண்டு , (பஞ்சாங் . ) 

பிரஞ்சம் - மாறாட்டம் . ( உ - ம் . ) “ புத்திப் 
பிரஞ்சம்வா ராமற்சிறிதொருவழிகாட்டுக ” ( சிவ 
சமவாத வுரைமறுப்பு .) 
பிரஞ்ஞத்துவம் -- உணர்ச்சி . ( வழக் . ) 
பிரஞ்ஞம்- அறிவு . ( வழக் ) 
பிரஞ்ஞன் -- அறிஞன் . ( வழக் . ) 
பிரஞ்ஞா - அறிவு . பிரஞ்ஞாபங்கம் என்னும் 
வழக்குரையிற்காண்க . 

பிரஞ்ஞாவான்- ஞாநமுடையவன் . ( சி . சி . 
அ : ரு . ஞாநப் . ) 
பிரஞ்ஞாநம் - சைதந்நியம் ( வாசுதே. உ.கஅ. ) 
பிரஞ்ஞை-1 . அறிவு . 2. முற்காலத்திலுண் 
டாகிய வியாபாரத்தை யறியாநிற்குமறிவு . ( சி . 
சி. ச : உ அ . பறை . ) 
பிரட் சாளநம் -- சுத்திசெய்தல் , ( வி - ணி . 


பிரட்டம் - தள்ளுபடி . சாதிப்பிரட்டமா 
னான் என்னும் வழக்குரையிற்காண்க . 
பிரட்டன் -1. புரட்டுக்காரன் . ( வழக் . ) 
பிரட்டு -- புரட்டு. ( வழக் . ) 
பிரடை - முறுக்காணி . ( தெலுகு .) 
பிரண்டாசம் -- சுத்தரசம் . ( வைத்தியபரி .) 
பிரண்டை -- ஒருகொடி . ( வைத்தியபரி .) 
பிரணதன் - 1. சமர்த்தன் . 2. வணக்கமுள் 
ளவன். ( 1 , 2 -விணி .) 
பிரணம் - பழமை. ( உ - ம் . ) வந்துழிக்காண்க .. ) 
பிரணயகலகம் - கலவியிற்பிணங்கள் . 
( வழக் ) 
பிரணயம்- கலவி . ( வழக் . ) 
பிரணவகலைகளைந்து-- நாத விந்து மகார 
உகார அகாரங்கள் . ( சி . சி க : கக . ஞாநப் .) 

அகர உகர மகா அபரவிந்து 
அபரநாதங்களாகிய பஞ்சாக்கிரம் . ( சி . சி . ச : ங . 
மறை . ) இப்பிரணவம் ; சமட்டிப்பிரணவம் , 
வியட்டிப்பிரணவமென விருவகைப்படும் . 
சமட்டிப்பிரணவமாவது ஓம் என்பது ; அது : 
தொகுத்துச்சொல்வது , “ தோட்டம் ” என்பது 
போல . வியட்டிப்பிரணவமாவது ; அகார உகார 
மகாரமென நிற்பது ; அது : பகுத்துச்சொல் 
வது . " வாழை , சமுகு ” என்பதுபோல . ( கந் . 
நவ ) இப்பிரணவவரலாற்றை நன்கு விரித்து 
அபிதாந் கோசத்திற் கூறியிருக்கின்றார் . ஆண் 
டுக்காண்க. 
பிரணவருபம் - கடவுள் . ( வழக் .) 
பிரணிதம் - சொல்லுதல் , ( சி . சி . அளவை : 
கங . சிவா .) 

பிரத்தம் --- 1 , ஓரளவை ; அது : குடுவம் நாலு 
கூடினது . ( வேதா . சூ . ங . உரை.) 2. விசால 
மானவிடம் . ( பாரத . இந்திரப்பிர . கச . ) 
பிரத்தாநம் -- பிரயாணம். ( வழக் . ) 
பிரத்தாபநம் – நியமித்தல் . ( வழக் ) 
பிரத்தாபநை வெளிப்படுத்தல் . ( வழக் . ) 
பிரத்தாபம் -1 . அறிவித்தல் . 2. புகழ்ச்சி . 
3. வெளிப்படுத்தல் . ( 1 , 2 , 3 - வழக் . ) 

பிரத்தாரம் -- 1. தாளப்பிரமாணம் பத்தி 
னொன்று . ( பொருட்டொகைநிகண்டிற்காண்க ) 
2. வடிவு. (சி - லி . கிரி , கூ . உரை . ) 

பிரத்திகான்மா - கூடஸ்தன் . ( வேதா. சூ . 
‘ ரு ... உரை .) 
பிரத்திட்சம்-- பிரத்தியட்சம் . ( வழக் . ) 
பிரத்திதம் - கேட்கும்பொருள் . 
பிரத்தியக்கதரிசநம் - கண்ணாற்கண்ட கா 
ட்சி , ( வழக் . ) 

பிரத்தியக்கப்பிரமாணம் - பிரத்தியட்சப் 
பிரமாணம் . 


பிரட்சேபணம்- மல்யுத்தத்திற்குரிய எண் 
வகைக்கரணங்களுளொன்று ; அது : இழுத்து 
வீழ்த்துவது . ( கூர்மபு , தமோ. கங , உரை .) 


189 


பிரத்தியயம் 


கருசு 


பிரதக்கு 


பிரத்தியுத்தாமம் மறுமொழி . ( வழக்.) 


பிரத்தியக்கம் - காட்சியளவை . 

ஐம்பதுவகைப்படும் . ( சி - லி . ஞாநபா. கசு . 
பிரத்தியக்கு -1. அந்தர்முகம் . (சி.சி.க: சுச . உரை.) 2. வடமொழிவிகுதி . 
ஞாந . ) 2. மேற்கு . ( பிங்கல . கசு . ) 3. வேறு . பிரத்தியாகாரம் - சீவவுபாதியைநீக்கிப் பிர 
( வழக் . ) 

பஞ்சவுபாதியைச் சிவ சொரூபமாக நோக்கல் ; 
பிரத்தியக்குருபம் -- திரும்பியபார்வை . ( சி . இஃது : அட்டயோகத்தொன்று . ( பி.நிக.சஉச .) 
சி. கக : க . ஞாநப் . ) 

பிரத்தியாலீடம் - விர்றொடுத்து அம்பு எய் 
பிரத்தியகீதம் - திரும்பியமுகசிற்சத்தி . வார்க்குரிய நால்வகை நிலையினொன்று ; அது : 
( சி . சி . அளவை . சு . ஞாநப் .) 

வலக்கான் முன்வைத்து இடக்கான் மண்ட 
பிரத்தியங்கம்- 1. உடம்பின் அப்பிரதாக 

லித்துநிற்கு நிலை . ( திருவிளை . யானையெய் . 
மானவுறுப்பு ; அவை : மார்புங் , கண்டமும் , ஸ்த W0 . உரை . ) 
நங்களும் , தோள்களும் , நாபியும் , மத்தகமும் , பிரத்தியான்மா - ஒவ்வோரான்மா, ( சி . சி . 
பாதங்களும் , அங்குலிகளும் , ஊருக்களும் , 

க : உ ங . சிவாக் .) 
முழந்தாள்களும் , கணைக்கால்களுமாம் . (சி . சி . 
க : சஎ . சிவாக் . ) 2. பரதத்தின்பொதிலக்கணங் 

( ) 
களுளொன்று . (திருவிளை . கான் மா றி . அ . 
உரை. ) 

பிரத்தியுதவி 

கைம்மாறு . ( வழக் . ) 
பிரத்தியச்சேதநம் - பிரத்தியகாத்மஞாநம் . 

பிரத்தியுபகாரம்: 
( உ - ம் . ) “ மநோலயத்தைமருவுபோதம்பங்கற்ற பிரத்தியும் நன் - விட்டுணுவினுடைய வியூகர் 
பிரத்தியச்சேதநமாகும் ( ஞாநவா . உத்தால் , மூவரிலொருவன் . (சேதுபு. சக்கரதீர்த் . கச . 

குறிப்பு .) அபிதாநதோசத்தில் , கண்ணனுக்கு 
பிரத்தியட்சப்பிரமாணம்-- பிரத்தியட்சப் ருக்குமணியிடத்திற்பிறந்த புத்திரனென்பர் . 
பிரமிதியின் கருவி . ( சைவப்பி . சு . ) 

பிரத்தியூடன் - அட்டவசுக்களி லொருவன் . 
பிரத்தியட்சப்பிரமிதி- இந்திரிய சம்பந்தத் ( உ ம் . ) “ அட்டவசுக்கள் ” பார். ( அபிதாநகோ . ) 
தாற்றோன்றுமறிவு . ( சைவப்பி . சு . ) 

பிரத்தியேகபந்தாந்நுவயம் - ஒருமைப்பெய 
பிரத்தியட்சப்போலி- பித்தம், பலம் , 

ரை வாக்கிய பேசமாகத் தனித்தனி கூட்டி 
தூரம் , இருள் முதலிய குற்றங்களோடுகூடிய முடிப்பது . ( வள் . ருசுஎ . பரி . குறிப்பு . ) 
இந்திரியம் . ( சைவப்பி . க . ) 

பிரத்தியேகம் -- தனிமை . (வழக்.) 
பிரத்தியட்சம் - காட்சிப்பிரமாணம் ; அஃது ; 

பிரத்தியேகமவத்தாநம் -- தனித்தனி 
இந்திரியப்பிரத்தியட்சம் , மாந்தப்பிரத்தியட் யிருப்பு . ( சி . சி . 2 : சு 0 . சிவாக்.) 
சம் , தன்வேதகைப்பிரத்தியட்சம் , யோகப்பிரத் பிரத்தியேகாத்துமன் - கூடஸ்தன் . ( த.நி. 
தியட்சம் என நான்கு வகைப்படும் . ( சைவப் 

போ . சக்க . ) 

பிரத்தியோகம் - மநவேற்றுமை . ( வழக் .) 
பிரத்தியபகாரம் தீமைக்குத் தீமைசெய் பிரத்துதம் - உபமேயம் . 
தல். ( வழக் . ) 

பிரத்துதாங்தராலங்காரம் - வருணியமாகிய 
பிரத்தியபம் - 1. அறிவு . 2. ஆணை . 3 . வோர் வரலாற்றை வருணிக்குங்காலையில் , மற் 
கீர்த்தி . 4. தியாநம் . 5. நம்பிக்கை . 6. நிச்சயம் . | றொரு வருணியமாகிய இட்டமான வரலாறு 
7. நோக்கம் . 8. வழக்கம் . (1,2,3,4,5,6,7,8- ) விளங்குமணி . (குவல, உஅ. ) 
( உ - ம். ) வந்துழிக்காண்க .) 

பிரத்துவஞ்சாபாவம்- ) அழிவுபாட்டபா 
பிரத்தியபிஞாநம் மீண்டுணர்வு . ( சி . சி . பிரத்துவமிசாபாவம்- வம் . ( பி . வி . கசு . 
பரப. நிகண்ட . அ . உரை.) 

உரை . ) 
பிரத்தியம் -1. குறுக்கு . 2. விகுதி . ( உ - ம் . ) பிரத்யக் -- அறிவு . ( சி . சி . 2 : ருசு . சிவாக் . ) 
வந்துழிக்காண்க .) 

பிரத்யாநம் - நினைவு ( உ - ம் .) வந்துழிக் 
பிரத்தியயபஞ்சகம் - ஐந்து ஞாநேந்திரியம் ; காண்க . ) 
அவை : சுரோத்திரம் , துவக்கு , சட்சு ,சிங்கவை , பிரதக்- தனி . ( சி. சி . அளவை . சு . ) 
ஆக்கிராணம் என்பன . 

பிரதக்கணம்- பிரதக்கிணம் . ( வழக்.) 
பிரத்தியயம் - 1. தூலரூபமாய்ப்போக்கிய பிரதக்கிணம் - வலம் வருதல் . ( சி . சி . க 0 : 
தசையையடைந்த தர்மாதிகள் ; அது : சித்தி ரு. மறை . ) 
கள் எட்டு துஷ்டிகள் ஒன்பது அசத்திகள் பிரதக்கு --- 1 . தனிமை . 2. வேறு . (சி . சி . எ : 
இருபத்தெட்டு புத்திமாற்றங்கள் ஐந்து என ச . சிவாக் . ) 


பிரதாபி 


கருமஎ 


பிரதிஞ்ஞாந்தரம் 


தப்பிரதாயியானசித்து " ( இவ்வுதாரணவிடம் 
விளங்கவில்லை . ) 
பிரதாரம் - கடத்தல் . ( வழக் .) 
பிரதானம் பிரகிருதிதத்துவம் . ( ஞானா 


மிர்தம் . ) 


பிரதநம் - படையிலோர் தொகை; அது : வா 
கிநிமூன்றுகொண்டது . இதனைப்பிரளயமென் 
பர் . ( பிங்கல . கசுசுசு . ) 

பிரததி - அநாகதத்திற்குரிய இதழ் பன்னி 
ரண்டில் இரண்டாமிதழிலுள்ள அக்கரத்தி 
ன திதேவதை. ( சி . சி . அ : உ.க. மறை . ) 
பிரதநை - பிரதநம் . 
பிரதமசிருட்டி-- பூருவசிருட்டி . ( வழக் .) 
பிரதமம் -1 , ஆரம்பம் . ( வி - னி . ) 2. முதன் 
மை . ( 1 , 2 - வழக் . ) 

பிரதமமகாப்பிரளயம் - ஐவகைச் சங்காரங் 
களினைந்தாவது ; இது : சாந்திய தீதகலையிலடங் 
கிய தத்துவ புவநங்களின் சங்காரம் . இச் சங்கா 
ரஞ்செய்பவர் சதாசிவன் . ( சி . சி . க . குறிப்பு . ) 

பிரதமமகாசிருட்டி - அநாதிமுத்த பரசிவன் 
சுத்தமாயையிலிருந்து பொருட்பிரபஞ்சமும் 
சொற்பிரபஞ்சமுமாயிருக்கின்ற சுத்ததத்துவ 
மைந்தையும் சுத்தபுவங்களையும் சுத்தபோக் 
கியப்பொருள்களையும் சுத்த சுத்தாசுத்த அசுத் 
தாத்துவ வாசிகளெல்லாருக்கும் தனித்தனி 
வேண்டப்படுகின்ற நா தரூப்பரதேகங்களையும் 
சுத்தாத்துவாவிற்குரிய சூக்கும ஸ்தூலதேகங் 
களையும் சுத்தாத் துவவாசிகளாகிய அணுசதா 
சிவர் வித்தியேசர் மந்திரர் முதலிய தேகிகளை 
யும் வேதாகமங்களையும்படைப்பது . ( சைவப்பி , 
ருள் . ) 
பிரதமாவிபத்தி - முதலாம் வேற்றுமை. 
பிரதமை – 1. கடுக்காய் . ( வைத்தியபரி .) 
2. முதல் . ( வழங் . ) 3 முதற்றிதி . (பஞ்சாங் . ) 

பிரதரிசிப்பித்தல் -1 . செவ்வேகாட்டுதல் . 
( சி . சி . ஞாநப் . ) 2. சொல்லுதல் . சி . சி . அள 

சிவாக் . ) 
பிரதவேதநா - சூரியனது துவாதச ராட்ச 
தர்களாகிய மெய்காவலருளொருவர் . ( வி ணி . 
உசரு . ) 

பிரதாநம் --- 1 , கடுக்காய் . ( வைத்தியபரி .) 
2.தலைமைப் பொருள் .(பி.வி.உக . ) 3. பிரகிருதி . 
( சி . சி . உ : எங . சிவாக் . ) 4. மூலம் , ( வழக் .) 

பிரதா நன் -- 1. முதன்மையாகிய தாநவதி 
காரி , ( வழக் . ) 
பிரதா நி - முக்கிய அதிகாரி , ( வழக் .) 
பிரதா நிகம் - அதிகாரம் . ( வழக் . ) 
பிரதாபதி 

- பாண்டு , பிரதைக்குநாயகன் . 
( பாரத . சம்பவ . உரு . ) 

பிரதாபம் - 1. பிரகாசம் . ( உ - ம் . ) “ திகழ் 
பிரதாபமௌலி ” ( சேதுபு . வேதாளவரத . சக. ) 
2. வீரம் . 3. வெப்பம் . ( 1 , 2 - வழக் ) 
பிரதாபி - பிரகாசரூபி . ( உ - ம் . ) " சிவனானந் 


பிரதி- வேறானது, எதிராயுள்ளது . (வழக் . ) 
பிரதிக்கிரகம் -1. உபகாரம் . ( வி - ணி .) 2. 
ஏற்றல் . ( த . நி . போ . உச . ) 

பிரதிக்கிரகிப்போர் - தாநம்வாங்குவோர் . 
( சி . சி . உ : கக . சிவாக் .) 
பிரதிக்கினை - நேர்த்திக்கடன் . ( வழக் . ) 
பிரதிகம் -- அவல் . ( வைத்தியபரி .) 
பிரதிகாசம் பரிகாசம் . ( வழக்குண்டு 
போலும் . ) 

பிரதிகாதம் - மோதுதல் . ( உ - ம் . ) வந்துழிக் 
காண்க .) 

பிரதிகாலன் சதருத்திரரிலே குபேர 
திசையி லிருக்குந் தசருத்திரரிலொருவன் . 
( வி - ணி . உஎ . ) 
பிரதி கிருதி -- பதிற்செய்தல் . ( வழக் .) 
பிரதிகூலம் -- 1 . எதிர். 2. மாறுபாடு , ( 1 , 2 
வழக் . ) 

பிரதிகை -- ஒரு வீணை ; இது ; தும்புருவுக் 
குரியது . ( வி - ணி , உ co . ) 
பிரதிசங்கிதாக்கிரமம்- ) ஒரு விடயத்தை 
பிரதிசங்கிதைழறை --- வேறு வேறு வகு 
த்துக்கூறுமுறை . 

(சிவஞாநபோதப்பாஷ்ய 
முகவுரை . ) 
பிரதிசந்தாதம் -- துதி . ( வழக் ) 

உண்ணா. சிகுவை- நா . 
பிரதிஞ்ஞாகாரி - தோல்வித்தாக மிருபத்தி 
ரண்டுவகையுள் முதலாவது ; அது : பிரமாணம் 
முதலியவைகளாலே சாதிக்கத்தக்க தென்று 
தன்னால் விரும்பிச்சொல்லப்பட்ட பொருளைச் 
சாதித்து முடியாது அப்பொருட்குக் கேடுறு 
மாறு மாறு பேசுதல் , பிரதிவாதிகூற்றுக்களை 
அங்கீகரித்துக்கொண்டு தன் கொள்கைகளை 
விடுதல் . ( சி . சி . அளவை . மறைஞா. உரை .) 

பிரதிஞ்ஞாசந்நியாசம் தோல்வித்தாநம் 
இருபத்திரண்டில் நாலாவது ; அது : தன்னாலே 

றப்பட்டமேற்கோள் பிரதிவாதியாலேமறுக் 
கப்பட்டுழி , அதனை முற்றும் விட்டுவிடுதல் . ( சி . 
சி . அளவை; மறைஞா. உரை. ) 

பிரதிஞ்ஞாந்தரம் - தோல்வித்தாக மிருபத்தி 
ரண்டுவகையுளிரண்டாவது ; அது : தன்னாலே 
முன்னர்க்கூறப்பட்ட பிரதிஞ்ஞை, பிரதிவாத 
யாலே மறுத்துரைக்கப்பட்டுழி அதனைச்சா 
யாமல் வேறொரு பிரதிஞ்ஞையைக் கூறுத 
(சி . சி . அளவை ; மறைஞா. உரை. ) 


பிரதிசிதன் 

வை 


வை , க . 


பிரதிபந்தம் 


கருஅ 


பிரதிலோமன் 


பிரதிஞ்ஞாவிரோதம் தோல்வித்தாநம் 
இருபத்திரண்டுவகையுள் மூன்றாவது ; அது 
தன்னாலே சொல்லப்பட்ட மேற்கோளுக்குச்சம் 
பந்தமில்லாத வேறோரேதுவினைக் கூறுதல் . 
(சி.சி. அளவை . மறைஞா. உரை .) 

பிரதிஞ்ஞை- மேற்கோள் . ( அளவை . மறை 
ஞா . உரை. ) பக்கத்தைச் சாத்தியமுடையதாக 
வுணர்த்துவது என்பதாம் . 

பிரதிட்டம் - 1. தாபநம் . (வி - ணி . ) 2. வியூ 
கத்தின் முப்பதுவிரியுளொன்று . ( வள் . எகஎ . 
பரி . குறிப்பு . ) 

பிரதிட்டாகலை -பஞ்சகலையி லொன்று ; 
அஃது : அப்புதத்துவமுதல் பிரகிருதியீறாக 
இருபத்து மூன்று தத்துவங்களை யுடையதாகி 
யும் ,சீகண்ட புவநமுதல் அமரேசபுவநமீறாக ஐம் 
பத்தாறு புவநங்களையுடையதாகியும் , விட்டுணு 
வை யதிதெய்வமாயுடையதாகியும் , வாமதேவம் 
சிரசுஎன்னு மிரண்மெந்திரங்களையுடையதாகி 
யும், மகேசுரனென்னும்பதமுதல் அரூபின் 
அரூபின் என்னும் பதமீறாக இருபத்தொரு 
பதங்களையுடையதாகியும் , ளகாரமுதல் டகார 
மீறாக இருபத்து நாலெழுத்துக்களை யுடையதா 
கியும் இருப்பது . ( உ - ம் .) “ வந்திடுமந்திரமிர 
ண்டுபதங்கண் மூவேழ்வந்நங்கணாலாறு புரமைப் 
பத்தாறு- தந்திடுந்தத்துவங்க ளிருபத்து மூன்று 
தரும்பிரதிட்டாகலைமாலதிதெய்வந் தானாய் ” 
( சி . சி . அ : எ . மறை . ) 

பிரதிட்டேசன்- பிரதிட்டாசத்திக்குச் சத்தி 
மானாயிருக்கிறசிவன் . ( சி . சி . அ : உ . சிவாக் .) 

பிரதிட்டை -- 1 . ஒரு சத்தி . 2. சாந்தியாதீத 
கலையில் சத்திதத்துவத்திலிருக்கும் ஐந்து புவ 
நங்களுளொன்று . (சி- லி . கிசி . உக . தாற் . ) 3 . 
சுவாதிட்டாநத்திற்குரிய பத்ம தளம் ஒன்றி 
லிருக்கும் வ என்னுமட்சரத்தின திதேவதை . 
( சி.சி.அ : உரை . ) 4. தாபநம் . ( வழக் . ) 5. பஞ்ச 
கலைகளுளொன்று , ( சி . சி . அ : எ . மறை . ) 
( தன்னையடைந்த ஆன்மாக்கட்குச் சங்கற்ப 
விகற்பங்களை விசேடித்து நிலைநிறுத்தலாற் 
பெற்றபெயர் .) 
பிரதிதிநம்- நாடோறும் , ( வழக் .) 
பிரதிநிதி -- பதிலாக ஏற்பட்டவன் . ( வழக் .) 
பிரதிபதம் - பரியாச்சொல் . ( வழக் .) 
பிரதிபந்தகம் - கட்டுப்பாடு , ( வழக் . ) 
பிரதிபந்தத்திரயம் - பூதப்பிரதிபந்தம் , வர்த் 
தமாநப்பிரதிபந்தம் , ஆகாமியப்பிரதிபந்தமென் 
பன. ( வாசுதே . கசசு . ) 

பிரதிபரீதம் -1 . கட்டுப்பாடு , 2. பூர்வகாரிய 
மும் , இனிமேல் நடக்குங்காரியமும் , இப்போது 
நடக்குங்காரியமும் பூர்வப்பழக்கம்வாராமல் சிந் 


தநைவருகிறது . ( வாசுதே . க 0 க .) 

பிரதிபலித்தல் - சாயை தோன் றல் . ( கை 
வல் . தத்துவவி . கஉ . உரை .) 

பிரதிபாத்தியம்- அறையப்படல் .( வேதா.சூ. 
க . உரை . ) 

பிரதிபாத்தியர் --சித்தாந்தப்படுத்தப்பட்ட 
வர் . ( சி . சி . பாயிர . உ . சிவாக் .) 
பிரதிபாதகம் 

காரியங்களைப் பிறப்பிக்கு 
மது . ( பௌட் .) 

பிரதிபாதநம் --சொல்லுதல் . ( சி , சி . ரு : அ . 
சிவாக் . ) 

பிரதிபாதிகம் - அறையுந்தன்மை . ( வேதா . 
சூ . க . உரை ) 

பிரதிபாதிதம்- சொல்லப்பட்டது . ( சி . சி . 
ரு : அ . சிவாக் . ) 

பிரதிபாலிகசீவன் - தைசதன் . ( த.நி. போ . 
க 0 க . ) 

பிரதிபாவக்பாவம் - சொல்லுகிறது . ( சி . சி . 
பாயிர , ஈ . சிவாக் . ) 

பிரதி பிந்தம் - ஒவ்வொன்றும் வேறுயிருத் 
தல் . ( சி . சி . 2 : அஎ . சிவாக் ) 

பிரதிபிம்பம் - கண்ணாடிமுதலியவற்றிற் 
றோன்று நிழல் , ( வி E. ) 

பிரதிபுருடபிந்தம் -- ஒவ்வொரு புருடனும் 
கும் வேறாயிருத்தல் . ( சி , சி , வரலாறு . ) 
பிரதிபேதநம்- பிரித்தல் . ( வழக் . ) 
பிரதபை- முக்காலத்திமறிவுமிகுந்திருப்ப 
தாகிய பிரஞ்ஞை. ( சி . சி . ச : உஅ . மறை . ) 
பிரதிபோதம் - கற்பித்தல் . ( வழக் . ) 
பிரதிமா நம் ---யனைக்கொம்பினம் . ( சூ.நிக . 
கூ : எ . ) 
பிரதிமை- விக்கிரகம் . ( வழக் . ) 

பிரதியத்திநம் -- 1. எதிரிடை . 2. சிறைப் 
படுத்தல் . 3. பழிவாங்குதல் . 4. விருப்பம் . இவற் 
றிற்குதாரணம் வந்துழிக்காண்க . 

பிரதியுபகாரம்- பிரத்தியுபாரம். (வழக் ) 
பிரதியோகம் - எதிரிடை . ( வழக்.) 

பிரதியோகி - 1. எதிர் . ( சி . சி . 2 : ருஅ . 
சிவாக் .) 2. எதிரி . ( சி . சி . ஈ : ச . சிவாக் . ) 
பிரதிராத்திரம் - இராவுக்கிரா . ( வழக் .) 
பிரதிருபம் - பிரதிமை . ( வழக் . ) 
பிரதிலோமகன் - பிரதிலோமன் . ( வழக் .) 
பிரதிலோமர் - 

இழிந்தவருணத்தாடவன் 
உயர்ந்தவருணத்துப்பெண்ணைப்புணரப் பிறக் 
தவர் ; இவர்: சூதன் , மாகதன் வைதேககன் , 
அயோகவன் , க்ஷத்தா , சண்டாளன் என அறு 
வகையர் . ( சைவச . ) 

பிரதிலோமன் - நாற்குலத்தில் இழிகுலத் 
தாணு முயர்குலப்பெண்ணுங்கூடிப் பெற்ற 


பிரபஞ்சத்துவயம் 


கருகூ பிரபந்தங்கள் தொண்ணூற்றாறு 


க 0 : ச . 


பிள்ளை . ( சூ . நிக . உ ; சு 0 . ) 

பிரபஞ்சதை - பிரபஞ்சத்தன்மை . ( சி . சி . 
பிரதிவாதி - எதிர்வாதி , ( வழக் .) 

சிவாக் . ) 
பிரதிவிடயம் -- விடயந்தோறும், ( சி . சி 2 : பிரபஞ்சநன்- காற்று , ( சூ . நிக . க : சஎ . ) 
சுக . சிவாக் .) 

பிரபஞ்சம் - உலகம் . ( வழக் .) 
பிரதிவிம்பம் - பிரதிபிம்பம் , கண்ணாடிமுத பிரபஞ்சழலம் - மூலப்பிரகிருதி , 
லியவற்றிற்றோன்றும் வடிவம் . ( வழக். ) 

பிரபஞ்சவாதநை- இலௌகிகாப்பியாசம் . 
பிரதிவிம்பவாதி - சூரியன் கடசலத்தில் 

சூரியன் கடசலத்தில் ( வழக் .) 
• பிரதிவிம்பம் போலப் பிரமமும் தேகோபாதிக பிரபஞ்சவாழ்வு இலௌகிக வாழ்க்கை . 
ளாகிய பேதத்தால் நாநாவாய்த்தோன்றிச் செக ( வழக் . ) 
மாமென்று சொல்லுகிறவன் . ( த.நி.போ.க கஎ . ) பிரபஞ்சவியாபாரம் - இலௌகிக காரியம் . 

பிரதிவிம்பித்தல் - போலியுருத் தோற்று ) (வழக் .) 
தல் . ( வழக் .) 

பிரபஞ்சவிருத்தி மாயாகாரியவிருத்தி , 
பிரதீதி -- அறிவு. ( சி . சி . உ : நிச . சிவாக் .) உலகச்செய்கை . 
பிரதீபநிருவாணவாதி - கந்தமைந்துமறக் பிரபஞ்சன் - மனமாதி அந்தக்கரணங்களைச் 
கெடுகைமுத்தியென்பவன் . ( சி சி . அ : 42. , சேட்டிப்பிக்கிற சீவசம்பந்தவாயுக்கள் நான் 
ஞாநப் . ) 

கனுளொன்று . ( த . நி . போ . ) 
பிரதீபாலங்காரம் - எதிர்நிலையணி ; அது : பிரபஞ்சி - பிரபஞ்சத்தையுடைப்பது . ( சி . சி . 
பிரசித்தமான உவமானத்துக்கு எதிராக உவ உ : 50. ஞாநப் . ) 
மேயத்தன்மை கூறுதல் . ( குவல . ச . ) 

பிரபத்தி- மார்ச்சாலசிசுவைப்போலத் தன் 
பிரதீரம் -- கரை , (வழக் . ) 

செயலறச்சிவன்வழித்தாநிற்கை . ( சி . சி . க 0 : 
பிரதேசம் - 1. அந்நியதேசம் . 2. இடம் . க . சிவாக் . ) 
3. தேசம் . ( சி . சி . ச : கசு . மறை . ) ( 1,2 - வழ்க் . ) பிரபதநம்- விழுதல் . பிர -உபசருக்கம் . 
பிரதேசன் - உபஸ்தமாகியகன்மேந்திரியத் 

பிரபந்தங்கள் தொண்ணூற்றறு - தொண் 
தின் தேவதை . ( த . நி . போ .) 

ணூற்றாறுவகைப் பிரபந்தங்கள் ; அவை : சாத 
பிரதை - குந்திதேவி . ( பாரத. சம்பவ. உரு . ) 

கம் , பிள்ளைக்கவி , பரணி , கலம்பகம் , அகப் 
பிரதோடகாலம்-திரயோதசி திதியிற் பொ 

பொருட்கோவை , ஐந்திணைச்செய்யுள் , வருக் 
ழுதத்தமிக்குமுன் மூன்றேமுக்காநாழிகைதொ 

கக்கோவை , மும்மணிக்கோவை , அங்கமாலை , 
டங்கி அத்தமித்து , மூன்றேமுக்கானாழிகைபரி அட்டமங்கலம் , அநுராகமாலை , இரட்டைமணி 
யந்தமுள்ளநேரம் . ( பிரமோத் . பிரதோடமகி 

மாலை , இணைமணிமாலை , மணிமாலை , நான் 
மையிற் காண்க . ) 

மணிமாலை , நாமமாலை , பலசந்தமாலை , பன்மணி 
பிரதோடம் - பிரதோடகாலம் . ( உ - ம் . ) “பந் மாலை , மணிமாலை , புகழ்ச்சிமாலை , பெருமகிழ்ச் 
தந்தீர்பிரதோடத்தின் பூசையின் பலனும் ” ( பிர 

சிமாலை , வருக்கமாலை , மெய்க்கீர்த்திமாலை , 
மோத் . பஞ்சாட் . ரு. ) 

காப்புமாலை , வேனின்மாலை , வசந்தமாலை , தா 
பிரப்பங்கோரை- ஒருபுல் . ( வழக்குண்டு .) ரகைமாலை , உற்பவமாலை , தானைமாலை , மும் 
பிரப்பம்பாய் - பிரம்பினாற்செய்த பாய் . 

மணிமாலை , தண்டகமாலை , வீரவெட்சிமாலை , 
( சூ. நிக . எ : ருரு . ) 

வெற்றிக்கரந்தைமஞ்சரி , போர்க்கெழுவஞ்சி , 
பிரப்பு - 1. குறுணி ஒவ்வொன்றதாகக் வரலாற்றுவஞ்சி , செருக்களவஞ்சி , காஞ்சி 
கொள்கலத்திற் பல்லுணாக்கள் பரப்பிவைப்பன 

மாலை , நொச்சிமாலை , உழிஞைமாலை , தும்பை 
வாம் . ( சூ . நிக . சு : கஅ .) 2. பேருண்டி. ( சூ . நிக . 

மாலை , வாகைமாலை , வாதோரணமஞ்சரி , எண் 

செய்யுள் , தொகைநிலைச்செய்யுள் , ஒலியலந் 
பிரபஞ்சத்துவயம் - சாஸ்திரப்பிரபஞ்சம் , தாதி , பதிற்றந்தாதி , நூற்றந்தாதி , உலா , 
அசாஸ்திரப்பிரபஞ்சம் என்பன ; அவற்றுள்: உலாமடல் , வளமடல், ஒருபாவொருபஃது , 
ஆத்துமப்பிரமவிசாரமே சாஸ்திரப் பிரபஞ்ச இருபாவிருபஃது , ஆற்றுப்படை , கண்படை 
மாம் . அது : ஞாநாதிசாதநத்தால் ஆத்துமசா நிலை , துயிலெடைநிலை , பெயரின்னிசை , ஊ 
க்ஷாத்காரமான தற்கு மேல்விடத்தக்கது . அசா ரின்னிசை , பெயர்நேரிசை , ஊர்நேரிசை , ஊர் 
ஸ்திரப்பிரபஞ்சம் தீவிரமென்றும் , மந்தம் என் வெண்பா , விளக்குநிலை , புறநிலை , கடைநிலை , 
றும் இருவகைப்படும் . அவற்றுள் தீவிரப்பிர கையறுநிலை, தசாங்கம்பத்து , தசாங்கத் தயல் , 
பஞ்சமாவது காமக்குரோதிகமாம் . மந்தப்பிர அரசன்விருத்தம் , ந ய ந ப் பத்து , பயோதரப் 
பஞ்சமாவது மநோகற்பிதகமாம் . ( வி - ணி . ) பத்து , பாதாதிகேசம், கசாதிபாதம் , அலக் 


சு : உங . ) 


பிரபாசன் 


கருகா 


பிரமகன் 


காரபஞ்சகம் , கைக்கிளை , மங்கலவள்ளை , தூது , 
நாற்பது , குழமகன் , தாண்டகம் , பதிகம் , சத 
கம் , செவியறிவு றூஉ , வாயுறைவாழ்த்து , புற 
நிலைவாழ்த்து , பவனிக்காதல் , குறத்திப்பாட்டு , 
உழத்திப்பாட்டு , ஊசல், எழுகூற்றிருக்கை , 
கடிகைவெண்பா, சின்னப்பூ , விருத்தவிலக் 
கணம் , முதுகாஞ்சி , இயன்மொழிவாழ்த்து , 
பெருமங்கலம் , பெருங்காப்பியம் , காப்பியம் 
என்பனவாம் . இத் தொண்ணூற்றாறு பிரபந் 
தங்களின் விவரத்தை அப்பெயர் முதலெழுத் 
தைக்கொண்டு அகராதிமுறையாகப்பார்க்கில் , 
இத்தமிழ்ச்சொல்லகராதியிற் காணலாம் . 

பிரபந்தம் - தொடர்பு . 
பிரபல்லியம் - பிரபலம் . (வழக் ) 
பிரபலசுருதி- உபநிடதம் . ( சைவச . ஆசி 
ரிய . உக . உரை . ) 
பிரபலம்- பிரசித்தம் . ( வழக் . ) 
பிரபலன் - பேருயர்ந்தவன் . ( வழக் .) 
பிரபலியம் -- பிரபல்லியம் . (வழக்.) 
பிரபவ - வியாழவட்டமாகிய அறுபது வரு 
டங்களிலே முதலாவதாண்டு. ( வருஷாதி நூல் . ) 

பிரபவம் -- ஆதாரம். ( உ - ம் . ) வந்துழிக் 
காண்க . ) 

பிரபா-1. சூரியன்றுவாதசக்லையினொன்று . 
( வி - ணி . ) 2. தண்ணீர்ப்பந்தல் . (உ - ம் . ) " பிரபா 
தடாகாதிக்கிரியாசம்ஸ்காரங்களும் ” ( சி . சி . 2 : 
ருஅ . சிவாக் . ) 

பிரபாகரம் - 1. சைமிநிசூத்திரங்கட்குச் 
சபரமுநிவராற் செய்யப்பட்ட பாடியமதம் பற் 
றிப் பாட்டாசாரிய மாணாக்கனாகிய பிரபாகரன் 
செய்தவழி நூல் . (சிவஞாந.பா .) 2. மீமாஞ்சை 
மதம் இருவகையுளொன்று ; அது : கன்மநாசத் 
தின் அபூருவமென ஒன்று தோன்றிநின்று 
பயன்கொடுக்குமென்றும் , வைசேடிகம்போலப் 
பாடாணம்போற்கிடப்பதே முத்தி யென்றுங் 
கூறும் . (சிவஞாந . பா .) ( பிரபாகரன் என்பவ 
னாற் சொல்லப்பட்டமையின் பிரபாகரம் என் 
னும் பெயர்த்து . ) 

பிரபாகரன் - 1. ஒரு நூலாசிரியன் . 2 . 
சூரியன். ஒளிக்கு ஆதாரமாயிருப்பவன் எ 

என்ப 
தாம் . 3. வேதமே பிரமமென்றும் , சமாதியில் 
மண் சிலைபோலிருக்கவேண்டுமென்றுஞ்சொல் 
லுகிறவன் . (சி . சி . அ : கரு . மறை . ) 
பிரபாகீடம் - மின்மினி. ( வைத்தியபரி .) 
பிரபாசம் - பிரதிட்டாகலையி லப்புதத்து 
வத்திருக்கும் எட்டுப்புவநங்களுளொன்று . 
(சி - லி . கிரி . உக . உரை .) 

பிரபாசன் -1 . அட்டவசுக்களிலொருவன் . 
( பொருட்டொகைநிகண்டிற்காண்க .) 2.விச்சு 


வகன் மன்றந்தையும் யோகசித்தியின் நாயகனு 
மானவன் . ( வி - ணி . அபிதாநசி . ) 

பிரபாதர்- வித்தியாதத்துவத்திருக்கு மாசா 
ரிய தசகரிலொருவர். ( வி.ணி. ) 

பிரபாவம் - 1. பிரகாசம் . ( வி - ணி . ) 2 . 
மகிமை . ( சி . சி . உ : சுரு . சிவாக் . ) 

பிரபாவர் - சிவலோகத்துத்தரதிசை யோ 
லக்கஞ்சேவிக்குந் துவாதசமுக்கிய தேவதை 
களிலொருவர் . ( வி - ணி . ) 
பிரபு - பெருமையிற்சிறந்தோன் , தலைவன் . 
பிரபுகிரன்- நியதிதத்துவத்திலிருக்குமோரு 
ருத்திரன் . ( வி - ணி . ) 

பிரபுத்தர் -- காலதத்துவத்திருக்குமோரு 
ருத்திரர் . ( வி -ணி . ) 
பிரபுத்தனம்- மேம்பாடு . ( வழக் .) 
பிரபுத்துவம் -- பிரபுத்தன்மை. ( வழக் .) 
பிரபுலிங்கலீலை-- ஒரு நூல் ; இது : சிவப் 
பிரகாசரென்பவராற் செய்யப்பட்டது . 

பிரபூதி - சதருத்திரரி லிந்திரதிக்கினிருக் 
குந் தசருத்திரரிலொருவன் . ( வி - ணி . ) 
பிரபேதம் - விதம் . (வழக் .) பிர- உபசருக்கம் . 
பிரபை -1 . ஒளி . 2. திருவாசி . ( 1 , 2 - வழக் .) 

பிரபோதசந்திரோதயம் - ஒரு நூல் ; இது: 
தமிழில் திருவேங்கடசாமியென்பவராற் செய் 
த வேதாந்த தூல் . ( அபிதாநசி .) 
பிரபோதநம் - போதித்தல் . ( வழக் .) 
பிரபோதம் - அறிவு . ( வழக் . ) 
பிரபோதிகை போதிப்பது . ( சி . சி . உ : 
க . ஞாநப் . ) 

பிரம்பம் - கோவை . ( வைத்தியபரிபா .) 
பிரம்பு -1 . அரிசி . ( உ - ம் . ) வந்துழிக்காண்க . 
2. பிரப்பங்கிழங்கு . ( தைல . தைலவ . கஙரு . ) 
3. பிரம்புக்கொடி . ( வைத்தியபரி .) 

பிரமக்கியா நம் - பிரமஞாநம் . ( வைத்திய 
பரிபா . ) 
பிரமக்கியா நி - பிரமஞாநி . ( வழக்.) 
பிரமக்கிரந்தி - ஒருவகைமுடிச்சு ; அது : 
பிராமணரது பூணூலினடுவே முடியுமுடிச்சு . 
( சைவச . ஆசாரிய , சக . உரை .) 

பிரமகத்தி - பிராமணக்கொலை . ( உ - ம் . ) 
“ ஏமலிசிலையிராமற்கிராவணப்பிரமகத்தி ” ( சே 
துபு . சேதுசரு . க . ) 
பிரமகபாலம் - பிரமன்றலையோடு .( வழக் .) 

பிரமகற்பம் -- பிரமன்வாழ்நாள் ; அஃது: 
ஆயிரங்கோடாகோடிவருடம் . பூரியம்பத்துக் 
கொண்டது பிரமகற்ப மென்பர் . (பிங்கல 
நிகண்டில் . ) 

பிரமகன் மூர்த்தியாதிபிரமசுவரூ பி . 
( சி - லி . ஞாந . உ . ) ( மூர்த்தியாதி பிரமம் என் 


பிரமதண்டம் 


கடுகக 


பிரமம் 


றது : மூர்த்திப்பிரமம் , தத்துவப்பிரமம், பூதப் 
பிரமம் , பிண்டப்பிரமம் , கலாப்பிரமம் , பதப் 
பிரமம் என்பனவாம் .) 

பிரமகாதகன் - பிராமணக்கொலைபாதகன் 
( வழக் . ) 

பிரமகாயத்திரி - ஒருமந்திரம் . ( உ . - ம் . ) 
" மன்னியமூச்சவித்து முக்காற் பிரமகாயத்திரி 
யைமநத்தினோதி ” ( காசிகா. இல்லொ. ங க .) 

பிரமகீதை - பிரமன் செய்த உபநிஷத். தமி 
ழில்- தத்துவராயர் மொழிபெயர்த்துக்கூறினர் . 
( அபிதாநசி .) 

பிரமதலம் - பிராமணசாதி . ( வழக் . ) 
பிரமகைவர்த்தநம் - சூரியபுராணம் .(உ - ம்.) 
" இரவி தன் கதைபிரமகைவர்த்தமாம் ” ( கந்தபு . 
பாயிர . ருரு . ) 

பிரமசம்புபத்ததி - பதினெண் பத்ததியில் 
ஒருவகைப்பத்ததி . பத்ததி - ஒழுங்கு .) 
பிரமசரிதன்- பிரமசாரி . ( வழக் . ) 

பிரமசரியம் நால்வகையாச்சிரமங்களுள் 
முதலாவது ; அது : நைட்டிகம் , பெளதிகமென 
விருவிதமாம் . ( சி . சி . அ : 54. மறை . ) 

பிரமசாபாலம் உபநிடதத்திறொன்று . 
சாபாலமென்றும் பெயர் . ( அபிதாநசி .) 

பிரமசாயை - பிரமகத்தி . ( உ - ம் . ) வலாரி 
தன்னைப்பிடித்தது பிரமசாயை ” ( திரு விளை . 
இந்திரன்பழிதீர்த் , ருஅ . ) 

பிரமசாரி --1. பிரமசரியமநுட்டிப்போன் . 
2. வீடுமன் . ( சூ . நிக . . : கங . ) 
பிரமசாவர்ணி - க 0 - ஆம் மது . ( அபிதாநசி .) 
பிரமசூத்திரம் - வேதாந்தாந்த சூத்திரம் ; 
இது : வியாசர்செய்தது . ( அபிதா நசி . ) 2. முப் 
புரிநூல் , மந்திரத்துடன் அணியு நூல்என்பது 
கருத்து . பிரமம் - மந்திரம் . 

பிரமசைதந்நியம் --1 , கடவுள் . 2. பிரம 
ஞாநம் . ( 1 , 2- வழக் . ) 
பிரமஞாநி - தேவஞாநமுள்ளோன் . ( வழக் . ) 
பிரமண்டை - பேய்மிரட்டி . ( வைத்தியபரி . ) 
பிரமணேசன் - ரௌரவாகமங்கேட்ட ஒரு 
வன் . ( த . நி . போ. ) 

பிரமத்தம்- மதிமயக்கம் .( வழக் .) 
பிரமத்தி - பிரமகத்தி . பிரமத்தி என மரு 
வியது , ( வழக் .) 

பிரமதகணம் - சிவலோகத்திலே மகாதே 
வன்கோவில் வடக்குவாசற்காவலனாகிய மகா 
காளனோடு கூடியிருக்குங்கணம். ( உ - ம் . ) “ கறை 
மதியெயிற்றுச்சங்குகந்தன் முன்னான வெ 
றிப் - பிரமதசணமும் (திருவிளை மெய்க்கா.உ ங ) 

பிரமதண்டம் - 1. ஆதித்தியனின்றநாளுக் 
குப் பதினைந்தாநாள் . ( உ - ம் . ) “பாகஞ்செறி 


சுடர்மன்னிய நாளாதியேழுபத்தும் - மோகந் 
தரும்பதினைந்திருபத்தொன்றுமுன்முறையே 
பூகம்பமுற்கம்பிரமதண்டங்கொடியென்றுபொ 
ல்லா - யோகங்கணல்வினைக்காகாதென வுரை 
யொண்ணுதலே " (விதாந . குணா . ஙச .) 2 . 
குருக்கு . ( மலையக . ) 

பிரமதண்டு -1 . ஒருபூண்டு ; அது : குருக்கு . 
( வைத்தியமூ. அக . ) 2. பிரமதண்டம் . அம் 
சாரியையின்றி வந்தது . 

பிரமதநம் -1. கடைதல் . 2. கொலை . (1,2 
( வழக் . ) 

பிரமதம் --1 . சந்தோஷம் . 2 , வெறி . ( 1,2 
வழக்.) 

பிரமதாயம் -- பிராமணருக்குக்கொடுக்கும் 
நன்கொடைப்பொருள் . (பதிற்றுப்பத்து .) 
பிரமதாலயம் - நரகம் ( வைத்தியபரி .) 
பிரமதிநம் --- இரண்டாயிரந்தேவயுகங் கொ 
ண்ட காலம் . ( சி - லி , ஞாந . உச . உரை .) 
பிரமதீதம் - தயிர் . ( வைத்தியபரி . ) 
பிரமதீர்த்தம் சிதம்பரதசதீர்த்தத்தொன்று ; 
இது : திருக்கோயிலுக்கு வடமேற்கே திருக்கா 
ளாஞ்சேரியில் உள்ளது . (கோயிற்பு.) 

பிரமதேவன் - பிரமன் . ( உ - ம் .) “ பிரமதேவ 
னுறுமிடமுறைவளாங்குப்பிரமனுமுவந்து வா 
ழும் ” ( மச்சபு. ஆதிரி . ச . ) 

பிரமநாடி- சுழுமுநைநாடி . ( உ - ம் . ) கோ 
தறுமந்தநாடியையே - தென்பொலிபிரம நாடி 
யென்றுரைப்பர் " ( சூத . ஞாநயோ. கக : எ . ) 

பிரமப்பிரளயம் - பிரமதேவருடையநாசா 
வஸ்தாகாலம் . ( வாசுதேவ . ) 

பிரமப்பொழது - பிராமி மு கூர்த்தம் . 
( உ - ம் .) “ பிரமப்பொழுதத்திலெழுந்து பிரானை 
யுன்னி ” ( சேதுபு . அமுத்தீர் . கக . ) 
பிரமபத்திரம்- பிரமபத்திரி , புகையிலை . 
பிரமபத்திரி- ( வைத்தியமூ . அக .) 


-- 


பிாமபதம்- } பிரமலோகம்.( வழக்.) 


பிரமபிங்கை - வௌளி. ( வைத்தியபரி . ) 
பிரமபுரம் - சீகாழிப்பதி . ( திருஞானச. 
தேவார . ஏகபாதம் . க . ) 

பிரமபுராணம் - பதினெண்புராணங்களு 
ளொன்ற ; அஃது : உலகசிருட்டியையும் , மநு 
வந்தரங்களையும் , சூரியசந்திரகுலத்து அரசர்க 
ளையும் , சூரியன் பொருட்டும் , சிவபெருமான் 
பொருட்டும் , சகநாதர்பொருட்டும்உள்ள திருக் 
கோயில்களையும் , திருநந்தவநங்களையும் , சகநாத 
மான்மியத்தையும் உணர்த்துவது . ( கந் . நவ . ) 

பிரமம் -1 . அக்கிரி . 2. ஆதித்தன் . 3.இருடி . 
4. உபநிடதம் நூற்றெட்டினொன்று . 5. கலக் 


பிரமரி 


கருகஉ 


பிரமாண்ட நிலயஸ்ரீகண்டர் 


- 


கம் . ( சூ . நிக . அ : ருரு . ) 6. சந்திரன் , 7. சிவன் , 
8. சுத்தசிவமத்திய நிர்த்தசிவம் . ( சி . சி . கஉ ; 

ஞாநப் .) 9. சுத்தமாயை ( சி . பி . கை ) 10 . 
திருமால் . 11. நடு . ( சூ . நிக . சு : ஈஈ .) 12. பஞ் 
சமாவெச்சத்தொன்று ; அது : வேத மோதல். 
13. பதினெண்புராணங்களி னொன்று . 14 . 
பிரமமணம் . ( இலக்கணவி . அரு. உரை.) 15 . 
பிரமன் , 16. மந்திரம் . 17. முத்தி . 18. யாகம் . 
19. வேதம் . உதாரணங்காட்டாதொழிந்தன 
வற்றிற்கு ( சூ . நிக . கக : ரகரவெ . கஅ-ல்காண்க . 
( 4 , கங . அபிதாநசி .) அபிதாநகோசத்தில் , ஏக 
மாய்ச் சச்சிதாநந்தமாய் உலகந்தோன்றி யொ 
டுங்குதற்கிடமாயுள்ள கடவுளென்பர் . 

பிரமமணம் எண்வகைமணங்களுளொன் 
று ; அஃது : ஒத்தகோத்திரத்தானாய் நாற்பத் 
தெட்டியாண்டு பிரமசரியங்காத்தால் அவற்குப் 
பன்னீராட்டைப் பிராயத்தாளாய்ப் பூப்புஎய் 
தியவளைப்பெயர்த்து இரண்டாம் பூப்பு எய்தா 
மை அணிகலன் அணிந்து தானமாகக்கொடுப் 
பது . ( உ - ம் . ) " கயலேர்மலருண்கண்கந்திப்பூப் 
பெய்தி- யயல்பேரணிகலன்கள் சேர்த்தி - யியலி 
னிரலொத்தவந் தணற்கு நீரிற்கொடுத்தல் - பிரம 
மணமென்னும்பெயர்த்து (இலக்கண வி . 
சா அரு . உரை .) 

பிரமமீமாஞ்சை - உபநிடதங்களை யுற்று 
நோக்கி வியாசமுநிவரியற்றிய சூத்திரரூபமா 
கிய ஒரு வேதாந்த நூல் . ( சைவச . ஆசாரிய . 
உக . உரை .) 
பிரபழனி - 

- பதினெண்சித்தரி லொருவர் . 
( அபிதாநசி .) 
பிரமழலி- பிரமி . ( யலையக .) 
பிரமயாகம் - ஐவகையாகங்களிலொன்று ; 
அது : வேதமோதல் . ( வள் . அஎ , பரி . குறிப்பு .) 

பிரமர் - ஆதிப்பிரமத்திற்கு நினைவாற் 
றோன்றிய பிரமர்பதின்மர் என்பர் . ( பரிபாட 


பிரமலோகம் -- சத்தியலோகம் ; இது : மே 
லுலகத்துளொன்று . ( அபிதாநசி .) 

பிரமவான் --- சீவன்முத்தர் நால்வகையரி 
லொருவர்; இவர் : சமாதிஞாநத்தையடைந் 
திருந்து தேசசஞ்சாரஞ்செய்தற் பொருட்டு 
உணவுமுதலியவற்றை நினைப்பவர் . ( கைவல் . 
தத்துவ . கூகூ . உரை . ) 

பிரமவரிட்டன் - நால்வகைச் சீவன்முத்தரி 
லொருவர் ; இவர் : சமாதியிலதீதமானவர் . ( கை 
வல் . தத்துவ . கக . உரை .) 

பிரமவரியான் - சீவன்முத்தர்நால்வகையரி 
லொருவர் ; இவர் : சமாதிஞாநத்தை யடைந்தி 
ருந்து சீடன் முதலிய வேற்றோராலுணர்பவர் . 
( கைவல் . தத்துவ . கூகூ . உரை .) 
பிரமவருத்தநம்- செம்பு. ( வைத்தியபரி .) 
பிரமவித்தியை யசுர்வேதவுபநிடதத் 
தொன்று . ( கூர்மபு . அட்ட . உசு . உரை. ) 

பிரமவித்து -1 . சீவன்முத்தர் நால்வகையரி 
லொருவர் ; இவர் : லோகோபகாரநிமித்தஞ் சற் 
கரும மனுஷ்டிக்கிறவர் . ( உ - ம் . ) " வானிகர்பிரம 
வித்து ” ( கைவல் , தத்துவ . கச . ) 2. வெள்ளைப் 
பாஷாணம் . ( வைத்தியபரி. ) 
பிரயவுப்பு - கறியுப்பு . ( வைத்திய பரி ) 
பிரமன் -1 . தொண்டி , வறட்சண்டி , ( வைத் 
தியபரி . ) 2. பிரமதேவன் . ( உ - ம் . ) பிரமன்மால் 
காணாப்பெரியோன்காண்க ” (திருவா. திரு 
வண்ட , ஙஅ .) இவன் வரலாறு குறிகளெல் 
லாம் ( அபிதாநசிந்தாமணியிற்காண்க . ) 3. பிர 
கிருதிமாயை . ( கூர்மபு . பிரகிருதி . ரு . உரை 

ரை . ) 
( தான் வளர்ந்தும் விரிந்தும் பூதங்களை வளர்த்த 
லால் வந்த பெயர் .) 
பிரமனாள் -- உரோகணி . ( சூ . நிக . க ; சு அ .) 
பிரமா 1. ஞாநம் . ( சி.சி. 

அளவை . க . 
சிவாக் . 2. பிரமதேவன் . 

பிரமாகாணம் பிரமாணம் . (சி.சி. அள 
வை . க . சிவாக் . ) ( பிரமைக்குக் கரணமென்ற 
படி .) 

பிரமாங்கம்-பஞ்சப்பிரமசடங்கதேவர்பதி 
னொருவர் . ( உ - ம் . ) " பிரமாங்கம்வித்தேசர்பே 
ணுகணமெண்டிக் - குரமொடுகாப்போர்படைக 
ளும் " ( சைவச . பொது . ருஉ அ . ) 

பிரமாள் சலி - இருகையுங்குவித்து நெஞ் 
சிடைவைத்து வணங்கல் . (உ - ம் .) வந்துழிக் 
காண்ச . ) 

பிரமாண்டதாாகர் -- உருத்திராதிகள் - ( சி . 
சி . : உக . மறை .) 

பிரமாண்ட நிலைய ஸ்ரீகண்டர் - ஸ்ரீகண்டத் 
திரயத்துளொருவர் ; இவர் : பிரமாண்டத்து 
நிலையர் . ( சி . சி . க ; நிச . ஞாநப் .) 


லுரை . ) 


பிரமாந்திரம் - உச்சித்துவாரம் ; இஃத); 
அர்த்தசந்திர நிரோதிரி நாதநாதாந்த கலைகள் 
நான்கிற்கும் ஸ்தாநம் . சத்திதத்துவம்வரையில் 
வியாப்தி . ( சி - லி . கிரி , க 0 . ) 
பிரமாம்- வண்டு. ( சூ . நிக . ந : சுச . ) 
பிரமராசனர்-- தபோதனர் .. (சிந்தா .) 
பிரமராட்சதன்-- அவமரணமடைந்த 

பிரமாாட்சதை -- பிராமணனாவி யெடுக் 
குமிராட்சதப்பேய் . 

பிரமராட்சதைழலம் - காசிவேர் . ( வைத் 
தியா நுபந்த . அக 

பிரமரி --- 1. புறக்கூத்திற்குரிய வாடலு 
ளொன்று . ( சிலப் . ) 2. சுழலல் . ( சூ . நிக . க :சக .) 


பிரமித்தல் 


கருககூ 


பிரயாகை 


பிரமாண்டநிலையபிரமா- " குணநிலையபிர 
மா " பார் . ( சி . சி . க : சு 0 . ஞாநப் .) 

பிநமாண்ட நிலையவிட்டுணு- " குணநிலைய 
விட்டுணு" டார் . ( சி , சி , க : சு 0 . ஞாநப் . ) 
பிரம்மாண்ட புராணம் பதினெ ண் 

பு 
ராணக்தொன்று . ( அபிதாநசி .) 

பிரமாணஞ்செய்தல் - சத்தியம் பண்ணுதல் . 
( வழக் ) 

பிரமாணஞ்ஞன் பிரமாணத்தையறிந்த 
வன் . ( சி.சி. அளவை . ரு . சிவாக் . ) 

பிரமாணம் -1 . அளவை . ( சி . சி . அளவையி . 
க . சிவாக் .) 2. ஆணை , சத்தியம் . ( சூ . நிக . க 0 : 
க 0 . ) 3. எல்லை . யோசனைப்பிரமாணமுண் . 
( வழச் .) 4. நிலை . ( உ - ம் . ) “ பால்போலுந்- தூய் 
மையுட்டோன்றும்பிரமாணமிம்மூன்றும் வாய் 
மையுடையார்வழக்கு " (திரிகடு, ஙஎ . ) 5. பிர 
மிதியின துகருவி .(தருக்கசங்கி . ) 6 மேற்கோள் . 
(சிவாலயதரிசனவிதி .) 
பிரமாணன் - மெய்யன் . ( வழக் .) 
பிரமாணிக்கம் - பிரமாணிகம் . ( வழக் . ) 
பிரமாணிக்கன் உண்மையுள்ளவன் . 
(வழக் . ) 

பிரமாணிகம் -1. உண்மை . 2. திருட்டாந் 
தம் . ( 1 , 2- வழக் . ) 

பிரமாணித்தல் -- 1. அளவிடல் . 2. பிரமா 
ணமாகக்கொள்ளல் . ( 1 , 2 -வழக் .) 

பிரமாதம் -1. தவறல் . (உ - ம் . ) “ தண்டினர் 
திரித்தகுடுமித்தலையர்சாரப் - பெண்டுகணடக் 
கைபிரமாதமெனவஞ்சி ” ( இராமா . அசுவமேத . 
ருசு .) 2. வருத்தம் . (உ - ம் ) “ மரணப்ரமாதமெ 
னக்கில்லையாம் ” ( கந்தரல . உக. ) 
பிரமாதா - அறிபவன் . ( உ - ம் ) பிரமிதிபார் . 
பிரமாதாமகன் - முப்பாட்டன். ( வழக் . ) 
பிரமாதி -- வியாழவட்டமாகிய அறுபதுவரு 
டங்களிலே பதின்மூன்றாம் வருடம் . ( வருஷா 
தி நூல் . ) 

வியாழவட்டமாகிய அறுபது 
வருடங்களிலே நாற்பத்தேழாம் வருடம் . ( வரு 
ஷாதிநூல் . ) 
பிரமாநந்தம் - பரமாநந்தம். ( வழக் .) 
பிரமாயு- பிரமகற்பம் . ஆயு - ஆயுள் . 
பிரமாயுக்காலம் - நூறுபிரமவருடங் கொ 
ண்டது. (சைவ . பி. ) 
பிரமாயுதம் - பத்திலட்சம் . வழக்கு போலும் .) 
பிரமாரண்ணியம்- வேதாரணியம் . பிரமம் 
வேதம் . 
பிரமி - ஒருபூண்டு. ( தைல.தைலவ.கஙரு . ) 

பிரமித்தல் - அதிசயத்தாலும் அச்சத்தாலும் 
திகைத்தல் . ( வழக் ) 


பிரமிதி - அளத்தல் , பிரமாதாபிரமேயத்தை 
ஐயந்திரிபின்றியுள்ளபடியறிதல் . ( சைவப்பி . ங) 
பிரமிப்பு -- பிரமித்தல் . ( வழக் .) 
பிரமியம் -1 . ஒரு பூண்டு . 2. ஒரு வியாதி . 
1 , 2 - வைத்தியமூ . அக . ) 

பிரமீடுட்டம் - மல்யுத்தத்திற்குரிய எண் 
வகைக் கரணங்களுளொன்று ; அது : உடம்பு 
முழுதினும் இறுகப்பிடித்து விழுத்தியுழக்கு 
வது . ( கூர்மபு . தமோ. க ங . உரை.) 
பிரழகத்துவம் - ஆதிக்கம் ( வழக் .) 
பிரழகம் - உத்தமோத்தமம் . ( வழக் .) 
பிரழகர் - முதலானவர் . (சி.சி.அ.கஉ .ஞாநப் .) 
பிரழதல் பொருமிக்கழிதல் . ( உ - ம் . ) வந்து 
ழிக்காண்க . 
பிரழடன் -- மடையன் . ( வழக் ) - 
பிரமேகம்-- மேகவியாதி . ( வழக். ) 
பிரமேயம் - அளக்கப்படும் பொருள் , அறி 
யப்படும் பொருள் ( சி . சி . அளவை . க . சிவாக் .) 

பிரமை -1 , அறியாமை . 2. பைத்தியம் . 
3. மயக்கம் ( வைத்தியா நும் . அக . ) ( 1. 2. வழக் .) 

பிரமோசாந்தி-- சூரியன் முன்னடிக்கும் 
அப்சரஸ்திரிகளிலொருத்தி . ( வி - ணி .) 

பிரமோத்தரகாண்டம்- ஒரு நூல் ; இது : 
வரதுங்கபாண்டியன் செய்யப்பட்டது.பஞ்சாக் 
கர முதலியவற்றின் மகிமைகளை விரித்துக் 
கூறு நூல் . ( அபிதாநசி . ) 

பிரமோதநி --- மல்லிகைக்கொடி . ( வைத்திய 
பரி . ) 

பிரமோதம் -- இஷ்டமான வஸ்துவை அது 
பவித்தபிறகு வருகிற சந்தோஷம் . ( வாசுதே . ) 
மிகவுஞ்சந்தோஷம் . ( வி - ணி . ) 

பிரமோதூத - வியாழவட்டமாகிய அறுபது 
வருடங்களிலே நான்காவதாம் வருடம் , ( வரு 
ஷாதி .) 

பிரமோபநிடதம் - நூற்றெட்டுபநிடதங்க 
ளிலொன்று . அது யசுர்வேதத்திலுள்ளது . 

பிரமோபதேசம் - ஞாநோபதேசம் . ( உ - ம் . ) 
“ பிரமோபதேசம்பெறுதலேபாங்கு ” ( சைவ . 
ஆசாரிய . நரு . ) 

பிரமோற்சவம் - கோயில்களில் வருஷத் 
திற்கொருதரம் நடக்கும் விசேஷ உற்சவம் . 
பிரயத்தனம் பிரயத்தினம் , 

முயற்சி 
( தருக்கசங்கி .) 

பிரயாகம் - கங்கையமுநை கூடுமிடம் . 
பிரயாகை -1. ஒரு நதி . (உ - ம் .) “மறைபுகழ் 
பிரயாசை தன்னின்மாசநீர்ப்படிந்த தூ யோர் " 
( காசிகா தேவர்கள் பிரம . உக . ) 2. கங்கை 
யும் யமுநாவும் கூடுமிடத்துள்ள ஒரு புண்ணி 
யத்தலம் . ( அபிதாநசி . ) 


பிரமாதீச 


190 


பிரவணன் 


கருகச 


பிரவாசம் 


பிரயாசம் - 1. உ.ழைப்பு . 2 , வருத்தம் . பிரவத்தகம் - செயல் . (வழக் . ) 
(1,2 - வழக் ) 

பிரவர்த்தகம் - நடத்துகிறது . ( சி . சி . 
பிரயாசி --- 1 . பிரசாசைக்காரன் , 2 பிரயா உருஎ , சிவாக் ) 
சைக்காரி . ( 1 , 2 - வழக் . ) 

பிரவர்த்தகன் - பிரவருத்தகன் . 
பிரயாசை - பிரயாசம் . ( வழக் . ) 

பிரவர்த்தநம் - 1. சொல்லுதல் . ( சி . சி . 
பிரயாணம் -- பயணம் . ( வழக் . ) 

ருக . (சிலாக்.) 2. நடக்கை (வி - ணி . ) 3. முயற்சி . 
பிரயுக்தம் உண்டாவது . ( சி.ச.ரு : க.சிவாக் . ) ( வழக் .) 
பிரயுத்தம்- முகாந்திரம் . வழக்குண்டு போ பிரவர்த்தநை - முயற்சி . ( வேதா.க.அ.உரை.) 
லும் . 

பிரவர்த்தம் - பிரவர்த்தித்தல் . ( த.நி. போ . 
பிரயுத்தி - பிரயோசநம்.வழக்குண்டுபோலும் . 
பிரயுதம் -- பத்திலட்சம் . (பிங்கல. உஉகா கா .) பிவர்த்தர் - மகேசுவரர் . ( த.நி. போ . கசுரு .) 
பிரயோகம் - 1. உதாரணம், பிரயோகங் பிரவர்த்தி -- முயற்சி . ( வழக். ) 
காட்டு . 2. ஏவல்.பாணங்களைப்பிரயோகஞ்செய் பிரவர்த்திக்கிறது .-- தொழிற்படுகிறது. 
தான் . 3. செலுத்தல் . (ME . ) 4. மருந்து செய் ( சி , சி . க : சுஉ . (சிவாச் ) 
தல் . ( 1 , 2 , 4 - வழக் . ) 

பிரவர்த்தித்தல் சேட்டித்தல் , முயற்சி 
பிரயோகவிவேகம் - ஒரு தமிழிலக்கண நூல் பண்ணல். ( உ - ம் .) “பிராணன் முதலாகிய ஐந்து 
( அபிதாநசி . ) 

வாயுக்களும் யாதொரு அநங்காரத்தத் துவத்தி 
பிரயோகித்தல் -1 . செலுத்தல் . 2. முய னாலே நித்தம் வியாபாரங்களிலே பிரவிர்த்தி 
லல். ( 1 , 2 - வழக் ) 

கின்றனவோ , " ( சி . சி . ஞாந . கஎ . உரை . ) 
பிரயோச்சியகர்த்திருத்துவம் - ஏலப்படுகி பிரவரசைவர் --எழுவகைச்சைவர்களுளொ 
றது . ஏவப்பட்டுச்செய்தல் . ( சி . சி . க : க . சிவாக் . ) ருவர் ; அவர் : சிவதீக்ஷை பெற்ற அநுலோமர். 

பிரயோச்சியம் - ஏவப்படுதல் . ( உ - ம் . ) ( சைவச . பொது . சநரு . உ.ரை.) 
வந்துழிக்காண்க. 

பிரவரம் - வமிசம் . ( உ - ம் . ) “ ஐந்துசைவ 
பிரயோச்சியன் -1 . அடியான் . ஏவப்படுப இருடிகளின் கோத்திரங்களும் அவரதுகிளைக் 
வன் என்பது பொருள் . 2. இயற்றுதற்கருத்தா . கோத்திரங்களும் ஒத்தபிரவரமாயின் ” ( பெரி 
( பி . வி . ) 

யபு . தடுத்தாட் . க 0 . உரை. ) 
பிரயோசகம் - எவுகிறது .(உம்.)வந்துழிக் பிரவருத்தகன் - முயற்சி செய்வோன் . 
காண்க. 

( வழக் . ) 
பிரயோசகன் - வேலை செய்விக்கிரவன் . பிரவருத்த நம் - முயற்சி . ( வழக் . ) 
பிரயோசனம் -- பயன் . ( வி - ணி . ) 

பிரவருத்தித்தல் -- முயறல் . ( வழக் .) 
பிரயோசனன் - பரோபகாரி . ( வழக்.) பிரவாகம் -1. இடையறாமல்வரும் பெருக்கு 
பிரரோகம் .--தளிர் . ( வைத்தியபரிபா . ) வெள்ளம் ( சி . சி . 2 : 40. மறை . ) 
பிரரோகி- வறட்சுண்டி . ( வைத்தியபரிபா ) பிரவாகாநர்தி -- ஆற்றிலே முன்னேவந்த 
பிரலம்பம் - அசைவு . பிர -உபசருக்கம் . தண்ணீரோடிப்போசப் பின்னேயுமொழியா 
பிரலம்பன் - ஓரசுரன் ( அபிதாநசி .) மல் வருவது . ( சி . சி . க : கசு சிவாக் ) 
பிரலாபசநீதி- அலறு சந்தி . ( கூவத்தியம் .) பிரவாகி- தக்ஷப்பிரமன் புத்திரிகளுளொ 
பிரலாபம் - 1 , துக்கம் . 2. புலம்புகை . ருத்தி ( வி - ணி .) 
(வழக் . ) 

பிரவாகித்தல் - பெருக்கெடுதல் . 
பிரலாபித்தல் -- புலம்பல் ( வழக் . ) 

பிரவாகேசுரவாதி-- ஈசுவரன் ஒரு ஆன்மா 
பிரலோடநம் - உருளுதல் . ( உ - ம் . ) இந்து முத்தனானால் அவனிடத்திலே அதிகாரத்தை 
ழிக்காண்க . 

வைத்துத்தான் பரமற்றிருப்பன் அவனும் பின் 
பிரலோபம் - காமம் . ( உ - ம் . ) வந்துழிக்னொருவன் முத்தனானால் அவன் கையிலே 
காண்க. 

யதிகாரத்தை வைத்துப்பரமற்றிருப்பன் என்று 
பிரவசநம் - பிரசங்கம் பண்ணுதல் . ( வழக் . ) கூற மதஸ்தன் , ( த . நி . போ . ககக . ) 
பிரவசம் - உலகம் . ( வழக் ) 

பிரவாசநம் - பிரதேசவாசம் . (வழக் ) 
பிரவஞ்சன் - பிரபஞ்சன் . ஒருவாயு ; பிர 

பிரவாசம் - 1. குழந்தையை எடுத்துக் 
பஞ்சன்பார் . 

கொண்டு ஆலயத்திற்குச் செல்லுங் கிரியை . 
பிரவணன் - காமிகாகமங்கேட்ட ஒருவன் . ( 2.-ம். ) “ அந்தப்பிராசநம் ” பார் . 2. சொற்பகால 
( த . நி . போ . ) 

அந்நியதேசவாசம் . 


பிரளய சொரூபம் 


கருகரு 


பிராகிருதம் 


பிரவாதம் - 1. ஊர் வழக்குப் பேசுதல் . 
( வழக் ) 2. காற்று . 

பிரவாரணம் - தடை , பிர -உபசருக்கம் , வார 
ணம் -தடை 
பிரவாலம் - இளந்தளிர் . ( வைத்தியபரிபா .) 
பிரவாளம்- பவளம் . ( வைத்யபரிபா . ) 
பிரவிக்யாதி - கீர்த்தி . ( வழக் .) 
பிரவிசாரம் - பரதத்தின் பொது இலக்க 
ணங்களாகிய இருபது பேதங்களுளொன்று . 
(உ - ம் . ) " அங்ககாரம் " பார் . 

பிரவிடை --பெண்பருவம் நான்கிலொன்று 
பிரவுடை யென்பது பிரவிடையெனமருவி 
வழங்குகின்றது . ( கந்தபு . இந்திரபுரி . நந . ) 

பிரவிர்த்தசிவம் - சகளராகியசிவம் . ( சி . சி . 
ச : கக . ஞாநப் .) 

பிரவிர்த்தர் - அதிகாரசிவன் , ( சி . சி . பாயிர : 
க . சிவாக் :) 

பிரவிர்த்திதத்துவம் --- ஈசுரதத்துவம் . ( சி.சி. 
க ; சுரு . ஞாபப் .) 

பிரவிருத்தி - 1. செய்கை . 2. முயற்சி . 
( 1 , 2 - வழக் .) 
பிரவிருத்தித்தல் - முயற்சித்தல் . ( வழக் . ) 
பிரவிருத்திமான் -- பிரவிருத்தியு டையவன் . 
பிரவிருத்தியர்த்தம் - பிரவிருத்தியின் 
பொருட்டு. ( சி . சி . ந : ருசு . சிவாக் . ) 

பிரவிருத்திவிஞ்ஞாநம் --உருவக்கந்தத்தைச் 
சவிகற்பமா கவுணரும் உணர்வு . (சிவஞாநடா .) 

பிரவீணன் - சமர்த்தன் . ( திருவிளை . திரு 
வாலவா . ரு . ) 

பிரவுடை- பேரிளம்பெண் . ( உ - ம் . ) “ தரித் 
தவாலை தருணைபிரவுடை , விருச்தையாகும்விய 
ன்பருவங்களின் ” ( கந்தபு . இந்திரபுரி . ங ங . ) 
பிரவேசகம் - முயற்சி . ( வழக் . ) 
பிரவேசகன் - பிரவேசிக்கிறவன் . 
பிரவேசப்படுத்தல் - பிரவேசிப்பித்தல் . 

பிரவேசம் -1. தொடங்கல் . 2. முயற்சி . 
3. தோற்றம் . ( 1. 2. 3. வழ ) 

பிரவேசித்தல் - 1. உட்செல்லல் . 2. தொடங் 
கல் . 3. தோற்றப்படல் . ( 1 , 2 , 3 - வழக் ) 
பிரவே சதன் -- பிரவேசிக்கிறவன் . ( த . நி . 


பிரளயம் -- 1. உலகவொடுக்கம் . அழிவு 
காலம் . (உ - ம் .) மண்புனறீக்கால்வானமழியமாப் 
பிரளயத்தில் " ( மச்சபு . மாச்சா. எ ) இப்பிரள 
யம் நித்தப்பிரளயம் , நைமித்திகப்பிரளயம் , 
பிராகிருதப்பிரளயம் , ஆத்யந்தபிரளயம் என 
நான்கு வகைப்படும் . ( அபிதாநசிந்தாமணியில் 
விவர நன்குகாண்க. 2. படையிலோர் தொகை , 
அதுவாகினி மூன்று கொண்டது . பிங்கல . 
சுசசு . ) 3. வெள்ளம் . ( பி . நிகண் . எச . ) 

பிரளயர் - பிரளயாகலர் . ( த . நி . போ , கசு எ . ) 
ஆண்வமலம் , கன்மம் , இரண்டுடன் கூடிய ஆன் 
மாக்களென்க . 

பிரளயாகலர் ஆணவகன் மெமென்னுமி 
நண்டு மலமுமுடைய ஆன்மாக்கள் , பிரளயகா 
லத்திற்கலைநீங்கப் பெறுபவர் . (சிவஞா. சித் . 
அ : 2 .. ) 

பிரளல் - புரளல் . ( வழக் . ) 
பிரளையம் - பிரளயம் . 
பிரற்றல்.-- எடுத்தலோசை, ( பி . நி . உக 0 ச . ) 
பிராக்கியன் - அறிவுள்ளவன் . ( வழக் .) 
பிராக்ஞன் - பிராஞ்ஞன் 
பிராகபாவம்- முன்னபாவம் . (தருக்கசங் .) 
பிராகாமியம் - அட்டசித்திகளுளொன்று ; 
அது : இச்சித்ததிவ்வியரூபமான ஸ்திரீகளனே 
கரை மநச்சங்கற்பத்தினாலுண்டாக்கி யெல்லா 
ருடனும் ஏக்காலத்திலே அப்படிப்பட்ட ரூபங் 
களைக்கொண்டு கூடியிருக்கை . ( சி . சி . உ ; ருஅ . 
சிவாக். ) 
பிராகாரம் - சுற்றுமதில் . சூ . நி . க . நு : -2 . ) 
பிராகிருதசநம் - கடைத்தரமான மனிதர் . 
( சி . சி . அ : ந ங . சிவாக் ) 

பிராகிருதசிருட்டி -பிரமசங்கற்பமின்றி பிரா 
கிருத சம்பந்தமாயுண்டாகிய சிருட்டி ; அது : 
மகத்துவ சிருட்டி , தன்மாத்திரைச் சிருட்டி , 
இந்திரிய சிருட்டி என மூன்று வகைப்படும் . 
( கூர்மபு , பலவகை .எ . உரை .) 

பிராகிருத தேகம் - பிரகிருத சம்பந்தமுள்ள 
தேகம் ( சி . சி . அ ; க 2 , சிவாக் .) 

பிராகிருதப்பிரளயம் - பிரகிருதியில் சத்து 
வம் இராசதம் தாமதம் என்னும் மூன்று குணங் 
களும் சம்பந்தப்பட்டு நின்றகாலம் . ( உ - ம் .) 
“ பிரகிருதிக்கு முன்புகன்ற - விரியுமுக்குணமுந் 
தூக்குபொற்றுலைநாவெனச்சமமே யினசிறப் 
பின் - வருபிராகிருதப்பிரளயமாகும் " ( கூர்மபு . 
பிரகிரு . கூ .) 

பிராகிருதம் -1. அழியத்தக்கது . 2. ஒழுங் 
கற்றவடமொழி . ( உ - ம் ) “ பிராகிருதமொழியிற் 
பயின்றுவருதலால் " (நன் . எங . விருத்தி . ) 
3. பிரகிருத்தசம்பந்தம் . ( சி.சி. கா : ங . சிவாக் ) 


போ. ) 


பிரவை - பிரபை , ஒளி . ( வழக் .) 

பிரளயகைவல்லியம் - பிரளய விடுதி . 
(சி . சி. ச : 50. ஞாநப் . ) 

பிரளய சொருபம் பிரளயவடிவு ; அது : 
நித்தியப்பிரளயம் , அவாந்தரப் பிரளயம் , தினப் 
பிரளயம் , பிரமப்பிரளயம், அத்தியந்தப்பிரள 
யம் என்று ஐந்துவிதமாயிருக்கும் . ( வாசுதே . 
202.) 


பிராட்டி 


கருகா 


பிராத்தி 


பிராணவாயு 


பிராகிருதர் - ஆற்றலு அறிவும் காதலுமில் 
லாதவர் . (சி . சி . பாயிர ங . சிவஞா.) பூமியிற் 
செனித்த மேற் சொப்பகத்தில் ஞானம்போல 
அறிந்தறியாமலும் , கிளிஞ்சிலை வெள்ளி 
யென்று அறிவது போல விபரீதஞாநமுமாய் 
அதனாலே தேகாதிகளையான்மாவென்றும் பிர 
கிருதிசந்நியவஸ்துக்களையே பரமென்றுமெண் 
ணுபவர். ( சி . சி . பாயிர . ந . சிவாக் . ) 
பிராதசவிரை- பிறாவிரை. ( வைத்தியபரிபா ) 
பிராங்கணம் ஒருபறை ( வழக்குண்டு 
பிராங்கம் போலும் , 
பிராசங்கம் தொழுவம். ( உ - ம் . ) வந்துழிக் 
காண்க . 

பிராசதம் - சோ றூட்டல் . ( உ - ம் . ) " அந்தப் 
பிராசநம் ” பார் . 
பிராசயம் -- ஆதி . ( பிங்கல . உஉசஎ . ) 
பிராசாதசட் சுலோகி 

ஒரு சம்ஸ்கிருத 
நூல் என்பர் . 

பிராசாதம் - ஒரு மந்திரம் . ( திருவானைக் . 
கோச்செ . எங . ) 

பிராசாதமந்திரம் - ஸ்ரீகண்டராலே சுப்பிர 
மணியசுவாமிக்குபதேசிக்கப்பட்டதென்று சொ 
ல்லப்படுகிற ஒரு மந்திரம் ; அது : இருபது , 
பதினாறு , பன்னிரண்டு, பத்து , ஒன்பது , 
எட்டு , ஆறு , ஐந்து கலைகளையுடையதாய் எட்டு 
விதமாயிருக்கும். ( சி - லி . கிரி , எ . ) சித்தாந்த 
சாராவலியிற்காண்க. 

பிராசாபத்தியம் -- 1. உரோகணிநட்சத் 
திரம் . 2. ஒருவகைவிவாகம் . ( பிங்கல . கக 0 க . ) 
3. ஒரு விரதம். 4. பகலில்வருமொன்பதா 
முகூர்த்தம் . ( கூர்மபு . பிரமனா. ஈ . உரை .) 5 . 
பிரமசரியம் நான்கனுளொன்று . ( சி . சி . அ : 

மறை . ) 
பிராசி --- கிழக்கு . ( சூ . நிக . ரு : ரு . ) 
பிராசீநபநசம் - வில்வம் . ( வைத்தியபரி . ) 
பிராசீநம் -1 . பங்கம்பாளை . ( வைத்தியமூ . 
அ .. ) 2. பழமை. ( உழக் . ) 
பிராசீநர் - முன்னோர் . ( பி . வி . ) ( வழக் .) 
பிராசேசம் - பிரதிட்டாகலையிற்புத்திதத்து 
வத்துள்ள எட்டுப்புவருங்களுளொன்று . ( சி - லி . 
இரி. உக . உரை . ) 

பிராசேபம் - பகலில்வருமொன்பதாமுகூர்த் 
தம் . ( கூர்மபு . பிரமனா. ஈ . உரை.) 
பிராசோதனி-- கண்டங்கத்தரி . ( மலையக .) 
பிராஞ்ஞத்துவம் - அறிவின்றன்மை. 
பிராஞ்ரும்- பிராஞ்ஞத்துவம் . 
பிராஞ்தன் - அறிவன் . ( வழக் .) 
பிராட்டி --- தலைவி . ( உ - ம் . ) " எம்பிராட்டிக்கு 
மெல்லியரானார் ” ( பெரியபு .திருக்குறிப்புத் .சுரு ) 


பிராட்டுவிவாகன் அந்தணன் , சத்திரி 
யன் , வையன் இவர்களிலொருவனும் , மறை 
யோதல் மீமாஞ்சைக்கேள்வி இவற்றையுடைய 
வனும், இலக்கண முதலிய கருவி நூல்கள் பதி 
னெண் விவகாரபதங்கள் இவற்றையுணர்ந்த 
வனும் , பொறுமை குலமேன்மை நடுவுநிலைமை 
முதலானகுணங்கள் மதி நுட்பம் இவற்றை 
யுடையவனுமாயிருந்து விவகார நிச்சயஞ்செய் 
பவன் . ( மிரு . ச . ) 

பிராணத்தியாகம் சீவனைக் கொடுத்தல் . 
( வழக் . ) 

பிராணம் -1. காற்று . 2. சீவன் . ( 1 , 2 
வழக் .) 

பிராணமயகோசம் சூக்ஷமசாரத்தில் 
பிராணலுங் கன்மேந்திரிய முங் கூ டி னது . 
( வாசுதே .) 

பத்துவாயுக்களிலொன்று ; 
இது : மத்தியத்திலே தோன்றிச் சித்திரநாடியி 
லேவிழுந்து மூலாதாரத்திலேஒடி ஒன்று தித்து 
நாபிச்சக்கரத்திலே அங்கென்று முட்டி இடை 
பிங்கலையிலேஒடிக் கபாலத்தைச்சுற்றி நாசியி 
னாலே பன்னிரண்டங்குலம் புறப்பட்டு நாலங் 
குலம் பாழேபறந்து எட்டங்குலம் நின்று தா 
னின்ற இடத்திலேதாக்கும் . நாழியொன்றுக்கு 
முன்னூற்றறுபது சுவாசமியங்கி இரவு பக 
லறுபது நாழிகைக்கு இருபத்தோராயிரத்து 
அறுநூறுசுவாசமியங்கி இதிலே ஏழாயிரத்திரு 
நூறு சுவாசம் பாழே பறந்து பதினேழாயிரத்து 
நானூறு சுவாசம் உள்ளே யடங்கும் . ( த . வி . ) 

பிராணவான்மவாதி 
ஆன்மாவென்பவன் . ( சி . சி . F : ச . சிவாக் . ) 

பிராணன் - 1. உயிர் . ( வழக் . ) 2. பிராண 
வாயு . ( பிங்கல. நங . ) 

பிராணாதிபஞ்சகம் -- பிராணன் அபாநன் 
வியாநன் உதாநன் சமாநன் என்னுமைந்து 
வாயுக்கள் . 

பிராணாயாமம் - பிராணவாயுவைத்தடுத்தல் ; 
அது : ரேசகம் , பூரகம் , கும்பகம் என மூன்று 
பகுதியையுடைத்து. ( உ - ம் .) “ சொன்னபிரா 
ணாயாமமொருகாற் செய்திடிற்பாவந்தொலைந்து 
நீங்கும் ” ( காசிகா. இல்லொ. நங . ) ( பிராணவா 
யுவையுள்ளேயடக்கலாற் பெற்ற பெயர் . ) ஆயா 
மம் - ஒடுக்கம் , 

பிராணி- சீவனுடையது . ( உ - ம் . ) “ மண் 
ணைக்கல்லிற் பிராணிபடும் வருந்தவேண்டா 
வென்றுரைத்தார் ” ( பெரியபு . தண்டி . சு . ) 
பிராத்தநை - நேர்கடன் , ( வழக் .) 
பிராத்தி - அட்டசித்தியினொன்று . ( திரு 
விளை . அட்டமா. உஉ . ) 


பிராணவாயு 


கஉ . 


பிராமணி 


கருகா 


பிராரம்பம் 


பிராத்தித்தல் - பிராத்தகை செய்தல் . ( வழக் .) பிராமம் பிரமசரியம் நான்குவகையு 
பிராத்திப்பு - பிராத்ததை . 

ளொன்று . ( சி . சி.அ : கஉ . மறை . ) 
பிராதக்காலம்- சூரியோதயத்திற்குமுன் பிராமாணிகத்வம் - பிரமாணத்தி 
ஐந்துநாழிகை வரையில் நிகழுங்காலம் . பெறப்படுந்தன்மை 
( சைவ்வி . ) 

பிராமாணியம் பிரமாணமாந்தன்மை . 
பிராதம்மியம் - முதன்மை . ( வழக் .) (சி.சி. அளவை . ரு . சிவஞா.) 
பிராதமிகர் -- வானோர்கணமொன்பதினொ பிராமி -1 . சரச்சுவதி . ( சூ . நிக . க : ஙரு . ) 
ருவர் ; இவர் : கடவுட்டிருவுளப்படியே இராச் 2. மாகாவைரவன் சத்தி . ( வி - ணி . உசு . ) 
சியசம்பந்தமான சாதாரண நன்மைகளை நடத் பிராமிபாவதை - சிவமெருமானே யான் 
துந்தன்மைபெற்றோர் . 

மாவுக்குப் பரமான் மாவாய் அக்கிநிக்சச் சூடு 
பிராதமிகன் - முன்பிறந்தோன் .( வழக் .) போலுள்ள பராசத்தி சமேதராய் விளங்கும் 
பிராதர் - மூதாக்கள் . ( வழக் .) 

பரசிவப்பிரமமென்று தியாநித்துவழிபடுதல் . 
பிராதா - சகோதரன் ( உ - ம் . ) “ பேசுமிரு ( கூாமபு , வருணாச் . சசு . உரை . ) 
பிரசவத்தும் பெண்பிறந்தார் பிராதாப்பெற்ற பிராமிழகூர்த்தம் - சூரியனுதிக்க ஐந்து 
பிதா . ” ( ஆசௌச . கரு . ) 

நாழிகையுண்டென்னுங்காலம் . சி . சி. அ . உங . 
பிராதிபதிகம் - பெயர்ப்பகாப்பதம் . ( பி.வி. ) சிவாக் .) 
பிராபதிகன் -- அக்கிரி . ( உ -ம் . ) வந்துழிக் பிராமியம் -- 1.தலைப்புறம். 2. பிரமலோகம் . 
காண்க . 

( சிவதரு . ) 
பிராதிபாசிகம் - தோற்றுகிறது . ( சி . சி . பிராழட்டிவேர் - 1. சித்தாமுட்டி , 2. மயிர் 
சு : ங . சிவாக் .) 

மாணிக்கம் . ( 1 , 2 வைத் தியபரிபா . ) 
பிராதிரு - சகோதரன் . ( உ - ம் ) வந்துழிக் பிராயச்சித்தசமுச்சயம் ஒரு நூல் . ( வழக் ) 
காண்க. 

பிராயச்சித்தம் -1. சாந்தி . 2 , தண்டனந . 
பிராது - முறைப்பாடு . (வழக் . ) 

( 1 , 2 - வழக் ) 
பிராந்தவாக்கியம் - பித்தர்வாக்கியம் . சி.சி. பிராயம் - வயது . (வழக் . ) 
அ : உஎ . ஞாநப் . ) 

பிராயோவவேசம் மரணம் 
பிராந்தன் - மூடன் . ( வழக் . ) 

பசியாயிரு 

யாயிருத்தல் . (உ - ம் . ) “ துன்னமராற்பிராயோ 
பிராந்தி --- 1 , கழிதல் . 2. மயக்கம் ; அது : வவேசத்தாலந்தணர்க்காய்த்தொறுவுக்காத 
மனப்பிரமை . ( வைராக்கிய ச . கூஉ . ) 

லின்னுயிர்விட்டோர் தமக்கும் ” ( கூர்மபு . சூத 
பிராந்திமதலங்காரம் - மயக்கவணி ( குவல . காசூ . உஎ . ) 
க . ) 

பிரார்த்தநை - பிரார்த்தநம் , வேண்டுகோள் . 
பிராந்தியம் - சுற்றுள்ள தேசம் . ( வழக் . ) ( வழக் . ) 
பிராந்து - மதிமயக்கு . ( சி . சி . அ : கஎ . பிராரத்தகன்மம் - அநுபவத்திற்கு வந்த 
நிரம்ப .) 

கன்மம் . (வழக் ) 
பிராப்தம் கிடைத்தது . ( சி . சி . ந : சு 0 . பிராரத்தகன்மவாதநை -- அநுபவத்திற்கு 
சிவாக். ) 

ஊழ்வினைப்பயன் . ( வழக். ) 
பிராப்தி - மனசினாலே நினைத்தபதார்த்தங்க பிராரத்தம் - சஞ்சிதத்திலேபரிபக்குவத்தைக் 
ளெல்லாம் முன்னே வந்திருக்கை, ( சி . சி . உ : குறித்ததற்கேற்ற நுகரண புவனபோதங்களை 
ரு அ .சிவாக்) 

யுண்டாக்கிப் புசிப்பிப்பது ; அது : தீவிரம் , மந் 
பிராப்பியம்- அடைதல் , அடையத்தக்கது . தம் , சுப்தம் என மூவகைப்படும் . ( சி . சி . உ : 
( சி . சி . உ ; எக . சிவாக் . ) 

கஉ . மறை . ) ( இச்சாபிராரத்தம் , அநிச்சாபிரா 
பிராபவம் - முதன்மை. ( வழக் .) 

ரத்தம், பாவிச்சாபிராரத்தம் என்றுஞ்சொல்லப் 
பிராபாகரம் - பிரபாகரமதம் ..( வழக். ) படும் . ) 
பிராமணத்தி - பார்ப்பனத்தி . ( வழக் .) பராரத்தவாதநை- இப்போதநுபவித்தற்கு 
பிராமணப்பாம்பு - பிராமண நாகம் . கன்மப்பயனாகிய வாததை. ( வழக் .) 
(சித்தராரூ .) 

பிராரத்தவினை 

அநுபவிக்குமூழ்வினை . 
பிராமணர் - பார்ப்பார் ; இவர்: பலவிதமர்வர் (வழக் ) 
அபிதான சிந்தாமணியில் விரிவாக எடுத்துரைத் பிராரத்துவம் - பிராரத்தம் . (வழக் . ) 
தனர் . ஆண்டுக்காண்க . 

பிராரம்பம் - 1. எய்தப்படுவது . ( பி . வி . ) 
பிராமணி - பார்ப்பனி. (வழக் . ) 

2. தொடங்கல் . ( வி -ணி. ) 


வடைரையும் 


பிரிபொருட்சொற்றொடர் 


கருக அ 


பிரு 


- 


- 


பிராறு -- நிறைபுனல் . ( சூ . B. ரு . உசு . ) பிரிமொழிச்சிலேடை சிலேடையணி 
பிரான் -1. எசமானன் , தலைவன் . (வழக்.) வகையுளொன்று ; அது : பிரிக்கப்பட்டுப் பல 
2. எப்பொருட்குமிறைவன் , கடவுள் . 3. சிவன் பொருள் பயக்குஞ் சொற்களாலாய தொடர் . 
( உ - ம் .) “ பவனெம்பிரான்பனிமாமதிக்கண்ணிவி ( தண்டி , எரு . உரை . ) 
ண்ணோர்பெருமான் - சிவனெம்பிரானென்னை பிரியகம் -1 . கடம்பு. ( மலையக . ) 2. வேங்கை 
யாண்டுகொண்டானென்சிறுமைகண்டு மரம் . ( வைத்தியபரி . ) 
னெம்பிரானென்னநானடியேனென்ன விப்ப பிரியசந்தேசம் -- சண்பகமரம் . ( வைத்திய 
ரிசே - புவனெம்பிரான்றெரியும்பரிசாவதியம்பு பரிபா .) 
கவே ” ( திருவாச . திருச்சத . க . ) 

பிரியதரிசி நி - வன்னிமரம் . ( வைத்தியபரி .) 
பிரி- பிரியென்னேவலுந் தெரிநிலை வினைப் பிரியப்படுதல் - அன்புவைத்தல் . ( வழக். ) 
பகுதியும் . 2. வெருகு . ( வைத்தியமூ . அகரா.) பிரியம் -1 . அன்பு . ( உ - ம் . ) " பூசநைபிரிய 
பிரிச்சல்- பிரிக்குதல் . ( வழக் ) 

முற்றியற்றியுற்றுளான் ” ( சிவரக . ஞாநவாலன் 
பிரிசல் -- வேறுபாடு . ( வழச் . ) 

உயி . கச . ) 2. உவகை . ( சூ . நிக . அ : To . ) 3 . 
பிரிசாதிநி - ஓர் யோகிநி . ( வி - ணி . உசக . ) விருப்பம் . ( உ.-ம். ) “ சிவபத்தன் ” பார் . 
பிரித்தல் -1 . குலைத்தல் . 2. கூறு செய்தல் . பிரியவிரதன் - சுவாயம்புமநுவின் குமாரரி 
3. நீக்கல் . ( உ - ம் . ) “ பிறப்பு ” பார் ( 1 , 2 - வழக் . ) லொருவன் ; இவனுக்கு : அக்கி , நிதுருவன் , 

பிரிதல் -1, கட்டுவிடல் . 2. கூறுபாடாதல் . மேதாதி , சதிவபுஷகந்த , ஜோதிஷ்கந்த , தருதி 
3. நீங்கல் . 4. வேறுபடுதல் , ( 1 , 2 , 3 , 4 -வழக் ) மந்த , பாவஸ்வரீ என ஏழுகுமா ரருண்டு . ( த.நி. 
பிரிதி - பிரீதி . ( வழக் . ) 

போ . ) 
பிரிதிகி -- வழுதலை . ( வைத்தியபரிபா .) 

பிரியன் -1. கணவன் . ( உ - ம் . ) “ பின்னாட் 
பிரிந்திசைக்குறள் - அம்போதரங்கம் . ( யாப் . பிரியன் பிரியையென்றாயினம் ” ( தனிப்பாட .) 
காரிகை . செய்யு . க . உரை .) 

2. பிரியமுள்ளவன் . ( உ - ம் . ) “ முருகநீயுமைமூ 
பிறிந்திசைத்தல் -- வேறுபட்டிசைத்தல் . வரும் பிரியரா நமக்கே ( சிவரக . தாருக . ங . ) 
( உ - ம் .) “ உயர் தினைமருங்கிற்பால் பிரிந்திசைக் பிரியாம்பு -மாமரம். ( வைத்தியபரி . ) 
கும் ” ( தொல் . சொல் . சி . சேநா .) 

நீங்காமை. ( வழக் . ) 
பிரிந்சைத்துள்ளல் - கலிப்பாவினோசையி பிரியேனென்றல் அகப்பொருட்டுறைக் 
னொன்று . ( யாப்பகாரிகை, செய்பு , ச , உரை.) கிளயினொன்று ; அது : தலை மகன் றலைமக 

பிரிந்திசைத் தூங்கல் -வஞ்சிப்பாவினோசை ளுக்கு நிற்பிரியேனென்று வற்புறுத்திக்கூறு 
யினொன்று . ( யாப் , காரிகை . செய்பு . ச . உரை . ) தல் . ( வாண . உங . முகத் ) 
பிரிந்தென - பிரிய . ( ஐங்குறு .) 

பிரியை -- 1. பெண். ( சூ . நிக . உ : ருசு .) 
பிரிமே - பிரிவாயாக . ( ஐங்குறு . ) 

2 , மனைவி . ( உ - ம் .) “ பிரியன் ” பார் . 
பிரிநிலை - பலவற்று ளொன்றைப்பிரித்துக் பிரிவினை -1. பிரிவு . 2. வேறுபாடு . ( 1 , 2 
கொள்வது ; இஃது : இடைச்சொற்பொருகளி வழக். ) 
னுமொன்று . ( நன்னூ . இடையி , ந . ) 

பிரிவு -1 . பிரிதல் . ( உ - ம் . ) “சிவனுளத்தி 
பிரிநிலையுயர்வு நவிற்சியணி- பேதகாதிச லம் ைம்நீபிரிவாற்றிலா - யுமையைவிட்டானீங் 
யோக்தியலங்காரம் ; அது : பலரிடத்திருக்குங் கிலானனை - யுனையழைப்பதெவ்வாறரோ” (சிவ 
கம்பீர முதலிய தருமங்களினும் வர்ணிக்கப்படு ரக . தேவியுடன் . உக . ) 2. வேற்றுமை . ( வழக் ) 
கிறவனிடத்துள்ள அவற்றின் மேன்மைதோன் பிரிவுழிக்கலங்கல் - அகப்பொருட்டுறைக் 
றுவதர்காகவி துவேறென்று பிரித்துச்சொல் கிளவியினொன்று ; அது : தலைவிபிரிந்தவிடத் 
வது . ( குவல . உச . ) 

துத்தலைவன் கலங்கிக்கூறுதல் . ( அகப்பொ. 
பிரிநிலையெச்சம் - பிரிநிலைப்பொருளில்வரு கள . கசு . ) 
மெச்சம் . (நன்னூ . பொதுவி . க .) 

பிரிவுழிமகிழ்ச்சி அகப்பொருட்டுறைக் 
பிரிப்பு -1. குலைப்பு . 2. பகுப்பு . ( 1 , 2 - வழக் .) கிளவியினொன்று ; அது : தலைவிபிரிந்துபோகு 
பிரிபொருட்சொற்றெடர் - செய்யுட்காகா | ழிப்போகின்ற தன்மையைக்கண்டு தலைவன் 
வென்று விலக்கப்பட்ட ஒன்பது வழக்குகளு 

மகிழ்தல் . ( அகப்பொ , கள. கரு . ) 
ளொன்று ; அஃது : ஒரு செய்யுளின் சொற்கள் பிரீதி - இச்சை, பிரியம் . ( வழக் . ) 
முழுவதும் ஒருபொருளாக உரைக்கப்படாது பிரீரிபாசன்- குய்யாட்டகரி லொருவர். 
பிரிந்து தோன்றவருவது . ( இலக்கணவி . சுகக , 

( வி - ணி . உஎ . ) 
சுக கூ . ) 

பிரு - கத்திரி . ( மலையக . ) 


பிரியாமை- 


-- 


பிருதிவி 


கருககூ 


பிருதிவி புவநம்-நூற்றெட்டு 


பிருகச்சாபாலம் - அதர்வவேத உபநிடத குணம் கடினம் , சுபாவம் கிடத்தல் , தொழில் 
முப்பத்தொன்றனுளொன்று . ( கந் . நவ . அ .) முரித்தல் பொறுத்தல் , குறிவச்சிரம் , தேவதை 

பிருகதாரணியம் - யசுர்வேத உபநிடாமைம் பிரமா, மந்திரம் சாத்தியோசாதம் , கலைநிவர்த்தி , 
பத்தொன்றனுளொன்று . ( கந் . நவ . கஅ .) தூலபஞ்சாட்சரம் நகரம் , சூக்குமபஞ்சாட்சரம் 

பிடுகதி - 1 , கத்தரிச்செடி . ( மலையக .) 2 . அகரம் , இதற்குச்சத்த , பரிச , உருவ , ரசம் 
விசுவாவசு என்னுங்கந் தருவனுடைய வீணை என்னும் நான்கும் பொதுக்குணம் , கந்தம் சிறப் 
யின்பேர் . ( கூர்மபு . வருணா. க . உரை . ) 3. மா புக்குணம் . ( சி . பி . கை . ) 2. பூமி. ( கூர்மபு . 
மரம் . ( வைத்தியபரி .) 

தக்கனைச்சபி . சு . உரை ) ( பிருதுமன்னன் 
பிருகந்நளை- அருச்சுநன் பேடிவடிவெடுத்த அரசாட்சியைக் கைக்கொண்டபோது பிரசை 
நாட் பூண்டபெயர் . உ - ம் . ) " பேதையர்நடம் களெல்லாம் வந்து அரசனே ? பூமிதேவிநுந் 
பயிற்றுவிப்பேன்பெயர்பிருகங்களை யென்ப தந்தை யிறந்தமையால் ஓஷதிகளைத் தனக் 
(பாரத . நாடுகர , கக . ) 

குள்ளே யிழுத்துக்கொண்டனள் அகனால் 
பிருது -1. ஓரிருடி ; இவர் : பிரமாவினிருத ஆகாரமின்றி வருந்துகின்றோம் என்று முறை 
யத்திற்பிறந்தவர் . ( உ - ம் . ) “ என்ன : வயியம யிட்டனர் அதனைக்கேட்ட பிருதுராசன் கோ 
னோபிருகுமாமுநிவனென்போன் ” ( சிவர . பங்கொண்டு அசநவமென்னும் வில்லையுந் 
வில்வலன் . கங ) 2. சுக்கிரன் . (காஞ்சிப் . வீராட் தேவபாணங்களையுங் கையிவெடுத்துப் பூமியி 
டகா . சச . ) 3. வருணன்சேய் . ( உ- ம் . ) “ ஆழி லெதிர்த்தான் ; பூமிதேவியானவள் பயந்து பசு 
ரரசாம்வருணனையவன் சேயறிவுசால் பிரு சவந் ரூபத்தைத் தரித்தோடினள் இவனும் பின்றொ 
நாளில் ” ( சேதுபு . சடாதீ . கசு . ) 

டர்ந்து வருவதையறிந்த பூமிதேவி என் பிரா 
பிருகுசாபத்தியம் ஒரு வடமொழி நூல் , ணனைக்கொல்லாமல் விடவேண்டுமென்று அப 
( சி . சி . அ : உ எ.மறை. ) 

பமிட்டு அரசனே ? ஒரு கன்றையுண்டாக்கிக் 
பிருகுசுதன் -1 சுக்கிரன் . ( திவாகர . ) கொடுப்பையேல் ஓஷதிகளையெல்லாம் பாலாக் 
பிருதடி -1, நெற்றி . ( பிங்கல. சூ . ருசுசு . ) கிக்கொடுப்பேனென்ன 

அரசனதற்கிசைந்து 
2. புருவம் . ( ஞானாமிர்தம் ) 

இந்திரன் சந்திரன் முதலாயினோரைக் கன்று 
பிருங்கம் -1 . கையாந்தரை. (உ - ம் .) “ பிருங் சளாக்கி ஓஷதிகளை யெல்லாம் பாலாகக்கறந்து 
காமலகம் ” ( தைல . ) 2. வண்டு . ( வைத்திய வேண்டியவளங்களையுமுண்டாக்கிப் பூமிதேவி 
பரிபா. ) 

யையுங்கொல்லாமல் முன் போல வைத்துக் 
பிருங்கராசம் -- ஒருவகைத்தைலம் ; அது : கார்த்தான் அதனாற் பூமிக்குப்பிருதிவியென்னு 
கரிசாலைச்சாரும் நல்லெண்ணெய்யுஞ்சேர்த்து நாமமுண்டாயிற்று . ) 
எரித்து வடிப்பது இதனிலக்கணம் 

தைல . பிருதிவிதத்துவபுவநம் நூற்றெட்டு- பிருதி 
தைலவ . ஙக - ம் கவியிற்பார் . 

விதத்துவத்திலுள்ள நூற்றெட்டுப்புவநங்கள் ; 
பிருங்கலாதன் பிரகலாதனுக்குப் பெய 

அவை : இந்திரதிக்கில் கபாலீசன் , அசன் , புத் 
ரென்பர் . ( பரிபாடலுரை ) 

தன் , வச்சிரதேகன் , பிரமத்தநன் , விபூதி , அவ் 
பிருங்காமலகதைலம்- ஒருவகைத்தைலம் 

வியன் சாத்தா , பினாகி , திரிசோதியன் என்ற 
இதனிலக்கணம் . தைல : தைலவ . உ.அ - ம் கவி 

உருத்திரர்கள் பத்து . அக்கிநிதிக்கில் உருத்தி 
யிற்பார் . 

ரன் , உதாசநன் , பிங்கலன் , காதகன் , அயன் , 
பிருங்கி -1 . ஏகாதச முக்கிய கணேசுவரரி 

சுவலன் , தசுநன் , வெப்புரு , பிரகாந்தகன் , 
லொருவர். ( வி - ணி . உசுசு . ) 2. ஒரிருடி . ( பிரபு | க்ஷயாந்தகன் என்ற உருத்திரர்கள் பத்து . 
லிங்கலீ . கைலாயக. சங . ) 

இயமதிக்கில் யாமியன் , மிருத்தியு , அரன் , 
பிருட்டம் -1 அரைத்தமா. ( வைத்தியபரி . ) 

தாதா , விதாதா, கத்திரு, காலன் , தன்மன் , சங் 
2. இடுப்பின்பூட்டு . ( சீவரட் . ச . சகனம் . ) 3 . யோத்தா, வியோக்கிருதன் என்ற உருத்திரர் 
பிற்பக்கம். (வழக் ) 

கள் பத்து . நிருதி திக்கில் நிருதி , மாரணன் , 
பிருடை - சுழலாணி . (வழக்.) 

அரந்தர் , குரூரதிருட்டி , பயாந்தகன் , ஊர்த்து 
பிருத்தியத்துவம் -- ஊழியம் . ( வழக் . ) 

வகாயன் , விருபாஷின் , தூமிரு , லோகிதன் , 
பிருத்தியர் - அடிமைகள் . ( சி . பி . கை .) 

தெங்கிருட்டிணன் என்ற உருத்திரர்கள் 
பிருதிவி -1. ஐந்து பூதங்களிலொன்ற ; இது : பத்து . வருண திக்கில் பெலன் , அதிபெலன் , 
கந்ததன்மாத்திரையிற்றோன்றுவதி ; இதன் பாசஹஸ்தன் , மகாபெலன் , சுவேதா, செயபத் 
கூறுமயிர் , என்பு , தோல் , நரம்பு , தசையென் திரன் , தீர்க்கவாகு , செலாந்தசன் , வடவா 
பன . வடிவுநாற்கோணம் , நிறம் பொன்மை , முகன் , தீமான் என்ற உருத்திரர்கள் பத்து . 


பிருது 


கரு 20 


பிரேதபூடணி 


துளசி. 


வாயுதிக்கில் சீக்கிரன் , லகு, வாயுவேகன் , ( உ -ம் . ) “பிருதுவென்னுமணி மவுலிப்பெரி 
தீக்ஷணன் , சூக்குமன் , க்ஷயாந்தகன் , பஞ்சாந் யோன் றன்னைப்பெற்றனனால் " (கூர்மபு தக்க 
தகன் , பஞ்சசிகன் , கபத்தி, மேகவாகநன் என்ற னைச்சபி . சு . ) 
உருத்திரர்கள் பத்து . குபேரதிக்கில் நிதீசன் , பிருதுமாநம் - யானைக்கொம்பினடு. (பிங்கல . 
ரூபவான் , தன்னியன் , சௌமியன் , சௌமிய உசஉஉ . ) 
தேகன் , பிரபத்தநன் , சுப்பிரகடன் , பிரகாசன் பிருதுவிகை - ஏலம் . ( மலையக . ) 
இலக்குமிவரன் , சோமேசன் என்ற உருத்திரர் பிருதூதரம் - ஆட்டுக்கடா. ( வைத்தியபரி . ) 
கள் பத்து . ஈசாநதிக்கில் வியாத்தியாதீபன் , பிருதை - பிரதை , பாண்டு ராசனுமனையான 
ஞாநபுகன் , சருவன் , வேதபாரசன் , மாத்திரு வள் . குந்தியென்றும் பெயருண்டு. ( அபிதாநசி . ) 
விருத்தன் , பிங்கலாக்ஷன் , பூதபாவன் , பெலிப் 

பிருந்தம் -1 . விலங்கின்கூட்டம் . ( சூ . நிக . ங ; 
பிரியன் , சருவவித்தியாதிபன் , தாதா என்ற சஉ -ஆம்பாட்டில் விருந்தமென்றார் .) 2 . 
உருத்திரர்கள் பத்து , அண்டகடாக ஒட்டுக் 

( வைத்தியபரி. ) 3. பதின் மூன்றாந்தாநமாகிய 
கீழே விட்டுணு திக்கில் அநந்தன் , பாலகன் , 

விந்தம் . ( சி . லி . ஞாந . உரு . ) 
வீரன் , பாதாளாதிபதி , விட் , இடபத்துவசன் , 
உக்கிரன் , சுப்பிரன் , உலோகிதன் , சருவன் , 

பிருந்தாவனம் - யமுநாநதிக்கு மேற்கிலே 

மதுராபுரிக்குச்சமீபத்திலே துளசிவனம் . கண் 
என்ற உருத்திரர்கள் பத்து . அண்டகடாகத் 

ணன் பத்தர்களுக்கருள்புரிதானமென்பர் . ( அபி 
தின் மேலே பிரமதிக்கில் சம்பு , விபு . கெணாதி 

தாநகோ. ) 
யக்ஷன் திரியக்ஷன் , திரிதேசகவாதகன் , சந 
வாசநன் , விவாகன் , நபன் , பீபசு, விவக்ஷணன் 

பிருந்தை -1. சலந்தரன் மனைவி . ( காஞ்சிப். 

சலந்தராரீ . ய .S. ) 2. துளசி . சலந்தரன் மனைவி 
என்ற உருத்திரர்கள் பத்து . ஆகிய இந்த நூற் 

யெலும்பின் சாம்பலின் முளைத்தகா ரணத்தால் 
றுவரும் இந்திராதியரான உலோகபாலர் 
பெலத்தையுமடக்கி அவர்களவர்களாற் பூசிக்கப் 

பிருந்தையெனப் பெயராயினது . ( காஞ்சிப்பு . ) 
பட்டுக்கொண்டிருப்பார்கள் இவர்கள் புவநம் 

பிரேட்சை -1 . அறிவு . 2. ஆடல் . 3. காண் 
நூறு . காலாக்கிநி , கூர்மாண்டர் , ஆடகேசுரர் , 

டல் . 4. புத்தி . 5. மரக்கொம்பு . ( 1, 2 , 3 , 4 , 5 
பிரமா , விட்டுணு , உருத்திரன் ஆகிய இவர்கள் 

( உ - ம் . ) வந்துழிக்காண்க . 
புவநம் ஆறு . அண்டகடாகத்துக்கு மேலே சூக் 

பிரேடணம் - போதல் . ( வழக் . ) 
குமபிருதிவியில் பத்திரகாளி, வீரபத்திரர்கள் பிரேடயன் சூத்திரன் பட்டப்பெயர் . 
ஆகிய இவர்கள் புவநம் இரண்டு . ( இது கந்த ( பராசர . உக , ) 
உரையிற்கண்டது .) ( நூற்றெட்டுப் 

பிரேத்தியபாவம்- தேகவியோகமான தின் 
புராண 
புவநநாமங்கள் . சிவஞாநசித்தியார் சுபக்கம் மறுபடி . 
எட்டாஞ்சூத்திரம் ஏழாஞ்செய்யுள் மறைஞாந 

பிரேதக்குழி - பிரேதத்தை யடக்குங்குழி . 
தேசிகருரையிலும் ; தத்துவப்பிரகாசம் : கஙசம் ( வழக் ) 
செய்யுளுரையிலும் , சித்தாந்தசாராவலி , கிரி பிரேதக்குறி - சவக்குறி . ( வழக் .) 
பாதம் உக - ம் சுலோகவுரையிலும் பிறவற்றிலுந் பிரேதகருமம் - பிரேதகாரியம் . ( வழர் .) 
தேர்ந்து கண்டுகொள்க .) 

பிரேதகாரியம் - அபரக்கியை. (வழக் .) 
பிருதி விதத்துவம்- முப்பத்தாறு தத்துவங் பிரேதகிருகம் -- கோரி . ( வழக் . ) 
களுளொன்று ; அது : நிவிர்த் கலையிலுள்ளது . பிரேதகிருத்தியம் - பிரேதகருமம் . ( வழக் . ) 
(சி . லி கிரி . உக . உரை . ) 

பிரேததம்பம் பிரேதத்துக்குடைக்கும் 
பிருதிவிபூதவாதிமதம் பிருதிவியென் குடம் . ( வழக் .) 
னும் பூதமே பிரமமென்று வாதிப்பவன் மதம் . 

பிரேதசமஸ்காரம்- பிரேத்தகநக்கிரியை . 
( த.நி. போ . உஎக . ) 

( உ - ம். ) " பிரேதசமக்காரத்தோடு பிறங்குசபிண் 
பிருதிவிழர்த்தி - அட்டமூர்த்திகளிலொரு 

டீகரணம் ” ( திருவானை . கோச்செ . கரு . ) 
வர் . (சி . லி . சரியா . ங ங . உரை .) 
பிருதிவியண்டம் -- பூமியண்டம் . ( வழக் .) 

பிரேதநதி - நரகம் . ( வழக்குண்டுபோலும் .) 

பிரேதநீர்க்காரகன்- சவஞ்சுமப்போன் . 
பிருது -1 . அயோத்திநகரிலிருந்த ஒரு சக் 
கரவர்த்தி . ( அபிதாநசி .) 2. ஒருதீர்த்தம். ( உ - ம் .) 

பிரேதபக்கம் - அபரபக்கம் . ( வழக் .) 
“ பிற்பகற்கலைமடமகடன்புனல்பிருது ” ( சேதுபு 

பிரேதபதி -- நமன் . ( வழக் . ) 
இலக்கும் . கா . ) 3. சூரிய குலத்தரசரிலொருவன் ; 

பிரேதபுரம் - யமபுரம் . ( வழக் ) 
இவன் : வேனன் என்பவனுடைய புத்திரன் . பிரேதபூடணி - ஓர்யோகிநி. ( வி - ணி . உசாக . ) 


பிரேரித்தல் 


கருஉக 


பிலவம் 


மூவகை யாசாரியரி 


பிரேதம் -1 . தெற்கு . 2. பிசாசம் . ( சூ . நிக . 
க : சரு . ) 3. பிணம் . ( உ -ம் . ) " சஞ்சாரம் ” பார் . 
4. பிதிர் . 5. பின் . (உ - ம் . ) பிரேதபக்கம் . (1,4 
வழக் .) 
பிரேதராட்சசி - துளசி . ( வைத்தியபரி .) 
பிரேதலோகம் - பிதிர்திசை. ( வழக்குண்டு 
போலும் . ) 
பிரேதவநம்-- மயாநம் . ( வழக் . ) 
பிரேயம் --- கள் . ( வைத்தியபரி .) 
பிரேரக்காண்டம் - பிரேரகாண்டம் , சுத்த 
தத்துவம் . ( ப - பாச . நக . ) 
பிரோகம் -ஏவுதல் . (சி . சி . உ ; எ.ே மறை . ) 
பிரேரகன் -- ஏவற்கர்த்தா . ( சி . சி . உ : 30. 
ஞாநப் .) 

பிரேரகாசாரியன் 
லொருவன் ; இவன் : சைவத்திற்கு யோக்கியர்க 
ளாகியமாணாக்கர்களை உமக்கு அருள் செய்தற்கு 
யோக்கியர்களாகிய ஆசாரியரிவரென்று காட்டி 
அவரை யடையும்படி செலுத்தியுய்விப்பவன் . 
( சைவச . ஆசாரிய . உக . உரை .) 

பிரேரகாண்டம்- சுத்ததத்துவங்கள் . ( சி . 
சி . ச : நங. சிவாக் ) 

பிரோகாவத்தை -1 . இருதயத்திருக்கின்ற 
பிரணவபஞ்சகலாரூப சிவத்துவமைந்தும் , கலை 
முதல்வித்தியாதத்துவமேழும் , ஆன்மதத்துவத் 
துக்குள் அந்தக்கரணநாலும் , புறக்கரண 
மைந்துள் உருவாதிக்குசிதமாயிருக்கிற சட்சு 
ஒன்றும் , தன்மாத்திரைகளோடொற்றுமையா 
யிருக்கின்ற பூசங்களைந்தினுள் நேத்திரத்துக் 
குசி தமாயிருக்கின்ற அக்கிரி ஒன்றும் ஆகப்பதி 
னெட்டுத் தத்துவமுஞ்சீவியாநிற்பது ( ப - பாச . 
உஉ . ) 2. கேவலாவத்தையைத்தீண்டாது சக 
லாவத்தை மாத்திரத்தைத் தீண்டிநிற்பது . ( சி . 
சி . ச : ச 0 . ஞாநப் . ) 

பிரேரகாவத்தையிற்றுரியம்- சின்மாத்திர 
மாய்த் தன்னைக்காண்டல் . ( கூர்மபு . அரியய . 
கக . உரை ) 

பிரோகாவத்தையிற்றுரியாதீதம் - சிவத் 
திற்கொப்பாகச் சிவத்துவாபி வியத்திமானாகத் 
தன்னைக்காண்பது .( கூர்மபு.அரியய கக.உரை. ) 
பிரோணம்-- ஏவுதல் .(2.- ம் .) “சிவப்பிரே 
பிரேரணை 

ரணையின்றி யிற்றா 
யொன்றையுமறியாதாகையால் ” ( சி . சி . எ : உ . 
சிவாக் . ) 

பிரேராவத்தை- ஆன்மாக் கிரியைகளை 
நடத்துமவத்தை. ( வழக் .) 

பிரேரித்தல் -- 1. சாதகர்ணிக்கு மாறுசெ 
லுத்தல் . (சி . சி . க : ருஅ . சிவஞா . ) 2. தோற்று 
வித்தல் . ( சி . சி . க : ருஅ . மறை . ) 


பிரேரிதம் - ஏவற்பட்டது . ( வழக் . ) 
பிரேரியம்- செலுத்தப்படுவது . (சி . சி . அ : 
ங 6) . ஞாநப் . ) 

பிரேரியர் -- ஏவற்பட்டவர் , செலுத்தப்பட் 
டவர் . ( சி . சி . 2 : ங . ஞாநப் . ) 

பிரை - உறை. ( உ - ம் . ) “ பாலினிற்பிரை 
போல ” ( திருவிளை , நாக , உ ... ) 

பில்கல்-1 . கொப்புளித்தல் . ( உ - ம் . ) “நஞ்சு 
பில்கெயிற்றுப்புத்தேணாகணைப்பள்ளிமீது ” (கந் 
தபு . அசமுகி நகர். உசு .) 2. வழிதல் . ( உ - ம் . ) 
" கணங்களுடற்குருதிபில்கியோட ” ( கூர்மபு . 
அந்தகாசுர , நஉ . ) 
பில்கி -சிறு துவலையாகவிட்டு, (சிந்தாமணி .) 
பில்குதல் - பில்கல் . 
பில்லடை - சஃகுல்லி , ஒருணவு . ( பிங்கல . 
ககக2 ..) 

பில்லணை - மாதர்கா லணியினொன்று . 
( வழக் .) 

பில்லி -1 . சூரியவித்தை . ( வழக் . ) 2. பூஞை. 
( தெலுங்கு . ) 
பில்லிக்தராயன்- இலாமிச்சை. (மலையக .) 
பில்லிப்படை- பில்லிப்பேய்ப் பரிகலம் 
( வைத்தியமூ . அக . ) 

பில்லியத்தி- பெருநெருஞ்சில் . ( வைத்திய 
பரிபா . ) 

பிலகரி --- ஒரிராகம் . ( பொருட்டொகை 
நிகண்டு . ) 
பிலகாரி-- பெருச்சாளி ( வைத்தியபரி . ) 
பிலசம் -- 1. கருஞ்சீரகம் . ( வைத்தியமூ 
அக . ) 2 பெருஞ்சீரகம் . ( வைத்தியபரி . ) 
பிலஞ்சுலோபம் எறும்பு. ( சூ.நிக.ந : எசு . ) 
பிலத்துவாரம் - பாதாளவழி . ( வழக் ) 
பிலம் -- 1 . கீழறை . ( சூ . நிக . ரு : ச . ) 2 . 
குகை . ( உ - ம். ) " பிள்ளைவெண்பிறையெயிற்ற 
பிலவாய்மறலியை ” ( கூர்மபு.தக்கன் வேள் . கூடு .) 
3. பாதாளம் . ( உ - ம் .) “ எரிகுண்டநின்று மகன் 
பிலத்தெழுவானெனப் - பைத்த துஞ்சிருள்வா 
யும் ” ( திருவிளை . நாக . சு . ) 
பிலம்பி - குச்சித்தமரத்தை . ( வைத்தியபரி .) 
பிலவ - வியாழவட்டகாகிய அறுபது வருடங் 
களிலே முப்பத்தைந்தாவதாண்டு . (வருஷாதி .) 

பிலவங்க --- வியாழவட்டமாகிய அறுபது 
வருடங்களில் நாற்பத்தோ ராவதாண்டு . ( வரு 
ஷாதி நூல் .) 

பிலவங்கம் -1 . குரங்கு . ( பி . நிக . உருசு. ) 
2. தவளை . 3. தேரை . ( 2 , 3 - வைத்தியபரி .) 

பிலவம் -1 . ஆடு. ( வைத்திபரி .) 2. வாகை . 
( வைத்தியமூ . அக . ) 


191 


பிழை 


கருஉஉ 


பிள்ளைக்கவி 


- 


பிலன் - பிலம் . (உ - ம் .)“பிலனுறவழுத்தும் ” அந்தகா . அரு . 3. தவறு . ( உ -ம் . ) பிழையாவரி 
( கந்தபு . திருவிளையாட் . உங . ) னகரம்போலி . டத்தது பேசுதிரே ” (சிவரக.நந்திகணங்கள் . கங ) 
பிலாக்கு - ஒரு மூக்கணி . ( வழக் .) 

4. தெரிநிலைவினைப்பகுதி . 
பிலாச்சை - கடற்றவளை . ( பரதர் குழூஉக் பிழைக்கடை -- பிழக்கடை மருவிவழங்கு 
குறிபோலும் .) 

கிறது . மலமூத்திராதி பிழைநீக்குமிடம் ; அது: 
பிலாவநம் 

நனைத்தல் , ( சி லி . கிரி , சரு . வீட்டின் பின்புறமாம் . 
உ.ரை.) 

பிழைக்கை-- பிழைத்தல் . ( உ - ம் .) பிழைக் 
பிலாளகம் - புழுகுசட்டம் . உ - ம் . ) “ நாப்பி கையிலைக்கொடி , புகலூரந்தாதி ; உழைக்கை 
லாளகமிரத்தம் " (தைல . தைலவ . ருங . ) யிலை என்னுமுதற்குறிப்புள்ள கவியிலறிக. 

பிலி - பூனைக்காஞ்சொறி . ( தைல . தைலவ . பிழைத்தல் --1. உய்தல் . ( உ -ம் . ) “ தேவரீ 
க 0 க . ) 

ரித் - தவமேவுமுருவெடுத்தேயுறைதலிந்தத்தர 
பிலிற்றல் - 1. கொப்பளித்தல் . ( உ - ம். ) | ணியெல்லாங்கண்டுபிழைத்திடத்தான் கண் 
“ தேன்பிலிற்று நீர்மையதாய் ” ( வ - மா , ந . ) 2 . டீர் ” (சிவரக . சிவதன்மா. கூ 0 . ) சீவநம்பண்ணு 
சிந்தல் . ( உ - ம் .) “ பெருக்கடையமுதத்தண்டுளி தல் . ( வழக் ) 3. தவறு செய்தல் . ( உ -ம். ) “ அக் 
சிறிதுபிலிற்றினான்பிவிற்றிடலோடும் ” (திருநிலைபிழைத்ததீயோன் ”(திருவிளை.அங்கம்.அ .) 
விளை . நாகமெ. உஉ .) 3. தூற்றல் . ( வழக் . ) பிழைப்பித்தல் - பிழைக்கச் செய்தல் . 

பிலுக்கன் - ஆடம்பரமுடையோன் . (வழக் ) ( வழக் . ) 
இவன் வெறும்பிலுக்கன் . 

பிழைப்பு -1, உயிர்க்கை . 2. சீவனம் . 3 . 
பிலுக்கு ஆடம்பரம் . ( வழக் ) 

தவறு . 4. வாழ்வு . ( உ - ம் . ) “சீறும்பிழைப்பை " 
பிலுக்குதல் -ஆடம்பஞ்செய்தல் . ( வழக் .) ( திருவாச . நீத்தல். சக .)( 1,2,3 வழக்.) 
பிலுகம் - செங்குன்றி . ( வைத்தியபரி .) பிழைபாடு- பிறைபடுதல் , ( வழச் . ) 
பிலுபிலுத்தல் -ஈரடுக் கொலிக்குறிப்பு . பிள்ளுதல்- வெடித்தல் . பிள்ளல் . ( வழக் .) 
( வழக் ) 

பிள்ளை -1 . அணில் , கீரி , பூனை , முயல்என் 
பிலுபிலெனல் - ஒரீரடுக்கொலிக்குறிப்பு. பனவற்றிற்காம் . ( சூ.நிக.ந : 10.) 2. இளமைப் 
( வழக் ) 

பருவமுடைய குழந்தை (பிங்கல. அஙஅ .) 
பிழம்பு - திரட்சி . ( உ - ம் . ) “ நகைமணிமகுட 3. கரிக்குருவி . (பிங்கல. உ ங , சங . ) 4. காசம் . 
கோடி நள்ளிருட்பிழம்பைநக்கி ” ( நைடத. சுயம் ( சூ . நிக யக - ளகரவெ . ய . ) 5. கிளி. (சிந்தா.) 
வர , க . ) 

6. குரங்காதிகோட்டில்வாழ்விலங்கின் பிள்ளை . 
பிழா -1. ஓலைக்கலம் . ( வழக். ) 2. தட்டுப் 7.தெங்குகமுகிவற்றின்கன்று ( சூ. நிக.ஈ.ஈ.அ.) 
பிழா . ( உ -ம் . ) “ மலர்வாய்ப்பிழாவிற்புலரவாற்றி " ( வழக் .) 3. நாயொழிந்தவற்றிற்காம் . (சூ . நிக . 
( பெரும்பா. உஎசு ) 3. நீரிறைக்குங்கருவிகளி ஈ : ஙஅ . ) 9. பறவைக்குஞ்சு. (சூ . நிக . ந: எ 0 . ) 
லொன்று . ( சிலப் . ) 

10. மகன் . (உ - ம் . ) “ வெம்பிடும்பிள்ளையைப் 
பிழார் - இறைகூடை . ( கு . நி . எ : ருஅ .) பார்த்து (தனிப்பா. சிவப்பிரகா . ந . ) 11. வயிர 
பிழி -1. கள் . ( சூ . நி . சு .உக . ) 2. தேன் . வன் . ( சூ நிக . க : உஎ . ) 12. வெளாளரினோரு 
( உ - ம் .) “ பின்னுமோர்சிருட்டிக்காகப்பிழி நுகர்ந் வகையார் பட்டப்பெயர் . கங்கையின் பிள்ளை 
தறுகால்பாடும் " ( கூர்மபு . ) பலவ . சு . ) 

யாயின தாலிப்பெயர் கூறுவர் . 
பிழிதல் - சாரம்வடிதல் . 2. பிசைதல் . பிள்ளைக்கட்டி - கருப்பங்கட்டி . ( வைத்திய 
( உ -ம் .) “ பிழிந்தார்களுடற்குருதிபில்கியோட ” பரி .) 
( கூர்மபு . அந்தகா. ஙஉ ,) 

பிள்ளைக்கவி- ஒரு பிரபந்தம்; அது: தெய் 
பிழியர் - கள்விற்போர் . ( சூ . நிம . ங ; ஙகா . ) வங்கொலையகற்றிக்காப்பு , செங்கீரை, தால், 
பிழியல் - தேன் . (சிந்தாமணி .) 

சப்பாணி , முத்தம் , வாரானை , அம்புலி யென் 
பிழிவு -1. பிழிதல் . 2 - தொழிற்பெயர்விகுதி . 

னுமிவ்வேழுறுப்புடன் ஆண்பாற் பிள்ளையா 
பிழக்கை 

ஆடு முதலியவற்றின் மலம் . 
பிழுக்கை வாரியும்பால் கொள்வர் . ( சுந்தரமூ . | மூன்றுறுப்பையும் , பெண்பாற் பிள்ளையாயின் 

யின் சிறுபறை , சிற்றில் , சிறுதேர் என்னுமிம் 
தேவாரம் , திருவொற்றியூ . க . ) 

கழங்கு , அம்மனை , ஊஞ்சல் என்னுமூன்று 
பிழை -1. குற்றம் . ( உ - ம் .) “ பிழைபுரியா றுப்பையுஞ்சேர்த்துப்பத்துறுப்புக்கும் பப்பத்து 
தேன்றன்னை " ( பிர- காண் . சிவதாந. க . ) 2 . ஆசிரியவிருத்தத்தால் பலசந்தமாய்ப் பாடப்படு 
சிறுமை. ( உ - ம் . ) “பிரகலாதன் - பிழைபடவைது வது . பிள்ளைபிறந்தமாத மூன்று , ஐந்து , ஏழு 
வேதமுநிவரன் பெயர்ந்துபோனான் ” கூர்மபு. ஒன்பது , பதினொன்று , பதின் மூன்று , பதி 


- 


பிளத்தல் 


கருஉங 


பிற 


-- 


} வரிச்சு : ( வழக் . ) 


னைந்து , பதினேழு , பத்தொன்பது இவைகளி 
லும் , ஐந்தாமாண்டிலும் , ஏழாமாண்டிலும் , 
இக்கவிகேட்பிக்கப்படும் . ( இலக்கணவி . அசு ) 

பிள்ளைக்கற்றழை --ஓர் கற்றாழை . ( வைத் 
தியபரி .) 
பிள்ளைக்கிணறு - உட்கிணறு . ( வழக். ) 
பிள்ளைக்கைவளை சிறு வளையல் , இதற் 
குப்பிடிகம் என்று பெயர் கூறுவர் . ( சூ . நிக , 
எ : உச . ) 

பிள்ளைத்தக்காளி -- மணத்தக்காளி. ( வைத் 
தியபரி . ) 
பிள்ளைத்தமிழ் 

பிள்ளைக்கவி . ( இலக்க 
ணவி . அசு. உரை .) 
பிள்ளைத்தாய்ச்சி- கருப்பஸ்திரி . ( வழக் ) 
பிள்ளை நிலை - போரிற் சென்றறியாத மற 
மக்கள் தாமே செய்யுந்தறுகணாண்மை ( உ - ம் . ) 
“ வருவார்தாங்கல் வாழ்வாய்த் துக்கவிழ்தலென் 
றிருவகைப்பட்டபிள்ளைநிலையும் ” ( தொல் . 
பொரு . சும . ) 
பிள்ளை பன்மை - மகார். ( சூ . நிக . உ : அக . ) 
பிள்ளைப்பாட்டு - பிள்ளைக்கவி . (வழக் .) 
பின்ளைப்பிறை - இளம்பிறை ( பிரபுலிங் 
கலீ . பிரபுதே . நக . ) 

பிள்ளைப்பூச்சி உழுவான் என்கிற ஒர் 
பூச்சி . ( வழக் . ) 
பிள்ளைமை 

பிள்ளைக்தன்மை ( உ -ம் . ) 
“ பிள்ளைமைவிளம்பினைபேதைநீயெனா” ( இரா 
மா . மந்திர . எஉ . ) 

பிள்ளையாட்டு - பிள்ளைப்பருவத்தோனைக் 
கொண்டாடிய வாட்டு . ( 2.-ம். ) “ வாண்மலைந் 
தெழுந்தோனைமகிழ்ந்துப்பறை தூங்கநாடவற்க 
ருளியபிள்ளையாட்டும் ” ( தொ . பொரு. சு 0. ) 

பிள்ளையார் --- 1. இளையபிள்ளையாராகிய 
முருகக்கடவுள . ( உ - ம் . ) " பேராட்டிசீராட்டும் 
பிள்ளையார் கழல்போற்றி ” ( கோயிற்பு.பாயிர.எ .) 
2. திருஞாநசம்பந்தமூர்த்திநாயனார் . ( உ - ம் . ) 
புகலியின் மேலேகும்பெருங்காதல்பிள்ளையார் 
( பெரியபு . திருஞாந . கசஎ .) 3. விநாயகர் . 
( உ - ம் .) “ பிள்ளையார்புரானம் ” பார் . 

பிள்ளையார்சுழி - ஊமையெழுத்து. ஒரு 
விஷயத்தை யெழுதுவோரெல்லாம் விக்கின 
நிவிர்த்தியாக , உ இதனையே முதலிலெழுதிக் 
கொள்வர் .( வழக்.) இதனைச்சத்திசிவவடிவமென் 
பர் பெரியார் . 

பிள்ளைவங்கு பாய்மரநிற்குங்குழி . ஓர்குழூ 
உக்குறி . 
பிளகு- கமுகுவேர் . ( வைத்தியபரி . ) 
பிளத்தல் - 1. அறுத்தல் . 2. போழ்தல் . 
( 1 , 2-வழக் . ) 


பிளப்பு -1 . பிளத்தல் , பு - தொழிற்பெயர் 
விகுதி . 2. வெடிப்பு . ( வைத்திய பரி . ) 

பிளவு - 1.கீற்று . (பெரியபு .திருக்குறிப்பு.கஎ) 
2. கொட்டைப்பாக்கு . ( தைல. தைலவ.கஙரு .) 
3. துண்டு . 4. பிளப்பு . (உ - ம் . ) "செழுமதிப் 
பிளவுவேய்ந்ததேவும் ” (திருவிளை . அட்ட . கூ . ) 
5. வெடிப்பு . 6. வெடியுப்பு . ( வைத்திய பரி .) 
( 3 , 5 - வழக் ) 

பிளவை -1. பிளக்கப்பட்டதசை . ( உ - ம் . ) 
" பைந்நிணப்பிளவை " (மலைபடு . கஎகா . ) 3 . 
வெடித்தபுண் ; அஃது : இறைப்பிளவை , இராச 
பிளவை, உச்சிப்பிளவை , கும்பப்பிளவை, பக் 
கப்பிளவை , பனிச்சைப்பிளவையெனப் பல 
வகைப்படும் . ( வைத்தியமூ. அக . ) 
பிளாச்சி- ) 
பிளாச்சு 
பிளி -1 . களஞ்சி . 2. கள் . ( 1 , 2 - வைத்திய 
பரிபா . ) 
பிளிச்சி - சீனக்காரம் . ( வைத்தியபரி . 
பிளிர்த்தல் -கொப்பளித்தல். ( உ - ம் . ) 
“ விளையுநஞ்சளைந்தொளிர்வனபிளிர்வன ”. ( தி 
ருப்பு . ரு.அ.) 
பிளிற்றல் - கொப்பளித்தல் . ( சூ . நிக . க :சுரு .) 

பிளிறல் -1 . ஆரவாரம் . ( பிங்கல . உககச . ) 
2. ஒலித்தல் . ( உ - ம் .) "பிளிறியோடும்பிடியன்ன 
பெற்றியாள் ” ( இராமா. கரன் . உக . ) 3. கீண் 
டல் . ( சூ . நிக . க : உரு . ) 

1. எழுத்திலாவோசை . ( உ - ம் . ) 
வந்துழிக்காண்க . 2. தெரிநிலைவினைப்பகுதி . 
( உ - ம் .) " பெரியதாருகவருமுநித்தலைவோரநுப் 
பியபிளிறடற் - கரியுரித்து ” (சிவரக . தேவியு 
டன்குமா . க . ) 3. பேரொலி . ( திருவிளை . அன் 
னக்கு . கஎ . ) 
பிற்தளம் - திருவாதிரை. ( பரிபாடல் .) 
பிற்கூறு - பிற்பகுதி . ( வழக் .) 
பிற்கொழங்கோல் - உத்திரட்டாதி . ( சூ . 
நிக . க : எஅ . ) 
பிற்பக்கம் - அபரபக்கம் . ( பரிபாடல் ) 
பிற்படுதல் - பின்போதல் . ( வழக் .) 
பிற்பாடு - பிறகு . (சிலப் . ) 
பிற்றல் - பின்று தல் . ( வழக் . ) 
பிற்றி- பிந்திப்போனது . ( வழக் .) 
பிற்றை - 1. பிறகு , பின்பு. ( புறநானூ . ) 
2. பின்னை நாள் . ( உ - ம் .) " பிற்றையிற்றுறந்தே 
கினான்மதிக்குலப்பெருமான் ” ( சேதுபு. மங்கல 
தீ . அள.) 
பிற்றை நிலை - வழிபாட்டுநிலை . ( புறநானூ ) 

பிற -1 . அசைச்சொல் . ( உ - ம் . ) " யாகாபிற 
பிறக்கரோபோமாதிகும் ” ( நன் . இடை , உஉ . ) 


பிளிறு 


பிறங்கல் 


கருஉச 


பிறப்பிலான் 


2. தெரிநிலைவினைப்பகுதி . 3. மற்றைய வெனப் 
பொருள்படுமோரஃறிணைப்பன்மைப் பெயர் . 
( நன்னூ . பெயரிய . உ ங . உரை .) 

பிறக்கடியிடல் - ஓடல் . ( தொல் . பொரு . 
சு 0 . உரை. ) 
பிறக்கணித்தல் - இகழ்தல், நிந்தித்தல் . 
பிறக்கணிப்பு - (வழக் .) 
பிறக்கம் -1. தொகுதி . ( உ -ம் . ) “ மாமணிப் 
பிறக்கம் " ( திருவாச . திருவண்ட , கஉ ச . ) 2 
மான் கொம்பு . ( வைத்தியபரி . ) 3. மலை . (பாரத . 
இந்திரப்பி . உரு .) 

பிறக்கி- அடுக்கி . ( உ - ம் . ) “ சூடுகோடாகப் 
பிறக்கி ” (பொருந . உ.சங. ) 

பிறக்ட்டு --- கொண்டையிலே முடித்து . 
( உ - ம் . ) “ நீர் திரண்டன்ன கோதை பிறக்கிட்டு ” 
( மதுரைக் . ரு.சு .. ) 

பிறக்கிடல் -1 , பின்றல் . (சூ . நிக . கூ : கரு . ) 
2. புறங்கொடுத்தல் . ( உ - ம் .) " மீதுலாவுமதிக் 
குடைமாரவேள் வேகமோ கிபிறக்கிட ” ( சேதுபு . 
கத்துரு . ககச . ) 

பிறக்கு -- 1 . அசைச்சொல் . ( உ - ம் . ) பிற " 
பார் . 2. தவறு , வழு . ( சூ . நிக . க : கச . ) 3 பின் . 
( உ - ம். ) “ பெரும்புவரத்திற்குநிகர்பிறிதில்லை 
யெனப்பிறக்கிற்கொண்டே ” ( வேதாரணியபு . 
இந்திரன் பாவஞ்சிந்திய. கச . ) 4. பிறப்பேன் - 
தன்மையொருமைவினைமுற்று . ( புறநானூ ) 
5. பின்புறம் . ( உ - ம் .)" தசையினீடுபிறக்கினான் 
மழைதாங்கிநின்றது தருமமே ” ( சேதுபு . சங்க 
தீ.க.) 6. வேறு . ( உ - ம் . ) " அசைவிலூக்கத்து 
நசைபிறக்கொழிய ” ( சிலப் . இந்திரவிழ . கரு . ) 
( இதனை வடமொழிச்சிதைவென்பர் ; அது : 
பொருந்தாமையுணர்க .) 

பிறக்குதல் -1 . உண்டாதல் . ( சூ . நிக . க 0 : 
நசு . ) 2. உற்பவித்தல் . சீதைபிறக்க இலங்கை 
யழிந்தது . ( வழக் ) 
பிறகரீசம் - அகில் . (மலையக .) 
பிறகள் -- மற்றையவை. (சிந்தா .) 
பிறகிடல் --பின்றல் . ( பிங்கல . கககக .) 

பிறகு -1 . பின்பு. 2. பின்புறம் . ( 1 , 2 
வழக் . ) 
பிறகுத்தம் - வஞ்சிக்கொடி .( வைத்தியபரி .) 
பிறங்க -- பெருக்க . ( புறப்பொ. வெ .) 
பிறங்கடை - பிள்ளை . ( உ -ம் . ) "பிறங்கடை 
சேர்கருப்பமெலாங்கெடுக்கும் ” ( சேதுபு . துரா 
சார் . உரு . ) 

பிறங்கல் -1. உயர்ச்சி . ( பிங்கல . கஎசு .. ) 
2. ஒலித்தல் . 3. ஒளிசெய்தல் , விளங்கல் . 
( இராமா, பாலகா . திருவவதார . எக . ) 4. செறி 
தல் . ( உ - ம் . ) “ பெற்றிய சோலைப்பிறங்கிருள்வா 


ரன்மின்பேதையின்னும் ” (வாண . உஉச . ) 
5. திரள் . ( உ - ம் . ) “ மென்றினைப்பிறங்கலும் ” 
( சிந்தா - நாம . கசக . ) 6. நிறைதல் . 7. பெருமை . 
8. மலை . ( மணிமேகலை . ) 9. மிகுதி . ( சூ . நிக ; 
அ : எ . ) ( 2 , 6 , 7 - சூ . நிக . கக : றகரவெ . உ . ) 

பிறங்காது -- பேராது . (சிந்தா. நாமக.கஎரு .) 
பிறங்கி- பெருத்து . (சிந்தா .) 
பிறங்கிய - மிகுந்த ( புறப்பொ - வெ .) 
பிறங்கு --தெரிநிலை வினைப்பகுதி . 
பிறங்குதல் -1 . உயர்தல் . (உ - ம் . ) " அறம் 
பூண்டார் - பெருமைபிறங்கிற்றுலகு " (வள்.உங) 
2. ஒலித்தல் . ( உ - ம் . ) "பிறங்கெக்கவைக்கும் - வித் 
தினர்போலவிடையு விடுத்தனர் " ( தணிகை . 
களவு . உ ங . ) 3. நிறைதல் . ( சூ . நிக . அ : கரு . ) 
4. பிரகாசித்தல் . ( உ - ம் . ) “பிறங்குங்கோலான் . 
(திருவிளை . பழியஞ்சின . கஅ .) 5. பெரிதாதல். 
(பத்துப்பாட்டு .) 6. வளைதல் . ( சிலப் . ) மிகுதலு 
மாம் என்பர். 7. வெளிப்படல். ( உ - ம் . ) வந்து 
ழிக்காண்க . 
பிறசாதனம் -- தேக்கு . ( வைத்தியபரி ) 
பிறசாரனி -- கொடியார்கூந்தல் . ( மலையக .) 
பிறத்தல்-பிறக்குதல் . (உ - ம் .) "கறங்கு ” பார் . 
பிறத்திப்பூரம் நாயுருவி . ( 
பிறத்தியகபன்னி- பரிபா .) 
பிறதகி - கரிமுள்ளி . ( வைத்தியபரி ) 
பிறதெமம் - கடுக்காய் . ( வைத்தியபரி ) 
பிறந்தகம் - தாய்மனை . ( வழக் . ) பிறந்த என் 
பது அகரந்தொகுத்தலாயிற்று .) 

பிறநீதை -1. சுபாவம் ( உ - ம் .) வந்தழிக் 
காண்க 2. துன்பம் . ( உ - ம் .) " பிணிக்குடைய 
முடற்சுமக்கும்பிறந்தை நீங்கி ” (சிவராத் . கட 
வுள் . கஅ .) 3. பிறப்பிடம் . (பரிபாடல் . ) 4. 
பிறப்பு . ( உ - ம் . ) " வல்லநோன்பும்வரமும்பிறந் 
தையும் ” ( சேதுபு . பாலோடை . கரு . ) 

பிறநிறச் சார்பு - அரதநக்குற்றமைந்தனு 
ளொன்று . ( உ - ம் ) " தராசம் ” பார் . . 

பிற நூன்றடி நீததுதானுடன்படுதல்- தந்திர 
யுத்த முப்பத்திரண்டனுளொன்று ; அது : பிற 
நூலின் முடிந்தமுடிபைத் தானங்கீகரித்தல் . 
( உ - ம் . ) " பிற நூன் முடிந்ததுதானுடன் படுத்த - 
றன் குறிவழக்கமிகவெடுத்துரைத்தல் ” ( நன் . 
கச . ) 

பிறப்பார் - நாய்வேளை . ( வைத்தியமூ.அக .) 
( வைத்தியபரிபாடையில் தைவேளை என்பர் . 

பிறப்பித்தல் -1 .உண்டாக்கல் . ( சூ . நிக . 
க : உ . ) 2. சமிப்பித்தல் . 3. வெளிப்படுத்தல் . 
( 2 , 3 -வழக் . ) 
பிறப்பிலான் -- பிறப்பிலி . 


பிறரோகி 


கருஉரு 


பிறிதினவிற்சி 


பிறப்பிலி -1. கடவுள் . 2. சிவன் . ( பி . நிக . பிறவி -1 . உற்பத்தி , 2. கன்மமலம் . ( உ - ம் . ) 
கச . ) எந்நூலும் யோவோயிற்பிறந்ததாகக்கூற “ பிறவிமாயா -விருளெலாமிரிக்கலாகும் ” (சி.சி. 
வில்லை யென்றறிக . 

பாயிர . ரு . ஞாநம் .) ( ஆகுபெயர் .) 3. சகோ 
பிறப்பிறப்பில்லான் --கடவுள். ( உ - ம் . ) | தரம் . (1 , 3 -வழக்.) 
அருணகிரியந்தாதியில் , " எல்லார் பிறப்புமிறப்பு பிறவிவினை - சாதகன்மம் . ( உ - ம் . ) " தைய 
மியற்ப்பாவலர் தஞ் - சொல்லாற்றெரிந்தேகஞ் லார்களொருநூறு தநயர்ப்பயந்தாரவர் தமக்குச் 
சோணேச- ரில்லிற் - பிறந்தகதையுங்கேளேம் செய்யும்பிறவிவினை முடித்து ( சேதுபு . அநும் 
பேருலகில்வாழ்ந்துண்- டிறந்தகதையுங்கேட்டி குண்ட . உரு . ) 
லேம் " எனக்கூறுமாறுகாண்க . 

பிறவினை - பிறகருத்தாவின்புடைபெயர்ச்சி 
பிறப்பு - 1. அச்சம் . ( பிங்கல . கஅருஉ .) யாய்த் தொழிற்படுஞ்சொல் . ( உ - ம் . ) "பிறவினை 
2. உற்பத்தி . (உ -ம்.)“ பிறப்பையுமிறப்பையும் விகுதி ” 
பிரிந்தான் ” ( பாரத . கிருட் , எஎ . ) 3. சாதி . பிறவு - பிறப்பு . (உ -ம் . ) “ ஏனைப்பிறவாய்ப் 
(வழக் ) உயர்ந்தபிறப்பிற்பிறந்தவன் . 4. துவக் பிறந்திறந்தெய்த்தேனை ” ( திருவாச . திருவம் . 
கம் . ( உ - ம் .) வந்துழிக்காண்க . 5. தோற்றம் . கச . ) 
( உ -ம் .) “ இப்பிறப்பிலழுந்தாவகையெனையாண் பிறழ்ச்சி - பிறழ்தல் . சி- தொழிற்பெயர் 
டவன் ” (திருக்கோ. கஉச .) 6. நெருக்கம் . ( பிங் விகுதி . 
கல . ஙஅச O.) 7. பயம் . ( சூ . நிக . அ : ருரு . ) பிறழ்தல் -1 . ஒளி செய்தல் . 2. சொல்லல் . 
பிறமயிர்-- பங்கி . ( சூ . நிக . உ : க 0 க . ) 

( பி . நிக , 2.00 .. ) 3. திரும்புதல் . ( உ - ம் . ) “ நா 
பிறர் -- அந்நியர் . (உ -ம் .) “ கேட்டோர்க்குப் ளெனப்பிறழுமீன்கள் " ( கந்தபு . ஆற்று . ஙஅ . ) 
பரிபவமென்பது பிறராற்பட்டாலன்றோ" ( பார 

4 நடுக்கம் . 5. விளக்கம் . ( உ - ம் . ) " பிறழ்பூங்க 
த . கிருட் . கஅ . ) 

ரும்பின்றிணியார்வரிசிலை " ( திருநூற் . அஎ ) 
பிறர்க்குப் பொருள்வரவையுவத்தல் - 

6. வேறாதல் . ( 1 , 4 , 6 - சூ . நிக . கக : ச . ) 
பிறர் கருமத்திற்குடன்படல் 

பிறழ்ந்து- திகைத்து . ( பரிபாடல். ) 
பிறர்கருமழடிக்க விரைதல் - 

பிறழ்வு -- பிறழ்ச்சி . உ - தொழிற்பெயர் 
பிறர் செல்வம் பொறுத்தல் 

விகுதி . 
இந்நான் குந்தயாவிருத்தியெட்டினொவ்வொன் 

பிறழிய-- முரிந்த . ( பத்துப்பாட்டு .) 
று . ( பொருட்டொகை நிகண்டிற்காண்க .) 

பிறழம் -- புரழும் . ( ஐங்குறு .) 
பிறர் தம்மதமேற்கொண்டுகளைவு- நூன் 

பிறன் - அந்நியன் . ( வள் . கசஎ . ) 

பிறன் கோட்கூறல் - தந்திரயுத்தி முப்பத்தி 
மதமேழினொன்று ; அது . பிறமதத்தை யங்கீ 

ரண்டனுளொன்று ; அது : தன்னூலிற்பிறனது 
கரித்துத் தள்ளிவிடுதல் . (உ - ம் . ) " பிறர் தம்மத 

கோட்பாட்டைக்கூறுதல் . ( உ - ம் . ) " தானெடுத் 
மேற்கொண்டுகளைவே " ( நன் . பாயிர , கக . ) 

துமொழிதல்பிறன் கோட்கூறல் " நன் . கச . ) 
பிறர் துயர்க் கிரங்கல் - தயாவிருத்தியெட்டி 

பிறகாண்டம் - சரகண்டபாடாணம் . ( வைத் 
னொன்று . ( பொட்டொகை நிகண்டிற்காண்க .) 

தியபரி . ) 
பிறர் துயர்காத்தல் --- அறமுப்பத்திரண்டி பிறண்டு --வேறிடம் , ( தொல் . சொல் . க . 
னொன்று .(பொருட்டொகைநிகண்டிற்காண்க ) சேநா . ) 

பிறர் நூற்குற்றங்காட்டல் -- நூன்மதமேழி பிறழட்டி - 1. சித்தாமுட்டிவேர் . 2. சாய 
னான்று ; அது : பிறருடைய நூலிலுள்ள குற் வேர் என்றுஞ்சொல்வர் . 3. மயிர்மாணிக்கம் . 
றங்களை யெடுத்துக்காட்டுதல் , ( உ - ம் . ) “ பிறர் ( 1 , 2 , 3 வைத்திய பரி .) 
நூற்குற்றங்காட்டலேனைப் - பிறிதொடுபடா பிறித்தல் - 1. பங்குபடுத்தல் . 2. வேறு 
அன்றன்மதங்கொளலே ” ( நன் . பாயிர . கக . ) படுத்தல் . ( 1 , 2 - வழக்.) 

பிறர்பொருட்டநுமாநம் பரார்த்தா நுமாநம் . பிறிதல் -1 . நீங்குதல் . 2. வேறுபடல் . (1,2 
( சி . சி . அள . அ . சிவஞா . ) 

வழக் . ) 
பிறரதுமா நம் --- பிறர்பொருட்டதுநாநம் . பிறிதாராய்ச்சியணி- விபாவநாலங்காரம் . 
( சி . சி. அள . அ : சிவஞா . ) 

( குவல . ஈச . ) 
பிறரையந்தீர்த்தல் பிறருடைய சந்தேகந் பிறிதின்கிழமை - தன்னோடொற்றுமை யில் 
தீரல் ; அது: ரயாவிருத்தியெட்டினொன்று . லது . (நன்னூ . பெயரிய . ச ங . உரை .) 
( பொருட்டொகைநிகண்டிற் காண்க . ) 

பிறிதினவிற்சி -- பிறிதினவிற்சியணி ; அது : 
பிறரோகி - வறட்சுண்டி . ( மலையக . ) வருணிக்கவேண்டும் பொருள் அதற்குரித்தான 


ெ 


பிறைமலர் 


கருஉசு 


பின்வருநிலை 


பிறைழகாத்திரம் - அர்த்தசந்திரபாணம் , 


16 


ர . கக . 


சொல்லாற் கூறப்படாது மநமகிழ்விக்கும்படி பிறைமுகவாளி அர்த்தசந்திரபாணம் , 
மற்றொருவிதத்தாற் கூறப்படுவது . (உ - ம் .) 
" கருதுபொருளுக்குரித்தாம்விதத் தின்றிக்காட் றுங்கூறுவர் . 
டன்மற்றை , ஒருவிதத்தென்னிற்பிறிதினவிற் பிறையிரும்பு - அரிவாள் . (சிந்தா . நாமக . 
சி ” ( குவல . உக . ) 

பிறிதினியைபு நீக்கியவிசேடணம்- பிரிதோ பிறேகி- வறட்சுண்டி . (மலையக . ) 
டியைபுநீக்கியவிசேடணம் . ( சி . சி . பாயிர . க . 

பிறேசனம்- புரசமரம் . ( வைத்தியபரி . ) 
சிவஞா.) 

பின் -1 . ஏழனுருபிலொன்று . ( உ - ம் . ) “ பின் 
பிறிது - வேறு , ( ஐங்குறு . ) 

பாடளைதேமுழைவழியுழியுளி” ( நன் . பெய 
பிறிதுபடுபாட்டு -- சித்திரகவியினொன்று ; 

ரிய . சரு . ) 2. பின்பு. ( உ - ம் .) " முடிப்பமுடித் 
அஃது : ஒரு செய்யுளைத்தொடையும் அடியும் 

துப்பின் பூசுவபூசி "( நீதிநெறி . ங 0.) வழியென் 
வேறுபட உரைப்பச்சொல்லும் பொருளும் றாலும்பின்னென்னும் பொருடரும். ( சூ . நிக . 
வேறுபடாது வேறொருசெய்யுளாகப் பாடுவது . 

அ : சக . ) 3. தெரிநிலைவினைப்பகுதி . 
( இலக்கணவி . ருக 0 . ) 

பின்தடுமி -- பின்சிகை. ( வழக் . ) 
பிறிதுமொழிதல் - கருதிய பொருளை மறை 

பின்கோக்கி - ஆபரணக்கடைப்புணர்ப்பு . 
த்து அதனைப் புலப்படுத்தும் பொருட்டு , அது 

( வழக் ) 
போன்ற பிறிதொன்றனைச்சொல்வது . (தண்டி . 

பின் சிகை -- பஞ்சசிகையினொன்று ; அது ; 
ருக . உரை. ) 

பிடரிற்கிடக்கு மயிர்முடி . ( வழக் .) 
பிறிதொடுபடாறன் மதங்கொளல் - நூன் பின்பகல் - அந்திக்காலம் . ( உ - ம் . ) " பின் 
மதமேழினொன்று ; அது ; பிறர்மதத்திற்குடன் பகற்பிறர்த்தேருநெஞ்சமுமேமுற்றாய் " ( கலி . 
படானாகித் தன்மதத்தைக்கொளல் . ( நன்.பாயி எசு . ) உச்சிக்குப்பின் என்றார் . ( புறப்பொ - வெ . ) 

பின்பற்றல்- பின்றொடர் தல் . ( உ - ம் .) 
பிறிப்பு - பிரிட்பு . ( வழக் . ) 

பின்பற்றுதல்- “ எமக்கிடுமெமக்கிடுமே 
பிறியகம் -1 . கடம்பு . 2. ஞாழல் . 3. வேங் 

னப்பின்பற்றியே ” ( திருவிளை . வளை . உ அ . ) 

பின்பனி - ஆறுபருவத்தொன்று ; அது : மாசி 
கை . ( 1 , 2 , 3- வைத்தியம் 

பங்குநி . ( சூ . நிக . க : அள . ) 
பிறிவித்தல் -விடுவித்தல் . ( உ - ம் . ) “ பிறிவிப் 
பான்மலங்களெல்லாம்பின்னுயிர்கருளினாலே ” 

பின்பனியுரிமை - உலவைக்காற்று வீசலும் 
( சி . சி . எ : ச . ) 

பல புறவினமுங் கான் கோழியுமகிழ்தலுங் 
பிறிவினை- பிரிவினை . ( வழக் .) 

காங்குமிலவும்பூத்தலும் பேரீந்து பனையிவை 

பழுத்தலும் பருத்திவெண்சுளைவெடித்தலு மா 
பிறிவு-- பிரிவு . ( உ - ம் . ) " பிறிவிலன் மலத்தி 

கும் என்பர் . 
னோடும் வியாபிகேவலத்திலான்மா” ( சி . சி . ச : 

பின் பிறந்தாள் -1 . இலக்குமி . 2. தங்கை . 
நஅ . ) 

( 1 , 2 - வழக் .) 
பிறை -1 . இணையாவிணைக்கை முப்பத்து 

பின் பிறந்தோன் - தம்பி . ( வழக் . ) 
மூன்று வகையுளொன்று ; அது : பெருவிரலைப் 

பின்பு - பின் . ( உ - ம் .) “பின்பக்கொடிமன் 
பின்வாங்கிநீட்டி மற்றைய விரல்களை முன் னாக 

னுபமந்நியனைப்பெற ( கோயிற்பு வியாக்கி .உக .) 
நீட்டுதல் . (சிலப்பதிகா ரவுரையாசிரியர் இளம் 

பின்ழடு தவெண்பா - பின்னிரண்டடியு 
பிறையென்ப .) 2. வாலசந்திரன் . ( உ - ம் .) முடுக்காய்வரப்பாடும் வெண்பா.) ( வழக் .) 
" பிறைகலந்தபிரமாபுரமேவிய ” ( தேவார , பிரம 

பின்ழரண் - இண்டாஞ்சீரும் நான்காஞ்சீரு 
புர . சு . சம்பந்த . ) 

முரணத்தொடுப்பது . ( யாப் - காரிகை. ஒழிபிய . 
பிறைசூடி -- சிவன் . ( உ - ம் . ) “பித்தாபிறை 

ரு . உரை. ) 
சூடீ " ( தேவார . திருவெண்ணெ . க . சுந்தர . ) 

பின்ழலம் -சித்தாமுட்டி . ( வைத்திய பரி .) 
பிறை தொழுகென்றல் 

அகப்பொருட் பின் மொழிநிலையல் பின்மொழிக்கட் பொ 
இறைக்கிளவியினொன்று ; அது : பிறையைக் ருணிற்பது . ( உ - ம் . ) " முன்மொழிநிலையலும் 
காட்டித்தான்றொழுதுநின்று நீயும் இதனைத் பின்மொழிநிலையலும் ” ( தொல் . சொல் . சகக . 
தொழுவாயாகவெனத்தோழி தலைமகளதுபுண பின் மோனை - இரண்டாஞ்சீர்க்கண்ணு மிறு 
ர்ச்சிநினைவறியாநிற்றல் . (திருக்கோ. சுஎ . திச்சீர்க்சண்ணுமே :: னை வருவது . 
முகம் . ) 

பின்வரு நிலை - ஓரலங்காரம் ; அஃது : ஒரு 
பிறைமலர் -- அகத்தி . ( வைத்தியபரி . ) செய்யுளிலே முன் வந்தசொல்லும் பொருளுந் 


- 


பின்னல் 


கருஉஎ 


பீக்கருவேல் 


சக . ) 


( ன 


உங. ) 


தனித்தனியாயினுங் கூடியாயினும் பலவிடங் பின்னவர் -- சூத்திரர் . ( சூ . நிக . உ . உசு . ) 
களிலே பின்னும் வருவது ; இது : சொற்பின் பின்னவன் - தம்பி . ( உ - ம் . ) “ பின்னவன்பெற் 
வருநிலை, பொருட்பின்வருநிலை, சொற்பொ றசெல்வமடியனேன் பெற்றதன்றோ" ( இராமா. 
ருட்பின்வருநிலையென மூவகைப்படும். ( உ - ம் . ) கைகேசிசூழ்வி . கக 0 . ) 
" முன்வருஞ்சொல்லும் பொருளும்பல வயிற் பின்னி -- தங்கை. ( உ - ம் . ) “ வசிட்டமுரிக் , 
பின்வருமென்னிற்பின்வருநிலையே ” (தண்டி . கற்பார்.தருபின்னியைமன்னுமணக்கடனாலுட 

னாநெறிகண்டனனே ” ( கோயிற்பு. வியாக்கி 
பின்வருவிளக்கணி - ஆவர்.த் தீபகாலங்கா 
ரம் ; அது : விளக்சணியில்விளங்குந் தருமத்தி பின்னிசுவு - பின்னுக்குவளைக்குந்தம்பவா 
னொற்றுமையை ஆங்காங்குத் திரும்பக்கூறல் . தம் , ( சீவரட் , கசுரு . ) 
( குவல . கசு . ) 

பின்னிடல் பின்னே போதல் . ( உ - ம் . ) 
பின்றல் -பிறகிடல் . ( சூ . நிக , க : கரு . ) பின்னிடுதல்- “ செந்மசாகரந்தனைப் பின் 
பின்று - பின்னை நாள் . ( வழக் . ) 

னிடப்பெறலாம் " ( சிவரக . சிவனடியார் . எ . ) 
பின்றுதல் - பின்றல் . 

பின்னியாக்கம் - குந்துருக்கம் . ( மலையக .) 
பின்றை -1. பின்பு . ( உ - ம் . ) “ இங்கிதுபோய பின்னியாசம் -- பெருங்காயம் . ( வைத்திய 
பின்றையிறுதிசெய்கணிச்சியொன்று ” ( கந்தபு . 

பரிபா . ) 
ததீசியும் , க 02 . ) 2. பின்னை நாள் . ( பிங்கல . 

பின்னுதல் -1 . கூறல் . ( ஆசிரியர் . க 0 : க . ) 
உஅரு . ) 

2. தெற்றல் . ( வழக் . ) 
பின்றெடரி -1, திசைப்பூண்டு , 2 ஆடை பின்னை -- 1 . இலக்குமி . ( சூ . நிக . கக : ணகர 
யொட்டி . ( 1 , 2- வைத்தியபரி . ) 

வெ . கா . ) 2. இளையவள். ( உ - ம் .) “ வெள்ளிமலை 
பின்றேன் றல் 

தம்பி , பின்றோன்றுத யெடுத்துல கமூன்றுங் - காவலோன் பின்னை ” 
லுடையவன் . ( வழக் . ) 

( இராமா . சூர்ப்பநகை. நசு . ) 3. பின்பு . 
பின்னகம் -1 . பேதி . ( வைத்தியபரிபா. ) ( உ - ம் . ) "யானுமிங்கிருந்தனன் - பின்னையா 
2. மயிர்முடி . ( உ - ம் . ) " ஆண்பான்மயிர்முடி ரிருந்துமென் ” ( கந்தபு . சூரன்றண்டஞ். கஅ . ) 
யென்பர்” ( பிங்கல நிக . க 0 எங .) 

4. பின்னை நாள் . 
பின்னடைப்பன் - ப 

- பசு நோயினொன்று . பின்னைகேள்வன் திருமால் . ( சூ . நிக . 
(வழக் . ) 

க : கச 0 . ) 
பின்னணி பிற்படை , கூழை . ( சூ . நிக . 

பின்னை நாள் - பின்னாள் , மறுநாள் . ( சூ . நிக . 
உ : அங . ) 

ச : அசு . உரை .) ஐ - சாரியையென்றார் . ( சீவக 
பின்னது நிறுத்தல் - தந்திரயுத்திமுப்பத்தி சிந்தாமணியுரையில் .) 
ரண்டினொன்று ; அஃது : ஒருபொருட்குக் கரு பின்னேன் - 1. தம்பி . (சூ . நிக . உ : எஎ . ) 
வியாய் முன்வைத்தற்குரியதை முன்வைத்தற் 

பினத்தல்- பிதற்றுதல் . ( வழக் .) பீனற் 
கிடம்பெறாதாயின் அப்பொருளின் பின்னே 

பினத்துதல் - றுதல்எனவுங் கூறுவர் . 
அதனைவைத்தல் . ( உ - ம் .)“ முன்மொழிந்துகோ 
டல்பின்னதுநிறுத்தல் ” ( நன் . கச . ) 

பினாகபாணி -- சிவன் . (சூ . நிக. க : க . ) 

பினோர் -- பின்னோரென்பதிடைக்குறையா 
பின்னம் - பின்பு. ( உ - ம் . ) “ மள்ளர்- பின்னந் 
தண்டஞ்செய்தனர்கேட்க ” ( திருவிளை . பழி 
யஞ். உசு . ) 

பினை - பின்னை என்பது இடைக்குறையாயி 
னது . 

தொல்காப்பியம் உரிச்சொல்லியலில் , 
பின்னர் --1 . பிறகு . ( உ -ம் .) “பின்னருமே 
செப்புகின்றான் ” ( சிவரக . அபுத்தி . ரு . ) 2 

பினையென்பதற்குப் பெட்பின்பொருளாகிய 
பின்னோன் . (சிலப்பதி . ) 

புறந்தருதலென்றும், பெட்பின் பொருளாகிய 

விரும்பு தலென்று முரைகூறினர் . 
பின்னல் -1 . ஒன்றைவிட்டொன்றுபிரிக்கக் 
கூடாதபடி சிக்குண்டிருத்தல் . ( உ - ம் .) “ ஞாந 
வெள்ளியம்பலத்துளாடுங் - கனைகழனி ழ லிற் 

பீ. 
பின்னி " ( திருவிளை . பழியஞ். உ . ) 2. சடை 
( சூ . நிக . உ . கஉ . ) 3. பின்னப்பட்டது . வழக் .) 

பீ -1 . அச்சம் . (உ -ம் . ) வந்துழிக்காண்க . 
4. பின்னுதல் , கயிறு முதலியவற்றைப்பின்ன 

2. மலம் , ( நன்னூ . உயிரீ . உஅ. ) 
லென்க . 5. முடைதல் , பாய்முதலியவற்றை பீக்கம் - எட்டிக்கொட்டை . ( வைத்தியபரி . ) 
முடைதலென்க. 

பீக்கருவேல் - ஒரு மரம் . ( வைத்திய பரி ) 


-- 


யினது . 


பீடை 


கருஉஅ 


பீதமுகம் 


. 


பீக்கலாட்டம்- தொந்தரவு . (தெலுகு . ) பத்து - வீம்பு . ( வழக்.) சும்மா பீத்தாதே . 
பீக்கலரத்தி - சங்கங்குப்பி . ( வைத்தியபரி .) பீத்துதல் --வீம்பு பேசுதல் . ( வழக் .) 
பீக்கை - வசளை . ( வைத்தியபரி .) 

பீத்தை - நாடா. ஒரு குழூஉக்குறிபோலும், 
பீச்சல் -கழிச்சல் . ( வழக் .) 

பீதக்கதலி- செவ்வாழை , ( வைத்திய 

பீதகதலி- பரிபா . ) 
பீச்சாங்கத்தி } சிறியகத்தி . (வழக்.) 

பீதகந்தம்- பன்றி . ( வைத்தியபரி .) 
பீச்சாங்குழல் - மலசலம் வாங்குமோர் சூத் பீதகம் ----1 . அரிதாரம் . 2. இருவேலி. 3 . 
திரக்குழல் . ( வழக் ) 

சாந்து . 4. தேன் . 5. பித்தளை . 6. பொன் . 7 . 
பீச்சுவிளாத்தி - ஒருநாற்றமுள்ள விளா பொன்னிறம் . 8 , மஞ்சள் , 9. வெட்டிவேர் . 
மரம் . ( வழச் . ) 

{ சூ . நிக . கக : தகரவெ . கக . ) ( 6,7 - சூ . நிக.சு : உ .) 
பி.சகணிதம் வீசகணிதம் , ஒரு சோதிட ( 1,2,3,4,5,7 , 8- வைத்திய பரி .) 
நூல் . ( வழக் . ) 

பீதகன் - வியாழன் , ( பிங்கல . உஙஉ .) 
பீசணி- ஒரு யோகிநி . ( வி - ணி . ) 

பீதகாட்டம் - செஞ்சந்தநக்கட்டை . ( வைத் 
பீசநியாயம் - மூலநியாயம் ; அது : பிசாங்குர தியபரி ) 
நியாயமென்பர் . ( உ - ம் . ) “ தாலபீசநியாயம் பார் . பீதகாபேரம் - 1 , பித்தளை . 2. மஞ்சள் . 

பீசம் - 1. சபீசதீட்சை . ( சி . சி . அ : ரு . ( 1 , 2 - வைத்தியபரி .) 
ஞாநப் . ) 2. சுக்கிலம் ; இவன் ; நீசபீசத்திற்குப் பீதகாரம்- 

.) 
பிறந்தவன் என ஏசும்வழக்குண்டு . 3. தாமரைப் பீதகாரகம் - 
பூச்சுருள் . 4. பிடுக்கு . ( உ - ம் . ) " கோரிசம் " பார் . பீதசந்தநம் - பொதியையிலுண்டான செஞ் 
5. பீசாட்சரம் . 6. மூலம் . ( உ - ம் . ) “ பீசநியாயம் " சந்தநம் . ( வைத்தியபரி .) 
பார் . 7. விதை . ( 2 , 3 , 7 - வைத்தியபரி .) 

பீதசம்பகம்- ஒருவகைச்சண்பகம். ( வைத் 
பீசாங்குர நியாயம் - சகத்திர நியாயங்களு தியபரி ) 
ளொன்று ; அது : காரணமி துவதுவென முற் பீதசாரகம் - வேங்கை . ( வைத்தியபரி . ) 
பிற்பாடு வரையறுக்கப்படாவழக்கு . ( உ - ம் . ) பீதசாரம் -1, சந்தரம் . ( மலையக.) 2. செவ் 
“ தாலபீசநியாயம் " பார் . 

வள்ளி , 3. வேங்கைமரம் . ( 2 , 3 - வைத்தியபரி . ) 
பிசாட்சரம் - மூலவெழுத்து . ( வழக் .) பீதசாரி - சந்தநம் . ( வைத்திய பரி ) 
பீசி - பீசத்தையுடையது . ( வழக் . ) 

பீதசாலம் -வேங்கைமரம். (பிங்கல.உசுசுரு ) 
பீசைப்புல் - ஒருபுல் .( வழக்குண்டு போலும் ) பீதத்துரு -- மரமஞ்சள் . ( வைத்தியபரி . ) 
பீஞ்சல் - பீச்சுவிளா . ( வைத்தியபரி ) பீதத்துருமம் - தேவதாரம் .( வைத்தியபரி .) 
பீட்டை - இளஞ்சூல் . (சூ . நிக . ச : ஙஅ . ) பீதத்துவயம் - கஸ்தூரிமஞ்சள், கப்புமஞ்சள் 
பீடணவைாவன் சிவலோகக் கோட்டை என இருவகைமஞ்சள் . (தைல. தைலவ . கூகூ .) 
உத்தரவாசலிற் சாமுண்டியென்னுஞ் சத்தி பீததாரு -1. செம்புளிச்சை . 2. தேவதார 
யுடன் காக்கைவாகரத்தில் தனக்குச்சமாநமான மரம் . 3. புன்னை . ( 1 , 2 , 3- வைத்திய பரி .) 
கோடிபடர்களுடன் கூடியிருப்பவன் . ( வி - ணி . ) பீதநம் -1. அரிதாரம் . 2. குங்குமம் . ( 1,2 

பீடணி - ஒருபாலாரிட்டதேவதை ( வி - ணி . ) வைத்திய பரி ) 
பீடநம் - பீடை . ( உ - ம் . ) வந் துழிக்காண்க. பீதநேகம் - பித்தளை . ( வைத்தியபரி ) 

பீடம் -1 . ஆசநம் . ( உ - ம் . ) “ பீடஞ்செய் பீதிநி மூவிலைப்புன்னை . ( வைத்திய பரி .) 
தாமரையோன் பெற்றபிள்ளையை " ( திருக்கோ. பீதபீசம்- வெந்தயம் . ( வைத்தியபரி .) 
கஉ கா . ) 2. சிவசத்தி . ( சைவவி .) 

பீதபூதம் - கொம்மட்டிமாதளை . ( வைத்திய 
பீடி - தெரிநிலைவினைப்பகுதி . 

பரிபா .) 
பீடிகை - 1. அணிகலச்செப்பு . ( பிங்கல . பீதபூதி- செம்மல்லிகை , ( வைத்தியபரி . ) 
கஎருஅ . ) 2. ஆசநம் 3. கடைவீதி . 4. பூந்தட்டு . பீதபூரம் -- கொம்மட்டிமாதளை .( வைத்திய 
5. முகவுரை . (வழக்.) (2,3,4 - பிங்கல.கூ அசஉ .) பரிபா .) 
- ( ) 

பிதம் - 1. அரிதாரம் . 2. சந்தநம் . 3. நால் 

வகைச்சாந்தினொன்று . 4. பொன் . ( சூ. நிக . 
பீடு-1 . குறைவு . ( தெலுகு .) 2. பெருமை . கா : உ .) 5. பொன்னிறம் . 6. மஞ்சள் . ( 3 , 5 
( சூ . நிக . அ : க0 . ) 3. வலி . ( ஞானாமிர். ) பிங்கல . ஙஅசச . ) ( 1, 2 , 6 - வைத்தியபரி . ) 

பீடை -- 1 . துன்பம், ( சூ . நிக . அ : எங . ) 2 . பீதமணி - புட்பராகம் . ( வைத்தியபரி ) 
நோய் . ( வழக் ) 

பீதழகம் - கொம்மட்டிமாதளை . (வைத்தியபரி ) 


பீமநாதன் 


கருஉச 


சீதலகம்- பித்தளை. (வைத்தியபாரி .) 


பீதயூதீ - செம்மல்லிகை. ( மலையக .) யத்தில் நிருதிதிக்கிலிருக்கிற காவலாளி . ( அபி 
பீதராகம் -1 . தாமரை நூல் ( வைத்தியபரி .) | தாநசி .) 
2. பொன்னிறம் . பீதம் - பொன் . ராகம் - நிறம் . பீமபாகம் - பீமபாகம் , நளபாகம் என்னும் 

பீதரோகணி- ஒருமருந்து . ( வைத்தியபரி பாகவகையினொன்று . ( வழக் . ) 
பாடையிலே பிருகாஎனப் பெயர்கூறுவர் . ) பீமபீடம் - சத்திபீடங்ளுளொன்று . ( அபி 

பீதரோசனை - ஒரு மருந்து . ( வைத்திய . | தாநசி . ) 
பரிபா .) 

பீமம் -1 . அச்சம் . ( உ - ம் . ) வந்துழிக்காண்க . 
2. வித்தியாகலையிற் புருடதத்துவத்திருக்கும் 

ஆறு புவநங்களுளொன்று . ( சி - லி , கிரியா . உக . 
பீதவண்ணம் - கடுக்காய் . ( வைத்தியபரி .) உரை .) 
பீதன் - அச்சமுள்ளோன் . ( சூ . நிக . உ : சச . ) பீமர் - 1. சிவமூர்த்தியின் றிருநாமங்களு 
பீதனேகம் - பித்தளை . ( வைத்திய பரி .) ளொன்று . ( அபிதாநசி .) 2. ராசதத்துவத்திருக் 
பீதாம்பான் - திருமால் , பொன்வத்திரமுள் கும் பதினோருருத்திரரி லொருவர் . ( வி - ணி . 
ளவன் . ( சூ . நிக . க : கங . ) 

உஎச . ) 
பீதாம்பரி - பார்வதி . ( உ - ம் . ) வந்துழிக் பீமாதி- பிறந்த எழுபத்தேழாமாண்டி னே 
பீதாம்பரை- காண்க. 

ழாமாதத்தேழாமிரவு . (இஃதொருகண்டமென் 
பீதாரு -- வெள்வேல் . ( வைத்தியபரி .) பர் . ( சோதிட ) 

பீதி- பயம் . ( உ - ம் . ) “ பீதிக்கிடமாயிருள் பீமருபி - ஒருபாலாரிட்டதேவதை. (வி - ணி . 
சூழ்பெருங்காடென்றுமுளதால் " ( ஞாநவா. உநஅ . ) 
மனத்தின் , கங . ) 

பீமன் - 1. சதருத்திரரிலே வருணதிக்கி 
பீதிகை --செம்மல்லிகை . ( வைத்தியபரி . ) னிருக்கும் தசருத்திரரிலொருவன் . ( வி - ணி .) 
பீதை - 1. பொன்னிறப்பூவுளமருதோன்றி 2. சிவன் ; இது : சகத்திரநாமத்திலொன்றென் 
மரம் . 2 மஞ்சள் . ( 1 , 2 - மலையக . ) 

பர் . 3. பாண்டுமைந்தரிலொருவன் . ( பாரதத்தி 
பீத்தோல் - மீந்தோல் , மேற்றோல் , மீந் லறிக .) 4. விதர்ப்பதேசத்தரசன் . ( நளன்கதையி 
தோலென்பது இக்காலத்துப்பீந்தோலென லறிக . ) 
மருவிவந்தது . (நன்னூ . உயிரீற் . உ அ . உரை ) 

பீமேசுவரம் - 1.பிரதிட்டாகலையில் ஆகாய 
பீநக்கி - நாக்குப்பூச்சி . ( வைத்தியபரி .) தத்துவத்திலிருக்கும் எட்டு புவருங்களு ளொ 

பீநசக்கிருதம் - ஒருவகைத்தைலம் . அதனி ன்று . ( சி - லி . கிரி , உக . உரை . ) 2. வசவர் 
லக்கணம் “ இரத்தமுரோசநம் ” என்னுஞ்செய் பூசித்த தலம் . ( அபிதாநசி . ) 
யுளிற் காண்க . ( தைல , தைலவ , க 0 க . ) 

பீமை - ஒருசத்தி . தண்டியென்னுமசுரனைச் 
பீநசக்குறட்டை -- ஒருபூடு . ( வைத்தியபரி . ) சங்கரிக்கப் பீமை என்னுஞ்சத்தியா யவதரித் 
பீநசத்தர்ச்சியம் - பீநசக்கிருதம் . ( தைல . தவளென்பர் . ( அபிதாநசி .) 
தைலவ . க 0 க . ) 

பீர் -1. அச்சம் . (பிங்கல . கஅருஉ . ) 2. பசலை 
பீநசத்தைலம் - நல்லெண்ணெய் , நொச்சிச் நிறம் . 3. பீர்க்கு . 4. முலைப்பால் . 5. துளி. 
சாறு , இவற்றோடு பிறவுஞ்சேர்ந்து வடிக்கப் | (வழக் ) 6. வெளுத்தல் . ( சிந்தா . ) ( 2 , 3 , 4 - சூ . 
படுந்தைலம் . அதன் விவரம் " எண்சுரசஞ்சாலை நிக . கக : ரகரவெ . கரு . ) 
.......... பீநசநோய்க்கியமன்மன்னோ” ( தைல . 

. 

பீர்க்கு - ஒரு கொடி ; அது : கருக்குப்பீர்க்கு , 
தைலவ . அங - ல் காண்க .) 

நுரைப்பீர்க்கு , பெய்ப்பீர்க்கு என மூன்று 
பீநசம்- ஒருவகை நோய் .( தைல தைலவ . உ . ) 

வகைப்படும் ( வைத்தியபரி . ) 
பீநத்துவம் - பருத்திருத்தல் . ( சி . சி . அள 

பீர்விடல் பெருக்கெடுத்தல் . (உபதே. 
அளவை . க . சிவாக் .) 

விபூதி . ஙஅ . ) 
பீநாற்றமரம்- பெருமரம். ( வைத்திய பீரம் - 1. பீர்க்கு . ( பிங்கல . உகஉ அ . ) 2 . 
பரிபா . 

பூவரசமரம் . 3. வாகைமரம் . 4. வீரம். ( 2,3,4 
பீநாறிச்சங்கு - ஒரு செடி . (வழக் ) 

வைத்தியபரி .) 
பீநிசம் - பீநசம் . ( வழக் . ) 

பீரிடுதல் - பீரிடல் , பால் நீர் இவைகள் 
பீமசேநன் - வீமனுக்கொருபெயர் . ( அபி கம்பிபோலப்பாய்தலென்க . 
தாநசி .) 

பீரிதம் - சதகுப்பை . ( வைத்தியபரி .) 
பீமநாதன் -- 1 . அகங்காரத்திற்கு அபிமாந் பீரு - 1 , அச்சமுள்ளோன் . ( சூ . நிக . கக ; 
தேவதை . ( சி . சி . உ ; எக . சிவாக் .) 2. கைலா ரகரவெ . உச .) 2. புருவம் . ( வைத்தியபரி . ) 


பீநாறி - 


192 


பீள் 


கருகூ 0 


புகர் 


பு . 


பீருகம் - 1. ஆந்தை . 2. கரடி . ( 1 , 2 - வைத் பீளை -கணழுக்கு . ( உ - ம் . ) “ பீளைகால் 
தியபரி . ) 

விழிக்கிழவரை ” (திருவி . எல்லா . கசு .) 
பீருகன் - அச்சமுடையோன் . ( சூ . நிக 2- : பீளைசாறி - ஓர்பூடு . ( வழக்குண்டுபோலும் .) 
சச .) 

பீற்றல் - கந்தை . ( வழக் ) 
நகா - பீதரோகிணி . ( வைத்தியபரி .) பீறல் - 1. கந்தை , ( வழக் . ) 2. கிழியல் .. 
பீடுதந்தி- தண்ணீர்விட்டான் கிழங்கு .(உ - ம் .) (உ - ம் . ) " பீறற்சீலையி தாருக்கென்று ” ( அரிச் 
" செங்குவளையலர் பீருதந்தியதிமதுரம் ” ( தைல. சந்திர, சூழ் . கக .) 
தைலவ . 

பீறு -1 . கிழிவு. ( வழக்.) 2. தெரிநிலைவினைப் 
பீரை - பீர்க்கு . ( உ - ம் .) “ பீரைநாறியசுரை 

பகுதி , 
யிவர்மருங்கின் " ( புறநா. ககச . ) 

பீறுகை - பீறுதல் . 
பீரோடல் - பால் இரத்தமுதலியன பெ 

பீறுதல் --1. கிழிதல் . 2. கீறுதல் . ( 1 , 2 
பீரோடுதல்-ருக்கெடுத்துப் பாய்தல் . 

வழக் ) 
பீலி - சிற்றாலவட்டம் . ( சூ . நிக . எ: ந.அ.) 
2. சிறுசிந்தம் , 3. பறைப்பொது . ( சூ . நிக . எ : 

பீனம் -- 1. கொடிப்பாசி . ( வைத்தியபரி . ) 
சங . ) 4. பனங் குருத்து . 5. பெருஞ் 

2. பருமை . 3. பாசி . ( 2 , 3- சூ . நிக . கா : னகர 

வெ . ந . ) 
சவளம் . 6. மயில் . 7. மயிற்றோகை . ( உ - ம் .) 
" பீலிகட்டியதன்மீதுமொய்த்தொளிபிறங்கு 
( அரிச்ச. வேட்டசூ. எ . ) 8. மலை , 9. மாதர் 
காலணியினொன்று . (சிலப்பதி .) 10. வாய்க் 
கால்போற் றண்ணீர்பாய்தற்கு மரமுதலியவற் புக்ககம் - மாமியார் வீடு . ( வழக் .) 
முற்செய்யப்படுங்கருவி , பத்தல் . ( 4,10 - வழக் . ) புக்கநம் குலைத்தல் . ( உ - ம் . ) வந்துழிக் 
வைத்தியபரிபாடையில் நத்தையோட்டிற்குங் 

காண்க . 
கூறுவர் . ( 2 , 5 , 8 - பிங்கல . ஙஅசசு . ) 

புக்கல் - 4 குதல் . அல் - தொழிற்பெயர் 
பீலிக்குஞ்சக்தடை - பிச்சம் . (பிங்கல . ) விகுதி , 
கருஙச .) 

புக்கி- பராய்மரம் . (மலையக. ) 
பீலிக்தஞ்சம்- இதற்குத்தொங்கல் என்பர் . புக்கில் -1 .. பகலிடம் . ( உ - ம் . ) " துகளறு 
( சூ . நிக . கக : ஙகரவெ . க .) 

கேள்வியுயர்ந்ததோர்புக்கில் ” ( புறநா. உஉக . ) 
பீலிக்குடை - மயிற்றோகைக்குடை , இதற் 

2. வீடு . ( சூ . நிக . ரு : ருக .) 
குச் சுழல்எனப் பிங்கலநிகண்டிற் கூறுவர் . புக்கீமோ -- செல்வீராக . ( உ - ம் . ) “ ஐயவ 
பீலிகை - எறும்பு . ( வைத்தியபரி .) 

மைந்தன்றனைத்தாகப்புக்கீமோ ” ( கலி . எஅ .) 
பீலித்தண்டு- பிண்டிபாலம் . ( சூ .நிக.எ :50 .) புக்கு- பீறாய்ப்பாலை . ( வைத்தியபரி ) 
பீலிப்பட்டை --- பயிர்க்கு நீரிறைக்கும் பூட் 

புகீதத்திருப்பி வட்டத்திருப்பி . ( வைத் 
டை . (உழக் .)) 

தியபரி .) 
பீலு-- எறும்பு. ( உ - ம் . ) “பீலுவாதி " பார் . புக்குப்புக்கெனல் -- அக்கிநி சுவாலித்தற் 
பீலுவாதம் 

பைபீல்லேவாதம் . பைபீலம் - குறிப்பு. ( வழக் ) 
எறும்பு . 

புக்தம் - உணவு. ( சி . சி . உ : நிசு . சிவாக் .) 
பீலுவாதி- பைபீலவாதி . 

புகட்டல் -1. அறிவுறுத்தல் . 2. உட்புகுத் 
பீவரம் - ஆமை , ( உ - ம் . ) வந்துழிக்காண்க. தல் . 3. ஊட்டுதல் . ( உ - ம் .) “ அமுது தன் வாய் 
பீவரி -1. அமுக்கிரா. 2. பசு. 3. பருவப் செவிதிறந்துபுகட்ட ( திருவிளை.விடையி.ச .) 
பெண் 4. பெண் கிளி. ( 1 , 2 , 3 , 4 - வைத் ( 1 , 2 - வழக் ) 
தியபரி . ) 

புகட்டுதல் - புகட்டல் . 
பீழித்தல் - வருந்துதல் . ( உ - ம் .) " அறிவிலார் 

புகர் -1 . அழகு . ( உ - ம் . ) “ புகர்வெள்ளை நா 
தாந்தம்மைப்பீழ்க்கும்பீழை - செறுவார்க்குஞ் கர்தங்கோட்டம் ” ( சிலப் . கநாத்திற . க 0. ) 2 . 
செய்தலரிது " ( வள் . அசங . ) 

இரத்தக்கறை. (உ - ம் . )" செழும்புசர்வேல்விழித் 
பீழை- துன்பம் . ( உ - ம் . ) “ பிரிவின்கட்பீழை 

தேனினஞ்சூழ் ” (தஞ்சை. உஅக . ) 3. கபில 
தருவதொன்றில் " (வள் . அஙக . ) 

நிறம் . ( சூ. நிக . அ : உக . ) 4. குற்றம் . (பிங்கல . 
பீள் -1 , கருப்பம் . (உ -ம் .) “பீளுமீரலும் கஅசு..) 5. சுக்கிரன் . ( உ - ம் . ) “ பனை ” பார் . 6 . 
பித்துநீள் குடர்களும்பிளக்க ” ( அரிச்ச . வேட் சோறு , ( பிங்கல . 4402.) 7. நிறம் , ( சூ . நிக . 
டஞ்செ.சஎ . ) 2. பயிரிளங்கதிர் .( சூ . நிக.ச :ஙஅ . ) அ : உசு . ) 8. பொறி . ( உ - ம் . ) " புகர்மதவேழ 


புகழ்தல் 


கடுஙக 


புகறல் 


2 


முட்டிப்போர்விளையாடி ” (திருவிளை. உக்கிர போலுய்த்தனவும்புகழாதிகழ்வான் ” ( கோயிற் 
பா . அவ . ஙக . ) 

பு . வியாக்கிர . உச . ) 
புகர்ழகம் - யானை . ( பி . நிக . உசகஉ . ) புகழ்தலுவமை - உவமையணிவகையு ளொ 
புகர் நாள் - வெள்ளி. ( வைத்தியபரி .) ன்று ; அது : உவமேயத்தினை வாழாவிடுத்து யா 
புகர்வு - உணவு . ( புறநா. ) 

தேனுமொரு மேன்மைகாட்டி உவமானத்தி 
புகரோன் -- சுக்கிரன் . ( உ - ம் .) “ புகரோனை னைப் புகழ்ந்து சொ லுவது , (தண்டி . கூ 0 . 
யவனழைத்து ” ( அரிச்ச . நகர்நீங் . உங . ) உரை . ) 

புகல் -1. உடல் 2. உபாயம் . ( வழக் .) 3 . புகழ்ப்பூ - பொன்னாவிரை. ( வைத்தியபரி .) 
குதிர். 4. சொல் . 5. தஞ்சம் . ( உ - ம் . ) “ போரி புகழ்பொருள் - வர்ந்திக்கப்படுவது . அஃதுவ 
ழைக்கிலலதேது புகலென்று புசிலா” ( சிவரக . மேயம் . 
தாருக . உரு . ) 6. தெரிநிலைவினைப்பகுதி .(உ -ம் .) புகழ் பொருளுவமையணி - இதரவிதரவும் 
“ தாமதமுளதோபுகலென்றான் ” (சிவரக , விசை மாலங்காரம் ; அது : முன்னதிலுடமானமாகக் . 
யை. கசு . ) 7. புகுதல் . ( உ - ம் . ) “ விருந் சொன்னதைப் பின்னதிலுபமேயமாக்கியும் 
தினர் ” பார் . 8. விருப்பம் . ( உ - ம் .) “ சுரும்பார் 

உபமேயமாகச்சொன்னதையுபமானமாக்கியுஞ் 
கண்ணிப்பெரும்புகன் மறவர் ” (மதுரை 

சொல்லுதல் . ( தண்டி . கூ 0 . உரை . ) 
ருகசு . ) 9. வெற்றி . ( 1 , 3 , 4 , 9-சூ . நிக . கக : புகழ்மை - புகழுடைமை. ( உ - ம் . ) “ பொச் 
தகரவெ . அ . ) 

சாப்பார்க்கில்லைப்புகழ்மை " ( வள் . ரு ங ங . ) 
புகல்வு - மனச்செருக்கு . ( உ - ம் .) “மாறு புகழ்மை நிதரிசநம்-- நிதரிசநவணியி 
பொருதோட்டியபுகல்வின் ” ( குறிஞ்சி , கஙரு . ) னொன்று . ( தண்டி . அங . உரை. ) ஒரு பொரு 
புகல - மகிழ . (சிந்தா . ) 

ளுக்குரிய பிரயோசனம் பிறிதொருபொரு 
புகலல் - சொல்லுதல் . ( உ - ம் ) " எமக்கிவை | ளுக்கு நன்மையாவது தீமையாவது புலப்பட 
புகலுற்றான் ” ( கூர்மபு . வருணாச் . சு ) 

நிகழ்வது . 
புகலி - சீகாழி . ( உ - ம் . ) “தடமதிற்புகலிசார்ந் புகழ்வு - புகழ்ச்சி. உ - விகுதி . 
தார் ” (திருவாத. திருவம்பலச . உக . ) 

புகழ்வோர் - துதிப்போர் , வந்தியரென்றும் 
புகலிடம் -1 . அடைக்கலமாமிடம் . ( திருக் பெயர் . ( பிங்கல . அசுசு . ) 
கோ . சஉ . உரை .) 2. ஊர் . ( பிங்கல . சஎரு .) புகழாப்புகழ்ச்சி ஓரலங்காரம் ; அது : 

புகலுதல் - 1. புகலல் . 2. விரும்பல். பழிப்பது போலும் பான்மைபினால் ஒரு பொரு 
( புறநா.) 

ளுக்குமேம்பாடுதோன்றச்சொல்லுவது . ( உ - ம் .) 
புகலூர் --ஒரூர். ( உ - ம் . ) புகலூரந்தாதிபார் . “ பழிப்பதுபோலும்பான்மையின் மேன்மை புல 
புகவு -உணவு . ( 2 -ம் . ) " அகநாட்டண்ணல் ப்பட மொழிவது புகழாப்புகழ்ச்சி ”( தண்டி.அஉ ) 
பு : வே ” ( புறநா. உசக ) 

புகழாவாகை -1. மனச்செருக்கு. (பக்துப் 
புகழ் - கீர்த்தி . ( உ - ம், “ விரிவரும்புகழ்மே பா . ) 2. அகத்தி . ( உ - ம் . ) “புகழாவாகைப்பூவின் ” 
வரிச்சந்திரன் " ( அரிச்ச் . பாயிர. 2 .. ) 2. தெரி ( பெரும்பாணா. கக.) 
நிலைவினைப்பகுதி . ( உ - ம் . ) “ நெடுமாயன் முதல புகழாளன் -- கீர்த்திரிடையோன் . இயவுள் 
மரர்புகழ்வேதம் - பணிந்திறைஞ்சுநிமலன் றன் என்று நிகண்டிற் கூறினர் . 
னை ” (சிவரக , பத்திரிப்பூ . கச . ) 

புகழவமை - உவமையைப்புகழ்ந் துவமிப் 
புகழ்ச்சி-- கீர்த்தி . ( உ - ம் . ) “ மங்கலவினைக பது . (வ -று . ) சிவன்சடையிற்றங்கும்பிறை 
ளெல்லாம்புகழ்ச்சியாற்பொலிந்து தோன்ற" யேநின்னுதற்கொப்பு ” புகழ்தலுவமைபார் . 
( பெரியபு . தடுத்தாட் . கக . ) 

புகழேந்தி ஒட்டக்கூத்தர்காலத்திலேபாண் 
புகழ்ச்சிமாலை -- அகவலடியுங் கலியடியும் டியன் சமத்தானத்து வித்துவானாகவிளங்கிய 
வந்து மயங்கியவஞ்சிப்பாவால் நல்லாரது சிறப் ஒரு தமிழ்ப்புலவர் . ( அபிதாநசி . ) 
பைக்கூறுமொரு பிரபந்தம் . ( உ - ம் . ) “ மயக்கவ புகள் - அகத்தி . ( வைத்தியபரி .) 
டிபெறுவஞ்சிப்பாவால்வியத்தகுநல்லார் விழுச் புகற்சி - விரும்பல். (திருவானைக். நைமி 
சீருரைதல்புகழ்ச்சிமாலை "(இலக்கணவி.அசுசு .) 

புகழ்ச்சோழநாயனார் அறுபத்து மூவரி புகற்றுதல் - விரும்பச்செய்தல் . ( உ - ம் . ) 
லொருவர் . (பெரியபுராணத்திலறிக .) “ மாந்தரையுள்ளம்புகற்றுமே " (சிந்தா . குண . 
புகழ்தல் - 1. உயர்த்துக்கூறல் . ( உ - ம் . ) 

உ 0 . ) 
" புகழ்ந்தவைபோற்றிச்செயல்வேண்டும் ” ( வள் . 

புகற்றும் ---விரும்பப்பண்ணும் . (சிந்தா . ) 
ருகூவு . ) 2. புசித்தல் . ( உ - ம் .) “ உண்டளிபால் புகறல்- குறித்தல் . ( சூ . நிக . அ : நடு . ) 


சப்ப . கஎ . ) 


புகைநிட்காரணம் 


கருகூஉ 


புசிப்பு 


புகள்று -1. மகிழ்ந்து . (சிந்தா.) 2. விரும்பி . 
(உ - ம் .) “செருப்புகன்றெடுத்தசேணுயர் நெடுங் 
கொடி ” ( திருமுரு . சு.எ.) 
புகாமை - பிரவேசியாமை . ( வழக்.) 
புகார்- 1.ஆற்று முகம் , கழிமுகம் .(உ - ம் .) புகா 
அர்ப்புகுந்த பெருங்கலம் ( புறநா. ங ..) 2. காவி 
ரிப்பூம்பட்டினம் . ( உ -ம் . ) புகார்க்கு வேந்தன் - 
றன்னையகன் சூழிவீட்டித்தென்னவற்கு மறவா 
கைதந்தவாறும் ” ( திருவிளை . பதிகம் . அ .) 
புகிய - புக . (சிந்தா.) 
புதடி -1. புருவம் . ( சூ. நிக . உ :கஎ .) 2 . 
மாதர்கா தணியினொன்று . ( தெலுகு . ) இதைப் 
பூடியென்று கூறுவர் . 

உட்சொ 

- 
புதுதல் -- 1. உட்பிரவேசித்தல் . ( உ - ம் . ) 
" பார்மன்னன் புகும் போதில்லில் "(சி.சி.ச 

.சா. ஙஉ ) 
2. சம்பவித்தல். ( பெரியபு. எறிபத்தநா . ஙஅ . ) 
3. தொடங்கல் , ( நன்னூ . பாயிர . நுதலிப்புகு 
தல் . ) 4. நுழைதல் . (உ - ம். ) “ சித்தம்புகுந்துதித் 
திக்கவல்ல " (திருவாச. திருப்பொற் . கரு . ) 5 . 
மேற்கொளல் . (பரிபா . ) 

புத்தி - 1. சம்பவிப்பு. தி - தொழிற்பெயர் 
விகுதி . 2. நுழைதல் . ( இராமா . இரணியன் 
வதைப் . சுக .) 3. நுழைவாயில் . ( உ - ம் . ) வந்து 
ழிக்காண்க . 
புகுபுகெனல் - ஈரடுக்கொலிக்குறிப்பு . 
புகுமுகம்புரிதல் - நோக்கிற்க் கெதிர்நோக் 
குதல் . (உ -ம் . ) “ காண்டன் முந்துறுத்தகூற்றுக் 
கைக்கிளை தலைவனெய்தப் - பூண்டதன்காதனா 
ட்டிப்புகுமுகம்புரிந்தநங்கை - நாண்டக நுதல் 
வேரோடநகைமுகங்கரந்து ” ( தணிகை. களவுப , 
சுக . ) 
புகூஉ - புகுந்து . (மணிமே. ) 

புகை -1. தூபம் ; இது : தென்கீழ்த்திசைப் 
பாலன்குறிரியாம் . 2. தெரிநிலைவினைப்பகுதி . 

புகைக்கப்பல் - புகையின் பலத்தாலோடுங் 
கப்பல் . ( வழக் . ) 
புகைக்குண்டு 

நச்சுப்புகைபுகைக்குங் 
குண்டு . ( வழக் ) 

புகைச்சல் -1. இருமல் . 2. புகையெழும்பு 
தல் . ( 1 , 2 - வழக் . ) 
புகைத்தல் - புகையச்செய்தல் . (வழக் . ) 
புகைதல் -1 . சினக்குறிப்பு. (பிங்கல . 
க அஎசு .) 2. புகையெழல் . (வழக் ) 3. மனமெரி 
தல் . ( உ - ம் . ) “ புண்வேற்புடையிற்புகைந்தாணு 
ருவியாதுநோக்காள் " (சிந்தா. பதிக . அ . ) 
புகை நிட்காரணம் 

எவட்சாரம் . ( வைத் 
தியபரி . ) 


புகைப்பித்தல் புகையச்செய்தல் , பிற 
வினைத்தொழிற்பெயர் . 

புகைப்பு - புகைத்தல் . பு - தொழிற்பெயர் 
விகுதி . 

புகைமடக்கி வெண்காரம் .( வைத்தியபரி . ) 
புகையாற்றி - ஒட்டடை . ( வழக்குண்டு 
போலும் . 
புகையிலை- ஒரு செடி . ( வழக்.) 

புகையுறை -ஒட்டடை . ( வழக்குன்டுபோ 
லும் . ) 
புகையூட்டுதல் - புகைபிடிப்பித்தல் . 
புகையூரல் - ஒட்டடை . ( வைத்தியபரி .) 
புகைவு- புகைச்சல் . வழக . ) 
புங்கம் -1. அம்பு . ( உ - புலவர்சொற் 
றுறைபுரிந்தவும் போன்றன புங்கம் ” (இராமா. 
கும்பகருணன்வதை. உஉரு.) 2. அம்புக்குதை . 
( சூ . நிக . கக: ஙகரவெ.க .) 3. உயர்ச்சி . ( உ - ம் . ) 
" நாட்டியப்புங்கமும் " ( சிவரக . தேநாட்டியம் . 
உக . ) 4. சிறுதுகில் . (பிங்கல . கட்டம்.) 
புங்கவம் - ஏறு . ( பரிபா . ) 
புங்கவர் - வானோர் , உபதோர் . 
புங்கவன் -1. அருகன் . ( 2 - ம் .) புங்கவன் 
பூரணன்புத்தன்புராதநன் " ( திருமற். கக . ) 
2. சிரேட்டன் . ( உ -ம் .) “ முப்புங்கவனுரைத் 
தான் ” ( பிரமோத் . பஞ்சா. நஎ . ) 3. புத்தன் . 
( பிங்கல . ககச .) 

புங்கவி தெய்வப் பெண் . இ - பெண்பால் 
விகுதி . ( உ - ம் . ) வந்துழிக்காண்க . 

புங்கி -1 . முட்காவேளை . ( தைல . தைலவ . 
எசு . ) 2. முட்காவேளைவேர் . ( உ - ம் .) “அமுக் 
கிரி " பார் . 
புங்கு - புங்கமரம் . ( வைத்தியபரி .) 

புச்சம் -1 . தேள் . 2. வால் . ( உ - ம் .) வந்து 
ழிக்காண்க. 

புச்சி -- எருக்கு . ( வைத்தியபரி . ) 
புசங்கேசர் - ஐம்பத்தொருருத்திரரி லொ 
ருவர் . ( வி - ணி . ) 

புசல் - பெருங்காற்று . ( வழக் . ) 
புசி - தெரிநிலைவினைப்பகுதி . 

புசிகரணம்- போசநபதார்த்தம் , புசித்தற்கு 
காரணமானது . ( வழக் .) 

புசித்தல் - உண்ணல் . ( உ - ம் . ) “ நின்மாலி 
யம் ” பார் . 2. வினைப்பயனனுபவித்தல் . 
புசிப்பன - - உண்டற்குறியன . ( வழக் .) 
புசிப்பாளி - அநுபோகி . ( வழக் .) 
புசிப்பித்தல் -1. உண்பித்தல். 2. வினைப் 
பயன நுபவிக்கச்செய்தல் . 

புசிப்பு -1. அநுபவிப்பு , 2. புசித்தல் . ( 1 , 
2 - வழக் . ) 


- 


புட்கரன் 


கரு கூகூ 


புட்பசரன் 


- 


0 


நி . போ . ) 


புசுண்டர் - இவர் காகவடிவமாயிருந்தவொரு புட்கரிணி- தடாகம் . ( வழக் . ) 
முனிவர் ; இவர் : வசிட்டரைக்கண்டவுடன் புட்கலம் - நாலுகவளம் போசந்த்துக்கு அல் 
தாம் சதுரயுகங்களிலேகண்ட அதிசயத்தையும் லது நாலுவாய்போசநத்துக்குத்தக்க பிச்சை 
திருமால்பலமுறை அவதரித்துங்கூறிஉம்மைப் என்பர். ( உ - ம்.) வந்துழிக்காண்க. 2. புட்கலா 
போல எட்டு வசிட்டரைக் கண்டேன் எனவுங் வர்த்தம் . ( சூ . நிக . கஉ : எரு . ) 
கூறினவர் . ( அபிதாநசி .) 

புட்கலாவர்நீதம் சத்தமுகிலினொன்று ; 
புசை - முதலா மிரண்டா மூன்றா மேழா அது : பொன்பொழிவது . ( உ - ம் . ) " மைக்குலத்தி 
மெட்டா மொன்பதாமிராசி . ( சோதிடக்கட . ) னிற்புட்கலாவர்த்தமாமெனவே ” ( பாரத . குரு 

புஞ்சம் -1. திரட்சி . ( உ - ம் . ) “புஞ்சவாளுடுக் குல , உஅ. ) 
களன்ன நித்திலம் " (திருவிளை . நான்மாட . கா .) புட்கலை - ஐயனார் தேவிகளிலொருத்தி . 
2. நூற்குஞ்சம் . (வழக்குண்டுபோலும் .) ( உ - ம் ) “ பூரணைக்கிறைவாவோலம்புட்கலை 

புஞ்சவநம் - வாமதேவமந்திரத்தால் ஆயிரம் கணவாவோலம் " (கந்தபு . மகாகாள . உ ) 
அல்ல நூற்றெட்டுத்தரமோமஞ்செய்து , புட்கலைமணாளள் - ஐயனார் . ( கந்தபு . மாகா 
அந்த மந்திரத்தினாலேயே ஆண்மகவு பிறக்கும் காள . உ . ) 
படி ஆலந்தளிர் , பால் , உளுந்து இவைகளைக் புட்தத்திருப்பி வட்டத்திருப்பி , ( வைத் 
கொண்டு கருப்பவதியின் நாசியிற்பிளியுங் தியபரி .) 
கிரியை ( திருவிளை . உக்கிர , க . உரை . ) ஆலந் புட்டகம் - சீலை , கப்பிரத்தியமென்பர் . 
தளிர் அல்லது ஆலமுகிழுமாம் . இது கருப்ப புட்டம் - 1. சாகம் . 2. சீலை. 3. நிறைவு . 
முண்டாகிய இரண்டு மதி நான்குமதியிற்செய் ( 1 , 2 , 3- சூ . நிக . கக : டகரவெ . கங . ) 
வது .புஞ்சிகை- ஆலங்கட்டி , ( வைத்தியபரி .) னொன்று . (வி - ணி . ) 2. பருமை . ( வழக் ) சரீ 
புஞ்சிசுகேசி - ஒரு தேவதாகணிகை. ( த . ரம் புட்டியாயிருக்கிறது . 3. வெல்லம் , பனங் 

கட்டி . ( வைத்திய பரி. ) 
புட்கம் - மூக்கிரட்டை .( வைத்தியமூ.அக .) புட்டில் - 1. அம்பறாத்தூணி. ( பிங்கல . 
புட்கரசிவை 

தாமரைக்கிழங்கு . ( வைத் கருச்சு . ) 2. இறைகூடை, ( சூ . நிக , எ : ருசு . ) 
தியபரி ) 

3. குதிரைக்குணவுகட்டுங்கருவி . (சிந்தா .) 4. 
புட்கரபாகம் - மேட் சிங்கதநுக்களுக்கு இரு கெச்சை . ( உ - ம் . ) “ விளங்கொளிப்பக்கரையமை 
பத்தோராம்பாகமும் , இடபகந்திமகரங்களுக்கு ந்த- தாரும்புட்டிலும் " ( சிந் . கந் . உககா .) 5. தக் 
பதினாலாம்பாகமும், மிதுந் துலாகும்பங்களுக்கு கோலத்தின்காய் : அது : புட்டில் போறலினப் 
இருபத்து நாலாம்பாகமும் , கற்கடக விருச்சிக பெயர்பெற்றது . ( உ - ம் .) " அம்பொதிப்புட்டில் 
மீநங்களுக்கு ஏழாம்பாகமுமாயுள்ளது .( விதாந . விரைஇக்குளவியொடு ” (திரு முரு. ககக . ) 
குணாகுண , ககங . ) 

6. விரலுறை . சீவகசிந்தாமணியிலே விரற்சரடு 
புட்கரம் -1 . ஆகாயம் . 2. ஒரு தலம் ; இது : 

என்பர் . 
வடநூலிலுள்ளது . ( அபிதாந் கோச .) 3. ஒரு புட்டுத்திருப்பி -- ஒருசெடி . ( வைத்தியபரி .) 
நாரை , 4. கோஷ்டம் . ( தைலவரு . கா . ) 5. சத்த புட்டை-- அங்கவாதம் . ( தெலுகு ) 
தீவினொன்று . ( சூ. நிக . கஉ : கூ கூ .) 6 . தாமரை . புட்பகம் - 1.அன்னபேதி .2 . குபேரனூர்தி , 
( வைத்திய பரி . ) 7. தீர்த்தம் . ( அபிதாநசி . ) 8 . புட்பகவிமானம் . ( சூ. நிக . கஉ ; கசஉ .) 3. சகா 
நடநசாத்திரம் . (உ - ம். ) வந்துழிக்காண்க . 9 . தேவன் சங்கு . ( அபிதாநசி .) 4. மூக்கிரட்டை . 
நிறைவு . 10. நீர் . 11. பருந்து . 12. பாண்ட ( 1 , 4- வைத்தியபரி ) 
முகம் . 13. பிரதிட்டாகலையி லப்புதத்துவத்தி புட்பகாசீசம் -- அன்னபேதி . ( வைத்திய 
ரூக்கும் எட்டுப்புவதங்களுளொன்று . (சி - லி , 

பரிபா . ) 
கிரியா . உக . உரை .) 14. யானைத்துதிக்கை புட்பகாதகம் - மூங்கில் ( வைத்திய பரி ) 
நுனி. 15. வாள் . (1 , 3 , 6 , 7 , 9 , 10, 11 , 12 , 

புட்பகிரி - மேற்றிசைக்கடலில் வருணன் 
14 , 15 - சூ . நிக . கக டகரவெ . உசு . ) 

விளையாடு மோர்மலை . (உ - ம் . ) வந்துழிக்காண்க . 
புட்கார் - சிவலோகத்தி லுத்தரதிசையில் புட்பகீடம் - தேன்வண்டு. ( வைத்தியா நும் .) 
ஓலக்கஞ்சேவிக்கும் துவாதசமுக்கிய தேவதை புட்பகேசி - உமை. ( கோயிற்பு . பதஞ்சலி. 
களிலொருவர். ( வி - ணி ) 

ச 0 . உரை ) 
புட்கரன் - 1. குய்யாட்டகரிலொருவன் . புட்பசரன் - காமன் . பூவாளி என்பதற்கு 
(வி - ணி . ) 2. வருணன் மகன் . ( அபிதாநசி . ) பிரதிநாமமென்க. 


+ 


புட்பேந்திரம் 


கருகச 


புடைத்தல் 


புட்பசராசநன் - காமன் . புட்பவில்லு மத 
னுக்குண்டு என்பதை ஆசிரியநிகண்டு , முதலா 
வது தொகுதி சு - வது கவியிலறிக . 

புட்பசாமரம் - தாழை . ( வைத்தியபரி .) 
புட்பசாரம்- பூந்தேன். ( வைத்தியபரி .) 
புட்பசூ நியம் - அத்திமரம் . ( வைத்தியபரி .) 
அரசு, ஆல் , பலா , இத்தியமுதலியவற்றிற்குங் 
கூறுவர் . 
புட்பத்திரவம்- பூவில்வடிக்கு நீர். (திர 
புட்பத்திராவகம் - வம் - நெகிழ்ச்சிப் பொ 
ருள் . ) 
புட்பதநீதம் - வடமேற்றிசையானை . 
புட்பந்தழ நிவர் -- ஒருமுநிவர். ( அபிதாநசி . ) 
புட்பதந்தன் - கைலையிலிருந்தகணநாதன் . 
( அபிதாநசி . 
புட்பந்தயம் - தேனீ. ( வைத்தியபரி . ) 
புட்பபலம்- விளாங்கனி . ( வைத்தியபரி , ) 
புட்பபாதகம்- மூங்கில் . ( வைத்தியபரி .) 

புட்பம் -1 . ஒரு கண்ணோய் . 2. புட்பகம் . 
( உ - ம் .) வந்துழிக்காண்க . 3. பூ . (உ - ம் .) “ மங்கள 
மாகுந்தெய்வவாசபுட்பாதிமல்க ” (சிவரக . நை 
மிச . உஉ . ) 4. மகளிர்சூதகம் 5. வாழை . 
( வைத்தியபரி . ) ( 1 , 4.வழக் .). 

புப்பமஞ்சரிகை - நீலோற்பலம் . ( வைத் 
தியபரி .) 

புட்பராம்- பூந்தேன் . ( வழக் .) 
புட்பா -1. பூந்தேன் . 2.பூந்தேர் . ( வழக் .) 
புட்பா ன் , -- நவமணியினொன்று , புருட 
ராகம் 

சிப ) 
புட்ட ஏழ்னு- பூந்தாது . ( வைத்தியபரி .) 
புட்பலம் - விளாங்கனி. ( வைத்தியபரி .) 
புட்பலாவன் - சாலியனுக்கும் பார்ப்பினிக் 
கும்பிறந்து பூக்சொய்து மாலைவிற்போன் . 
( மிரு . ச . ) 

புட்பவதி- இருதுவானவள் . ( உழக் . ) 
புட்பவாகநன் – அருகன் , தாமரைப்பூவை 
வாகனமாகவுடையவன் . 

புட்பவிமாநம் - பூந்தேர். ( வழக் .) 
புட்பாகம் -மூக்கிரட்டை. ( வைத்தியபரி . ) 
புட்பாசநன் - பிரமன் . ( வழக் . ) 
புட்பாசநி - 1 , இலக்குமி . 2. சரஸ்வதி . 
புட்பாசவம் - தேன் . ( வைத்தியபரி .) 
புட்பாஞ்சலி - இணைக்கை பதினைந்துவகை 
யுளொன்று ; அது : இரண்டுகையுங்குடங்கை 
யாய்வந்தொன்றுவது . (சிலப்.அரங்.கஅ.உரை. ) 
புட்பிகை - பூத்தவள் . ( வழக் .) 
புட்பித்தல் - பூத்தல் . ( வழக் . ) 
புட்பேந்திரம் - சண்பகம் . ( வைத்தியபரி .) 


புடகம் -1 . இலைக்கலம் . 2. தாமரை . ( 1 , 2 
வைத்தியபரி . ) 

புடபேதம் -- 1, ஆற்றுவளைவு . 2. நகரம் , 
( உ - ம் . ) வந்துழிக்காண்க . 

புடம் -1 . சுத்தம் ( வழக் . ) 2. புறம் . (பிங் 
கல . ககசுக. ) 3. பொன் முதலானசரக்குகளை 
நெருப்பு வெய்யில் தாநிய முதலானவைக 
ளாற் சுத்தம்பண்ணல் ; இது: காடைப்புடம் , 
கவுதாரிப்புடம் , குக்குடப்புடம் , வராகப்புடம், 
கசப்புடம்எனப் பலதிறப்படும் . 

புடல்- புடோல் . ( தெலுகு . ) 
புடவி - பூமி . ( உ - ம் .) “புடவியினிடத்தின் 
மிக்கண்ணியபூமியான - அடவி யொன்று ” 
(சிவரக . நைமிச . கஎ . ) 
புடவிழலம் -சிறுகுரட்டை .( வைத்தியபரி.) 
புடார்ச்சுநபுரம் திருக்குற்றாலம் ; இது: 
இருபத்தொருநாமத்துள் ஒன்று . (திருக்குற்றா 
லத்தலபுராணம் . புராணவியல் . கங . ) 

புடர் ரழளை - செந்நாயுருவி . ( வைத்தியமூ . 
அக . ) 
புடிகை - ஏலம் . ( வைத்தியபரி . ) 

புடை ---1. அடிப்பு . ( வழக்.) 2. அருகு . 
( உ - ம் . ) “ எம்மருங்கும்பூதகணம்புடை நெருங் 
கும்பெருமையும் ” ( பெரியபு . திருவாரூர். சசு .) 
3. அன்பு. (திருவிளை . வெள்ளையானை . உசு.) 
4. இடம் . ( சூ . நிக . ந : சுரு . ) 5. ஒலி . ( உ - ம் ) 

புரிநாண்புடைபிற்புறங்காண்டலல்லால் " 
( கலி. கரு .) 6. ஒரேழனுருபு . (நன்னூ.பெயரி . 
சடு . ) 7. கிணற்றினுடைய புடைப்பு. 8. தெரி 
நிலைவினைப்பகுதி . 9. பக்கம் . ( உ -ம் .) “ ததும்பி 
விம்மிப் - புடைபரந்து ” ( அரிச்ச . பாயிர , க 0 .) 

புடை கெடப்போகியசெலவு- நிரைகோ 
டற்குஎழுந்தோர் ஆண்டுநின்று மீண்டுபோய்ப் 
பற்றார்புலத்து ஒற்றர்உணராமற் பிற்றைஞான் 
றுசேறலும் , நிரைமீட்டற்குஎழுந்தோர் ஆண்டு 
ஒற்றப்படாமற்சேறலும் . (தொல். பொருள் . 
ருஅ . பேராசி .) 
புடைகொள்ளல் -புடைத்தல் . ( வழக்.) 
புடைத்தல் -1 . அடித்தல் . ( உ - ம் . ) “ கோட் 
டினாற்புடைத்ததன்றே ” (பெரியபு . திருவாரூர் . 
உஎ. ) 2. ஒலிவித்தல் , (உ - ம். ) “நீளிருந்ததடக் 
கைவரிவினாண்புடைப்ப ” ( கூர்மபு . தக்கன்வமி . 
ருக .) 3. குட்டுதல் . ( உ - ம் .) “ இருகரத்தினாற் 
செந்நியுறப்புடைத்தவர் ” ( பிரமோத். உ. ருக .) 
4. குத்தல் . ( சூ. நிக . க : உக .) 5. சுளகுமுதலிய 
வற்றாற்கொழித்தல். 6. தகர்த்தல் . ( உ - ம் .) “பும் 
கவனிவெளை புடைத்து ” ( திருவிளை.வளை.உஎ .) 
7. பருத்தல் , 8. பறவைசிறகடித்தல் . (சூ . நிக , 
ஈ: எ 0 .) 9. வீங்குதல் . ( 5, 7 , 9 - வழக் .) 


புண்ணியகோடி 


கருகரு 


புண்ணியவான் 


கஎ . ) 


புடை நூல் - சார்பு நூல் . ( உ - ம் .) “ இருவர் புண்ணியசரவணம் - சோலைமலைக்கருகி 
நூற்குமொருசிறைதொடங்கித் -திரிபு வேறு லுள்ளதோர் பொய்கை ( அபிதாநகோ..) 
டையதுபுடைநூலாகும் ” ( நன்னூ பாயிர.அ .) புண்ணியசாந்தம் -1 , சாணம் . 2. திருநீறு . 
புடைப்ப- தடிப்ப . (திருவாலவாயத்திரு.) ( 1 , 2- பிங்கல . கஎருங , கஎருச . ) புண்ணிய 
புடைப்பு - புடைத்தல் . பு-தொழிற்பெயர் சாந்து எனவுங்கூறுவர் . 
விகுதி . 

புண்ணியத்தானம் --- 1 . உதயத்திற்கொன் 
புடைபடல் - அணுகல் . ( உ - ம் . ) “ புடைபட் பதாமிடம் . ( சோதிடநூ . ) 2. புண்ணியதலம் . 
டிருப்பதென்று கொல்லோ ” ( திருவா.புணர்ச்.க ) ( வழக் .) 

புடை பெயர்ச்சி - 1 , நிலைமாறுகை, 2 . புண்ணியத்தோற்றம் நான்கு- தவம் , ஒழுக் 
வினைநிகழ்ச்சி . ( இலக்கணச்சுருக்கத்திலறிக .) கம் , கொடை , கல்வி என்பன . (சூ . நிக . கஉ : 

புடைபெயர்த்தல்-- புடைபெயர்ச்சி . ( திரு 
வானைக். ஞானவு . கஎ . ) 

புண்ணியதிரணம்- வெண்டருப்பை . புண் 
புடையல்- மாலை. ( உ - ம். ) “ இரும்பனம் 
( உ - ம்.) “ இரும்பனம் ணயங்கட்குபயோகமாயிரு 

ணியங்கட்குபயோகமாயிருத்தலால் இப்பெயர் 
புடையல் ” ( புறநா . கக . ) 

பெற்றதென்பர். 
புடையூஉ- கொட்டி . ( உ - ம் . ) “ உயர்நிலையி புண்ணியபத்திரை - யமபுரஞ்செல்லும் வழி 
தணமேறிக்கைபுடையூஉ ” ( மலைபடு . உ 0 ச . ) யிலுள்ள நதி . ( அபிதாநசி .) 
புடைவை- சீலை (சூ . நிக . எ : சுக . ) 

புண்ணியபூமி - புண்ணியசேத்திரம் . (வழக் ) 
புடோதகம் - தெங்கு . ( வைத்தியபரி .) புண்ணியம் -- 1. உதயத்திற்கு ஒன்பதா 
புடோல் ஒரு கொடி ; அது : கொத்துப் மிடம் . ( சோதிட . ) 2. நலமானது . ( சைவப்பி .) 
புடல், நாய்ப்புடல் , பன்றிப்புடல் , பேய்ப்புடல் 

3. நீத்தவர்க்குச்செய்யுமுபசார மொன்பது . 
என நான்குவகைப்படும் . ( வைத்தியமூ. அக . ) 

( அபிதாநசி . ) 4. விதிக்கப்பட்ட வினைவடிவ 
புண் 

1. ஊன் . ( சூ . நிக , ந : சச . ) 2 . மாய்ச் சுகசா தநமாயிருப்பது ; அது : புத்தி , 
விரணம் . ( உ - ம். )" காலதண்டத்தாற்புண்ணுறப் கருணை , சிநேகம் , நீதி , பொறை , அடக்கம் , 
படுவான் ” ( சிவரக . நாரதருபதேச . கஉ . ) ஆகரம் , இலச்சை , சிரத்தை , கொல்லாமை , 

புண்டரம் -1. கழுகு . ( சூ . நிக. ந : ருச . ) மெய்மை , கள்ளாமை , காமியாமை முதலியன 
2. நெற்றிக்குறிகள் ; அவை: திரிபுண்டரம் , வாம் . 
ஊர்த்துவபுண்டரம் என இருவகைப்படும் . 3. 

புண்ணியழதல்வன் புத் " 

( சூ . நிக . 
வங்காளத்துக்குமேற்கிலுள்ளநாடு ( அபிதாநசி .) 

கக ; கஅ . ) 
4. வெண்கரும்பு . 5. வெண்டாமரை . ( 4, 5 . 

புண்ணியழர்த்தி - 1. சிவன , சி . அ : 
வைத்தியபரி . ) 

ஙக . சிவாக் . ) 2. புத்தன் . ( சூ . நிக . ; சஅ . ) 
புண்டரிகம் - தாமரை . ( உ - ம் . ) “ புண்ட 
ரிகப்போ துறையும்புத்தேளிறுமாப்பும் " ( திரு 

புண்ணியமேழ -- எழுவகைப்புண்ணியங் 
விளை , வெள்ளையா, கச . ) 

கள் ; அவை : நகங்கிருதி , தாநம் , விரதம் , சிநே 

கம், நயபோசநம் , கமை , உற்சாகம் என்பன . 
புண்டரீத்தல் - புண்டரமாய்ப்பூசுதல் .( உ - ம்.) | ( பொருட்டொகைநிகண்டிலறிக .) 
“ வெள்ளிய திருநீற்றையுந்திருநுதலிற் புண்ட 

புண்ணியமொன்பது -- ஒன்பது வகைப் 
ரித்து ” ( திருவிளை . அங்கம் . கரு . உரை .) 

புண்ணியங்கள் ; அவை : எதிர்கொளல் , பணி 
புண்டரீகம் --- 1 , கழுகு . 2. தாமரை. 3 . 
தென்கீழ்த்திசையானை . 4. புலி . 5. வண்டு . 

தல் , ஆசநத்திருத்துதல் , தாள்கழுவுதல் , அருச் 
6. வெண்டாமரை . ( 2 , 6 - வைத்தியபரி . ) ( 1,3 , 

சித்தல், தூபங்கொடுத்தல் , தீபங்காட்டல் , புகழ் 
4 , 5 - சூ . நிக . கக : ணகரவெ . கசு . ) 

தல் , அமுதமேந்தல் என்பன .( சூ.நிக.கஉ :கஅ .) 
புண்டரீகை- ஒரு நதி . ( வி - ணி . உங . ) 

புண்ணியவதி - ஒரு நதி . ( வி - ணி . உ ஙக . ) 
புண்டவம் - சாரணை . ( வைத்தியபரி . ) 

2. புண்ணியவாட்டி . ( வழக் . ) 
புண்டாரம்- வெண்கரும்பு . ( வைத்திய பரி . ) புண்ணியவர்சநம் - கிரியைகட்கு முதலிலே 
புண்ணியகந்தம் - சண்பகம் . ( வைத்தியபரி . ) சுத்தமாகச் செய்வது . (திருவானைக் கோச்.நக.) 
புண்ணியகாரம் - குங்கிலியம் .( வைத்தியபரி ) புண்ணியவாட்டி -- புண்ணியவதி . ( வழக் .) 
புண்ணியகோடி வரதராசப்பெருமாள் 

புண்ணியவாளன் - தருமவான் . ( வழக் .) 
சிவலிங்கபூசைசெய்த ஆலயம் . ( உ - ம் . ) “ புண் புண்ணியவான் -- புண்ணியன் . ( உ - ம் . ) 
ணியகோடியிபகிரிமிசையேபொருவிலா வேதி " சிவபூசைபுரிபுண்ணியவானை ” ( சிவரக. தேவர் 
யுத்தரத்தில் " ( கந்தபு . திருநகர . சுஎ . ) முறை . கரு . ) 


- 


புணர் நிலை 


கருஙகா 


புத்திகுணமெட்டு 


* 


- 


| 


புண்ணியன் -1. அருகன் . (சூ. நிக . க . உ .) ளுக்கு முடிக்குஞ்சொல்லாக ஒருவாசகம் புணர் 
2. சிவன் . (உ - ம் . ) " போதகனாகித்தேற்றும்புண் ந்து நிற்கச் செல்லுமோ ரலங்காரம் . ( 

ம் . ) 
ணியன்புலைஞன் செய்த - தீ தகமுணர்ந்து " " வினைபண்பெனவிவையிரு பொருட் கொன் 
( திருவிளை . அங்கம்.கா .) 3. தருமவான் .( வழக் ) றேபுண ரமொழிவது புணர்நிலையாகும் .(தண்டி . 

புண்ணியாக்கம் - குந்துருக்கம் . ( வைத்திய பொருளணி . ஙக . ) 
மூ . அக . ) 

புணர்ப்பு -1 . இணைப்பு . ( உ - ம் . ) வந்துழிக் 
புண்ணியாகவாசநம் ஆசூசநிவாரணம் . காண்க . 2. உடல். ( சூ . நிக . உ : அரு . ) 3. உபா 
( உ - ம் . ) “ விதிவழியேபுண்ணியாகவாசகர் யம் . ( உ - ம் . ) “பாவகாரிகள் ” பார் . 4. துணை . 
செய்து ” (நாகைக்காரோ. புண்டரீகமுதி . கக . ( புறநா . ) 5. மாயம் . (திருக்கோவை . கஎ . ) 

புண்ணியை -1 . துளசி . ( வைத்திய பரிபா.) புணர்மார் - கூட்டுதற்கு . ( உ - ம் .) " பாடல் 
2. புண்ணியவதி . ( வழக் ) 

கொளப்புணர்மார் ” ( நெடுநெல் . சுஎ . ) 
புண்ணீர் - இரத்தம் . ( உ - ம் . ) “ ஆனையின் புணர்வு -1 . இசைப்பு . 2. கலவி . ( 1 , 2 
புண்ணீருண்ணவடுத்தகாருடற்பேய் " ( திருவி . சூ . நிக . கக : ணகரவெ.க .) 
யானையெ . ஙகா . ) 

புணரி - 1. அலை . ( பட்டினப்பாலை . கஎ . 
புண்படுதல் -- 1. புண்ணாதல் . 2. மநநோ 

அடியுரை . ) 2. கடல் . (பி.நி. ரு அச .) 3. கரை . 
வுண்டாதல் . ( 1 , 2 வழக் . ) 

( சூ . நிக . கக: ணகரவெ . கங . ) 
புணர் -1 . தெரிநிலைவினைப்பகுதி . 2. புது புணருதல் -- புணர்தல் . உகரஞ்சாரியை. 
மை . ( பிங்கல . கசுருசு .) 

புணை -1. தெப்பம் . ( உ - ம் . ) “சிவநாமமெனு 
புணர்க்கையான் - மாயத்தையுடையவன் . நற்புணைபிடித்தால் " ( திருவாத . திருப்பெரு . 
( உ - ம் .) "புணர்கிலாப்புணர்க்கையானே " (திரு க 0 . ) 2. தெரிநிலைவினைப்பகுதி . 4. மரக்கலம் . 
வா . திருச்ச . எ 0 . ) 

( சூ . நிக . எ : நிக . ) 5. மூங்கில் . ( வைத்தியமூ . 
புணர்ச்சி -1. இணக்கம் . 2. எழுத்துமுத அக . ) 
லியவற்றின் சந்தி . நன்னூ . உயிரீற் . க . உரை .) புத்தகம் - 1. ஏடு . ( திருவிளை வாதவூரடிக 
3. ஓரிடத்திருத்தல் . (உ- ம் . ) “புணர்ச்சி பழகுதல் சாஎ . ) 2. சித்திரப்படம் . ( சூ . நிக . எ : எக .) 3 . 
வேண்டா ” ( வள் . எஅரு . ) 4. சையோகம் . ( 1 , மயிலிறகு . ( வைத்தியபரி . ) 
4- பிங்கல . கூ அருஉ . ) 

புத்தசைத்தியம் - பௌத்தவித்தியாசாலை . 
புணர்ச்சிமாலை - தண்டகமாலை ; அது : (சிலப் . நாடுகாண் . கச , உரை . ) 
வெண்பாவான் முந்நூறு செய்யுட்கூறுவது . புத்தப்புதியது - மிகப்புதியது . ( வழக் . ) 

புணர்ச்சியின் மகிழ்தல் - தலைவன் புணர்ச் புத்தம் - புத்தமதம் ; இது : புறச்சமயமாறி 
சியால் மகிழ்தல் . (வாண . கஅ . முகம் . ) 

னொன்று . 
புணர்ச்சிவிகாரம் - நிலைமொழியீறும் புத்தர் -- பௌத்தசமையத்தார் ; இவர் : விஞ் 
மொழிமுதலும் ஒன்றோடொன்று புணருங்கா ஞாநமயகோசமயனான்மாவென்பர் . 
காலத்து வரும் . தோன்றல் , திரிதல் , கெடுதல் புத்தன் -- 1 . அருகன் . ( உ - ம் . ) “ புங்கவன் ” 
என்னும் விகாரங்கள் . (நன்னூ . பதவியல் . சு . பார் . ( அறிவுடையோனென்பது பொருள் .) 
உரை .) 

2. திருமால் . (பிங்கல . ந அருரு . ) 3. புத்தன். 
புணர்த்தல் -1. இணைத்தல் . 2. இயைவித் ( சூ . நிக . கக ; தகரவெ . உ.ச.) 4. புதுமைசெய் 
தல் . 3. உபாயஞ்செய்தல் 4. புணரச்செய்தல் . பவன் . ( வழக் . ) 
( 1 , 2 , 3 , 4 - வழக் .) 

புத்தாத்திரி - அரிநெல்லி . ( வைத்திய 
புணர்த்துதல் - புணர்த்தல் . 

புத்தாரி - பரிபா.) 
புணர்தல் -1 . இணங்கல் . 2. இணைதல் . புத்தி -1 . அந்தக்கரணத்தொன்று ; அது : 
3 . எழுத்துச்சந்தித்தல் . 4. கலத்தல் . (தஞ்சை இப்பியன்று வெள்ளியென நிச்சயிப்பது . (சித் 
வா . உகசு .) 5. சார்தல் . ( உ - ம் . ) “ திரயோதசி தாந்தப்பிரகாசிகையிற்காண்க . 2. உளளம். 
புணருமாலை வேளை " ( சிவரக . சிவடுண்டிவநபா ( உ - ம் . ) " புத்தியின் விருப்பிலர் ” (பிரமோத் 
லன் .சரு . ) 6. தோய்தல் , படுதல் . ( உ. - ம் . ) | பஞ்சா.உ ங . ) ஆகுபெயர் . 3. தக்கன் புத்திரிகளி 
" பணையின்மென்முலைமேற்பனிமாருதம் - புண லொருத்தி . ( வி - ணி .) 4. போகம் . (காஞ்சிப்பு. 
ரவாருயிர்வெந்து புழுங்குவாள் (இராமா. சூர்ப் முப்புராரிகோ. எ . ) 4. விநாயகக் கடவுளின் 
பா . எஎ . ) ( 1 , 2- ( உ - ம் .) வந்துழிக்காண்க . சத்திகளிருவரி லொருத்தி . ( அபிதாந்கோ ) 

புணர்நிலை - ஓரலங்காரம் ; அது : தொழில் புத்தி தணமெட்டு - தருமம் , ஞாநம் , வைராக் 
குணமென்னுமிவை காரணமாக இருபொரு | கியம் , ஐஸ்வரியம் , அதன்மம் , அஞ்ஞாநம் , 


ம் வரு 


புத்திரத்தீபமணி 


கருங எ 


புத்துவணி 


அவைராக்கியம் , அநைசுவரியம் என்னுமெண் புத்திரநெறி - புத்திரமார்க்கம் . ( சி . சி . அ : 
வகைக் குணம் ; இவை: எழுபதுபேதப்படும் கஅ . சிவாக் .) 
என்பர் . ( சதாசிவரூபம் என்னு நூலில் . ) 

புத்திரமார்க்கம் - புறத்தொழிலகத்தொழி 
புத்தித்துவம் புத்தித்தன்மை . துவம் லென்னும் அருவுருவத்திருமேனியைநோக்கிச் 
தன்மை . 

செய்யும் வழிபாடு . ( உ - ம் .) " புத்திரமார்க்கம் ...” 
புத்திதத்துவம் - முப்பத்தாறு தத்துவங்களு ( சி.சி. அ : 20 ) 
ளொன்று ; அது : அகங்காரத்துக்குமேலே பத் புத்திரயாகம்- புத்திரகாமேட்டி , ( வழக் . ) 
துப்பங்கதிகமான வோர் தத்துவம் . பத்துக்கோ புத்திரர் -1 . சமய தீட்சையுஞ் விசேட தீட் 
டி கோடியோசநைப்பிரமாணமுள்ளது . ( சி - லி . சையும் பெற்றுச் சலத்திலே ஸ்நாநம்பண்ணி 
உக . ) 

மந்திரதேவர் முதலாயினோர் தர்ப்பணத்தை 
புத்திதம் -- காஞ்சிரை. ( வைத்தியபரி .) விதிப்படி செய்து சிவார்ச்சதையை முடித்து 
புத்திமற்காரியம் - சேதநப்பொருளாற்செய் அச்கிநிகாரியஞ்செய்து சிவத்தியாநம் பண்ணி 
யப்படுங் காரியம் . ( சி . சி . 1 : அ . ) 

அதிதிகளுக்குப் பாத்தியாதி தூபதீபங்களாற் 
புத்திமான் -- சேதநன் . ( சி . சி . க : கஅ . ) பூசைசெய்து அந்தமூட்டி ஆசாரியருஞ்சாதகரு 
புத்தியட்டகழதல்வர் புத்திதத்துவத்தி மேவியதைச்செய்பவர் . ( சைவச . மாணாக்க . 
லுள்ள காட்டுச்சூக்கும்புவநங்களினது தலைவர்க உ ரு , உசு , உஎ , உ அ . உரை .) 2. பிள்ளைகள் 
ளாகிய அநந்தர் , சூக்குமர் , சீவோத்தமர் , ஏகாட் இருவர்கள் பன்னிருவகையராக அபிதாநசிக் 
சர் , ஏகருத்திரர், திரிமூர்த்தி , ஸ்ரீ கண்டர், தாமணியிற் கூறினமை காண்க . 
சிகண் உயென்னு முருத்திரர்கள் . ( உ ம் . ) “ நெ புத்திரர்பன்னிருவர் - ஔரசன் , க்ஷேத்தி 
றிசேர்புத்தியட்டக முதல்வரும்வந்தனர் ” ( கந்த ரன் , தத்தன் , கிருத்திரிமன், கூடோற்பந்தன் , 
பு . சணங்கள் செல் . கா . ) 

அபவித்தன் , காணீநன் , சகோடன் , கிரீதன் , 
புத்தியறிதல் -1 . பெண்கள் இருதுவாதல் . பௌநர்ப்பவன் , சுவயந்த தன் , பாரசவன் 
2. விரசறிதல் . ( 1 , 2 - வழக் .) 

என்னும் பன்னிருபுத்திரர் . ( மிருச . 

) 
புத்தியிந்திரியம் - ஞாநேந்திரியம் .(சி . சி . உ : ( இந்தப்புத்திரருட் சமசாதி மனைவியரிடத்திற் 
5. ) 

பிறந்த ஔ ரசன் முக்கியபுத்திரன் ; எனையர் 
புத்திரகம் -1. ஒருமரம் . ( உ - ம் .) வந்துழிக் கௌணபுத்திரர்கள் இவருள் ஔ ரசன் தத்தன் 

இவர்களல்லாதபுத்திரர் பதின்மரையுங் கலி 
புத்தி , ரகன் 

தாதமார்க்கமுஞ்செய்து யுகத்திலே கௌணபுத்திரர்களாகவுங் கொள்ளு 
பூசையும் அக்கிநிகாரிய முதலாயினவுஞ் செய் வதில்லை . ( மிருச . ) 
கிறவன் . ( சி.சி. அ : ச . மறை . ) 

புத்திரவதி புத்திரனைப்பொருந்தியவள் . 
புத்திரகாமேட்டி - புத்திரனைக்குறித்துச் ( வழக் . ) 
செய்யும் யாகம் . இட்டி - யாகா , 

புத்திரவேடணை - பிள்ளையிச்சை ; இது : 
புத்திரகிருதன் - - புத்திரனாக அங்கீகரிக்கப் ஈடணை மூன்றினொன்று . ( தத்துவக்கட்டளையி 
பட்டு வளர்க்கப்பட்டவன் . ( உ - ம் . ) வந்துழிக் | லறிக .) ஈடணை - ஆசை . 
காண்க 

புத்திரன் - மகன் . ( சூ . நிக . உ ; அ 0 . ) புத் 
புத்திரசாரி- காஞ்சிரை. ( வைத்தியபரி .) தென்னுந ரகத்தை நீக்கிக் கரையேற்றுகிறவன். 
புத்திரசீவம் ஒரு மரம் . இதன்மணிகள் புத்திரன - முள்ளிச்செடி . ( வைத்தியபரி . ) 
மாலையாகக் கோத்துக் கழுத்தி லணியப்படும் . புத்திரி-- 1. கறிமுள்ளி. 2. கீழ்காய்நெல்லி . 
( உ - ம் . ) வந்துழிக்காண்க . 

3. மகள் . ( சூ . நிக . உ : அக . ) ( 1 , 2- வைத்திய 
புத்திரசுவீகாரம் - பிறர்பிள்ளையைத் தன் பரிபா . ) 
பிள்ளையாககல் . (வழக் . ) 

புத்திரினி-- கீழ்காய்நெல்லி. ( வைத்தியபரி . ) 
புத்திரசென்னி- தாளி. ( வைத்தியபரி .) புத்தின் சாரி- காஞ்சிரை. ( மலையக .) 
புத்திரத்தா நம் - உதயத்திற்குமூன்றாமிடம் . புத்தீந்திரியம் - புத்தியிந்திரியம் . ( வழக் .) 
( சோதிட . ) 

புத்து -- 1. ஒரு நரகம் , ( இராமா . பாலகா . 
புத்திரதீபம் - புத்திரதீபமணி .(சி.சி.பாயிர . திருவவதா. கரு .) 2. புதிது . ( உ - ம் . ) “ புத்தடி 
க . சிவாக் . ) 

யோம்புன்மைதீர்த்தாட்கொண்டாற்பொல்லா 
புத்திரதீபமணி - படிகமுதலிய மணிகள் 

தோ " ( திருவாச . திருவெ . ங . ) 
போல் மாலையாகக்கோத்து அணியத்தக்கதொ 

புத்துருணி - எட்டி . ( வைத்திய பரி ) 
ன்று . ( சி . சி . பாயிர . க . ஞாநப் .) 

புத்துவணி - காஞ்சிரை . (மலையக ) 


சுக . 


காணக . 


சிவ 


- 


193 


புதியனபுகுதல் 


கருஙஅ 


புத்தி 


புத்தேள் -1, தெய்வம் . ( உ - ம். ) “ புத்தேளு 
லகத்தற்று ” ( புறநா . உ 2 . ) 2. புதுமை . ( உ - ம் . ) 
“ புத்தேள் வண்டும் ” (திருவிளை.தருமிக்கு. ஙஉ .) 

புத்தேளிர் - தேவர்கள் . (உ - ம் .) “ புத்தேளிர் 
வாழுமுலகு ” (திருக்குறள் . சு - ஆம் அதி . அ . ) 

புத்தேன் -- காஞ்சிரை. ( மலையகராதி .) 

புதப்பிரியம்-- மரகதரத்திடும். புதனுக்குப் 
பிரியமுள்ளதென்பர் . ( வழக் .) 

புதர் - 1. அறிஞர் . ( சூ . நிக . உ : அ . ) 2 . 
தூறு . 3. தேவர் ( உ -ம் . ) “ புதர்களுநினையாரே 
னில் ” ( சிவர . தாருக , க .) 4. புல் . 5. புலவர் . 
( திருவிளை , மாணிக்க. ஙக. ) ( 2 , 4 - வழக் ,) 

புதல் -1 . சிறு தூறு . ( உ - ம் .) “ மலர்ப்புதன் 
மானப்பூவேய்ந்து ” (மதுரைக்குசுஅ. ) 2. தூறு . 
( உ - ம் .) “ பைம்பு தலெருக்கி ” ( முல்லை , உரு .) 
3. நாணல் . ( வைத்தியபரி ) 4. புருவம் . ( பிங் 
கல . காருஎ . ) 5. புல் . (பிங்கல . ஙஅசுரு. ) 

புதல்வன் -- 1 . மகன் . ( உ.-ம். ) “தனிப்புதல் 
வன்றனையணைத்தும் ” ( சைவச.ஆசாரிய . அஎ .) 

புதல்வி - மகள் . ( உ - ம் .) “ வேலுடைப் - பொ 
ருப்பரங்குணர்வுறப்புதல்விதன்மிசை”( கந்தபு . 
கடவுள் . கஉ . ) 

புதவம் -1 . அறுகு . (உ - ம் .) “ புதவமொடு 
செருந்தி ” ( பட்டின . உசங. ) 2. வாயில் . ( உ - ம் .) 
" நன்னெறிப்பு தவம்பலவுள ” (சிலப். காடுகா. 
கஉக . ) அம்- சாரியை கொண்டு கதவிற்குங் 
கூறுவர் . 

புதவாரம் - புதன்கிழமை . ( வழக் .) 
புதவு -1 , அறுகு ( உ - ம் . ) “ புல்லரைக்காஞ்சி 
புனல்பொருபுதவின்” ( மலைபடு . சசக . ! பிங்க 
லத்தில் ஓர்வகைப்புல்லென்பர். 2. கதவு . (உ - ம் .) 
“ புனலம்பு :சவின் " ( புறநா . உச . ) 3. கோபுர 
வாயிற்கதவில் விட்டுப்புகும்வழி . ( சூ . நிக . ரு : 
சரு . ) 4. வாசல் . ( உ - ம் .) “ கோழிசேக்குங்கூடு 
டைப்புதவின் ” ( பெரும்பாணா. தீஉ . ) 

புதன் -- 1 . அறிஞன் . 2. ஒருகிரகம் . ( உ - ம் ) 
" சல்லியன் ” பார் . 3. ஒரு வாரம் . ( வழக் .) 4 . 
தேவன் . 1 , 4- ( உ - ம் .) வந்துழிக்காண்க . 

புதா -- 1. கதவு . (சிந்தா .) 2. பெருநாரை . 
( உ - ம் . ) “ புள்ளும்புதாவும்வெல்போர்வேந்தா " 
(சிலப் . நாடுகாண் . ககஎ . ) 
புதிது - புதியது . ( வழக் ) 
புதிநம் - நூ தனம் . ( வழக் . ) 
புதி துணல் - புதுப்பிரயோசனத்தைச் சுப 
திகம்பார்த்துண்ணல் . ( வழக் . ) 
புதிய விருந்தார். ( சூ. நிக. 2 : சம் . ) 

புதியனபுததல் - முற்காலத்தில்லனசில பிற் 
காலத்திலக்கணமாதல் . ( நன்னூ உரியிய ,உசு. ) 


புதியோர் - புதியவர் . ( வழச் ) 
புதினா - ஒரு பூடு . ( வைத்தியபரி .) 
புது - மைவிகுதி தொக்குநின்ற ஒருபண்புப் 
பெயர் . 
புதுக்கல்- ) சுத்திசெய்தல் , புதுப்பித்தல் . 
புதுக்குதல் - 1 ( உ - ம் ) “ விதிமுறையாங்க 
டம்பு துக்க ” ( தைல . அநுபம் . சுக . ) 

புதுச்சரக்கு - ஆசாமியம் . (உ - ம் . ) " பழஞ் 
சரக்கு ” பார் . 

புதுச்சேரி- ஒரு பட்டினம் . ( வழக் .) 
புதுசு - புதிது . { a ழச் ) 
புதுப்பித்தல் - புதிதாக்கல் . ( வழக். ) 
புதுமை 1. அ ரிசயம் ( வழக் .) 2. ஏதனம் . 
( சூ . நிக . அ : சடு ) 3. மிகுதி . (சூ . நிக.அ : எ .) 

புதுமை செய்தல் - அற்புதஞ் செய்தல் . 
( வழக் ) 

புதுவது - புதியது . ( புறநா . ) 
புதுவை - புதுச்சேரி . ( ஒரூர் வழக். ) 
புதுவைச்சேதிராயன் வெண்ணெய்ச் 

பயபிள்ளை குமாரன் . இராமாயண மரங் 
கேற்றும்போது இவனைப்பாம்புகடிக்க உடனே 
கம்பரால் விட நீங்கப்பெற்றவன். ( அபிதாநசி .) 

புதுவோர் --புதியமாந்தர் . ( உ - ம் . ) “ குறியவு 
நெடியவுமூழிழிபுபுதுவோர் ” ( மலைபடு . உ அ.அ.) 

புதை -- 1 . அம்புக்கட்டு. ( உ - ம் . ) “ ஞாயிறோ 
றும்புதைநிறீஇப் ” ( பட்டின . உஅ அ .) 2. சரீரம் . 
( சூ . நிக . 2 : அரு . 3. தெரிநிலைவினைப்பகுதி . 
4. மறைவு . ( உழக் . ) புதைபொருளாயிருக்கின் 


புதைத்தல் - 1 , சேமித்தல் . ( சூ . நிக . க : 
நச .) 2. தாழ்க்குதல் . ( வழக் ) 3. போர்த்தல் . 
மலைநாட்டுவழக்கு . (சிலப்பதி . ) 4. மறைத்தல் .. 
( வைத்தியபரி .) 5. மூடுதல் . ( உ - ம் .) “ உள்ளமா 
ழாந்துதமோகுணம்புதைப்பவுரையவிந்திருத்த 
லும் ” ( கூர்மபு . சமோ . உ . ) 

புதைத்துவைத்தல் - சேமத்தின் பொருட் 
இத் தாழ்த்துவைத்தல் . ( உ - ம் . ) “ ஆழப்புதைத்து 
வைத்தால்வருமோநும்மடிப்பிறகே ” ( கந்தர். 
20. ) 

புதைதல் - 1. அத்தமயநமாதல் . ( உ - ம் . ) 
“ புதையப்படுங்கதிரும் " ( விதாந . குணாகுண . 
கூட . ) 2. ஆழமாதல் . 3. சேமிக்கப்படல் . 4 . 
பதிதல் . 5. மறைதல் . ( 2 , 3, 4 , 5- வழக். ) 

புதைப்பு - 1. சேமம் . 2. தாழ்ப்பு . 3 . 
மறைவு . ( 1 , 2, 3 - வழக் .) 

புதை : ல் -1. புதைத்ததிரவியம் . 2. புதை 
ப்பு . ( 1 , 2 - வழக் . ) 

புத்தி -1 . அறிவு . ( உ - ம் . ) “ புந்தியாலுயர் 
புதன் ” ( பாரத . குருகுல. சு . ) 2. புத்தி . ( உ - ம் .) 


பும்சத்துவமலம் 


கருககூ 


புரட்டி 


னையாவது 


" வள்ளுவனார் புந்திமொழிந்தபொருள் ” ( வ.மா. 
சச .) 3. புதன். (உ - ம் . )" புத்தி தருங்கனன்மான் 
றலைபெண்ணைமுப்பூரஞ்செங்கை ” ( வி தாந . 
குணாகுண . கங . ) 4. மநம் . ( சி . சி . ச : உஅ . 
ஞாநப் .) ஆகுபெயர் , 
புந்திதம் -காஞ்சிரை. ( வைத்தியபரி .) 
புந்தியர் - அறிவாளிகள் . புந்தி - அறிவு . 
புந்நாகம் -1 . கோழிக்கீரை. 2. புன்னையின் 
விசேடம் . ( உ - ம் . ) “ நந்திநற நறும்புந்தாகம் ” 
( குறிஞ்சி . கக . ) 
புநர்ச்சாணை -- செபம் . ( வி - ணி . ) 
புநர்செநநம் - மீண்டுபிறத்தல் . ( வழக்கு . ) 
புநர்தம் - புநர்பூசம் . ( உ - ம் . ) “ வியாழந்தரும் 
பரிபூசம்புதர்தம்விளக்குமகம் ” (விதாக. குணா 
குண , கச . ) 

புநர் நவம் - வெண்சாரணைக்கிழங்கு . ( தைல. 
தைலவ . ) 

புநருத்தம் தோல்வித்தாநம் இருபத்திரண் 
டில்பதின் மூன்றாவது ; அஃது : அநுவாதமின்றி 
முன்சொன்ன சொல்லினையாவது பொருளி 

பின்னுங்கூறுதல் . ( சி . சி . அளவை . 
( புநருத்தம், புந - பின்னர் ;உத்தம்- சொல்லுதல் ) 

புநருத்தாநம் – மறுபடி யெழுந்திருத்தல் . 
( சி . சி . க : ச . சிவாச் . ) 

புதருத்தி -- இரட்டித்துச்சொல்லல் . ( சி . சி . 
ச: ஙரு . சிவாக் ) 

புநிதம் -1 . சுத்தம் . ( உ -ம் . ) “ பூமலர்த்தொ 
டையுமீண்டப்பொலிந்ததப்புநிதவீதி ” ( சந்தபு . 
சதீசியுத் . அ ( ; ) 2. புநர்பூசம் . ( சூ . நிக . க : 6: 0 ) 

புநிதன் --1 . அருசன் . ( உ - ம்.) “ பொருளன் 
புநிதன்புராணன்புலவன் ” (சிலப் . நாடுகாண் . 
கஎகூ ) 2. சுத்தன். 

புநிதை--சுத்தியடைந்தவள். ( உ - ம் . ) “ இரு 
தையாய்ப்புநிரையாய்வந்தேற்றவஞ்சலிப்பா 
லெய்தி ” ( கோயிற்பு . பதஞ்சலி . எச . ) 

புபுட்சு போகத்திலிச்சையுள்ளவன் . ( சி . 
சி. 2 : ருசு , சிவாக் . ) 
பும் - ஓரொலிக்குறிப்பு . ( வழக்.) 

பும்சத்துவம் - புருடதத்துவம் . (சி . சி . . : 
சுக . சிவாக் . ) அஃதாவது : கலை , காலம் , நியதி , 
வித்தை , ராகம் ஆகிய ஐந்து தத்துவங்களிலும் 
கட்டப்பட்டவனாய் ஆன்மா கன்மமலங்களைப் 
புசிக்கும் வல்லமையடைகை என்பர் . ( ச -சி . 
ஞாந . கரு ) 

பும் சத்துவமலம்- ஆன்மாவைக் கஞ்சுகம் 
போல ஆவரித்து ஏகதேசவிருத்திபண்ணிக் 
கொண்டு திரியுங்கலை காலம் நியதி வித்தை 
ராகம் ஆகிய ஐந்து தத்துவச்சட்டையின் சேர்க் 
கை . (சி - லி . ஞாந . கரு . ) 


பும்விருகம் - கத்தூரிநாவி . ( வைத்தியபரி .) 
புமான் -1. ஆண்மகன் . ( சூ . நிக . உ : ருஎ . ) 
2. புருடதத்துவம் . ( உ - ம் . ) “சித்தொடுபுமான 
கந்தைமுந்நிலைச்சீவனென்ப ” ( ஞாதவா . ஞாக 
விண் . க .) 
புயத்தல்- பிடுங்கல் , பறித்தல் . ( மணிமே. ) 

புய்க்கல் - பறித்தல் . ( உ - ம் . ) “சின்மயன் 
றாளிற்சூழ்ந்தசிந்தையைப்புயக்கலாற்றான் - மெ 
ன்மெலப்பிந்திப்பிந்திவிண்ணெறிமுன்னுகின் 
றான் ” ( தணிகை . ககக . ) 

புயகம் - பாம்பு . ( உ - ம் . ) வந்துழிக்காண்க . 
புயங்க நடம்- புயங்கநிருத்தம் . ( கோயிற்பு. 
நடராச . கஅ . உரை . ) 

புயங்கம் -1 . பாம்பு , ( உ - ம் . ) “ வாரிதியுமலையு 
நிலனுமற்றெவையுந் தாங்குபுயங்கம் ” ( பிரமோ 
த் . பிரதோஷ . அ . ) 2. புயங்கநடநம் . ( உ - ம் .) 
" புனிதபுயங்கமுயங்கியபொழுது ” ( கோயிற்பு . 
பதஞ்சலி . சஉ . ) 

புயங்கன் - சிவன் . ( உ - ம் .) “ போற்றியோ 
நமச்சிவாய புயங்கனேமயங்குகின்றேன் ” ( திரு 
வாச . திருச்சத . சுஉ . ) புயங்கம்-பாம்பு . 

புயம் --- தோள் . (உ - ம் . ) “ துன்று நறுந்தொ 
டைப்புயத்து ” ( பிரமோ. சிவராத்திரி . கி . ) 

புயல் -1 . பெருங்காற்று . ( புசல் என வழக் 
குண்டு .) 2. மழை . ( புறநா . ) 3. மேகம் . ( உ - ம் . ) 
“ மணித்தே- ரென்றுதையம்புயன் மூடிய தோ 
நின் றியம்பிடுமே ” ( மறைசை. கக . ) 
புயவகுப்பு - கலம்பகத்தினோருறுப்பு . 
புயாந்தரம் - மார்பு . ( வைத்தியபரி .) 
புரகரன் -சிவன் . (திருவிளை . இந்திரன் முடி 
மே . கா . ) 
புரசாம் - முன்னிட்டு : (சி . சி . சு : எ . சிவாக் .) 

புரசம் - அக்கிநிதேவன்கைச்சங்கு. ( உ - ம் .) 
வந்துழிக்காண்க .) 

புரசு - பலாசமரம் . ( வைத்தியபரி . ) 
புரசை யானைக்கழுத்திடு கயிறுகளினா 
ன்று . ( உ . - ம் . ) " புரசைநாகமுன் கடவினன் ” 
( பாரத . குரு . 2.எ. ) - 

- புரளுதல் . சி - தொழிற்பெயர் 
விகுதி . 

புரட்டல் -1. குமட்டல் . 2. சுருட்டல் . 3 . 
திருப்புதல் . 4. மாறுபடுத்தல் . ( 1 , 2 , 3 , 4 
வழக் . ) 

புரட்டன் - மாறுபாடு செய்பவன் . ( வழக். ) 
புரட்டாசி - புரட்டாதி . ( வழக் . ) 
புரட்டாதி -1 . ஒரு மாதம் . ( சூ . நிக . க : அஎ . 
உரை . ) 2. பூரட்டாதி . ( பிங்கல . உசுசு . ) 

பாட்டி – 1. புரட்டன் . 2. புரட்டுக்காரி . 
( 1 , 2 - வழக். ) 


புரட்சி 


| 


புரவு 


கருசா 


புராரி 


புராணசுரம் 


.) 


புட்டு - 1 , திருப்பு . 2. தெரிநிலைவினைப் புரள் - புரளல் . ( உ - ம் . ) “ நெடியதோருடலம் 
பகுதி : 3. பொய் . 4. மாறுபாடு . ( 1,2,3,4 - வழக். ) புரள்பட ” (திருவிளை . நாக . கஎ . ) 

புரட்டுதல் - புரட்டல் . (வழக்.) உருட்டல் புரளல் -புரளுதல் . ( உ - ம் . ) “ பணை ” பார் . 
என பத்துப்பாட்டிலறிக . 

புரளவிடல் - நீங்கவிடுதல் . ( உ - ம் . ) “ பொரு 
புரட்டை - 1. புரட்டாசிமாசம். ( உ - ம் .) ளாக்கம் புல்லார்புரள விடல் ” ( வள் . எருரு .) 
“ இட்டகலஞ்செக்குச்சத்தமிகந்நியிவை புரட் புரளி-1. கரவடம். 2 , பொய் , ( 1 , 2 
டை ” (விதாந . குணாகுண . உக . ) 2. பூரட்டாதி . வழக் .) 
( சூ . நிக . க : எஅ ) 

புரளுதல் -- 1. உருளுதல் 2. கலக்கல் . 3 . 
புரணம் -1. அசைதல் , துடித்தல் . ( உ - ம் . ) சொற்பிறழ்தல். 4. மாறல் . ( 1 , 2 , 3 , 4 - வழக் .) 
“ தகுதிரண்மங்கைநெடுங்கயறிருநயார்கள் செ 

நெடுநாட்பட்ட காய்ச்சல் . 
றிந்திடு- புரணமும் " ( கோயிற்பு.பதஞ்சலி. சக ( தைலவ . தைலவ . ச 0 . உரை.) 
2. பூரணம் . ( வைராக்கியச . உசு . ) 

புராணம் -1. பழம்பொருள் . ( உ -ம் . ) “ பொடி 
புரணி-ஊண் . ( பிங்கல . கஎரு . ) 

யணிபுராணப்புத்தேட்புண்ணியனருளினாலே " 
புரத்தல் -1 . ஈதல் . 2. உண்டாக்கல் . ( புற ( திருவிளை . மெய்க்கா . கா .) ஆகுபெயர் . 2. பழ 
நா . ) 3. காத்தல் . 4. வணங்குதல் . ( பிங்கல. மை ( சூ. B + . அ : சரு . ) 3. வேதவாக்கியப்பொ 
கூஅரு அ . ) ( 1 , 3 - சூ . நிக . கக : வகரவெ . உ . ) ருள்களை வலியுறுத்திவிரித்து அறிவிப்பதாய் , 

புரந்தரம் -- தோள் . ( வைத்தியபரி . ) உலத்தின தோற்றமும், ஒடுக்கமும் , மநுவக் 
புரந்தான் - இந்திரன் . (உ -ம் . ) “ கொள்ளேன் தரங்களியல்பும் , முனிவரராசர் கண் மரபும் , 
புரந்தரன்மாலயன் ” (திருவாச . திருச்ச.: உ . ) இவர்கள் சரித்திரமுங்கூறும் நூல்; அது . பிரமம் , 
( பகைவர்ஊரை அழிப்பவன் என்றும் பகைவர் பதுமம் , வைணவம் , சைவம் , பாகவதம் , பவிடி 
உடலையழிப்பவன் என்றும் 

பொருள் கூறுப . ). யம் , நாரதீயம் , மார்க்கண்டேயம் , ஆக்கிநேயம் , 
புரப்பிரியை - அநாசிச்செடி .( வைத்தியபரி ) பிரமகைவர்த்தம் ; லிங்கம் , வராகம் , காந்தம் , 
புரப்பு -- காப்பு . பு - தொழிற்பெயர்விகுதி . வாமநம் , மச்சம் , கூர்மம் , காருடம் , பிரமாண் 
புரம் - 1. இராசதாநி , ( சூ . நிக . ரு : நசு . ) டம் எனப் பதினெண்வகைப்படும். ( சைவ . வி . ) 
2. உடல் . ( பிங்கல . ககச . ) 3. ஊர் . ( சூ . நிக . ஆகுபெயர் . ( இப்புராணங்களைச் சிவபிரானிட 
ரு : ஙரு . ) 4. மருத நிலத்தூர் . ( சூ . நிக . ரு : 50. ) நந்திதேவரும் , அவரிடஞ் சனற் சமா முனிவ 

புரவலன் -1 . அரசன் . ( உ - ம் . ) “ புண்ணியம் ரும், அவரிடம் வியாசமுனிவரும் , அவரிடஞ் 
திரண்டயாக்கைப்புரவலன்வந்தா னென்ன " சூதமுனிவரும் , அவரிடம் பற்பலமுனிவருங் 
( அரிச்சந் . சூழ்வினை . ச .) ( புரத்தலில் வல்ல சேட்டனர் . ( அபிதாநசிந்தா.) இவையன்றி 
வன் என்றபடி . ) 2. காப்போனுக்கும் பெயர் . உபபுராணம் பதினெட்டுள்ளன . 
3. கொடையாளன் . ( சூ . நிக . உ : சஅ . ) 

புராணலக்கணம்- புராணத்துக்குரிய லக் 
புரவி -- 1. குதிரை. ( உ - ம் . ) “ பகடு " பார் . கணம்; அவை : உலகத்தோற்றம், ஒடுக்கம் , மநு 
2. வாகநம் . (உ - ம் ) “பெருங்கலையெனுமிகற் வந்தரம் , முநிவரரசர்மரபு , அவர்கள் சரித்தி 
புரவிவீரனே ” ( பாரத . குருகுல . ருஎ . ) 

ரங்களென்பன . ( கூர்மபு . முகவுரை. ) 
புரவிசயன் - சிவன் . ( உ - ம். ) “ வாள்விசயன் புராணன் -1. அருகன் . (உ - ம் .) " பொரு 
புரவிசயன்றனை நோக்கிமன்னுதவம் புரிந்தது ளன்புநிதன்புராணன்புலவன் " ( சிலப் . நாடு 
வும் ” (பாரத . புட்பயாத்.ரு .) ( திரிபுரத்தையழித் காண் . கஎக . ) 2. சிவன் . ( உ - ம் . ) “ புராண நீ தந் 
தவரென்றபடி . ) 

தருளாதே ” ( திருவாச . குழைத்தபத்து , க 0 .) 
புரவிமேதம் - அசுவமேதம் . (உ - ம் .) “விருப் புராணி -- பட்டை . ( தைல . தைலவ . கஙரு. ) 
புறுவேள்விதம்முண்மேம்படும் புரவிமே தம் " புராணிகன் -- 1. புராணஞ்செய்தோன் . 2 . 
( திருவிளை . மூர்த்திவி . அ . ) 

புராணந்தேர்ந்தோன் . ( 1 , 2 - வழக் . ) 
புரவிவட்டம் --வையாளிவீதி . ( சூ . நிக . ரு : புராணியை - மரப்பட்டை . ( வைத்தியபரி .) 

புராதநம்-- பழமை . ( உ - ம் . ) “ புகன்ற நாம 
புரவு -1 . அரசு . ( உ - ம் . ) “ முன்பிறந்தசூர 

களைநோக்கிப்புராதநவீலைசொல்வாள் " ( ஞாநவ . 
னுக்குப்புரவுநல்கி ” (உபதேச . சூரா, எசு . ) 2 . 

லீலை. எரு. ) 
கொடை . (சூ . நிக . க : க . ) 3 , புரத்தல் . உ 

புராந்தகன்- புரதகநன் , சிவன் . ( சூ . நிக . 
தொழிற்பெயர் விகுதி . 4. விளைநிலம் . ( உ -ம் . ) 

க ; சு . ) 
“ புரவுத்தொடுத்துண் குவையாயினும் ” ( புறநா . புராரி - சிவன் . ( உ - ம் . ) “ பொன்னவிர்கடுக் 
உசு 0 . ) 

கைவேய்ந்தபுராரியை ” ( கூ ந்மபு . அந்தகா. ந .) 


. 


புரியட்டரூபம் 


கருசக 


புருட நட்சத்திரம் 


புரி -1 . ஆசை . 2. இராசதாநி . ( சூ . நிக . புரியணை - புரிமணை . ( உ - ம் . ) “ பொருந்தாப் . 
ரு : நசு .) 3. ஊர் . 4. கட்டு . 5. கயிறு . 6. சங்கு , பாத்திரத்தூருசுமக்கும்புரியணைபண்ணுவரே ” 
( வைத்தியபரி .) 7. சுருள் . 8. செய்தல் . 9. தெரி ( தைல . பாயிர , கூஉ . ) 
நிலைவினைப்பகுதி . 10. மருதநிலத்தூர் .( சூ.நிக . புரியம் -- கூத்து . ( பி . நிக . கசசுரு . ) 
ரு : 0.) 11. மிகுதி . ( உ - ம் .” “ புரிகதிர்பொன் புரிவு -- 1. அன்பு . ( சூ . நிக . அ : நங .) 2 . 
செய்மாலை ”(சிந்தா.பதுமை . கஅள.) 12. முறுக் ஆசை. ( உ - ம் . ) “உணர்விற்புரிவுற்றொளிர்வோ 
குதல் . ( உ - ம் . ) “ புரிநாண்புடையிற்புறங்கண்ட னே " ( அருணகிரிபு . அருணாசலோதய . அஅ . ) 
லல்லா" (கலி. கரு . ) 13. வேறுபட்டு . (உ - ம் ) புரிவுற்ற பின்னுதலுள்ள. (உ -ம் . ) "புணர்ந் 
“ புரிதிரிபறியா ” ( கலி . ஙக . ) 14. வைக்கோற் தவர்முயக்கம்போற்புரிவுற்ற கொடியொடு " . 
புரி . ( உ - ம் . ) " எரிசேர்புரிபோலுருவினையே ( கலி . ஙஉ . ) 
னும்" ( திருநூற் , சுஎ . ) ( 1 , 3 , 4 , 5 , 6 , 8 புரீடணம் - புரீடம் . 
சூ . நிக . கக : ரகரவெ . அ . ) 

புரீடம் -- 1. உழுந்து . ( வைத்தியபரி. 2 . 
புரீஇ -- விரும்பி . ( பரிபா. ) 

மலம் . ( ஆசாரக்கோவை .) 
புரிசை - மதில் , ( உ - ம் . ) “ திரைவரைகள் புரீடமம் --உளுந்து . ( வைத்தியபரி . ) 
புரிசைமுதற்புறஞ்சூழ்வ ” ( பெரியபு . சம்ப ச ) புரு - அதிகம் . ( உ - ம் . ) “ புருகூதன் ” பார் . 

புரிசைக்கிழார் - முதுமொழிக்காஞ்சி செய் புருகுச்சன் -- அறுவகைச் சக்கிரவர்த்திகளி 
தவர். ( அபிதாநசி .) 

லொருவன் . ( சூ . நிக . கஉ : ருரு .) 
புரித்த - விரும்புவித்த . (சிந்தா.) 

புருகூதன்- இந்திரன் . ( உ - ம் . ) “ புருகூதன் 
புரித்தன - 1. அழுத்தின. 2. பூரித்தன . காதலம்புதல்வனருந் தவம்புரிதல்கண்டு ”( பாரத . 
( 1 , 2 -சிந்தா.) 

அருச்சு நன்ற . ருசு . ) யாகத்தில் அதிகமாக 
புரிதல் -1 . ஆராய் நல். ( உ - ம் . ) “ அறம்புரிந் | அழைக்கப்படுவன் என்பது பொருளாம் . புரு 
தனன் செங்கோனாட்டத்து ” (புறநா. ஈரு . ) 

அதிகம் . 
2. கற்பித்தல் . ( உ - ம் .) “ புரிந்தபுவியார்நிற்கபோ புருடகாரம் - ஆண்மை . ( வழக் .) 
யொளிக்குநிட்டையுடன் ” ( ஞாநவா . ஞநவிண . புருடகாலம்- முப்பத்தைந்து வருடகாலம் . 
கூடு . ) 3. செய்தல் , ( உ - ம்.) “ சாற்றுதற்கரிய | (மிருக.) 
நிமலைதன்னையாராதனைபுரிதல் " ( சூத . சிவமா . புருடசூக்கம் - புருடசூக்தம் என்னுமொரு 
ரு : சு . ) 4. நெறித்தல் . ( உ - ம் . ) “ பொட்மெலி மந்திரம் . ( 2 - ம் . ) “ அவமில்புருடசூக்கத்தை " 
திருநுதலும்புரிந்து முரிந்திசைந்தசைந்த- மட்டு ( சூத . ஏக்கி . பூ . 52 ; சுரு . ) 
மலிகருங்குழலும் ” ( கோயிற்பு . பதஞ்சலி. கங .) புருடசூக்தம்-- இருக்குவேதத்தில் பத்தாம் 
5. மிகுதல் . (சிந்தா.) 6 வளைதல் . ( புறநா .) மண்டலத்தில் தொண்ணூறாங்கீதமாயுள்ளது . 
7. விரும்புதல் ( உ - ம் . ) “ நயம்புரிந்துறையுநர் " புருடத்துவம் -- ஆண்டன்மை . ( வழக் .) 
( புறநா. கீசரு . ) 

புருடதத்துவம் 

வித்தியாதத்துவமேழி 
புரிந்த - மிக்க. ( பரிபா .) 

னொன்று ; அது : கலைமுதல் ராகமீறாகிய ஐந்து 
புரிந்தார் - சிநேகிதர் , மேவினர் . ( சூ . நிச . தத்துவங்களினாலும் சட்டப்பட்டவனாய் ஆன் 
உ: ருஉ . ) 

மா போத்திருத்துவமுடையனாகு மவதரம் . 
புரி நூல் - முப்புரிநூல். ( உ -ம் . ) “திகழிடை (சி - லி.ஞா.கரு. உரை .) ( இந்தப்புருடதத்துவ 
வெண்கோவணமேன் - மருவரையும்புரி நூலும் ” மென்பது தீக்ஷை செய்யும்போது கலை முத 
( கோயிற்பு. பதஞ்சலி . கக . ) 

லைந்து தத்துவச்சட்டையின் சேர்க்கையாகிய 
புரிமணை - பாண்டம்வைக்குமணை , புரிய பும்சத்துவமென்னும் மலத்தினின்றும் இவனை 
ணை . ( தைல , பாயிர . ஙஉ . முகம் . ) 

நீக்கிச் சோதிக்கும் பொருட்டு இருபத்தைந்தா 
புரிமோகம் - 1. சம்புநாவல் . 2. விளாத்தி . வது தத்துவமென்று கணக்கிட்டமையால் தத் 
( 1 , 2 - மலையக .) 

துவவரிசையிற் படிக்கப்பட்டது. உண்மையா 
புரியட்டகம் - புரியட்டகசரீரம் . (சி . சி . கத்தத்துவமல்ல ஆகையாற் புருடதத்துவத்திற் 
ரு . சிவாக் . ) 

சொல்லிய புவநங்களுக்கு இராகதத்துவத்தில் 
புரியட்டகாயம்-- சூக்குமதேகம் . ( சி . சி . உ : வாசஞ்சொல்லப்பட்டது . ) 
நசு . ஞாநப் . ) 

புருடநட்சத்திரம் - ஆண் நட்சத்திரம்; அவை : 
புரியட்டருபம் - சூக்கும உடம்பு . ( உ - ம் .) பரணி , கார்த்திகை, உரோகிணி , புநர்பூசம் , 
“சிவஞானசித்தியாரில் , பூதநாசரீரம் " என்னு பூசம், அத்தம் , அனுடம் , திருவோணம் , பூரட் 
முதற்குறிப்புச்செய்யுளிற்காண்க. 

டாதி , உத்திரட்டாதி என்பன . ( விதாக . பஞ் 


- 


புருவமத்தியம் 


கருசஉ 


புரையேறுதல் 


- 


புநாவன் 


- 


சாங்க . கச . உரை. ) 

புருவை -- 1. ஆடு . ( சூ . நிக . ஈ : கசு . ) புற 
புருடநாள் இரேவதிநாள் . ( பிங்கல . உசுரு . ) நானூற்றிற் பெண்ணாடென்பர் . 2. இளமை . 
புநடப்பிரமாணம் - நான்குமுழம் ( வழக்.) ( சூ . நிக . அ ; உஎ . ) 
புருடம் - 1. தற்புருடமந்திரம் . ( உ - ம் . ) புருணகத்தி - சிசுவதை . ( வி - ணி . 
“உருட்டிப்புருடத்சோமாங்கிதனில் வைக்க " 

புருணகம் - கருப்பத்திலிருக்கின்ற சி சா . 
( சைவச . பொது . கா .) 2. தற்புருடமுகம் . புநணம்- ( வைத்தியபரி .) 
( உ - ம் .) “ புருடங்கீழ்த்திச்கு ” ( சைவச . பொது . புருத்தியர் -- வேலைக்காரர் . ( வி - ணி .) 
சஙஅ . ) 3. புருடப்பிரமாணம் , நான்குமுழம் . புருமத்தியம் - புருவநடு . ( சி . சி..ச : ஙஉ . 
4. புன்னை . ( வைத்தியபரி ) 

சிவாக் . ) 
புருடமிரு - தண்ணீர்விட்டான் . ( வைத்திய புநாம்- புருவம். ( சூ . நிக . உ : கஎ . ) 
பரிபா .) 

புநரவ 

விசுவதேவதைகளுளொன்று . 
புருடமேதம் - மனுடபலியிடுகின்றயாகம் . ( வி - ணி .) 
( இராமா . பாலகா . மிதிலைக்கா . கஉ 0 . ) 

அறுவகைச் சக்கிரவர்த்திகளி 
புருடர் - ஆடவர் . ( சூ . நிக . கக : டகரவெ . கூ .) / லொருவன் . ( சூ . நிக . கஉ : ருரு . ) புரூரவர் 

புருடராகம் - புட்பராகம் . ( உ - ம் ) " மாத்தி என்றும் பெயருண்டு . 
கழ்புருடராகம்வயிடூரியம்வயிரந்தாமும் " 

( திரு 

புரை -- 1. அறிவு . ( உ - ம் .) “ புரையிலாப்பூரி 
விளை , மாணிக்கம் . சஎ . ) 

யர்கள் ” ( வள் . கூகக . ) 2. இரகசியம் . 3. உட் 
புருடலக்கணம் --ஆடவரிலக்கணம் ; அது : டுளை . (சூ . நிக , அ : சு .) 4. உயர்ச்சி : 5. உவமை 
சாமுத்திரிகவிலக்கணத்தொன்று . 

யுருபு ( உ - ம் . ) " தேங்கமழ் தளிர்புரை செய் 
புருடவாக நம் - பல்லக்கு , நரவாசனம் . மேனி” ( பிரமோத் . பஞ்சா. உ.அ.) 6. குடில். 
புருடவாகநன் - குபேரன் . ( சூ.நிக . க : உக . ) 7. குழிப்புண் . 8. குற்றம். (உ - ம் .) " அருந்ததி 
புருடன் -1 . ஆண்மகன் . ( வழக் .) 2. ஆன்மா யேமுதலாயபுரைதீர்கற்பின்மங்கையரை " ( கா 
தனக்குள்ள இச்சாசத்தியையும் , ஞாநாசத்தி சிகாண் . இல்லொ. கங . ) : 9. தெரிநிலைவினைப் 
யையுங் , கிரியாசத்தியையும் தனக்கு உடம்பா பகுதி . 10. தேவாலயம் , (பதிற்று .) 11. பன்ன 
கப்பொருந்திக் கன்மத்துக்கு ஈடாக விடயங் சாலை . ( இராமா . பாலகா . திருவவதார , சக . ) 
களை யறுதியிட்டுப் புசிக்கத்தக்கதர்க வருகிற 12.வீடு . (4,12- சூ . நிக . க்க : ரகரவெ . உஎ . ) 
அவதரம் . 3. கணவன் . 4 , சீவான்மா . 5. செவி (2 , 7- வழக் ) 
யுற்றிருக்கு நரம்பு ; இது: தசநாடியினொன்று . புரைக்கேறல் - புரையேறல் . ( வழக் ) 
( வைத்தியபரி. ) ( 3 , 4 வழக் .) 

புரைச்சல் இழைப்பு . வழக்குண்டுபோலும் . 
புருடாரீத்தம்-- புருடர் அடைதற்குரியபொ புரைசல் - சச்சரவு. ( வழக் . ) 
ருள் ; அவை : அறம்பெருளின்பம் வீடென்னும் 

புரைசு -- 4 0 சு . ( வைத்தியபரி . ) ( இது 
நான்குமாம் . 

போலி .] 
புருடோத்தமநம்பி - சிவமூர்த்தியைப் பாடிக் புரைசை- புரோசை . 
கதிபெற்றவர் ; இவர் : பாட்டு ஒன்பதாந்திரு புரைத்தல் - மறைவுவெளிப்படல் . ( உ- ம் . ) 
முறையிற் சேர்த்திருக்கிறது. ( அபிதாநசி . ) வந்துழி காண்க . 
புருடோத்தமம் - வாலைரசம் . ( வைத்தியபரி ) 

1. இழைத்தல் . 2. ஒப்பிடல் . 
புருடோத்தமன் - 1. சிரேட்டன் . ( வழக் .) (உ - ம் .) " துகிற்புரையும் வாய் " ( பாரத . அணி 
2. திருமால் . (உ - ம் . ) " புருடோத்தமன்மணிமார் 

வகு . க .) 
பமும்பிரிந்தே ” (சேதுபு. சேதும . உசு . ) புரைபடல் - வருந்துதல் (பரிபா . ) 
புருண்டி -- மல்லிகை. ( வைத்தியபரி . ) புரைமை - உயர்ச்சி , ( உ - ம் . ) “ மன்பதை 
புருதம் - பொன் ( வைத்தியபரி .) 

காக்குநின்புரைமை நோக்காது " ( புறநா . உக .) 
புருபீரு- தண்ணீர்விட்டான் . ( மலையக .) புரைய - ஒருவமையுருபு . ( நன்னூ.பொது 
புருமோதம் -1 . சமட்டுநாவல் . 2. விளாத்தி . 
( 1 , 2- வைத்தியபரி ) 

புரையுநர் -- ஒப்பார் . ( உ - ம் . ) “ புரையுநரில் 
புருவம் - நெற்றிப் புருவம் . ( உ- ம் .) விற்புரு லாப்புலமையோயென " ( திருமுரு . உஅ .. ) 
வத்திடன் முநிவர் விழியிலக்காவிடும் " ( கோயிற் 
பு . பதஞ்சலி. உக.) 

புரையேறல்- புரைக்கேறல் . ( உ - ம் .) 

புரையேறுதல் - “ கள்வாய்மடுத்துப்புரை 
புருவமத்தியம் - இலாடத்தாநம் . ( திருவிளை . யேறி" (கூர்மபு , கடவுள் . ச . ) ( துவார நெறியா 
வெள்ளியம் . கா . ) 

லுட்புகுதலென்றபடி .) 


புரைதல் 


விய . கசு . ) 


புரோற்கீதம் 


கருசங 


புல்லிகை 


உ 


பான் . 


புரையோர் -1 . கீழோர் . (சூ . நிக . கக : மகரவெ . னொன்று ; இதற்குக் கிரந்தசங்கியை மூன்றி 
கரு 2. திருடர் . (பிங்கல . அஎசு .) 3. மேலோர் . லக்கம் : உபபேதர கவசாகம் முதல் ஆதோத்திய 
( உ - ம் .) “ வசையில்வான் றுணைப்புரையோர்கடும் மீறாயுள்ள பதினாறு . ( சைவச . பொது . ங ஙஎ . 
பொடு ” ( குறிஞ்சி , உரு. ) 

உரை .) 
புரைபு - ஒத்து . ( பதிற்றுப் .) 

புல்-1 , அநுடநாள் . ( சூ . நிக.க : எச .) 2. தருப் 
புரைவது- பொருந்துவது . ( பரிபா ) பைப்புல் . ( சைல . பாயிர . கக . ) 3. தெரிநிலை 
புரோக்கணம் - தெளித்தல் . (சைவச . வினைப்பகுதி . 4. பனை . ( மலையக . ) 5. புணர்ச்சி . 
பொது . ஙருரு . உரை .) 

( சூ . நிக . கக . லகரவெ. க 0 . ) 6. புல்லரிசி . ( உ - ம் .) 
புபோக்கித்தல் - புரோக்கணம்பண்ணுதல், நுண்புல்லடக்கிய வெண்பலெயிற்றியர் ” ( பெ 
( உ - ம் . ) “ புரிமூலத்தாலேநிரீக்கணம்புரோக்கி ” ரும்பா . கச . ) 7. புல்லு . ( உ - ம் . ) “ போக்கரிதிவ் 
( சைவச . பொது . ஙருச ) 

வழகையெலாம்புல்லிடையேயுகுத்தீரே" ( இரா 
புரோகீதம் - சொல்லப்பட்டது. ( சி . சி . அ : மா . சூர்ப்பா . கஉரு . ) 8. புலி . ( உ - ம் . ) “ புல்லடு 
உரு . சிவாக் . ) 

வெகுளிவேகப்புழைக்கைமேல் ” ( பிர-காண் .ச : 
புரோகதி - நாய் , முன்னடப்பது , ( சூ . நிக . ச O.) 9. புறக்காழ் . (சிலப்பதி .) 10 புன்மை . 

(உ - ம் . ) “ புல்லாளன் " ( சிந் , மண்மகளி . உக .) 
புரோகிதத்துவம் - வருங்காரியஞ்சொல்லுந் புல்கல்- புல்லுதல் . 
தன்மை ( வழக் . ) 

புல்குதல் - புல்கல் . 
புரோகிதர் வருங்காரியஞ்சொல்வோர். புல்லகண்டம் -- சருக்கரை . ( வைத்தியபரி .) 
( உ - ம் . ) “ இறைவனமைச்சார்புரோகிதரொடு புல்லகம் - நுதலணி .( உ - ம் .) தொய்யகம் பார் . 
( சேதுபு . அநும் . கங . ) 

புல்லமை - அப்பம் . ( வைத்திய பரி .) 
புரோகிதன் அரசர்பஞ்சகுழுவி னொரு புல்லம் -1. இடவிராசி . ( சூ . நிக . க : சுச .) 
வன் ; அவன் : வருங்காரியஞ்சொல்லுவோனுங் 2. எருது . ( சூ . நிக . ந : கச . ) 
கிருத்தியம் பண்ணுவிப்போனுமாகிற பார்ப் புல்லர் - கீழ்மக்கள் . ( சூ . நிக . உ : ருச ) 

புல்லல் -1. அமைதல் , பொருந்தல் . ( சூ . 
புரோகை - பொதியையிற்பிறந்தவோர் நதி . நிக , அ : சக . ) 2. கூடுதல் . (உ - ம் . ) “ திண்மை " 
(உ -ம் . ) வந்துழிக்காண்க . 

பார் 3. சார்தல் , கிட்டல் . ( சூ . நிக . க : சக . ) 
புரோசநன் - 1 , குபேரனுக்கு வாகநமா 4. புணர்தல். ( உ - ம் . ) “ புல்லியகாலையில் ” (பிர. 
யிருக்கும் நரன் . ( உ - ம் . ) வந்துழிக்காண்க. 2 . சாண் . பஞ்சாட் . உசு . ) 5. பொருந்தல் . (உ - ம். ) 
துரியோதனனுக்கொருமந்திரி . (பாரத.வாரணா 4 கன்னலுஞ்செறி செந்நெலும்புல்லுமா நிலங் 
வத . க 0 எ . ) 

கழிந்து ” (திருவிளை . விடையி . க .) 
புரோசர் -- குறுநிலமன்னர் .( சூ . நிக . 2 : உக . ) புல்லறிவு- அற்பவறிவு . ( வள் . புல்லறிவாண் 
புரோசன் - ஐந்தாம்வசுவின் மகன் . ( வி - ணி . மைபார் . ) 
உருசு . ) 

புல்லன் -1 . அற்பன் . புல் - அற்பம் . 2. பயன் 
புரோசு -- புரோகிதன் . ( உ - ம் .) “ புரோசு படாதவன் . ( உ - ம் . ) “ மல்லிகார்ச்சுனவரையின் 
மயக்கி - மல்லலுள்ளமொடு " ( பதிற்று . எ 0 . ) பாங்கர்மன்னு - மெல்லையினின் மேவுபுல்லன் ” 

புரோசை - புரசையினைப் புரோசையென ( சிவரக , கத்தரிப்பூ . உஉ ) 
வுங்கூறுவர் . யானைக்கழுத்திடுகயிறு என்பர் . புல்லாங்குழல் - ஒரூதுகுழல் . ( வழக் . ) 
(சிந்தா.) 

புல்லாடவன் - புல்லாற் செய்த ஆடவ 
புரோட்சணம் 

வடிவம் ; இது : திணைப்புனத்திற் செய்திருப் 
புரோட்சணை 

நீர்தெளிதல் . ( வழக் .) பது . ( உ - ம் . ) “ புல்லாடவனையறியாதிரையெ 
புரோட்சித்தல் - 

னப்போந்தடுத்து ” (தணிகை, களவு . சகரு . ) 
புரோட்சிதம் - சுத்தஞ்செய்தல் . ( உழச் .) புல்லாந்தி-- புல் . ( மலையக . ) 
புரோதம் - குதிரைமூக்கு . ( உ - ம் . ) " அரு புல்லாமணக்கு -- ஓராமணக்கு . ( வழக் . ) 
நிறப்புரோதமும் " ( இரகு . யாகப் . எ . ) 

புல்லார் - பகைவர் . ( பிங்கல . கச எ . ) 
புரோவாதம் - வழிமொழிதற்கு முன்னர்ப் புல்லி-1 . புறவிதழ் . ( சூ . நிக. ச : ருக.) 2 . 
பெறப்பட்டது . (வள் . ஙஉ . பரி . குறிப் . ) பூவினிதழ் . ( வைத்தியபரி . ) 
புரோற்கிதம் - புரோற்கீதம் 

புல்லிகை - ஒருவகைப்பூண்டு . ( உ - ம் . ) " ஞா 
புரோற்சீதம் - சதாசிவமூர்த்தியுடைய ஈசாக லியன்மென்காதிற்புல்லிகைச்சாமரை " ( கலி . 
முகத்தினின்று ற்பவித்த எட்டாகமங்களி கசு . ) 


புலகன் 


கருசச 


புலம்பு 


உ 


புல்லிங்கம் ண் பால் . (பி. வி . சங . புலங்கிநீ - த என்னு மட்சரத்தினதிதேவ 
உரை . ) 

தை . ( சி . சி . அ : உக . மறை ) 
புல்லிதழ் - பூவின்புறவிதழ் . (உ - ம் . ) “ புல் புலங்கொளி - விடயி . ( இலக்கணவினா . ) 
லிதழ்பூவிற்குமுண்டு " (நாலடி .) 

புலத்தல் -1. கல்வியிற்பிணங்கல் , புணர்ச் 
புல்லிது - புன்மைத்து . ( உ - ம் . ) “ புல்லிதுபுல் சிக்கியையாதது போலிருத்தல் . 2. நொந்து 
லிதுபுனத்தைக்காத்திடல் ” ( கந்தபு.வள்.அஅ . ) கூறல், ( வாண . உருங . முகம் .) 3. வெறுத்தல் . 
புல்லிபம் - புலிநறளை . ( வைத்தியபரி .) ( உ - ம் . ) " செலவுகடைக்கூட்டுதிராயிற்பலபுலந் 
புல்லிய -1. தாழ்ந்தன. ( உ - ம் . ) “மலையும் து ” (பொருந . கஎரு . ) 
புல்லிய ” (இராமா . சூர்ப்பந . ச .) 2. பிரிவில் புலத்தவிருக்கம் - பெருமரம் .( வைத்தியபரி) 
லாத . ( பரிபா.) 

புலத்தியன் - ஓரிருடி ; இவர் : பிரமமானச 
புல்லியம் - புளிநறளை . ( வைத்தியபரி ) புத்திரர் . ( அபிதாநகோ .) இவர் மரபினர் இரா 
புல்லியர் கீழ்மக்கள் . புல்லார் , புல்லியர் வணன் முதலோர் . 
இரண்டு மொன்றென்க. 

புலந்து - வெறுத்து . ( பத்துப்பா .) 
புல்லினத்தார் - ஆட்டிடையர் . ( உ - ம் . ) “ எல் புலப்படல் - புலப்படுதல் , விளங்குதல். 
லாவிஃதொன்றுகூறுங்குறும்பிவர் , புல்லினத் ( உ - ம்.) “ மற்றதுகட்புலப்படலால் ” ( கோயிற்பு. 
தார்க்கும் ” ( கலி . கஎ .) 

பாயிர . உஉ . ) 
புல்லு -1 . புதல் . உகரஞ்சாரியை . ( பிங் புலப்படுத்துதல் - விளங்கப்பண்ணுதல் . 
கல . ந.அசுரு . ) 2 , தெரிநிலை வினைப்பகுதி . ( வழக் . ) 

புல்லுக்குருவி -- புற்குருவி , ஓர்விதகுருவி . புலப்படுதல் - புலப்படல் , வெளிப்படுதல் . 
( வழக். ) 

( ஐங்குறு .) 
புல்லுச் செதுக்கி செதுக்குப் பாரை. புலப்பம்-- பிதற்றுதல் . (வழக் ) 
( வழக் ) 

புலப்பாடு - புலப்படுதல் . ( வழக் . ) 
புல்லுதல் - 1. பொருந்தல் . ( சூ . நிக . அ : புலம் -1 . அறிவு . ( உ -ம். ) “புலவரையிறந்த 
சக . 2. தழுவுதல் . (உ - ம் . ) எடுத்தனண்மோந் புகழ்சாறோன்றல் ” ( புறநா . உக ) 2. இடம் . 
துபுல்லியேந்தினள் " ( திருவிளை . உக்கிரபாண் ( உ. - ம். ) " புலங்கெடவிறுக்கும் வரம்பிறானை " 
டியன்றிருவவ . கரு . ) 3. புணர்தல் . ( வள்.புலவி ( புறநா . கசு . ) 3. ஒலிமுதலைம்புலன் . ( உ - ம் . ) 
நுணுக்கம் . சு . ) 

" புலம்வென்ற - புன்மையில்காட்சியவர் ” ( வள் . 
புல்லுநர் - மேவினர் . ( சூ . நிக . உ : ருஉ .) களச .) 4. திக்கு .(உ - ம் .)" தென்புலவாழ்நர்க்கு ” 
புல்லுருவி - மரங்களிலும் கீரைப்பாத்திகளி ( புறநா. க . ) 5. தேயம் . (உ - ம்.) “ அவுபாசநம் " 
லுமுண்டாயிருக்கு மொருவிதபூடு . ( வழக் .) பார் . 6. நுண்மை . ( உ - ம் ) " கண்ணெனும்புலங் 
புல்லூதியம்- பனை . ( வைத்தியபரி .) கொள்வாயுஞ்சிக்கெனவடைத்தேன் ”( இராமா . 
புல்லூரி - புல்லுருவி . ( வழக் . ) 

உலாவிய . ஈச . ) 7. மேட்டு நிலம் . ( வழக் ) 8 . 
புல்லூருபுரு- நியதிதத்துவத்திருக்குமோரு வயல் . ( உ - ம் . ) “ வித்துமிடல்வேண்டுங்கொல் 
ருத்திரர் . ( வி - ணி .) 

லோவருந்தோம்பி - மிச்சின்மிசைவான் புலம்" 
புல்லெனல் -1 . ஒளிமழுங்கல் . ( சூ . நிக . ( வள் . அரு . ) 
அ : உரு . ) 2. பொலிவழிதல் . ( உ -ம் . ) “ புல்லெ புலம்ப -1. தனிப்ப . உ -ம் . ) " வேரற் - பூவு 
னட்டில் " ( சிறுபாணாற்று . கஙஉ . ) 

டையலங்குசினை புலம்பவேர்கீண்டு ” (திருமுரு. 
புல்லை - வெண்மைகலந்தசிவப்பு . ( வழக் .) | உசு.அ. ) 2. வாட . (ஐங்குறு .) 
புல்வாகு - ஒருபயிர் . வழக்குண்டு போலும் . புலம்பல் - 1. இரங்கல் . ( இராமா . சூர்ப்பந . 
புல்வாய் - 1.ஒருவகைமான்.(உ - ம்.)“ புல்வாய் க 0அ . ) 2. ஒலித்தல் . ( சூ . நிக . க0: சஎ .) 3 . 
நவ்வி யுழையேகவரி- சொல்வாய்நாடிற் பிணை வருந்தல் . ( உ - ம் . ) “ வேழப்போரினம்புலம்பி 
யெனப்படுமே ” ( தொல் . பொரு . சுகஈ . ) 2. கலை னாற்போல் ” ( சிர் . காந்த . ஙகஅ .) 
மான் . ( சூ . நிகண் . ஈ : உஉ . ) 3. மான் . ( உ - ம் .) புலம்பலர் -வேறார் . (சிந்தா .) 
“ புலிமுலைப்பால் புல்வாய்க்கன்றருத்தியிடும்பசி புலம்பன் - நெய்தநிலத்தலைவன் . (சூ . நிக . 
நோய்தீர " ( திருவிளை . இந்திரன் பழி . எஉ . ) 2 ; எங . ) 
புல்விரியன் -- ஒரு பாம்பு . ( வழக் ) 

புலம்பு -1 . ஒலித்தல் . தல் - விகுதியின்றி 
புலக்கும் - பிணங்குவாள் . ( ஐங்குறு .) 

வந்தது . 2. அச்சம் . ( பிங்கல . கஅருஉ . ) 3. குற் 
புலகன் -- பிரமனது வியாநவாயுவிற்பிறந்த றம் . (சிந்தா .) 4. சனிமை. ( உ - ம் . ) " புல்லென்ற 
ஓரிருடி . ( வி - ணி . ) 

களம்போலப்புலம்பு கொண்டமைவாளோ ” (கலி. 


புலவர் . 


கருசரு 


புலநெறிவழக்கம் 


ரு . ) 5. துன்பம் . ( உ - ம் . ) “ பூமிசையேற்றினேன் 
புலம்பறுகின்றேன் ” ( மணிமே . மந்திர. கரு . ) 
6. தெரிநிலைவினைப்பகுதி . 7. நடுக்கம் , ( திவா 
கர , கக - ஆவது . ) 8. புலம்பல் . அல் -விகுதி 
யின் றிவந்தது . 

புலம்புதல் -1 . அழுதல் .( வழக் .) 2. ஒலித்தல் . 
( உ - ம் .) “ புலம்புகலெனினும்புலம்பெலெனினு 
மொக்கும் ” 4. பிதற்றுதல் . ( வழக் . ) 5. பேசுதல் , 
( தைல . பாயிர . கஎ . ) 

புலமகள் - நாமகள் . ( உ - ம் .) “ அண்ணலங் 
கதிரலமரப்புலமகணகவே ” ( சிந் , இலக் . உசுக . ) 

புலமாக்கல் ----அறிவித்தல் . (உ.ம். ) “ மேல் 
நெறியெலாம்புலமாக்கியவெந்தையை ” (திருவா 
ச . திருச்சத . கூ 2..) 

புலமீனுக்கி --விளக்குமாறு . ( தைல.பாயிர . 
சுகூ . ) 

புலமை - மெய்ஞ்ஞாநம் . ( உ - ம் . ) “ புரையும் 
ரில்லாப்புலமையோயென ” ( திருமுரு. 2- « 0 .) 
( பலவேறு வகைப்பட்ட நூலுணர்ச்சிகளையெல் 
லாமொருங்கேகொண்ட பேரறிவுடமையென் 
பர் சரவணப்பெருமாளையர் . ) 

புலமையர் --- புலமையோர் , கவிஞர் ; இவர் : 
கவி , கமகன் , வாதி , வாக்கியென நால்வகைப் 
படுவர் . 

புலர்காலை -- சங்கா ! காலம் . ( உ - ம் . ) “ புலர் 
காலைமாயை மேவிப்பொருந்தும் " (சிவப்பிர. 
வியாக் . பொது . கசு - 

ஆம் பக் . ) 
புலர்த்தல் --- 1. உலர்த்தல். ( பெரியபுரா. 
தடுத்தாட் + சு . ) 2 பூசுதல் . ( சூ . நிசு , சு ; ஈரு . ) 

புலர்த்துதல் - புலர்த்தல் . 

புலர்தல் 1. உலர்தல் , புலருதலெனினு 
மொக்கும் . (திருமுருகா சஅச - ஆம் அடி . ) 2 . 
தெளிதல் . ( உ - ம் . ) “ புலந்தது பொழுதுநல்லா 
ணெஞ்சமும்புலர்ந்ததன்றே " (சிங் . பதுமை . 
உ ஙஉ . ) 3. வாடல் . ( வழக்குண்டு போலும் . ) 4 . 
விடிதல் . ( உ - ம் . ) “ 2 ” பார் . 

புலர்வு -- 1. புலர்தல் . உ - தொழிற்பெயர் 
விகுதி. 2. வாடுகை ( வழக். ) 3. விடிவு . 

புலரி --விடியல் . (உ -ம் .) “ புலரிக்காலையெல் 
லொளி ” (பிரமோத்தாகாண்ட . ச : 50. ) 

புலருதல் -1. காய்தல் . ( உ - ம் . ) “ பள்ளியுளீரம் 
புலராமையேறற்க ” ( ஆசாரக்.) 2. வாடுதல் . 
( வழக் .) 3. விடிதல் . (திருவிளை.வரகுண.10 . ) 

புலவ- புலானற்றநாற . (பதிற்றுப் . ) 

புலவர் --1 . அறிஞர் . ( உ . - ம் ) “ புலர்வர்பூநு 
சல்யானையொடுபுனைதேர்பண்ணவும் ” ( புற 5 : . 
52. ) 2. கம்மாளர் . 3. விவாணர் , 4. குறுநில 
மன்னர் . ( உ - ம் .) வந்தழிக்சாண்க. 5. கூத்சர் . 
1. சேவர் . ( உ - ம் . ) “பு ? ன சடைமுடியினர்புலல 


ரோவெனா" ( இராமா.சடாயுகா. கக . ) 7. புதன் . 
( 2 , 3 , 5 , 7 - சூ . நிக . கக : லகரவெ . க . ) 

புலவல் - 1. புலத்தல் . ( உ - ம் .) “ போரெ 
திர்ந்தாற்றாப்புலவனீகூறியென் " (கலி. அக .) 
2. புலால் நாற்றம் நாறுதல் . ( உ - ம் .) “உறலுறு 
குறுதிச்செருக்களம்புலவ " ( பதிற்றுப்பத்து . 
அசு : க . ) 

புலவன் -1 . அருகன் . ( உ - ம் .) “ பொருளன் 
புனிதன்புராணன்புலவன் " ( சிலப் . நாடுகாண் . 
கஎக . ) 2. அறிஞன் . புலம் - அறிவு . -3 . கம்மா 
ளன் . ( உ - ம் .) “ புலவன துளங்சொடு ” ( கந்தபு . 
தெய்வ . உடு . ) 4. கவிவாணன் . 5 , கூத்தன் . 
6. தேவன் . 7. தேவேந்திரன் . ( சூ.நிக.ச : கக .) 
8. பாடுவோன் . 9. புதன் . 10. ( சூ . நிச.க : உ.ச .) 
எனையவற்றிற்குதாரணம் புலவர் என்பதிற் 
காண்க . ஒருமைப்பன்மைலிகு தியின் பேத 
மின்றிப் பொருளின் பேதமில்லை . 
புலவா - பூலா . (மலையக .) 

புலவி -1. ஊடலின் முதிர்வு . ( உ - ம் . ) “ கலவி 
வித்தாகவூடிக்கட்புனல்குளிக்குநல்லார் - புலவி 
தீர்செவ்விநோக்கிப்புணர்முலைப்போகந் துய்த் 
து ” ( திருவிளை . நகர . காரு .) 2. கூடியுங்கூட்ட 
மின்மை . ( சூ . நிக . க : சஅ . ) 3. வெறுத்தல் . 
( ஐங்குறு . ) 

புலவி நீட்டம்--துனி. ( சூ . நிக. க : கஎ . ) 
புலவு -1. ஊன். ( உ - ம். ) “ புலவுவாய்ப்புலி 
முதல்யாவையும் ” (அரிச்ச . வேட்டஞ். க . ) 2 . 
குருதி . ( உ - ம் . ) “ கூந்தல்புலவுத்தோய ” (சிந் 
தா . நாமக . உசுச . ) ( ஆகுபெயர் . ) 3. நரகம் . 
(பிங்கல . சருரு ) 4. புலால்மணம். ( உ - ம் . ) 
" புலவுமணற்பூங்கானல் " ( பட்டின . கச . ) 5. 
முடைநாற்றம் . (சூ . நிக . ந : சசு . ) 

புலவுதல் - வெறுத்தல் . ( உ - ம். ) “ புலவுதி 
மாதோநீயே ” ( புறநா . உகக . ) 
புலவுதி --- வெறுத்தி . ( புறநா . ) 

புலன் --1. அறிவு. (உ -ம் .)" எப்புலனுமோர் 
ந்தவன் ” ( திருவிளை . விருத்தகு . க . ) 2. இந் 
திரியம் . ( ஞானாமி . ) இந்திரியவுணர்ச்சியுமாம் . 
3. கருத்து . ( வழக் .) 4. கழனி. (திருநூற் .) 5 . 
பஞ்சப்புலன் . (உ - ம் . )" கரணம்” பார் . 6. பாட்டு . 
( உ- ம் . ) “ காமனுங்கனியவைத்தபுலன்கரைகண் 
0 ” (சிந்.நாமக. நசக .) ( ஆகுபெயர்.) 7. வனப் 
பெட்டினொன்று . 8 விடயம் . (உ - ம் .) “ மரண 
மனைத்தும்புலனிவைகாணா" ( கோயிற்பு . நட 
ராச . உஉ . ) 

புலனி-- ஞண்டு . ( வைத்தியபரி .) 
புலனெறிவழக்கம் - புலனெறி வழக்கு. 
( உ -ம் .)"பாடல்சான்றபுலனெறிவழக்கம் " ( தொ 
ல் . ருகூ . ) 


194 


புலிப்பொறிப்போர்வை 


கருசன் 


புலைப்பாடி 


- 


4 


1 


புலுண்டல் 


புலநெறிவழக்கு-- புலவராற்று வழக்கம் . போர்வைநீக்கி ” ( சிந் . நாமக . உஙஎ .) 
( தொல் . பொரு . ந : உரை . ) 

புலிபம் - பொன்னாவிரை. (மலையக .) 
புலனெடுக்கல் - விடயங்களின்வழிமநசைப் புலிழகச்சிலந்தி- ஒரு விடசெந்து , ( வழக் 
போகவொட்டாமற் றிருப்புதல். ( உ - ம் . ) “ சக குண்டுபோலும் .) 
மார்க்கம்புலனொடுக்கி ” ( சி . சி . அ : உக . ) 

புலிழகப்பூச்சி - ஒருபூச்சி ; அது : புலிமுகச் 
புலாகம் - சோற்றுத்திரளை . ( உ - ம். ) வந் சிலந்தியென்பர் . 
துழிக்காண்க . 

புலிழநி -- வியாக்கிரபாதமுநிவர் . ( உ - ம் .) 
புலாகி - மரம் . ( வைத்தியபரி . ) 

" தெரிவுறநீடும்புலிமுநியோனும் ” ( கோயிற்பி . 
புலால் -1. ஊன் முதலியன. ( உ - ம் . ) நடரா . நடு . ) 
“ புலான்மறுத்தல் ” 2. வெடில் . ( உ - ம் . ) “ புலால் புலியுகிரி - புலித்தொடக்கி . ( மலையக .) 
கம ழ - நீராட்டி ” ( கோயிற்பு. பாயிர. எ . ) புலியுறுமீ --ஒரு பறை . புலியுறு முவதுபோ 
புலால்கட்டி கடலின் மீன்முதலியவற் 

லொலித்தலாலிப்பெயர் பெற்றது . 
றைத்தடுப்போன் . ஒரு குழூஉக்குறி . 

புலியூர் -சிதம்பரம் . ( உ - ம் . ) " மருவுதல் ” பார். 
புலானீர் - இரத்தம் . ( சூ . நிக . ந : சரு . ) புலீச்சரம் திருப்புலீச்சரம் . ( உ - ம் . ) 
புலி -1 . ஒருமிருகம் . 2. சிங்கவிராசி . 3 . அருண்மேவும்புலீச்சரமும் - பற்றும் பெருமா 
தொடரி . ( வைத்தியபரி .) 4. நால்வகைச்சாந்தி னையும் ” ( கோயிற்பு. வியா, உஉ . ) 
னொன்று . 5. வேங்கைப்பட்டை . ( தைல . தை புலு - பத்து . ( உ - ம் ) வந்துழிக்காண்க . 
லவ . எசு . ) ( 1 , 2 , 4 - பிங்கல . ஙஅசுங . ) 

புலுட்டுதல் - கருக்குதல் . ( உ / - ம் . ) “ வழக் 
புலிக்கான்ழநி- வியாக்கிரபாத முநிவர். குண்டுபோலும் . 
( கோயிற்பு . பதஞ்சலி. எஎ . ) 

புலுட்டை - 
புலிக்கொடியோன் - சோழன் . ( பிங்கல . 

தழைவற்றது . ( வழக் 
எசஎ . ) 

குண்டுபோலும். ) 

புலுண்டுதல் 
புலிங்கம்-1 , ஊர்க்குருவி . ( வைத்தியபரி .) புலுதம் - 1. அளபெடை , ( யாப் . காரி . 
2. தீப்பொறி , ( உ - ம் . ) “ மயிர்ப்புறந்தொறும் உறுப்பிய , 4. உரை .) 2. ஒற்றெழுத்து . ( சூ . 
புலிங்கம்வந்தடைந்தன ” (கந்தபு. சூரன் நிக . க 0 : ஙக . ) 3. காலதசப்பிரமாணத்தொன்று ; 1 
றண்ட . எ . ) 

அஃது : இலகு மூன்று கொண்டது. 
புலித்தடுக்கி- புலித்தொடக்கி . 

புலை --- 1 . அசுத்தம் . (மணிமே.) 2. ஊன் . 
புலித்தொடக்கி – 1. இண்டு . (பிங்கல . 

1. இண்டு. (பிங்கல . | ( பிங்கல . கஎரு. ) 3. பறையன் . ( உ - ம் . ) " நல 
உஅஅஎ.) 2. கற்றாழை . 3. தொடரி . இதனை மென்று புலைமலமருந்துஞ்சூகரமாய் வரு 

வன் 
புலிதொடக்கி என்றுங்கூறுவர் . ( 1 , 2 - மலையக . ) ( சிவரக பசாசுமோசந.கக . ) 4. புன்மை, தாழ்வு . 

புலித்தோலுடையேர்ன் --சிவன் . திவாகர (உ - ம்.) வந்துழிக்காண்க . 5. பொய் . ( உ - ம் .) 
முதலாவது. 

" கள்ளங்கொலைகட்புலைகாமமென்றைந் துமற் 
புலிர்தம் -- தேயமைம்பத்தாறினொன்று ; றார்க்கு ” ( அரிச்ச. நாட் . சு . ) 
அது : மிலேச்சதேசம். ( பொருட்டொகை புலைச்சி- ) . எவட்சாரம். ( வைத்தியபரி .) 
நிகண்டிலறிக .) 

2. புலைப்பெண் . ( உ - ம் . ) “ கண்ணில்லாளொரு 
புலிந்தன் - மிலேச்சன் . ( உ - ம் . ) வந்துழிக் | புலைச்சி ” (பிரமோ, சாண் . ஈ : ஈ . ) : 
காண்க . 

புலைச்சேரி -- பறைச்சேரி . ( உ - ம் . ) “ அவ் 
புலிநகக்கொன்றை - ஒருகொன்றை . இதற் வாறுசெறிமனை கள்புலைச்சேரிசுடுகா டாகும் " 
குப் பகன்றையென்னும் பெயருண்டு . ( தனி (சிவரக . பசாசு மோசந. உட . ) 
யூர்ப்புராணம் . பாயிரம் . விநாயகவணக்கச்செய் புலைஞர் -1 . சண்டாளர் . ( சூ . நிக . உ ; ஈச . ) 
யுளிலறிக .) (மணிமேகலை . ) 

2. பறையர். ( வழக் ) 
புலிநடலை - ஆனைத்தடிப்பு. ( வைத்தியபரி. ) புலைத்தனம்-1 . கொலைக்குணம் . 2. புன் 
புலிப்பாணி - போகரிஷியின்மாணக்கராகிய குணம் . ( 1 , 2 - வழக் .) 
சித்தர் ; இவர்: புலியை வசப்படுத்தினமையாலு புலைத்தி - புலைமகள் . ( உ - ம் . ) “ முருகுமெய்ப் 
நீரைத் திரட்டிக்கையிற்கொண்டமையாலு மிப் பட்டபுலைத்திபோல ” ( புறநா . உருக .) 
பெயர்பெற்றனர் . ( வைத்தியஞ்சாலமிவைகளில் பலைத்தொழில் -- 1 . கொலைத்தொழில். 2 . 
வல்லவர் . ( அபிதாக . ) 

புன்றொழில். (1 , 2 - வழக் . ) 
புலிப்பொறிப்போரீவை -- புலியினது வலி புலைப்பாடி- புலைச்சேரி ( பெரியபு . திரு 
யையுடையகவசம் . ( உ - ம் . ) “ புலிப்பொறிப் 

நாளைப் . சு . ) 


புவதை 


கருசஎ 


புழுக்குதல் 


புவலோகம் 


புலைமகள் - புலைப்பெண் . ( வழக் . ) 

புவர்லோகம் -- புவலோகம் . ( வழக் .) 
புலைமகன் - புலையன் . ( வழக் . 

சந்திரசூரியர் முதலியோர் 
புலை மை - புலைத்தன்மை , கீழ்மை . ( உ - ம் . ) வசிக்கும்பதம் . ( உ - ம் . ) “ புவலோகங்கடந்து 
“ புறங்கடைநின்றான் செய்தபுலைமை” (திருவி போய்ப்புண்ணியருக்கெண்ணிறந்தபோக மூட் 
ளை . அங்கம் . க . ) 

டும் ” ( திருவிளை . மலயத்துவச , உஅ . ) 
புலையர் -1 . கீழ்மக்கள் . ( வழக் .) 2. சண் புவன் -சிவன் . ( உ - ம் . ) “ பிரான் ” பார் . 
டாளர். ( உ - ம் . ) “பிணங்கள் சுடுங்கடும்புலையர் ” | ( தானேயுண்டானவன் என்றபடி .) 
( அரிச்ச . மயாக . கூரு . ) 

புவி -1 . தேர் . ( உ - ம் . ) “ கைத்தநுவோடுந் 
புலையன் -1 . கீழ்மகன். ( வழக் .) 2. சண் தீயோன்கதுமெனப்புவிக்கணுற்றான் ” ( கந்தபு . 
டாளன் ; இவன் : பார்ப்பனத்திவயிற்றிற்சூத்திர சூரபன் . வதை . உஙச . ) 2. பிருதிவிதத்துவம் . 
னுக்குப்பிறந்தபிள்ளை . ( உ - ம் . ) “ அந்தணர்கந்தி ( வை தீ . அக . ) 3. பூமி. (உ - ம். ) “ நிறையிரும்பு 
தோளையணை தலுமவனப்போது- வந்தவன்புலை வியைமுன்போனிலைபெறநிறுவிற் றன்றே " 
யன் ” ( அருணகிரிபு . வலம்பு . ககக .) 

( கூர்மபு . அந்தகா . சு . ) 
புலோமசித்து - இந்திரன் . புலோமன் பு விதவிருக்கம் - பெருவாகை . ( வைத்திய 
என்னும் அசுரனைச்செயித்தவன் . 

பரிபா . ) 
புலோமசை- இந்திராணி ; இவள் : புலோ புவிபீடு- தண்ணீர்விட்டான் . ( வைத்தியபரி .) 
மன்குமாரி . ( உ -ம் .) “ பொன்னவிர்திதலைமுலை புவியாடம் -- இரசகர்ப்பூரம் .( வைத்தியபரி .) 
சுமந்தொல்கும்புலோமசை " (கூர்ம பு . பிர புழத - மலைவெருகு . ( உ - ம் .) “ அழுந்துபட் 
கிருதி . க . ) 

டலமரும்புகழமல்சாரல் ” ( மலைபடு . உகக . ) 
புலோமன் - 1. இந்திராணியின்றந்தை . புழப்பு - பொன்னாவிரை. ( வைத்தியபரி .) 
( உ - ம் .) " புலோமசை " பார் . 2. ஒரு தாநவன்; புழல் -1. உட்பொய் . ( உ - ம் . ) " பூழி பூத்த 
இவன் : இந்திரனாற்கொல்லப்பட்டவன். புழற்காளாம்பி ” ( 

சிறுபாணா. கஙச . ) 2. சல 
புலோமை -1. ஒரு அசுரன் . 2. காசிபன் தாரை. ( வழக்குண்டு போலும் . ) 3. துளை . ( உ - ம் . ) 
மனைவி . ( அபிதாநசிந் .) 

“ புழற்தலைப்புகர்க்கலையுருட்டி ” ( புறநா . கரு உ .) 
புவநசம் - புவநத்திற்பிறந்தது . ( சி - லி . ஞாந . 4. துளையுடைப்பொருள் . ( சூ . நிக . அ : சு . ) 5. 
அ : உரை .) 

மீன் . ( பிங்கல . உசுஉஎ . ) 
புவநம் - 1. உலகின் பொது . ( உ - ம் . ) “புவம் புழ -1 . கிருமி . ( உ - ம் .) “ காயமெலாம்புழு 
மலிபோகங்கள் பொருந்த மருந்தவம்புரிந்தால் 

நெளியக்கவித்தபுண்ணும் ” ( பிர . காண் . ந ; 2.) 
( கோயிற்பு. வியாக் . ச . ) ( பிருதி விதத்துவத்தில் 2. தெரிநிலைவினைப்பகுதி . 
நூற்றெட்டு , அப்புதத்துவத்தில் எட்டு , தேயு புழக்கம் -1. உட்டணம் . 2. பொறாமை . 
தத்துவத்தில் எட்டு , வாயுதத்துவத்தில் எட்டு , | ( 1 , 2 - வழக்.) 
ஆகாயதத்துவத்தில் எட்டு , தன்மாத்திரையில் புழக்கல் -1. அரிசி . ( உ - ம் .) “ செம்பொன் 
நான்கு , சன்மேந்திரியத்தில் ஒன்று , ஞாநேந் வண்ணப்புழுக்கலாநிமிர்ந்தசோறு " (திருவிளை . 
திரியத்தில் ஒன்று , மநத்தில் ஒன்று , அகங்கா நாட் . ஙஉ .) ( தொழிலாகுபெயர் . ) 2. அவித் 
ரத்தில் ஒன்று , புத்தியில் எட்டு , பிரகிருதியில் தல் . ( வழக் . ) 3. சோறு . ( உ - ம் . ) " குய்யுடைப் 
எட்டு , புருடனில் ஆறு , இராகத்தில் ஐந்து , புழக்கல் ” (கந்தபு . மார்க் . ககக . ) உணவுஎன்பர் . 
நியதிமுதலியதத்துவத்தில் எட்டு , மாயையில் சிந்தாமணியில் , 4. முதிரைப்பண்டம். ( உ - ம் . ) 
எட்டு , சுத்தவித்தையில் ஒன்பது , ஈசுவரத்தில் " நோலை பார் . 
எட்டு , சாதாக்கியத்தில் ஒன்று , சத்தியில் புழக்கு -1. அவிப்பு . 2. இறைச்சி . ( உ - ம் . ) 
ஐந்து , சிவத்தில் பத்து ஆகப்புவநங்கள் இரு " யாமைப்புழுக்கின் ” ( புறநா. உகஉ . ) 3.குழம்பு . 
நூற்றிருபத்துநான்கென்ப . ( சி . சி. அ : எ, அ , ( பெரும்பா . ககூடு . உரை . ) 4. தெரிநிலைவினைப் 
க -உரை .) 2. நீர் . ( தைல . தைலவ . கஉக . ) பகுதி . 5. புழுக்கியவுணவு . ( உ - ம் .) “ எறிகதிற்றி 
3. பூமி . ( 1 , 3 - பிங்கல . ஙஅசுசு .) 

யேற்றுமின்புழுக்கே " ( பதிற்றுப்பத் . உ : அ . ) 
புவநாத்துவா - ஆறத்துவாக்களிலொன்று . (மலைநாட்டுவழக்கு .) 
( சி . பி . கை , சு . ) 

புழக்குத்தல் - புழுவரித்தல் . ( வழக் .) 
புவநி - பூமி . ( உ - ம் .) " புவநிமாந்தருக்கின்னரு புழக்கத்தி - கொண்டலாத்தி , ஒருகுருவி . 
ள்சுரந்திடும்பொறையால் " ( பிர-காண்.கரு : ரு .) ( வழக் ) 
புவதை - ஒரு சத்தி , பார்வதி . ( காஞ்சிப்பு. 

புழக்கத்துதல் - புழுவரித்தல் . ( வழக் . ) 
நகரப் . சுங . ) 

புழக்குதல் - அவித்தல் . ( வழக் . ) 


, 


புழைக்கை 


கருசஅ 


புள்ளுவர் 


புழக்கை -- 1 . அடிமை . ( வழக் . ) 2. புழுக்கு ( ஆ . நி . ஙக . ) 
தல் . ( ஐ - தொழிழ்பெயர்விகுதி . 

புள் -1. அவிட்ட நாள் . ( உ - ம் .) புகருடை 
புழக்கைச்சி -- அடிமைப்பெண் . ( வழக் . ) வாரத்துட்புட்பனை பூசமுரோகிணியும் (விதாந . 
புழக்கையன் - அடிமை. ( வழக் ) 

குணா . சு . ) 2. கணந்துட்புள் , ஒரு பறவை . 
புழக்கொத்தி- புழுக்குத்தி . 

( சிலப் . ) 3. பறவைப்பொது . ( உ - ம் .) “ புள்ளலம் 
புழக்கொல்லி - ஆடுதின்னாப்பாளை . ( வைத் பிய " ( அரிச்ச . நாட்டு . உக. ) 4. மதுபானம் . 
தியபரி .) டை 

( பரிபா .) 5. வண்டு . ( உ - ம் . ) “ புள்ளார்மலர்பொ 
புழத -1 . அம்புக்குப்பி . ( பிங்கல . கருசஉ . ) ழில்சூழ் தணிகேசன் ” (தனிப்பா . 2 - ஆம் பாக . 
2. நாவிப்புழுகு . (உ - ம்.) “ ஓவில்கருப்பூரங்குங் சசக . ) 6. வளை . ( உ - ம்.) " புட்கைபோகியபுன் 
குமம்புழுகுசந்தநக்காப்புடனே சாத்தி " (சிவரக . றலைமகாரோடு ” ( மலைபடு . உரு கா .) 7. வாஸ்வ 
பசாசமோசந . கக . ) 

முகூர்த்தம் . ( உ - ம் .) " அரண்பாம்பநுடமகம் 
புழதசம்பா-- ஒரு நெல் . (வழச் .) 

புட்புனலாடி ( விதாக. குணா. எ க .. ) 
புழுதப்பூனை 

நாவிப்பிள்ளை . ( தனியூர்ப் புள்ளடி-1. அரதனக்குற்றமைந்தனுளொ 
புராணம் பாயிரத்திலறிக .) 

ன்று . (உ - ம் . ) " கீற்று ” பார் . (பறவையின்பாத 
புழங்கல் - 1. உட்டணமாதல் . 2. சினக் வடிவுபோலிருப்பதென்பது காகபாதமென்பது 
குறிப்பு. ( உ - ம் . ) " புற்று ” பார். 3. புழுக்கின் மிது . ) 2. உரைகல் . 3. ஒரு பூடு , 4. புள்ளின் 
தானியம் . ( 1, 3 - வழக் .) 

பாதம் . ( 2,3,4 - வழக் .) 
புழங்கலரிசி- அவித்தநெல்லரிசி . ( வழக் . ) புள்ளம் -1 . அரிவாள் . ( உ - ம் . ) " புள்ளங்கள் 
புழங்குதல் -1. அவித்தல் . 2. உட்டணித் சூற்சங்கிற்றீட்டுவார் ” ( அரிச்ச . நாட் . சரு . ) 
தல் . 3. புழுங்கல் . சினக்குறிப்பு . (பிங்கல . 2. கொடுவாள் . ( பிங்கல . கருரு அ .) 
கஅஎச . ) 4. பொய்யவிதல் செய்தல் . 5. பொறா புள்ளரசு --கருடன் . ( உ - ம் .) "கடவுளவிர் 
மைப்படல் . 6. மநங்கொதித்தல் . ( உ - ம் . “ வெங் சடைமேற்கட்செவியஞ்சாதே - படர் சிறைய 
கணைவிடுத்துநின்றெதிர்புழுங்கினான் " ( கூர்ம புள்ள ரசைப்பார்த்து " (நன்நெறி . க . ) 
பு . தக்க . வமி . ருஎ ) 7. வருந்தல் . ( இராமா . புள்ளி -1. அரதநக்குற்றமைந்தனுளொன் 
கரன்வதை. உ . ) ( 1, 2 , 4 , 5 - வழக்.) ராகிய விந்து. ( உ - ம் ) " தராசம் ” பார் . 2 . ஆய் 

புழத்தல் - 1. புழுத்துப்போதல் . 2. புழு தம் . ( யாப் . காரிகை. உறுப்பி . க . உரை . ) 3 . 
வுண்டாதல் . ( 1 , 2 - வழக் .) 

இலக்கப்புள்ளி . 4. ஒற்றெழுத்து . ( உ - ம் .) 
புழதி- பராகம் , துகள் . (சூ . நிக . சு : 20. ) “ புள்ளியீற்றின் முன் ” என்னுந் தொல்காப்பியச் 
புழப்பகம் --மூக்கிரட்டை .( வைத்தியபரி .) சூத்திரத்திலறிக . 5. ஒற்றெழுத்து மேலீடும் 
புழப்பகை - வாய்விளங்கம் . ( தைல . தைலவ . புள்ளி.(உ - ம் ) “ புள்ளிவிட்டவ்வொடு ” என்னுஞ் 
சுசு . ) 

சூத்திரத்திலறிக . 6. நண்டு , 7 பல்லி . 8. மதிப்பு, 
புழப்பு - புழுத்தல் . பு - தொழிற்பெயர்விகுதி . அல்லது உயர்ச்சி , அடையாளமுமாம் . ( 6 , 7 
புழமேய்ச்சல் 

வைத்தியபரி .) ( 3 , 8 - வழக் ) 
புழமேய்தல் 

புழுவரித்தல் . ( வழக் . ) 
புழவெட்டு 

புள்ளிக்கணக்கு மதிப்பிடுங்கணக்கு.( வழக்) 

புள்ளிக்காரன் - பணக்காரன் . (வழக .) 
புழவெட்டுதல் - 

புள்ளிநீர் - சுக்கிலம் . ( உ - ம் . ) “ புள்ளிநீர் 
புழை -1 . உட்டுளை . ( உ - ம் ) " புழைக்கை வீழ்ந்தது " (சிங் . முத்தியி . அக . ) 
(பிங்கல . உஉ அச . ) 2. ஏவறை . ( சிலப் . ) 3 . புள்ளிமான் -- ஒருமான் . ( வழக் ) 
துவாரம் . ( உ - ம் .) " புண்ணிலாம் பெரும்புழை புள்ளியம் - சிறு குறிஞ்சா. ( வைத்தியபரி .) 
யிற்கனனுழைந்தாலென ” ( இராமா . கையடை . புள்ளிரி --சந்தனம் . ( வைத்தியபரி .) 
கக . ) சிறியவழி . என்பர் மணிமேகலையில் . 4 . புள்ளிவண்டு - கழுதைவண்டு. (வழக்குண்டு 
வயலிற்கடைமடை . ( உ - ம் . )" மழைக்குரெலென போலும் . ) 
மயிலகவவார்செனெற் , புழைக்கடைப்புனல புள்ளு --சிறுபுள்ளடி . ( வைத்தியபரி . ) 
லைத்தொழுகும்பொற்பிற்றே ” (சிங்.காக.ரு. அ .) புள்ளுவம் - வஞ்சகம் . ( சூ. நிக. அ. சு.அ.) 
புழைக்கடை - வயலிற்கடைமடை . (சிந்தா .) புள்ளுவமகன்- வேடன் . (சிந்தா .) 
புழைக்கை -- 1 . துதிக்கை . ( உ - ம் .) " யாளி புள்ளுவர் -1 . கீழோர் . ( பிங்கல . அஎஉ .) 
கரிபுழைக்கைமுகந்தொன்றற்கொன் றூ ட்டி 2. பாலைநிலைமாக்கள் . ( சூ. நிக. 2 ;சுஎ . ) 3. 
யூட்டி ” ( திருவிளை . இந்திரன்பழி . எஉ . ) 2 . வஞ்சகர் . ( உ - ம் . ) “ பொன்னேய்நெய்யொடுபா 
யானை . ( உ - ம் .) " புல் ” பார் . 3. யானையாளி . லமுதுண்டொருபுள்ளுவன் ” ( நாலாயி . பெரி 


புளிப்பு 


கருசகூ 


புற்கலம் 


-- 


யாழ் . கூ- ஆம் பத்- தன்னேர் . க . ) 4. வேடர் . 

புளிமதுரை - புளிநறளை . (மலையக . ) 
* புள்ளுவர்கையினுமுய்யும்புள்ளுள ” 

புளிமா -- 1 . ஒருமாமரம் ; இதன்காய் இருப் 
முத்தி . அஅ. ) 

பைக்காய்போற் சிறியதாயிருக்கும் . 2. நிரை 
புளகப்பால் 

சிறுவாலுளுவை . ( வைத் நேராய்வருஞ்சீர்க்குவாய்பாடு . ( 2.-ம். ) “ தேமா 
தியபரி ) 

புளிமாகருவிளங்கூவிளம் ” (யாப். காரிகை. 
புளகம் - 1. அரிதாரம் . ( வைத்தியபரி . ) 2 . உறு . ச . ) 
கண்ணாடி . ( உ - ம் . ) " செம்பொற்புளகத்திளஞா புளிமாங்கனி -- நிரைநேர்நிரை பாய்வருஞ் 
யிறுசெற்றகோயில் " ( சிந் . கநக . நகக . ) 3 . சீர்க்கு வாய்பாடு , ( யாப்காரி , உறுப் . ச . ) . 
சோறு . (பிங்கல . ஙஅசுஎ . ) 4. மயிர்சிலித்தல். 

புளிமாங்காய் --- நிரைநேர் நேராய்வருஞ் 
( உ - ம் . ) “நீர்சொரியாநிற்பக்கண்புளகங் - களங் சீர்க்கு வாய்ப்பாடு . ( யாப் . காரி , உறுப் . ச . ) 
சந்தர ” ( ம - ருதி . ரு 0 . ) 

புளிமாதளை- ஒரு மாதளை . ( வழக் .)) 
புளகித்தல் - 

புளிமாந்தண்ணிழல் - நிரைநேர் நேர்நிரை 
புளகிதம்- மயிர்சிலிர்ப்பு . ( வழக் ) 

யாய்வருஞ்சீர்க்கு வாய்ப்பாடு . ( யாப் காரி . 
புளகிப்பு 

உறுப் . நி. ) 
புளகு - புளகம் . ( உ - ம் .) “ மயிர்புளகரும்ப " 

புளிமாந்தண்பூ நிரைநேர் நேர்நே ராய் 
(சிவாக . வரலா. கா . ) 

வருஞ்சீர்க்கு வாய்ப்பாடு , ( யாப் . காரி.உறுப்.டு . ) 
புளப்பாகல் - சிறுவாலுளுவை. ( மலைபக . ) 

புளிமாநறுநிழல் 

நிரைநேர் நிரைநிரை 
புளி -1 . அறுசுவையினொன்று . (நன்னூ . 

யாய்வருஞ்சீர்க்கு வாய்ப்பாடு . ( யாப் . காரி . 
உயிரீற்று . உரு . ) 2. புள்ளி. ( உ - ம் . ) " தயிர்ப்புளி 

உறப் , ந. ) 
மொய்த்ததோணலார்முழுது மீண்டினர் ” ( சிந் . 

புளிமாநறும்பூ நிரை நேர் நிரைநேராய் 
கோவிந் . கரு . ) ( விகாரம் . ) 3. புளியமரம் ,(உ - ம் .) 
“மேனிசுந்தரிபரிக்கந்திபுளி ” ( தெல . தைலவ . 

வருஞ்சீர்க்கு வாய்ப்பாடு . (யாப் காரி .உறுப். ரு . ) 
எங . ) 4. தெரிநிலைவினைப்பகுது . 

புளிமீன் --ஒருமீன் . (வழக்குண்டுபோலும் .) 
புளிக்கறி - புளிங்கறி . ( நன்னூ . உயிரீற்று . புளியம் --சிறு குறிஞ்சா. ( வைத்தியபரி .) 
உரு . ) 

புளியம்பாசி -- ஒருநீர்ப் பூண்டு . ( வைத்திய 
புளிக்கீரை - ஒரு கீரை . ( வழக் . ) 

பரிபா .) 
புளிச்சகாய்மரம்- ஒருமரம் , புளிச்சற்காய் புளியறணை -- ஒரு பூண்டு . ( வைத்தியப்பா ) 
மரம் . ( வழக்குண்டுபோலும் . ) 

புளியாமணக்கு -- ஒருபூண்டு. ( வழக்குண்டு 
புளிச்சை -- ஒரு செடி , ( வழக் ) 

போலும் .) 
புளிஞ்சோறு புளியோதரும் . ( நன்னூ . புளியாரை- ஒருகீரை.(உ - ம்.)" துரோணம் " 
உயிரீற் . உரு . உரை . ) 

பார் . ( தைல தைலவ . ருக .) 
புளிஞர் -- வேடர் . ( சூ . நிக . 2 : சு.அ. ) 

புளியோதநம் - புளிஞ்சோறு ; இது : 
புளித்தல் - புளிப்பு . ( வழக் . ) 

தநச்சாதவகையினொன்று . ( வழக் , ) 
புளிதம் - தசை . ( சூ . நிக . ந : சச . ) 

புளூகன் - பொய்யன் . (வழக் .) 
புளிந்தயிர் - புளித்தயிர் . ( வழக் ) 

புரூத - 1.தெரிநிலைவினப்பகுதி . 2. பொய் . 
புளிந்தன் -வைசியப்பெண்ணைக் தரவினா ( வழக் . ) 
லே மன்னன்கூடிப்பெற்றபிள்ளை , வேடன் . புளுத்தல் -- பொய்சொல்லுதல் . ( வழக் ) 
( உ - ம் . ) " நாய்கர்கந்நியைக்கரலின் மன்னன் புற்கசர் ஒரு இழிந்தசாதியர் .( கூர்மபு . 
பொருந்தவந்துதித்தபிள்ளைபுளிந்தனென்று பொதுவிதியுரை, கக . ) நிஷாதனுக்குச் சூத்தி 
ரைக்கும் பேரான் " ( சூத . சிவகா . கஉ ; 

ரப்பெண்ணிடம் பிறந்தவர் ; இவருக்குவளை கல் 
புளிநடலை - புளிதறளை . ( மலையக . ) லியெலி முதலியன பிடித்தல் தொழில். ( அபி 

புளினம் மணற்குன்று , மணற்றிட்டை . தாநசி .) 
( உ - ம் .) இரதத்திரள் புளிநம் (இராமா . கர.கச.) புற்கம் -1 . குறை . ( உ - ம். ) வந்துழிக்காண்க . 
புளிநர் - வேடர் . ( உ - ம் . ) " புடைசூழ்ந்தார் 2. புல்லறிவு . ( உ - ம் . ) “ கற்பக்கழிமடமஃகுமட 

. மாபாதக . மஃகப் புற்கந்தீர்ந்திவ்வுலகிற்கோளுணரும் " 

வைத்திய 
புளிப்பு - புளிக்கை , ஒருசுவை . (உ - ம் .) புற்கலம் - உடல் . ( உ - ம் . ) “ பூதமுதற்சாத 
“ நன்னூ -சுவைப்புளிமுன் " என்னுஞ்சூத்திரத் நத்தாம்புற்கலத்தின் " ( சிலப் . அரங்கே . உசு . 
திரவுரையிலறிக , 

உரை . ) 


- 


கஅ .) 


புறக்கருவி 


கருருப் 


புறங்கை 


புற்கலன் - ! . உயிர் . ( சூ . நிக . உ : காரு .) றல் , இருக்கல் , கிடத்தலென வாயுவின்கூறு 
2. பூதாதியாங்காரம் . (உ - ம். ) “ அபிமானம் ”பார் . ஐந்தும் , குரோதம் , லோபம் , மோகம் , மதம் , 
( கூர்மபு . பிரகிருதி , அ . ) 

மாச்சரியமென் ஆகாயத்தின்கூறு ஐந்தும். 
புற்து -- 1 . கபில நிறம் . ( சூ . நிக . கக : ககர பிருதிவியின் வழியவான இடை , பிங்கலை , 
வெ . ங . ) 2. குறை . ( உ - ம் .) வந்துழிக்காண்க . சுழுமுகை , காந்தாரி, அத்தி , சிங்கவை, அலம் 
புற்குருவி - ஒருவகைப்பட்சி . ( வழக் ) புடை , புருடன் , குகு , சங்கிநியென நாடிகள் 
புற்கெனல் --1 . அந்திப் பொழுதின்குணம் பத்தும் வாயுவின் வழித்தான பிராணன் , அபா 
என்பர் . 2. புகர்நிறக்குறிப்பு . ( சூ . நிக . கக . ககர நன் , உதாநன் , வியாநன் , சமாநன் , நாகன் , 
வெ . ங . ) 

கூர்மன் , கிரிகரன் , தேவதத்தன் , தநஞ்செய 
புற்கை 

மிக்கநீராலடப்பட்ட உணவு . னென வாயுக்கள் பத்தும் , ஆகாயத்தின்வழித் 
( உ - ம் . ) “ நெடுநீர்ப்புற்கைநீத்தனம்வரற்கே " தான அர்த்தவேடணை , புத்திரவேடணை , உலக 
( புறநா . சுச . ) இது கூழ் என்பர் . 

வேடணையென ஈடணை மூன்றும் . வாக்காதி 
புற்கொடி --- சுரைக்கொடி . ( மலையக .) யின் வழித்தானவசநம் , கமநம் , தாநம் , விசார்க் 
புற்கோரை -- ஒரு புல் . இதனைப் புல்லாங் கம் , ஆநந்தமென ஐந்தும் . பிரகிருதியின் வழித் 
கோரையென்றுங்கூறுவர் . 

தான சாத்துவீகம் , இராசதம் , தாமதமெனக் 
புற்பதி -- 1 . பனை . ( மலையக ) 2 வாழைக் குணம் மூன்றும் . விந்துவின்வழித்தான சூக்கு 
கிழங்கு . ( உ - ம் .) “இஞ் ” பார் . ( 30.தல.தைலவ . மை , பைசந்தி , மத்திமை , வைகாரியென 

வாக்குநான்குமாகிய அறுபதுமாம் .( கட் . கொத் ) 
புப்பாய் --புல்லினாற்செய்தபாய். சாப்பை புறக்காழ் -1. புறவயிரம் . ( வைத்தியபரி .) 
என்பர் நிகண்டில் . ( வழக் . ) 

2. பெண்மரம் . ( சூ . நிக . ச : ருஎ . ) 
புற்பிடி - காசையென்னுமொதவடைப்புல் . புறக்கூத்து பெதுவியலாகிய கூத்து . 
( பிங்கல. உககூகூ . ) 

( மணிமே . ) 
புறிபு - முல்லை. ( மலையக ) 

புறக்கொடை - தோற்றுப் பின் காட்டிப்போ 
புற்புதம் - நீர்க்குமிழி . ( உ - ம். “ பரவை ” பார் . தல் . ( வள் . எசுசு . பரி . ) 
( திருநூற் . ங . ) 

புறகிடல் - புறங்கொடுத்தல் . ( உ - ம் . ) “அன் 
புற்போதி- பூவரசு . ( மலையக . ) 

னோனுக்குப்புற கிட்டகன்றோடும் " ( திருவிளை . 
புற்றம் -- புற்று . ( ஐங்குறு .) 

வரகுண . கரு. ) 
புற்றஞ்சோறு -- புற்றாம்பழஞ்சோறு . 

புறங்கடை --1 . தலைவாயில் . ( உ - ம் . ) “ புறங் 
புற்றம்பழஞ்சோறு ---கறையான் கூடு . கடைய தாகும்பொருள் " (நீதிநெறி. சுச . ) 2 . 
( வைத்தியபரி .) 

பின்னிடத்தோன் . ( பத்துப்பா .) 
புற்றளி -- 1. அது....ம் . 2. பனை . ( மலையக . ) புறங்காட்டல் -1. தோற்றோடுதல் .( உ - ம் .) 
புற்றிற்பூ - காளான் . ( வைத்தியபரி .) “ புறங்காட்டிப்போங்காட்டில் ” ( கோயிற்பு . பா 
புற்று - 1. கன்னட்புற்று . ( வழக் . ) 2. வன் யிர . எ . ) 2. முதுகுகாட்டிப்படுத்தல் ; இது: 
மீகம் . ( உ - ம் . ) “புத் திடங்கொண்டபுரா தனனை ” கோவைத்துறைகளினொன்று . 
( பெரியபு. தடுத்தாட் கஉரு. ) 

புறங்காடு -- இடுகாடு . (சூ . நிக.ரு. ருக . ) 
புற்றுக்குதைச்சி - புற்றாஞ்சோறு . ( வைத் புறங்காணுதல் தோற்றோடச்செய்தல் . 
தியபரி ) 

( வழக் .) 
புறக்கணித்தல்- ) வெறுப்புற்று நோக்கல் , புறங்காத்தல் பிறர்வருந்தாமற் காத்தல் . 
புறக்கணிப்பு-- அசட்டையாய் வேறு ( உ - ம் .)“ குடிபுறங்காத்தோம்பிக்குற்றங்கடிதல் " 
கருதியிருத்தல் . ( வழக்.) திரியப்பார்த்தலென் 

( வள் . ருசக . ) 
பர் சிந்தாமணியில் . 

புறங்காப்ப- காப்ப . (சிந்தா .) 
புறக்கரணம்- புறக்கருவி . 

புறங்கால் - புறவடி. ( வழக் .) 
புறக்கருவி- தூலதேகசம்பந்தமாகிய ஆன் புறங்கூற்று - முன்னன்றிப்புறத்தே இகழ் 
மாவுக்குரிய வெளிக்கருவிகள் ; அவை ; தோல் , 

ந்துகூறுமொழி .(சிவஞாநபோ. அவையட,சிற் .) 
எலும்பு , நரம்பு , தசை, மயிரெனப்பிருதிவியின் புறங்கூறல் - பிறரைக் காணாதவிடத்து 
கூறு ஐந்தும் , நீர் , உதிரம் , மச்சை , மூளை , இகழ்ந்து கூறுதல் . ( வை -தீ. கசசு. ) 
கிலமென அப்புவின்கூறு ஐந்தும் . ஆகாரம், புறங்கை - உள்ளங்கைக்குப் புறம்பானது . 
நித்திரை, பயம் , மைதுநம் , சோம்பலெனத் ( உ - ம் . ) “புல்லறிவோடுபுறங்கையைநக்குதல் 
தேயுவின்கூறுஐந்தும் . ஓடல் , நடத்தல் , நிற் போலாமால் " ( காசிகா. ரு: சு . 

) 


சுக் 


புறணி 


கருருக 


புறநிருவிகற்பசமாதி 


புறங்கொடுத்தல் 1. எதிர்முகமாகாது ( பிங்கல . ஈ.அசுக .) 6. முல்லைநிலம் . ( 1,2,4,5- 
போதல் . (உ - ம் . ) “நாணென்னுநல்லாள் புறங் சூ . நிக . சக : றகரவெ . க . ) 
கொடுக்கும் " ( வள் . கஉச . ) 2. தோற்றுத்திரும் புறத்தவன் - ஐயனார் . ( சூ . நிக . க : உ அ .) 
புதற்கு முதுகுகொடுத்தல் . என்பர் . 

புறத்தான் --- புறம்பானவன் . ( வழச் .) 
புறச்சத்தாநுவேதம் - சச்சிதாநந்தசுவரூப புறத்தி-- புறம்பானவள் . ( வழக் .) 
மாவதே பிரமமெனச்சிந்திப்பது . ( உ - ம் .) " கிளந் புறத்திணை - வெட்டி முதலிய எழுவகை 
தபுறச்சத்தா நுவேதமதுகிளப்பில் , சச்சிதாநந்த ழக்கம். எல்லாரானுமனுபவித்துணாப் 
வுருவாகுவதேபிரமந்தானெனவேதியா நித்த பட்டு இஃது இவ்வாறிருந்த தனப் பிறற்க்குக் 
லதுவாகுமென்க ” ( வேதா - சூ . கசகூ , கரு .) கூறப்படுவதாய் அறனும் பொருளுமென்னு 

புறச்சமயம் -- நால்வகைச்சமயங்களி லொ மியல்பினையுடையசாய்ப் புறத்தேநிரழு மொ 
ன்று ; அது : தருக்கம் , மீமாஞ்சை, ஏகான்மவா ழுக்கமென்க. புறம் - வெளி . திணை - ஒழுக்கம். 
தம் , சாங்கியம் , யோகம் , பாஞ்சராத்திரமென புறத்தியான் - அந்நியன் . ( வழக் ) 
அறுவகைப்படும் . ( கந் . நவ . உ . ) [ தார்க்கிகர் புறத்திருசியாநுவித்தம் - பாகிய திருசியாது 
முதற் பாஞ்சராத்திரியீறாகிய அறுவரும் , வே வித்த ச ெகற்பசமாதி ; இது : “ சடாதிவிடயத் 
தம் பிரமாணமெனப் பொதுவகையாற் கொள் தினிலொன்றினைக் ........ விடாசநுசாசஞ் 
ளினும் அவருட்டார்க்கிகர் தன்னாற்பிரமாணங் செய்திடுதலே புறத் தமெய்த்திருசியாநு வேதப் 
கொள்ளாமையானும் வேதப்பொருளோடு முர பெயர்கொள்கின்ற - கெடாதம் தாருசவ்விநம்ப 
ணிப் பொருட்டண்மை கோடலானும் , மீமாஞ் சமாதியெனலாகும் ”என்னும்,( வேதா.சூ.கசகூ 
சகர் கருமகாண்டமாகிய வேதமாத்திரைக்கே ஆஞ் செய்யுளாற்பெறப்படும் . 
பிரமாணங்கொண்டு ஞாந சாண்டமாகிய உப புறந்தால்- 1. ஓம்பல் . ( 2 - ம்.) “ வெயில் 
நிடதங்களை யிகழ்தலானும் , ஏகான் மவாதிகள் புறந்தருதல் - புறந்தரூஉமின்ன லியக் 
ஞாநகாண்டமாத்திரைக்கே பிரமாணங்கொ கத்து ” ( மலைபடு. கஎச . ) 2. தோற்றல் . ( வழக் . ) 
ண்டு கருமகாண்டத்தை யிகழ்தலானும் , ஏனை புறந்தருநர் - பாதுகாப்பார் ( டறநா .) 
மூவரும் வேதவாக்கியங்களிற் றத்தமதத்திற் புறந்தருவார்- பாதுகாக்கிறவர்கள் . (உ - ம் . ) 
குப் பொருக்துவன மாத்திரையே எடுத்துக் “ புறந்தருவார் போற்றிசைப்பப் பொற்கொடியர் 
கொண்டு ஏனையவற்றிற்குப்பிரமாணங் கொள் வளர்கின்றார் " ( பெரியபு. மானக்கஞ். கஉ . ) 
ளாமையானும் வேதப்புறமாகிய நூல்களைப் புறந்தாள் -- புறங்கால் . ( வழக் ) 
பிரமாணங்கோடலானும் , இவ்வறுவரும்சிவாகம புறநகர் --- 1 . அகநகர், இடைநகர் , புறநகர் 
நிந்தகராதலானும் இவர்சமயம் புறச்சமயமென எனப்பகுத்துக்கூறு மூன்றிலொன்.ஜ ; இதற் 
வேறுவைத்தெண்ணப்பட்டன . ( சிவஞாநபா . குப் புடைநகரென்றும்பேயர் . (காஞ்சிப் . நகரப் . 
- . ) 

உங . ) 2. நகர்ப்புறம் . மரூஉ முன்பின்னாக மரு 
புறச்சுட்டு - அ , இ , உ என்னு மூன்றெ வியதென்க. 
ழுத்துக்களும் அக்கொற்றனென்றாற்போல புற நடப்ம் 

வென்றிக்கூத்து முதலானவை . 
மொழிக்குப்புறத்தே சுட்டுப்பொருளில் வந்து (சிலப்பதி .) 

புறநானூறு - எட்டுத்தொகையு ளெட்டா 
புறச்சுவர்தீற்றல் சொந்தமானவர்களை வது தொகை ; கடவுள் வாழ்த்துட்படநானூறக 
விட்டுப் பிறனுக்குபகாரம்பண்ணற்குச் கூறு வற்பாக்களையுடையது . அப்பாக்களுள் முதற் 
முபமானமானபழமொழி . ( பாரத . சூது போர் . செய்யுளாகிய கடவுள்வாழ்த்துப் பாா சம்பாடிய 
ரு . ) 

பெருந்தேவனாராலும் மற்றை முந் நூற்றுத் 
புறச்சேரி -- இழிகுலத்தாரிருக்குந்தெரு. தொண்ணூற்றொன்பது பாக்களும் முரஞ்சூசி 
( உ - ம் .) பறழ்ப்பன்றிப்பல் கோழி ,யுறைக்கிணற் யூர் முடிநாகராயர்முதற் சோவூர்கிழாரிறுதியாக 
றுப்புறச்சேரி " ( பத்துப்பா.) 

வுள்ள புலவர்பலராலு மியற்றப்பட்டுள்ளன . 
புறஞ்சிறை ---- 1. புறநகர் . ( மணிமே . ) 2 . 

புற நிருவிகற்பசமாதி ---சவிகற்ப சமாதிக 
மாளிகைமதிற்புறம் . ( உ - ம் . ) “ புறஞ்சிறைவயிரி ளிரண்டனையும் ஒப்பியரித்த பலச்சிலுைண் 
யர்க்காணின் ” ( பதிற்றுப்பத்து . சுச : அ ) 3 . 

டான பிரமாநந்தத்தில் நஞ்சென்றொடுங்கிச் 
வேலிப்புறம் . (புறநா. ) 

சலனமின்றி 9 லைபில்லாக சமுத்திர போ 
புறங்சேரி- புறநகர் . (மணிமே .) 

லிருப்பக ; பச்சமாதிகள்பயின்றாலி 

லியி 
புறணி - 1. குறிஞ்சிநிலம் . 2. சோல் . 3 . ேை + அமிரும்பிரமாநந் நிலைகளின்பாஞ் 
புறங்கூறல் . ( வழக் . ) 4. புறம் . 5. மரப்பட்டை . சென்றொடுங்கி - நிச்சலமாயா யில் 5 !... - போ 


நிற்பது . 


5 : 


புறப்பொருள் 


கருருஉ 


புறமுழவு 


லிருத்தல்புறத்துநிருவிகற்பசமாதியாம் ” என் இன்பம் அகப்பொருளாம் . 
னும் , ( வேதா. சூ . கரு 0 - ஆஞ்செய்யுளாற்பெறப் புறப்பொருள் வெண்பாமாலை -- ஒருதமிழ் 
படும் . ) 

நூல்; இது : சேரர் பரம்பரையினராகிய ஐயனா 
புற நிலை -1 . ஒரு பிரபந்தம் ; அது : நீதொழு ரிதனாரென்னும் அரசராலியற்றப்பட்டது. 
தெய்வ நிற்புறங்காப்ப வாழ்வையென வெண் தமிழிலக்கணமைந்தனுட் பொருளின் பகுதி 
பா முதலும் ஆசிரியமிறுதியுமாசப் பாடுவது . யாகிய புறப்பொருளைக்கூறுவது . 
( தொன்னூல். உஅசு. உரை .) புறநிலைவாழ்த் புறம் -1. இடம் . ( உ - ம் . ) “ பொறிப்புற - மட 
தென்பதுமிது. 2. தூலஅம்ச கூட்டங்களாகிய நடைமஞ்ஞை" ( திருமுரு . கூ 0 ..) 2. ஒரேழாம் 
இருபத்தைந்துதத் துவம் . ( த . நி . போ . 500. ) வேற்றுமையுருபு . ( உ - ம் . ) “உள்ளகம்புறமில் 

புறநிலைமருதம் - ஒருபண் . உழைகுரலாய்க் லிடப்பொருளுருபே ” ( நன் . பெயரிய . சரு . ) 
கைக்கிளை குரலாயமேர்செம்பாலை . ( உ - ம் . ) 3. பக்கம் . ( உ -ம் .) “ அசித்தொருபுறமாயொன் 
“ அகநிலைமருதமும்புறநிலைமருதமும் ” ( சிலப் . றிற்சித்தொருபுறமாய்நில்லாது " (சி . சி . ச : கச . ) 
வேனிற் . நஎ ) 

4. பின்புறம். (வழக் .) 5. புறப்பொருள் . ( உ - ம் . ) 
புற நிலைவாழ்த்து - புறநிலை . ( வழக் .) “ புரிபுநீ புறமாறிப்போக்கெண்ணி " ( கலி . கரு . ) 

புற நீர்க்தந்தம்-- கண்ணோயு ளொன்று . 6. புறம்பு . ( உ - ம் . ) “ இல்லின் புறம்போந்தார் " 
( வழக்குண்டு போலும் .) 

( திருவிளை , வளை . ரு .) 7. முதுகு . ( உ - ம் . ) 
புறநீர்மை -1, ஒரு பண் ; இது : பள்ளியெ “ தோள் கரம்புறந்தன்னிலன்னையுந் து ணை வர் 
ழுச்சியிற் பாடு , குரியதென்பர் . சிலப்பதிகா .) நால்வருந்தொகுவைகவே ” ( பாரத . வேத்திர. 
( தேவார , சுந்தரமூ . திருவாரூர்ப்பதிகம் . அந்தி உ . ) 8. மரில் . ( பிங்கல , சுஉ அ .) 9. மெய் . ( உ - ம் .) 
யு ந . ) 2. வெளிக்குணம் , புறம் - வெளி. “ பொன் . மளித்தெழுதியன்னபூம்புறம் பசலை 
புறப்பகை --வெளிப்பகை. ( வழக் . ) மூழ்கி ” ( சிந் . நாமக . நசஉ . ) 10. வீரம் . ( சூ.நிக . 
புறப்படுதல் --- 1 . உண்டாதல் , 2. பயணப் றகரவெ . ரு ) 11. வெளி ( புறப்பொ . முக 
படுதல் , ( உ - ம் . ) “ இப்படிபடைபுறப்படவுலக வுரை .) இன்னும் புறம் என்பதற்குச் சிந்தா 
முற்ற துகலகமே ” ( பா . அணிவரு . கரு . ) 3 மணியில் இறையிலிநிலமென்பர் . 
புறத்திலுருவுதல். 4. வெளிவருதல். (உ - ம் . ) புறம்பணை -1. குறிஞ்சிநிலம் . 2. நகரத்திற் 
“ ஐயமிடவென்று கடிதரிசி கொடுபுறப்பட்டு ” குப் புறம் பேயணைந்த மருதநிலம் . (சிந்தா .) 3 . 
( கோயிற்பு . பதஞ் . உ 0 . ) ( 1 , 3 - வழக் .) 

முல்லை நிலம் . ( 1 , 3 - சூ . நிக . ரு : நங. ) 
புறப்பற்று வெளிப்பற்று ; அவை : பெண்டு புறம்பயம் - ஒரு திருப்பதி . ( உ - ம் ) “ புறம் 
பிள்ளை பண்டபதார்த்தங்களாம் . 

பயமதனிலறம்பலவருளியும் ” ( திருவாச . கீர்த் 
புறப்பணை -- முல்லை , ( மலையக . ) 

தி . • 0 . ) 
புறப்பாடு -- புறப்படுகை . ( வழக் . ) 

புறம்பு -1 . தனியானது . ( வழக் .) 2. பக்கம் . 
புறப்பி -- பனைமரம் ( வைத்தியபரி .) ( உ - ம் . ) “ புரந்தரன் முதலாங்கடவுளர்போற்றப் 
புறப்புறச் சமயம் - நால்வகைச்சமயங்களி பொலிவதத்திருமலைப்புறம்பு " ( பெரியபு . திரு 
லொன்று ; அஃது : உலோகாயதம் நால்வகைப் மலை . கூ . ) 3. புறவிடம் . (உ - ம் .)" புறம்பு செய்த - 
பௌத்தம் , ஆருகதம் என அறுவகைப்படும் பாதகமறுக்குங்கூடற்பகவன் ” (திருவிளை . 
( சி . சி . எங . சிவஞா.) ( இச் சமயங்களை அங்க . க 0 . ) 4. முதுகு. ( உ - ம் . ) “ அன்னையும் , 
யுடையார் வேதம் சிவாகமமென்னுமிரண்ட தன்னைப்புறம்பழித்து நீவ ” (கலி . ருக . ) 
னையும் நித்திக்குநாத்தி கராதலா லிச்சமயங்கள் புறம்போக்கு- புறம்போக்குத்தரிசு , வெறு 
புறச்சமயமெனப்படும் . (சிவஞாநபா. ரு . ) 

நிலம் . ( வழக் .) 
புறப்புறம் -- புறப்பொருளிலே பாடாண் புறமார்க்கம் - புறக்கூத்து ; அது : பெரு 
பொதுவியல் என்னுமிரண்டியலுட் கூறப்படு நடை , பிரமரிமுதலியவாகப் பலவகைப்படும் . 

(திருவிளை . கான்மாறி . க 0 . உரை . ) ( சிலப் . 
புறப்பூதம் - உடம்பகத் தன்றிப் புறத்தி அரங் . கசு . உரை . ) 
லிருக்கும் பிருதிவியமுதலியபூதம் , ( சி . சி . 2 : புறமாறல் --- கைவிடல் . ( உ - ம் . ) “ வாராய்நீ 
சுசு . சிவஞா. ) 

புறமாறவருந்தியமேனியாட் - காரிருட்டுணையா 
புறப்பெண்டீர் - பரச்சையர் . ( இகலறயனா.) சியசைவளிவலைக்குமே ” ( கலி . கஉக .) 
புறப்பேதி - பூவரசு . ( வைர்தியயரி .) 

புறமுழவு - எழுவகைமுழவுகளுள் ஒன்று ; 
புறப்பொருள் --- அறம் பொருளென்னுமிரு அஃது : அதமக்கருவியாகிய கணப்பறைமுதலா 
வகைப்பாற்பட்டிருக்கும்பொருள் . 

கப்பலவகைப்படும் .(சிலப்.அரங்கே .உஎ.உரை. ) 


2 : 


வன . 


( 


தலை 


புறனழித்தல் 


கருருங 


புன்மை 


புறவடி- புறங்கால் . ( வைத்தியபரி . ) ( உ - ம் . ) " புறனழீ இப்பொய்த்து நகை " ( வள் . 
புறவணி - 1. குறிஞ்சிநிலம் . 2. முல்லை கஅ 2 .) 
நிலம். (பிங்கல . ஙஅஎக . ) 

புற - ஒருபுறா; அது : காட்டுப்புறா, தவிட்டுப் 
புறவம் - 1. காடு . ( வைத்தியபரி. ) 2. சீகா யுறா, பச்சைப்புறா, பெரும்புறா, மணிப்புறா, 
ழிக்கொருபெயர் . ( தேவார , திருஞாந .) பிரம மலைப்புறா, மாடப்புறாவெனப் பலவகைப்படும் . 
புரம் வேணு. 3. புறா. ( உ - ம் .)“ பூவைகாள் செங் ( உ - ம் .) " சேநம்வெம்பணியொண்புறா” ( கந்தபு . 
கட்புறவங்காளாலோலம் " ( கந்தபு . வள் . ருசு . ) சுரம்புகு . எ . ) 
4. முல்லை நிலம் . ( உ - ம் . ) “ செழும் - புறலமேய்ந் புறக்காலி - ஒரு பூடு . ( வழக்குண்டுபோ 
ததுபூம்புனலாறரோ " ( அரிச்ச . நாட் . கஅ . ) புறமுட்டி - லும் .) 

புறவயிரம் -1. ஆண்மரம் . 2. வெளிவயிரம் . புன்கண் -1 . தரித்திரம் . ( உ - ம் .) “ புன்க 
( 1 , 2 - வைத்தியபரி .) 

ணஞ்சி " ( புறநா . சசு . ) 2. துன்பம் . ( உ - ம். ) 
புறவரி - தலைவனுடனணையாது புறத்து 

" புன்கணுற்றரம்பைமாதர் ” ( அரிச்ச.மயாந.ந . ) 
நின்றாடுவது . (சிலப் . ) 

3. நோய் . ( சூ . நிக . அ : எஎ . ) 
புறவளையம்-- கண்ணோவு முதலியவற்றிற் 

புன்கம்- சோறு . ( உ - ம். ) “ சாந்தவிறகினு 
குச் சூழப்பூசு மருந்துப்பூச்சு. ( வழக் .) 

வித்தபுன்கம் " ( புறநா . கசு அ . ) 
புறவிடை- புறத்திற்செல்லுதற்குப் பெறும் 

புன்காலி - 1. காயாமரம் . 2. பதிரிமரம் . 
விடை . ( உ - ம் . ) “ மறுவலும்வணங்கிப்புறவிடை 

( 1 , 2 - வைத்தியபரி .) 
கொண்டு " ( தணிகை. புராணவ , எஙந ) 

புன்கு -1. புன்கமரம் . (உ - ம் . ) " குங்குமம் " 
புறவிதழ் - புல்லிதழ் . ( வைத்தியபரி .) 

பார் . ( தைல.தைலவ . க o சு . ) 2. புனமுருங்கை . 
புற வீச்சு- ஒரு சந்நி . ( வழக் . ) 

( வைத்தியபரி .) 
புற வீச்சுச்சந்நி- புறவீச்சு . (வழக் .) 

புன்குமரம் - பொன்னாங்காய்மரம் . ( வைத் 

தியபரி . ) 
புறவு -1 . இளங்காடு . ( உ - ம் . ) “ செழுந்தேன் 
றிகழ் பொழிற்றில்லைப்புறவிற் செறுவகத்த " 

புன் தரி - புங்கம்பட்டை ( தைல . அரும்பத .) 
(திருக்கோ. கசுசு . ) 2. காடு , சிறு சாடு . ( உ - ம் . ) 

புன்குருக்கண் - எருது . ( உ - ம். ) மேற்பட்டு 
“ மண்ணிக்கரையின்வளர்புறவின்மாடும் ” (பெரி 

லண்டினிறனொக்கும் புன்குருக்கண் ( கலி.காக .) 
யபு . சண்டே . உஎ .) 3. குறிஞ்சிநிலம் . ( சூ.நிக . 

( ஆகுபெயர்.) 
க : ங ங . ) 4. புறா . (உ - ம் . ) " மயில்களைக்கிளியை 

புன் சடை - சிறுசடை . ( உ - ம் . ) “ நிமிர்புன் 

சடைநின்மலனை " ( திருநாவு . தேவார , அங்க 
மாண்புறவை ” ( கந்தபு. வள் , கரு .) 5. முல்லைக் 
கொடி . ( ஐங்குறு .) 6. முல்லைநிலம் .( உ - ம் .) 

மாலை . ) புன்மை - ஈண்டுச்சிறுமைகுறித்தது . 
" புறவினறும்பு துமலரின் ” ( பெரியபு .திருநா .ங . ) 

புன்செய் சிறுதாரியம் விளைநிலம் . ( வழக் .) 
7. விலங்கின்கூட்டம் , ( வழக் .) 

2. சொல்லை . ( புறநா .) 

புன்சொல் - எளிய சொல் . (உ - ம் .) " புன்சொ 
புறவுரை - பாயிரம் . ( உ - ம் . ) “ முகவுரை லேனும் ” ( கந்தபு . அவையட . ந . ) 
பதிகமணிந்துரை நூன்முகம் - புறவுரை தந்து புன்பயீர் - சிறுதானியப்பயிர் . (காஞ்சிப்பு . 
ரைபுனைந்துரையாயிரம் ” ( நன் . 5.) 

நாட்டுப் . நக . ) 
புறவேலை சக்கிரவாளத்தைச் சூழ்ந்த புன்புலம் - புன்செய் . ( புறநா .) 
சமுத்திரம் . ( வேலை - கடல் . ) 

புன்மதி -- 1. எளிய புத்தியையுடையோன் . 
புறன் -1. இகழ்ந்து கூறுமொழி . ( உ - ம் . ) / ( உ - ம் .) "புரோசநப்பெயர்ப்புன்மதி 
புணராமை கேளாம்புறன் " (சிவஞாந போ . நொந்து " (பாரத . திரௌபதி . காரு .) 2. பால 
அவையடக் சிவஞா.) புறங்கூற்று மொழியென சந்திரன் ; இது : "புன்றண் கதிர்மதிபுனையும் 
வும் பொருள்படும் . ) 2 , புறம். ( உ - ம் .)"உள்ளும் பரன்மிகுபொன்னம்பலமதனுள்புக்கான் " என் 
புறனுமகலாதே " ( திருவினை . அட்ட. உங் . ) 3 . னும் , ( கோயிற்பு . திருவிழா, சஅ - ஆஞ்செய்யு 
முதுகு . ஈற்றெழுத்துப்போல், 

ளாற் பெறப்படும் . புன்மை -எளிமையும் , இள 
புறநடை - புறத் ட்யாய்வருவது . மையுமுணர்த்தியதென்க . 
( உ -ம் .) “ இஃது இந்நூல் த்துப் றனடையுணர் புன்முருவல் - மந்தச்சிரிப்பு . (உ - ம் . ) “ நிலா " 
த்திற்று ” ( நன் . பொது 50. இராமா . ) புற 

பார் . 
னடைச்சூத்திரம் . 

புன்மை -1 . ஈனம் . ( உ - ம் .) " புன்மையாவுந் 
புறனழித்தல் - ஒரு பக்காணாதவர் 

கணாதவழியிகழ்க் தீர்த்தோனே ” (பாரத . கிருட்டி . க 2 , ) 2. மறதி . 
துரையால் அவன்பு | பழித்துச் சொல்லல் . ( சூ . நிக . அ : ருகூ . ) 


195 


புனலை 


கருருச 


பூ 


புன்வங்கம் - சிறுவழுதுணைவேர் . (உ - ம் .) 
அமுக்கிரி ” பார் . ( தைல. தைலவ . சஉ ..) 

புன்றலை -1, சிவந்த தலை . ( உ - ம் . ) “புட்கை 
போகிய புன்றலைமகாரோடு " ( மலைபடு . உருகூ ) 
2. புற்கென்றதலை . (உ-ம் . ) " துருவினன்ன புன் 
தலைமகாரோடு ” ( மலைபடு . உ கஎ . ) 
புன்றேக்கு -சிறுதேக்கு . ( உ - ம் . ) " அமிர்தை " 


பார் . 


( அபி 


புன்னறவம் - இஞ்சி . ( வைத்திய பரி .) 
புன்ன துவம் - சாறணை . ( மலையக .) 

புன்னக்கொல்லி -- ஆடுதின்னாப் பாளை . 
( வைத்தியபரி ) 

புன்னாகம் -1. புன்னை . 2. கோழிக்கீரை . 
( 1 , 2- வைத்திய பரி .) 

புன்னாகவராளி - ஓரிராகம் . (வழக் . ) 
புன்னிடா- தகரை . ( மலையக .) 
புன்னீர் - உதிரம் . ( வைத்தியபரி .) 
புன்னெறி -1. ஈந வழி . 2. பாவ நெறி. 
(உ - ம் . ) " புன் நெறியொழுக்கம்பூண்ட " ( திரு 
விளை . யானையெ , ஈச . ) 

புன்னை --புன்னைமரம் . ( உ - ம் . ) “மன்றல் 
செயங்கியின்மாதுபொழிந்திடு பொறி மான 
நின்றலர்புன்னைவிரிந்தபொதும்பரி னிலைபா 
ராய் " ( சிவரக . கத்தரிப் . எ . ) 
புனக்கல் - தேகக்கல் . 

புனஸ்காரம் - வணக்கம் . ( புரஸ்காரம் என் 
பதன் விகாரம் .) 

புன்காலி-- காயாமரம் . ( வைத்தியபரி ) 
புனம் -1 , காடு . ( உ - ம் . ) “புனத்தினுங்கடிய 
கல்லினும் ” ( திருவிளை . வெள்ளையானை . உக . ) 
2. குறிஞ்சிநிலம் . ( உ - ம் . ) “ புனப்பண்ணை மணி 
யினொடும் ” ( பெரியபு . திருநாவு . கூ . ) 3. கொல் 
லை . (பத்துப்பா .) 4. மலைச்சாரலிலுள்ள சோலை . 
( ப - மொ . ) 5. வயல் . 

புனமல்லி- காட்டுமல்லி. ( வைத்தியபரி ) 
புனழருக்கு -- பலாசு . ( சூ . நிக . சு ; உச . ) 
புனழருங்கை - ஒரு முருங்கை , ( உ - ம் . ) 
ஆதொண்டை ” பார் . ( தைல . கஎ . ) 

புனல் -1 . குளிர்ச்சி . ( பரிபா . ) 2. நீர். (உ - ம் . ) 
" அலைப்புனன் மருதூர்” ( ம - தி . எக. ) 3. பகலில் 
வருமாறாம்முகூர்த்தம் . ( உ - ம் . ) “ அறன்பாம்ப 
நுடமகம்புட்புனலாடியந்தணன் ”( விதாந.குணா 
குண . எங . ) 4. பூராடம் . ( உ - ம் .)" பாதம்புனல் 
பத்தின் " (விதான . குணாகுண . உசு . 

. ) 
புனல்வேந்தன் - வருணன் . ( சூ.நிக.க : ருச .) 
புனலுப்பு - பூரணாதியுப்பு . ( வைத்திய அது . 


புனவர் - குறிஞ்சிநிலமாக்கள் . (சூ. நிக . உ : 
சுகா . ) 

புனற்பாகல் -வாலுளுவை. ( வைத்தியபரி .) 
புனறவம் - சாரணை . ( 32 ) வத்தியபரி .) 

புனனாடன் - சோழன் . ( உ -ம் . ) " புயல்போற் 
கொடைக்கைப்புன்னாடன் ” (தண்டி, கூ 0 . 
உரை. ) 

புனனாடு - சோணாடு ; இது : கொடுந்தமிழ் 
நாட்டினொன்று . ( உ - ம் .) “சீதமலாடுபுனனாடு ” 
( நன் . பெயரிய , கசு . உரை. ) 
புனிகம் -- சங் சபாஷாணம் . ( வைத்தியபரி .) 
புனிதமை - உள்ளான் . ( வைத்தியபரி ) 
புனிதவதியார்- காரைக்காலம்மையார் . 
தாநசி . ) 

புனிறு -1 . ஈன்றணிமை. ( உ - ம் . ) “ புனிற் 
றிளங் கன்று துள்ளி ” ( பெரியபு .திருவாரூ.உஉ .) 
2. புதுமை . ( சூ . நிக . அ : சாரு . ) 

புனுகு - புழுகு . ( உ - ம் . ) “ தொட்டால்மணக் 
கும்புனுகுசவ்வாதுகத்தூரியுமே " (தனிப்பா. 
உ - ஆம்பாக நகக . ) ( வழக் ) 

புனை -1 . அலங்காரம் . 2. அழகு . 3. சீலை . 
( வழக்குண்டுபோலும் .) 4. தெரிநிலைவினைப் 
பகுதி. 5. பொலிவு . 6. மூங்கில். ( வைத்திய 
பரி .) 7. விலங்கு ( சூ. நிக எ : உக . ) ( 1 , 2 , 5 
பிங்கல . ஙஅஎங . ) 

புனைசுருட்டு செய்த உபாயமாகிய 
சூது என்பது கருத்து . ( வழக் . ) 

புனைதல் -1, அணி தல். ( உ - ம் .) “ கொடி 
புனைந்தகுகன் ” ( அரிச்ச.நாட்டு , கரு . ) 2. அலங் 
கரித்தல் . ( உ - ம் .) " புனைதேர்பண்ணவும் " 3. 
அழகு செய்தல், 4. செய்தல் .(உ - ம் . ) “ வரிமணற் 
புனைபாவைக்கு ” ( புறநா . கக . ) ( 2,3 - புறநா . கஉ ) 

புனைந்துரை - 1. சிறிதினைப்பெருக்கிப் 
பெரிதினைச்சுருக்கிக்கூறல் . ஒரலங்காரம் , 2 . 
பாயிரம் . ( உ - ம் .) “ புறவுரை ” பார் . 

புனைவிலி - உபமாகப்பொருள் . ( வழக் . ) 

புனைவிலிபுகழ்ச்சியணி அப்பிரத்துதப் 
பிரஞ்சாலங்காரம். ( குவல . உஎ . ) 

புனைவுளி வன்னிக்கப்படுபொருள் , உப 
மேயம் . 

புனைவுளிவிளைவணி- பிரத்து தாங்குராலங் 
காரம். ( குவல . உஅ . ) 


- 


க . 


நெய்க்கொட்டான்மரம் . ( வைத் 


புனலை 
தியபரி ) 


பூ -1. அழகு . ( சூ . நிக . அ : உரு . ) 2. இந் 
துப்பு . 

3 . ஒரு க 

கண்ணோய் . 4. கூர்மை . 5. தாம 
ரைப்பூ . ( உ - ம் .) " பூவெனப்படுவது பொறிவாழ் 
பூவே ” ( நால்வர்நானமணி . ) 6 . தெரிநிலைவினைப் 


பூகேசம் 


கருருரு 


பூசநை 


பகுதி . 7. பிறப்பு . 8. புகர் . (உ - ம் . ) " பூநுத 
லிரும்பிடிகுளிர்ப்பவீசி ” (திரு முரு. கூகூ .) 
9. பூத்தொழில். ( உ - ம் ) "சில்பூங்கலிங்கத்தள் " 
( கலி , காரு . ) 10. பூநீற்றுக்கு முன்றோன்றுங் 
கதிர் . ( உ . - ம் . ) " பகன் முன் முளைத்தெழுமபூ 
மொழியே ” ( தைல . சைலவ . ந . ) 11. பூமி . 
(உ -ம் . ) " பூவிற்புனலிற் பொருப்பில் வாழும் " 
( இராமா . சூர்ப்பந. சு அ .) 12. பொலிவு . (உ - ம் .) 
(சூ . நிக . அ : சகா . ) 13. மகளிர்சூதகம் . (வழக் . ) 
14. மலர்; அது : கொடிப்பூ , கோட்டுப்பூ , நிலப் 
பூ , புதற்பூவென நால்வகைப்படும் . (உ - ம் . ) 
" குலவுச்சினைப்பூக்கொய்து " ( புறநா . கக . ) 15. 
முப்பூ . ( 4 , 7- பிங்கல நா அஎரு . ) ( 3 , 13 - வழக் .) 
( 2 , 15 - வைத்தியபரி . ) 

பூக்க- பொலிவதாக . (சிலப்பதி .) 
பூக்கஞ்சா - ஒரு கஞ்சா. ( வைத்திய பரி . ) 

பூக்கம் -- 1. ஊர் . ( சூ . நிக . ரு : ஙச . ) 2 . 
கமுகு . ( சூ . நிக . ச : க0 . ) 3. மது . 4. மருத 
நிலத்தூர் . ( சூ . நிக . ரு : 10. ) ( 2 , 3 - வைத்திய 
பரிபா .) 

பூக்கம்பனம் 


1 


பூக்கம்பனம்- } பூமிகங்கள் . (வழக்.) 


பூக்கனிந்து - பூத்தொழில் முற்றுப்பெற்று . 
( உ - ம் . ) “ நோக்கு நுழைகல்லா நுண்மையபூக்க 
னிந் -தரவுரியன்னவறுவைநல்கி ” ( பொருந. 
அஉ , ) 

பூக்குதல் --- பூத்தல் . 
பூகதம்பம்- நிலக்கடம்பு . ( வைத்தியமூ. 
பூகதமயம்- அக .) 
பூகதர்- புகழ்வோர் . ( பிங்கல . அசுசு . ) 
பூகதன் - பூமியில் வந்தவன், பூமியிற்பிறந் 
தவன் . ( உ -ம் . ) “ பூகதனாகியவன்றே ” ( பாரத . 
திரௌபதி . ருஉ . ) 

பூகம்-1 , கமுகு . 2. கழுகு . 3. கூந்தற்பனை . 
( வைத்தியபரி . ) 4. திரள் , ( பிங்கல. உஉஙசு .) 
( 1 , 2- பிங்கல . ஈ.அஎசு .) 

பூகம்பநம் - பூமிநடுங்கல் . ( வழக் .) 

பூகம்பம் - 1. ஆதித்தியனின்றநாளுக் கே 
ழாநாள் . ( உ - ம் .) “ பாகஞ்செறிசுடர்மன்னிய 
நாளாதியேழும்பத்தும் ......பூகம்பமுற்கம் ” 
(விதாந . குணாகுண . ஙச . ) 2. பூமிநடுக்கம். 

பூகரபம்- கையாந்தகரை . ( வைத்தியமூ . 
அக . ) 

பூகாம் -1 . கையாந்தகரை . 2. நஞ்சு. ( 1 , 2 
வைத்தியபரி . ) 

பூகாகம் - 1. அன்றில் . 2. கரும்புறா. ( 1 , 2 
வைத்தியபரி ) 

பூகேசம் -1, ஆலமரம் . 2. நீர்ப்பாசி . (1,2 
வைத்தியரி .) 


பூகோளசாத்திரம்- புவனமண்டல சாத்தி 
ரம் . (வழக் ) 

பூங்கஞ்சா- பூக்கஞ்சா . ( வைத்தியபரி .) 
பூங்கணை - புட்பபாணம் . (உ - ம் ) " பூங்கணை 
வேளைவென்றானைநினைத்திவைபுகல்கின்றான் " 
( சிவரக . ஞாநவாலன் . கலியாண . சு . ) 

பூங்கதிர் - வெண்கதிர் . ( வைத்தியபரி . ) 
பூங்கரும்பு -- செங்கரும்பு . ( வைத்தியமூ . 
அக . ) 

பூங்கலன் --திருப்பூங் கூடை . ( உ - ம். ) 
“ பொச்சைதருகுசைப்புல்லும் பொலிசமித்தும் 
பூங்கலனும் " ( கோயிற்பு. இரணி . ஙக . ) 

பூங்கா - நந்தவநம் . ( உ - ம் .) " வாழ்ந்துருகு 
மன்பரெனமன்னுமொருபூங்கா” (திருவாத . 
திருப்பெரு . கசு . ) 

பூங்காரம்-- மந்தாரம் . ( வைத்தியபரி . ) 
பூங்காரை - ஒரு காரை . ( வழக் .) 
பூங்காவி- ஒரு காவி . ( வழக் . ) 
பூங்குறுணல் மெல்லிய குறுநொய் . ( வழக். ) 
பூங்குறுநொய்- பூங்குறுணல். ( வழக் . ) 
பூங்கோரை - ஒரு புல் . ( வழக் . ) 

பூச்சக்கரம் -1 . ஒரு வாணம் . 2. பூமண் 
டலம் ( 1 , 2 - வழக் ) 

பூச்சாரம் -1 . நிலத்தன்மை . 2. பூநீறு . 
3. பூவினிரசம் . ( 1 , 2 , 3 - வழக் . ) 

பூச்சி - செந்து . ( உ - ம் .) “ அந்நோய்முழுதுஞ் 
சுடர்ப்பூச்சியாம் " ( தைல . தைலவ . கங . 
பூச்சிகாட்டுதல் -வெருட்சிகாட்டுதல் .(வழக் ) 
பூச்சியம் -1. அருமை. 2. இன்மை . 3 . 
பூசிக்கப்படத்தக்கது . ( சி . சி . ஞாநப் . ) 4. பூசித் 
தல் . ( உ - ம் . ) “ ஒப்பரியதவம்புரியுமுநிவரும்பூச் 
சியஞ்செய்முநிவோனுமாகி " ( மச்சபு . மச்சா . 
ககூ . 5. மேன்மை . ( 1 , 2 , 5 - வழக் . ) 

பூச்சியர்- பூசிக்கப்படத்தக்கவர் . ( சி . சி . க : 
கஅ . சிவாக் . ) 

பூச்சியன் – 1. கறுப்பும் வெள்ளையுமான 
மாடு . (வழக் .) 2. பூசிக்கப்படத்தக்கவன் .(உ - ம் .) 
" புரந்தரனே முன்னாயவிமையோர்க்கெல்லாம் 
வைப்பெனும்பூச்சியனாகி ” ( மச்சபு.மச்சா. கக . ) 

பூசீசு - 1. குற்றமறைக்கை. 2. பூசுதல் , 
மேற்பூச்சு . ( உ - ம் . ) " தேசுற்றிடுபூச்சன்பொடு 
சேர்ப்பார் ” ( சிவரக . நைமிசா . உசு .) 3. வெ 
ளிக்காட்சி , பிலுக்கு . ( 1 , 3 - வழக் . ) 

பூசகன் - பூசைசெய்வோன் . ( வழக் . ) 
பூசங்கள் - புநர்பூசமும் பூசமும் . ( உ - ம் . ) 
“ பரணியழற்றேர்பூசங்களத்தம் ” ( விதாந . 
பஞ்சா . கஎ . ) 

பூசணம்- ஒட்டடை . ( வழக் . ) 
பூசநை- பூசனை , ஆராதனை . ( சூ . நிக.சு : கங. ) 


பூசு 


கருருகா 


பூட்டு . 


பூசுதல் . 


பூசம்- ஒரு நாள் . ( உ -ம் . ) " நன்னயம்பெறு பூசுதல் -1 . பூசல் , அலங்கரித்தல் . (சூ . நிக: 
பூசமுமோரையும் ” ( சிவரக . தேவியிமய . க்க . ) க : ரு . ) 2. கழுவல் . (நன்னூ . பெயரி . க . 

க . ) 
பூசயம் - கோரைக்கிழங்கு . ( வைத்தியபரி .) 3. சந்ததமுதலியவற்றைப்பூசுதல் . ( வழக். ) 
பூசல் -1 . கழுவல் . ( நன்னூ . பெயரி . எ . பூசுரர் -- 1 . பிராமணர் . ( உ - ம் . ) “ அவந்தி 
உரை. ) 2. தூற்றல் . ( உ - ம் . ) " புன்கணீர் பூசற யென்றுரைசெய்மாந ச நாரினாருபூசுரன் ” (திரு 
ரும் ” ( வள் . எக . ) வெளிப்படுதலாம் . 3 . 

விளை . மாபாத . உ . ) 2. முநிவர் . ( உ - ம் . ) " 
(உ - ம் . ) " ஆதித்தன்றனைநோக்கிப்பூதிபூசல் ” ரர்மகிழ்ச்சிபூப்ப ” ( கூர்மபு . பதிக . உங . ) 
( சிவரக . சிவதன்மா . உஉ . ) 4. பெரிதொலித் பூசை -1, ஆராததை . ( உ - ம் . )" படித்தவரு 
தல் . ( உ - ம் . ) "சிறுநாண்பெரும்பூசலோசையிடி மறைப்படியேபூசைசெய்ய ” ( சிவரக. பசாசு 
யிற்றொடர ” ( இராமா . நகர்நீங்கு . ககக . ) 5 . மோச . எ . ) 2. பூனை . ( உ - ம் . ) “கிளர்மாடத்துள் 
போர்த்தொழில் . ( உ - ம் . ) " பூசலவுணர்புள் ளும்பூசையழுத ” ( இராமா . நகர்நீங்கு . க 00 . ) 
விலங்குபூதமனிதர் முதலுலகு.ம் ” ( திருவிளை , பூஞ்பணம் - பூஞ்சு, நூலாம்படையென்றும் , 
அட்ட . உஎ . ) 6. வருத்தம் . ( பதிற்றுப் . ) ஒட்டடையென்றுங்கூறுவர் . 
பூசறுத்தல் - சுத்திபண்ணல் . ( உ - ம் . ) 

பூஞ்சல் 

-கண்மயங்குதல் . ( வழக் . ) 
வாசநீரும்வண் சுண்ணமுமுறைமுறை 

றை வழங் பூஞ்சலாடுதல் கண்ணொளிமயங்குதல் . 
கப் பூசுறுத்துழிப்பூசினார் ” ( பாரத.கிருட்.அச . ) ( வழர் . ) 

பூசன்மாற்று பூசலைமாற்றுதல் ; இதன் பூசற்கண்- மயங்கினகண் . ( வழக் . ) 
கருத்து : ( தொல் . பொரு . புறத்திணை . ந - ஆம் பூஞ்சாடுதல் பூச்சியாடல்போற்காணல் . 
உரையிற்காண்க .) 

(வழக்குண்டு போலும் .) 
பூசனயனார் அறுபத்து மூவரிலொருவர் . பூஞ்சாந்து -- பூசாந்திரப்பட்டை . ( உ - ம் . ) 
( பெரியபு .) 

“ சதபுட்பியும்வாலரியுரிபூஞ்சாந்தோடு ” ( தைல . 
பூசனி - 1. ஓர் கொடி . ( பதார்த்தகுண . தைலவ . ருக .) 
கஉ அ .) காயின்மேற் பூசனித்திருப்பதனா லிப் பூஞ்சாரி - தைவேளை . ( வைத்தியபரி .) 
பெயராம் . 2. நிலப்பூசனிக்கிழங்கு . ( தைல . பூஞ்சான் -- ஒருபுல் . ( வழக்குண்டுபோலும் . 
தைலவ . ருசு .) 

பூஞ்சி - பூஞ்சு . ( வழக் .) 
பூசாக்கல் - சுக்கான்கல் . ( வைத்தியபரி . ) பூஞ்சு -- பூஞ்சணம் . ( வழக் . ) 
பூசாந்திரம்- ஒரு கடுக்கன் . ( வழக் .) 

பூஞ்சுண்ணம் - பூந்தாது . ( வைத்தியபரி .) 
பூசாபந்தம் - ஓரடியொருவரியாக நான்கு பூஞ்சை- ஒட்டடை. ( வழக் .) 
வரியெழுதி அந்நான்குவரியுள் மேல்வரியிரண் பூஞை - பூனை . ( சூ . நிக . ந : உசு . ) 
இந் தம்மீற்றாமே கோமூத்திரியாகவும் கீழ்வரி பூட்கரம் -- கோட்டம் . ( மலையக .) 
யிரண்டுந் தம்மீற்றாமே கோமூத்திரியாகவும், பூட்கை --- 1 . மேற்கோள் . (உ . - ம் . ) “ஓடாப் 
மேல்வரிகீழ்வரி மூன்றினும்வந்து கோமூத்திரி பூட்கையுறந்தையும்வறிதே ” (சிறுபாணா.அங .) 
யாகவும் , கீழ்வரிமேல்வரி மூன்றினும் வந்து 2. யாளி. 3. பானை . 4. வலி. ( உ - ம் . ) “ ஓடாப் 
கோமூத்திரியாகவும்வருவது . (உ - ம்.) வந்துழிக் | பூட்கைப்பிணிமுகம்வாழ்த்தி ” ( திருமுரு.உசஎ ) 
காண்க . 

( 2 , 3 - சூ . நிக . கக : தகரல. உச .) பிங்கல 
பூசாரம் - பூமிசாரம் . ( வழக் .) 

நிகண்டில் யானையாளியென்பர் . 
பூசாரி - 1. கோயிற்பூசைபண்ணுவோன் . பூட்சி - 1. உடல் . ( சூ . நிக . உ: அரு . ) 2 . 
( பூசாசாரியென்பதன் மரூஉ . ) 2. ( பரதம் .) பூணல் . (சி - தொழிற்பெயர்விகுதி .) 
சுத்தசாரி . ( உ - ம் . ) “ பழிப்பறுசுத்தசாரியெனு பூட்டகம் - வீம்பு. ( வழக் . 
மேலுறுபூசாரிகள்பதினாறும் ” (திருவிளை . கான் பூட்டங்கம் - வில்லங்கம் . ( வழக். ) 
மாறி . கக . ) 

பூட்டல் - பூட்டுதல் . ( வழக் .) 
பூசி- தசை . ( சூ . நிக . ந : சச . ) 

பூட்டன்- பாட்டன் தகப்பன் . ( வழக். ) 
பூசித்தல் - பூசகை செய்தல் . (உ - ம் .) “சிவ 
னைப்பூசித்தல் ” (சிவரக . மேரு . ச . ) 

- கதவுமுதலியவைபூட்டும் பூட்டு . 

( உ - ம் .)“ நின்கைதொட்டுவிடுமுன்யாத்த - கொற் 
பூசிதம் - பூசித்தல். ( வழக் .) 
பூசிதன் - பூசிக்கப்படுவோன் . ( வழக் .) 

பூட்டுவிடுந்திறந்து ” (திருவிளை .விருத்த.உஉஉ ) 

2. தந்திரம் . 3. தெரிநிலைவினைப்பகுதி . 4 . 
பூசிப்பு - பூசித்தல். பு - தொழிற்பெயர் 
விகுதி . 

பிணிப்பு . ( உ - ம் . ) " கடும்பரிநெடுந்தேர்பூட்டு 

விட்டு ” ( புறநா.கசக .) 5. பொருத்து . 6. வின் 
பூசு - தெரிநிலைவினைப்பகுதி . 

னாண் . ( சூ . நிக . எ: ச . ) 


பூட்டு 


பூணுதல் 


கருருஎ 


பூதசதுக்கம் 


பூட்டுதல் - 1. அடைத்தல் . 2. அணிதல் .. பூண்டு ” ( சிவரசு . சுகமுரி . சு . ) 2. அடைதல் . 
( உ - ம் . ) " அஞ்சநமெழுதத்- தகிலுந்தனிவடம் ( உ -ம் .) “ உனைப்பூணுறுமாறு ” ( திருவாச.திருச் 
பூட்டத்தகாள் ” (திருக்கோ.கசுடு . ) 3. நாணேற் சத . சச . ) 3. பொருந்தால் ( உ - ம் . ) " அம்பிகா 
றல் . 4. பிணைத்தல் . ( 1 , 3 , 4 - வழக் . ) 

பதிபாதத்தன்புபூண்டு ” (சிவரக .சிவதன்மா. ங . ) 
பூட்டுவிற்பொருள்கோள் - செய்யுட்கண் பூணூல் - உபவீதம் . (சூ . நிக . எ : உக . ) 
முதலினுமீற்றினுநிற்கு மொழிகடம்முட்பொ 

பூத்தட்டுதல் - மெழுகைத்தகடாக்கல் .( வழக் .) 
ருணோக்கமுடைய பொருள்கோள் . ( நன் . பொ 

பூத்தல் -1 . உண்டாதல் . ( உ -ம் . ) "மீனவனு 
து . சாசு . உரை ) 

வகைபூத்து " ( திருவிளை . மெய்க்கா . அ . ) 2 . 
பூட்டை -1. இறைகூடை . ( சி . சி . ரு : அ . 

சிருட்டித்தல் . ( உ - ம் .) “ போதுறைகடவுண்மீட் 
மறை. ) 2. ஏற்றமரம் . சிலவிடத்தில் ( வழக் 

டுலகம்பூத்ததை " ( கூர்மபு . தேவி . க . ) 3. பூப் 
குண்டு . 3. காராம்பி . ( சூ . நிக . எ : ருஅ . ) 

புண்டதல் . ( உ - ம் .) " நீத்தபருவமோரைந்து 
பூட்பராசன்- கருஞ்சீரகம் . ( வைத்தியமூ . நீக்கித்தன துமனைக்கிழத்தி -பூத்து நீராடிய நாட் 

டொட்டு ” ( கூர்மபு . வருணாச் . உக . ) 4. பொலி 
பூடணம் - ஆபரணம் . ( உ . - ம் . ) “ கன்ன 

வுபெறுதல் . (உ -ம் .) “பொருளற்றார்பூப்பரொரு 
மணிந்திடுபூடணவர்க்கங்கண்டசரம் " ( சிவரக . கால் " ( வள் . உச அ . ) 5. மலர்தல் . ( நன்னூ . 
தேவியிமயம் . எ . ) 

உயிரீற்றுப். கசு . உரை . ) 
பூடணை - உபசாரம் . ( வழக் . ) 

பூத்தானம்- அருமைபண்ணல் . ( வழக் . ) 
பூடரம் - சந்திரசோடசகலைகளினொன்று . 
( வி - ணி . உசசு . ) 

பூத்திதி-- நிலசம்பத்து . ( வழக் .) 
பூடா-1. இரவிலேநிகழும் நான்காம்முகூர்த் 

பூத்தியபாவம் - அடிமைத்திறம் . ( சி . சி . க : 
தம் . ( விதாந . குணா. எங : உரை. ) 2. ஒரு 

சுச . சிவாச் ) 
சூரியன் ; இவன் : ஆறாயிரங்கிரணங்களையுடை பூத்தியன் -- வேலைசெய்து கூலிபெறுபவன்.. 
யவன் . ( கூர்மபு . தக்கன் வேள் . ஙஅ . உரை.) 

சி . சி . க : சுச . சிவாக் . ) 
பூடன்என்றும் பெயருண்டு. ( அபிதாநசி .) பூத்திரணை - சணம்பு , மருள் . ( வழக்குண்டு . ) 
பூடிதம் - அலங்கரிப்பு . ( வழக் ) 

த்திரு --- நாய்வேளை . ( வைத்தியபரி .) 
பூடு -1 . உள்ளிப்பூடு . 2. புல்லு . 3. பூண்டு . பூத்துப்பூத்தெனல் - இளைப்புக் குறிப்பு . 
( 1 ,2 , 3 - வைத்தியபரி . 

( வழக் . ) 
பூண் - 1. ஆபரணம் . ( உ - ம் . ) " பூண்மலி பூதக்கண்ணாடி - சிறிதைப் பெரிதாகக்காட் 
கின்றபொலந் திருமார்ப ” ( பிர -காண் . சோம 

டுங் கண்ணாடி . ( வழக் ) 
வா ரவி . கஎ. ) 2. உலக்கைமுதலியவற்றிலிடும் பூதக்தயம் --- ஆலம்விழுது . ( உ - ம் . ) " பூதக் 
பூண் . 3. கவசம் . ( உ - ம் . ) “ பூணணிமார்ப்போற் குயங்கள்வைவேய்பிரம்பாம் " ( தைல . பாயிர . 
றி ” ( சிந் . நாமக . உஙரு . ) 4. தெரிநிலைவினைப் கூஉ ) 
பகுதி . 

பூதகம் - கமுகு . ( வைத்தியபரி ) 
பூண்கொள்கலம் - பீடிகை என்று பெயர் . பூதகம்பம் --- கைப்பூ , ஆடு தின்னாப்பாளை . 
( சூ . நிக . எ : ஙசு . ) 

( வைத்தியபரி ) 
பூண்டி - ஓரூர். (வழக் ) 

பூதகாப்பன் - பீநாறி . ( வைத்தியமூ. அக .) 
பூண்டு - 1. பூடு , புல்லு முதலியன . ( வழக் .) பூதகி - கிருட்டிணனை முலைப்பாலின் மூல 
2. வெள்ளைப்பூண்டு . ( உ - ம் . ) "இஞ்சி " பார் . 

மாய் விடமூட்டிக்கொல்லும்படி கஞ்சனாலேவப் 
( தைல . தைலவ . கஅ . ) 

பட்ட வோரலகை . 
பூணல் - பூணுதல் . (திருவிளை . மேருவைச் . பூதகேசரி- வெட்பாலை . ( வைத்தியமூ . அக . ) 
சக . ) 

பூதகேசனி ---சடாமாஞ்சில் . ( வைத்தியமூ 
பூண நூல் -உபவீதம் . (உ - ம் . ) "பூண நூன் 

அக . ) 
மார்பும் " (திருவிளை . எல்லாம் . ங. 

க . ) 

பூதகேசி - காஞ்சிரை . ( வைத்திய பரி .) 
பூணி -1. எருது. ( சூ . நிக . ந: சச . ) 2 . பூதசங்கை - ஒருயோகிநி . ( வி-ணி . உசாக . ) 
ஒருவகைப்பறவை . (சிந்தா .) 

பூதஞ்சேந்தனார் - இனியவைநாற்பது செய் 
பூணின்கடைப்புணர்வு - கயில் என்று பெ தவர் . ( அபிதாநசி .) 
யர் . ( பிங்கல . கஉ.அ. ) 

பூதசதுக்கம் - தவவேடம்பூண்டு அநீதிசெய் 
பூணுதல் -1 . அணிதல் . ( உ - ம் . ) " அவற்றை வோரை யடித்துண்ணும் பூதநிற்குஞ்சதுக்கம் . 
யெலாங் - காதலடங்காதமநத்துடனெடுத்துப் (சிலப்பதி . ) 


பூதப்பட்டை 


கருரு அ 


பூதர் 


பூதசரீரம் - பௌதிகசரீரம் , பஞ்சபூதசம்ந்த பூதப்பாண்டியன் - ஒருபாண்டியன் . ( அபி 
மானவுடம்பு. ( சைவப்பி . கக . ) நரகத்தைய நுப தாநசி .) 
விக்க ஆன்மாக்களெடுக்குஞ்சரீரம் . 

பூதப்பிரதிபந்தம் ஆத்ம தெரிசநமாகியு 
பூதசாரசரீரம் -- புரியட்டகத்திலே யுண் முன்னனுபவித்த விடயா நுபவத்தைச் சிந்தித் 
டான சுவர்க்கவநுபவத்திற்கானசரீரம் ; இது : தல் . ( வேதா - சூ . கசக.உரை . ) 2. மோட்சாபேட் 
புண்ணியகன்மத்திற்கீடாகச் சுவர்க்க பலங்க சையாற் சர்வசங்கப்பரித்தியாகம் பண்ணிக் 
ளைப் புசிக்கும்படி ஆன்மாக்களெடுப்பது ( சை குருவையடைந்து சிரவணாதிகஞ் செய்தாலும் 
வப்பி . கக . ) பூதசாரம் -பஞ்சபூதசத்து . 

முதல் கிரகத்தாச்சிரமத்திற் போகித்திருந்த 
பூதசிருட்டி - பிருதிவி , அப்பு , தேயு , வாயு , வநிதாதி வஸ்துக்களை ரூபயௌவரு சிங்காராதி 
ஆகாயமென்னும் பஞ்சபூதசிருட்டி . ( உ - ம் . ) சற்குணங்கள நுபவித்தமை சமஸ்கா ரபலத்தால் 
“ இரண்டாஞ்சிருட்டிமிக - வோ துந்தன்மாத்தி வந்துவந்து உனக்குச் சுகதுக்கத்தை அடிக்கடி 
ரையாகும்பூதசிருட்டியதிற்றேன்றும் ” ( கூர்ம கொடுத்துச்சிந்திப்பித்து ஆன்மாவைச்சாட்சாத் 
பு . பலவசை . எ . ) 

காரமாக வொட்டாதது , ( வி - ணி . ருஅ .) 
பூதத்தாழ்வார் -- ஓராழ்வார். ( அபிதாநசி . ) பூதபத்திரி - துளசி . ( வைத்தியபரி ) 
பூதசுத்தி - ஆன்மசுத்தி ; அஃதாவது : பூத பூதபரிணாமசரீரம்- தூசெரீரம் , ( சி . சி . 2 : 
சுத்தி , அந்தரியாகம் , சமாதி என்னுமூன்றன் ந.அ. மறை ) 
றொகுதியாம் . ( சைவசமயநெறிவியல் . ரு02 . 

பூதபலம் -- பலா . ( வைத்திய பரி .) 
ஆவது குறளுரையிற் காண்க . ) இவற்றின் 

பூதபலி - பூதயாகம் ; இது : ஐவவையாகத் 
விரிவைச் சிவபூசைவிதியிலறிக. 

தொன்று . 
பூததா நியம்- எள் . ( வைத்தியபரி .) 

பூதபாலம் -- நிவிர்த்திகலையிற் பிருதிவி தத் 
பூததீர்த்தம் -- பஞ்சதீர்த்தங்களு ளொன்று : 

துவத்திலிருக்கும் நூற்றெட்டுப்பு வநங்களு 
அது: மணிக்கட்டுவழியாகப் பூகங்களுக்குத் ளொன்று . ( சி - லி . கிரி . உக . உரை .) 
தர்ப்பணஞ்செய்யப்படும் . ( சைவச . பொது . பூதபுராணம் சங்கமருவியவோர் எல் . 
காசு . உரை .) 

( அபிதாநசி . ) 
பூததேசி --- வெண்ணொச்சி . ( வைத்தியமூ. பூதம் --- 1 . ஆல் . ( வைத்திய பரி. ) 2. இறந்த 
அக . ) 

காலம் . 3. உயிர். 4. ஐம்பூதம் . (உ - ம் . )" பெருமை 
பூதநாசநம் - 1.உருத்திராக்கம் . ( வழக்குண்டு பெறும்பூதங்களைந்தாகி ” ( சிவரக . சுகமுநி . க . ) 
போலும் .) 2. கடுகு . 3. சேங்கொட்டை . ( வைத் 5 , ஐவகையாகத்துளொன்று . 6. ஒருதந்திரம் ; 
தியபரிபா . ) 

இதிற் பூதப்பிரேதப் பிசாசுகளையோட்டும் 
பஞ்சபூதத்தாலாய தூலவு மருந்துகளும் மந்திரங்களுங்கூறப்படும் . (சி - பி . 
டம்பு . ( உ - ம் .) " பூதநாசரீரம் போனாற்புரியட்ட கை . கரு . ) 7. கமுகு . 8. கூந்தற்பனை . 9. சங்கு . 
ரூபந்தானே ” ( சி . சி . 2 ; நசு . ) 

10. சடாமாஞ்சில் . ( தைலவ .) 11. சுத்தம் . 
பூதநா 

சினி- பெருங்காயம் .( உ - ம்.) " அரே ( உ - ம் . ) " பூதநீர்க்கமண்டலம் பொழிந்தகாவிரி " 
ணுகம் ” பார் . ( சைல . தைலவ . கசு . ) 

( பெரியபு .நாட்டு . உ .) 12. தருப்பை . 13 . 
பூதநாடி - பசாசுபிடித்தவர்க்கியங்கு நாடி . முதலியவாதைகளைப்புசிக்கும்படி பாவபலத்துக் 
(வழக் . ) 

கீடாக ஆன்மாக்களெடுக்குந்தது. ( சி . சி . உ : 
பூதநாதன் 

சிவன் . ( உ- ம் . ) " பூதநாதன் ங எ . மறை ) 14. பரணி . (உ - ம் .) "பூதமதி 
பூதநாயகன் - பொருவருந்தொண்டி னுக் யெலி ” ( விதாந . குணாகுண . உசு . ) 15. பூத 
கு ” ( பெரியபு . திருமலை . கச . ) 

கணம் . ( உ - ம் . ) " துன்னிய குறுந்தாட்பூதம் " 
பூதநாயகி - உமை . ( வழக்குண்டுபோலும் . ) ( கூர்மபு . பலவகை . சு . ) (1 , 3 - சூ . நிக . கக : 

பூத நிருத்தம் - ஒருகாலை முடக்கியாடல் . தகரவெ . ச . ) ( 2 , 10 , 14 - வைத்தியபரி .) 
( உ - ம் .) வந்துழிக்காண்க. 

பூதமாதேவாம்போதரி - ஐம்பத்தோரு 
பூதநை-1. கடுக்காய்மரம் . 2.சடாமாஞ்சில் . ருத்திரசத்திகளிலொருத்தி.( வி - ணி . உஎன .) 
3. பூதநையென்னுமோரரக்கி . (உ - ம் .) " பூத பூதழசுட்டை - வட்டத்திருப்பி . ( வைத்திய 
நை தன்னுயிர்முலைபொழிபாலொடு போதர பரிபா .) 
வுண்டபுயல்வண்ணா ” ( பாரத . பதினாறாம் . க . ) 

பூதயாகம் பஞ்சயாகத்தொன்று . ( வள் . 
( 1 , 2 - வைத்திய நூல்களிலறிக .) 

அஎ . பரி . குறிப் . ) 
பூதப்பட்டை - பூதகரப்பான்பட்டை ( வைத் பூதர் -1 , இவர் பதினெண்கணத்தொருவர். 
தியபரி ) 

( சூ . நிக . கஉ : ககசு .) 2. சீவர் . பூதம் -உயிர் . 


பூதநாசரீரம் 


நரக 


பூதாதியகங்காரம் 


கருருக 


பூந்தட்டு 


பூதரம்-1 . பூமிதாங்கல் . பூ - பூமி . தரம் - தாங் பூதாநம் - பூமிதாநம். ( உ - ம் . ) “ கோதாநம் 
கல் . 2. மலை . (உ - ம் .) " பூதரந்தனைச்சிறை தடிந் பூதாநமொருகோடிபுரிந்துளோர்கள் ” ( சிவரக . 
திடுபுரந்தரனை ” ( கந்தபு . சூரன் . ) 

தேவர்முறை. கக . ) 
பூதலத்திரி - துளசி . ( வைத்தியபரி .) பூதாரி -- பெருங்காயம் . ( வைத்தியபரி. ) 

பூதலம் - பூமி . ( உ - ம் . ) " அவளன்பைப் - பூத பூதாவேசி -- வெண்ணொச்சி . ( வைத்திய 
லத்திடைத்தெருட்டுவார்போல் ” ( திருவிளை . பரிபா .) 
இரசவா . அ . ) 

பூதி -1. ஊன் . ( சூ. நிக . ந: சச .) 2. கொ 
பூதவச்சம் - பீநாறி . ( வைத்தியபரி . ) டுமை . (சூ . நிக . அ: சு 0 . ) 3. சுத்தம் . ( உ - ம் :) 
பூதவம் -1 . ஆல் . 2. மருது . ( 1 , 2 - வைத் வந்துழிக்காண்க , 4 செல்வம் . ( உ - ம் . ) "பூதி 
தியமூ . அக .) 

யினைத்தான் கொடுக்கையாற்பூதியென்னும் பே 
பூதவாகம் -- தான்றி . (வைத்தியபரி .) ரோதுவர் ( சைவச . பொது . உ 0 க . ) 5. துர்க் 
பூதவாகன் 

ஞாநேந்திரியதத்துவத்திருக் | கந்சம் . 6. நரசம் . 7. நாய்வேளை . ( வைத்திய 
கும் பஞ்சபுவநபதிகளிலொருத்தன் . ( வி - ணி . பரி , 8. புழுகுசட்டம் . ( உ - ம் . ) “ இலவத்தோர் 
உஎந . ) 

பூதியிருபதிற்றொன்பதும் ” ( தைல . தைலவ . 
பூதவாசகம் - பெருந்தேக்கு ( வைத்தியபரி .) சசு .) 9. புழுதி. (பிங்கல . சுகரு .) 10. பொன் . 
பூதவாசம் - தான்றி. ( வைத்தியமூ . அக . ) ( ஆசிரியநிக. ) 11 , முடை . ( பிங்கல . கஅக .) 
பூதவாதம்- ஒரு சமயம். ( வழக்குண்டு .) 12. விபூதி . (உ - ம் . ) “உடலிற்பூதிபூசி ” (சிவரக . 

பசாசமோசா . சு . ) ( தன்னைத் தரித்தவர்களுக்கு 
பூதவியற்பஞ்சவிஞ்சதி - எழுவகைப் பஞ்ச 
விஞ்சதிகளுளொன்று ; அது: சுரோத்திராதி 

ஐசுவரியத்தைக்கொடுத்தலாற் பெற்றபெயர் . ) 
யைந்து , வாக்காதியைந்து , விடயம்பத்து , அ | ( 5 , 6- பி. நிக. 
தக்கரணம் நான்கு , பகுதியொன்று என் 

பூதிகந்தம் -- கந்தகம். ( உ - ம் . ) வந்துழிக் 
மிருபத்தைந்துமாம் . ( த . நி . போ . 40 க . ) 

காண்க . ) 
பூதவிருக்கம் -1 . ஆல் . 2. பீநாறி . 3. பெரு 

பூதிகம் -1 . அகில் 2. ஆயில்மரம் . 3. ஆயிற் 
வாகை . ) (1 , 2 , 3 - வைத்தியபரி .) 

பட்டை . ( உ - ம் . ) “ அமுக்கிரி ” பார் . 4. ஒரு வா 
பூதவிருள் -உலகவிருள் , புறவிருள் .(வழக் .) | சமைப்புல் . 5. சாதிக்காய் . 6. நிலவேம்பு . 7 . 

பூமி . ( சூ. நிக . ரு : அ . ) ( 1 , 2 - தைல , தைலவ . 
பூதவீடு - பஞ்சபூதங்களாலாயதேகம் . ( உ - ம் .) 

சஉ . ) ( 4, 5 , 6 - வைத்தியபரி .) 
“ ஒருபூதருமறியாத்தனிவீட்டிலுரையுணர்வற் 

பூதிகாட்டம் -- செம்புளிச்சை.(வைத்தியமூ. 
றிருபூதவீட்டிலிராமல் ” ( கந்தரல . சரு . ) 
பூதவுப்பு - சத்தியுப்பு . ( வைத்தியபரி . ) 

பூதிகாதைலம் - ஒருவகைத்தைலம் ; இது : 
பூதவேசி - பூதாவேசி . 

ஆயிற்பட்டைமுதலியவற்றில் வடிக்கப்படுவது . 
பூதன் -1 . இருக்கிறவன் , உள்ளவள் . ( உ - ம் .) 

(இதனிலக்கணம் , தைல . தைலவ . சக , சசு . 
“ அட்டகுணபூதன் ” (சி . சி. அ : கஉ . நிரம் . ) 2. லிற் காண்க .) 
கடுக்காய். ( வைத்தியமூ . அக .) 

பூதிகாய் - ஆலமரப்பட்டை . ( வைத்தியபரி . ) 
பூதனம் - கடுக்காய் . ( வைத்தியபரி .) 

பூதிசாரிசை - நாவி . ( வைத்தியபரி . ) 
பூதனை -கஞ்சனேவலாற்கண்ணனைக் கொல் பூதிநி -- ஒரு பாலாரிட்டதேவதை . ( வி - ணி . 
லவந்தவோரரக்கி . ( அபிதாநசி .) 

உஙஅ . ) 
பூதாங்குசம் - பேய்மருட்டி . ( வைத்தியமூ . பூதிமம் -- தூதுவளை . ( வைத்தியபரி .) 
அக . ) 

பூதிமாருதம் --வில்வமரம் . ( வைத்தியபரி .) 
பூதாத்திரி -- கீழ்க்காய்நெலலி, ( வைத்திய பூதிமம் -1 . உடல் . ( ப - நிக . ககச . ) 2. பூமி . 
மூ . அக . ) 

( ஆசிரிய நிக . ரு: ங . ) 
பூதாதி- பூதம்முதற்காரணமாகவுடைய பிர பூதிவாகம் - வில்வமரம் . ( வைத்தியமூ.அக .) 
பஞ்சம். ( உ - ம் . ) “பூதாதியீறு முதலுந்துணை பூதேசன் - சிவன் . ( உ - ம் . ) “ பாலோசநன் ” 
யாக ” (சிவஞாநபோ. வெண்பா. க . ) 2. பூதாதி பார் 
யாங்காரம் . (சித்தாந்தப்பிர .) 

பூதேவர் -- பார்ப்பார் . ( பாரத , சடவுள்வா .) 
பூதாதிகம் - தமோகுணம் .(தநி.போ.ககங .) பூதேவி - திருமாலினோர்மனைவி . ( அபிதாநசி ) 
பூதாதியகங்காரம் - தாமதகுணாதிக்கமாய்த் பூதை - அம்பு ( சூ . நிக . எ : 6 . 
தோன்றுமகங்காரம் . ( கூர்ம பு. பிரகிரு. அ . பூந்தட்டு - பூந்தட்டம் , கோடிகம் என்று , 
உரை . ) 

( சூ . நிக , எ : ருரு - ஆங்கவியிற் கூறுவர். ) 


அக ) 


பூம்பட்டு 


கருகாo 


பூமிசை நடந்தோன் 


மறு . க . 


க . ) 


காணக . 


பூந்தாது -1 . கோங்கு . ( வைத்தியமூ . அக . ) பூம்பனை - ஆண்பனை .( வழக். ) 
2. பூவிற்றுகள் . 

பூம்பாளை - இளம்பாளை . ( வழக் .) 
பூந்தாழை - அன்னாசி . ( பதார்த்த . அஙசு . பூம்பிஞ்சு-- இளம்பிஞ்சு . ( வைத்தியபரி ) 
முகம் . ) 

பூமகள் -1 . இலக்குமி . 2. பூமி தேவி . 
பூந்தி - 1.புன்கு .2 பூவந்தி .(1,2- வைத்திய பரி ) பூ என்பது மலருக்கும் பூமிக்கும் பெயராதலா 

பூந்துணர் -- 1 . புனமுருங்கை , ( வைத்திய லிருவருக்கும் பெயராயிற்று . 
பரி . ) 2. பூங்கொத்து . ( உ - ம் .) " இருப்பையின் பூமகன் - 1. செவ்வாய் . ( உ -ம். ) "பூமகன் 
பூந்துணர் " ( அரிச்ச. நாட்டு . கஅ .) 

வாரத்துடன்வருபூராடம் ” ( விதாந . குணாகுண . 
பூந்தை -1. ஒரூர் . 2. பூதனறந்தை . மரூஉ.. கூ . ) 2. பிரமா . (உ - ம் .) "திருமலிபூமனாதியை 
பூநாகம் -1, நாங்கூழ். (உ - ம்.) “ வயிறதனிற் வருமாமொருபரமிச்சிறியனேற்கு " ( கொலை 
பூநாகந்தன்னைச்சார்ந்து " ( அகத் . குருநாடி . 
உக .) 2. பூநீறு . ( வைத்தியபரி ) 

பூமகா-- கையாந்தகரை . ( வைத்தியபரி .) 
பூநாதம் --- வெடியுப்பு . ( வைத்தியபரி .) 

பூமண்டலம் -- 1. பரதத்தின்பொது லக்க 
பூநிம்பம் - நிலவேம்பு . ( வைத்தியமூ. அக .) ணங்களாகிய இருபது பேதங்களுளொன்று . 
பூநிறம் - மாந்தளிர்க்கல் . ( உ - ம் . ) வந்துழிக் (திருவிளை . கான்மாரி .) 2. பூமிவட்டம் . ( வழக் .) 

பூமத்தை - ஒரு செடி . ( உ - ம் . ) வந்துழிக் 
பூநீபம் -- நிலக்கடம்பு . ( வைத்தியபரி .) காண்க . 

பூநீர் -- 1. உவர்மண்ணிலெடுக்கும் நீர் . 2 . பூமலி - மூளை . ( வைத்தியபரி .) 
பனிநீர் . 3. உண்ணானெடுக்கு முவர்மண் . ( 1 , பூமலேக்கிநம்- ) 1. சங்கங்குப்பி . 2. ஞா 
2 , 3 - வைத்தியபரி .) 

பூமலேசனம் - ழல் . (1,2- வைத்தியபரி ) 
பூப்பகம் - பெண்குறி . ( சூ . நிக . உ : அக ) பூமன் -- 1. செவ்வாய் . 2. பிரமன். ( 1 , 2 

பூப்பட்டை இலவங்கப்பட்டை . ( வைத் சூ . நிக . கக : மகரவெ . கரு . ) 
தியபரி ) 

பூமாதளை - காயிலாமற் பூமாத்திரம்விடும் 
பூப்பருத்தி-- பூவரசு . ( வைத்தியபரி ) மாதளை . ( வைத்திய பரி . ) 
பூப்பலகை - ஒரு மரம் . ( வழக் ) 

பூமாது -1 . இலக்குமி . 2. சரஸ்வதி . 3 . பூமி 
பூப்பலா- ஒருவகை விருக்கம் . (த.நி.போ. தேவி . (உ - ம் . ) " பூமாதினிதயகமலத்துவைகும் 
நநஉ . ) 

பொலிவானும் ” | திருவா . நான்மணி .) 
பூப்பு -- 1. பூத்தல் . ( பு - தொழிற்பையர் பூமாயி - ஒரு பாலாரிட்டதேவதை . ( வி-ணி . 
விகுதி . ) 2. மகளிர் சூதகம் . ( திரிகடு, கள . ) உஙஅ . ) 

பூப்புடம் - 1. பூப்புடத்தைலம் . ( தைல . பூமாரி - வேம்பு . ( தைத்தியபரி ) 
அநுபந்த.கரு .) 2. குழிப்புடம் . ( வைத்தியபரி ) பூமான் - புமான் . ( சூ . நிக . உ : ருஎ . ) விகாரம் . 

பூப்பேசல் -- . பரத்தையர் விவாசத்தொரு பூமி - 1. தேசம் . ( உ - ம் . ) “ தங்கள் பூமியிலான 
கருமம் . ( க - லி . சுசு . உரை.) 

போதொருவடிவமொத்ததுதாநையே " (பாரத . 
பூப்பெட்டி - மூழிவாய் . ( சூ . நிக . எ : ருரு . ) அணிவகு . கசு . ) 2. பூநீறு. ( வைத்தியபரி .) 3 . 
பூபதம் - மரம் . ( வைத்தியபரி . ) 

பூவுலகு .( உ - ம்.)" வேலை சூழ்தருபூமியின்பாரமா 
பூபதி -- 1 . அரசன் . பூ -பூமி , பதி - தலைவன் . கியசுயோதனாதியரென்னு நூறுபசுப்படுத்து ” 
2. ஒரு குளிகை . ( வைத்தியர்கள் பூபதிமாத்தி ( பாரத . சஞ்சய . கஎ . ) இது பலவிதப்படுமென் 
ரையென்பர் .) 3. மல்லிகை. ( வைத்தியபரி .) பர் . ( அபிதாநசி .) 

பூபன்- அரசன் . ( உ - ம் . ) “ விராடபூபனுஞ் பூமிக்கூர்மை- வெடியுப்பு .( வைத்தியபரி .) 
சதாநிகநிருபனும் ” ( பாரத . படையெழுச்சி , ச . ) பூமிகதம்பம்- நிலக்கடம்பு.( வைத்தியபரி .) 
பூபாலர் -- பூவைசியர். ( பிங்கல . எஎஎ . ) பூமிகுநவகம்- வெள்ளெருக்கு . ( வைத்திய 
பூபாலன் -1 . அரசன். ( சூ. நிக , உ: கஉ .) பரிபா . ) 
2. வேளாளன் . ஒருமைப்பாலில் வந்தபெயர் . பூமிச்சருக்கரை -- சீந்திச்சருக்கரை. ( வைத் 
பூபாளம் 

புருடராகத்தொன்று ; இதன் தியபரி .) 
மனைவிகள் : வேளாவளி, மலகா , பெள்ளி , பூமிச் செருக்கன் - உவர்மண் .( வைத்தியபரி ) 
சாதி பிராமணசாதி . அதிதேவதை திருமால் , பூமிசாத்திரம் 
( வி - ணி . உ சக . ) 

பூமியைப்பற்றி விபரிக்கு 

நூல் . ( பூகோள நூல் . ) 
பூம்பட்டு-- பூத்தொழிலமைந்தபட்டு, (சிலப் பூமிசைநடந்தோன் -1. அருகன் . ( சூ.நிக . 
பதி . ஊர்காண் . அசு - ஆம் அடி உரை.) க : க . ) 2. புத்தன். ( சூ . நிக. க : கஅ . ) 


பூர்த்தி 


கரு காக 


பூரணலேகியம் 


ப 


னுக்கு 


. 


பூமிதாநம் 

பூதாநம் ; அஃது : உலகெலா 
மொருகுடைக்கீழாளுமரசன் பலாசு , வில்வம் , 
அரசு , கருங்காலி , மூங்கிலென்னு மிம்மரங்க 
ளால் திக்குயானை தாங்குவதான மண்டப 
மமைத்து , நான்குவாயில்கடோறும் மணிமாலை , 
தோரணம் , தருப்பை தூக்கி , பன்னிரண்டங் 
குல உயரமும் , ஏழுமுள நீளமுமுடையதாய் 
முத்துவிளிம்பிற்றிண்ணைசெய்து , அதன் 

எண் 
டிசைகளினுங் குண்டம்வகுத்து , ஈசாந இந்திர 
திக்குகளினடுவே பிறை , தேர்ச்சக்கரம் , கமலப் 
பூ என்பவற்றுளோர் வடிவிற் பிரதாநகண்டஞ் 
சமைத்து ஒரு துலாம் , அரைத்துலாம் , காற் 
றுலாம் என்பவற்றுளோ ரளவுடைத்தாய்ப் 
பொன்னாற் சதுரமாகத்தகடு செய்து ஏழ் தீவு , 
ஏழ்கடல் , ஏழ்மலை , மேரு , நதி , நதங்கள் , தருக் 
கள் , தெய்வங்கள் யாவுஞ்சிற்பவிதியிற் சித் 
ரித்துச் சிவபெருமானுக்குப் பூசை யியற்றிச் 
சுவர்ணபூமிக்குப் பஞ்சகௌவியங்களால் அபி 
டேகஞ்செய்து குண்டநடுவேயுள்ள தலை க் 
கண்வைத்துச்செய்யுந் தாநமாம் (சிவராத் . உற் 
பவ . கஎ , உரை . ) இவ்வாயின்றி நன்செய் , புன் 
செய்களைத் தானஞ்செய்தலென்றுங்கூறுவர் . 
பூமிதேவி - நிலமாது . ( வழக் .) 
பூமிநடுக்கம் - பூமியதிர்ச்சி . ( வழக் .) 
பூமிநாதம் - இந்தப்பு. 2. காந்தம் , 3. பூநீறு . 
( 1 , 2 , 3 - வைத்தியபரி .) 
பூமி நாயகம் நாக்குப்பூச்சி . ( வைத்திய பரி .) 
பூமிநாயகன் -1. காஸ்மீரபடிகம் . 2. நில 
வேம்பு . ( 1 , 2- வைத்தியபரி . ) 

பூமிபரீட்சை --- கலைஞாக மறு பத்து நான்கி 
னொன்று . ( அபிதாநசி . ) 
பூமிபிசாசம்-- பனை . ( வைத்தியடரி . ) 
பூமிவிளா -- நிலவிளா . ( வைத்திய பரி . ) 
பூமிவேர் - பூநாகம் . (உ - ம் .) வந்துழிக்காண்க . 
பூமின் -- 1. இலக்குமி . ( சூ . நிக . க : ஙச . ) 
2. பூமிதேவி . ( உ - ம் .) வந்துழிக்காண்க . 
பூயாரி- வேம்பு . வைத்திய பரி ) 
பூர்ணகம் - பொற்சிகைப்பறவை. ( வழக் 
குண்டுபோலும் . ) 

பூர்ணபாத்திரம் -- ஓரளவை ; அஃது : இரு 
நூற்றைம்பத்தாறு கைபிடி கொண்டது.( உ - ம் .) 
எந்தழிக்காண்க . 
பூர்ணம் -- நிறைதல் , ( சூ . நிக . எ : கரு . ) 
பூர்ணாமிருதம் -- சந்திரனதுசோடசகலைாளி 
னொன்று . ( வி - ணி , உசசு .) 
பூர்ணிமை-- பூரணை . ( வழக் .) 

பூர்த்தி --1 . நிறைவு . ( வழக் .) 2. வரம்பி 
லின்பா 

முடைமை , அஃது : இறைவனெண் 
குணங்களினொன்று . ( வள் . க - ம் அதி . க . ) 


பூர்த்தியன் - வேலை செய்து கூலிபெறுகிற 
வன். ( சி . சி . க : சு ச . சிவா .) 

பூர்ப்பியம் - பழங்கதை . ( உ - ம் . ) வந்துழிக் 
காண்க .) 

பூர்வகட்சியமாநம் போது நாற்றத்தா 
லறிதல் . ( சி . சி . அளவை . கஉ . ) 

பூர்வகாத்திரம் - தலை. (சிந்தா. காந் . நகங . 
உரை . ) 
பூர்வசம் 

முன் பிறந்தது . 2. மூத்தது . 
1 , 2- ( உ - ம் . ) வந்துழிக்காண்க. 
பூர்வசர்- முன்னோர் . ( வழக் . ) 
பூர்வசைவர்- தீட்சாகருமத்தாலே மோட்ச 
மடையலாமென்று சாதிக்குஞ்சைவர் . ( சி . சி . 
அ : உ எ . சிவாக் . ) 

பூர்வதநம் - முந்தினது . ( உ - ம் . ) " ஒருத்த 

க்கு அதிகபலமும் ஒருத்தனுக்கு அற்பபலமு 
மாயிருப்பதற்கும் பூர்வதநகிரமமே காரணம் ” 
( சி.சி. உ . ஙகூ . சிவாக் . ) 

பூர்வபட்சம் ----1 . பிறர்கூறும்பக்கம் ( சி . சி . 
5. ஙக . சிவாக் .) 2. விரோதபட்சத்தானது 
கூற்று , 

பூர்வம் -1 . கிழக்கு . 2. முதுமை . 3. முன்பு . 
( 1 , 2 , 3- சூ . நிக . கக : ரகரவெ . உங . ) 

பூர்வ மீமாஞ்சகர் --இயற்கையாதி கன்மங் 
களிலே மோட்சமடையலாமென்று சொல்லு 
கிற மதஸ்தன் . 
பூர்வ மீமாஞ்சம் - மீமாஞ்சம் இருவகை 

ருெவகையுள் 
முந்தியது கன்மபாகத்தைக்கூறுவது . 
பூர்வாகமம் 

ஒரு அருக நூல் . ( உ - ம் . ) 
“ அங்காகமம் ” பார் . 
பூர்வீகம் --- பழமை . ( வழக் . ) 
பூர்வீகன் -- பழையோன் , ( வழக் . ) 
பூர்வோத்திரவிரோதம் --- முன் சொன்ன 
தற்குப் பின்சொன்னது விரோதமாயிருத்தல் . 

பூரகம் -- 1. பூரித்தல் . ( வழக்.) 2. மத்தங் 
காய்ப்புல் . ( வைத்திய பரி ) 3. வெளிக்காற்றை 
யுள்ளே பூரித்தம் . ( சி - லி . யோக . ச . உரை .) 
பூரட்டாதி - ஒருநட்சத்திரம் . ( சூ.நிக.க : எ அ .) 
பூரணசாத்திரம் 
பூரண நூல்- 

ருநூல். ( வைத்தியம் . ) 
பூரணபாத்திரம் ---- இருநூற்றைம்பத்தாறு 
சிறங்கையரிசிகொண்டபாத்திரம் . ( உ - ம் . ) வந் 
துழிக்காண்க. 

பூரணம் - 1. எல்லாம் . 2.நிறைவு . ( சூ . நிக . 
அ : கரு . ) 3. பெருக்கம் ( 1 , 3- வழக் ) 
பூரணமீ - பூரணை . ( வழக் . ) 
பூரணமை-- பௌர்ணமை. (வழக் .)) 
பூரணலேகியம் - ஒருவகைலேகியம் . 


பூரணசூத்திரம்- அகத்தியர்செய்த வொ 


196 


பூரிகா 


கருகூஉ 


பூர்வ நியாயோத்தரம் 


பூர 


பூரணன் -1. அரன் . (உ -ம் . ) “பூரணன்றிரு பூரிகை -1. அப்பவருக்கம். ( பிங்கல . கககஅ .) 
முன்னர் ” (சிவரக . மேரு. உ 0 .) 2. அருகன் , 2. ஊதிடும்பூரிகை. ( உ - ம் . ) “ தபலை ” பார். 3 . 
(உ - ம் .) " புங்கவன் ” பார். 3. மூர்த்தபாஷாணம் . 

நொலையல் . ( பிங்கல . கககசு . ) 
வைத்தியபரி .) 

பூரிகொடுத்தல் ---பூரிதா நஞ்செய்தல் . ( பால 
பூரணாததி - ஓமச்சடங்கை நிறைவேற்றுங் பாட . ருரு ) பூரி - பொன் . 
கடைசியாகுதி . ( உ - ம் .) “ பொங்குமாகுதிகள் பூரித்தல் - !. உவத்தல் . ( உ - ம் . ) “ புனிதமா 
செய்தார்பூரணாகுதிபூரித்தார் ” (சிவரக , நைமி 

மிதுவென்றுளம்பூரித்தாள் ” ( சிவரக . தேவி 
சா . சரு ) 

நாட் . கசு .) 2. நிரப்புதல் . ( உ - ம் . ) “ பூரணாகுதி ” 
பூரணாதியுப்பு - யாகவுப்பு. ( வைத்தியபரி .) பார் . 3. நிறைத்தல் , (உ - ம் .) பிராணவாயுவைக் 
பூரனாதிலேகியம் - பூரணலேகியம் . கும்பித்தும் இரேசித்தும் பூரித்தும் தன்வசம் 
பூரணி-1 . இலவமரம் . 2. நிறைவுள்ளவன். பண்ணிக்கொண்டு ” ( சி . சி . ஈ: ச . சிவாச் ) 4 . 
( வழக் .) 3. பஞ்சசத்திகளிலொன்று . ( சி . சி . க : 

பருத்தல் . ( உ - ம் . ) “ பூரித்ததநச்சுமையாற்றுகி 
ருசு.ஞாநப் . ) 4. லவங்கம் . (1,4- வைத்தியபரி .) 

லாள் பொறையுற்றுவருந்தியிருந்தனளோ” 
ரணை-1 . ஐந்தாம் பத்தாம் பதினைந்தாம் ( சிவரக . கணபதிவந்தனை . எ . ) 
திதிகள் வரும் பக்கங்கள் . ( வருஷாதி நூல் .) 2 . 
ஐயன்றேவிகளிலொருத்தி . (உ - ம் .) “புட்கலை " 

பூரிதம் -- 11. பூரணம் . 2. மிகுகளிப்பு , 3 . 
பார் . 3. பௌரணை . ( சூ. நிக. க : அசு . ) 4. 

பூரிப்பு- மிகுதி . ( 1, 2 , 3 - வழக்.) 

பூரிமம் - சாந்திட்டதொட்டி ( மதுரைக் . 
நிறைவு . ( உ - ம். ) “ பூரணை யாற்பதினாற்கயிற் 
றொக்கப்புவநமெலாம் - நீரணை மாருதந்தாங்கிய 

கஅ . உரை .) 
தொக்கும் ” (திருநூற் . கக . ) 

பூரிமாயன் -- நரி . ( சூ . நிக . ந : உச . ) 

பூரியம் --- 1. அரசர்வீதி . ( பி . நிக . சுசசு . ) 
பூரணைகேழ்வன் - ஐயன். ( சூ . நிக . க : உ . அ . ) 2. அரசரிருக்கை, ( பிங்கல சுருக . ) 3. ஊர் . 

. 
பூரணோதரி - ஐம்பத்தோரு ருத்திரசத்திகளி 
லொருத்தி . ( வி- ணி. உஎஎ . ) 

( சூ . நிக . ரு : ஙச . ) 4. பாரார்த்தம் பத்துக் 

கொண்டது . ( பிங்கல . 2.உ « o .) 
பூரத்திரயம் - பூரம் , பூராடம் , பூரட்டாதி . 
( விதாந . குணாகுண . கங . உரை . ) 

பூரியர் - கீழோர். ( உ - ம் ) “ பூரியரெண்ணி 
பூரதிகாரம் - சீனக்காரம் . ( வைத்தியபரி . ) 

யாங்கே ” ( திருலிளை . மாயப் , உக . ) 
பூரபதி - பச்சைக்கருப்பூரம் . ( வைத்தியபரி .) 

பூரியன் - கீழ்மான் . ( உ - ம் . ) “புன்றொழில் 
பூரம் -1 . ஒருநாள் . ( சூ . நிக . க : எ 0 . ) 2 . 

படைத்துடையபூரியனுணர்ந்தே ” (கந்தபு. 
ஒரு மருந்து . 3. கருப்பூரம் . 4. நீர்க்குண்டு. 5 . அவைபுகு . கரு . ) 
பச்சைக்கருப்பூரம் . ( தைல . தைலவ . சசு . ) 6 . பூரு -1 . குருகுலத்தரசரிலொருவன் . ( பாரத . 
பூரணம் . ( வழக்.) 7. பூரான் . ( 4 , 7- வைத்திய குருகுல . 20. ) 2. புருவம் ( உ - ம் . ) யோகத் 
பரி .)( 2,3- வைத்திய நூலிலறிக .)இரசகர்ப்பூரத் துறு முணர்வாலேத்துணைவிழிபூருவினிடை 
திற்கும் பெயர்கூறுவர் . 

யேசெருகிடவே ” ( சிலரக , நைமிச . நக ) 
பூரவாக நி- சரச்சுவதி . ( திவாகரத்திலறிக . ) பூருகம் - மரம் . ( சூ . நிக ச : சச . ) 
பூரவுப்பு - சத்தியுப்பு . ( வைத்தியபரி .) பூநண்டி – 1. மல்லிகை , ( சூ . நிக . ச : சு . ) 
பூராடம் - ஒரு நட்சத்திரம் . ( சூ . நிக . க : எசு . ) 2 வேலிப்பருத்தி . ( வைத்தியபரி .) 
பூராயம் -1. ஆராய்வு . ( வழக் . ) அந்தரங்க பூருது - பூநீறு . ( தைல . சைலவ . கஙரு . ) 
மெனவுங்கூறுவர் . 2. விசித்திரம் . ( உ - ம் . ) பூருவகாட்சியநுமா நம் - நாற்றமுதலிய ஏது 
" பூராயமாகவு நீமற்றொன்றைவிரித்துப் புலம்பா பற்றிப்போது முசலிய காட்சிப்புலதைற்குரிய 
தே ” ( தாயு . நினைவொன்று . ரு . ) 

பொருளை யுயிரினோடுணர்வுதெரிவது . ( சி . சி . 
பூரான் - 1. ஒரு விஷசெந்து . 2. பனங் அளவை . கஉ . சிவஞா. ) 
கொட்டைமுதலியவற்றினுட் பருப்பு . ( 1 , 2 பூருவசநன்-- தலைமகன். ( வழக் ) 
வைத்தியபரி.) 

பூருவான் --- சேட்டபுத்திரன் . ( வழக் .) 
பூரி -1 . ஒரு பணிகாரம் . 2. ஒரிசை. 3 , 

பூருவஞாதம் முன்னனுபவத்தை யறியு 
தெரிநிலைவினைப்பகுதி . 4. நாணி ( சூ.நிக.எ : ச .) | மறிவு . ( வழக் ) 
5. பொன் . (வைத்தியபரி . ) ( 1 , 2- வழக் . ) பூருவதுவநீதம் - ஊழ்வினைப்பயன் . ( வழக் . ) 
பூரிகல்யாணி -1 

பூருவதொந்தம்- பூருவதுவந்தம் . ( வழக்.) 
பூரிகலியாணி 

பூருவ நியாயோத்தாம் - முன்னேயிவனிந்த 
பூரிகா - அகில் . ( வைத்திய பரி . ) 

விவகா ரலிடயத்தில் நியாயத்தாநத்தில் விவகார 


} ஒரிராகம், ( வழக் . ) 


பூலித்தல் 


கருகங 


பூவிரணம 


திருப்பொன் . அ .) 
பூலை - கிச்சிலிக்கிழங்கு . ( தைல . தைலவ . 


Gெ U ) 


வழியாக என்னால் வெல்லப்பட்டானென்று 
சொல்லுதல் . (மிருச.க .) 

பூர்வபக்கம் பூர்வபட்சம் , வளர்பிறைப் 
பக்கம் . ( வழக் .) 
பூருவபற்தநி - பூரம் . ( வைத்தியபரி . ) 

பூருவம் -1 .ஆதி . ( உ - ம் .) " பூருவந்தனினான் 
முகன்புனலையும்படைத்து " (விருத்தா.கிரி .கஉ ) 
2. கிழக்கு . ( உ - ம் .) " பச்சிமத்தடைந்தபரிதிபூரு 
வத்திற்பருப்பதத்துதித்திடுமளவு " (சிவரா. 
உற்பவ . உ கா . ) 3. பழமை 4 முதன்மை 5 . 
முதிர்ச்சி . ( தைல தைலவ .) 6. முன்பு. ( சூ . நிக . 
கக : ரகரவெ . உங ) ( 3 , 4 - வழக் ) 

பூருவமிமாஞ்சை ---- சைமிநிசூத்திர ரூபத் 
தால் துவாதச அத்தியாயமாய்த் தர்மார்த்தப்பிர 
திபாதகமாய் லோகவேதாதிகரண மென்பது 
முதலான சகஸ்திரநியாயத்தாற் சொல்லப்பட் 
டிருப்பது . ( த . நி . போ . கா .) 

பூருவாசாடம் - பூராடம் . (உ - ம் . ) வந்துழிக் 
காண்க . 
பூருவாண்ணம் 

பூருவாண்ணியம் . 
பூருவாண்ணியம் -- முன்னேரம் . 
பூருவாப்பியாசம்-- பழைய வழக்கம் .( வழக் ) 
பூருவாபரம் -- முன்பின் . , ( வழக் . ) 
பூருவீகம் -1. ஆதி 2. பழமை . (1,2- வழக் .) 
பூரை -1 , ஒன்றுமில்லாமை . ( உ - ம் . ) “ அமர 
ரிது பூரையதிசயமென்றாள் பாடவரவேணும் ” 
( திருப்பு ரு ங .) 2.பூரணம் . ( சௌந்தரிய.ருசு . 

ஈ . ) 
பூரைபூரை -- போதும்போதும் . ( உ - ம் . ) 
" பூரைபூரையென்றிருகையாலமைத்தபுத் தே 
ளிர் ” ( அரிச்ச. மீட்ா , கசு . ) 

பூல் - புல்லாந்தி . ( தைல . தைலவ . கஙரு . ) 
2. பூலா. ( வைத்தியமூ . அக :) 

பூலத்தி- மருதமரம் . ( வைத்தியமூ . அக . ) 
பூலதை 1. நாங்கூழ். 2. படர்கொடி . 3 . 
பூநாகம் . ( தைல. தைலவ . எச . ) ( 1 , 2 - வைத் 
தியபரி .) 

பூலா --1 . ஒரு செடி ; அது : நீர்ப்பூலா, பவ 
ளப்பூலா , முட்பூலா , வறட்பூலா எனப் பலதிறப் 
படும் . ( வைத்தியபரி .) 2. பெருங்கிச்சிலிக் 
கிழங்கு . ( தைல தைலவ.சா கா .) ( உ - ம் . )" சாந்து " 


பூலோகம் - பூமி ; இது : மேலேழுலகிலே 
ன்று . ( சூ . நிக . கஉ : எஸ் . ) 
பூவண்டம்.- ) வெங்காயம் . ( வைத்திய 
பூவண்டமயிர்- பரிபா . ) 
பூவணம் 

ஒரு தலம் . ( திருவாச . கீர்த்தி . 
ரு.. ) 

பூவந்தம் - நிலவாகை . ( வைத்தியபரி .) 
பூவந்தவம் - நிலாவிரை. ( வைத்தியமூ . அக .) 

பூவந்தி -1. ஒரு மருந்து . 2. நொய்க்கொட் 
டான் . 3. புன்குமரம் . 4. பொன்னாங்காய்மரம் . 
5. ஓர் ஊர் . 6. ஒரு தின்பண்டம் . (5,6-வழக் .) 
( 2, 3 , 4- வைத்திய பரி ) 

பூவர் - பூ . ( உ - ம் .) " பூவர்சோலை புகுவலென் 
றெண்ணினான் " (சிந்தா. பதுமை . கசுங . ) 
பூவரசு - ஒரு மரம் . ( தைல . தைலவ . கஙரு .) 

பூவல் - 1. சிவப்பு . ( சூ . நிக .அ : உO. ) 2 . 
செம்மண் . ( சிலப் . ) 3. செம்மணல் . ( உ - ம் . ) 
" தருமணற்றாழப்பெய்தில் பூவலூட்டி " (கலி. 
ககச .) 

பூவலம் - ஒரு தலம் . (உ -ம் . ) " பூவலமதனிற் 
பொலிந்தினிதருளி " (திருவாச . கீர்த்தி . ருகா . ) 

பூவலயம் --- பூமண்டலம் . ( உ - ம் . ) “ பூவலயம் 
பூமலை தகவானோர் பொழிவுற்றார் " ( கோயிற்பு . 

1. ) 
பூவழலை --- பூநீறு . ( வைத்தியபரி ) 
பூவள்ளம் 1. சங்கக்கிண்ணம் . 2. மண் 
கிண்ணம் . ( 1 , 2 - தைல . பாயிர . சஅ . ) 

பூவன்பழம் நெய்க்கொட்டான் பழ ம் . 
( வைத்தியபரி .) 

பூவன் வாழை - ஒரு வாழை . ( சோழதேச 
வழக் ) ( வைத்தியபரி ) 
பூவாணம் - ஒருவிதவாணம் . ( வழக் ) 
பூவாதிகாரம் - சீனக்காரம் .( வைத்தியபரி . ) 
பூவாமற்காய்க்குமரம் ஆல் முதலியன . 
( சூ . நிக . ச : ருஉ .) 

பூவாவஞ்சி - கருவூர். ( உ - ம் . ) “ பூவாவஞ்சி 
யுந்தருகுவன் ” ( புறநா. ஙஉ . ) 

பூவாளி -1 . மன்மதன் . ( சூ . நிக . க : உரு . ) 
2. மன்மதன்பாணம் . ( வழக்.) 

பூவிந்து -1 . அப்பிரகம் . 2. வீரம் . ( 1 , 2 
வைத்தியபரி ) 
பூவிந்துநாதம் - அப்பிரகம் . ( வைத்தியபரி ) 
பூவிரட்டை- இரட்டைவடிவானபூ.(உ - ம் . ) 
“ இலையிரட்டை " பார் . 

பூவிரணம் - ஆண்குறி மலரின்புண் . ( உ - ம் . ) 
“ பூவிரணம்போக்கிவிடும் ” ( பதார்த்தகுண .) 


நடராச . நக . 


-- 


பார் . 


பூலாங்கிழங்கு -- பெருங்கிச்சிலிக்கிழங்கு . 
( உ - ம் .) “ அசீதளம் ” பார். ( தைல . தைல வ . சு . ) 
பூலாசம் -- 

புல்லாந்தி . ( தைல . தைலவ . 
கஙச . ) 

பூலித்தகடு .-- மணியழுத்தவைக்குந் தகடு . 
( வழக்குண்டுபோலும் .) 

பூலித்தல் - புளகித்தல் . ( உ - ம் . ) "பூலித்தகங் 
குழைந்து பொன்னூசலாடாமோ " ( திருவாச . 


பூழை 


கருகாச பெட்டவாயில் பெற்றிரவுவலியுரைத்தல் 


பூவோடு 


பூவில் - மன்மதன்வில் மூன்றிலொன்று ; பூளம் - பூவரசு . ( வைத்தியபரி . ) 
அஃது: இருப்புவில் , கருப்புவில் , பூவில் முறை பூளை -1 . இலவம்பஞ்சு . ( வைத்தியபரி ) 
யே இராக்கதருக்கும் , மனிதருக்கும் , தேவருக் 2. ஒரு செடி . ( உ - ம் .) “ பூளைநறைவீபோல் " 
கும் எய்யும் வில்லாம் . ( சந்தபுரா.காமதக.சு.உ . ) ( திருவிளை . மாயப் . எ . ) 3. மலைக்கணவாய் . 
( பிங்கல . தெய்வப் . சு .T. ) 

(பிங்கல . ஙஅ அசு. ) 
பூவிலைமடந்தையர் பரிசங்கொள்வார் . பூனை -- 1 . இலவம் பிசின். 2. இற்புலி . 
( உ - ம் . ) “ பூவிலைமடந்தையரேவற்சிலதியர் " (வழக் . ) 3. காஞ்சொறி . 4. சிறுகாஞ்சொறி .( 2 , 
( சிலப் . இந்திரவிள , ருக . ) 

3 , 4 வைத்தியபரி .) 
பூவிளம் - கற்பாஷாணம். ( வைத்தியபரி ) பூனைக்கச்சி- ஒரு செடி . ( வழக்குண்டு 
பூவினன் - பிரமா . ( உ - ம் . ) "பூவினன்குடி 

போலும் . ) 
லையம் பொருட்குமாலுற " ( கந்தபு . கடவுள் .) பூனைக்கண்-- புருடராகமணி . ( உ - ம் . ) வந் 

பூவேர்- பூநாகம் . ( தைல . தைலவ . எங .) ழிக்காண்க. 
பூவை --1 . சாயாமரம் . ( உ - ம் . ) “ பொய் மயக் பூனக்கழற்சி - ஒரு செடி . ( வழக்குண்டு 
கந்தரும்பா சம்போலமர்ந்தனபூவை” (திருவாச . போலும்.) 
திருப்பெரு. கா .) 2. நாகணவாய்ப்புள். ( உ - ம் .) பூனைக்காஞ்சொறி - ஒருகாஞ்சொறி . 
" பூவைகாள் செங்கட்புறவங்காளாலோலம் " ( கந் ( வைத்தியமூ . அக . ) 
தபு . வள் . ருச .) 3. பெண் . ( வாண . நிச . ) பூனைக்காய் வேளை ஒரு செடி . ( வைத் 
( ஆகுபெயர் . ) 

தியபரி ) 
பூவைசியர் - ஒருவகை வைசியர் . ( பிங்கல. பூளைக்காலி 

-- சிறுபூனைக்காலி. ( தைல . 
எஎஅ . ) 

தைலவ . கஙரு . ) 
பூவை நிலை - மாயவன் றிருவுருவோடு வமித் பூனைக்கீரை - ஒரு கீரை . ( வைத்தியபரி .) 
துக்காட்டிடத்தலருங்காயாம் பூவைப் புகழ்ந் பூனைத்திசை தென்கிழக்கு ( வைத்தியபரி .) 
தது . ( புறப் . அசு . பக் . ) 

பூனைப்பகவன்ழள்- எலிமுள்ளு . ( வைத் 
- தொட்டிபாஷாணம் . ( வைத் தியபரி . ) 
தியபரி . ) 

பூனைப்பிடுக்கன் - ஒருசெடி . ( வழக்குண்டு 
பூழ் --1. காடை . ( உ - ம் .) “ பூழ்வேகமொடு போலும் .) 
பறந்துவிரைந்தவே " ( அரிச்ச . வஞ்ச. கூகூ . ) 2 . பூனைமடி- ஒருபூண்டு. (வழக்குண்டு போலும் .) 
கானாங்கோழி . ( வைத்திய பரி ) 

பூனைமயிர் -- 1. பூனைக்கழற்சி . ( வைத்திய 
பூழ்க்கரம் - கோட்டம் . ( வைத்தியமூ . அக . ) பரி . ) வெண்மபிர் . ( வழக் . ) 
பூழ்த்தி -- 1. கொடுமை . 2. தசை. 3. நுண் 

பூனைழலி -- குப்பைமேனி. ( வைத்தியபரி ) 
பொடி . ( 1 , 2 , 3.பிங்கல . ஙஅஅரு . ) 

பூனைவணங்கி --- 1. குப்பைமேனி. 2. நா 
பூழான் - 1 , கவுதாரி . 2. கானாங் கோழி . | யுருவி . ( 1 , 2 - வைத்தியபரி . ) 
( 1 , 2- வைத்தியபரி .) 
பூழி -1. கொடுந்தமிழ்நாட்டி னொன்று . 

பெ . 
(நன்னூ . பெயரிய . கச . உரை ) 2. சேறு . ( பிங் 
கல . சுசு. ) 3. புழுதி . ( உ - ம் . ) “பூதவெள்ளமங் பெகிலம்- அநேகம் . ( உ - ம் . ) “ அம்பு - பெகி 
கேகலோடும் விரிந்தெழுபூழிமாலை " (கந்தபு. லந்தொடுத்து ” (பாரத . கஎ - ஆம்போர் . எங .) 
ஏமகூட . உஉ .) 4. விபூதி . (உ - ம் .) பூழியார் பெங்கு - கள்ளினோர் பேதம் . ( வைத்தியபரி ) 
மேனிப்பு ராரிசிறுவன்றேரில் ” ( கந்தபு . இரணி பெட்டக்கது --விரும்பத்தக்கது . ( உ - ம் .) 
யன்பு . கங . 

“ பெரும்பொருளாற்பெட்டக்கதாகி ” ( வள். 
பூழிநாடு - கள்ளிக்கோடு என்பர் , ( அபிதாக எஙஉ . ) 
சிந்தாம .) 

பெட்டகத்துத்தி- ஒரு துத்தி . ( வழக் . ) 
பூழியபலம் - பூசனி . ( மலையக . ) 

பெட்டகம் - பெட்டி . ( வழக் .) 
பூழியன் - பாண்டியன் .(உ - ம் .) மறுக்கம்விளை 

பெட்டல் - விரும்பல் . (உ - ம். ) “ பேஎயாய 
க்குமேயிகல் பூழியன் (திருவிளை விடையி.க்க .) மொடுபெட்டாங்குவழங்கும் " (புறநா . உஙஅ . ) 

பூழில் -1 , அகிற்கட்டை . ( தைல . தைலவ . பெட்டவாயில் பெற்றிரவுவலியுறுத்தல் 
கூச. 2. பூமி . ( சூ . நிக . கக : தகரவெ . உ 0 . ) 

விரும்பப்பட்ட பாங்கியைத் தூதாகப்பெற்றுக் 
பூழை --- துவாரம் . ( உ - ம் . ) " பூழைத்தலை குறையிரத்தலை வலியுறுத்திக்கூறல் .(வாணன் . 
திருமறைக்காட்டுத் தேவாரம் .) 

சா க . முகம் . ) 


) 


பெண்டகை 


கருகாரு 


பெண்மைச்சினைப்பெயர் 


கல . உசுக்க . 


பெட்டாங்க -விரும்பியபடி .(உ - ம் . )"நன்னுத பெண்டாட்டி -1 , பெண் , ஒருபொருட் பன் 
லாள் - பெட்டாங்கொழுகுபவர் " ( வள் . கஅ . ) மொழியாய் வழக்கில் வருகின்றது . 2. மனையா 
பெட்டார் - சிநேகிதர் . ( சூ . நிக . உ : ருஉ .) ட்டி , ( வழக் ) 
பெட்டி -1 . கூடை . ( வழக் . ) 2. பேழை . பெண்டிர்--1 . பாரித்தாநம் ; அஃது : உத, 
( உ - ம் .) " புரையிறுகிலோரயுதம்பூட்பெட்டி யத்திற்கேழாமிடம் , (விதாரு . மா . ) 2. பெண் 
யொரு நூறுபொருவில் சேதா" ( சேதுபு . அகத் கள் . ( உ - ம் . ) " பெண்டிரும்பிணியுடையோரும் " 
தியதீர். சசு . ) 

( புறநா. கா . ) 
பெட்டிக் கோரை - ஒரு புல் . ( வழக் . ) பெண்டுகம்- கழற்சி , ( மலையக . ) 
பெட்டு - பொய் . (சூ . நிக . க 0 : கா . ) 

பெண்டு 

பெண் . ( வழக் .) 2. மனைவி . 
பெட்டை -1 . ஒட்டகம் , கழுதை , குதிரை , (மணிமேக .) 
சிங்கம் , மரை யிவற்றின் பெண். ( சூ. நிக . ங : பெண்ணாமை --- துளியென்றுபெயர் . ( பிங் 
கூரு . ) 2. பறவைப்பெண் . ( சூ . நிக . ந : சுஎ . ) 

க . ) 
3. பெண்பொது . ( வழக் .) 

பெண்ணன் -- ஆண்மையற்றவன் . ( வழக் .) 
பெட்டைக்கண்ணன் -சிறுகண்ணுள்ளவன் . 

பெண்ணாகடம் - ஒரு சிவதலம் . ( தேவார .) 
( வழக் .) 

பெண்ணாய் -- முடுவல் ( சூ . நிக . ந : உரு . ) 
பெட்டையன் -1 . அலி . 2. ஆண்மையற்ற 

பெண்ணாள் 

பெண் நட்சத்திரம் , உள்ள 
வன் . ( 1 , 2 - வழக் .) 

முடையானிலறிக .) 
பெட்ப - மிக . (சிந்தா . ) 

பெண்ணெழுத்து - நெட்டெழுத்து . (உ - ம் .) 
பெட்பு -1. அன்பு . 2. பெருமை, 3. பேணு “ இயைந்தநெடிலெல்லாம் பெண்ணாகும் ” ( வெ 
தல் . ( உ - ம் . ) “ பெட்பின்றீதல்யாம் வேண்டல ண்பாப்பாட்டியலிலறிக ) 
மே " ( புறநா . உ 0 ரு . ) 4. விருப்பம் . ( உ - ம் . ) பெண்ணை --- 1 . அநுடாள் . ( உ - ம் . ) " புந்தி " 
“ பெட்புறுமாரிமேகம்வரம்பிலவந்தெனத்தே 

பார் . 2. ஓராறு ; இது: நடுநாட்டிலுள்ளது . ( பெ 
ரின்சேநைதிரண்டன " ( இராமா . கரன்வதை . 

ரியபு . திருநாவு . ங .) 3. நீர்முள்ளி. ( வைத்திய 
உச . ) ( 1 , 2 - சூ . நிக , கக ; டகரவெ . உசு . ) 

பரி . ) 4. பனைமரம் . ( உ - ம் . ) " செங்ெேகாட் 
பெடை -1 . பறவைப்பெண் . ( உ - ம் . ) “ ஆவி பெண்ணைப்பழந்தொடமுயலும் " ( புறநா.சக. ) 
யன்னபெடைகளுமன்றிலும் ” ( அரிச்சபு , நாட் 

பெண்ணைச்சிறப்பிக்கும்பெயர்- நங்கை . 
6. உஉ . ) 2. பெண்யானை . ( உ - ம் . ) “ பெடை 

( சூ . நிக . உ : ருஎ . ) 
நடைமடவீர்" ( அரிச்சபு . சூழ்வினை . கரு . ) 

பெண்பனை --காய்ப்பனை . ( வைத்தியபரி .) 
பெண் -1. கற்றாழை . (உ - ம் . ) " பெண்காணி 

பெண்பால் --- ஸ்திரீலிங்கம் ; இஃது : ஐம் 
துவர்வீழிமடிவல்லியை ” ( தைல . தைலவ , 

பாலினொன்று . ( திரிகடு , ருரு . ) 
கஉரு. ) 2. தெரிவை . ( உ - ம் . ) “ வரைமார்பிற் 

பெண்பாற்பிள்ளைக்கள் காப்புப்பருவ 
பெண்மகிழ்ந்த பிரமாபுரமேவிய "( தேவார பிரம 
புர , ச . சம்பந்த.) 3. பெண்டன்மை. ( உ - ம் . ) | முதற்பத்துப்பருவமும் விருத்தப்பாவாற்பெண் 

குழவியைக் கேட்பிப்பதாகக் கூறுவது . ( மீனா 
" பெண்ணன்றுரைத்தமைக்காயினன்ன தூ 

ட்சியம்மை பிள்ளைத்தமிழிற் காண்க .) 
உங் ” ( கலி . நஎ . ) 4. மனைவி . ( புறநா . ) 5 . 
விலங்கின்பெண் . மரபுண்டு . 

பெண்போகம் - ஸ்திரீபோகம் ; இது : அட்ட 

போகத்தெந்ன்று . ( வழக் .) 
பெண்கரு - சுரோணிதம் . ( வழக் .) 

பெண்மயம் - பெண்டன்மை. (சிந்தா .) 
பெண்கலை வண்ணத்தினோர் பகுதி . 

பெண்மயிர்- அளகம் . ( சூ . நிக . உ : 500. ) 
( வழக் .) 

பெண்தமைஞ்சான் - சாம்பிராணி . ( வைத் பெண்மரம் - புறவயிரமுள்ளமரம் . (வைத் 
தியபரி .) 

தியபரிபா .) 
பெண்குரங்கு - மந்தி . ( பிங்கல. உரும்எ . ) பெண்மை - பெண்டன்மை. ( உ - ம் . ) “ பெண் 
பெண்குறி - 

யோனி . பகம் என்று பெயர் . மையுமழகும்பிறழாமநத்திண்மையும் ” ( இராமா , 
(சூ . நிக , உ : அக . ) 

நிந்தனை . நக.) ( கட்புலனாய அமைதித்தன் 
பெண்சாதி - மனைவி . ( வழக் .) 

மையென்பர் . நச்சினார்க்கினியர் . ) 
பெண்டகன் - அலி . (சூ . நிக . உ . சங . ) பெண்மைச்சினைப்பெயர் - பெண்பான் 
பெண்டகை - பெண்டன்மை; அவை : நாண முப்பகுதிக்கும் பொதுவானவுறுப்பானாய பெ 
மட மச்சம் பயிர்ப்பெனுங்குணங்கள் . (வள் .கா யர் . ( உ - ம் .) " முடத்தி " என்பதிற் போல . ( நன் . 
மதி . ங . ) 

பெயரி . உகா, உரை .) 


- 


- 


பெம்மான் 


கருசாசு 


பெயர்ப்பயனிலை 


முறையைக் 


பெண்மைச்சினைமுதற்பெயர் - பெண்பான் பெய் தெரிநிலைவினைப்பகுதி . ( உ - ம் . ) 
முப்பகுதிக்கும் பொதுவானவுறுப்புமுதற் பொ “ வாழிபெய்புட்டிலும் ” ( இராமா. கரன்வதை . 
ருட்பெயர் . ( உ . - ம் . ) “ முடக்கொற்றி ” என்றாற் கஅ . ) 
போல . ( நன். பெயரி. உசு . உரை. ) 

பெய்தல் - 1. இடுதல் . ( உ - ம் . ) “வளையும் 
பெண்மைமுதற்பெயர்- பெண்பான் முப் பெய்வார் ” ( திருவிளை . வளையல் . ரு . ) 2. செ 
பகுதிக்கும் பொதுவான முதற்பொருட்பெயர் றித்தல் . ( சூ . நிக . க : ஙக . ) 3. சொரிதல். 
( உ - ம் .) “ கொற்றி ” என்பதிற்போல . ( நன் . பெ (உ - ம் . ) " பலர்பொருப்பாப்பெய்தார் ” ( இராமா. 
யரி . உசு . உரை .) 

கரன் . கஅ . ) 
பெண்மைழறைப்பெயர் 

பெய்மார் - வார்க்கவேண்டி . ( புறநா. ) 
காட்டிவரும் பெண்பெயர் . ( உ - ம் . ) “ தாய் ” என் பெய்வு - பெய்தல். ( உ - தொழிற்பெயர் 
பதிற்போல . ( நன் . பெயரி , உசு . உரை. ) விகுதி ) 
பெண்யானை - பிடி . ( பிங்கல . உசகரு . ) பெயர் --கீர்த்கி . 2. நாமம் . 3. பெயர்தல் , 
பெண்வகைநாலு - பெண் வகுப்பு நான் த ; முதனிலைத் தொழிற்பெயர் . 4. பெருமை ( சூ. 
அது: பது மிநி , சித்திரி , சங்கிங் , அத்திரி , நிக.கக : யகரவெ.கங . ) 5. பொருள் . ( பத்துப்பா .) 
( உ - ம் . ) “பதுமிவிசித்திப்பார்ந்தசங்கிரி - வித பெயர்ச்சி -1 . திரும்புதல். ( வழச். ) 2 . 
முறுமத்திநியென்னுநால்வருள் ( கொக்கோகம் ) | புரட்சி . ( அரிச்சபு . சூழ் . ச .) 
பெண்வண்டு - தேன் . ( சூ . நிக . ந : சுரு . ) பெயர்ச்சொல் - இக்குறியாயுங் காரணக் 
பெத்தகாலம்- பந்தகாலம் . பெத்தம் - பந்தம் . குறியாயும் வேற்றுமையுருபுகள் சார்தற்கிட 
பெத்ததசை - ஆன்மா பாசத்திற்குட்பட்டி னாய் ஒன்றன் பெயரை விளக்கிநிற்குஞ்சொல் . 
ருக்குங் காலம் . 

பெயர்த்தல் -1. அப்புறப்படுத்தல் . 2 . 
பெத்தம்-பாசத்தோடுகட்டுப்பட்டு நிற்கை. சிதைத்தல் . 3. திரும்புதல் . 4. பிடுங்கல் . 5 . 
( சி. பி . கை . ) 

பிரித்சல் . 6. புறட்டல் . 7. புறப்படுத்தல் . 8 . 
பெத்தமாதல் -- பாசத்திற்கட்டுப்படுதல் ( சி . | மீட்டல் . (உ - ம்.)“ பெருகிய செல்வத்தாற்பெயர்த் 
சி . 2 : ரு . ஞாநப் . ) 

தரலொல்வதோ ” (கலி . கரு . ) 9. வேறுபடுத் 
பேத்தழலம் -சிறுவழுதலை . ( வைத்தியபரி . ) தல் . ( 1,2,3,4,5,6,7,9- வழக்குண்டுபோலும் .) 
பேத்தர் -- பாசபந்தர் . 

பெயர்த்தி -1. பாட்டி , 2. பெயர்ச்சி . ( 1,2 
பெத்தல் - பெருங்குரும்பை . ( மலையக .) வழக் .) 
பெத்தாவத்தை --- பெத்தநிலை . ( சி . சி . சு ; பயர்த்து --1 . பெயரையுடையது . து 
அ . ஞாநப் . ) 

ஒன்றன்பால்விகுதி . 2. மாற்றி , ( பரிபாடல் . ) 
பெத்தி -- கறிமுள்ளி. ( மலையக . ) 

பெயர்த்தந்து - ஒழியுமாறு . ( பரிபாடல் . ) 
பெதரிக்களம் - எட்டி . ( வைத்தியபரி .) பெயர்தல் - 1. ஆடல் . சூ . நிக . க : சஅ .) 
பெதரிகாளம்- காஞ்சிரை ( மலையக . ) 2. இடம்மாறல் . 3. எடுபடல் . ( உ - ம் . ) “ வரை 
பெதிகாரம்- பொரிகாரம் , ( வைத்தியபரி . ) பெயர்ந்து ” ( கூர்மபு . தக்கன் வேள் . சரு . ) 4 . 
பெதும்பை - பதினோருவயதிற்பெண் . ( சூ. ஒதுங்குதல் . 5. பிறழ்தல் . ( புறநா . ) 6. மீளு 
நிக . உ : ரு அ . ) 

தல் . 7. வேறுபடல் . ( 2, 4 , 5 , 6 - வழக்குண்டு.) 
பெந்தம் -- பந்தம் . ( வழக் . ) 

பெயர் தனம் - வேங்கை. ( வைத்தியபரி .) 
பெந்தர் -- பந்தர் . 

பெயர்நேரிசை - ஒரு பிரபந்தம் ; அது: பாட் 
பெந்தநம் - பந்தநம் . ( வழக் .) 

டுடைத்தலைவன்பெயரினைச்சாரநேரிசைவெ 
பெந்தித்தல் - பந்தித்தல் . (வழக் .) ண்பாவாற் தொண்ணூறேனும் எழுபதேனும் 
பெந்திப்பு - கட்டு. ( வழக்.) 

ஐம்பதேனும் பாடுவது . ( இலக்கணவி . அங 0 . 
பெந்தை- கலப்பையினோருறுப்பு . ( உ -ம் . ) உரை .) 
மேழியோடிணைக்குங்கயிற்றைப்பெந்தைக்கயி பெயர்ப்பகுதி - பொரு ளிடங் காலஞ் சினை 
று என்பராம் . ( வழக்குண்டுபோலும் .) 

குணந் தொழிலெனு மறுவகையடிகள் . ( நன் 
பெப்பீடு --1. சதருத்திரரி லக்கி திக்கினி னூ . பதவி . ரு . ) 
ருக்கும் தசருத்திரரிலொருவர் . ( வி - ணி.உஎ . ) 

பெயர்ப்பயனிலை -- பொருண்மைசுட்டல் , 
2. வித்தியாதத்துவத்திலிருக்கு மாசாரிய தச 

வியங்கோள்வருதல் , வினை நிலை யுரைத்தல் , 
கரிலொருவர் . ( வி - ணி . உஎச .) 

வினாவிற்கேற்றல் , பண்பு கொளவருதல் , பெயர் 
பெம்மான் - பெருமான் , சிவன். ( உ - ம். ) "பிர கொளவருதல் என்பன. (நன்னூ . பெயரி . 
மாபுரமேவிய பெம்மானிவனன்றே" ( தேவார . ) எழுவாய்ச்சூத்திரவுரையிற்காண்க .) 


பெரிய நம்பி 


கரு காஎ 


பெருக்குக்கணக்கு 


பெயர்ப்பு - பெயர்ச்சி . ( உ - ம் . ) “ முயன் பெரியநாயகியார்- சீகாழிப்பதியிற் றிருக் 
றெழுந்தவடிப்பெயர்ப்பைப் -பின் றெரிந்து " கோவில் கொண்டிருக்கும் உமாதேவியார் . ( சீகா 
( சேதுபு . நாட்டு . சுந . ) 

ழிப்புராணத்திற் காண்க .) 
பெயர்பு - கிளர்ந்து . ( பூறநா .) 

பெரியபிராட்டி -- திருமாலின்றேவி . ( அபி 

தாநசி .) 
பெயர் பொருட்டற்குறிப்பேற்றவணி - தற் 

பெரிய புராணம் - அறுபத்து மூவர் சரிதம் ; 
குறிப்பேற்ற வணியிலொருவகை; அது : கவி 

இது : சேக்கிழாரியற்றியது . 
தனது கருத்தைப் பெயர்ச்சியுள்ள பொருளி 

பெரியம்மான்பச்சரிசி - ஒரு பூண் . 
லேற்றிக் கூறுவது . ( தண்டிய . பொருளணி . 

( வைத்தியபரி . ) 
ருரு . ) 

பெரியமார்க்கம் - முத்திமார்க்கம் , ( திரு 
பெயர் விகுதி -- பெயர்ச்சொல்லின் விகுதி . 

நாசை , கடவுள் வாழ் . ரு . உரை .) 
(நன்னூ . பதவி . கங . ) 

பெரியர் - பெரியோர் . ( வழக் . ) 
பெயர்வு - பெயர்தல். ( உ .- தொழிற்பெயர் பெரியவன் - 1 , மேம்பாடுடையோன் . 2 , 
விகுதி . ) 

வளர்ந்தவன் , பருத்தவனுமாம் . ( 1 , 2- வழக் .) 
பெயர் வேற்றுமை -- எழுவாய்வேற்றுமை . 

பெரியவாச்சான் பிள்ளை - ஸ்ரீ கிருஷ்ண 
(நன்னூ . பெயரி . ஙஅ . ) 

பக்தர் . ( அபிதாநசி . ) 
பெயால் - பிறழாதொழிய வேண்டும் . ( புற 

பெரியாண்டான் -- எழுபத்து நாலு சிங்காச 
நா . ) 

னாதிபதிகளி லொருவர் . ( அபிதாநசி .) 
பெயான் -- பாட்டன் . ( வழக் . ) 

பெரியாம்பல் -- அல்லி . ( வைத்தியபரி .) 
பெயரிய - 1. பெயரையுடைய . ( உ - ம் . ) பெரியாணங்கை -- ஒரு பூண்டு , ( வைத் 
" ஐயெனப்பெயரியவேற்றுமைக்கிளவி " ( சேநா . தியபரி. ) 
சொல்லதி . கஎ . ) 2. போக்கின . ( பத்துப்பா. ) பெரியாழ்வார் - இவர் கருடாமிசரென்பர் . 

பெயரியற்சொல் - உலகவழக்காகியபெயர்ச் ( அபிதாநசி . ) 
சொல் . ( நன் . பெயரிய , கச , உரை . ) 

பேரியார்- 
பெயரின்னிசை ஒரு பிரபந்தம் ; அது : 

பெரியோரெழவகைப்பெற்றி -- அறம் , 
பாட்டுடைத்தலைவன் பெயரினைச்சார இன்னி 
சைவெண்பாவாற் றொண்ணூறேனும் எழுப 

பொருள் , இன்பம் , அன்பு, புகழ் , பொறுமை , 
தேனும் ஐம்பதேனும் பாடுவது. ( இலக்கணவி . 

மதிப்பு இவை யேழுமாம் . (பிங்கல . சமக ) 

பெருக்கம் -- 1 , நிறைந்தசெல்வம் . ( உ - ம் .) 
அங 0 . உரை ) 
பெயரெச்சம் .-- செய்த செய்கின்ற செய்யு 

“ பொக்கத்துவேண்டும்பணிதல் " ( வள்.கசுந .) 
மென்னுமிம்மூவகை வாய்பாட்டில் , முறையே 

2. பெருகுதல் . 3 பெருக்கிக்கண்டபேறு . 4 . 

மிகுதி . 5. விசாலம் . 6. விருத்தி . ( 2 , 3 , 4 , 5 , 
யிறப்பு நிகழ்வு எதிர்வு என்னும் மூன்று கால 

6 - வழக் ) 
முந் தொழிலுந்தோன்றி , வினைமுற்று தற்குவ 
ரும் பாலொடு கூட, செய்பவன் கருவி நிலஞ் 

பெருக்கல் - 1. அதிகப்படுத்தல் . 2. எண் 
செயல்காலஞ் செய்பொருளென்னு மறுவகைப் 

கூட்டிச்சாச்சல் . 3. சீத்தல் . 4. நிறைத்தல் . 5 . 
பொருட்பெயருமெஞ்சநிற்பது . ( நன் . வினை . 

பருச்தல் . 6. மிசவித்தல் , 7. விசாலித்தல் . 
உக . ) 

( 1 - முதல் 7 - வரை வழக் . ) 
பெயல் -1 . பெய்தற்றொழிலையுடைய மே 

பேருக்காளர் -1. பெருஞ்செல்வர்கள் . 2 . 
சம் . ( உ - ம் . ) “ பெயலுறு தில்லை தூங்குமாரியின் 

வேளாளர் . (உ - ம் . ) “ பெருக்காளர் முதலாயபெ 
செலவுகண்ட " ( கந்தபு . மகாகாளர் . எ . ) 2 . 

ருங்கலச்சோர் " ( பாரத . சிறப்புப்பா . உங. ) 
மழை . ( உ - ம் . ) “ பெயலும்விளையுந்தொக்கு ” 

பெருக்கி- நாதம் . ( வைத்தியபரி .) 
( வள் . செரு .) 

பேருக்த -1 . சணக்குவகைநான்கினொன்று . 

2. செல்வமிகுதி . 3. பப்பரப்புளி. ( வைத்திய 
பெயலை - மழை . ( வழக் .) 

பரிபா . ) 4. பெருக்கம் . ( உ - ம் . ) “ பெருக்கடைய 
- 1. கனங்கொண்ட 

காண்டது . 2. பருத் முசத் தண்கிளி" ( திருவிளை . நாக , உஉ . ) 5. 
தது . 3. மிகுதி . ( உ - ம் . ) " பெரிதுயிர்த்து " (திரு விசாலம் , 6. வெள்ளம். ( சூ. நிக. ரு : உரு. ) 
விளை . நாகமெ . கரு . ) ( 1 , 2 - வழக் . ) 

( 1 , 2 , 5 - வழக் .) 
பெரியநம்பி - திருச்சோட்டியூர் நம்பிக்குப் பெருகீதக்கணக்கு -- கணக்குவகை நான்கி 
பின்வந்தவர் . ( அபிதாநசி .) 

னொன்று . ( வழக் ) 


போயே : - } பெரியவர்கள். ( வழக் .) 


பெரிது 


பெருங்கால் 


கருகாஅ 


பெருஞ்செருப்படி 


ஒரு நூல் , 


பெருக்குதல் - 1. அதிகரிப்பித்தல் . 2 . 
கணக்குவகை நான்கினொன்று . 3. குப்பைகூட் 
டல் . 4. பருத்தல் . ( 1 , 2 , 3, 4 - வழக் ) 
பெருகல் - பெருகுதல் . ( வழ ) 
பெருகியன் மருதம் - ஒரு பண் ; அது : குரல் 
தாரமாய்த் தாரங்குரலாய விளரிப்பாலை . ( சிலப் . 
வேனில் . சசு . ) 

பெருகு -1. தயிர் . ( தெலுகு .) 2. தெரிநிலை 
வினைப்பகுதி . ( உ - ம் .) " மண்டு பெருகொளி 
யானை " ( சிவரக . கத்தரிப்பூ . கங . ) 

பெருகுதல் -1 . பூரணமாதல் . ( உ - ம் .) “ பெ 
ருகியஞாநிகள் ” ( கோயிற்பு . இரணியன் . ரு . ) 
2. மி - ததல் . 3. விருத்தியாதல் . ( 2 , 3 - வழக் .) 
பெருங்கதை -உதயணன் கதை ( அபிதாநசி) 

பெருங்கல் - கேளிதம் என்று பெயர் . ( பி . 
நிக . ருமரு . ) 

பெருங்கலம் -ஆயிரங்கோலையுடைய பேரி 
யாழ் . (சிலப் . அரும்பத .) 
பெருங்கலையான் - ஒருநெல் . ( வைத்தியபரி .) 
பெருங்காக்கைபாடினியம் 
( வழக்குண்டுபோலும் . ) 
பெருங்காஞ்சி-- காஞ்சி . (புறப்பொ- மாலை .) 

பெருங்காஞ்சொறி - ஒரு காஞ்சொறி . 
( வைத்தியமூ . அக ) 

பெருங்காடு -- 1. புறங்காடு . ( புறநா .) 2 . 
வல்லை . ( சூ . நிக . சு : ருகா .) 

பெருங்காப்பியம் - ஒரு பிரபந்தம் ; அது 
தெய்வவணக்கமுஞ் செயப்படுபொருளும் வாழ் 
த்தும் முன்னுள தாய் , அறம் பொருள் இன்பம் 
வீடெனும் நாற்பொருட்பயத்தாய் , க விநாய 
கனை உடைத்தாய் , மலை கடல் நாடு நகர் 

பரு 
வம் முதலியவற்றின் வளங்கூறுதலும் , மண 
முடித்தல் முடிகவித்தல் பொழில்விளையாட்டு 
நீர்விளையாட்டு உண்டாட்டு புலவி கலவியென் 
றிவற்றைப் புகழ்தலும் , மந்திரம் தூது செலவு 
போர் வென்றி யென்பவற்றைக் கூறலுமாகிய 
விவைதொடரச் , சருக்கம் இலம்பகம் பரிச்சேத 
மென்னும் பகுதியையுடைத்தாய் , வீரமுதலிய 
சுவையுடைத்தாய் வருவது . ( தண்டி . பெருங் 
காப்பியநிலையென்னுஞ் சூத்திரத்திலறிக . ) 

பெருங்காயம் - ஒரு மருந்து ; அவை : கறிப் 
பெருங்காயம் , யானைப்பெருங்காயம் என்பன . 
( வைத்தியமூ. அக . ) 

பெருங்காரை-. 1. ஒரு செடி . ( வைத்திய 
மூ . அச . ) 2. ஒரு மரம் . 3. ஒரு மீன் . ( 2 , 3 
காரைபார் .) 

பெருங்கால் -1. சண்டமாருகம் . ( உ - ம் .) 
" பெருங்காலெறிய " (கருவையந்தாதி . ) 2. பெ 
ருவாய்க்கால் . ( வழக் .) 


பெருங்கிடைச்சி - ஒரு கிடைச்சி . ( வழக் . ) 
பெருங்கிரந்தி- ஒரு நோய் . ( வழக் . ) 
பெருங்கிராமம்- ஐஞ்நூறு குடிகொண்ட 
வூர் . ( சூ . நிக. ரு : நசு . ) 

பெருங்கிழங்கு -1 . ஈசுரவேர் . 2. சீனப்பா . 
3. பெருங்குறட்டை . ( வைத்தியபரி .) 

பெருங்குடிவணிகர் - வணிகரு ளொருவகை 
யார் . ( சிலப் ) 

பெருங்குமரித்தைலம் - ஒருவகைத்தைலம் , 
அது : கற்றாழை , மடற்சாறு முதலியவற்றில் 
வடிக்கப்படுகிறது . இதனிலக்கணம் . கன்னியா 
குமரியமிர்தம் ...... இவை பெரிய குமரி 
யாங்கொள்ளிமுன்பல்லமாமே " என்னும் , ( தை 
ல . தைலவ . ஙரு- ஆஞ்செய்யுளிற் காண்கக .) 

பெருங்குமிழ் - ஒரு குமிழ் ; அது : சதமூலத் 
தொன்று . 

பெருங்குருகு -1. ஒரு நூல் . முதற்சங்கத்த 
வரியற்றிய விசைத்தமிழ் நூல் . ( அபிதாநசி . ) 2 . 
சக்கரவாகப்புள் . 
பெருங்குருட்டை - ஈசுரமூலி ( வைத்தியபரி ) 
பெருங்குருந்து- ஒரு குருந்து . 
பெருங்குரும்பை -1 . கோட்டம் . 2. பூலாங் 
கிழங்கு . ( 1, 2- வைத்தியபரி ) 
பெருங்குழி - கடல் . (திருநூற்றந்தாதி .) 
பெருங்குளவி -- ஒரு குளவி . ( வழக் ) 
பெருங்குறடு - முருடு . (பிங்கல . ககஙரு .) 
பெருங்குறட்டை --- காக்கணங்கொவ்வை . 
( மலையக ) 

பெருங்குறிஞ்சா - ஒரு குறிஞ்சா . ( வைத்திய 
மூ . அக . ) 

பெருங்குறிஞ்சி -1. ஒரு தமிழ் நூல் . ( அபி 
தாநசி . ) 2. கோரண்டம் என்று பெயர். ( பிங் 
கல . உசுககா . ) 

பெருங்கொண்டலாத்தி - புழுக்குத்திப்புள் . 
( வழக் ) 

பெருங்கொன்றை ஒரு கொன்றை . ( வைத் 
தியமூ . அக .) 
பெருஞ்சரம் - சோம்பு. ( வைத்தியபரி . ) 
பெருஞ்சவளம் - குந்தம் . ( பிங்கல . கரு அங.) 
பெருச்சாளி 

( சூ . நிக . கக : ககர 


வெ . சு . ) 


பெருஞ்சீத்தனர் -- ஒரு சங்கப்புலவர் . 
பெருஞ்சீரகம் -1. ஒருவகைச்சீரகம் . 2. சத 
குப்பை . ( 1 , 2- வைத்தியபரி .) 

பெருஞ்செய்யான்-- 1. பெரும் பூரான் ,, 
செய்யான் . பூரான் என்பதினைச் செய்யான் 
என்பர் . 

பெருஞ்செருப்படி- ஒரு பூடு . ( வைத்திய 
மூ . அக . ) 


பெருநாரை 


கருகாக 


பெரும்பூளை 


பெருஞ்சொல் - பலரறிசொல் . ( சூ . நிக . பெருநாள் -1. இரேவதிநாள் . ( சூ . நிக . க : 
க0 : அ . ) 

எஅ . ) 2. மகமதியர் திருநாள் . ( வழக் .) 
பெருஞ்சொறி -தவளைச்சொறி . ( வழக் பெருநிம்பம் - வேம்பு . ( வைத்தியபரி .) 
குண்டுபோலும் . ) 

பெருநீர் -- கடல் . ( வைத்தியபரி .) 
பெருஞ்சோற்று நிலை - ஒரு துறை . ( புறப் பெரு நெருஞ்சி - ஒரு நெருஞ்சி . ( வழக் .) 
பொ - மாலை . ) 

பெருப்பம் -- பருப்பம் . ( வழக் .) 
பெருத்தல் -- 1. அதிகப்படல் . 2. பருமை பெருப்பித்தல் - பருப்பித்தல் . (வழக் . ) 
யாதல் . ( 1 , 2 - வழக் . ) 

பெருப்பு - பெருத்தல் . ( உ - ம் .) " பணையே 
பெருந்தக்காளி- ஒரு செடி . ( வழக் ) பிழைத்தல்பெருப்புமாகும் ” ( சேநா. சொல்லதி . 
பேருந்தகை- மிகப்பெருமையுடையோன் . கூஉக ) 
அன்மொழித்தொகைப்பெயர் . 

பெரும்பசிரி --ஒருகீரை. ( வைத்தியமூ . அக . ) 
பெருந்தலைக்கறையான் -- ஒர் கறையான் . 

. 

பெரும்ப சமூலம் 1. தழுதாழை . 2 . 
( வழக் .) 

பாதிரி . 3 பெருக்குமிழ். 4. வாகை , 5. வில் 
பெருந்தாமரை ஓர்மரம் . ( வைத்தியமூ.அக ) வம் . ( 1 , 2 , 3 , 4 , 5- வைத்திய பரி ) 
பெருந்தாரா- ஒரு தாரா . ( வழக் .) 

பெரும்பயறு ஒருவகைப்பயறு . ( வைத்திய 
பெருந்தாளி- ஒரு தாளி . ( வழக் . ) 

மூ . அக . ) 
பெருந்திணை பொருந்தாக் காமம் . ( நம்பி பெரும்பற்றப்புலியூர் - சிதம்பரம் . ( உ - ம் . ) 
யகப். அகத்தி . ரு . ) 

" பேரணங்கினுடனாடும் பெரும்பற்றப்புலியூர் 
பெருந்திரட்டு - ஒருநூல். (த.நி.போ. ங எச .) ( கோயிற்பு . பாயிர . உ . ) ( தன்னைத் தரிசிக்கு 
பெருந்தில்லை - ஒரு மரம் . ( வழக் .) மான்மாக்களுக்கு பெரும்பற்றை விளைவிக்கும் 
பெருந்துத்தி- ஒருபூடு . ( வைத்தியமூ.அக .) புலியூரென்பது . ) 
பெருந்துருத்தி - விசிறி . ( சூ. நிக . எ ; சுக .) பெரும்பறை - ஒருவகைத் தோற்கருவி . 

பெருந்துளசி - ஒரு துளசி . ( வைத்தியமூ . ( சிலப் . அரங்கேற்று . உஎ . உரை. ) 
அக . ) 

பெரும்பனையன் மசூரிகையினோர்வகை. 
பெருந்துறை - திருப்பெருந்துறை.(உ 

உ - ம் . ) 

( வழக்குண்டுபோலும் ) 
பேசுபுகழ்வாதவூர்ப்பிறந்து பெருந்துறைக்கட பெரும்பாடு - தீட்டு திரமிறைப்பு . ( உ - ம் . ) 
லுண்டு " ( கோயிற்பு. பாயிர . க .) 

“ பெரும்பாடுமேகம்போம் " (பதார்த்த , 420 ச . 
பெருந்தூறு - விடபம் என்று பெயர் . ( சூ . நிக . சுப்பிர . ) 
ச : ருசு . ) 

பெரும்பாந்தள் --பெரும்பாம்பு ( வழக் .) 
பெருந்தேவபாணி-இசைப்பாவகை ளொ பெரும்பாம்பு 

ஒரு பாம்பு . ( சூ . நிச . ந : 
ன்று . ( சிலப் . ) 

சஅ . ) 
பெருந்தேவனார் --பாரதம்பாடிய ஒரு சங்கப் பெரும்பாழ் - சூநியமாகிய பரவெளி . ( திரு 
புலவர் . ( அபிதாநசி . ) 

வானைக். ஞானவு . ஈச .) 
பெருநடை -1, உயர்ந்தநடை ( -ழர் . ) 2 . பெரும்பாற் சொற்றி - ஒரு பூண்டு . ( வைத் 
புறக்கூத்திற்குறிய ஆடலுளொன்று . (சிலப் . | தியபரி .) 
அரங்கே . கசு . உரை . ) 

பெரும்பான்மை --மிகுதி . ( வழக் . ) 
பெருநண்டு -- ஒரு நண்டு . ( வழக் .) 

பெரும்பிரண்டை - ஒருபிரண்டை .( வழக் .) 
பெருநந்தியாவட்டம்- ஒருநந்தியாவட்டம் . பெரும் பிலாவேர் -... பொன்னாவிரைவேர் . 
( வழக் .) 

( வைத்தியபரி ) 
பெருநயப்புரைத்தல் -- பெருவிருப்பைக் பெரும்பிளவை -- இராசரணம், ( வைத்திய 
கூறல் ; இஃது : அகப்பொருட்டுறையினொன்று . மூ . அக . ) 
( நம்பியகப், களவிய . கங . ) 

பெரும்பிறிது இறந்துபடுதல் . ( புறநா .) 
பெருநறளை- ஒரு பூடு . ( உ - ம் . ) “ நறளை ” ஞானாமிர்தத்தில் பெரும்பிறிதாதலென்பர் . 
பார் . 

பெரும்பீர்க்க -- படலிகை .( சூ.நிக.ச : ஈரு .) 
பெருநறுவிலி- ஒரு பூண்டு . ( வைத்தியமூ . பெரும்புல் - ஒருவகைப்புல் . ( உ - ம் . ) “ அளர்க் 
அக . ) 

கம் " பார் . 
பெருநாரை - 1. ஒருநாரை . ( சூ . நிக . க : 

பெரும்புள் - பெருங்கோட்டான் . ( பிங்கல . 
கஉ . ) 2. ஒரு நூல் . முதற்ச்சங்கத்தவரியற்றிய 

உஙச . ) 
விசைத்தமிழ் நூல் . ( அபிதானசி . ) 

பெரும்பூளை - ஒருபூண்டு. ( வைத்தியமூ. அக . ) 


( க 


197 


பெருமாட்டி 


கருஎ O 


பெருவண்ணம் 


பெரும்பேச்சு - பெருஞ்சொல் , பலரறி 
சொல் . ( வழக் .) 
பெரும்பேது- இறந்துபாடு . ( புறநா . ) 
பெரும்பெயர் -பஞ்சாக்கரம் . ( சி வஞாநபோ . 
பாயிர , க .) 

பெரும்பொருள் - வீடு . ( திருமுரு . உசுக . 
உரை .) 

பெரும்பொருள்விளக்கம் - ஒரு தமிழ்நூல். 
( அபிதாகசி .) 

பெரும்பொழுது - அறுவகைப்படும் ; அவை : 
கார் , கூதிர் , முன்பனி, பின்பனி, இளளே 
னில் , முதுவேனில் என்பன . (நம்பியகப் . 
அகத்தி . கக . ) 

பெருமக்கள் பெரியோர் . ( பெரிரிபு , மூர்த் 
திநா. கசு . ) 

பெருமகன் -- 1 , அரசன் . ( சிந்தா .) 2. தலை 
மகன் . (வாண . சஅஎ . முகம் .) 3. பெருமையிற் 
சிறந்தோன் . ( பிங்கல . அநஎ . ) 

பெருமகிழ்ச்சிமாலை - ஒருபிரபந்தம் ; அது : 
தலைவியின் குண மழகுமுதலிய சிறப்பைக்கூறு 
வது . (பொருட்டொகைநிகண்டிலறிக .) 

பெருமங்கலம் - ஒரு பிரபந்தம் . பிறந்ததற் 
குக் காரணமான நாளிடத்து நிகழும் வெள்ள 
ணிச்சிறப்பைக் கூறுவது . ( பொருட்டொகை 
நிகண்டிலறிக . ) 

பெருமந்தாரை - 1. ஒரு செடி , 2. ஒரு 
மரம் . ( 1 , 2 - வைத்தியபரி . ) 
பெரு மன - கண்டை . (சூ . நிக . எ ; கூடு . ) 
பெருமரத்துப்பட்டை - ஒர் மரப்பட்டை . 
( வைத்திய பரி. ) 

பெருமாம் -1 . பீநாறி . 2. பெருங்கள்ளி 
மரம் . 3. தலைச்சுருளி. ( 1 , 2 , 3 - வைத்தியபரி .) 

பெருமருந்து -1. ஈசுரமூலி. ( வைத்தியமூ. 
அக .) 2. தலைச்சுருளி. ( வைத்தியபரி. ) 

பெருமல்லரி - பெருங்கள்ளி . ( வைத்திய 
மூ . அக . ) 

பெருமல்லிகை - ஒரு மல்லிகை ; இது: தச 
மூலத்தொன்று . 
பெருமலம் -- புங்கு . ( வைத்தியபரி .) 
பெருமலை - மேருகிரி . ( வழக். ) 
பெருமலைகலக்கி ஒரு பூண்டு. ( வழக் 
குண்டுபோலும் . ) 
பெருமழை - ஆசாரம் . ( சூ . நிக . க ; அக . ) 
பெருமன் - தலைவன் . (உ - ம் .) “ இத்தேவர்க் 
கெல்லாம் பெருமன் ” ( பாரத . திரௌபதி மாலை . 
அசு . ) 

பெருமாட்டி- தலைவி . ( உ - ம் . ) “எம்பெரு 
மாட்டி செலற்குபகரணமியற்றென்பான் ” (சிவ 
ரக . தேவியிமயம் . கூ . ) 


பேருமாயை - அசுத்தமாயை . ( சி . சி . க : சுசு . 
மலற .) 

பெருமாள் - பெருமையிற்சிறந்தான் . 
(திருப்புக, க . ) இலக்கண நூலுரைகளில் , 
ஆன் விகுதி , ஆள் விகுதியாகத்திரிந்ததென்பர் . 
( நன்னூ . உருபுபு . சஅ . உரை . ) 

பெருமான் -1. அரசன் . ( சூ . நிக . க : கட் .) 
2. சணவன் . ( உ - ம் ) “ தம்டெருமானடிசார்ந்த 
னளன்றே " (சிந்தா, நாமாளி. சகஉ .) 3. சிவன் . 
( திவாகரம் . 4 - ஆவது , க . ) 4. பெருமாட்டி , 
( உ -ம் . ) “பெருமாமலை தந்தருள்பெண்பெருமா 
ன் ” ( Psyா. நந்திகண , கா . ) ( னகரவொற்று 
மகடூஉஉணர்த்திற் :.) (சிந்தா . ) 5. பெருமை 
யிர்சிறந்தோன் . ( பிங்கல . அநஎ. ) 

பெருமீட்டை - பீநாறி . ( வைத்தியபரி .) 
பெருமிதத்தை செருக்கினையுடையாய் , 
( புறநா . ) 

பெரும் தம் - களிப்பு , மிக்க மனச்செருக்கு . 
( உ - ம்.) “பிறந்தமைந்த ரளவிறந்தபெருமைகொ 
ண்டபெருமிதம் ” ( திருவிளை . வளைய . நசு .) 

பெருமிழலைக்குறும்பர் -- அறுபத்துமூவரி 
லொருவர். ( பெரியபு . ) 

பெருமீன் - யானை மீன் . ( சூ . நிக . ஈ : எக . ) 
பெருழசுட்டை 

ஒரு பூண்டு , ( வைத்திய 
மூ . அச .) 
பெருமுட்டை- பீநாறி . ( மலையக . ) 
பெருமுத்தரையர் -- சேரநாடி , சோழநாடு , 
டாண்டிநாடு என்னு மூன்றுபூமீக்குந்தலைவர் 
என்பர் . ( நாலடி , தாளாண்மை . க 0 . உரை .) 
பெருமுளை - ஒரு வகைப்பாட்டு , (சிலப் . ) 
பெருமுன்னை- பருமுன்னைவேர் . ( உ - ம் . ) 
“ அம்பட்டை ” பார் . 

பருமை -1 . அருமை . ( உ - ம் . ) “ நீண்டது 
பெரிதுமின்றி ” (சிந்தா. கநகமா . சருக . ) 2 . 
செயற்கர்யசெய்தல் தருக்கின்மை பிறர் குற் 
றங்கூறாமை என்றிவை முதபிய நற்குணங்க 
ளாற்பெரியாரது தன்மை, ( வள்.கஅ - ஆம் தி .) 
3. பருமை . 4. பெருமையுடையார். ( உ - ம் .) 
“பணியுமாமென்றும்பெருமை ” ( வள் . கஎஅ . ) 
5. மாட்சிமை. ( உ - ம்.) “ பெருமைக்கோரிருப் 
பிடமாமிறைவன் ” (சிவரக , நந்திகணங் . கக .) 

பெருபை யிற்சிறந்தோன்- செம்மல் , ( சூ . 
நிக . 2 : க . ) 
பெருவங்கியம் -ஒருவகைவாத்தியம் .( புறகா) 
பெருவஞ்சி - ஒரு துறை . ( புறப்பொ- மாலை .) 
பெருவண்ணம்- (இசைநூல் . ) இசைவசை 
மூன்றனுளொன்று ; அது: நெட்டெழுத்துச் 


பெலவந்தம் 


கருஎக 


பென்னப் பெரிது 


வள்ளி . 


- 


களையே தொகுத்துப்பாடுவது . ( உ - ம் .) “ இடை பெலன் -1 . உறுதி . 2. பிருதிவிதத்துவத்தி 
வண்ணம் " பார் . 

லுள்ள வருண திக்கிலிருக்கும் பத்துப்புவநங்க 
பெருவண்மை - பெரிய இலக்கு . ( உ - ம் . ) ளுளொன்று . ( சி , சி.அ : எ . மறை . ) 3. வலி 
“ இலக்கமவைநாலுவகையான் - மாற்றினர்பிள மை . ( 1 , 3 -எழக் ) 
ந்துபெருவண் மைசிறு நுண்மை சலநிச்சல மெ பெலி-- பலி . ( வழக் .) 
னச்சொல்வகையே " ( பாரத . வாரணா. ருசு .) பெற்றம் -1 . எருது . (உ - ம் . ) " பெற்ற மூர்ந்த 

பெருவயிறு - ஒரு நோய் . ( உ - ம் . ) " பெரு பிரமாபுரமேவிய பெம்மான் " ( தேவார . பிரமபுர 
வயிறீளைவெப்பென்றின்ன நோய் ” (திருவிளை.உ.சம்பந்த .) 2. காற்று .(உ -ம்.)“பின்னருமொரு 
மாபாத . ச 0 . ) 

பகற்பெற்றம் பெற்றவன் றன்னை " ( பாரத . வா 
பெருவலி - 1. பெருநோய் . ( வைத்தியமூ . ரணா. கக . ) 3. பசுசாதிப்பொது . ( உ - ம் . ) “ வலி 
அக . ) 2. மிக்கவலியுடையது . (உ - ம்.) “ஊழிற் | யினிலைமையான் வல்லுருவம் பெற்றம் - புலியின் 
பெருவலியாவுள " ( வள் . ஙஅ 0 . ) ( ஆகுபெயர் .) றோல் போர்த்துமேய்ந்தற்று ” ( வள் . உஎங . ) . 
பெருவழக்கம் - பலராலும் வழங்கப்படு பெற்றர் - ஈன்றார் . ( வழக் . ) 
பெருவழக்கு வது . ( வழக் . ) 

பெற்றி - 1. கருத்து . (உ -ம் ) " அனைத்தும் 
பெருவள்ளி-- ஒரு கிழங்குக்கொடி , ஆண் வேண்டாப்பெற்றிகண்டு ” ( கோயிற்பு , பதஞ் 

சலி . ருரு . ) 2. குணம் , தன்மை . ( உ - ம் . ) “ இப் 
பெருவள்ளிக்கிழங்கு-ஆண்வள்ளிக்கிழங்கு பெற்றிகள் பெறுநைமிசமென்னுந் தவவனத் 
( வைத்திய பரி .) 

தில் " (சிவரக , நைமிச . நக . ) 
பெருவாகை 1. ஒரு மரம் . ( வழக் . ) 2 . பெற்றிசின் - பெற்றான் . ( புறநா.) 
வேலிப்பருத்தி . ( மலையக . ) 

பெற்றிமை- குணம், தன்மை . ( வழக் . ) 
பெருவாயன் - கழுதை ( வைத்தியபரி ) பெற்று -1 . எருது . ( உ - ம் . ) “ பெற்றொன் 
பெருவிடுக்காள் - காவளை . ( வைத்தியபரி ) றுயர்த்தபெருமான் " ( சி . சி . க : சுஉ . சிவஞா.) 
பெருவியாதி -- 1. ஒரு கைரோகம் . ( உ - ம் . ) விகாரம் . 2. பெருக்கம் . ( உ - ம் . ) " ஏபெற்றாகும் " 
கிரந்திகுட்டம்பெருவியாதி ” ( தைல தைலவ . ( தொல் . உரியிய . ந 0 " .) 
கச O. ) 2. குட்டம் . ( வைத்தியமூ . அக . ) 

பெற்றேம் - அறிந்தேம் . ( பரிபாடல் . ) 
பெருவிரல் - அங்குட்டம் . (உ- ம் .) “ஊசி பெறல் - பெறுதல் . ( உ - ம் . ) பிறவாச்செல்வ 
மேற்பெருவிரலூன்றி ” ( திருவிளை . எல்லாம் . முறுதலும்பெறலாமன்றே (சிவரக . தாருக நங ) 

பெறுக்கல் - பொறுக்கல் . (வழக் . ) 
பெருவிரியன் - ஒரு பாம்பு . ( வழக் . ) 

பெறுகற்பின் - பெறில் . ( உ - ம் . ) " பெண் 
பெருவிறல் --- 1. பெரிய வெற்றியையுடைய டெனப்பிறர்கூறும்பழிமாறப்பெறு கற்பின் " 
வன் . ( உ - ம் .) “ குன்று கெழுநாடனெம்விழை ( கலி . எஎ ) ( வினைத்திரிசொல் .) 
தருபெருவிறல் " ( கு.பா. கக கா . ) 2. முருகன் பெறுத்தல் - பெறுவித்தல் . ( வழக் . ) 
( உ.ம்.) " அணிசால் பெருவிறல்போல்வருமென் பெறுதல் -1. அடைசல் . 2. கிடைத்தல் . 3 . 
னுயிர் " ( கலி. அக .) 

பிரசவித்தல் . ( 1 , 2 , 3- வழர் ) 
பெருவெப்பநோய் - வாந்தி பிராந்தி . பெறுலருங்குரைத்து பெறுதற்கரியது . 
(வழக் ) 

( புறநா . ) 
பெருவெள்ளை - ஒருநெல் . ( வைத்தியபரி ) பெறுதி -1. இலாபம் . ( உ - ம் . ) “ பெறுதி 
பெருவெளி -- கவெளி, பரவெளி .( வழக் ) விரும்பினையாகுவையன்றே” ( மணிமே . ஆபுத் 
பெல்லி-- துறட்டியின்முள். ( வழக்குண்டு திர . சகரு .) 2. பெறுதல் . தி- தொழிற்பெயர் 

விகுதி . 3. பெரும்பயன் . ( உ - ம் . ) “ பெறுதி 
பெலத்தல் -- பலப்படல் . ( வழக் ) 

பின்னனசெய்கையாகியபின்றை” ( சேதுபு . சே 
பெலப்படுத்துதல் -- உறுதிப்படுத்துதல் ,. துவந் அ .) 
(வழக் . ) 

பெறுவகொள்வாள் - வேசை . ( சூ . நிக . 
பெலப்படுதல் ---உறுதிப்படல் . ( வழக் . ) உ : சுச . ) 
பொலப்பித்தல் - பெலப்படுத்துதல் . ( வழக் . ) 

பெறுவதுகொள்வார் - வேசையர் . ( வள் .. 
பெலப்பு - பெலன் . ( வழக் . ) 

தீநட்பு . ந . ) 
பெலம்- பலம் (உ - ம் .) “ நோயற்றகாயபெ பென்னம்பெரிது -- மிகப்பெரிது . ( உ - ம் . ) 
லங்களும் ” ( சிவரக , தேவி நாட்டிய, ஈ o , ) " பொன்னம் பெரிய முலையும் " ( அபிராமி யந்தா 
பெலவந்தம்-- பலவந்தம் . ( வழக் .) 


போலும் .) 


சு 


பேடகம் 


கரு எஉ 


பேத்துவம் - 


பென்னை - யானை . ( வைத்திய பரி .) 


பே . 


பே -1 . அச்சம் . ( புறப்பொ - மாலை . ) 2 . 
துரை . ( வைத்தியபரிபா . ) 

பேடகம் -- ஒருவகைமீன் . ( வழக்குண்டுபோ 
லும் . ) 

பேகம்- தவளை . ( வைத்தியபரி . ) 
பேகன் -1 . ஆண்டவளை . ( வைத்தியபரி . ) 
2. ஒரு வள்ளல் . ( உ - ம் . ) “ பெருங்கடைன்பேக 
னும் ” ( சிறுபா. அஎ . ) 

பேகி- பெண்டவளை . ( உ - ம் . ) வந்துழிக் 
காண்க. 

5. ) 
பேச்சாளி- மிகு சொல்லாளி . ( வழக் ) 
பேச்சு - வார்த்தை . ( உ - ம் . ) “ பெண்ணுடை 
மடநாணகன்ற பேரமழிப்பேசலாம் பேசிவந்த 
டுப்பார் ” ( பாரத, அரிச்சான்றவ . சுந . ) 
பேச்சோடுதுணை 

ணை . 
( வழக் . ) 
பேசகம் -1 . ஆந்தை . 2. கூகை . 

3. யானை 
வாலடி . 4. யானைவானுனி . ( 1 , 2 , 3, 4- வைத். 
தியபரி . ) 
பேசம் - யானை . ( வைத்தியபரி . ) 
பேசல் - சொல்லல் . ( வழக் . ) 
பேசலம் கருடபச்சையின் குணத்து 
ளொன்று . (திருவிளை , மாணிக்க . சுசு . ) 
பேசாதபேச்சு- அசப்பியம். ( வழச் ) 
பேசாமை- மௌநம் . ( வழக் . ) 
பேசிநோசம் -- முட்டை . ( வைத்தியபரி . ) 
பேசிரி-- ஒரு யோகிரி . ( வி - ணி . உசக . ) 
பேசிலம்- யானை . ( வைத்தியபரி . ) 
பேசு -- 1 . சொல்லுதல், ( உ - ம் . ) “ பேசரிய 
வன்பொகிபணிந்து " ( கோயிற்பு.இரணிய.உ.ச . ) 
2. தெரிநிலைவினைப்பகுதி . ( உ - ம் .) “இராப்பக 
னாம் - பேசும்போதெப்போது " ( திருவாச . திரு 
வெம் . உ . ) 

பேசுதல் --சொல்லுதல். (உ - ம் .) “ பீடு 
கொண்டபரமர்மேன்மைபேசுதற்கடங்குமோ " 
(சிவரக . நந்திசேசுர . கஉ . ) 

பேட்டி - பெரியோரைக்காணுதல். 
( இந்துஸ்.) 

பேட்டை --- நகரத்தருகுஞ் சந்தைகூடலு 
மாகிய லிடம். ( வழக் . ) 

பேடகம் -1 . பெட்டகம் . ( பாரத . சம்பவ . 
சக . ) 2. தன்மகனை வாணன் சிறையிட்டதை 
மீட்கக் காமன் பெண்கோலத்தோடு ஆடிய 
கூத்து ; இது : நான்கங்க முடையது . (திருவிளை , 
கான்மாறி . 50. உரை.) 


பேடணம் - திரிகைக்கல் . ( வழக்குண்டு 
போலும் .) 
பேடம் -- வெள்ளாடு . ( வைத்தியபரி .) 
பேடன் - அலி . ( பிங்கல . கசுங . ) 

பேடி -1. அலி . ( சூ . நிக . உ : சங .) 2. நடு 
விரல் . ( சிலப் . அரங்கே. கஅ . உரை .) 3. பெண் 
ணாடு . ( 1 , 3 - வைத்தியபரி . ) 

பேடிசம் - மயக்கு . ( வழக் . ) 
பேடு --- 1. அலி . (நன்னூ . பெயரிய. எ . 
உரை . ) 2. ஊர் . ( சூ . நிக . ரு : கரு . ) 3. காம 
னாடல் . ( உ - ம் . ) “ பேடிக்கோலத்துப்பேடுகாண் 
குநரும் ” ( மணிமே . மலர்வத . கஉரு . ) 4. நடு 
விரல் . (சிலப் . அரங்கே . கஅ . உரை. ) 5. பற 
லைப்பெண் , அன்னப்பேடு . ( வழக் .) 
பேடை - பறவைப்பெண் . (சூ.நிக . ந: சுஎ .) 

பேண் - தெரிநிலைவினைப்பகுதி . 2. வழி 
படல் . ( பரிபாடல் .) 
பேண்மரம் - துலாத்தாங்கி . ( வழக் .) 
பேண - வழிபட . (பரிபாடல் .) 

போணம் - பேணுதல் . அம் -தொழிற்பெயர் 
விகுதி . 

பேண ரவு - பேணம். அரவு - தொழிற்பெயர் 
விகுதி . 

பேணல்-1 . காத்தல் , பொருளைப் பேணி 
வைச்கவேண்டும் . ( வழக் .) 2. நன்குமதித்தல். 
( உ - ம் . ) “ பெரியாரைப்பேணாதொழுகின் ”( வள் . 
அகஉ .) 3. விரும்பல் . ( வழக. ) 
பேணலர்- பகைவர் . ( உ - ம் . ) “ பெருகிய 
பேணலார்- நிதியுங்கொண்டார் பேண 
லாரென்னக்கேட்டான் ” ( ஞாநவா . லீலை . சு அ . ) 
பேணமை . 

- பகைமை . ( உ -ம் . ) “பேணாமை 
பேணப்படும் ” ( வள் . அசுசு . ) 

பேணார் - பகைவர் ; இது : பேணலர் என்பது 
போல வந்தது . 

பேணுதல் -1 . காத்தல் . ( 2.-ம். ) “ வையத் 
தவரேத்தப்பேணுதல் செய் " ( தேவார . பிரம 
புர . க . சம்பந்த .) 2. நன்குமதித்தல் . “ பேணல் " 
பார் . 3. விரும்பிக்கொள்ளுதல் . (உ - ம் .) பேணி 
வழிபடுவார் ” ( நான்மணிக்கடிகை.) 
டோணாது - அறியாது . (பரிபாடல் .) 

பேணி -1. மதித்து . (பரிபாடல் ) 2. பாது 
காத்து . ( புறநா. ) 

பேணிய ஒத்த என்பது முதலிய பெய 
ரெச்சமாம் . ( பரிபாடல் . ) 
பேணுநர் - பாதுகாப்போர் . ( மணிமே. ) 
பேணியர்-- பேணு கற்கு . (பதிற்றுப்பத்து .) 
பேத்திரவயிரி- தூக்குகயிறு . ( வைத்தியபரி .) 
பேத்துவம் -1 . அமுதம் . 2. நெய் . ( 1 , 2 
வைத்தியபரி .) 


பேதனம் 


கருஎக 


பேதை 


பேதகமணி- வெண்காரம் .( வைத்தியபரி .) பேதாதிபேதம் - மிகுபேதம் . ( உ - ம் . ) “ பே 
பேதகம்- ) 1. பேதம் . 2. வேறுபாடுள்ள தாதிபேதப்பிறவிகடோறும்பிறந்திளைத்தேன் " 
பேதகன் - வன் . ( 1 , 2 - வழக் .) 

( திருக்கருவைய . ) 
பேதசாமன் - தேவிகாலோத்தமனிடத்திற் பேதாபேதம் - வேற்றுமையு மொற்றுமை 
பேதாகமங்கேட்ட ஒருவன் . (த.நி.போ.கருக . ) யும் . ( வழக் .) 

பேதசித்தாந்தம் - இருளும் வெளியும் போல பேதாபேதசித்தாந்தம் --- சத்தந்தானே 
ஆன்மாவுஞ்சிவமு மிரண்டாக விருக்கு மென் அர்த்தமாகத்தோன்றியும் அர்த்தத்தைக்கண்ட 
பது ; இது : நியாயவை சேடிகர்முதலியோர் | பொழுது சத்தம்வேறு அர்த்தம்வேறா யிருக்கி 
சொல்வது . ( சி . பி . எ . ) 

றதுபோலச் சிவன்றானே யொன்றுமாயிரண்டு 
பேதசைவம் --பதினாறுவகைச்சைவங்களு மா யிருப்பனென்பது . (சி . பி . எ . ) 
ளொன்று . ( த . பி . போ . உருச . ) 

பேதானா - ஒரு விதை . [ இந்துஸ் . ) இந்த 
பேதத்திரயம் -- சுகத , சுசாதி , விசாதி என விதைஎள்ளைப்போலிருக்கும் ஒருதுட்டு எடை 
மூன்று பேதம் . ( த.நி. போ . க.க. ) 

வாங்கிக் காற்படிநீரிலிட்டுப் பிசைந்தாற் பால் 
பேதநம் 1. பன்றி . ( வைத்தியபரி . ) 2 . போலிருக்கும் பின்பு விதையையெடுத்து விட் 
பாதுகாசித்தி , பஞ்சநாசித்தி , குளிகாசித்தி , டுச் சீனிசேர்த்துச் சாப்பிட்டாலுடனே நீர்க் 
மூலிகாசித்தி , ரசவாதா திசித்திகளைச்செய்வது . கடுப்புப் போய்விடும் . ( வைத்தியபரி .) 
( வேதா . சூ . ஙரு . ) 3. பேதம் . ( உ -ம். ) “ பேத பெதி -1 . கழிச்சல் . ( வைத்தியபரி, 2. தெரி 
மில்பிரமாண்டத்தின்பேததமுரைத்தவாறும் ” நிலைவினைப்பகுதி . 3. நேர்வாளம் . ( மலையக . ) 
( மச்சபு. அநுக்கிரகமணி . உ . ) 4. பேதிப்பு; 4. பேதம். ( வழக் . ) 
இஃது : அட்டகருமத்தொன்று . ( வேதாந்தசூ. பேதிக்கிழங்கு - ரேவல்சின்னி. ( வைத்திய 
கசு . உரை . ) 

பரிபா . ) 
பேதம் --- 1. உபாயம் நான்கினுளொன்று . பேதிகாரி -1. ஆற்றுத்தும்மட்டி , 2. பேதி 
( சூ . நிக . கஉ : கக . ) 2. ஒவ்வாமை . 3. சிவாகம மருந்து . 3. பேய்க்கும்மட்டி . ( மலையச .) ( 1 , 2 
மிருபத்தெட்டினொன்று . 4. பிரிவு . 5. பேய்க் வைத்தியபரி .) 
கொம்மட்டி . ( வைத்தியபரி .) 6. வேறுபாடு . பேதித்தல் -- 1. கெடல் . 2. குழம்பல் . 3 . 
( உ - ம் .) “ புவிமக்களோடிங்கெமக்கென்ன - பேத பிரித்தல் . 4. விரோசரித்தல் . 5. வேற்றுமைப் 
மென்றுளம்பேதுறீஇத்தமிற்சிலபேச ” ( சேது படுத்தல் . 6. வேற்றுமைப்படுதல். ( உ - ம்.) “ பே 
பு . விதூம . சு . ) 7. மூவகைப்பேதம் , சுகாபே தியாநெஞ்சமென்றும் ” (சிவரச , சுசமுரி , சச . ) 
தம் , சுசாதிபேதம் , விசாதிபேதம் . ( அபிதாநசி . ) ) ( 1,2 , 3 , 4 , 5 - வழக்குண்டு .) 
( 2 , 4 வழக் . ) 

பேதிதம் பிளத்தல் .( வழக்குண்டுபோலும் . ) 
பேதமாறு -- சாதிபேதம் , சமய பேதம் , மந் பேதிப்பு --- பேதம் . ( வழக் . ) 
திரபேதம் , மநப்பேதம் , சாத்திரபேதம் , உலக பேதின்னீர் --- தமரகம் . ( வைத்தியபரி ,) 
பேதம் என்பன . ( வழக் . ) 

பேது -1 . அறியாமை . (மணிமேக . ) 2. உன் 
பேதமை - மடமை . ( பிங்கல . சஅடுக . ) மத்தம் , மயக்கம் . ( உ - ம் . ) “பேது செய்திபிளர் 
பேதலித்தல் - ) 1. மநங்குழம்பல் . 2. வேறு திடல்பெட்டதே ” ( சிந்தா . விமலையா , ஙஉ .) 
பேதலிப்பு - படுதல் . (உ - ம் .)“பிணியினி 3. தடுமாற்றம் . ( உ - ம் . ) வந்துழிக்காண்க . 
லுடைந்துவாடிப்பேதலித்திரங்குவார்கள் " (தி பேதுறல் - 1. மதிமயங்குதல் . ( உ - ம் . ) 
ருநெல் . நெல்லுக்கு . க . ) 

பேதுறவு- பெருங்கடலுடைந்ததேபோ 
பேதவாதசைவர் - அருக்கவொளிமேவி ற்பேதிறவெய்தி . ( கந்தபு . அசுரே . உஉ . ) 2 . 
னும் அருக்கனோடு கண்ணொளி கலந்தாலன்றி வருந்தல் . ( உ - ம் . ) “ பேதமென்றுளம்பேதுறீ இத் 
இருள் பற்றறச்கழியாதவாறு போல மெய்ஞ் தமிற்சில பச ”(சேதுபு . விதூம . சு . பரிபாடல் .) 
ஞாநஞ்சேரினும் சிவம் பிரகாசித்துத் திருவடி பேதுறுத்தல் - வருத்தமுறுத்தல் . ( உ - ம் . ) 
யை உயிர் பொருந்தினாலன்றி ஆணவமலம் 

“உயிரைப்பேகிறுக்குமாந்தருயிரைப் பேதுறுக் 
பற்றறக் கழியுமாறின்மையின் , மெய்ஞ்ஞாநஞ் குமாறே ” (சிந்தா , முத்தி . கசு அ . ) 
சேர்ந்த மாத்திரையே மலநீங்கப்பெறும் , அது பெதுறுதல் --புத்திகலங்குதல் . ( வழக் . ) 
வே முத்தியாதலமையும் , அதன்மேலும் திரு 

பேதை - 1. அறிவிலான் . ( உ - ம் . ) “ பித்தி 
வடியைக்கலத்தல் வெண்டா என்பவர் . ( சி . சி. 

னிற்குரவனில்லாட்சேர்ந்த பேதையு மேயா 
கக : ரு . சிவஞாந .) 

வன் ” (சிவர , வில்வலன் . Po . ) 2. எழுவயசுப் 
பேதனம்- பன்றி . ( வைத்தியபரி . ) பெண் . ( உ - ம் . ) “ பேதையர்கண்முதலாகப்பேரி 


பேய்த்தும்மட்டி 


கரு எச 


பேயாமணக்கு 


ளம்பெண்மையர்முடிவாம் - மாதரவர் ” ( கோயிற் பேய்த்தும்பை - ஒருதும்பை.( வைத்தியபரி ) 
பு . பதஞ்சலி . உரு . ) 3. கள் . ( வைத்தியபரி .) 5 . பேய்த்தேர் - கானல் . ( உ - ம்.) சிநவேடர் 
தரித்திரன் . ( சூ . நிக . கக : சக வெ . உக . ) 6 . பேய்த் - தேருமாறுமுட்டேறரும் பாலை யில் " 
பெண் . (உ - ம் . ) " ஒருபேதையென்கண்ணி ( அரிச்ச , நாட்டு . கஎ .) 
னோக்கி ” ( இராமா . சரன்வ . சு . ) 

பேய்நாய் - வெறிநாய் . ( வழக் .) 
பேதைமை- யாதுமறியாமை , ( வள் . அச . பேய்ப்பசலை - ஒருவகைப்பசலை . ( வைத் 
முகம் .) 

தியமூ . அக . ) 
பேதையர் -1. அறிவீனர் . ( உ - ம் . ) “ அறி பேய்ப்பசளை - பேய்ப்பசலை . ( வைத்தியபரி ) 
வுடையார்பேதையரையொன்றார் ” (இன்னி பேய்ப்பலவன் - படுவன்கீரை . ( மலையக .. 
சை . கசு ; எ . ) 2 ஏழுவயதிற்பெண்கள் . 3 . பேய்ப்பாகல் - ஒரு பாகல் . ( வைத்தியமூ ) 
பாலை நிலமகளிர் . ( பிங்கல ரு ங ங . ) 

அக . ) 
பேநம் – நுரை , ( வி - ணி .) 

பேய்ப்பாலை -- ஒரு கொடி . ( உ - ம் . ) வர்து 
பேநாக்கிரம் -- நீர்க்குமிழி. பொம்- துரை, | ழிக்காண்க . 
அக்கிரம் நுனி . 

பேய்ப்பிடி -- பூதாங்குசம் . ( வைத்தியபரி .) 
பேம் - அச்சம் . ( உ -ம் . ) “ பேஎநிலை இயவிரும் பூதாங்குசம் - பேய்மருட்டி . 
பௌவத்து ” ( மதுரைக் . எசு . ) 

பேய்ப்பிரம்பு - ஒரு பிரம்பு . ( உ - ம் . ) வந் 
பேய் -- பிசாசம் . ( உ - ம் .) "கழுகும்பேயுநரி 

துழிக்காண்க . 
களுந்துன்தி ” ( அரிச்ச . மயாந . கக . ) 

பேய்ப்பீர்க்கு -- ஒரு பீர்க்கு . ( வைத்தியமூ. 
பேய்க்கஞ்சான் - சாணாக்கிப்பூச்சி . ( வைத் 
தியபரி .) 

பேய்ப்புடல் பேய்ப்புடோல் . ( உ - ம் . ) 
பேய்க்கண்டல்-- ஒருமரம் . ( உ. - ம் . ) வந்து " பேய்ப்புடலரேணுகம் " ( தைல. தைலவ . ங க . 
ழிக்காண்க.) 

பேய்ப்புடோல் -- பேய்ப்புடல் . ( வைத்திய 
பேய்க்கரும்பு - ஒருவிதக்கரும்பு . ( வைத் | பரிபா .)) 
தியபரி .) 

பேய்ப்புல் -1 . ஒட்டுப்புல் . 2. கணைப்புல் . 
பேய்க்கனி - பேயன்வாழைப்பழம். ( உ - ம் ) ( 1 , 2- வைத்தியபரி . ) 
4 அத்திகர்ணியவிசுபேய்க்கனி” ( தைல.தைலவ . பேய்ப்போக்கு- ஒழுங்கின்மையான நடை . 
ககக . ) 

( வழக் ) 
பேய்க்காஞ்சி 

ஒருதிறை . ( புறப்பொ - பேய்மநம் - பித்தேறியமரம் . ( உ - ம் .) “என் 
மாலை .) 

பேய்மநமால் கொண்டதே " (திருநூற் . க . ) 
பேய்க்காளான் -- ஒரு காளான் . ( வழக் ) பேய்மருட்டி -- ஒருசெடி , ( வைத்தியபரி .) 
பேய்க்குமட்டி- ஒருகொடி .( வைத்தியபரி. ) பேய்மாடி - புளிகறளை . (மலையக .) 
பேய்க்தாவை 

- ஒரு.துறை . ( புறப்பொ பேய்மிரட்டி -1. கிலுகிலுப்பை . 2. வெதுப் 
மாலை . ) 

படக்கி . ( 1 , 2 - வைத்தியபரி .) 
பேய்க்குன்றி- ஒரு குன்றி . ( உ - ம் . ) வந்து பேய்ழசுட்டை- ஒரு கொடி .. ( வைத்திய 
ழிக்காண்க . 

பேய்ழல்லை பரிபா . ) 
பேய்க்கொமட்டி - பேய்க்குமட்டி , ( வைத் பேய்ழன்னை - ஒரு மரம் . ( வைத்தியபரி .) 
தியபரி . ) 

பேய்வெருட்டி - பேய்மருட்டியென்பர் . 
பேய்ச்சாளை -- ஒரு மீன் . ( வழக்குண்டு பேயத்தி - ஒரு மரம் . ( வழக் ) 
போலும் . ) 

பேயம் -1 . கஞ்சி . 2. நீர் . 3. பால் . ( 1,2,3 
பேய்ச்சி -1 . ஒரு பெண்பேய் . 2. பேய்க் வைத்தியபரி .) 
குணத்தவள் . ( 1 , 2 - கிழக் . ) 

பேயவரை -- ஒரவரை. ( வழக் .) 
பேய்ச்சீந்தில் - ஆகாசக்கருடன் . ( வைத் பேயன்வாழை - ஒருவாழை . ( வைத்தியபரி .) 
தியப்பரி . ) 

சோழதேசத்திலிது மிகுதியாயுண்டு . 
பேய்ச்சுரை - ஒருசுரை. (பிங்கல உ க ஙஉ . ) பேயனேன் - பேயின் றன்மையுடையேன் . 
பேய்த்தக்காளி - ஒரு செடி . ( வழக் .) ( திருவாச . திருச் , உக . ) 
பேய்த்தண்ணீர் - மதுதீர். ( வைத்தியபரி . ) பேயாட்டி -- பேயோட்டுவித்தைக்காரன் . 
பேய்த்தனம் - அறிவின்மை, ( வழக் . ) ( வழக் . ) 
பேய்த்திமீட்டி- பேய்க் கொம்மட்டி , பேயாடி - பேயோட்டப்பெறுவோன் .( வழக்) 
பேய்த்தும்மட்டி- ( வைத்தியபரி .) 

பேயாமணக்கு -- ஒராமணக்கு . ( வழக். ) 


பேரம்பலம் 


கருஎரு 


பேராளி 


பேயாவிரை-- ஓராவிரை, ( வைத்தியபரி . ) 
பேயாழ்வார் - ஓராழ்வார் . (பாரத . பாயிரம் . 
க . உரை .) 

பேயுள்ளி - ஒருள்ளி. ( உ.-ம். ) வந்துழிக் 
காண்க . 

பேயூமத்தை - மருளூமத்தை . ( மலையக .) 
பேயோட்டி -1 . ஒருமரம் , வேம்பென்பர் . 
2. பேய்து ரத்துவோன் . ( வழக்.) 

பேயோடாடி - சிவன் . (திவாகரம் . முத 
லாவது .) 

பேயோணான் - ஒருவகையோணான் . ( வழக் 
குண்டுபோலும் . ) 

பேர் -- 1 . கீர்த்தி . ( உ - ம் .) “ பேர்பரந்தபிரமா 
புரமேவிய பெம்மானிவனன்றே” ( தேவார.பிரம 
புர . ந . சம்பந்த . ) 2. தோற்றப்பொலிவு .( உ - ம் .) 
" பேருடையவிழுக்கழஞ்சின் " ( புறநா . கக . ) 3 . 
பெயர். ( உ - ம் . ) "திசைமுகனுநெடுமாலுஞ்சிவ 
னுமென்னப்பேர் கொண்ட ” ( அரிச்ச . பாயிர . 
ந . ) ( மரூஉ . சிந்தா . ) 4. பெருமை . ( வழக் .) 

பேர்க்கல் - பெயர்த்தல் . ( உ - ம் ) “ போதக 
மன்னவர்வைத் தடிபேர்க்கலாற்றாது ” ( திருவி 
ளை . கல்லானை . கக . ) 

பேர்ச்சி - பெயர்ச்சி . ( சி - தொழிற்பெயர் 
விகுதி . 

பேரீத்தல் பெயர்த்தல் . (உ - ம் . ) “ மலையைக் 
கால்பேர்த்தெனத்திசைப்புறத்துவீசும் " ( திரு 
விளை . மாயப் . கக . ) 
பேர்த்தி - பௌத்திரி . ( வழக் .) 
பேர்த்து - திரும்பி . ( உ - ம் . ) “ பேர்த்துநாய் 
கௌவினரீங்கில்லை ” ( நாலடி . சிநமின்மை . க 0 . ) 

பேர்தல் -1. நீங்குதல் . ( உ - ம் . ) “ பேரா 
விடும்பை ” ( வள் . அகஉ . ) 2. பெயர் தல் . ( உ - ம் . ) 
“ பேராவகைசெல்ல " ( கோயிற்பு . வியாக்கிர . 


பேரமட்டி- ஒரு செடி , ( வழக்குண்டுபோ 
லும் . ) 
பேரழட்டி - பேரமட்டி . ( வைத்தியபரி .) 
பேரரத்தை - ஒரு மருந்து . ( வழக் .) 
பேரருள் -உமை . ( உ - ம் .) “ பேரருண்முகம் ” 
(திருநாகை, கடவுள்வாழ் . எ .) 
போவரை - ஒருவகையவரைக்கொடி . ( வழக் ) 

போருவி --- உவதை என்று பெயர் . ( சூ . நிக . 
ரு: கக . ) 

பேரருளுடைமை-- சிவபிரானெண்குணத் 
தொன்று . ( வள் . கடவு . க : உரை .) 
போழத -- விசித்திரம் . ( சூ . நிக . அ :உசு .) 
பேரறிவு - முதுக்குறைவு என்று பெயர் . 
( சூ . நிக . அ : ருக . ) 
போறுது -- ஒரறுகம்புல் . ( வழக் . ) 
பேரன் -1 , பெயரன் . ( வழக் .) 2. பௌத் 
திரன் . ( உ - ம் . ) “ வசையினின்றிருப்பேரனின் 
மனைவியம் மடவாள் ” ( சேதுபு . வி ரம. க 60.) 
பேராசிரியர் -ஒருரையாசிரியர்,( அபிதாநசி .) 

பேராசை - வேணவா . ( உ - ம் .) " ஓராதபே 
ராசையொருக்காலுமுலவாதல் " (கோயிற்பு. 
பாயிர . உ 2 . ) 

பேராட்டி- பெருமையுடையவள் . ( உ - ம் . ) 
“ பேராட்டிசீராட்டும் ” ( கோயிற்பு . பாயிர . எ . ) 
பேராண்ழல்லை- ஒரு துறை. (புறப் 
பேராண்வஞ்சி- மாலை . ) 
பேராண்மை - 1.நிலைகுலையாத திண்மைப் 
பற்றி மானம் பேராண்மையாயிற்று . ( உ - ம் . ) 
பேராண்மை வேண்டுபவர் ” ( வள் . கசுஉ . ) 2 . 
மிகுந்தவாண்டன்மை. ( உ - ம் . ) “போாண்மை 
யென்பதறுகணொன்றுற்றக்கால் ” ( வள் . எஎக . ) 
3. வீரம் . ( வழக் . ) 
போாத்தி- தும்பை . ( வைத்தியபரி .) 

பேராதநிலை --நீங்காதசமாதிநிலை . (உ - ம் .) 
" பேராதநிலைகலக்கல் பிழையாகுமென " ( கோ 
யிற்பு . இரணியவ , ஙரு. ) 
பேராந்தை - சகோரம் . ( பிங்கல.உ நஎ .) 
பேராநந்தம் - மோட்சசந்தோஷம் .( வழக்.) 
பேராமட்டி - பேரமட்டி , ( வைத்தியபரி .) 
பேராமணக்கு - ஓராமணக்கு. ( வைத்திய 
பரிபா .) 

பேராமல்லி - ஒருமல்லி . ( வைத்தியபரி ) 
பேராழட்டி - ஒரு கொடி . ( வைத்தியபரி ) 
பேராலவட்டம் - உக்கம் . ( பிங்கல.கஎ 02 . ) 
பேராளன் - 1. கீர்த்தியுடையவன் , பெரு 
மையாளன் . ( திருவாச . திருவம்மானை . உ .) 2 . 
நாமத்தையுடையான் . ( திருவாச . திருவெம் . 
ச . ) 3. மிருகசீரிடம் . ( சூ . நிக . க : சுக . ) 
பேராளி - பேருள்ளவன் . ( வழக். ) 


பத்திய 


பேர்மல்லி , - கஞ்சாங்கோரை . ( வைத் 
பரிபா .) 
பேர்வழி - வமிசவரிசை. ( வழக் . ) 
பேரகத்தி- ஓரகத்தி . ( வழக் .) 
பேரகத்தியம் - ஒரு நூலென்பர். ( வழக் .) 
போடம் -வெண்ணொச்சி . ( வைத்தியபரி .) 
பேரண்டம் -- 1 , தலையோடு , 2. பெரியவுல 
கம் . 3. மூளை . ( 1 , 2 , 3- வைத்திய பரி .) 

பேரணி - 1. ஒருவகைப்படை . ( சிந்தா.) 
2. மதாணி . ( பிங்கல . கஉ.எ. ) 

போத்தி- கறிமுள்ளி. ( மலையக . ) 
பேரம் - காஸ்மீரதேயம் . ( வழக்குண்டுபோ 
லும் . ) 

பேரம்பலம் - சிதம்பரத்துச்சபைகளினெ 
ன்று . ( வழக். ) 


( 0 ) 


பேழ் 


கரு எசு 


பைசந்திவாக்கு 


பேரி -1 . பறைப்பொது . ( சூ. நிக . எ : சங . ) பேழ்கணித்தல் - தலைசாய்த்தல் . ( பெரிய 
2. முரசு . ( வழக் . ) 

பு . திருநாவு . உஎரு . ) 
பெரிகை- ஒருவகைத்தோற்கருவி . ( சிலப் . பேழை -1. பெட்டி . ( வழக் . ) 2. பேடகம் . 
அரங்கே , உஎ . உரை .) 

( உ - ம் . ) பேழையானவற்றின்மன்னுபூண்களுங் 
பேரியாழ் - நால்வகை யாழினொன்று ; அது : கொணர்ந்தனன் முன்புறவைத்தான் ” ( கந்தபு . 
இருபத்தொருநரம்பு கொள்ளப்படுவது. ( கூர்ம மார்த்தாண்ட . கஉசு . ) 
பு . திருக்கல் . ருஎ . உரை . ) 

பேறக்காசி -- கருமுள்ளி. ( வைத்தியபரி .) 
பேரிளம்பெண் நாற்பது வயசுப்பெண் . பேறு -1 . இலாபம் , ( உ - ம் . ) “ ஆலாலமுண் 
( சூ . நிக. உ : – அ . ) 

டவனைப்பூசித்தபேறென்றுணர்ந் தி லையால் " 
பேரின்பம் -1 . ஆநந்தம் .( சூ.நிக.அ : ஙஅ .) 2 . ( திருவிளை . வெள்ளையா. கச . ) 2. ஒன்று . 
மோட்சசந்தோஷம் . ( உ - ம் . ) “ சமுசாரம் ” பார் . ( தைல . தைலவ . ) 3. செல்வம் . ( உ - ம் .) “ பிறர்க் 

பேரீகம் - 1.பிரண்டை . 2. வச்சிராவல்லி . 3 . குதவியாக்குபவர்பேறாம் ” ( நன்னெறி . நரு . ) 
வட்டத் திருப்பி .( மலையக .) ( 1,2 - வைத்தியபரி .) 4. தனக்குயோக்கிய போக்கியப் பொருளைப் 

பேரீச்சு- ஒரு மரம் , பேரீஞ்சு. ( வழக் . ) பொருந்துதல் . ( சி . சி . 2 : க . ஞாநப் .) 5. புகழ் 
பேரீசன் --- மகேசன் . ( உ - ம் . ) “ பேரீசனக் மு சலிய பதினாறென்பர் . ( அபிதாநசி . ) 6 . 
தொழிலதேறின் ” ( சி . சி . சுரு . சிவஞா. ) பெற்றபொருள் . ( புறநா. ) 7. வரம் . ( உ - ம் . ) 
பேரீஞ்சு - ஒருமரம் , பேரீச்சு . ( வழக் .) “ பேறு தருமப்புனலைச்சென்னிதனிற்றெளித் 

பேரீந்து- பேரீஞ்சு. ( உ - ம் . ) “ வளர்விளவு திடுகில் ” ( ஏகாதசி . உருக்கு . கஉ . ) 
முந்திரிபேரீந்தின்வாய்ந்த " ( சிவரக . சத்திய பேறுகாலம் - பிள்ளைபெறுங்காலம் . ( வழக் .) 
விரத . உஎ . ) 

பேன்- தலையிற்பற்றும்பூச்சி . வழக் . ) 
பேருண்டம் -- பறவை விசேடம் . ( உ - ம் . ) 
வந்துழிக்காண்க. 

பை . 
பேருண்டி - பேருணவு ; இது : தாமதகுணத் 
தொன்று . ( சூ. நிக . க2- : 50. ) 

பை -- 1 . அழகு . 2. சரக்கு , விபூதி , பண 
பேருமரி - ஒரு பூண்டு , ( வழக்குண்டுபோ 

முதலியனவைக்கும் பை . ( வழக்.) 3. தெரிநிலை 
லும் . ) 

வினைப்பகுதி . 4. பசுமை . ( உ - ம் . ) “ நும் , பைதீர் 
பேருயிர் -- பெருங்காற்று . ( தைல.தைலவ .) 

கடும்பொடுபதமிகப்பெறுகுவிர் ” ( பெரும்பா. 
பேருரியோர்-- சக்கிலியர் . ( தைல . தைலவ . 

காரு .) இளமைகுறித்துவரும் . (மலைபடுக. 
பாயிர , நங . ) 

ச 0. ) ( சூ . நிக . அ : உக . ) 5. பாம்பின்படம் . 
பேரூர் -- 1 . பெரும்பதி . ( வழச் . ) 2. மேலைச் 

( சூ . நிக . : சக . ) 6. மந்தக்குணம் . ( வழக் .) 7 . 
சிதம்பரம். ( பேரூர்ப்புராணத்திலறிக .) 

மெத்தெனவு . (உ - ம் . ) “பையச்சென்றால்" (ஆத் 
பேரெண் -1 . அளவடியீரடியாக இரண்டு 

திசூடி . ) ( 1 , 4 - பிங்கல. ஙஅக 0 .) 
வருவது . ( யாய்ப் . காரி . செய்யு , க 0 . உரை .) 2 . பைக்கம் - பிச்சை. (சூ . நிக . க : கக .) 
பேரிலக்கம் . 

பைகிரி - பைரவர் . ( வைத்தியபரி. ) 
பேரெருது -- பகடு . ( பிங்கல . உசஎஉ . ) 

பைகோ - பைகோவு , ஒரு தேயம். ( வழக்.) 
பேரேடு - கணக்கேட்டிலோர்வகை. ( வழக் .) பைங்கலம் -- யசுர்வேத உபநிடதத்தொன் 
பேரொலி -- திமிலம் , ( சூ. நிக . க 0 : ருக . ) 

று . ( கந் . நவ . கஅ . ) 
பேரொளி -- சந்திரசூரியர் . ( உ - ம் . ) “ பே 

பைங்கூழ் - பயிர் . ( பிங்கல. உக எஎ . ) 
ரொளியைக்கூடியரவங்கொள்ளுநாள் ” ( சைவ 

பைங்கூன் - காவட்டம்புல் . ( வைத்தியபரி .) 
ச. பொதுவி . கங . ) 

பைசந்தி -- பைசந்திவாக்கு . 
பேலி- குதிரை . ( உ - ம் . ) வந்துழிக்காண்க . 

பைசந்திவாக்கு - நான்குவகைவாக்குகளி 
பேலிகை எச்சில் . ( உ - ம் . ) வந்துழிக் லிரண்டாவதாயுள்ளது ; அது : மேல்விளங்கித் 
காண்க . 

தோன்றுவனவாகிய பஞ்ச வன்னங்களையுஞ் 
பேலுதல் - மலங்கழித்தல் . ( வழக் . ) 
பேவாய்விட்டை - நரிவிட்டை . ( வைத் 

சூக்குமரூபமாய் அடைவுபட வொடுக்கிநிற்கும் 

மயில் முட்டையினீர்போலப் பலவகைப்பட்ட 
தியபரி . ) 

வெழுத்துக்கண் மத்திமைத்தாநத்துப்பிரிவுபட 
பேழ் - பெருமை . ( உ - ம். ) “ உலறியகதுபிற் விளங்கித்தோன்று முறைமையினை யடச்சி 
பிறழ்பற்பேழ்வாய் " (திருமுரு. சஎ . ) ( பிங்கல . மிகவுஞ்சூக்குமரூபமாய்க்கொண்டு சிந்தையின் 
உஉஉரு . ) 

கணிற்றலும் நிருவிகற்ப வுணர்விற்கு எதுவா 


பைதல் 


கருஎஎ 


பைரவன் 


தலுமாகிய இரண்டு மிலக்கணமாகவுடையது ; ணாசலோதய . அஎ . ) 2. குளிர் . (பரிபாடல் ) 3 . 
இது : விந்துவைப்பற்றி வரும் . இதற்குத்தாநம் சிறுவன துதன்மை ( உ - ம் . )" பைதலாவதென்று 
உந்தி ,வடிவு பிராணவாயு ( சி சி.க.உஉ.சிவஞா.) பாதுகாத்திரங்கு " ( திருவாச . திருச்சத . எஎ ) 

பைசாச நிலை - ஒருதாளினின்று மற்றைத் 4. துன்பம் . ( சூ . நிக . அ : எச . ) 
தாண்முடக்கிநிற்றல் ; இஃது : போர்நிலை நான்கி பைதற்ற- பசுமையற்ற . 
னொன்று . ( சூ . நிக . கஉ . உக . ) 

பைதற - ஈரமறும்படி . ( உ - ம் . ) “ பல்வளம் 
பைசாசபுவநம் - பிசாசுகள் வசிக்கும் புவநம் . பகர்பூட்டும் பயனிலம்பைதற " ( கலி. உ o ) 
( சைவச . பொது , உஙக . உரை .) 

பைதறல் -- ஈரமறுதல் . ( புறநா . ) 
பைசாசம் -1 . இரும்பு , (சிவஞானபோதம் , பைதிரம்- நாடு . ( சூ . நிக , ரு : கூ ) 
ரு - ஆம் சூத்திரத்தில் பசாசமென்றார் ; அது : பைதிருகம் - பாலிலேநிகழும் நாலாமுகூர்த் 
பைசாசம் என வந்தது .) 2. பிசாசம் . (சிவதரு.) தம் . ( விதாந . கணாகுண , எங . உரை . ) 
3. பைசாசபுவநம் ; இது புத்திதத்துவத்திருக்கு பைது -1. ஈரம் . ( உ - ம்.) “ துகடப , வையுங் 
மெட்டுப்புவநங்களுளொன்று . ( சி . சி . அ : எ . துரும்புநீக்கிப்பைதற ” ( பெரும்பா . உஙக . ) 2 . 
மறை .) 4. பைசாசமணம் . (இலக்கணவி . பசுமை . ( உ - ம் .) " பைதறவிளைந்தபெருஞ்செந் 
சஅரு . உரை. ) 5. விற்றொடுத்தம்பினையெய் நெல்லின் ” ( பெரும்பா. உங 0 . ) 
வார்க்குரியநிலைகள் நான்கனு ளொன்று . ( திரு பைந்தினை - கருந்தினை . ( மலையக . ) 
விளை . யானை . கூ 0 . உரை. ) 

பைப்பய -- மெல்லமெல்ல . (சிந்தா .) 
பைசாசமணம் - எண்வகைமணத்தொன்று ; பைப்பிலாயம் பிப்பலமுனிவரியற்றிய 
அது : மூத்தோர் களித்தோர் துயின்றோர் வேதசாகை . 
புணர்ச்சியுமாம் . ( சூ . நிக . கஉ : கக . ) 

பைபீலம்- எறும்பு. ( உ - ம் . ) வந்துழிக் 
பைசாசர் - ஒருவகைத்தேவசாதியர் . பிரம 

காண்க. 
னால் ஆச்யத்தினால் படைக்கப்பட்டவர் . வாயுப் பைபீலவாதம் -- பைபீலிகாவாதம் , ( வழக் . ) 
போல் உருவுடையவர் . ( அபிதாநசி . ) 

பைபீலிகாவாதம் - எலும்புகளின் பேச்சறி 
பைசாசி -1. ஒரு பாடாவிதம் . ( சி . சி . பா தல் ; அது : கலைஞான மறுபத்து நான்கனுளொ 
யிர , உ , மறை . ) 2. சடாமாஞ்சில் .( உ - ம் . ) ன்று . ( உ - ம் .) வந்துழிக்காண்க . 
“ அமிர்தை ” பார் . 

பைபீலிகை - பிபீலிசை , எறும்பு . ( வழக். ) 
பைசார் - ஒருவகைத்தொடுதோல் . ( வழக் பைம்மை - தவப்பெண் . (பிங்கல . க ஙஉ .) 
குண்டு போலும் . ) 

பைமறி -- பையினுட்புறத்தை வெளிப்புற 
பைசு - பால் . ( வைத்தியபரி .) 

மாக்கல் . ( மணிமே . ) 
பைசுநம் -1 . பிசுனம் , உலோபத்தன்மை. பைய்யப்பைய- மெல்லமெல்ல . ( வழக் . ) 
2. காணாதவழிப்பிறரையிகழ்ந்துகூறல் . ( சை பைய - மெல்ல . ( வழக் .) 
வப்பி . ) 

பையல் -- பயல் . ( உ - ம் . ) “உறுவிலைப்பட்ட 
பைஞ்ஜீல் -1 . பசிய நீலம் , கடைக்குறை . பையல் " ( அரிச்ச . மயாந . கச . ) 
2. மக்கட்பரப்பு. ( சூ . நிக . உ : அச . ) 

பையன் --- சிறுவன் . ( வழக் . ) 
பைஞ்ஜீலம் - மக்கட்டொகுதி . ( பதிற்றுப் பையாப்பு - துன்பம் . ( புறநா. உஉக. உரை . ) 
பத்து . ) 

பையுள் -1. சிறுமை . ( சூ . நிக. கக : ணகர 
பைஞ்ஜீலி - ஒரு தலம் . ( தேவாரம் .) வெ . உக . ) 2. துன்பம் . ( உ - ம் .) " தீங்கும்பையு 
பைஞ்சேறு- சாணம் , மணிமே .) 

ளும்பிறவுமெல்லாம் " ( கந்தபு. வீரவாகு . சயந்த 
பைத்தம் - பைத்தியம், பித்தசம்பந்தம் . னைத்தேற்று . கசு .) 3. நோய் . (பிங்கல . கக 0க .) 
( வழக் . ) 

பையென்றன - ஒளிமழுங்கின . ( புறநா . ) 
பைத்தல் - 1. கோபம் . 2. பசுமையாதல் . பையௌ --மெல்ல . (சிந்தா ) 
3. பாத்தல் . ( உ - ம் . ) “ பைத்தவல்லிருளும் ” ( திரு பையெனல் - மந்தக்குறிப்பு . (சூ . நிக . கூ.ச O. ) 
விளை . நாக . ங . ) 4. பாம்பு படம் விரித்தல் ,(உ - ம் .) பையோடதி - பச்சு சக்கொடி , ( உ.ம். ) “ தூத் 
" பைத்தபாம்பின்றுத்தியேய்ப்ப " ( பொருந .) திரக்கூர்ச்சம்பையோடதி ” ( தைல.பாயிர.கூஉ .) 
( 1 , 2 - சூ . நிக , கக : தகரவெ . 2. கா . ) 

பைரவம் --1. உட்சமயமாறினொன்று . ( சூ . 
பைத்தியம் - பயித்தியம் . ( வழக் . ) 

நிக . கஉ : ரு அ . ) 2. பிரதிட்டாகலையிலுள்ள 
பைத்து -பசுமை . ( உ - ம் . ) வந்துழிக்காண்க. வொருபுவரும் . ( சி - லி . கிரியா . உக . உரை .) 

பைதல் -1 . இளமை. ( உ - ம் . ) " பைதல்வெம் பைரவன் - 1. சூத்திரப்பெண் நிடாதனைக் 
பிறைபாம்பணிவேணியே " ( அருணகிரிபு . அரு கூடிப் பெற்ற பிள்ளை . ( உ - ம் . ) " பின்னவர்மாது 


198 


பொக்குளிப்பான் 


கருஎஅ 


பொங்குதல் 


நிடாதனைப்புணரப்பிறந்தவன்பைரவ னென் பொக்கெனல் விரைவின்குறிப்பு . ( வழக் .) 
பான் ” ( சூத.சிவமான்.கஉ : ஙக . ) 2. வைரவன் . பொக்கை - சிறு துளை . (தெலுகு . ) 
( பிங்கல . ககரு .) 

பொகில்- மொக்குப்பூ . ( வைத்தியபரி . ) 
பைரவி- 1. ஓர் யோகிநி . ( வி - ணி . உசக . ) 

பொகுட்டு - 1 , 1. சேற்றிலெழுங்குமிளி. 
2. காளி . ( சூ . நிக . க : ஙஅ . ) 3. புருடராகத் 

2. தாமரைக்கொட்டை . ( உ - ம் . ) " பங்கயப்பொ 
தொன்று ; இதன்சாதி : பிராமணசாதி , மனைவி 
கள் தேவக்கிரியை , மேகவிரஞ்சி , குறிஞ்சி ; 

குட்டிருந்தபகவனீது பகர்தலும் " ( கந்தபு. காம 

தகந . ருச . ) 3. மலை . (1 , 3 -சூ . நிக . கக : ககர 
அதிதேவதை ஈசாநன் . ( வி - ணி . உக .. ) 

வெ . எ . ) 
பைலன் --- ஒரிரு டி , வியாசமுநிவர்சீடரி 

பொதுத்தல்--- பொத்தல் செய்தல் . ( வழக் . ) 
லொருவர் . ( அபிதாநகோ.) 

பொதுவல் - ஒரு பறவை . ( உ - ம் . ) " செவி 
பைவர் - துன்பமுடையவர் . (உ - ம் .) “ சென்று 

செஞ்சேவலும் பொகுவலும் " (புறநா . உஙஅ .) 
மீளப் - பைவராயருங்கானிற்பயின்று திரிதர” 

பொங்க எழுந்து நிற்ப , மிகுத்துக்காட்ட . 
( பாரத . கிருட்டிண . ரு . ) 

(சிந்தா .) 
பொ . 

பொங்கடி --- யானை . (பிங்கல . உசகஉ . ) 

பொங்கம் -1, இலவு . ( வைத்தியபரி .) 2 . 
பொக்கசம் - திரவியசாலை . ( வழக் . ) 

பரிமளிப்பு . 3. பொலிவு . ( 2, 3 - வழக் .) 

பொங்கர் -1. இலவு . ( வைத்தியபரி . ) 2 . 
பொக்கணப்பிச்சி -- முடக்கொத்தான் . 

சோலை . ( உ - ம் . ) " எண்பிளந்து பொங்கரிலை 
( வைத்தியபரி .) 

பொக்கணம் -1. ஒருவகைப்பை . ( உ - ம் . ) யுகப்பிளந்து ” (திருவிளை. தண்ணீர். உச. ) 3. 
“ சுட்டவெண்பொடிப்பொக்கணந்நூக்கியதோ 

மரக்கொப்பு . (உ - ம். ) “ உலர்ந்தபொங்கருயர்மர 
ளும் " (திருவிளை . எல்லாம் . ங . ) 2. பெருமரு 

மேறி" ( கலி . எரு . ) 4. மலை . ( சூ . நிக , க்க : ங்கர 

வெ . ரு . ) 5 வாடற்பூ . (சிலப்பதி . ) 
ந்து . ( வைத்தியபரி ) 
பொக்கணந்தூக்கி - குமட்டி . ( வைத்திய 

பொங்கல் -1. உயர்ச்சி , ( சூ. நிக. அ : அ .) 
பரி .) 

2. சள்ளு . (உ -ம் .) "பூவும்புகையும் பொங்கலும் ” 
பொக்கணி -1 . ஒரு பாநபாத்திரம் . 2. குழி 

( சிலப் . இந்திர , சாக .) 3. கொதித்துக்கிளர்தல். 
யுரல் . ( 1 , 2 - வழக் ) 

4. சமைத்தல் . ( வழக். ) 5. பெருமை. (உ - ம் . ) 
பொக்கணை - 1. கல்வளை . 2. குழியுரல் . 

“ பொங்கல் வெம்முலைகளென்னும் ” (சிந் . சீவ 
3. மரப்பொந்து . (1,2,3 - வழக்குண்டுபோலும் .) 

கன்றுற . கருச .) 6. பொலி தல் , 7. மிகுதி . 
பொக்கம் -- 1 . பொய் . ( உ - ம். ) “ நாமரிவோ 

( உ - ம் . ) " பொங்கியவன்பொடுதோத்திரநின் 
மென்றுள்ளபொக்கங்களேபேசும் ” ( திருவாச . 

றெதிர்புகலுற்றார் ” (சிவரக . கத்திரி . கஉ .)(3,6 
திருவெம்பா . ரு . ) 2. பொலிவு . (உ - ம் .) “ புற் 

பிங்கல . ஙஅகச . ) 
புதம்போலுமெய்யைப் பொருளெனப் பொக்க 

பொங்கழி - தூற்றாநெற்பொலி . ( சூ . நிக . 
ஞ்செய்யார் " ( வேதாரணியபு . நிரையவ . ககா . ) 

ச : நக . ) 
3. மிகுதி . ( பிங்கல . உ.உங ங .) 

பொங்காரம் - மிகுதுக்கம் , ( வழக் .) 
பொக்கல் -- துளைத்தல் . ( வழக் . ) 

பொங்கு - 1. தெரிநிலைவினைப்பகுதி . 2 . 
பொக்கிலவணம் - திலாலவணம் . ( வைத் பொங்குதல் . ( உ - ம் . ) “ பொங்குறுமென்மாக் 
தியபரி. ) 

களிப்பாம்புணரி ” ( சிவரக , கணபதிகுமர . ந . ) 
பொக்கினதுப்பி - பெருங்கிழங்கு . ( வைத் பொங்தசநி இரண்டாமுறை ஏழரை 
தியபரி. ) 

யாய்வருஞ்சநி . (உள்ளமுடையானிற்காண்க .. ) 
பெர்க்கு -- 1. பொள்ளல் , ( வழக் .) 2. மரப் 

பொங்குதல் -1. அதிகரித்தல் . (உ - ம் . ) 
பொந்து . ( பிங்கல . உ அருங .) 
பொக்குப்போக்கெனல் -1. ஒலிக்குறிப்பு . 

" பூவிரித்தபுதுமதுப்பொங்கிட ” ( பெரியபு . திரு 

நாட்டு , க .) 2. உயர்தல் , 3 , கொதித்துக்கிளர் 
2. விரைவுக்குறிப்பு . ( 1 , 2 - வழக்.) 

தல் . 4. கோபித்தல் . ( உ - ம் .) “ தந்திடுவானேற் 
பொக்கணந்தூக்கி- குமட்டி. ( வைத்தியபரி ) பொங்கிடுவர் ” ( சேதுபு . துராசார. 20. ) 5. சா 
பொக்குளம் - கொப்புளம் . (வழக் . ) 
பொக்களித்தல் -- கொப்புளித்தல். ( வழக்.) | பொலிதல் . 8. விம்மல் . (உ - ம்.) பொங்கியகாத 

தஞ்சமைத்தல் . 6. செழித்தல். ( வழக் .) 7 . 
பொக்குளிப்பான் -- கொப்புளிப்பான் , ஒரு லிற்கொங்கைபொங்க ( திருவாச.திருப்பொற். 
பிணி . ( வழக் . ) 

கசா, ) ( 2 , 3 , 5, 7- பொங்கல்பார் . ) 


பொட்டு 


கரு எகூ 


பொத்தல் 


பொங்கோதை - சமுத்திரம் . ( உ - ம் . ) 
“ பொங்கோதைஞாலப்பெறைமற்றவன் பாலி 
றக்கி ” ( திருவிளை . மாயப் . ஙஅ . ) 

பொச்சம் -1 . குற்றம் ... ( உ - ம் .) வந்துழிக் 
காண்க , 2. பொய் . ( உ - ம் . ) “ பொச்சமிலன்பு 
மன்னர் ” (திருவிளை . திருநாட் . ஙக . ) 

பொச்சாத்தல் - பொச்சாப்பு . (வழக் .) 
பொச்சாப்பு -1. குற்றம் . (பிங்கல. 
கஅசுக . ) 2. மறதி . ( உ - ம் . ) “ அச்சமுடையார்க் 
கரணில்லையாங்கில்லை - பொச்சாப்புடையார்க்கு 
நன்கு ” ( வள் . ரு ஙச .) 

பொச்சாவாக்கருவி- பொச்சாமையாகிய 
கருவி . - ம் . ) " அரியவென்றாகாதவில்லை 
பொச்சாவாக், கருவியாற் போற்றிச் செயின் ” 
( வள் . ருஙஎ .) (பரிமேலழகர் மறவாதமநம் 
என்பர் . ) 

பொச்சாவாமை- சோர் தலைச் செய்யாமை , 
( வள் ருச - ஆம் அதி . ) 
பொச்சு -- குற்றம் . ( வழக்குண்டுபோலும் .) 
பொச்சை -1 . கரிக்காடு . ( சூ . நீக . ச ; ருஎ . ) 
2. காடு . ( உ - ம் . ) " எச்சமுமில்லுமளைக்கவிளைத் 
தே - பொச்சையினூடுபுகுந்தலமந்தான் "( சேது 
4. மங்கல . உச . ) 3. சிறுமலை , ( சூ . நிக் . ரு : 
கஉ .) 4. புழுக்கூடு . ( வழக்குண்டு போலும் ) 5 . 
மலை . ( உ -ம் . ) “ பொச்சையினறவுமூனின்புழுக் 
கலும் ” ( பெரியபு . கண்ணப் . எ . ) 

பொசி- துத்தம் . ( வைத்தியபரி .) 
பொசிதல் -- 1, கசிதல் . ( உ - ம் . ) “ புல்லுக்கு 
மங்கேபொசியுமாம் ” ( மூதுரை .) 2. மநமுருகல் . 
3. வடிதல் . ( 2 , 3 -வழக் ) 

பொசிவு - பொசிதல் . ( வழக் . ) 
பொசுக்குதல் - 1. தீய்த்தல் , 2. வெதுப் 
பல் . ( 1 , 2- வழக் . ) 
பொசுங்கல் - கருகுதல் . ( வழக் . ) 
பொசுங்குதல் 

வெம்மையாய்ற்றீய்தல் . 
பொசுபொசுத்தல் - கொஞ்சங் கொஞ்ச 
பொசுபொசெனல் - மாய் மழைதுளித் 
தல். ( வழக் .) 

பொஞ்சுதல்- ஒவ்வுதல் . ( வழக் . ) உனக்கு 
நமக்கும் பொஞ்சாது என்பர் . 

பொட்டணம் - பொக்கணம் . ( வழக் .) 
பொட்டல் - கரம்பு , பாழ்நிலம் . (வழக் ) 

பொட்டில் - 1. பொட்டி லி . 2. பொதி , 
( 1 , 2 - வழக்குண்டு போலும் .) 

பொட்டிலி- ஒரு வெடி , 
பொட்டிலுப்பு 

- ஒரு வெடியுப்பு . ( வைத் 
தியபரி . ) 

பொட்டு - 1. அடையாளம். 2. ஒரு புழு. 
( சூ . நிக . ங ; எஅ . ) 3. தாலிப்பொட்டு , 4. நெற் 


றித்திலகம் . ( உ - ம் . ) “ பொட்டுவாணுதன் மனை 
வியுமப்பு ரம்புகுந்தாள் ” (சேதுபு.மங்கல . அக . ) 
5. வட்டவடிவு . ( உ - ம் . ) " பொட்டுப்பொறியெ 
ழும்பாலையிலே ” (தனிப்பா. உ : ஙஅஉ . ) ( 1 , 3 
வழக் . ) 
பொட்டுப்பூச்சி - ஒருசிலந்திப்பூச்சி .( வழக் .) 
பொட்டெனல் --சீக்கிரக்குறிப்பு . (வழக் ) 
பொட்டை 1. குருடு, 

பொட்டைக்கண் 
ணன் ( வழக் . ) 2. சூதாடுவோர்வசநிக்குங்குழு 
உக்குறியினொன்று . ( உ - ம் . ) “ அடிக்க ” பார் . 

பொடி -1 . சிறிது . ( வழக் .) 2. சூரணம் . 
(தைல . ) 3. திருநீறு . ( சூ . நிக . கா : உ O. ) 4 . 
துகள் . (பிங்கல . சுகரு . ) 5. தெரிநிலைவினைப் 
பகுதி . 
பொடிச்சி - சிறுபெண் . ( வழக் . ) 
பொடித்தல் -1 . கெடுத்தல் . 2. தூளாக்கல் . 
3. நீறாக்கல் ( உ - ம் . ) " மேருவிற்பூட்டிப்புரம் 
பொடித்தவேதியர் (திருவிளை . விருத்த உஉ . ) 
4. பொடியாதல் . ( உ - ம் .) “ பொடித்தலும்வை 
ரத்தண்டம் ” ( கந்தபு . சிங்கமுகா. கஎ . ) 5 . 
மயிர்சிலிர்த்தல் .( உ - ம் .)" மீன்பரந்தனவெயர்ச்சி 
தாமெய்பொடித்தென்ன ” (சேது பு . விதூம . 
ககக . ) 6. முளைத்தல் . ( உ - ம் . ) “கூழைமுடியா 
முலைபொடியாவொருகுதலைச்சின்மழலைக்கு 
(திருக்கோ. க 0 ச . ) ( 1 , 2 - வழக் . ) 

பொடிதல் -1 . கெடுதல் . 2. தூளாதல் . 
( 1 , 2 - வழக் . ) 
பொடிந்த -- வெறுத்த . ( புறநா . ) 
பொடிப்பு - புளகம் . ( வழக் . ) 

பொடிபண்ணல் -1. துண்டித்தல் . 2. மா 
வாக்கல் . ( 1 , 2 - வழக் . ) 
பொடியன் --சிறுவன் . ( வழக் . ) 
பொடியாடி - சிவன் . ( உ - ம் . ) “ விடையாய் 
பொடியாடீ ” (திரு.ஆசைப்.டு .) (திருநீற்றைப் 
பூசுவோன் என்றபடி . ) 

பொடியாதல் - துகளாதல் . ( வழக் ) 
போடிவு - பொடிதல் . உ - தொழிற்பெயர் 
விகுதி . 

பொடி வெட்டி - பொன் , வெள்ளி முதலிய 
வெட்டுங்கத்திரிக்கை . ஒரு குழூஉக்குறி . 
பொடுகு- ஒருவகைச்சிரங்கு . ( வழக் . ) 

பொடுதலை - ஒரு பூண்டு . ( உ - ம் .) “ பொடு 
தலைத ராய்மேனிசுந்தரிபரிக்கந்தி " ( தைல . தை 
லவ . எங . ) 

பொடுபொடுத்தல் - பொடுபொடுப்பு . 
பொடுபொடுப்பு -1. ஒலிக்குறிப்பு. 2. சீக் 
கிரக்குறிப்பு . ( 1 , 2 -வழக் .) 
பொடுபொடெனல் - பொடுபொடுப்பு . 
பொத்தல் - 1. துவாரம் . 2. துளைத்தல் . 


பொதி , 


கரு அம் 


பொதிர்வு 


யிரம். ச . ) 


3. மூடுதல் . ( உ - ம் . ) " பூதியாகமெய்புழுங்கியிர திபப்பட்டது . ( உ - ம் .) "நரம்பாற்பொதிந்தபொ 
விகண்கள் பொத்தவே ” ( சேதுபு . சீதைகுண் . திதனையுங்கொண்டு ” ( கந்தரர் . க.அ. ) 9. மல 
க . ) ( 1 , 2 - வழக் .) 

ரரும்பு. 10. முடிப்பு. ( உ - ம் .) “ அம்பொற்கிழி 
பொத்தி -1. சீலை . 2. வாழைமுதலியவற் யைப்பொதிநீக்கி ” ( திருவிளை . உலவா . கசு.) 
றின் காய்ப்பொத்தி . ( 1 , 2 - வழக் . ) 

11. மூடை . 12. வினைப்பகுதி . 13. வைத்திய 
பொத்திக்காப்பன் - தண்டுக்கிரந்தி .(உ - ம்.) பரிபாடையில் ஆரையென்பர் . ( 9 , 11 - வழக் .) 
வந்துழிக்காண்க. 

போதிசோறு - கட்டுச்சோறு . ( உ -ம் .) 
பொத்திக்காளான் - ஒரு காளான் . வழக்.) தொலையாவழிக்குப்பொதிசோறுமுற்றதுணை 
பொத்திதள்ளுதல் - வாழைமுதலியபொத்தி யுங்கண்டீர் ” ( கந்தரலங் . ருக . ) 
போடுதல் , 

பொதிதல் – 1. அடைத்தல் , 2. கட்டல் . 
பொத்தில் - பொந்தாகிய இல் . ( உ - ம் . ) 3. திணித்தல் . ( உ - ம் . ) “ அனவின்சிகைபொதி 
“ பொத்திலத்துறையுமாந்தை ” ( சிந் . பதுமை . கண்ணினரெவரும் ” ( இராமா . கரன்வ . சுங .) 
உங 0 . ) 

4. மறைத்தல் . ( உ - ம் .) “ தூண்டிலினுட்பொ 
பொத்து -1. குற்றம் . ( நன்னூ . உயிரீற் . திந்ததேரையும் ” ( திரிகடு . உச . ) ( 1 , 2 - வழக் .) 
ரு . உரை. ) 2.தெரிநிலைவினைப்பகுதி . 3. புரை . பொதிந்துவைத்தல் - சால்புடைமைபற்றி 
( உ - ம் .) * பொத்தினன்பிற் ” ( புறநா. உகஉ . ) இடைவிடாது நினைத்தல் . ( வள் . ககடு . உரை .) 
4. பொந்து . (பிங்கல . உ அருங . ) 5. பொய் . பொதிப்போதா-- பெருநாரை . ( வழக் .) 
( உ - ம் . ) வந்துழிக்காண்க , 6. மூடுதல் . ( வழக் .) பொதியம் - தென்மலை . (உ - ம் . ) “ தென் 

பொத்துதல் -1. அடைத்தல் . ( வழக் . ) 2. பொதியமாமுநிசிறக்கம ருளெண்ணெண்ணின் 
பிடித்தல் . (இராமா. சரன்வதை . 500.) 3 . பவிலையாடவதெனுங்கடலுள் ” ( திருவாத . பா 
புதைத்தல் . ( உ - ம் .) “ மண்ணிடைக்கடிது பொத் 
துதல் ” (இராமா . விராத . சச . ) 4. புரைதல் . பொதியவெற்பன் - பாண்டியன். ( சூ . நிக . 
( புறநா . உகஉ . ) 5. மறைத்தல் . ( உ - ம் . ) “ போத உ : 20. ) 
மாந்தன்வலியைப்பொத்திநின்ற ” ( திருவிளை . பொதியறை துவாரமில்லாத கீழறை. 
அங்கம் . உஅ . ) 6. மூட்டுதல். ( உ- ம் . ) “ காதல (சிலப்பதி .) 
ரிறப்பிற்கனையெரிபொத்தி ” (மணிமே.ஊரல . ) பொதியனுபி - மயிர். ( வைத்தியபரி . ) 
7. மூடுதல் . (உ -ம் . ) “ பூழிகளெழுந்து சென்று பொதியில்-1 . அம்பலம் . ( உ - ம் . ) “மன்ற 
புணரிவாய்பொத்திற்றன்றே ” ( கந்தபு . அசுரர் மும்பொதியிலுங்கந் துடைநிலையினும் ” (திரு 
யாக . எ . ) 

முரு . உஉசு . ) 2. பொதியமலை . ( திருவிளை 
பொத்துப்படுதல் -புரைபடுதல் . ( உ - ம் . ) நாட்டுப் . ருச . ) தேவரெல்லாருங்கூடி யிருக் 
" ஆற்றின்வருந்தாவருத்தம்பலர்நின்று - போற் தற்கிடமா தலில் , இதற்குவந்த பொதுவில் என் 
றினும் பொத்துப்படும் ” ( வள் . சசு அ .) னும்பெயர் இக்காலத்துப் பொதியில் என்று 

பொத்துப்பெர்த்தெனல் - ஒரொலிக் மருவிற்று என்பர் சிலப்பதிகாரவுரையில் . 
குறிப்பு . ( வழக் . ) 

பொதியெருது பொதியெடுக்குமெருது . 
பொத்தை -- 1 . துவாரம் . (உ - ம் . ) “ பொத் தூர்வகம் என்று பெயர் . ( சூ . நிக . ந : கரு . ) 
தையூன்சுவர் ” (திருவாச. அதிசய . எ . ) 2 . பொதீர் - தெரிநிலைவினைப்பகுதி . 
பருத்தது . ( வழக் . ) 

பொதிரீத்த- பொங்கின . (பரிபாடல் .) 
பொத்தையன் பெருஞ்சரீரமுள்ளவன் . பொதீர்த்தல் -1. புடைத்தல் . (உ - ம் . ) “ வரு 
( வழக் . ) 

முலைபொதிர்ப்பவாங்கிவண்டினமிரியப்புல்லி 
பொதி -1 . அடக்கல் . ( உ - ம் .) " கற்பினாடன் 

(சிந். காந் . கஉ . ) 2. முரித்தல் . ( உ - ம் . ) “ஊழ் 
மகம்பொதிந்து ” ( திருவிளை . அங்க, க . ) 2 . 

தினைகண் - மடுக்கும்புள்ளெறிகவண்கலான்வார் 
அம்பலம் .( சூ.நிக.ரு :சக .) 3. கரிக்காடு . ( சூ.நிக . 

பனைபொதிர்த்தும் ” (தணிகை. திருநாட் . சக . ) 
ச : ருஎ .) 4. குலை . (உ - ம் . ) "அவற்பதங்கொண் பொதிர்தல் -1. அஞ்சல் . 2. நடுங்கல் . 
டனவம்பொதித்தோரை ” (மலைபடு. கஉக .) 

3. மிகுதல் . 1 , 2 , 3-(உ -ம் . ) வந்துழிக்காண்க .) 
5. சுமை . ( உ - ம் . ) “ பொத்திலானபொதியுடற் 

பொதீர்ந்த - வீங்கின . (சிந்தா . ) 
காகுமே ” ( கந்தபு.சுக்கிரனுப.நச . ) 6. பட்டை . பொதீர்ப்ப - புடைக்கொள்ள . ( சிந்தா.) 
( உ - ம் . ) “ பைங்களைபொதிகளைந்தன்னவிளர்ப் பொதிர்ப்பு -1. அச்சம் . 2. நடுக்கம் . ( பிங் 
பின் ” ( புறநா . உருக . ) 7. பொதிதல் . ( உ -ம். ) 

கல . கஅருச . ) 
“ பூவங்கட்பொதிசெய்யா ” ( கலி. ஙக . ) 8. பொ பொதிர்வு - பொதிர்ப்பு . 


- 


பொதுப்பாயிரம் 


கரு அக 


பொதுவியல்பு 


பொதிவு- பொதிதல் . உ - தொழிற்பெயர் பொதுப்பெண் - பொதுமகள் . ( வழக் ) 
விகுதி . 

பொதுப்பெயர் - திணை பா லிடங்களைக் 
பொதீர்பொதீரெனல் - ஓரொலிக்குறிப்பு . குறித்துப் பொதுவாய் வரும் பெயர் . 
( வழக் . ) 

பொதுபொதுப்பு - பொதுபொதெனல் , 
பொது - 1. சபை . ( உ - ம் . ) “ பொற்பதப் பொதுபொதெனல் - வரவரமிகுதியாதல் . 
பொதுவார்புலியூர்புகழ் - சொற்பதப்பொருளாகு ( வழக் . ) 
வ " கோயிற்பு . காப்பு . 2. சாதாரணம் . ( வழக் .) பொதும்பர் -1 . இளமரக்கா. (உ - ம் .) " குயி 
3. சிறப்பில்லாமை . ( உ - ம் . ) “ பொதுக்கொண்ட னுழைபொதும்பர் ” (பெரும்பா. நஎச .) 2 . 
கவ்வையுட்பூவணிப்பொலிந்தநின் " கலி . சுகா . ) சோலை . ( உ - ம் . ) “ மாடுறு பொதும்பர்போய்மலர் 

பொதுக்கு -- 1. ஒதுக்கு . 2 தெரிநிலை கொய்து " (கந்தபு. மார்க்கண் . அ O. ) 3. மரச் 
வினைப்பகுதி . 3. மறைப்பு . 1, 3- ( உ -ம் . ) வந் செறிவு . (பிங்கல . உஅருகா . ) 4. மரப்பொந்து . 
துழிக்காண்க . 

அர் என்பது போலியாய்வந்தது . 
பொதுக்குதல் -1 . துளைத்தல் . 2. மறைத் போதும்பு --- 1. குறுங்காடு . ( சிந்தா .) 2 . 
தல் . 1 , 2- ( உ -ம் . ) வந்துழிக்காண்க .) 

சோலை . ( உ - ம் .) “ ஆசறுபொதும்பினும் ” ( கந்த 
பொதுக்கை - நிருத்தக்கைவகையிலொன் பு . மார்க்கண் . அக .) 3. புகலிடம். ( உ - ம் . ) 
று . (சிலப் . ) 

" வினையேன்மநமஞ்சிப்பொதும்புறவே " ( திரு 
பொதுச்சீர் - நான்கசையாய் வருஞ்சீர் . வாச . நீத்தல் . ஙரு . ) 4 , பொந்து . (பிங்கல . 
( யாப் . காரி . உறுப்பி . அ . ) 

உஅருக . ) 
பொதுச்சொல் - திணை பா லிடங் காலங் பொதுமகள் - வேசி . ( உ - ம் . ) “ பொற்புடைய 
களைக்குறித்துப் பொதுவாயிருக்குஞ்சொல் . பொதுமகளாப்புகல்வரிதாம்பொலிவின தாய் " 

பொதுஞாநம்- சவிகற்பக்காட்சி . ( உ - ம் . ) ( கோயிற்பு . பசஞ்சலி. உகா ) 
" பொதுஞாநம் வந்தணுகி " ( கோயிற்பு. இர பொதுமை - பொதுத்தன்மை. ( உ - ம் . ) 
ணிய . ஙஅ .) 

பொதுமைபார்க்கி னன்றிதுகருமமென் னீய 
பொதுத்தல் -- துளைத்தல் . ( வழக் .) 

யர்கின்றதறிவிலார்போல் ” (இராமா. மாயா 
பொதுத்தன்மை - பொதுவியல்பு . ( வழக் .) சீதை . எக . ) 
பொதுத்திணை -- இருதிணைக்கும் பொதுச் பொதுமொழி - பொதுச்சொல் . (நன்னூ . 
சொல் . ( வழக் .) 

பெயரி . உ . ) 
பொதுநலம் - 1. பலருக்கும் பொதுவாய பொதுவதுமாநம் - பொருந்துவனவும் பொ 
நன்மை. ( வழக் .) 2. பொருள் கொடுப்பார்பலர்க் ருந்தாதனவுமாய் நீக்கமாகச் சொல்லப்படும் 
கும் பொதுவாய சிற்றின்பவாசை . ( உ - ம் . ) அநுமாநவேதுக்கள் நான்கனுளொன்று ; அது : 
* பொதுநலத்தார்புன்னலந்தோயார் ” ( வள் . யானைமேலிருந்தோன் காள மூத அந்தொசை 
ககரு. ) 

கேட்டவன் சாதநமாயுள்ள காளத்தோடே சாத் 
பொதுநிறம் - பலநிறக்கலப்பு . ( வழக் ) தியமாயுள்ள ஓசைகேட்குந் தோறும் அந்த 
பொது நீங்குவமை உவமையணி வகையு 

இடத்தே யானையுண்டென்றறிவதுபோல்வது .. 
ளொன்று ; அது தன்னைப்போன்றவைகளை (சிவஞாநபோ. க . பாண் . ) 
யெல்லாம் வென்று மேம்படுதல்பற்றி யொரு பொதுவர் - இடையர். ( உ - ம் . ) “ பொதுவர் 
பொருளினைத் தானே தனக்கு நிகராகுமென்று மனைவளர்ந்தமாலேயொருவருக்குந்தெரியாதிங் 
மேம்பாடுதோன்றக்கூறுவது . ( தண்டி . ஈ o . ) 

குன்மாயை ” (பாரத . கிருட் , நட . ) 
பொதுநோக்குதல் - எல்லாரையு மொரு பொதுவன் -1 . நடுவாயிருப்பவன் . ( வழக் .) 
தன்மையராக நோக்குதல் . (உ - ம் . ) " பொது 2. முல்லைநிலத்துத்தலைவன் . ( உ - ம் ) “ தாளாண் 
நோக்கான் வேந்தன் " ( வள் . ருஉ அ . ) 

மைகூறுபொதுவனமக்கொருநாள் "(கலி.காக . ) 
பொதுப்பண் - இரவும் பகலும் பாடப்படும் பொதுவறுசிறப்பு - தனக்கேயுரியசிறப்பு . 
பண்கள் ; அவை : செவ்வழி , செந்துருத்தி , ( சிலப்பதி . ) 
திருத்தாண்டகமென்னு மூன்றுமாம் .(தேவார .) 

பொதுவி 

முல்லைநிலப்பெண் . ( சூ . நிக . 
பொதுப்பாயிரம் - எடுத்துக் கொண்ட 

உ : எ.. ) 

பொதுவிதி - பொதுவான நியமிப்பு.( வழக் .) 
சலுக்கும் ஏனைய சகல நூல்களுக்கும் பொ 
ருந்துமாறு நூற்றிறன் முதலிய இலக்கணங் 

பொதுவியர்- இடைச்சியர் (பிங்கல . ருசசு . ) 
களை நூன்முகத்துப்பொதுவாகக்கூறும் பாயி பொதுவியல்பு - வேற்றுச்சாதிப்பொருண் 
ரம் . நன் , ந . ) 

மாத்திரையிற் செல்லாது தன் சாதிப்பொருட் 


பொய்கை 


கருஅஉ 


பொய்யாமை 


கெல்லாம் ஒப்பநிலைபெறுந்தன்மை . ( சி.சி.அள. டார்குவளையவாவியும் பொய்கையும் " ( சிந் . நா 
ரு . சிவஞா . ) 

மக . கூ0அ . ) 
பொதுவில் 

அம்பலம் . பொதியில் என பொய்கையார் - ஒரு புலவர் . ( யாப் . காரி . 
மருவிற்று . 

உறுப்பி . எ . உரை .) 
பொதுவினை - பொதுவாக வரும் வினை . பொய்கையாழ்வார்- ஒரு ஆழ்வார் . ( பாரத . 
( தொல் . சொல் . ருச . சேநா .) 

சிறப்புப்பா . க . உரை ) 
பொதுவெழுத்து - தமிழிற்கும் ஆரியத் 

பொய்த்தல் -1. பொய்சொல்லல் . ( உ - ம் .) 
திற்கும் பொதுவாய்வழங்கு மெழுத்து . ( நன் 

" பொய்த்ததொன்று தருமனின்று புகலில் " ( சே 
னூ . பெயரி . கஎ . ) 
பொதுளல் - 1. செழித்தல் . ( உ .. ம் . ) வந் 

துபு . இராம தீர்த்த. சுச . ) 2. பொய்யா தல் . 

( உ -ம் .) “ பெருவஞ்சினமும் பொய்த் திடாதோ" 
ழிக்காண்க . 2. தழைத்தல் . ( உ - ம் .) " இருள் 
படப்பொதுளியபராரைமராத்து ” ( திருமுரு . 

( பாரத . கிருட்டி . கூ . ) 
க O. ) 3. நெருங்கல் . ( உ - ம் . ) " பொருவின்று 

பொய்த்தலை - போலித்தலை, கன்னமிடுங் 
மலர்பொதுளந்தண்டலைசூழ் ” ( சிவராத் . கட 

கள்ளர் அக்கன்னவாயிலின்வழியே தலைபோல 
வுள் . கக . ) 

ஒன்று செய்துவிடுவது . ( உ - ம் . ) “ கைத்தலங் 
பொதுளுதல் - பொதுளல் . 

கண்ணாக்களவுகாண்பானொருவன் - பொய்த் 
பொந்தர் - ஒருவகைநீர்ப்புள் . ( உ - ம் . ) வந்து 

தலைமுன்னீட்டியற்றும் போந்து " ( நாலடி . ) 
ழிக்காண்க. 

பொய்தல் 1. மகளிர்கூட்டம் , ( உ - ம் . ) 
பொந்தி - மொத்தி . ( வழக். ) 

வந்துழிக்காண்க .) 2. மகளிர் விளையாட்டு 
பொந்து - மரப்பொந்து . [ தெலுகு .) ( உ - ம் ) " பொய்தலாடிய பொய்யாமகளிர் " (ஐங் 
பொந்தைக்கோல் ஒருவகைப் பற்றுக் குறு. கஅக . ) 3. சிற்றில் . ( பரிபாடல் . ) 4. விளை 
கோல் . (வழக்குண்கிபோலும் .) 

யாட்டு, ( உ - ம் .) “ எழுவாற்பொய்தார்பலர் ” ( இரா 
பொப்புரு- காலதத்துவத்திருக்குமோருருத் 

மா . கரன்வதை. கஅ . ) 
திரர் . ( வி -ணி . உஎ ச .) 

பொய்ந்நீர் - கானல் . ( வழக். ) 
பொம்மல் -1. சோறு . ( வைத்தியபரி . ) பொய்ப்பு -1 . பொய்சொல்லல் . ( வழக் ) 
பொம்மை , பாவை . ( உ - ம் . ) “ பொம்மலாட்ட 2. பொய்தாதல் . (உ -ம் . ) “ பொய்ப்புறுமவத்தை 
மென்றேயிரு ” ( பட்டினத்தடிகள்பா . ) 3. பொ யெண்ணிப்போத் திருப்பசுவென்றோது - மொப் 
ருமல் . (வழக் .) 4. பொலிவு. ( பிங்கல . உஉ ங ங . ) பருஞ்சீவர்க்கு " ( வேதா. சூ . சுரு . ) 

பொம்மெனல் - 1. அநுகரணவோசை . பொய்ப்பூ பிஞ்சுபிடியாதபூ .( வைத்தியபரி ) 
( சூ . நிக . க : சஅ .) 2. விரைவுக்குறிப்பு . ( உ - ம் . ) 

பொய்படுதல் - புரைபடுதல் , பின்னாகாமை . 
" பூநனைகூந்தன்மாதர்பொம்மெனப் புகுந்து ( வள் . பேதமை , சு. ) 
மொய்த்தார் ” ( இராமா . உலாவிய . க . ) 

பொய்பாராட்டல் --- அகப்பொருட்டுறைச் 
பொம்மை - பிரதிமை . ( வழக் . ) 

கிளவியினொன்று ; அஃது: ஒருவர்மாட்டில்லது 
பொய் - 1. அசத்தியம் , இல்லதுகூறல் . முள்ளதுங்கூட்டிக் கொண்டாடுதல் . ( வாண . 
( சைவப்பி .) 2. தெரிநிலைவினைப்பகுதி . 3. நிலை க . முகம் . ) 
யாமை . ( உ - ம் . ) “ பொய்க்குடிவாழ்க்கையைப் போய்மை - பொய் . (தண்டி , பொருள் . 
போகவிட்டு ( திருநூற் . கூ . ) 4. மரப்பொந்து . சுக . உரை. ) 
(பிங்கல . உ அருங .) 

பொய்யடி - வெருட்டு . (வழக். ) 
பொய்க்குதல் -1 . பொய்சொல்லுதல் . 2 . போய்யடிமையில்லாதபுலவரீ- அறுபத்து 
பொய்யாய்ப் போதல் . ( 1 , 2 - வழக் . ) 

மூவர் நாயன்மார்களிவொருவகையர் .( பெரியபு .) 
பொய்க்கூடு - சரீரம் . ( வைத்திய பரி .) பொய்யன் --- பொய்சொல்வோன் , ( உ - ம். ) 
பொய்க்கை -1 . ஒரு மீன் . ( வழக்குண்டு " பொய்யர்தம்பொய்யனைமெய்யார்மெய்யை 
போலும் . ) 2. பொய்த்தல் . கை - தொழிற்பெயர் ( திருவாச . திருப்பொற். கஉ . ) 
விகுதி. 

பொய்யாப்புள் 

- சலாங்கு என்றுபெயர் . 
பொய்க்கோலம் - போலிவேடம் . (உ -ம் . ) ( பிங்கல. உஙநக .) 
" பொய்க்கோலஞ்செய்யவொழியுமோ"( நாலடி . 

பொய்யாமை 

- 1. தவறாமை . ( வழக் .) 2 . 
தூயதன்மை , ந . ) 

பொய்மொழி கூறாமை . (உ - ம் . ) “ பொய்யாமை 
பொய்கை -1 . குளம் , நீர்நிலை . ( பிங்கல . யன்ன புகழில்லையெய்யாமை - யெல்லாவறமுந் 
கசை . ) 2. மானிடராக்காதநீர்நிலை .( உ - ம் .)" வண் தரும் ” ( வள் . உகசு . ) 


பொருட்கை 


கரு அங 


பொருணி 


- 


பூண்டு . 


பொய்யாமொழிப்புலவர் -1. ஒரு புலவர் , | (சிலப் .) 
தஞ்சைவாணன் கோவை செய்தவர் . 2. திரு பொருட்செல்வம் - பொருளால் வருஞ் செல் 
வள்ளுவர் . 

வம். ( வள் . அருளுடை . க . ) 
பொரி - 1. தெரிநிலைவினைப்பகுதி . 2. நென் பொருட்செல்வி - இலக்குமி . பொருளின் 
முதலியவற்றின் பொரி . ( வழக் .) 3. பொருக்கு . செல்வி என இன்சாரியையுடன் சேர்த்து . 
( உ -ம் . ) “ பொரியாரைத்தேமா ” ( நைடத . நாட் . ( சூ . நிக . க : நச - ஆம் கவியிற்கூறினர் . ) 
20. ) 4. வெண்காரம் . ( உ - ம் . ) “ கடுகைபொரி பொருட்டு -1 . காரணம் . ( சூ . நிக . அ : சக . ) 
வறலிலாம் பொடி " ( தைல . தைலவ. கஉ 

உரு .) 

2. நிமித்தமெனப்பொருள்படுமோர் நான்காம் 
பொரிக்கறி- பொரியல் . ( வழக் .) 

வேற்றுமைச்சொல்லுருபு. ( உ - ம் .) " அன்பன் 
பொரிகாரம் -1 . வெண்காரம் . 2. படிகாரம் . பொருட்டொருவடிவங்கொண்டு " (திருவிளை . 
( 1 , 2- வைத்திய பரி ) 

மெய்க்கா . உக .) 3. பொருளையுடையது . து 
பொரித்தல் - 1. குஞ்சுபிறப்பித்தல் . 2. பொ விகுதி . ( பரிபாடல் . ) 
ரியச்செய்தல் . ( 1 , 2 - வழக்.) 

பொருட்டொடர்நிலைச்செய்யுள் - தொடர் 
பொரிதல் -1. பொரியாதல் . 2. பொருக்கு நிலைச்செய்யுளிரண்டனுளொன்று ; அது: காப் 
வெடித்தல் . 3. மெல்ல ஒலித்தல் . ( உ - ம் .) " வே பியமென்றும் , பெருங்காப்பியமென்றும் இர 
தலபொரிதல்- அரிகரைதல் ( தைல . பாயிர.ருரு ) ண்டுவகையாக வழங்கப்படும் . ( தண்டி . ச . உரை .) 
பொரிப்பூண்டு - 1. கரப்பான் ண்டு . 

பொருட்படுத்தல் -1. ஒருபொருளாக மதித் 
( மலையக .)2. வயற்கள்ளி . ( வைத்தியபரி ) 
பொரிபொரிச்சான் வெடிபலவன். ஓர் 

தல் . 2. பயன்படுத்தல் . ( 1 , 2- வழக் .) 

பொருட்படுதல் -- பயன்படுதல் . ( வழக் .) 
பொரிமலர் - புன்கு . ( வைத்தியபரி . ) 

பொருட்பிறிதின்கிழமை பொருட்பெயரில் 
பொரிமா - பொரியரிசிமா . (வழக். ) 

வரும் பிறிதின்கிழமை . ( நன் . பெயரி. சஉ , 
பொரியரிசி- பொரித்த அரிசி . ( வழக் .) 

உரை.) 
பொரியல் -1, பொரிக்கறி , 2. பொரிதல் . 

பொருட்பின்வருநிலை - பின்வருநிலையென் 
( 1 , 2 - வழக் . ) 

னும் அலங்காரத்தினொருவகை. ( தண்டி . சக , 
பொரிவிளாங்காய் - பொரிமாத் திரளை , 

உரை .) 
பொரியரிசிமாமுதலியவற்றாற்றிரட்டின விளா பொருட்பெண்டிர் - விலைமகளிர் . ( உ- ம் . ) 
ங்காய்போலத்திரட்சிசெய்த வுணவுப்பொருள் . 

“ பொருட்பெண்டிர்பொய்ம்மை முயக்கம் ” ( வள். 
( வழக் .) 

ககக . ) 
ஒப்பித்துப்பார்த்து . ( உ - ம் . ) 

பொருண்மயக்கம் --தன்பொருளிற்றீராது 
" வண்ணமுந்துணையும்பொரீஇயெண்ணாது ” 

பிறிதொன் றன் பொருட்கட்சென்று உறு 
( கு - பா . நக . ) 

பேற்றசொல்லும் உருபுநோக்கிய சொல்லும் 
பொரீஇயன்று - உவமித்தது . ( புறப்பொ 

சிறுபான்மை தம்முளியைபுடைத்தாதல்.( பி - வி . 
மாலை . ) 

கரு . உரை. ) 
பொரு -- தெரிநிலைவினைப்பகுதி . ( உ - ம் . ) 

பொருண்முடிபு -1 , பயனிலை . 2. விஷய 
" அயிலைப்பொருகூர் விழிபாலுறவே ( சிவரக . முடிவு . ( 1 , 2 - வழக் ) 
கணபதிவந்தா . ந . ) 

பொருண்ழரண்ணி - ஓரலங்காரம் ; அஃது : 
பொருக்கு -1. சீக்கிரக்குறிப்பு. 2. பொருக் ) ஒன்றற்கொன்று முரணிய சொற்பொருட்டொ 
காய்வெடிக்கும் வண்டல் . ( 1 , 2 - வழக் .) டராய் வருவது . ( வ - று .) “ செல்வர் -விருத்தரா 

பொருக்கென - விரைந்து . (உ -ம் .) “ புண் யிளைய வருமாய்மழவுமாய்வேடங்கொண்ட 
ணியநகராரோடும் பொருக்கெனக்கோயிலெய் லேற்றி - னொருத்தராய்விளையாடிய ” இதில் 
தி ” ( திருவிளை . நான்மாடக் . , கங . ) 

விருத்தர்முதலிய மூவுருக் கொண்டவர் ஒருவ 
பொருக்கெனல் 

- சீக்கிரக்குறிப்பு . ( உ - ம் . ) ராய் நின்றரெனப் பொருண்முரணாய் வந்த 
" பூதர்கலக்கிய போர்நிலைகண்டு பொருக் கென் வாறு காண்க. ( திருவிளை . கான்மாறி. க . உரை .) 
ன ” ( சேதுபு . தேவிபு . ஙச . ) 

பொருண்மை -1, பொருட்டன்மை . மை 
பொருகளம் - போர்க்களம் . ( சூ. நிக.ரு.சு o ) விகுதி . 2. பொருள் . (உ - ம்.) புனிதசிவாகமப் 
பொருட்காட்சியணி - காட்சியணியி லொரு பொருண்மைபொருந்தவாய்ந்து ” ( சேதுபு . கட 
( குவல . கக . பார் ) 

வுள்வா. கங . ) 
பொருட்கை பொருளுறக்காட்டுங்கை. பொருணி- கள் . ( வைத்திய பரி ) 


பொரீஇ 


. 


வகை . 


பொருநன் 


கரு அச 


பொருவு 


பொருணிலை - பயனிலை . ( நன்னூல் . பெய ( பொருவப்படுமவன் பொருநனெனநின்றது . ) 
ரியல் . எழுவாய்ச்சூத்திரவுரையிற்காண்க .) 3. ஒப்பற்றவன் . ( உ - ம் . ) “வரைத்தாளருவிப் 

பொருத்தம் - 1. இணக்கம் . 2. சம்மதம் . பொருப்பிற்பொருந் ” ( மதுரைக் . சஉ .) ( தான் 
3. தகுதி . (உ - ம் . ) “ பொருத்தமின்மையேன் ” பிறர்க்கு உவமிக்கப்படுவானென்னும் பொ 
(திருவா . திருச்சத . கங . ) ( 1 , 2 - வழக் . ) ருட்டு . ) 4. கிணைப்பாணன் . ( உ - ம் .) “ பொரு 
பொருத்தல் - பொருத்துதல் . ( வழக் .) 

நர்க்காயினும்புலவர்க்காயினும் ” ( சிறுபாணா . 
பொருத்து -- 1 . இசைப்பு . 2. இணக்குகை . உ OW . ) 5. குறிஞ்சி நிலத்தலைவன் . ( பிங்கல . 
3. சந்து . 4. தெரிநிலைவினைப்பகுதி . ( 1 , 2 , ருஉடு.) 6. தலைவன். 7. திண்ணியன் . 8. நாட 
4 - வழக் .) 

கன் . 9. படைவீரன் . 10. புகழ்ந்து பாடுவோன் . 
பொருத்துதல் -1 . அமைத்தல் , 2. உடன் ( சூ . நிக . சக : ரகரவெ . உ.அ.) 11. பொருபவன் . 
படுத்தல் . 3 ஒப்புரவாக்கல் . 4. கொளுத்தல் . (உ - ம் .) “ பொருநர்த்தேய்த்தபோரருவாயில் " 
5. பிணைத்தல் . 6. பொருந்தச்செய்தல் . இவை (திரு முரு. சுக .) ( 1 , 6, 7 , 8 , 9 -பிங்கல. 
கள் வழக்கிலறிக . 

ஙஅகசு . ) 
பொருதல் -1 . அலைமோதல் . 2. ஒப்புதல் . பொருநுதல் - 

- மற்றொருவர்போலவேடங் 
3. சூதாடல் . 4. தடவுதல் . ( உ - ம் . ) “ விற்றொழி கொள்ளும் பொருநரது தொழில் . ( நன் . மெய் 
லும்வாட்டொழிலும் வீணைபொருதொழிலும் ” யீற் , ரு . உரை .) 
(சிக். கோவி . உச .) 5. தாக்குதல். 6. தும்பை . பொருநை - தாமிரபர்ணி . ( உ - ம் . ) “ பொரு 
( வைத்தியபரி . ) 7. போர்செய்தல் . ( உ - ம் . ) நையாறுடையமாறன் ” (திருவிளை . மாயப். க . ) 
“ காக்கையின் பணங் - பொருதுவீவன ” ( இராமா. இது : மேற்கே சேரனாட்டுக்குஞ் செல்லுகிற 
கரன் . எ 0 . ) ( 1, 2 , 3 , 5 - வழக் ) 

தென்பர் . ( அபிதாநகோ. ) 
பொருதுதல் -1. இணைத்தல் . 2. பொருந் பொருநைநாடன் - பாண்டியன் . ( உ - ம் . ) 
தல் . 3 போர் செய்தல் . ( 1 , 2 , 3 -வழக் . ) “ கண்டனன் பொருநைநாடன் " (திருவிளை. 
பொருந்- பொருநுதல் . ( உ - ம் ) “ பொருநக் 

மெய்க்கர் . சப . ) 
கடுமை ”(நன் - மெய்யீ . ரு . உரை .) ( முதனிலைத் பொருப்பர் - குறிஞ்சி நிலவேடர் . ( கந்தபு . 
தொழிற்பெயர். ) 

கடவுள்வா . கஉ . ) 
பொருத்தம் - பொருநைத தி . ( சூ. நிக.ரு :உஉ .) பொருப்பு - மலை . ( உ - ம் .) “ பொருப்பிலே 
பொருந்தர் --- வேதகாரர், கூடைமுதலிய பிறந்து தென்னன்புகழிலேகிடந்து ” ( பாரத . 
பின்னுவோர் . ( சூ . நிக . உ ; ஙஉ . ) 

பாயிர , ந. ) 
பொருந்தல் -1. அடுத்தல் . 2. அமைவு . ( சூ . பொருபொருத்தல் - மநவெரிச்சற்படல் . 
நிக . அ : சக . ) 3. இயைதல் , 4. ஒன்றவாழல் . ( வழக்.) 
5 கலத்தல் . 6. சம்மதித்தல் . ( உ - ம் . ) “ மெல்லிய பொருபொரெனல் - ஓரொலிக்குறிப்பு. 
னீபொருந்தலின்றி விலக்கிடுவையெனுங் கருத் ) ( வழக் .) 
தால் ” (சேதுபு . பிரமகத் . கச . ) ( 1 , 3 , 4 , 5 பொரும்பி - சுழலாவாரை . ( வைத்தியபரி .) 
வழக் . ) 

பொரும்பிலாவேர் -1. மலைவேர் . 2. வட் 
பொருந்தலர் - பகைவர். ( பிங்கல . கசஎ . ) டத்திருப்பி . ( 1 , 2- வைத்தியபரி . ) 

பொருந்தாமை -1 . இயையாமை. 2 . பொருமல் -1. அழுதல் . ( பிங்கல . உ 0 சஉ .) 
வெறுப்பு . ( 1 , 2 - வழக் .) 

2. வீங்கல் . ( வழக் .) 
பொருந்துதல் -1 . தங்குதல் . ( உ - ம் . ) “ பொ பொருமிநாதம் இரசகர்ப்பூரம் . ( வைத் 
ருந்து தறானே புதுமை” (நன்னெறி , கஉ .) 2 . தியபரி .) 
பொருந்தல் . ( வழக் . ) 

பொருழகவெழினி - ஒருவகைத் திரை . 
பொருநர் -- 1. அரசர் . 2. எதிர்த்துப்பொரு ( சிலப் . ) 
வோர் . 3. நாடகர் . 4. புகழ்ந்துபாடுவோர் . ( 1 , பொருமுதல் - பொருமல் . ( வழக் . ) 
2 , 3 , 4 -சிலப்பதி .) 

பொருவ - ஒருவமவுருபு . ( தண்டி. பொருள். 
பொருநராற்றுப்படை --- முடத்தாமக் கண் 
ணியாரால் இருநூற்று நாற்பத்தெட்டு அடிகளை பொருவாய் -- ஒரு மீன் . பரதர்வழக்குப்போ 
யுடையதாய் பாடப்பட்டதொன்று . ( பத்துப் .) பொருவிலி -சிவன் . ( சிவதரு . ) 

பொருநன் -1. அரசன் . 2. உவமிக்கப்படு பொருவு -1. ஒப்பு . ( உ - ம் . ) “ பொருவிலது 
வோன் . ( உ - ம் . ) “ சூர்மருங்கறுத்தமொய்ம்பின் பவநீங்கி ” ( கோயிற்பு, பதஞ்சலி .) 2. தெநிலை 
மதவலி- போர்மி தபொரும் ” ( திருமுரு . உஎசு . ) வினைப்பகுதி . 


- 


[ லும் . 


பொருளானந்தம் 


கரு அரு 


பொலி 


14 . 


தை 


ககூ . ) 


வெ . கக . ) 


பொருவுதல் - ஒத்தல் . 

பொருனிலக்கணம் - அறம்பொருளின்ப 
பொருள் - 1. அருத்தாபத்திப்பிரமாணம் . மென்பவைகளைவிளக்குமிலக்கணம் ; அஃது : 
( உ - ம் .) “ அளவைகாண்டல்கருதலுரையபாவம் அகப்பொருள் புறப்பொருளென விருவகைப் 
பொருளொப்பாரென்பர் ” (சி . சி . அள . க . ) 2 . படும் . 
உடைமைப்பொருள் . ( உ . - ம் . ) “ கைப்பொரு பொருளீட்டல் - பிராமணரல்லார்க்குரிய 
டன்னின் மெய்ப்பொருள்கல்வி " ( ஔவை .) 3. தொழில். ( வழக் . ) 
உண்மைப்பொருள் . ( உ - ம் . ) “பிறிவிலதாய்ப் பொருளுரை - 1. காரியவார்த்தை . 2 , மக் 
பொருளாகி ” ( கோயிற்பு.பாயிர.க .) 4. காரியம் . திரம் . ( 1 , 2 -சிந்தா. ) 
( உ - ம் . ) துணிபெவனோபொருள்விளங்கச் பொல் - பொல்லுதல் . முதனிலைத்தொழிற் 
சொல்லென்றான் ” (சேதுபு. பிரமகத் . உஉ . ) 5 . பெயர் . 
குணம் . 6. சம்பத்து , நிகரான புண்ணியம் . (சிவ பொல்லம்பொத்தல் - தைத்தல் , பொல்லம் 
ரக . நந்திகே. நம . கரு ) 7. சொற்பொருள் . எனவும் வழங்குகிறது . ( உ - ம் . ) “ பொல்லம் 
( வழக்.) 8. பலபண்டம் . 9. பிள்ளை . ( உ - ம் .) பொத்திய ” ( பொருந . அ . ) 
" பொருளும்யாழும்விளரியும்பூவையும் - மருள பொல்லர் -1. சக்கிலியர் . ( வழக் .) 2 . 
நாளுமழலைவழங்குவாய் ” ( இராமா . நிந்தகைப் . யற்காரர். ( சூ . நிக . உ : ங ங .) 
50. ) 10. பொன் . 11 , மோக்கம் . ( உ . - ம் ) பொல்லாங்கு -1 குற்றம் .( பிங்கல.க அசுஉ ) 
" பண்டுகண்டேயறியாப்பொருளீயவென்பாக்கி 

2. கேசி . ( வழக் .) 
யத்தால் ” ( திருநூற் . உ . ) 12. வஸ்து . 13. வாய் பொல்லாது - ஆகாதது . ( உ - ம் . ) ஈண்டு 
மை . 14. விலக்குறுப்பினுளொன்று , ( சிலப் நின்றேகல்பொல்லாது ” ( இராமா . தைலமாட் . 
பதி . ) (5 , 7 , 8 , 10 , 12 , 13 - சூ . நிக . கக : ரகர 

பொல்லாநிலம் - சகதி நிலம் . ( பிங்கல .. 
பொருள்கோள் --செய்யுட்கொள்ளும் பொ சுஎகா. ) 
ருள்கோள் ; அது: யாற்றுநீர்ப்பொருள்கோள் பொல்லாட்பிள்ளையார்- திருவெண்ணெய் 
முதலிய எட்டுவகைப்படும் . ( நன் . சகக . ) நல்லூரின்கணுள்ள சிவாலயத்தி லெழுந்தருளி 

பொருள்செயல் - பொருளைச்சம்பாதித்தல். யிருக்கும் விநாயகக்கடவுள் , ( சைவச . காப்பு . 
( வள் . எசு - ஆம் அதி . ) 

ரை .) உளியினாற்பொள்ளாத பிள்ளையார் , 
பொருளணி --- பொருளான்வரு மலங்காரம் . சுயம்புமூர்த்தியாம் , 
( தண்டி ) 

பொல்லாப்பு - பொல்லாங்கு . ( வழக் .) 
பொருளல்லவர் -- ஒருபொருளாக மதிக்கப் பொல்லாமணி -- துளைக்கா தமணி . ( உ - ம்.) 
படாதார் . ( உ - ம் . ) “ பொருளல்லவரைப்பொரு “ யானென்பொல்லாமணியே ” ( திருவாச . திருச் 
ளாகச் செய்யும்- பொருளல்லதில்லை பொருள் " சதகம் , க 0 . ) ( பொள்ளாமணி - பொல்லாமணி 
( வள் . எருக. ) 

யென்றாயிற்று . ) 
பொருளன் --1. சிவன் . ( உ - ம் . ) “ பொருள பொல்லாமை -1. பழுது. ( சி . சி . உ : அ 0 . 
னேபுனிதா” (திருவாச . அருட் . கூ . ) ( மெய் சிவஞா.) 2. பொல்லாங்கு . (சிந்தா.) 
யன் என்றபடி .) 2. பொருளையுடையவன் . பொல்லார் -1. தீயோர் . ( உ - ம். ) “ வன்கட் 
( வழக் . ) 

சீலப்பொல்லார் " (திருவிளை . விருத் . கச .) 2. 
பொருளாகுபெயர்- முதற்பொருளின் பெ பொல்லாப்பிள்ளையார் . ( உ - ம் . ) “ வெண்ணெய் 
யரைச் சினைப்பொருட்கு வழங்குவது . ( நன் . நல்லூர்ச்சிவாலயத்துட் - பொல்லார் தாள்யாஞ் 
பெயரி . ங ங . உரை.) 

சூடும்போது ” ( சைவச , காப்பு . ) ( பொள்ளார் 
பொருளால் வரும்பெயர் - சுற்றம் எண்கு பொல்லாரென்றாயிற்று . ) 
ழூஉ பொருண் முதலியவற்றான் வரும் பெயர் . பொல்லு - பதர். ( பிங்கல . உகஎஅ . ) உகரஞ் 
(நன்னூ . பெயரிய . கக . ) 

சாரியையென்க . 
பொருளாள் - 1. பொருளாந்தன்மையை பொலம் -- 1 . அழகு . ( உ - ம் . ) “ பொலந்தா 
யுடையாள் . ( உ - ம் . ) “பிறன்பொருளாட்பெட் ரினர் " (இராமா . கரன் . கங . ) 2. பொன் . ( உ - ம் .) 
டொழுகும் பேதைமை " (வள். கசக .) 2. பொ “ பொலந்தொட்டில்சேர்த்தார் ”( கந்தபு.புதல்.ஈ ) 
ருளையுடையவள் . ( வழக் .) 

பொலன் - பொலம் . 
பாருளானந்தம் - சொற்பொருட்குற்றம் , பொலி - 1. தூற்றாநெற்குவியல் . ( வழக் . ) 
பொருணிலை திரிந்து வருவது . ( யாப் . காரிகை . 2. தெரிநிலைவினைப்பகுதி . (உ- ம் . ) “ மண்ணி 
ஒழிபி . க . உரை . ) 

னிற்பொலியிந்திரகோபம் ” ( அரிச்ச.நாட்டு.ரு. ) 


உடை 


பொ 


199 


பொழிப்புரை 


கரு அசு 


பொளிவு 


பொலிக்கடா -- பொலிகடா ( வழக் . ) 

பொழிப்பெதுகை - முதற்சீர்க்கண்ணு 
பொலிகடா- பொலியெருமைக்கடா .( வழக் ) மூன்றாஞ்சீர்க்கண்ணும் எதுசைவரத் தொடு 
பொலிசை- இலாபம் . ( வழக் . ) 

பது . ( யாப் -காரிகை . உறுப்பி . உ 0 . உரை. ) 
பொலிதல் -1. எழுச்சியாதல் . 2. சிறத்தல் . பொழியும் -- தங்கும் . ( உ - ம் .) " இன்குரற் 
3. செழித்தல் . 4. தாராளமாதல் . 5. பருமை | றளிமழைபொழியுந்தண்பரங்குன்றில் (மது 
யாதல் . 6. புணர்தல் . 7. பூரிப்பு . 8. பெருக்கல் . ( ரைக்கா . உசுங ..) 
9. மிகுதல் . ( உ - ம் . ) “ மண்ணிற்பொலியிந்திர பொழில் -- 1. சோலை . ( உ -- ம் . ) “சீதவார் 
கோபமலிந்து தோன்ற " ( அரிச்ச . நாட்டு . ரு . ) பொழினைமிசாரணியத்தைச் சேர்ந்து " (பிர.கா 
10. விளங்குதல் . ( உ - ம் . ) “சீதைவாண்முகம் ண் . பஞ்சாட் . க . ) 2. நாடு . (சூ. நிக . ரு : க . ) 
பொலிய ” ( இராமா. அயோமுகி . சு . ) ( 1 , 2 , 3 , | 3. பூமி . 4. பெருமை . ( 1,3,4 - பிங்கல . ஙஅகஎ .) 
4 , 5 , 6 , 7 , 8 - வழக் .) 

பொழிவு - பொழிதல் . உ - தொழிற்பெயர் 
பொலிந்த - சிறந்த .( புறநா.) 

விகுதி . 
பொலிய - துன்பம் நீங்கியின்பம்நிகழ .(உ -ம் . ) பொழது --- 1. அகப்பொருளிற் சொல்லப் 
" பொன்னுடைவளநகர்பொலிய " (சிந். நாமக. பட்ட முதற்பொருளின் பாகுபாடிரண்டனு 
உ கஎ. ) 

ளொன்று ; அது : பெரும்பொழுது சிறுபொழு 
பொலியெருது - மாப்பிளை மாடு . ( வழக் .) தென விருவகைப்படும் ; பெரும்பொழுது : கார் , 
பொலிவு -1. அழகு , சிறப்பு. ( உ - ம் . ) கூதிர் , முன்பனி , பின்பனி , இளவேனில் , 
" பொன்னையன்னவிலிங்கபூசநைபொலிவிகேனோ முதுவேனில் என ஆறாயும் , சிறுபொழுது : 
டுபுரிந்து " (சிவரக . தேவியுடன். ச .) 2. பக்கு மாலை , யாமம் , வைகறை , ஏற்படுகாலை , நண் 
வம் . ( உ - ம் . ) “ பொய்விரவாமெய்ப்பொலிவினர் பகல் என ஐந்தாயும் பகுக்கப்படும் . ( நம்பியகப் 
யாரும் ” ( கோயிற்பு. நடராச . உ ங .) 3. பொலி பொருள் அகத்திணையியலிற் காண்க . ) 2. கா 
தல் . ( வழக் . ) 4. மிகுதி . ( புறப் - மாலை . ) 5. விளக் லம் . ( உ - ம் . )" பட்டப்பகற்பொழுதை ” ( தாயுமா . 
கம். ( உ - ம் . ) “ பொய்மைமாறியபத்தியும் பொலிவு கருணாகரக். ச .) 3. சூரியன் . ( உ - ம் . ) "பகற் 
குன்றாவாத் " (திருவிளை . நாட்டு . ருக .) செயும்பொழுதெழும்போழுது " ( திரு 

விளை: 
பொலுதுதல் -- நீர்பறிதல் . ( வழக்குண்டு 

விடையி . கக . ) 
போலும் . ) 

பொழுதுவணங்கி - ஓர் பூச்செடி ; அது : 
பொலுபொலுத்தல் 

சூரியகாந்தி . ( வைத்தியபரி .) 
பொலுபொலுப்பு - உதிருதல் . ( வழக் . ) பொழதொடுபுணர்தல் 

வணிகரெண்கு 
பொலுபொலெனல் 

ணத்தொன்று . ( பொருட்டொகை நிகண்டு . ) 
பொழிதல் -1. ஈதல். ( சூ . நிக . க : க . ) 2 . பொள்ளல் - 1. அப்பவருக்கம் , ( பிங்கல . 
நிறைத்தல் . ( சி . சி . அ : ககா . ) 3. மழைபெய்தல் . கககக .) 2 பொத்தல் . ( உ - ம் . ) “ பொள்ளலுடலி 
( உ - ம் . )" பொன்மழை ” பார் . 4. மிகச்சொரிதல் . னலந்தீது புந்திசெய்யார் ” ( ஞாநவா. பஞ்ச 
(உ - ம்.) “ பரூஉக்குறைபொழிந்தநெய்க்கண்வே விந்திரன். உ .) 3. பொள்ளுதல், தொழிற் பெ 
வையொடு ” ( மலைபடு , கசு அ . ) 

யர். 4. மரப்பொந்து . (பிங்கல . உஅருஈ .) 
பொழிப்பளபெடை -- முதற்சீர்க்கண்ணும் பொள்ளாமணி -- தளையா தமணி . ( வழக் ) 
மூன்றாஞ்சீர்க்கண்ணுமளபெடைவரத் தொடுப் பொள்ளுதல் -1 . கல்லுமுதலியனபொளி 
பது , ( யாப் . காரிகை . உறுப்பி . ககூ , உரை. ) தல் . 2. கிழிதல் , 3. பொந்துபோதல் . ( 2 , 3 

பொழிப்பியைபு - முதற்ச்சீரு மூன்றாஞ் வழக் .) 
சீருமியைபாக வொன்றத்தொடுப்பது . ( யாப் . பொள்ளெனல் 

1. ஓர நுகரணவோசை . 
காரிகை . உறுப்பிய . கக . உரை .) 

( சூ . நிக. க 0 : சஅ . ) 2. சீக்கிரக்குறிப்பு . ( உ - ம் .) 
பொழிப்புத்திரட்டல் -- பொழிப்புரை “ பொள்ளெனமேகமேழும் ” (திருவிளை . நான் 
யுரைத்தல் . ( யாப் . காரிகை . க.உரை . ) 

பொழிப்புழரண் - முதற்சீர்க்கண்ணும் மூன் பொளி -1 . உளிப்பதிவு , கன்முதலிய கொத் 
றாஞ்சீர்க்கண்ணு முரண்வரத் தொடுப்பது . துதல் . 2. துளை . 3. தெரிநிலைவினைப்பகுதி . 
( யாப் - காரிகை. உறுப்பி . உ 0 . உரை . ) 

4. வரம்பு . ( 1 , 2 , 4- வழக் . ) 
பொழிப்புமோனை - முதற்சீர்க்கண்ணுமூன் பொளிதல் -1 . கன்முதலியகொத்தல் . 2 . 
முஞ்சீர்க்கண்ணு மோனை வரத்தொடுப்பது . ( யா துளைத்தல் . ( ) , 2 - வழக் . ) 
ப் - காரிகை . உறுப்பி . உ 0 . உரை. ) 

பொளிவு - பொளிதல் . உ - தொழிற்பெயர் 
பொழிப்புரை -- தொகுத்துரைத்தல் . விகுதி . 


- 


மா 


சு . ) 


. 


பொற்றாலம் 


கரு அள 


பொறித்த 


பொற்கலனிருக்கை பொற்பண்டாரம் . 
( பிங்கல . கஉசஎ . ) 

பொற்காசு -- 1. கொள்ளு . ( வைத்தியபரி .) 
2. பொன்னின்சாசு . ( வழக் . ) 
பொற்காரை-- ஒரு கழுத்தணி . ( வழக் .) 

பொற்கிழி பொன்முடிச்சு. (உ - ம் .)" அலங்கு 
பொற்கிழியேயானவகத்தினான் " (தணிகை. 
நந்தியுப . கசசு . ) 

பொற்கையான்மாறன்- ஒரு பாண்டியன் ; 
இவன் : சரிதம் அபிதாநசிந்தாமணியிற்காண்க . 

போற்கொல்லன் - கம்மாளன் , தட்டான் . 
( வழக் ) 

பொற்கோள் - பிரகஸ்பதி . (உ - ம் . ) “ எரி 
பசும்பொற்கோள்வந்து " ( திருவிளை . உக்கிர . 
திருவவ . கக . ) 

பொற்சடை -- கநகசபை , சிதம்பரத்திலுள் 
ளது . ( வழக் ) 

பொற்சரிகை - பொன்னூல்போற் செய் 
தது . ( வழக் .) 

பொற்சீந்தில் - ஒரு சீந்தில் . ( வைத்தியபரி .) 
பொற்ப - பொற்பு கொள்ள , பொலிவுற . 
( உ - ம் . ) " புருவம்வண்புறவடிபொற்ப " ( பாரத . 
குரு . நரு . ) அழகுபெற என்பர் பரிபாடலில் . 

பொற்பாளம் - பொற்றகடு . ( வழக் .) 
பொற்பிதிர் பொன்சிதறினாற்போற் பர 
ந்த பசலை . ( உ - ம் . ) “ பொற்பிதிரணிந்து வீங்கும் 
புணர்முலை ” ( கூர்மபு . பதிக. சு .) 

பொற்பு -1. அழகு . ( உ - ம் . ) “ பொற்புடைய 
தமிழ்பாடும்புண்ணியர் ” ( திருவாத . திருப்பெரு. 
உஉ .) 2. ஒப்பனை . ( சூ. நிக . கக : றகரவெ . ச . 
3. பக்கரை , (சிந் . சார் . எரு . ) 4. பொலிவு . 
( சூ. நிக . அ : சசு . ) 

பொற்புறுத்தல் - அலங்கரித்தல் . (பிங்கல . 
ககருச . ) 

பொற்பூச்சு- மலாம்பூச்சு . ( வழக் .) 
பொற்ற - அழகிய . (உ - ம்.) “ பொற்றசடை 
யந்தணிர்புராணவரலாறு - சொற்றனம் " ( சூத. 
சிவமா . உ : க . ) நல்ல என வுரைத்தனர் .(சிந்தா .) 

பொற்றலைக்கரிப்பாள் - பொற்றலைக் கை 
யாந்தகரை. ( வைத்தியபரி . ) 

பொற்றலைக்கையாந்தகரை - பொற்றலைக் 
கரிப்பான் . ( வைத்தியபரி. ) 

பொற்றது - பொற்றலைக்கையாந்தகரை, 
( வைத்தியபரி .) 

பொன்னுருவத்தர்மரை . 
அதனையுடைமை 

யாற்றீர்த்தத்துக்கும் அஅப் 
பெயராயிற்று . (திருவிளை. தீர்த்தவி . ஙச .) 
பொற்றலம் 

பொன்னுலகம் . ( உ - ம் . ) 
" பொற்றாலத்தமரர் ” (சேதுபு . திருநாட் . கச . ) 


பொற்றவல்லி - சீந்திற்கொடி . ( தைலவ . ) 
பொற்றிக்கீரை- ஒருகீரை . ( வைத்தியபரி .) 

பொற்றேகாராசம்- பொற்றலைக் கரிப்பான் . 
( தைல . தைலவ . 50 க . ) 

பொற்றை -1 . சிறுமலை . (சூ . நிக . ரு : கஉ .) 
2. மலை . (உ - ம் . ) “ பொற்றையின்சிறைதடிந்த 
வன் ” (கந்தபு . கயமுகனு. ச . ) 

பொற்றெடி - 1. பெண் , அன்மொழித் 
தொகைப்பெயர் . 2. பொன்வளை . ( உ - ம் . ) 
“ போதரிக்கண்ணினைப்பொற்றொடித்தோள் ” 
( திருவாச . திருப்பொற் . கஉ . ) 

பொறமை -1. பிறர் செல்வ முதலியவற் 
றைக்கண்டு சகியாமை . ( பிங்கல . கஅக .) 2 . 
பொறையின்மை , ( வழக் . ) 

பொறி - 1. அடையாளம் , முத்திரை. 2 . 
அறிவு . ( உ - ம் . ) " சேராமற்பொறிகேளாமற் 
செவி ” (திருப்பு . கரு .) 3. இயந்திரம் . (உ - ம் .) 
“ வந்தெறிபொறிகள் வகைமாண்புடைய ” ( மணி 
மே . உ அ . ) 4. இலக்குமி . ( சூ . நிக . க ; ஙச . ) 5. 
எந்திரம் . ( சூ . நிக.கக : றகரவெ . க . ) 6. எழுத்து . 
( சூ . நிக . க : கஉ . ) 7. ஒழுங்கு . ( உ - ம் . ) " பொறி 
கொண்டபுள்ளினம் ” ( கலி. கஉங.) 8. கையி 
ரேகை . 9. செல்லம் . ( உ - ம் . ) “ பொறிகெடுநா 
ணற்றபோழ்தே ” ( நான்மணிக். சரு . ) 10 . ஞா 
நேந்திரியமுதலியன. ( உ - ம் . ) “ பொறிபுலனாதி 
போதந்தருவதென் ” ( சி . சி . சு : நக . சிவாக் . ) 
11. திரட்சி . ( உ - ம் . ) " புன்கொடிமுசுண்டைப் 
பொறிப்புறவான்பூ ” ( நெடுநல் . கங . ) 12. தீப் 
பொறி . 13. தெரிநிலைவினைப்பகுதி . 14. தே 
மல் . ( உ - ம் . ) " தனபாரமுமலையாமெனவோங் 
கிடமாப்பொறிசிந்திட ” (திருப்பு . ருஉக. ) 15 . 
தேர் . (உ - ம் . ) வந்துழிக்காண்க . 16. நல்வினை . 
(சிந்தா . கனகமா . கஎ .) 17. பட்டம் . ( உ - ம் . ) 

பொன்னகருள்வேந்தன் பேராற்பொறியும் பெ 
ற்றான் " ( சிந்தா . கநக . உஙசு . ) ( ஆகுபெயர். ) 
18. பீலி . ( திருமுரு . ஈ 0 க . ) 19. புள்ளி. 
( உ - ம் .) " பல்பொறிப்பகுவாய்ப்படம்புடைபர 
ப்பி ” ( திருவிளை . நாக . கரு . ) 20. பொலிவு . 
( பிங்கல . உஉ ங ங . ) 21. மரக்கலம் . 22. வரி . 
( சிந் . கன . கரு 0 .) 23. வலி . ( உ - ம் . ) வந்துழிக் 
காண்க . 24. விளக்கம் . (உ -ம் .) “ பொறிவரிவ 
ராலின மிரிய ” ( சிர் . நாமக . கரு . ) (1 , 8 , 12 , 
21 - பிங்கல . ஙஅகஅ .) 

பொறிக்கல் --1 . சிலாநாகக்சல் , ( உ - ம் . ) 
வந்துழிக்காண்க , 2. சுக்கான்கல் . ( வழக்.) 

பொறிக்குதல் - பொறித்தல் . ( வழக் .) 
பொறித்த - வைத்த. (உ - ம் . ) " வடபுலவிம 
யத்துவாங்குவிற்பொறித்த ” (சிறுபாணா. ச.அ. ) 


பொற்றமரை 


- 


பொறை 


கரு அஅ 


பொன்வண்ணக்காரிளை 


ை 


பொறித்தல் - 1. எழுதுதல் . ( பிங்கல . தளர்ந்து ” ( பாரத வேத்திரகீய . க . ) ( 1 , 4 , 6 , 
உகஉச . ) 2. சித்திரமெழுதல் . 3. பறித்தல் . 4 . 7 - சூ . நிக . கக : றகரவே , சக . ) 
பொறியச்செய்தல் . (2 , 3, 4 - வழக் .) 

பொறைசாலி -- பொறுமைமிகுந்தவன்,. 
பொறித்து- அடையாளமாக இட்டு. ( உ -ம் . ) ( வழக் . ) 
“ புலிபொறித்துப்புறம்போக்கி ” (பட்டின. பொறை நிலை - மனத்தினையொருவழிநிறுப் 
கஙரு . ) 

பது . (சிலப் . ) 
பொறிதல் -1 . பறிதல் . 2. விழல் . ( 1 , 2 பொறையன் -- 1. சேரன் . ( பிங்கல.எசரு .) 
வழக் . ) 

2. தருமராசன் . (சூ . நிக . உ : கச . ) 
பொறிப்ப - தெறிப்ப . (சிந்தா .) 

பொறையிலான் - வேடன் . ( சூ.நிக ... : சு அ . ) 
பொறிப்பு - பொறித்தல் . ( வழக் .) 

பொறையுயிர்த்தல் - மகப்பெறுதல் . (உ -ம் .) 
பொறியமலம்-புன்கு . ( வைத்தியபரி .) " பொறையுயிர்த்திட்டமாயைப் புணர்ப்பி 
பொறியரை - சிறுபுள்ளடி . ( வைத்தியபரி . ) லசோதையோடும் ” ( கூர்மபு.கண்ணனவ . ஙங , 

. ) 
பொறியிலார் - 1.அறிவிலார் . பொறி - அறிவு . பொறையுயிர்த்து - சுமையை இளைப்பாறத் 
2. கீழ்மக்கள் . ( சூ. நிக . உ : ருச . ) 

தள்ளி ( உ ம் . )“தறைதுறைதொறும்பொறை 
பொறியிலி-- 1. அறிவிலி. (உ - ம் .) “ வன் யுயிர்த்தொழுகி ” ( பொருந . உஙக ) 
செருவிற்போற்றாதொளித்த பொறியிலேன் பொன் -1 . அழகு . ( உ - ம் .) “இப்பொற்கோ 
றன்முன்னந்தோற்றாமல் ” ( கந்தபு.இரணியன் யிற்புகழ்மாலை " ( கோயிற்பு . பாயிரம் . உஅ . ) 2 . 
பு . க . ) 3. விதிகேடன் . ( வழக் .) 

இரும்பு . 3. இலக்குமி . 4 உலோகவகைகளு 
பொறிவு பொறிதல் . உ.- தொழிற்பெயர் ளொன்று . 5. ஒரு நாணயம் . ( வழக் . ) 6. சூரி 
விகுதி . 

யன் . (சிவஞாநபோ. கக : உ - ஆம் அதி . ) 7 . 
பொறுக்கல் - தாங்குதல் . ( உ - ம் . ) “ அது பஞ்சலோகப்பொது . 8. வியாழன் . ( 2 , 3 , 7 , 
பொறுக்கு - மன்றுளதென்றான் ” (கோயிற்பு . 

8 - பிங்கல . நககாக ) 
பதஞ்சலி . சுஅ . ) 

பொன்செய்கொல்லர்- தட்டார். ( சூ . நிக . 
பொறுக்கு- தெரிநிலைவினைப்பகுதி . 2 : உக .) 
பொறுக்குதல்- பொறுக்கல் . ( வழக் .) 

பொன்மயம்- பொற்பிரகாசம் , ( வழக் .) 
பொறுத்தல் - 1. இணங்கியிருத்தல் . 2 . பொன் . யிர்க்கொன்றை - ஒரு கொன்றை . 
சகித்தல் . 3. சாந்தமாயிருத்தல் . 4. சுமத்தல் . பொன்மலை -1 . இமையமலை . ( திருவிளை . 
( பிங்கல . ககஎஅ . ) 5. தாமதித்தல் . 6. மாட்டிக் இரசவாத . அ . ) 2. மாமேருமலை . 
கொள்ளுதல் . ( 1 , 2 , 3 , 5 , 6 வழக் . ) 

பொன்மழை - புட்கலாவர்த்த முகில்பொழி 
பொறுத்தான் - காவினவன் . ( உ - ம் .) “சிவி யுமழை .(உ -ம் .)“ பொன்மழைபொழிந்துவாழ்க” 
கைபொறுத்தான் " ( வள் . நஎ . ) 

( திருவாத . திருவடி . ஈரு . ) 
பொறுதி 

1. தாமதம் , 2. பொறுமை. பொன்ழசுட்டை -1. பங்கம்பாளை . 2. வட்ட 
( 1 , 2 - வழக் .) 

திருப்பி . (1 , 2 - வைத்தியபரி . ) 
பொறுப்பாளி- பொறுப்புக்காரன் .( வழக்.) பொன்முடியார் - கடைச்சங்கப்புலவரு ளொ 
பொறுப்பித்தல் -- 1. உத்தரவாதஞ்செய் ருவர் . ( திருவள்ளுவமாலை . ) 
வித்தல் . 2. சுமத்துதல் . 3. முட்டுக்கொடுத்தல் . பொன்மெழத- ஒருவகைமெழுகு . ( வழக் .) 
( 1 , 2 , 3 - வழக்.) 

பொன்மை - 1. பொன்னிறம் . ( சூ . நிக , 
பொறுப்பு -1. சென்மாநம் . 2. பாரம் . 3 . அ : உக . ) 2. பொன்னின்றன்மை . மை - தன் 
பிரதாநம் . 4. பொறுத்தல் . 5. பொறுமை . 6 . மையையுணர்த்தும் விகுதி . 
முட்டு . ( 1 , 2 , 3 , 4 , 5 , 6 - வழக் .) 

பொன்வகை - பொன் வகுப்பு ; அவை: 
பொறுமை- பொறுதி . ( வழக் .) 

ஆடகம் கிளிச்சிறை சாதரூபம் சாம்பூநதமென் 
பொறை- ) , கருப்பம் . 2. சிறுகுவடு . ( புற 

பன . ( சூ . நிக . கஉ : கஅ . ) 
நா . ) 3. சுமை . ( உ - ம் . ) “ பொறையுயிர்த்து ” 

பொன்வண்டு - பொன்னிறவண்டு. ( வழக். ) 
( பொருந . நஙக . ) 4. துறுகல் . 5. பாரம் . பொன்வண்ணக்குறிஞ்சி - பீதையென்று 
( உ - ம் . ) “ பொறையிலதிதுவெனப்புகலும் ” 

பெயர் . (பிங்கல . உசுகஎ .) 
( கூர்மபு . தக்கன்வமி . கக . ) 6. பூமி . 7. பொ பொன்வண்ணத்தந்தாதி - சேரமான் பெரு 
றுமை , 8. மலை . ( உ . - ம் . ) " குறும்பொறைநன் 

மாணாயனாராலருளப்பட்ட ஓரந்தாதி . 
னாடு ” (சிறுபா , க0 க . ) 9. வலிமை . ( உ - ம் . ) பொன்வண்ணக்காரிளை - கெந்தகம் ( வைத் 
“ போதகாதிபன் முதலைவாயிடைப் பெ 

தியபரி . ) 


பாறை 


பொன்னூமத்தை 


கரு அகூ 


போக்கிலி 


போக்கடித்தல்- இழத்தல் . (வழக் .) 


பொன்வாய்ப்புள் --சிச்சிலிக்குருவி . ( சூ . பொன்னெயில் வட்டம் - அருகனிருக்கு 
நிக . ந : ருஅ . ) 

மிடம் . (சிந்தா ) 
பொன்வித்து - நாகமணல் .( வைத்தியபரி ) பொன்னெயிற்கோன் - அருகன் . ( பிங்கல . 
பொன்வினைமாக்கள்- தட்டார் . ( சூ . நிக . 

ககக . ) 
உ ; உக . ) 
பொன்றல் - சாதல் . ( உ - ம் . ) “ பொன்று 

போ .. 
முடல்கன்று முன் " ( கோயிற்பு. பாயிர . உஅ .) 
பொன்றவல்லி - சீந்திற்கொடி . ( உ - ம் . ) 

போ -1 , அசைச்சொல் . ( உ - ம் . ) “ எரியி 
வந்துழிக்காண்க . 

னன்ன செந்தலையன்றில் - பிரியின் வாழாதென் 
பொன்றுதல் - பொன்றல் . 

போ ” ( நன் . இடையி . உஉ . உரை . ) 2. தெரி 
பொன்னகர் -- சுவர்க்கம் . ( நைடத . நளன் 

நிலைவினைப்பகுதி . 
அது . அங . ) 

போக்கடி 
பொன்னப்பிரகம் - ஒரப்பிரகம் . ( உ - ம் . ) 
" அப்பிரகம் ” பார் . 

பொன்னம்பர் - ஒரு மருந்து . ( உ - ம் . ) " அம் போக்கணம்- இலச்சை, இவன் போக் 
பர் பார் . 

கணங்கெட்டவன் . ( வழக் . ) 
பொன்னரிதாரம் - ஓரரிதாரம் . ( உ -ம் . ) போக்கம் - பொலிவு . ( சூ . நிக . அ : சீசு . ) 
“ அரிதாரம் ” பார் . 

போக்கல் -1 . நாட்டல் . 2. போக்குதல் . 
பொன்னரிமாலை . ஆபரணவகையுளொன் ( 1 , 2 - வழக் . ) 
று . ( உ - ம் . ) “ சுந்தர விமாநத்திற்பொன்னரி போக்கன் -1. துட்டன் . போக்கு- குற்றம் , 
மாலை ( சிவரக . சுகமுரி . க . ) 

போதல் . 2. வழிச்செல்வோன் . ( வழக் .) 
பொன்னவன் – 1. இரணியன் . 2. வியா போக்காடு -- சாவு . காடு - தொழிற்பெயர் 
ழன் . 

விகுதி . 
பொன்னன் -- பொன்னுடையவன் . ( வழக் . ) போக்கி - கட்டி . ( பரிபாடல் . ) 
பொன்னாங்கண்ணி பொன்னாங்காணி . போக்கிடம் -- சேர்கதி . ( வழக் . ) 
(வைத்தியபரி.) 

போக்கியகன்மம் - ஒருவகைக்கன்மம் . ( சி . 
பொன்னங்கொட்டை - பூவந்தி . ( வைத் சி . 2. நக . 

ஞாந . ) 
தியபரி ) 

போக்கியகாண்டம் - ஆன்மதத்துவமாகிய 
பொன்னுந்தட்டான் - ஒரு சிறிய பறவை . 

இருபத்துநான்கு தத்துவங்கள் . ( சி . சி. உ : எ 0 . 
( வழக் . ) 

சிவஞாந .) ( ஆன்மாக்கட்குப் போக்கியமாகிய 
பொன்னம்பழம்- நெய்க்கொட்டான்பழம் . வஸ்துக்களைப் புசிப்பிக்கையாற் பெற்றபெயர் .) 
( வைத்தியபரி ) 

போக்கியதத்துவம்- சிருட்டிமுறைபற்றிக் 
பொன்னம்பூவேர் - ஆவிரைவேர் . ( வைத் குணதத்துவமுதல்வைத் தெண்ணப்படும் இரு 
தியபரி ) 

பத்து நாலு தத்துவங்கள் . ( சி . சி . க : கக . 
பொன்னாவிரை - ஒருசெடி. ( வைத்திய பரி . ) சிவஞா.) 
பொன்னி - காவிரிந்தி . ( சூ . நிக . ரு : உஉ . ) பொக்கியப்பொருள்- அனுபவப்பொருள் . 
பொன்னித்துறைவன் - சோழன் . ( சூ.நிக . | ( வழக் .) 
உ ; கக . ) 

போக்கியம் - 1. அனுபவிக்கப்படுவது . 
பொன்னிமிளை - சடைச்சி முதலிய பலவகை ( சி- லி . ஞாந . எ . ) 2. செல்வம் . 3. போக்கிய 
கூறுவர் . ( வைத்தியபரி . ) 

காண்டமாகிய புத்தியாதி . (உ - ம் . ) “உருவினைக் 
பொன்னிறமாட்சி - பொன்னிமிளை . ( வைத் கொண்டுபோகபோக்கியத்தின்னல்செப்பல் " 
தியபரி. ) 

( சி . சி . ச : நக . சிவஞா. ) 4. மூவகைக்கன்மக் 
பொன்னுக்குவீங்கி- கூகைக்கட்டு .( வைத் களிலொன்று . ( சி . சி . உ : ஙக . ஞாநப் .) 
தியபரி . ) 

போக்கியாசத்தி - போத்திருத்துவம் . ( சி . சி . 
பொன்னுரை பொன்னின்றேய்மானம் . உ : அ 0 . ஞாநப் . ) 
(வழக் . ) 

போக்கியார்- கடைச்சங்கப்புலவருளொரு 
பொன்னுலகு- தேவலோகம் . ( சூ . நிக.ரு : ங .) வர் . ( திருவள்ளுவமாலை . ) 
பொன்னூமத்தை - ஒருவித ஊமத்தை . 

போக்கிரி-- போக்கிலி . ( தெலுகு . ) 
( வைத்தியபரி .) 

போக்கிலி - ஒழுங்கில்லா தவன் . ( வழக்.) 


போகதத்துவம் 


கருக 


போகி 


போக்கு - 1. இடம் . 2. இளமரக்கன்று . சாஞாநத்தைப்பண்ணும் இச்சாசக்தி சவிகற்ப 
( பிங்கல . ஙக.ச.) 3. கழிப்பு. 4. குற்றம். | ஞாநசத்தியிற் பின்னிதை நான்பண்ணாற்பே 
( பிங்கல . கஅசுக . ) 5. செலவு . 6. தெரிநிலை னென்று ஞாநக்கிரியாத்தொழிலொத்த கிரியா 
வினைப்பகுதி . 7. நடை . 8. பழம். 9. போ சத்தித்தொழிலைப்பண்ணிக் கிரியாசத்தி ரூபி 
கச்செய்தல் . 10. மீட்சி . ( சிந்தா . ) 11. வழி . யாயிருந்துள்ள அளவிற்பெறும் பெயர் . (சி . சி . 
( பிங்கல . சஎக . ) ( 1 , 3 , 5 , 6 , 7 , 8 , 9 வழக் .) க : சுரு . ஞாநப் . ) 

போக்குதல் -1. உணர்த்தல் . (சிந்தா .) 2 . போகபூமி -1 . கருமபலபூமி ; இது : அறு 
அழித்தல் . 3. அனுப்புதல் . 4. செலுத்தல் . 5 . வகைப்படும் . ( சூ . நிக . கஉ : சுரு . ) 2. தேவலோ 
விடுதல் , ( 2 , 3 , 4 - வழக் . ) 

கம் . 3. விளைநிலம். ( 1 , 2 , 3 - வழக் .) 
போக்தவ்வியம் - புசிக்கத்தக்கது . ( சி . சி . போகபோக்கியம் அனுபவப்பொருள் .( வழ ) 
ச : அ . சிவாக் .) 

போகம் -1 . ஆநந்தம் . ( உ - ம் . ) “ தேசமலி 
போக்தா - புசிப்பது . ( சி . சி . உ : உ . சிவாக் .) தரப்பொதுவார்சிவபோகமிகவிளைவான் ” ( கோ 

போக்திருத்துவம் - போத்திருத்துவம் ; அது : யிற்பு . பாயிரம் . க . ) 2. ஐம்பொறிவாயிலாகஜம் 
போக நுகர்ச்சிக்கு வினைமுதலாதற் றன்மை. புலவிடயங்களைப் பொருந்தத்துய்க்குந் தொ 
( உ - ம் . ) “நின்றுபோத்திருத்துவத்தைநிகழ்த்தி " ழில் , அனுபோகம் . (உ - ம் .) “ போகமுந்தவமு 
( சி . சி . உ : அ 0 . சிவஞா.) 

மெங்கும் ” ( பெரியபு . திருநாட் . நக . ) 3. நால் 
போககாண்டம் -- வித்தியாதத்துவம் . ( சி . வகை வியூகத்தினொன்று ; அது : சதுரங்கசே 
சி .2 : எ .சிவஞா.)( மிச்சி ராத்துவாவாகிய எழு கையை ஒன்றுக்குப்பின்னொன்றாக நிறுத்து 
தத்துவத்திலும் பொருந்திய ஆன்மாக்களுக்குப் வது . ( வள் . எஎஎ . பரி . குறிப்பு. ) 4. பாம்பினு 
போகத்தைக்கொடுத்துப் புசிப்பிக்கையாற் பெற் டல் . ( சூ . நிக . கக : கஅ . ) 5. விளைவு . ( வழக் . ) 
றபெயர் . ) 

போகம்பண்ணுதல் - 1. அனுபவித்தல் . 
போக்காமி - போக இச்சையுடையவன் . 2. புணர்தல் . ( 1 , 2 - வழக் . ) 
( சி . சி . அ : ரு . ஞாநப் . ) 

போகர் - 1. ஒரு சித்தர். ( பொருட் . 
போககாரிகை -- உச்திரச்சோதியாசாரியர் நிகண்டு.பதினெண்சித்தர்பார்.) 2. சதாசிவன் 
செய்த ஒரு சார்பு நூல். ( சி . சி. அ : கச . மறை . ) சூட்சுமகிருத்தியத்தைப் பண்ணிக் கொண்டு 

போகசக்தர் -- போகத்திலே பற்றினவர் . இருந்தக்கிரியாசத்தி தூலபஞ்சகிருத்தியத்தி 
( சி . சி . உ : அக , சிவாக் . ) 

லே உன்முகமாய் விந்துவை யதிட்டித்து ஞாந 
போகசக்தி - சிவன்போகியானபோது அவ சத்தியாயும் , கிரியாசத்தியாயும் இருந்தபோது 
ரோடு நிற்குஞ்சத்தி . ( சி . சி . 2 : எரு . மறை . ) பரசிவன்பெறும் பெயர் . 3. தேவர் . ( உ - ம் . ) 

போக சயித்திரு - புசிப்பிக்கிறது . (சி . சி . " மேலமர்போகரும் ” ( கோயிற்பு . இரணியவன் 
உ : எ 0 . சிவாக். ) 

மச். கஅ . ) 
போகசயித்திருகாண்டம் - போககாண்டம் . போகல் போகுதல் , இரண்டுமொன்று . 
(சி . சி . 2 : எ 0. சிவஞா .) ( ஆன்மாவுக்குச்சகாய போகுதல்பார் .. 
மாய்நின்று போகத்தை யுண்டாக்குவதென் போகவதி- நல்லனுபவமுடையவள் .( வழக்.) 

போகாங்க பூசை - போகாங்கம் , லயாங் 
போகசிவன் - சுத்தமாயையானது சிவசத்தி கம் என்னுமிருவகையுட் போகாங்கம் சிவகணா 
யினாலே யுத்தியோகிக்கப்படும் அவதரத்துச் திபர்க்குச் செய்யும் பூசை . ( சைவச .) 
சிவன் . (சி . சி . க : சுச . சிவஞா.) 

போகார்க்கம்- போகத்திற்குரிய பொருள் . 
போகட்டும் போய்விடட்டும் . ( உ - ம் . ) | அர்க்கம் - பொருள் . 
பொல்லாதது போகட்டும் " ( தேவாரம் . ) 

போகாரீத்தம் - போகநிமித்தம் . ( சி . சி . உ : 
போகடல் போகவிடல். (சிந்தா .) 

உ . சிவாக் . ) 
போகடுதல்- போகவிடுதல் . 

போகாவதிபரிச்சேதகம் - போகமுடிவை 
போகணி- ஒரு பாத்திரம் . ( வழக் .) யளவிடுகை . ( சி . சி . 2 : ருச . சிவாக் . ) 
போகத்தாதம் - உடல் . ( வழக் . ) 

போகி -- 1 . இந்திரன் . ( உ - ம் . ) “ போகியோ 
போகதத்துவம் ---- சத. சிவதத்துவம் ; அது : டமராற்றியேயன்னவன்புறந்தந் - தேகவே 
சிவசத்தி மகாமாயாகாரியப்பிரசவாமிமுகயோக் துரந்து ” ( கந்தபு . ததீசியுத். கஙங . ) 2. ஒரு 
கியகிர்த்தியத்திலே யுத்தியுத்தையாய் இஃதிப் பெருநாள் . 3. கார்போகிவிதை. ( தைல.தைல 
படியா மிஃதிப்படியாகாது இதுகாரணமிதுகர வ.கசு . ) 4. சுகமனுபவிப்போன் . 5. தெரிநிலை 
ண மிதுகாரிய மிதுபிரயோசநம் என்றும் , இச் வினைப்பகுதி . 6. பாம்பு . (உ - ம் . ) “ வரதமுமாது 


- 


போசன் 


கருகக 


போத்து 


காப்பு. (வழக்.) 


ளங்கபலம் போகி செபமாலைமணமலி நீலோற் லாக்கீர்த்திபெற்றான் சேமேசா " ( முதுமொழி 
பலமுடையார் " (சிவதரு. பரிகார . கூ 0 . ) 7, வெண்பா ) 
போகத்தையுடையவன் . (உ - ம் . ) “ போகியா போசாதிபன் -- கஞ்சன் . போசகுலத்துக் 
யிருந்துயிர்க்குப்போகத்தைப்புரித லோ ரார் ” கதிபனென்பதாம் . 
(சி . சி . க : ரு 0 . ) 8. போய் . ( உ - ம் . ) “ போகிநங் போசிவல்லபம் - சந்தனம் . ( வைத்தியபரி .) 
கண் - மையலங்களிற்றுவேந்தன்மைந்தனுக்கு போட்டி - எதிரிடை . ( வழக் . ) 
ரைமினென்றான் ” (சிந்தா. பதுமை . உசசு .) போட்டிக்காரன் - எதிரிடைக்காரன் 
( 2 , 4 வழக்.) 

( வழக் . ) 
போகிடைகழி - பெரிய இடைகழி . ( உ - ம் . போட்டிக்கை - போட்டி , ( வழக் . ) 
" பிழைவாயிற்போகிடைகழி ” ( பட்டின . கச்சு .) போட்டு - போகவிட்டு என்பது . ( உ - ம் . ) 
போகித்தல் - போகிப்பு . 

" ஒள்ளிகலரக்கர் போட்டோடு நாள் " (சேது பு . 
போகிப்பு - 1. அனுபவித்தல் . 2. புணர் கந்தமா , கஅ . ) 
தல் . ( 1 , 2- வழக். ) 

போடகம் - 1 அம்மைக்கொப்புளம் .( வி - ணி .) 
போகிய -1 . ஒழிந்த . ( புறநா . ) 2. முற்றுப் 2 தெரிவிக்கிறது . ( சி . சி . உ ; சுஉ , சிவாக் .) 
பெற்ற . ( உ - ம் .) " நரம்பிற் - கேள்விபோகியநீள் போடகன் - காப்போன் , போஷகன். ( வழக் ) 
விசித்தொடையல் ” ( பொருந . கஅ . ) 

போடணம் 
போகில் - 1. கொப்பூழ் . ( பிங்கல . க 0 க 0 ) போடணை - 
2. பறவை . 3 பூவரும்பு . ( 2 , 3 - வைத்தியபரி . ) போடம்-- தேயம் ஐம்பத்தாறினொன்று . 

போகிவல்லபம்- சந்தநம் . ( வைத்தியபரி . ) போடல் -1. அடித்தல் , 2. எறிதல் . 3 . 
போகிவாசம் - சந்தனமரம் . ( வைத்தியபரி .) போகவிடல் , நழுவவிடல் . ( உ - ம் . ) " ஒள்ளிக் 

போகு -1 . நீட்சி . ( உ - ம் . ) " போகுயரஞ் லரக்கர்போட்டோடுநாள் " ( சேதுபு . கந்தமா . 
சநக்குன்றம் ” ( கூர்மபு , தக்கன் வமிச, உக . ) 2 . கஅ . ) 4. வைத்தல் . ( 1 , 2 , 4- வழக் ) 
போ பகுதிக்குச்சாரியைபெற்று வந்த வினைத் 

போடி 

சம்புநாவல்மரம் . ( வைத்தியாது . 
தொகை . ( உ - ம் . ) “ உடைந்துபோகுபடை 
வெள்ளம் " ( இராமா . இலங்கையழி . கக .) போடித்தல் - ஆதரித்தல் , போஷித்தல் . 

போகுதல் -1 . அழித்தல் . ( வழக் .) 2. செல் போடிப்பு- ( வழக் . ) 
லல் . 3. நீளம் . 4. நேர்மை . ( 2 , 3, 4 நிக . போடியன் --ஆதரிக்கப்பெற்றவன் . ( வழக் ) 
கக : ககரவெ . கஅ . ) 

போடுதல் --- 1. அணிதல் 2. இடுதல் 3 . 
போகை 

போதல் . கை - தொழிற்பெயர் ஈனுதல் . ( 1 , 2 , 3- வழக் . ) 
விகுதி . 

போணம் - சோறு . ( வைத்தியபரி . ) 
போகொட்டோம் - போகவொட்டோம் . போதந்து - போந்து . ( பரிபாடல் .) 
( சிந்தா ) 

போத்தியன் - போதிக்கப்படத் தக்கவன் . 
போங்கம் - மஞ்சாடிப்பூ . (குறிஞ்சிப் . எச . ) ( சி - லி . ஞாந . சு . ) 

போசக்கன்மம்- புசிக்கப்படுங்கன்மம் . ( சி . போத்திரம் - 1. இடியேறு. 2. கொழு . 
சி . உ ; உக . ஞாநப் .) 

1 , 2- (உ - ம் .) வந்துழிக்காண்க . 
போசகம் - புசிக்கப்படுவது (சி.சி.ஞாநப் .) போத்திராயுதம் -- பன்றி . ( வைத்தியபரி . ) 
போசநகத்தூரி - நாரத்தங்காய் . ( வைத் போத்திரி - புசிக்கிறவன் , அநுபவிப்ப 
தியபரி . ) 

போத்திரு - வன் . (பிங்கல . உருலஉ . ) 
போசநம் --உணவு . ( தைல . தைலவ . கசு . ) போத்திருதா - போக்தாவர்குந் தன்மை.. 
போசம் -1 . அகத்தி . ( வைத்தியபரி .) 2 . ( சி - லி. ஞாந . கா .) 
ஒரு தேசம் . ( வழக்குண்டுபேர் லும் . ) 

போத்திருத்துவம் - அநுபவத்துவம் , போக 
போசசம்பு - ஒரு வடமொழிக்காவியம். | நுகர்ச்சிக்கு வினைமுதற்றன்மை.(சி . சி . உ : 40 : 
( அபிதாந்கோ ) 

சிவஞா. உரை .) 
போசர் - யா தவருளொருசாரர் . ( அபிதாக போத்து -1. எருமை காட்டா குதிரை பசு 
கோ . ) 

புலி புல்வாய்ப்பூனை மயில் மரை யானை இவற்றி 
போசன் -1 . அரசமாது சோரமாக வேறோ னாண் சலசாதியுமாம் . (பிங்கல : உருருஎ , 
ரரசனைப்புணர்ந்து பெற்றபிள்ளை . ( சூதசங்கி ருரு அ . ) 2. செம்போத்து . ( வைத்திய பரி . ) 
தையிற் காண்க .) 2. ஓரரசன் . ( உ - ம் . ) “ போ 3. மரக்கன்று . ( பிங்கல . உஎகஉ . ) 4. விலங்கி 
சன்கவிஞருக்கேபோதப்பரிந்தளித்துத் - தூசி னான் . (பிங்கல. உருருரு .) 


போதாந்தன் 


கருகூஉ 


போந்தின்றாரோன் 


* 


போதாமை - குறைவு . ( வழக .) 
போதாயநர் -- ஒரு முநிவர் . ( அபிதாநசி .) 
போதாய நீயம் - உபநிடத முப்பத்திரண்டி 
னொன்று . ( பொருட் . நிகண்டு .) வேதாங்கமா 
கிய கற்பவகையுளொன்று என்பர் . ( மணிமே 
கலையுரையில் ) 

போதி -1 . அரசமரம் , ( உ - ம் . ) “ பாசிலைப் 
போதியணிதிகழ்நீழல் ” ( சிலப் . நாகொண் . க்க . ) 
2. ஞானம் . ( பெரியபு . தில்லைவா . க . ) 3. தெரி 
நிலைவினைப்பகுதி . 4. மலை . ( பிங்கல . சகூரு . ) 

போதிகன் - ஆன்மா . (உ.ம்.) " ஐம்பூதந் 
தன்னையும் போதிகன்றன்னையும் "( கந்தபு.மார்க் . 
உசஉ . ) 

போதிகை - குறுந்தறி . ( வழக் .) 
போதிசத்துவர் -புத்தராக வருதற்குரி 
யோர் . ( உ - ம் .) "புத்தராகுமாண்பினோர் போதி 
சத்துவர்கடாம் " ( நீலகேசி . மொக்கல . கக . ) 


போதித்தல் போதகஞ்செய்தல்.( வழக் .) 


போதகம் - 1. அப்பவருக்கம் . ( பிங்க . 
ஙகலரு . ) 2. இளமை . ( சூ . நிக . அ : உ எ . ) 3 . 
உபதேசம் , போதித்தல் . 4. காஞ்சிரை, 5. சிங் 
கம் . 6. பசளை . ( மலையக .) 7. புலி , 8. மரக் 
கன்று . (பிங்கல. உஎகஉ . ) 9. யானை . ( உ - ம் . ) 
“ பட்டப்போதகந்தேர்பரியாளெனும் படையு 
டைப்பாஞ்சாலர் ” ( பாரத . படையெழுச் . கூ . ) 
10 , யானைக்கன்று . (பிங்கல. உசகசு . ) ( 5 , 7 
சூ . நிக . ங : ஙகூ . ) ( 4- வைத்திய பரி .) 

போதகன் -1. ஆசிரியன் . ( உ - ம் .) "விஞ்சை 
யீந்தபோதகன்மனைக்குத்தீங்குபுந்தி முன்னாகச் 
செய்த ” ( திருவிளையங்க , கக . ) 2. போதகாசாரி 
யன் . ( இலக்கணக்கொத்து . பாயிரம் . ) 

போதகி- பெண்ணூர்க்குருவி . ( உ - ம் ) வந் 
துழிக்காண்க. 

போதநம் - அறிவித்தல் .( வழக் .) 
போதநை - போதிப்பு . (வழக் ) 

போதப்பிரகாரம் - அறிவகை; இஃது : 
இலக்கணம் , உத்தேசம் , பரீக்கை என மூவகைப் 
படும் . ( பொருட்டொகை நிகண்டு ) 

போதம் -1. ஞாநம் . ( உ - ம் .) “ போ தமாந் 
தன்வலியைப் பொத்திநின்ற "(திருவிளை அங்க . 
உஅ . ) 2. மரக்கலம் . ( சூ நிக . எ : ருக .) 

போதர்வான் - போதருவான் . (உ - ம் . ) “புற 
நகர்மணமகனொருவன்போதர்வான் ” (சிந்தா. 
கநக . சுட் . ) 
போதால் - போகுதல் . ( வழக் .) 
பொதாவு - 1.உபசாணை . 2. பேணுதல் . 
போதரிப்பு - ( 1, 2- வழக் ) 
போதருதல் - போதரல் . 

போதல் -1 . அகலல் . 2. அழிதல் . 3. செல் 
லல் . ( உ - ம் .) "உமைசிங்கவாகமேறிப்போதன் 
மேயினாள் " (சிவரக. தேவி நாட்டிய . உ .) 4 . 
நீளல் . ( 1 , 2 , 4 - வழக் . ) 

போதலிப்பு - போதித்தல் . ( வழக்.) 
போதவாகன் -- தோணியோட்டுவோன் .. 
( வழக் .) தோணியைவாகனமாகவுள்ளவன் . 

போதவான் அறிவுடையோன் . ( சி . சி . 
அ : உஎ . நிரம்ப . ) 

போதன் -1. அருகன் . ( சூ . நிக . க : க . ) 2 . 
அறிவுடையோன் . 3. பிரமன் . (சூ . நிக . க : கரு. ) 

போதா -1 . பெருநாரை, நாரை . ( உ - ம் . ) 
போதா- வன்னமுளபொன்னிவளோடன்பின் 
விளையாட ” ( இராமா. அகத் . ருஅ .) 2. போ 
தாத. ( உ- ம் . ) இடம் போதாவகை நெருங்குமன் 
னுயிர்கள் ” ( கோயிற்பு . வியாக்கிர. எ . ) 
போதாந்தம் --- போதமுடிவு . 
போதாந்தன் - கடவுள் , ஞானமுடிவாயிருப் 


போதியது - போந்தது . ( வழக் .) 
போதியவன் - தக்கவன் . ( வழக் ) 
போதிவேந்தன் -1. புத்தன் . போதி - அரசு . 
(பிங்கல . ககச .) 2 மலையரசன் . போதி - மலை . 

போதின் - போகின் , ( உ - ம் . ) “ பாதநிழற்கீழ் 
நில்லாதேநீங்கிப்போதின் " (சி . சி . க : க . ) 

போது -1 , காலம் . ( சூ . நிக . கக : தகரவெ . 
W0 . ) 2. பூ . ( உ - ம் . ) “ போதினான்முகத்திறை 
யுறை " (பிரமோத். பஞ்சாட் , க .) 3. தெரிநிலை 
வினைப்பகுதி . 4. மலரும்பருவத்தரும்பு . ( வள் . 
பொழுதுகண்டிரங்கல் . எ . ) 

போதுசெய்தல் - பக்குவமாய்முறுக்கவிழ் 
தல் . ( சௌந் . எச . ) 

போதுசெய்யாமை - காலந்தோறும் வேறு 
படாது ஒரு தன்மையதாதல் . ( உ - ம். ) " போது 
செய்யாநடங்காண ” ( கோயிற்பு. பாயிரம் . ச . ) 

பொதுதல் -1. செல்லல் , 2. தகுதியாதல் . 
(உ -ம். ) “ தாமதம் புரிந்து கால நீட்டிப்பதுவும் போ 
தாதென்பான் " ( சிவரக . கணபதிகுமரன் . உ ) 
3. திருத்தியாதல் . 4. நீளல் . ( 1 , 3 , 4 - வழக் . ) 

பொதுவன் - போவன் . ( சி . சி . க . க. ஞாநப். ) 
போதேன் - போதியவனல்லேன் . ( உ - ம் . ) 
பூதியணிசாதநத்தவர்முன் போற்றப்போதே 
னாயிடினும் " ( பெரியபு . சிறுத்தொண்டர் சரு .) 
போதை - மயக்கம் . ( வழக்.) 

போதைப்புல் - 1. கர்ப்பூரப்புல் . 2. காவட் 
டம்புல் . ( 1 , 2 - வைத்தியபரி .) 
போந்தது - வந்தது . ( வழக் .) 
போந்தின்றரோன் -சேரன் ( சூ .நிக.க.கஅ . ) 


- 


பவன் . 


போர்வை 


கருகூ 


போழ் 


கல 


போந்து -1. இளம்பனை . ( வைத்தியபரி .) 
2. பனை . ( மலையக . ) 3. பனைமாலை . ( உ - ம் ) 
" முருகவிழா ரும்போந்து - மடிமிசைநாற ” (திரு 
விளை. நகர். அக . ) ஆகுபெயர் . 4 , பல்லி . (பிங் 

ஙகா ) 
போந்தை -1, அநுடநாள் , ( பிங்கல.உருடு . ) 
2. இளம்பின . ( வைத்தியபரி . ) 3.பனங் 
(பொருந . கசங . ) 4 , பனக்கோடு ( புறப் - மாலை ) 
5. பனை . ( வைத்திய பரி. ) 
போம் 

போகும் . ( நன்னூ . வினையியல் . 
22. உரை. ) 
போம்பல் --நீர்க்கடம்பு ( மலை .) 
போமீனம் - போமின் . அம் - அசை (சிந்தா. ) 

போய்த்து போனது . ( உ - ம் ) “ போக்கினீ 
ரென்னாசி போய்த் தென் " ( இராமா, சூர்.ப்பா . 
கங 0 . ) 

போர்- 1. சதயநாள் . 2. நெற்போர் ( உ - ம். ) 
“ பொய்கைநாரை போரிற்சேக்கும் " (புறநா . 
உ 0 க . ) 3 தெரிநிலைவினப்பத்தி , 4 யுத்தம் . 
( 1 , 4 -பிங்கல . ஙகூ 0 எ ) 
போர்க்கதவு - இரட்டைக்கதவு . (சிலப்பதி . ) 
போர்க்களம் - யுத்தகளம். ( சூ.நிக.டு : சு 0 . ) 
போர்ந்தல் -1. பொரிந்துவைத்தல் . (உ - ம் .) 
" உலகம் போர்த்து ” ( கூர்மபு . திருக்கல் . கக ) 
2 மூகே . ( உ ம் . ) “ தேள் " பார் . 

போர்ப்பு - 1 போர்த்தல் . 2. போர்வை ,. 
( 1 , 2 வழக் ) 
போர்ப்பை 

பொலி யெருது . 
போர்ப்பைக்காளை -1 (வழக் குண்டு போ 
லும் . ) 
போர்போடுதல் - போரடுக்குதல் . ( வழக் ) 
போர்மடந்தை - துர்க்சை . ( வழக் ) 
போர்மாந்தம் 

அட்ட மாந்தத்தொன்று . 
( பொருட்டொ கை நிகண்டு .) 
போர்ழகம் - பன்றி . ( வைத்திய பரி .) 

சேவலின் சால்முள் . ( வைதி 
தியபரி . ) 
போர்ழனை - போர்முகம் . ( வழக் . ) 
போர்ழட்டுதல் -- போருண்டாக்குதல் . 
( வழக் . ) 
போர்ழதல் --போருண்டாதல் . (வழக் .) 
போர்வு - நெற்போர் . ( ஐங்குறு .) 
போர்வை -- 1. ஆடை. (உ - ம் .) இளவயில் 
விரிக்குந்தமனியப் பார்வைபெழில்பெற வானி 
யுநீல்வனாபோல் " கூர்மபு . தக்கவரி . உஎ ) 
2. உறை . ( சர் . நாமக . உ நஎ . உரை . ) 3. தோல் . 
( சூ . நிக. க : ச 2.. ) 4. மூ இதல். ( வழக்.) 5 . 
மெய்க்கவசம் . 6. மேற்போர்வை . ( 5 , 6 - சூ.சே . 
சக ; தகரவெ. 60. ) 


போரடித்தல் - சூடு தறல் . ( வழக் . ) 

போரா ---வராத , ( உ - ம் .) “ போ ராவுலகர்புச் 
கார் " (திரு திருச்சத . அஎ . ) [ போதராவென் 
பதன் விகாரம்போலும் .) 

போராட்டம்-- ] . தொந்தரைசெய்தல் , 2 . 
டோர்பண்ணல் . ( 1 , 2 -வழக் ) 

போராட்டல் - மற்கட்டல் . ( வழக் .) 
போராடல் - யுத்தம்பண்ணல் ( வழக் .) 
போராடுதல் - பொருதல் . ( வழ + . ) 
போரி 

திருப்போரூர் . ( போரூர்ச்சந்நதி 
முறையிற்காண்க . 

போரிடுதல் - சண்டை பிடித்தல் . (வழக் .) 
போரித்தனம் --- எதிரித்தனம் . ( வழக் .) 
போரூர் திருப்போரூர் , குமரக்கடவுள் தலம் . 
போரேற்றுதல் - போரடுக்குதல் . ( வழக் ) 
போல் -1 ஒருவமைச்சொல் , ( உ - ம் .)“ வள் 
ளமேற்பனபோல்வன " ( அரிச்சநாட்டு . ருக . ) 
2. தெரிநிலைவினைப்பகுதி . 3. பதர் . ( வழக் . ) 4 . 
மூங்கில் . ( மலையக. ) 

போல்வு - போலுதல் . உ - தொழிற்பெயர் 
விகுதி . 

போல - ஒருவமைச்சொல் . ( சூ . நிக.அ : எ அ . ) 
போலல் -- போலுதல் , ஒத்தல். 
போலா-- போன்று , (சிந்தா . ) 
போலி - 1 , ஒன்றுடோலொன்றிருத்தல் . 
2. கேலி . (வழக் . ) 
போலித்தனம் --வெளிவேஷம் . ( வழக் .) 
போலிநடை --- வெளியலங்கா ரமான 
கை . ( வழ : ) 
போலி :பாள் - வெளிவேடக்காரன் ( வழக்.) 
போலியெழத்து - சொல்லுக்கு முதலிலாயி 
னும் இடையினாயினுங் கடையினாயினும் ஒரே 
ழுத்து நின்றவிடத்து வேறெழுத்துப் பொருள் 
வேறுபடாமல் வந்தொத்துநிற்பது . ( நன்னூ . 
எழுத்தி . கஉஉ , கஉங , சஉச . ) 
போலிவேலை --- கள்ளவேலை. ( வழக் . ) 
போலுதல் -- உவமையாதல் .. 
போலும் -- 1. ஒக்குமெனப்பொருள்படும் 
ஒரு வினைச்சொல் . 2. ஒரிடைச்சொல் . ( உ - ம் .) 
“ வடுவென்ற கண்ணாய்ல ருந்தினைபோலும் (நன் 
னூ . இடையி . உ.உ .. ) 

போவது - போகவேண்டியது . ( வழக் . ) 
போவர் - உணர்த்துவர். (சிந்தா .) 

போழ் - 1. தகடு . ( உ - ம் ) “ வெள்ளிப்போழ் 
விவங்க " ( சிந் . நாம . சக . ) 2. தெரிநிலைவினைப் 
பகுது . 3. பிளவு . ( உ -ம் . ) “ மெய்கள் போழ்படத் 
தாள் விள ” ( இராமா . சான்வ . அ 2 ) 4. வகிர் . 
( உ - ம் . ) “உறுப்புறுபசுங்காய்ப்போழொடு ” ( பெ 
ரும் , ந 0 எ .) 5 , வார் . ( புறநா . ) 


நடக் 


போர்ழள் 


. 


200 


போற்றுதல் 


கருகூறு 


பௌத்தம் 


போழ்தல் - பிளத்தல். ( உ - ம் . ) “ அரம்போழவ் குறு தக்கனக்கடவுளரியாரும்- போற்றியேதனை 
வளைக்குறுமகள் ” ( ஐங்குறு . கஅரு . ) 

ச்சூழ்தர ” (கந்தபு . பிரமயாகப் . க . ) 4. வணங் 
போழ்து - பொழுது. ( உ - ம் .) “புதல்வர் பார் . கல் . 5. வளர்த்தல் . ( வழக் . ) ( 4 , 5 - போற்றல் 
போழ்ழகம்-- பன்றி . ( பிங்கல . உ ரு 02 . ) பார் . ) 
போழ்வு- பிளப்பு . ( உ - ம் . ) “ முரம்புகண் 

போறல் - போலுதல் . ( உ - ம் . ) “ கொங்கை 
ணுடைந்தபரலவற்போழ்வில் ” ( மலைபடு.ககஅ . ) 

போறலரிது ” ( தஞ்ச . கக . ) 
போழல் -- 1 , பிளக்குதல் . ( தைல . தைலவ . 

போறி -- போல்கின்றாய் . ( ஐங்குறு . ) 
கக .) 2. வெடித்தல் . ( வழக் . ) 

போன்ம் -- போலும் . ( உ - ம் .) “ தந்தையைக் 
போளம் -- நிலக்கடம்பு . (மலையக . ) 

கொன்றானைத் - தோளிற்றிருகுவான் போன்ம் ” 
போளி-- அப்பருக்கத்தொன்று . (வழக் .) 

( கலி . 405. ) இது விகாரச்சொல். 
போற்றரவு போற்றல் . அரவு - தொழிற் 

போன்றிசின் -- போன்றது . இசின் - அசை . 

. 
பெயர் விகுதி . 

( ஐங்குறு . ) 
போற்றல் --- காத்தல் . ( உ -ம் .) போற்றினரி 

போனகத்தி - சமைக்கிறவள் . ( வழக் .) 
யவைபோற்றல்சதித்தபின் - நேற்று தல்யார்க்கு 

போனகம் -- 1 . சோறு . ( உ - ம் .) “ தெய்வ 
மரிது ”( வள். சுக 5 ) 2. துடைத்தல் . (சிந்தா .) 

வாடகமனைச்செல்வப்போனகம் ” ( பாரத . வார 
3. தெளிய வறி கல் . ( உ - ம் . ) “ அருந்திய 

ணாவ . ச . ) 2. போசநம் . ( உ - ம் . ) போனகமென் 
தற்றது போற்றியுணின் ” (வள்.க.சஉ. ) 4. போற் 

பதுதானுழந்துண்டல் ” கொன்றைவேர் .) 
றுதல் , துதித்தல் 5. வணங்கள் . (உ - ம் . ) “ மன் 

போனபோக்கு - நேரிட்டபடி . ( வழக்.) 

போனம் -1.உணவு . ( உ - ம் . ) “ ஞாநக்கிரி 
றமர்நடமுன்போற்றி ” ( கோயிற்பு. இரணிய . 

யைநடிப்பவர்க்குகாடோறும் - போனத்தளவே 
க 0 எ .) 6. விரும்பல் (சிந்தா ,) 
போற்றலர்- பகைவர் . ( வழக். ) 

புசிப்பன்றி ” ( ஒழிவி. சரிதை . சு . ) ( போனக் 
போற்றர் --பகைவர் . ( உ - ம் .) “ இடனறிந்து 

மென்பதன் விகாரம் .) 2. நிலக்கடம்பு . ( வைத் 
போற்றார்கட்போற்றி செயின்” ( வள் . சக ங . ) 

தியபரி. ) 

போனிறம் - பொன்னிறம் . ( உ - ம் . ) “ போ 
போற்றி எதிர்காலவினை முற்றாய் நீ காத்தல் னிறப்புத் திசேனன் ” (சிந்த. காந் . உகசு . )) 
செய்யென்னும் பொருளிலும், தொழிற்பெயர் | ( விகாரம் .) 
முற்றாய்நின்று செயப்பாட்டு வினையாய்ப்போற் 
றப்படுவது என்னும் பொருளிலும் வியங்கோட் 

பௌ . 
பொருளிலும் வருமொருமொழி . (பெரியபு. 
தில்லைவாழ். கூ . , விரும்பி என்னும் வினையெச் 

பௌட்கரம் -- ஒருபாகமம் . ( இதற்குவியாக் 
சப்பொருளிலும் வரும் . (சிந்தா . ) 

கியாநஞ்செய்தவர் உமாபதிசிவாசாரியர் . ) 
போற்றிசைத்தல் - வந்தாஞ் சொல்லல் , பௌட்டிகம் -1. கோமயம். பூமியில் விழு 
வாழ்த்தொலி சொல்லல் . (உ - ம் .) போற்றிசைத் | முன் தாமரையிலையிலேற்பது . சைவச . பொது . 
துப்புரந்தரன் ” ( பெரியபு. திருவாரூர் . சக . ) கசுக . உரை.) 2. விருத்தி செய்வது . 
“ புறந்தருவார் போற்றிசைப்ப " ( பெரியபு . மானக் பௌடம்- ஒரு தேயம், பொருட்டொகை 
கஞ்ச. கஉ. ) 

நிகண்டில் , போடமென்றார் . போடம் - பௌட 
போற்றிப்பஃறெடை ஒரு நூல் . ( இரு மென்றாயது போலும் . 
பா . உ . ) 

பௌடிகம் - 1. பதினெண் புராணத் 
போற்றிமார் ஒருவகைப்பிராமணர் ; இவர் : தொன்று. ( பொட் , நிகண்டு:) 2. முதல்வேதம் . 
குடநாட்டுள்ளவர்கள் . 

( பிங்கல . 20 சு 0 . ) 
போற்றிய -வாழ்த்துப்பொருளில் வந்த ஒரு பௌண்டரம் - 1. ஒருகாட்டுக்குப் பெய 
வியங்கோள் . 

ரென்பர் ( அபிதாநகோசத்தில் . ) 2. வீமசோ 
போற்று -1 . காப்பு . 2. துதி . 3. தெரிநிலை னுடையவொருசங்கு . ( பகவற்கீதை. க : கரு . ) 
வினைப்பகுதி . 4 , போற்றுதல் ; இது : முதனி பௌத்தம் 
லைத்தொழிற்பெயர். (பெரியபு . ஞாந . க 00 அ . ) 

--- 1. அவைதிகசாத்திரங்கண் 

மூன்றினொன்ற ; இது: சௌத்திராந்திகம் , 
போற்றுதல் -1 . காத்தல் . ( உ -ம் . ) “வேள்வி வை பாடிசம் , யோகசாரம் , மாத்தியமிகம் என 
புலவாமலார் நந்தன்மைவல்வனீ யேயதுவல் நான்கு பிரகாரமாய்ப் பிருதிவியாதி புத்தியந்த 
லேபோற்றி சென்ன ” ( கந்தப . அசுரர் . சுங . ) மான இருபத்து மூன்று தத்துவாத்மகமான பிர 
2. துதித்தல் . 3. பேணுதல் . ( உ - ம் . ) “ ஏற்றங் பஞ்சம், தீபச்சுவாலையைப்போலசணிகமாத்திர 


பௌமதேயு 


கரு கூரு 


மக்கம் 


வள் . 


மென்றுரைக்கும் . { த . நி . போ . ) 2. புத்தமதம் . பௌமம்- நிலத்திற்பிறப்பன. 
( வழக் . ) 

பௌமன்- செவ்வாய் . ( சூ . நிக . க : சு 0 ) 
பெளத்தமதம் புத்தசமயம் . (சி.சி. உ ; பெளமி -சீதை , பூமிசம்பந்தமாகப்பிறந்த 
ருக . சிவாக் ) 

பௌத்தர் - புத்தர் ; இவர் : ஞா நவிருத்தியா பெளர்ணிமி 
கிய புத்தியே ஆன்மா என்னும் ஞாநமுடைய பௌர்ணிமை - பூரணை . ( வழக் .) 
வர் . ( சி . சி . உ : எங . சிவாக் .) 

பௌரணை 
பௌத்தன் - புத்தயமையத்தான் . ( வழக் . ) பெளரம் - பட்டினம் . புரசம்பந்தமென்பர் . 

பெளத்தாகமம்- புத்தர்களுக்குரிய வாகமம் ; பௌரவர் - பூருவங்கிசத்தவர் , குருகுல 
இது: மூவகைப்படுமென்பர் . (மணிமேகலை வேந்தர் . ( பிங்கல . எஙஅ . ) 
யுரையில் . ) 

பெளராணிகம் - புராணமதம் . (வழக் . ) 
பௌத்திரம் -1. பரிசுத்தம் . ( வி - ணி . ) 2 . பெளராணிகர் - புராணத்தை முக்கியமாகக் 
புத்திரற் குரியது. 

கொண்டவர் . ( சி . சி . உ : எங சிவாக் . ) 
பௌத்திரன் -1 . சுத்தன் . 2. மகன் மகன் . பௌருடம் --பௌருஷம் ; அது : புருடத்து 

பௌத்திராட்டகர் - வஸ்திரிபாதன் , ருத்திர வம். ( வழக் ) 
கோடி , அவிமுத்தன் , மகாபலன் , கோகர்ணன் , பெளருடேயம் - புருஷராற்கூறப்பட்டது . 
பத்திரகர்ணன் , சுவர்ணக்ஷன் , ஸ்தாணு என்ப ( சி . சி . அளவை . கங . சிவாக் .) 
வர் . ( வி - ணி . 

பௌரோகித்தியம் - புரோகிதத்தன்மை 
பௌத்திரி - பேர்த்தி . புத்திரன் , புத்திரி 1 (வழக் . ) 
இவர்கள் மகள் . ( வழக் . ) . 

பௌலத்தியர் -- இராவணன் , குபேரன் 
பௌத்திரை - 1. ஒரு நதி . ( வி - ணி . ) 2 , முதலானோர் . புலத்தியன் மரபின ராதலினால் 
பௌத்திரமுடையவள் , (திருவிளை . மலையத் வந்தபெயர் . 
துவ . கஎ . ) 

பௌலோமி புலோமன்புத்திரி , புலோ 
பெளதன் 

புதன்மகன் , புரூரவாவென்ப மசை . ( வழக் .) 
வன் . ( வழக் . ) 

பௌநம் 

புவநசம்பந்தம் . ( சி . சி . ரு : எ . 
பெளதிகதீட்சை - உலோக தருமணி ஞாநப் .) 
தீட்சை . ( சைவச . ஆசாரிய . சுஉ . உரை . ) பௌவம் ---1. கடல் . ( உ - ம் . ) “ பௌவமூழ் 

பௌதிகப்பிரமசாரி - பாலியயை துதொடுத் குசூர் " (திருவிளை . அட்டமா. ரு . ) 2. நீர்க் 
துக் கந்நிகா கல்யாணகாலம்வரையும் விரதநிய குமிழி . ( உ - ம் . ) “ பௌவவாரிதி ” ( கூர்மபு. 
மித்துத் துறவியாயிருப்பவன் . ( சைவச . ஆசா . வருணா . ந . ) 3. பூரணை . 4 மரக்கணு. ( 3 , 4 
சூ 0. உரை. ) 

சூ . நிக . கக : வகரவெ . கச . ) 
பௌதிகபாவநை ---உருவபாவகை. ( கூர்ம . பௌவியன் - புட்கர தீபத்தரசன் . ( வி - ணி . ) 
வருணாச் , சங . உ.ரை ) 

( 

பௌளி-1 . ஓரிராகம். ( பொருட்டொகை 
பௌதிகம் - 1. சரிகலியவிழா ஒன்பதனு நிகண்டு .) 2. பூபாளத்தின் மனைவி . 
ளொன்று ; அது : ஐந்து நாள்ளவுள்ளதாகக்கொ 
டியேற்றிப் பலியிட்டு மில்லாமலுஞ் செய்யப் 
படுவது . 2 , கருநெல்லி , ( வைத்தியபரி .) 3 . 
பூதங்களாலாயது .(உ - ம் .) " பந்தமாயசித்தாயான் ம --- 1 . அசோகு . 2. ஆணவமலம் . (காஞ்சிப் 
மாப்பௌதிகமாகுமன்றே ” ( சி . சி . ச ; கஉ . ) பு . பாயிர , சி . ) 3. சிவன் . 4. பிரமன் . 5. பெ 

பௌதிகபோகசந்நியாசி - சகுண பாவதை ருங்காயம் . 6. விட்டுணு. 7. விடகலை , ( சி - லி . 
யாகிய பௌதிகபாவகையில் நிற்பவன் . ( கூர்ம கிரி . க . உரை ) ( 1 , 5 - வைத்தியபரி .) ( 1,3,4,6 
4. வருணா. ச 0 . ) உரை. ) 

( உ - ம் . ) வந்துழிக்காண்க .) 
பெளதிகயோகி - மூவகையோகிகளுள் ஒரு மக்கட்பரப்பு - மன்பதை . (பிங்கல. கூருக .) 
வர் . ( கூர்மபு . வருணா. ச0 . உரை. ) 

மக்கடா - மந்தன் . ( வழக் . ) 
பௌதிகாசாரியன் - சாதகாசிரியன் . ( சி , மக்கநம் - கேலி . ( வழக் .) 
சி . அ : நு . சிவாக் . ) 

மக்கம் -1 . எருக்கு . ( மலையக . ) 2 . 
பௌதீகம் - 1. உலகம் , 2. பூதசம்பந்தம் . தேயம் . ( உ - ம் .) " வேரியம்பணை சூழ்மக்கமிக் 
பௌமதேயு 

காஷ்டாதியுள்ள அக்கிரி . கொக்கு ” ( திருவிளை . நரிபரி , காரு . ) 3. நெய் 
(த . நி . போ . ) 

வார் தறி . ( தெலுகு . ) | 


ம . 


ம 


1 


- 


) 


மகத்து 


கருகூசு 


மகம்பூ 


சவரக . 


- 


* 


சுக ) 


மக்கல் --உக்குதல் . ( வழக் .) 

மகத்துச்சநி - மகநட்சத்திரத்துவருஞ்சநி. 
மக்கள் -1 . மடார். ( உ -ம் .) “ மக்களையிங்கல் ( உ - ம் . ) “அடையார் தமக்கு - மகத்துச்சரியன்ன 
லாதவர் ” ( நளவெண்பா.) 3. மனிதர் . ( சூ . நி.க. சந்திரவாணன் " (தஞ்சைவா . ) வன் மிகத் 
உ : அச ) 

துன்பஞ்செய்வானென்பர் . 
மக்களித்தல் - 1. களுக்குதல் . 2. திரும்பு மகத்துதி --- மாயாதத்துவத்திலிருக்கும் எட் 
தல் . ( 1 , 2 -வழக் . ) 

புவருங்களு 

களுளொன்று . ( சி - லி . ஞாந .) 
மக்களிப்பு - மக்களித்தல் , ( வழக் .) 

மகத்துவம் - மேன்மை . ( உ - ம் . ) " புலவீர் 
மக்காச்சோளம்-- பெரிய சோளம் . ( வழக் .) காண்மகத்துவமாமணிகொளிக்கும் " 
மக்கு - 1. அடைமண் . கம்மாளர் வழக்கு . அபுத்தி பூருவ . கூ . ) 
2. தொநிலைவினைப்பகுதி . 3. மந்த குணம் . மகதத்துவம் - அறிவு , புத்திதத்துவம் ; இது : 
( வழக் . ) 

மகேசன் புருடனையும் பிரகிருதியையும் நோக்க 
மக்குதல் -- அழிதல் . ( வழக் ) 

அவை தத்தம் நிலைகளினின்றும் சலனப்படும் . 
மக்குலம் - சிலாசத்து . ( வைத்திய பரி ) அப்போது பிரகிருதியினின்று தோன்றிற்று . 
மக -1 , இளமை . ( உ - ம் . ) வந்துழிக்காண்கி , ( உ - ம் . ) " அன்ன தோர்கங்குற்புலரியிலுலகுக்கா 
2. பிள்ளை . ( இராமா . நகர் நீங்கும் . ககரு . ) 3 . தியாமநாதியாமகேசன் - புருடன்வளர்பிரகிருதி 
மகத்து . (தஞ்சைவாண . பருந்தொன்று என்னு யை நோக்கத்- தந்நிலைகலங்குமதனிடையு தத்த 
முதற்குறிப்புள்ளகவியிற் காண்க .) 

துயர்மாதத்துவந்தானே " " அனைய நன்மகதத்து 
மக்கதழை மாவிலை . ( தைல . அநுபந்த . வத்தினைப்புத்திமகான்மதிபிரக்கினை யான்மா 

வனை தருங்காதிமேதையீச்சுரனென் றுரைப் 
மககம் - ஆமை . ( வைத்தியபரி . ) 

பர் ” ( கூர்மபு . பிரகிருதி. எ , அ . ) 
மகட்பாற்கஞ்சி - ஒரு துறை . ( புறநா .) மகதந்திரம் --- சற்பநூன் முப்பத்திரண்டி 
மகடி- ஒரூதுகுழல் . ( வழக் . ) 

னொன்று . ( அபிதாநசி . ) 
மகடூஉ - பெண் . ( பி . நிக் . கசரு ) 

மகதம் -- 1 . தேயம் ஐம்பத்தாறினொன்று . 
மகடூஉக்குணம் - பெண்ணுக்குரிய குணங் (சிந்தா.) 2. பதினெண்பாடையினொன்று . 
கள ; அவை : நாணம் , மடம் , அச்சம் , பயிர்ப்பு ( பொருட்டொகை நிகண்டு . ) 
என்டன . நாணம்: பெண்டிர்க்கியல்பாகவுள் மகதர் --- மாகதர் .. 
தொருதன்மை . மடம் : கொளுத்தக்கொண்டு மகதி -1 , திப்பிலி . ( வைத்தியபரி .) 2. நாரத 
கொண்டது விடாமை . அச்சம ; பெண்மையிற் ருடைய வீணையினொருபேர். ( உ . - ம் . ) “ மகதி 
றான் காணப்படாததோர் பொருள்கண்டவிடத் யாழ் " ( சிவரகசி . பாவநாச . உ . ) 

பயர்ப்பு: பயிலாதபொருட்கண் மகதியாழ் - நாரதமுநிவரதுயாழ் . ( உ - ம் . ) 
அருவருந் துநிற்கும் நிலைமை . (இறையனா.) “ மசதியாழ்முரிவார்ததைகேட்டருளின் மைந் 
மகண்மறுத்தல் - ஒரு துறை . ( புறநா . ) தன் " (சிவரக , பாவநாச . உ . ) 
மகண்மா --- 1 . அலி . ( உ - ம் .) “ மைந்தரைப் மகதை- திப்பிலி. ( வைத்தியபரி .) 
பார்ப்பன மகண் மாக்குலங்களும் " (சிந்தா. விம மகந்தரம் 1.கள் . 2. பதநீர். ( 1 , 2 . 
லை . ச்ச . ) 2. ஓர் மிருகம் ; இது : பெண்கள் வைத்திய பரி .) 
முசம்போல முகத்தையுடையதென்பர் . (காஞ் மகப்பால் வார்த்தல் - அநாதப்பிள்ளைக்குப் 
சிபு . நகரேற்றுப . கசு . ) 

பாலூட்டல் ; இஃது : அறம் முப்பத்திரண்டி 
மகத் -1. சிதம்பரம் . ( உ - ம் . ) “ இரண்மய னொன்று . ( பொருட்டொகை நிகண்டு .) 
கோசமகத்தனிபுண்டரிகம் " ( கோயிற்பு . வியாக் மகப்பெறுவித்தல் - மகவைப் பெறுவித்தல் , 
கிர . உக . ) ( பெரிதாதலின் இப்பெயர் பெற் இஃது : அறம முப்பத்த ரண்டினொன்று . ( பொ 
றது . ) 2. பெரிது. 

ருட் . நிகண்டு . ) 
மகத்தத்துவ மான் என்னுந்தத்துவம் . மகபதி - இந்திரன் . ( உ -ம் . ) கயாசுரனோச் 
மகதத்துவதற்குப் புததியென்று மொருபெ சினன் மகபதிமயங்க " (கந்தபு. ததீசியுத்தர 
யருண்டு , ( மணிமேகலை . ) 

கங ஙா ) 
மகத்து -1 . அதிகமானது . 2. சாமவேத மகம் -- 1. இருபத்தொன்று . ( தைலவ .) 2. 
உபநிடத்ததொன்று . ( கூர்மபு . அட்டமூ . உசு . 

ஒரு நட்சத்திரம் . ( சூ . நிக . கக : ககரவெ . உ . ) 
உரை . ) 3. ( சைவமதத்தில் சிவதத்துவம் . (சி - லி . 3. யாகம் . ( உ - ம் .) எண்ணிலாமகங்களாற்றி 
ஞாந . க . ) 4. ( வேதாந்தாதி மதங்களில்) பிர லம் " ( பிரமோ. சோமவார . கஉ . ) 
கிருதிதத்துவம் . (சி - லி.ஞாந . க . ) 5. பெரியவர் . 

மகம்பூ - பெருஞ்சீரகம் . ( வைத்தியபரி ) 


தஞ்சு 


மகரம் 


கருகஎ 


மகலோகம் 


மகமதுமார்க்கம் - துலுக்கர்மார்க்கம் . ( வழக்.) ராசி . ( வருஷாதி நூல். ) 4. ஓரெழுத்து . ( நன் 
மகமாயி - பார்ப்பதி . ( உ - ம் . ) “ மகமாயிபரை னூ . மெய்யீ . நங ... உரை .) 5. குபேரனவநிதி 
யாம் ” (சிவரக . தாருக . உக . ) திருக்கானப்பேரூ களுளொன்று . ( பொருட் . நிகண்டு .) 6 , குறங் 
ராலயத்திருக்குந்தேவியாருக்கும் பெயர் . ( அபி குசெறியாபரணம் . (சிந்தா. நாமத, கசரு . 
தாந்கோ . ) 

உரை . ) 7. சுறாமீன் . ( உ - ம் . ) “ மகாசலந்தரளந் 
மகமேரு மகாமேருமலை . ( சி . சி . க : எ 0 . சருவேதவதத்தன் ” (மறைசை . க 0 ) 8 பூர் 
மறை ) 

தாது . ( சூ . நிச . கக : ககரவெ . க . ) 9. முதலை. 
மகமை - தருமக்கொடை . ( வழக் . ) 

( வி - ணி .) 
மகரக்குழை- மகர குண்டலம் . ( உ - ம் . ) மகரப்பூ --- வெந்தயம் . ( வைத்தியபரி . ) 
“ சோதிமகரக்குழைசெறிதோளீராறு டையா மகரமாதம் --- தைமாதம் . ( வழக் . ) 
னை ” ( திருப்போ . காப்பு . ரு . ) 

மகரயாழ் - நால்வகையாழினொன்று ; அது ; 
மகரக்குறுக்கம் - ணகரரனகாரங்க 

ரங்களிலொ பதினேழு நரம்பு கொள்ளப்படுவது . (மணிமே. 
ன்றின் முன்னும் வகாரத்தின்பின்னும் வரும் சிறைக்கோட்ட . உரு . உரை . ) 
மகரம் . ( நன் . எழுத்தி . சக , உரை.) 

மகரயூகம் ---படைவகுப்பினொன்று .( கூர்ம 
மகரக்கொடியோன்- மகரத்து வசன் . பு . சக்க - வமி . சஉ . உரை .) ( மகரவியூகம் ” பார் .) 
( வழக் ) 

மகரரேகை தநவானிலக்கணம் , கையி 
மகாகந்தம் - 1. தேமா , 2. வெண்காயம் . 

. | லிருப்பது . 
( 1 , 2 - வைத்தியபரி .) 

மகரவலயம்-தலைக்கோலம் . ( பரிபாடல்.க . ) 
மகாதண்டலம் - காதணியினொன்று ; அது : மகரவாகனன் --- வருணன். (வழக் .) 
மகரவடிவாகச்செய்யப்பட்டது ( உ - ம் . ) “மகர மரவாய் 

மகரவாயாகச்சமைந்த தலைக் 
குண்டலமணித்திருவில் " ( அரிச்சபு . நாட்டு . கோலம் . ( கலி கசுச . ) 
உஎ . ) 

மகரவாய்மோதிரம் - கால் விரல ணி 
மகரகேதநன் - மன்மதன். ( சூ.நிக.சு : ஈரு . ) ளொன்று . (சிலப் . கடலாடு . அங . உரை. ) 
மகரகேது -- மகரகேதான் . 

மகாவாழை - காட்டுமல்லிசை. ( மலையக .) 
மகாசகா -- வாடாப்பூவுள்ள மருதோன்றி . 2. மருகு என்றுபேர் . ( பி . நிக . உஎக ) 
( வைத்தியபரி. ) 

மகரவியூகம் -- மகரரூபமாக வகுக்கப்பட்ட 
மகரசங்கிராந்தி - தைமாசப்பிறப்பு . ( வழக் .) படைத்தொகுதி . ( உ - ம் . ) “ வருபடைதன்னை 
மகரசாலம் - மாமரம் . ( வைத்தியபரி .) நிறுத்திவிதம்படமகரவியூகம்வகுத்து ” ( பாரத ,. 
மகரத்துவசன் - மகரகேதநன் . 

பதின்மூன்றாம்போ, எ . ) 
மகாதோரணம் - மகரவடிவாகச் செய்யப் மகராகரம் - மகராலயம் ; அது : கடல் . 
பட்ட தோரணம் . (உ -ம் . ) “ கொடிநெருங்கின மகாராங்கன் -- சாமன் , ( வழக். ) 
மகரதோரணங்கள் வெண்குடையொடு சே மத ராசழலி- மண்ணீரல் . ( வைத்தியபரி .) 
டிப் , படி நெருங்கின "(சிவரக.தேவியிமை.உசு. ) மகராசன் -1, அரசன் . 2. பாக்கியவான் . 

மகாந்தப்பூ - வெந்தயம் . ( வைத்தியபரி .) ( 1 , 2 - வழக்.) 
மகரந்தம் - 1. கள் . 2. குயில் . 3. தேமா . மகராசி - பாக்கியவாட்டி , ( வழக் . ) 
4. தேன் . 5. பூந்தாது . (உ - ம்.) “ மாமகரந்தமா மகராலயம்- கடல். (உ - ம் . ) “ இருளார்மக 
கந்தக் கொம்பெலாமிருந்து குயி லினங் கூவ ” ராலய நீர் " ( கோயிற்பு. வியாக்கிரபாத . க . ) 
( பாரத . அருச்சுநன்றவ . ருரு .) 6. பூந்தேன் . 

மகரி --கடல் , மகரத்தையுடையது . 
( 1 , 2 , 3, 4 , 6- வைத்தியபரி ) 

மகரிகை -1, குரங்குசெறியென்னுமணி . 
மகரந்தவதி - பாதிரிப்பூ . ( வைத்தியபரி . ) ( உ - ம் . ) “ மாதின்மகரிசைவயங்குபொற்பூண் 
மகாந்தாட்டகாசம் - முல்லைச்செடி . ( வைத் | சூழுறுகவானேபோலும் ” ( கந்தபு.மாயை.ருசு .) 
தியபரி .) 

2. யானையணிகளினொன்று .( உ - ம். ) “ மகரிகையு 
மகரந்தௌகம்-- புஷ்பம் . ( வைத்தியபரி . ) மிருபணைகளும்விரிநுதன்மருவுகலனொடு மின 
மகாப்பகுவாய் :-சுறா வினது அங்காந்த 

லெனவொளிவிட ” (பாரத . பதினாராம்போர் . 
வாய்போலப்பண்ணின தலைக்கோலம் . ( உ - ம் .) உ 0 . ) 
திருநுதன்மகரப்பகுவாய்தாழமண்ணுறுத்து ” மகருதம்- கொடிவேலி . ( மலையக .) 
(திருமுரு. உரு . ) 

மகலோகம்-மேலேழுலகினொன்று ; அது : 
மகரம் -- 1. இராசசிக்கத்தொன்று . ( சூ.நிக. | மரீசி , மார்க்கண்டர், சித்தர் முதலியோர் வசிக் 
கக : க 20 . ) 2. ஒரு சாயநிறம் . ( வழக் .) 3. ஓரி கும் பதம் . 


மகாகாயன் 


கருகூஅ 


மகாசாத்தா 


( 


மகவாட்டி- குழந்தைப் பிள்ளைக்காரி .( வழக் .) மகாகாலம் -1. நெடுங்காலம் . 2 , மாமரம் . 
மகவான் - 1. இந்திரன் . (பிங்கல . கசு0.) வைத்தியபரி ) 
2. சிவன் . ( மரு - தி . அ . ) ( ஒளியையுடையவ மகாகாலன் -சிவபிரானுக்கொரு பெயர் . 
னென்றபடி . ) 

( அபிதாநகர் ) 
மகவு - விலங்கின் பிள்ளை .( பிங்கல.உருஅசு .) மகாகாளம் -1. ஒரு சிவதலம் . 2. ஒரு தீர்த் 
2. மசன் . (உ - ம் . ) " மகவினாசையாவியைக் கொள் தம் . 3. பிரதிட்டாகலையில் தேயுதத்துவத்தி 
ளைகொள்ள ” ( அரிச்ச. மயாந. 20.) 

லிருக்கும் எட்டுப்புவருங்களுளொன்று . (சி - லி , 
மகள் --1 . புத்திரி . ( பி . நிக . கஉக . ) 2 . கிரி . உக . தாற் . ) ( சி . சி . அ : எ . மறை . ) ( 1 , 2 
பெண் . ( உ - ம் . ) பூமகள் . 

அபிதாககோ . ) 
மகளிக்கீரை- ஒரு கீரை . ( வழக் .) 

மகாகாளர் -1 . அரிகரபுத்திரர் சேநாபதி . 2 . 
மகளிர் - பெண்கள் . ( உ - ம் . “ வேதியர்மக சிவகணத்தலைவர் . 3. சிவமூர்த்தத்துளொன்று. 
ளிரேமுதல ” ( பிரமோ. சிவராத். ச . ) 

( 1 , 2 , 3 - அபிதாநசி . ) 
மகளிரான்மலர்மரம் - மகடூஉக்கா ரணமாக மகாகாளன் -- 1 . அதி தய்யாட்டகரிலொரு 
மலருமரம் ; அவை : அசோகு , ஏழிலைம்பாலை , 

வர் . ( வி - ணி . உ எக . ) 2. சிவலோகத்திலே மகா 
குரா , குருக்கத்தி , சண்பகம் , பாதிரி, புன்னை , 

தேவனரண்மனையில் வடக்குவாசற் காவலன் . 
மகிழ் , மா , முல்லை இவை முறையே உதைக்க , ( வி- ணி . உசு ந . ) 
நட்புற , அணைக்க, பாட , நிழல்பட , நிந்திக்க, 

மகாகாளி -- சத்திகளிலொருத்தி . ( வி - ணி . 
ஆட , சுவைக்க , பார்க்க , நகைக்கத் சளிர்த்துப் 

உசுக . ) 
பூப்பனவாம் . ( சூ . நிக , கஉ : 50 அ . ) 

மகாகாளிசரண் -களாவிழுது . ( தைல. 
மகன் -1 . ஆண்பாற்பிள்ளைப்பொது , ( பிங் 

தைலவ . கககூ . ) 
கல . அஙங . ) 2. கணவன் . ( சிலப் . ) 3. புருடன் . 

மகாகாளேசுவரம்- ஒரு சிவதலம் . ( அபி 
( உ - ம் . ) “ நோதகவுண்டோநும்மகனார்க்கினி” 

தாநசி . ) 
( சிலப் . கொலைக்கள . கஎ . ) 

மகாதம்பி - பெரும்பூசனி. ( வைத்தியபரி .) 
மகன்மை - 1.ஆண்டன்மை . மகன் - புருடன் . 
மை -விகுதி தன்மைப் பொருளுணர நின்றது . 

மகாகும்பிநி - ஒரு பாலாரிட்டதேவதை. 

( வி - ணி . உஙஅ .) 
2. புத்திரத்தன்மை. ( உ -ம் . ) “ அரசிளங்குமரற் 
கேற்பவன்பினான்மகன்மை கொண்டார் ” ( பெரி 

மகாகெசம் -- மனுஷர்கையில் நூறு முழம் . 

( த . நி . போ . க ஙஉ . ) 
யபு . தடுத்தாட் , ரு . ) 
மகன்றில் - ஒரு புள் . ( உ - ம் . ) “ சோர்துகிறி 

மகாகைலாயம்- சிவபிரான் வீற்றிருப்பது . 
ருத்தறேற்றாடுணைபிரிமகன்றிலொத்தாள் ” ( சிந் 

இதன்விவரம் , அபிதாநசிந்தாமணியிற்காண்க . 

மகாகோணி-- இலட்சங் கோடாகோடி . 
தா . நாமக . உஎக . 

க . ) நீர்வாழ்பறவை என்பர் . 
( புறநா . ) 

( வழக்குண்டுபோலும் . ) 

மகாகோரம் 
மகனை- மகனாகவுள்ளாய் . ( புறநா . ) 

நரகத்தினோரிடம் . ( அபி 
மகா - பெருமைமிகுதி மேன்மையிவற்றை 

தாநசிந்தாமணியில் அதிகோரமென்றார் . ) 
விளக்குமோ ருபசருக்கம் . ( உ - ம் . ) “ தேவாதி 

மகாகோளி-- ஒரு கற்கதிரவியம் . ( உ - ம் . ) 
தேவமகாசீருத்ரகோரசசிசேகரேச " (சிவரக. 

“ வாலுகம்மகாகோளிமகிழம் ” ( தைல . தைலவ . 
கணபதிவந்தனை . கஉ . ) 

எஎ . ) 
மகாகண்டம்- ஒருபௌத்த நூல். (மணிமே .) 

மகாச்சர்யம் - ஆலமரம் . ( வைத்தியபரி .) 
மகாகணரோகம் -கணரோக பேதத்து 

வாடாப்பூவுள மருதோன்றி 
ளொன்று ; அது : முகம் , புறங்கால் , புறங்கை 

மரம் . ( வைத்தியபரி .) 
என்னுமிடங்களில் மினுமினுப்பு , நகமும் விழி மகாசங்கம் - ஆயிரங்கோடாகோடி . 
யும் வெளிறல் , மயக்கம், மிகுந்தவெதும்பல் , மகாசங்காரம் - சர்வோபதாக காரணமாகிய 
உதடு புண்போற்சிவந்திருத்தல் என்னு மிக் மகாமாயையிற் சர்வதத்துவங்களு மொடுங்குஞ் 
குணங்களை யுண்டாக்கும் . (சீவரட் . உகசு .) சங்காரம் . ( சி - லி . ஞாந . உச . உரை .) 
மகாகந்தம் - உள்ளி . ( வைத்தியபரி.) 

மகாசங்கை - சங்கை பதின்மடங்கு கொண் 
மகாகபித்தம் - வில்வமரம் ( வைத்தியரி ) டது . ( த . நி . போ . உரு . ) 
மகா காயம் - பெருவெளி, ஆகாயம் . ( வழக்.) மகாசண்டன் - நமன் ஏவலாளன் . ( சிவதரு . 
மகாகாயன் திருக்கையிலையின் றெற்கு 

எ : 500. ) 
வாயில் காப்போன் . ( அபிதாநசி . ) 

மகாசாத்தா - அரிகரபுத்திரன் .(அபிதாராசி ) 


மகாசகா 
மகாசகை 


மகாதலம் 


கரு கூக 


மகாபதுமம் 


2. கீழேழுலகினொன்று . ( சூ . நிக . கஉ : எக ) 

மகா தாநம் --- 1 . சத்திரியராற்செய்யப்படும் 
தாநங்களிலொன்று . ( த . நி . போ . உரு ) 2 . 
பெருங்கொட்டை . ( வைத்தியபரி ,) 

மகாதிசை சோதிடத்திலே பலாபலனை 
யறிவிப்பது . (தசை - திசையென வழங்குகின் 


றது . ) 


மகாசதாசிவன் - இருபத்தைந்து திருமுகத் 
தை யுடையவனென்றுஞ், சதாசிவமூர்த்திக்கு 
மேற்பட்டவரென்றுங்கூறவர் . ( அபிதாநசி . ) 

மகாசநம் - 1. உயர்ந்தோர் . 2. பிராமணர் . 
( 1 , 2- வழக் ) 
மகாசம்பு பெருநாவல் . ( வைத்தியபரி .) 
மகாசம் மோகநம் - அறுபத்துநாலு சலைகளி 
னொன்று ; அது: விழித்திருப்பவர்களைமெய் 
மறந்து நித்திரைகொள்ளச்செய்வது . ( சௌந் 
தரியலகரி . ங 0 . உ 

உரை. ) 
மகாசமுத்திரம் --எண்மாநத்திற் பதினெட் 
டாவது தாநம் . ( சி.லி. ஞாந . உரு . உரை . ) 

மகாசாகரம் - சாகரம்பதின்மடங்கு கொண் 
டது . ( த . நி . போ , உரு. ) 

மகாசாந்தபநம் - ஆறு நாளாய நுட்டிக்கு 
மோர் விரதம் ; அது : முதனாட்சலமும் , இரண் 
டாநாட்கோமயமும் , மூன்றாநாட்பாலும் , நாலா 
நாட்டயிரும் , ஐந்தாநாணெய்யும் , ஆறாநாட் 
டருப்பையவித்தநீரும் உண்டனுட்டிப்பது . 
( உ - ம் . ) " வந்துழிக்காண்க . 
மகாசாலி- பெரும்பீர்க்கு . ( வைத்தியபரி .) 
மகாசித்தர் -- ரைவத மென்னும் ஐந்தாம் 
பவநாதார மேகாசிரயப்பட்டணத்திலிருப்பவர் . 
( வி - ணி. உ ஙக . ) 

மக :சித்தன் -- கைலாயத்தின் கீழைத் தார 
காவலாளி , ( அபிதாநசி .) 

மகாச்சுவாலை விபசாரிகளடையுமொரு 
நரகம். ( அபிதாநசி .) 

மகாசுவாசரோகம் - சுவாசரோக பேதத்து 
ளொன்று . ( சீவரட். – அ . ) 

மகாசுவேதம் --- சிறுவாஒளுவை. (பத் 
தியபரி ) 

மகாசேநர் --ஐம்பத்தோருருத்திரரி லொரு 
வர் . ( வி - ணி . உஎசு . ) 

மகாசைவர் - வைதிகப்பிராமணர்களுள்ளே 
சிவதீட்சை பெற்றவர் . ( சைவவி . நக .) ( இவர் 
சிவப்பிராமணரிடத்துத் தீட்சைபெற்ற பூசுர 
சென்று சிலர் சொல்லுவர் .) ( சைவச .) 

மகாசோபம் - நூறு கோடி கோடாகோடி . 
( வழக்குண்டு போலும் .) 

மகாத்துமா -1. அறிஞர் . (சி . சி . சு : உ.எ. 
சிவாக் .) 2. பெரியவர் . 

மகாத்துதி - வித்தியாகலையில் மாயாதத்து 
வத்திலுள்ள எட்டுப்புவருங்களுளொன்று . (சி . 
சி . அ : மறை ) 
மகாத்மியம் - மான்மியம் . ( த.நி.போ.உசஎ . ) 
மகாதசர் விச்சியா தத்துவத்திலிருக்கு 
மோருருத்திரர் . ( வி - ணி . 2. எசு . ) 
மகாதலம் -1, ஆரிகாரம் . ( வைத்தியபரி .) 


- 


மகாதிம்பம் -- பெருமரம் . ( வைத்தியபரி .) 
மகாதுருமம் -- அரசு . ( வைத்தியபரி ) 
மகாதேசம் -- பாதரசம் . ( வைத்தியபரி . ) 
மகாதேவம் - . நிவிர்த்திகலையில் இருபத் 
தெட்டுப் புவநங்களுளொன்று . ( சி . சி . எ . 
மறை . ) 

மகாதேவன்- ) . கடவுள் , சிவன் . சந்திரனை 
யதிட்டித் திருக்குஞ் சிவமூர்த்தம் என்பர் . ( அபி 
தாநசிந்தாமணியில் ) 

மகாதேவாஷ்டகர் - குரோதசன் , சண்ட 
சண்டன் , சங்வரதன் , சோதிபிங்கலன் , சுரா 
கன் , பஞ்சாந்தகன் , ஏகவீரன் , சிகேசன் என் 
னும் பிரகிருதிதத்துவத்திருக்கும் அஷ்டகர் . 
( வி - ணி உஎங ) 
மகாதேவி- பார்வதி . ( வழக் .) 
மகாநடம்- தயித்தியர் பட்டணங்களினொ 
ன்று . ( த . நி . போ . நஙச . ) 
மகா நடனன்- சிவன் . ( வழக் .) 
மகாநதி- கங்கை . ( வழக் . ) 
மகா நவமி - புரட்டாதிமாசத்துச் சுச்கில 
பக்ஷ நவமி . ( சை. வி . ) 

மகாநாகம் -1 , சுரப்புன்னைமரம் . ( வைத் 
தியபரி . 2. பெருஞ்சர்ப்பம் . 

மகாநாமியம் - பிராமணர் செயற்பாலவாகிய 
சோடச கர்மங்களிலொன்று . ( த.நி.போ. 2 ...) 
மகா நிம்பம்-- பெருவேம்பு ( வைத்தியபரி ) 
மகா நீலம் -- சையாந்தகரை, ( மலையக . ) 
மகாநுபாவன் --- மகாத்துமன் . ( வழக் ) 
மகாநேமி - காகம் . ( வைத்தியபரி ) 
மகாப்பிரகாசசத்தி - அப்பிரகம் . ( வைத் 
தியபரி . ) 

மகாப்பிராணம்- காகம் . ( வைத்தியபரி .) 
மகாபட்சி -- ஆந்தை . ( வைத்தியபரி, 
மகாபத்திரம் - பனைமரம் . ( வைத்தியபரி ) 
மகாபத்மம் --- 1. எண்மாநத்திற்பதினாலா 
வது தாநம் . ( சி - லி , ஞாந உரு . ) 2. சூரியனது 
சதிரையைப்பந்திக்குமொரு சர்ப்பம் . ( விணி . 
உசரு. ) 

மகாபதுமம் -1 . குபேரநவநிதியினொன்று . 
( பொருட் . நிகண்டு . ) 2. பத்துக்கோடாகோடி , 
( வழக் ) 


மகாமகம் 


கச 00 


மகாமேதை 


மகாபதுமன் - அட்டநாகத்தொன்று ; இது : மகாமநீதிரர் - விஞ்ஞாநகலர்களில் பக்குவ 
படத்திலும் முதுகிலும் இராசரத்தநக்கல்லை மலர் . (சி - லி . ஞாந . ச . உரை . ) ( அட்டவித்தி 
பொத்த புள்ளிகளையுடையதாயிருக்கும் . (சீவ யேசுவரரைக்காட்டிலும் தாரதம்மியத்தாற் 
ரட். ங ஙஉ. ) 

கொஞ்சங்குறைந்த மலபரிபாகமுள்ளவர்களாய் 
மகாபயை - அதர்மத்தின் புத்திரர் மூவரு அவர்சளுட் பரிவாரங்களாய்ச் சப்தகோடியே 
ளொருவன் . ( வி -ணி . உருஎ . ) 

ருள்ளார் ; இவர்கள் : சத்ததத்துவவாசிகள் . அவர் 
மகாபரதம் - சார்ங்கதேவமுநிவரால் வட களில் மூன்றரைக்கோடிப்பேர் மலபரிபாகதார 
மொழியிலே ஓரிலக்கங்கிரந்தமாகச் செய்யப் தம் பியத்தாலே குருக்களாயிருக்கிறார்கள் . இவர் 
பட்ட பாதல் . அகத்தியமுநிவருந் தமிழில் களை யதிகா ரமுடிவில் பரமேசுவரர் ( சதாசிவர் ) 
ஆராயிரஞ்சூத்திரமாகச் செய்யப்பட்ட பரதர குருமூர்த்தியதிட்டா நமின்றி நேரிடத் தாமே 
லுமாம் . ( அபிதாகோ ) 

யநுக்கிரகம் பண்ணுகிறார் . மற்றப்பாதி மூன் 
மகாபல -- பிரடட்டாகலையில் பிருதுவிதத் றரைக்கோடிப்பேர்களையும் மாயாத்துவர்விலதி 
துவத்திருக்கும் மற்றெட்டுப் பு வநங்களு காரமுள்ளவர்களாகச் செய்து சங்காரகாலத்தில் 
ளொன்று . ( சி - லி . கிரி உக . தாற் ,) 

குருமூர்த்தியைய திட்டித்து அநுக்கிரகிக்கிறார் . 
மசாபலலிங்கநாதர் -- திருக்கோகர்ணத்தா இவ்வாறன்றி விஞ்ஞாநகலர்களிற் பக்குவம் 
லயத்திருக்கிற சுவாமிபெயர். ( அபிதாரகோ.) வர் தபேர்களில் தீவிரபக்குவம்வந்தபேர்கள் சிவ 

மகாபலம் -- 1 . கொளிஞ்சி , ( மலையக .) 2 னாலே தீட்சைபண்ணிக்கொண்டு மலநீங்கித் 
தூதுவளை . 3. தெங்கு . ( 2 , 3 - வைத்தியபரி. ) 

தூலமலவாசநைக்கீடாக வைந்தவ தேகிகளாய்த் 
மகாபலன் சதருத்திரரில் வருணதிக்கி தூலசிவத்துவாபயத்தி விளங்கிச் சுத்த வித்தை 
லிருக்குஞ்தசருத்திரரிலொருவன் . (வி - ணி. யிலே யிருக்கின்றார்கள் . இவர்கள் சத்தகோடி 
உங் 0 ) 

பேர் . இவர்கள் அட்டவித்தியேசுரராலே பிரே 
மகாபலி - ப லிச்சக்கிரவர்த்தி . (மணமே , ரிக்கப்படுவரென்றும் , இவர்கள் மூன்றரைக் 
சிறைக்கோட்ட . ருச . உரை.) 

கோடி சீவர் 

குருவையதிட்டித்துச் சகலரை 
மகாபலை - வில்வம் ( வைத்தியபரி .) யநுக்கிரகிக்குமிடத்துக் காரணமாயிருந்து 
மகாபாகன் - பாக்கியமுள்ளவன் . ( சி . சி . மகாப்பிரளயத்திலே மோக்கத்தை யடைவர் . 
ச : நச . சிவாக் ) 

மற்ற மூன்றரைக்கோடியரும் , சிவன் குருவை 
மகாபாடியம் -- பேருரை . ( பி . வி எக . ) யதிட்டியாமல் விஞ்ஞாநசலரையும் பிரளயாகல 
மகாபாதகம் 

பெரும் பாதகம் ; அவை : ரையுமநுக்கிரகிக்குமிடத்துக்கா ரணமாயிருந்து 
கொலை , களவு , பொய், கள்ளருந்தல் , குருநிந் அதிகாரத்தில் வைராக்கியத்திலேசிருட்டிக்குப் 
தை யென்பன . இப் பஞ்சபாதகமும் , இவை பின்பாக மோக்கத்தை யடைவார்களென்றும் 
யன்றி , பிரமக்கொலை , வேதாத்தியயனம்விடு சிவப்பிரகாசவுரையிற்கண்டது . ( சி . பி . அ . ] ] 
தல் ,பிறர்மனை நயத்தன் முதலியனவுங்கூறுவர் . 

மகாமாயி - துர்க்கை , ( வழக். ) 
( அபிதாநசி .) 

மகாமாயை - சுத்தமாயை . ( சி . சி . க : ருக. 
மகாபாரதம் - ஒருநூல் ; இது : சபாதலக்ஷங் 

சிவாக் .) 
கிரந்தமுள்ளது ) 

மகாமாரி -- ஒரு தேவதை , மூன்றுசிரமுங் 
மகாப்பிரகாசசத்தி - அப்பிரகம் . ( வைத் 

கறுப்புநிறமு சதுர்ப்புயமுமாயு தங்கள முள் 
தியபரி .) 

ளவளென்பர் . ( அபிசாசி .) 
மகாபித்தம் - வில்வமரம் . ( வைத்தியபரி . ) 
மகாபுண்ணியை ஒரு தி .( வி - ணி உ * 2 ..) 

மகாமிருகம் - யானை . பிங்கலத்திற் பெருமா 
மகாபூ- பெருஞ்சீரகம் . ( மலையக . ) 
மகாபூர் - ஆயிரங்கோடி கோடி சோடா மகாழடி- யோனி . ( வைத்தியபரி , ) 
கோடி . (வழக்குண்டு போலும் .) 

மகாழத்திரை- ஒருவகைமுத்திரை . ( சை 
மகாபெலா- பேராமுட்டி ( மலையக .) 

செ . பொது . ருஉரு . உரை. ) 
மகாமகம் - மாசிமகத்திற்குருவருநாள் , சிங்க மகாழநி - 1. அகத் நியன் . ( வழக் . ) 2. புத் 
ராசியிற் பிருகற்பதி பிரவேசமாயிருக்கும் மாசி தன் . ( சு . நிர் . க : கூ . ) 
மாசத்துப் பௌர்ணிமை; அது : கும்பகோணத் 

மகாமெலம்- கொம்மட்டி .( வைத்தியபரி. ) 
திலேயுள்ள மகாமக தீர்த்தத்திலே ஸ்நாநஞ் 

மகாமேகராசாங்கத்தைலம்-- ஒருவகைத் 
செய்தற்குரிய விசேஷபுண்ணியநாள் . ( அபி 

தைலம் . ( தைல . தைலவ . முகம் . ) 
மகாமேதை - மருளூமத்தை . ( மலையக .) 


என்றார் . 


மகாவக்கிரன் 


காக 


மகான் 


--- 


. 


மகாமேரு - பொன்மலை . ( உ - ம் . ) “ சாற்று மகாவன்னி - கமலாக்கிங் . ( தைல . தைலவ . 
மகாமேருவரைச்சிகரத்துற்றால் " (சிவரக சிவ சு கூ . ) 
தன்மா . உக . ) 

மகாவரி- அரி பதின்மடங்கு கொண்டது . 
மகாமேருதாநம் -- க்ஷத்திரியனாற் செய்யப் | ( த . நி . போ . உரு . ) 
படுந் தாநங்களிலொன்று . (த . நி . போ . உரு . ) மகாவல்லி - 1. வசந்தமல்லிகை. ( வைத் 

மகா மோகம் - ஐவசைத் தமோசிருட்டியின் ) தியபரி ) 2. வில்வப . ( மலைபசு . ) 
மூன்றாவது . ( சி . சி . உ ; ருஅ . சிவாக் .) 

மகர்வாக்கியம் - அதர்வணவேத உபநிடசங் 
மகாயுகம் - ஒரு சதுர்யுகம் . ( கூர்மபு . பிர களுளொன்று . ( கூர்மபு . அட்டமூ . உசு . உரை.) 
மா . ரு . உரை .) 

மகாவிடம்- இருதலைப்பாம்பு .( வழக்குண்டு 
மகார் - புதல்வர் . ( உ - ம் . ) முக்குலத்தரசினு போலும். 
முதன்மையாலுய- ரிக்குலத் திவனலாதில்லைமா மகாவிடழட்டித்தைலம் - எட்டிவேர் முத 
மகார் ” (பாரத.குரு தல.எடு . ( மக்கட்பான்மை ) | லியவைசேர்த்து வடிக்குந்தைலம் , ( தைல . தை 

மகாரசசூதம் - ஒரு மாமரம் . உ - ம் . ) வந்து லவ . எஉ , கூச .) 
ழிக்காண்க. 

மகாவிடுவம் 

மகாவிசுவம் , மேடசங் 
மகாரசம் - ஒரு மரம் . ( வைத் தியபரி .) கிராந்தி யென்பர் . 
மகாசிங்கி -- நாதம் , ( வைத்தியப்பரி . ) 

மகாவிந்தம் -- 1 . ஓ ரெண் . ( சூ . நிக , கக ; 
மகாரதம்- பதினோராயிரந்தேர்க்கு முதற் நகரவெ . அ ) 2. நளன ஈரம் ( நைடதத்திலறிக .) 
றேர் . நால்வகை யிரதத்தொன்று . ( பொருட் . மகாவிந்து-- அப்பாகம். ( வைத்தியபரி ) 
நிகண்டு ) 

மகாவிரதம் - அதிமார்க்க நூல் மூன்றி 
மகாரதன் பதினோராயிரந்தேருக்குத் தலை ஞென்று . இதில் பாசுபதர்கூறிய முறையே , 
வன். ( வழக். ) 

மாயை கன்மங்களுடன் ஆணவமலமு முண் 
மகாவுப்பு - கல்லுப்பு. ( வைத்தியபரி . ) டென்றும் , ஆன்மாக்களுக்குப் பெத்தமுத்தியி 
மகாராட்டிரம் -1, ஒரு தேயம் . ( மணிமேக .) னும் ஞாநசத்தியேயன்றிக் கிரியாசத்தி யில்லை 
2. ஒரு பாடை . ( பொருட் . நிகண்டு .) யென்றும் , சாத்திரத்திற்கூறு முறையே தீக்கை 

மகாருத்திரன்- மகாசங்கார கருத்தாவாகிய பெற்று , சாத்திரத்திற்கூறியபடியே எலு ம் 
சிவன். (வழக் .) (சிவஞானபோதப்பாயிரவுரையி பணிகள் முதலிய சரியைகளை யநுட்டிப்போர் 
லறிக .) 

முத்தராவரென்றும் , இந்தமுத்தருக்குக்கேவல 
மகாரோகம் - குட்டமுதலிய பெருவியாதி . ஞாந சத்திமாத்திரமேயுண்டு . ஞாநக்கிரியை 
( வழக் ) 

யென்னு மிரண்டு சத்தியும் , பரமேசுரனொருவ 
மகாரௌரவம் ஒரு நரகம் . ( பொருட் . னுக்கேயென்றும் கூறப்படும் . ( சி . பி . கச . ) 2 . 

சைவத்தினுட்சமயங்களாறனு ளொன்று . 
மகாலக்தமீ - மகாலட்சுமி . ( வழக் . ) 

மகாவிரதன் - சிவன் என்புமாலைதரித்த 
பிரதிட்டாகலையி லாகாயதத்து மூர்த்தியாயருள் வரென்பவன் . ( கர் . நவ . ரு . ) 
வத்திலிருக்கும் எட்டுப் புவநங்களுளொன்று . இவன் அகப்புறச்சமயிகளிலொருவன் . 
( சி - லி . கிரி. உக . தாற் .) 

மகாவிதக்கம் - சதுரக்கள்ளி, ( மலையக . ) 
மகாலய அமாவாசை 

புரட்டாசிமாசத் மகாவிருத்தி - சேம்பு. ( வைத்தியபரி .) 
தில் அபரபட்சத்தில் , கன்னிராசியில் சூரியன் மகா வீரியன் -- 1. காலதத்துவத்திருக்கு 
பிரவேசிக்குநாள் மகாலயமெனப்படும் . ( அபி மோருருத்திரர். ( வி - ணி . ) 2. வித்தியாதத்து 
தாநசி . ) 

வத்திருக்கு மாசாரியதசகரிலொருவர்.( வி - ணி . ) 
மகாலிங்கோற்பவம் - இருபத்தைந்து மகாவைரவன் -சிவலோக கோட்டைவாச 
மூர்த்தத்தொன்று , ( வி - ணி . உகஅ ) 

லுட் பூருவவாசலில் பிராம்மியென்னுஞ் சத்தி 
மகாலோகம் - மேலேழுலகங்களினொன்று . சமேதராய் அமிசவாகரத்தில் தனக்குச்சமான 
இவ்வுலகம் சுரர்லோகத்தின் மேல் இரண்டு மானபடர் ஏழுகோடியர் சூழ வருபவன் . ( வி - ணி . 
கோடி யேர்சநாந்தத்தில் இருக்கின்றது . இதில் உசு . ) 
மார்க்கண்டமும் அதிபதியாகி மரீசிமுதலான 

மகான் 1. அறுவகை யாகசம்பந்தங்களி 
முநிவருடனிருப்பரென்பர். ( வி - ணி . உரு .) லிரண்டாவது ; அது : அநந்தேசுரர் சீகண்ட 

மகாவக்கிரன் -- ஞாநேந்திரிய தத்துவத்தி ருக்குச் சொல்லிய ஆகமசம்பந்தம் . ( சி- லி . சரி . 
ருக்கு மைந் துருத்திரரி லொருவர் . ( வி- ணி . உ . ) 2. ஆதிசிருட்டி . ( கூர்பு. பல்வகை, எ . 
உஎஉ . ) 

3. ஏலரூபி . (சி - லி , ஞாநபா, உ . ) 4. பிரகிருதி 


நிகண்டு .) 


மகாலய- 


- 


101 


மகிழ்வு 


கசு 02 


மகேச்சுரன் 


) 


மதடயோகம் 


மாயை . ( சி . சி . க : கக . சிவாக் . ) 5. புத்திதத்து மகிழ்வுமெங்கும் ” ( பெரியபு . நாட்டு. நக.உரை .) 
வம் . ( உ - ம் . ) “ மகத்துவம் ” பார் . 

2. சந்தோஷம். (உ - ம் .) “ வந்தினிதாடப்பெற்ற 
மகி -- பூமி . ( சூ . நிக . ரு : அ . ) 

மாந்தர்போன் மகிழ்வினீடி ” ( சேதுபு . சேதிச் . 
மகிகை- மூடுபனி . ( உ - ம். ) வந்துழிக்காண்க . 
மகிடம் - எருமைக்கடா. ( உ - ம் . ) “ புனல்வால் மகிளம் --- பூவிதழ் . ( வைத்தியபரி .) 
சடோயமகிடம்புக ” ( அரிச்ச . நாட் , உச . ) 

மகிளி - ஒருகீரை. ( வழச் .) 
மகிடமர்த்தி - துர்க்கை , மகிடாசுரனைச் மகிளித்தல் - மக்களித்தல் . ( வழக் .) 
சங்கரித்தவள். ( வழக்.) 

மகீருகம் - தாபரயோநி . ( உ- ம் . ) “ மாச்சினைத் 
மகிடவாகநன் -- யமன் . ( சூ . நிக . க ; $ 0 .) தடஞ் சந்ததமகீருகநிழலில் ” (பாரத.நச்சு.சசு .) 

மகிடாதரன் --ஓரசுரன் ; இவனைத் துர்க்கை மகீலதை -- நாங்கூழ் . ( உ - ம் . ) வந்துழிக் 
சங்கரித்தாள் . ( வழக். ) 

காண்க. 
மகிடித்தல் - மக்களித்தல் . (வழக் .) 

மகுடா - தாணுவாஷ்டகரி லொருவன் . 
மகிணன் -- மகிழ்நன் , ( உ - ம் . ) “ வல்லழ ( வி - ணி . ) 
லிறைத்தது மகிணன்மேனிமேல் ” ( பிரமோத் , மதடம் - 1. சதாசிவமூர்த்தியுடைய தற் 
பஞ்சா. உசு . ) 

புருடமுகத்தினின்றற்பவித்த ஐந்தாகமங்களி 
மகிந்தகம் -1 , எலி . 2. கீரி , 1 , 2- ( உ - ம் . ) லொன்ற ; இதற்குக்கிரந்தசங்கியை இலட்சம் . 
வந்துழிக்காண்க. 

( த . நி . போ . சுசு 0 .) 2 பாட்டின்கடையின்பாதி 
மகிபதி - அரசன் , உலகிற்குநாயகன் . ( வழக் . ) யின்மேல் வருவது . ( வழக் . ) 3. மத்தளமுதலிய 
மகிபன் - மகிபதி . (உழக் .) 

வற்றின் விளிம்பு . ( வழக்குண்டு போலும். ) 4 . 
மகிபாலன் - மகிபன் . 

முடி . ( உ - ம் .) “ நெடுநாளிற்றேடியமகுடம் ” 
மகிமா - அட்டசித்தியிலொன்று ; அது : ( சிவாக . தேவியிமய . சு . 
மிகப்பருத்தல் . (உ - ம் . ) “ உவரிஞாலமுதன்மே 

ஐந்தாமிடத்திற் குருவும் 
லென் - றறையுஞ்சிவாந்தமாறாறு முள்ளும் புற ஒன்பதாமிடத்திற் பஞ்சமாதிபதியும் பத்தாமி 
னுமகலாதே - நிறையும் பெருமைதனை யன்றோ டத்திற் சரியும் இருக்கவரும்யோகம் . ( சோதி 
மகிமாவென்னும் நிரம்பிய நூல் ” ( திரு விளை . டக்கடல் . ) 
அட்டமா . உங . ) 

மதடவரீத்தனர் -- பரம்பரையாக முடியணி 
மகிமை - பெருமை . ( உ - ம் . ) “ ஆலயத்தி ந்த அரசர் . ( பா , வெ . சுக . ) 
னின்மகிமைவேதஞ்சொலவறியா " ( சிவரக . மதடாதிபதி -கீடதாரியானவரசன் . ( வழக்.) 
மேரு. எ . ) 

மதலம் - மகிழமரம் . ( வைத்திப்பரி . ) 
மகிழ் -- 1 . ஒரு மஃம் . ( உ - ம் . ) “ மருது " பார் . மதளி - தாளம். ( பரிபாடல் . ) 
2. கள் . ( உ - ம் ) “ மழையெனமகளுமகிழ்செய் 

மதளிபாய்தல் - அரக்குப்பாய்தல் . (உ -ம். ) 
மாடத்து ” (பொருக . அச ) ( ஆகுபெயர் . ) 3 . “ மகுளிபாயாதுமலி துளிதழாலீன் ” ( மலைபடு . 
தெரிநிலைவினைப்பகுதி . 4. மகிழ்ச்சி . ( உ - ம் . ) 

கங. ) 
" மகதியாழ்முநிவன்மகிழ்சிறந்தீங்கிவைபுகல்வா மகூலம் -- மலர்ந்தபூ . ( வைத்தியபரி . ) 
ன் ” ( கூர்மபு . பிரகிருதி . க . ) 

மகேசீசுரதத்துவம் - சதாசிவ தத்துவத்தில் 
மகிழ்ச்சி -1, இன்பம் . ( சூ . நிக. அ : ந.அ.) கிரியையேறி ஞர் நங்குறைந்து இச்சாசத் திரூபி 
2. களிப்பு , சந்தோடம். ( உ - ம். ) “ மந பகிழ்ச்சி யாருக்குந் தத்துவம் ; அஃது : ஈசுரதத்துவம் , 
யிற்றன்னை மறந்தனன் ” ( சிவரக . மேரு. சங . ) அதிகாரத்துவம் சகளதத்துவம் பிரவிர்த்தி 

மகிழ்தல் -களித்தல் , சந்தோஷித்தல் . தத்துவம் எனவும் பெயர்பெறும் . ( கூர்மபு. 
( வழக் ) 

வருணா. உ . உரை 

உரை . ) 
மகிழ்ந்து -- 1. உண்டு . ( உ - ம் . ) “ வாங்கமைப் 
பழுதியதேறன்மகிழ்ந்து ” (புறநா. கஉக . ) 2 . 

மகேச்சுரன் - புருடதத்துவத்தையும் பிர 
விரும்பி . (சிந்தா . ) 

கிருதிதத்துவத்தையும் 

பிரேரிப்பவராகிய அநந் 
மகிழ்நன் --- 1 . கணவன் . ( உ - ம் .) “ வசுக்க 

தேசுரர் ; இவர் : " அவ்யக்தமாய் அழிவின்றிப் 
ளென் றருந்த திமகிழ்நனெண்ணினான் ” ( பாரத. 

புனிதமாய் அந்சமாய் யார்க்குந்தெரிவதாகி 
குருகுல . சுரு . ) 2. மருதநிலத்தலைவன் . ( சூ . 

யெங்கணுமுகமாய்ச் சிறப்புட னெவற்றினு 
நிக . 2 : கெ . ) 

நிறைந்த கருதரும் பொருளென்று சொல்லப் 
மகிழம் - மகிழமரம் . ( பரிபாடல் . ) 

படுவர் ” (கூர்மபு . பிரகிரு . ரு . உரை ) (உ -ம் .) 

" எவ்வுயிர்க்கும்வித்தாகுமீசனே மகே சுரனாம் , 
மகிழ்வு -1. களிப்பு , ( உ - ம் . ) “ இன்பமு செவ்வி தருமவனிரண்டாமுருவண்டஞ்செறிந் 


மகேந்திரம் 


காங. 


மங்கலகிரி 


ததனிற் - றிவ்வியத்தின் முதலுதித்ததேவன் மூ மகேந்திரி- காவல்வைரவன்சத்தி . ( சி - லி . 
ன்றாமுருவும் , அவ்விறைநான் முகமுறுதலாங்க 

கிரி . உசு : தாற் .) 
வனான்காமுருவம் ” ( கூர்ம பு . பிரகிரு . உக . ) மகேந்திரை- ஒரு நதி . ( உ - ம் . ) வந்துழிக் 
( தேவர்களெல்லாரிலும் மகத்துவமுடையவரா 

காண்க . 
யிருத்தலினால் வந்தபெயர் . ( கூர்மபு . பிரகிரு . மகோததி - கடல் . ( உ - ம் . ) “ மகோததியேழுந் 
உச . ) ] 

தோற்ற ” ( தட்சணகைலாசபு . புவனோற் . க 0 .) 
மகேச்சுவரி -- பார்வதி , சத்தமாதர்களிலொ மகோதயம் -- ஒரு புண்ணியகாலம் ; அது: 
ருத்தி ( அபிதாநசி . ) 

தைமாசத்திலே திங்கட்கிழ மயும் அமாவாசை 
கேசம் -- அப்பிரகம் . ( வைத்தியபரி .) யுந் திருவோண நட்சத்திரமும் விதிபாதயோக 
மகேசன் - அதிகார அவத்தையில் பிரவிருத் முங்கூடிய காலம் . ( சைவலி , ருரு ) 
தித் தொழிலியற்றி உருவமென்னுந் தடத்தக் மகோதரம் - 1. ஒரு ரோகம் , நீர்நோய் ; 
குறியே குறியாகவுடையவர் . ( உ - ம் . ) “ வேதநா அதி : முதலில் வயிற்றை விகாரப்படுத்திப் பின் 
யகசங்க ரசீவபர்க்கவீமசந்திரவேணி - யாதிருத்ர சகல துர்க்குணங்களையும்பறப்பிக்கும் ( உ - ம் ) 
மகேசவீசாநநின்னருள்புரிவாயென்பாள் " ( சிவ " மகோதரஞ்சோபைபாண்டுகுன்மக்கட்டியும் 
ரக , தேவி நாட்டியம் , ரு . ) 

போம் ” ( தைல . தைலவ . சுஉ .) 2. பெருவயிறு . 
மகேசுரபேதவிக்கிரகங்கள் -- கல்யாண ( வழக் .) 
சுந்தரர் முதலிய இருபத்தைந்து கேவலமுகூர்த் மகோதான் -- இராவணன்மந்திரிகளி லொ 
தங்கள் . ( த . பி . உ 0 .) 

ருவன் . ( அபிதாநசி . ) 
மகேசுரம் -- ஈசுரத்துவம் , கன்மசா தாக்கிய மகோந்நதம்- பனைமரம் , ( வைத்தியபரி .) 
ரென்னுஞ் சதாசிவநாயனார் இச்சையுடன் ஆத் மகோபநிடதம் -உபநிடதமுப்பத்தி ரண்டி 
மாநுக்கிரகநிமித்தமாகப் பஞ்சகிருத்தியத்தைத் னொன்று . 
திருவுளத்தடைத்து அநுக்கிரகிக்கு மவதரம் . மகோற்கடர் - விநாயகமூர்த்தங்களி 
(சதாசிவரூபம் .) 2. சத்திகாரியமான வைந்த லொன்று . ( அபிதாநசி . ) 
வத்தை நடத்தும் வடிவுடையது . 

மகோற்சவம் - பெரிய திருவிழா. ( வழக் .) 
மகேசுரன் - சிவபெருமான் உருவத்திரு 

மகோற்பலம்- தாமரை . ( மலையக .) 
மேனிகொள்ளும்பொழுது பெறும் பெயர் . ( சை மகோன்மதம் -- மருள்வெறி . ( வழக் . ) 
வவி . ச . ) 

மகௌகக்கிரமம் குருபரம்பரைக்கிரம 
மகேசுரியபாவதை - சிவப்பொருளை யவ் மிருவகையுளொன்று , ( சி.லி. சரி . க . அவதா 
வியத்தவஸ்துவாகத் தியாநித்தல் . ( கூர்மபு. ரிகை . ) 
வருணா . சங . உரை. ) 

மகௌகழறை - வேறுவேறு வகுக்கப்பட்ட 
மகேசுவரம் - மகேசுரம் . (சிவப்பிரகாசக்சட் .) பல ஊற்றைத்தபட்டிக்கூ.று முறை.(சிவஞாநபா ) 
மகேசுவார்- அதிகாரசிகன். ( பௌட்.உ.ச.) மகௌடதம் - 1. சுக்கு , 2. திப்பிலி , 
மகேசுவரன் - சாதாக்கியத்தில்பத்திலொரு 3. வசம்பு . ( 1 , 2 , 3 - வைத்தியபரி . ) 
அம்சமாகத்தோன்றி அசுத்தமாயாகிருத்தியத் மகௌடதி - நன் மருந்து . ( வைத்தியபரி .) 
தைப் பண்ணுபவர். ( சி . சி . 2 ; எச . சிவாச். ) மங்கணசித்தர்- ஒரு பெரிய சித்தர் ( அபி 
மகேசுவரி- மகேசுவரற்கானசத்தி . ( சி . சி . 

தாநசி ) 
உ ; எரு . சிவா. ) 

மங்கல்யம் --- மங்கலியம் . ( உ - ம் . ) “ சசிதேவி 
மகேசை - மகேசுவரி . ( சி . பி ) 

மங்கல்யக்கந்தரட்சா ” ( கந்தர . 25 ) 
மகேந்திரகதலி - ஒருவாழை . ( வைத்தியபரி ) மங்கல் -1 . ஒளியின்மை. ( வழக் .) 2. கெடு 
மகேந்திரசாலம் - ஒரு மாயாவித்தை; அது : தல் . (உ - ம் . ) “ தூதர்தமையேபிடித்து மங்க 
கலைஞாந மறுபத்துநான்கினொன்று . ( உழக் ) வடித்து ” (சிவரக . கத்தரிப்பூ . உஅ . ) 

மகேந்திரநகரி - அமராவதி , இந்திரநகர். மங்கல்லியம் -1 . சந்தனம் . ( வைத்தியபரி . ) 
மகேந்திரபுரி - தென் சமுத்திர மத்தியி 2. தயிர் . உ - ம் . ) “ மோதகமிட்டலிபுரா தனத் 
லிருந்த சூரனுடைய நகரம் . ( அபிதானகோ.) | தொன்றேனுமூரிமங்கல்லியத்தான் ” ( தைல. 
மகேந்திரம் -1. ஒரு நகரம் ; அது : சூரநகர் . 

தைலவ . அக . ) 
( கந்தபு . மகேந்திரஞ்செல் . க . ) 2. ஒரு மலை . மங்கலகிரி -- திருமால் நரசிங்கமூர்த்தியா 
(பொருட் . நிகண்டு ) 3. பிரதிட்டாகலையில் யிருக்கிற அகோபலம் , மங்கலகிரி , சுவாலை என் 
வாயுதத்துவத்திலிருக்கு மெட்டுப் புவநங்களு னு மூன்று தலங்களிலொன்று . ( அபிதான 
ளொன்று . (சி.லி. கிரி . உக . தாற் . ) 

கோ .) 


மங்கலியகம் 


ககாசை 


மங்குளம் 


மங்கலத்திருநாள் - புத்தன் அவதாரதினத் ழிக்காண்க , 
திற் புத்தர்கொண்டாடப்பட்ட திருநாள் . ( அபி மங்கலியம் --- தாலி , மங்கலநாண் . அ 0 ச .) 
( தாநசி ) . 

மங்கலியன் - நாவிதன். ( பிங்கல . அச .) 
மங்கலத்துகில் - வெண்டுகில் . (சிந்தா.) மங்கலை -1 . இலக்குமி . 2. உமை . ( உ - ம்.) 

மங்கலநாயகியம்மை - கும்பகோணத் தால சௌந்தரியல- தருணமங்கலையுன துசிந்தையெ 
யத்திருக்குந்தேவியார் பெயர் . ( அபிதாநகோ. ) ன்னு முதற்குறிப்புள்ளகம் . 3. சுமங்கலி . ( 1 , 

மங்கலநாண் - கழுத்திலணியுமங்கலசூத்தி 3 - வழச் . ) 
ரம் . ( உ - ம் . ) “ ஒன்றியமங்கலநாணினொளிபோ மங்கள கௌசிகம் - ஒரு பண்ணென்றும் , 
ற்றி ” ( கோயிற்பு பாயிர . ரு .) 

ஓரிராகமென்றுங்கூறுவர் . 
மங்கலப்பாடகர் -- கடிகைமாக்கள் , சோப மங்களநாயகி - திருமங்கலக்குடி , திருக் 
நம்பாடுவோர் . ( சூ . நிக . உ : சஎ .) 

கண்டியூர் , திருநல்லம் , திருவாரூர், திருவிடும் 
மங்கலப்பிரதை - மஞ்சள் . ( வைத்தியபரி . ) பாவநம், திருப்பரிதிநியமம் என்னுந் தலங்களி 
மங்கலம் -- 1 . சிறப்பு . ( உ - ம் . ) “ சைவமங் லெழுந்தருளியிருக்கிற தேவியார் பெயர் . ( அபி 
கலவே தியத்தாபன் ” (திருவிளை . விருத்த . க ங . ) தாநசோ . ) 
2. சுபம் . ( உ - ம் .) “ மங்கலந்திகழ்மனையெலாம் ” மங்களப்பாடகர் - மங்கலப்பாடகர் . ( வழக்.) 
( பாரத . கிருட்டிண . சுஎ . ) 3. சோபநம் .(உ -ம் .) மங்களம் - மங்சலம் . ( வழக் . ) 
“ தெங்வமங்கலவரிசைகள் ” (திருவிளை.விருத்த மங்களாசரணத்திரயம் -- மங்களவழிபாடு 
கங . ) 4. மங்கிலியம் . ( உ - ம் . ) “ தோற்றருமங் மூன்று ; அவை : வாழ்த்து , நமஸ்காரம் , வஸ்து 
கலம்புலையன்காணவும்போதுவதோ” ( அரிச்ச . நிர்த்தேசம். ( வி - ணி . கக .) 
மயாந . சச .) 5. வாழ்த்து . (வழக் . ) மங்கலம்பா மங்களாசாணை - மங்கள வழிபாடு , தற்சிறப் 
டுதல் . 6. விவாகச்சடங்கு . ( உ - ம் . ) “ தந்தமர் புப்பாயிரமென்பர் . ( அபிதாநசி . ) 
மங்கலங்காண்பான் ” (திருவிளை . விருத்த . கரு . ) மங்களை -1 . உமை. ( உ - ம் . ) “ சர்வாணி ”பார் . 
( அட்டமங்கலமுமாம் . அபிதாநசி .) 

பார்வதிதேவியின்றோழியரிலொருத்தி . ( அபி 
மங்கலமொழி -1 செய்யுட்களின் முதற் தாநசி .) 
கவியின் முதலில்வரவேண்டு மங்கலச்சொல் ; மங்காமைகாத்தான் - ஒருவகைநெல் . வழக் 
அவை: அமிழ்தம் , ஆபரணம் , உலகம் , எழுத்து , குண்டுபோலும் . 
கங்கை , கடல் , சீர் , சொல் , திரு , தேர் , நிலம் , மங்கிணி -- மிக்கமந்தன் . ( வழக். ) 
நீர், பரி, பரிதி , புகழ், புயல் , பூ , பொன் , மன , மங்கிலம்- காட்டாக்கினி , 
மதி , மலை , யானை முதலியன. ( இலக்கணவி . மங்கிலியம் -- மங்கலியம் . ( வழக் .) 
எஎச . உரை. ) 

மங்குங்காலம் துன்புறு காலம் . ( வழக் . ) 
பலவணி. 

வெள்ளணி . (சிந்தா .) மங்குங்காலமாக்காய்க்கும் . 
:: 5 :கலவள்ளை - உயர்குலத்துதித்தமடவர மங்குசநி-- முதன்முறைவரு மேழரைநாட் 
லைவெண்பாவொன்பதனால் வகுப்புறப்பாடுதல் . டுச்சநி . ( வழக்குண்டுபோலும் . ) 
( உ - ம் .) “ ஒன்பது வெண்பாவகுப்பாலுயர்குல மங்குதல் -1 . கெடுதல் , ( இராமா. அரசியற் 
மங்கோயப்பாடுதல்மங்கலவள்ளை ” (இலக்கண ப . உ . ) 2. மழுங்கல் . ( வழக் . ) 
வி . அஉஅ . ) 

மங்கல் -1 . ஆகாயம் , 2. இருள். ( உ - ம் . ) 
மங்கலவாரம்- ] . செவ்வாய்க்கிழமை . 2. “ மங்குன்மாப்புகை ” ( புறநா . கங .) 3. திக்கு. 
நல்லநாள் . ( 1 , 2 -வழக் .) 

( உ - ம் . ) “ மங்குல்வானத்துத்திங்களேய்க்கும் " 
மங்கலவாழ்த்து - இடையூறு நீக்குதற்குறிய ( பெரும்பா. ச.அ ..) 4. மேகம் . (உ - ம் .) “மங்குல் 
கடவுளை வாழ்த்துவது; இது : வாழ்த்தும், | சூழ்விமானமுன்றில் ” ( பாரத . வாரணா. சுச .) 
வணக்கமும் , நுதலிய பொருளுரைத்தலும் என மங்குல்வாணி- அசரீரி .( உ - ம் ) “ மங்குல் 
மூவகைப்படும் . (சிவஞானசித்தியார் முதலிய வாணியுதித்திமயமயிலேவருத்தந்த ணி மனத் 
நூல்களினுரைமுகத்திற் காண்க . ) 

தில் ” ( அருணகிரிபு. அருந்தவ. கசுஉ . ) 
மங்கலவெள்ளை -- சந்தனம் . (மணிமேக .) மங்குலம் - மங்குளம் , 
மங்கலன்- செவ்வாய் . (சூ . நிக. க : சு 0.) மங்குலி - இந்திரன் . ( உ - ம். ) “ அமிர்தங் 

மங்கலி -1 . நாவிதன் . ( சூ. நிகண்டிற் சீ கடைந்தவனஞ்சுமங்குலி " ( திருப்பு. ருருக . ) 
மங்கலியென்றார் , பிங்கலநிகண்டி மங்கலிய மேகத்தையுடையவன் . 
னென்றார் . 2. மங்கிலியதாரி . ( வழக் .) 

மங்குளம் -1. நிறமழுக்கம் . 2. பார்வைமந் 
மங்கலியகம் - சிறுகடலை . (உ - ம் . ) வந்து தம். 3. மந்தாரம் . ( 1, 2 , 3 - வழக்.) 


மச்சாவதாரம் 


ககாரு 


மசரதம் 


ன்று . 


மங்கை -1 . இரசம் . 2. கற்றாழை . 3. பெண் . மச்சான் -- மைத்து நன் . ( வழக் . ) 
( உ -ம் . ) “ ஆடுமங்கையரனந்தர் ” ( அரிச்ச. காசி மச்சி - பூனைக்காலி. ( வைத்தியபரி .) 
கா. கஉ . ) . 4. பெண்களுக்குரிய பருவ மேழனு மச்சிகை -- மோர் . ( உ - ம் . ) “ மச்சமச்சமச் 
ளொன்று , ( சூ . நிக . உ: ருஅ . ) ( 1 , 2 - வைத் சிகையெண்மாங்காய்நீக்கே " ( தைல . தைலவ . 
தியபரி . ) 

கஙக . ) ( தெலுங்கு . ) 
மங்கைதீர்க்கம் - மணவாட்டிநாளுக்கு மண மச்சிப்பாசி - பொன்னாங்காணி . ( வைத் 
வாளனாள் பதின்மூன்றுக்கு மேற்பட்ட நாளா தியபரி . ) 
யிருத்தல் ; இது : விவாகப்பொருத்தத்து ளொ மச்சியம் -1 . கடுகுரோகிணி . ( மலையக .) 

2. மச்சம் , ( சி . சி . உ : அக . மறை . ) 
மங்கைநாயகி- அகத்தியான்பள்ளி, விசய மச்சியாச்சி- ) பொன்னாங்காணி . ( மலை 
மங்கையிற் கோயில் கொண்டிருக்குந் தேவியார் 

மச்சியாத்தி- யக . ) 
பெயர் . ( அபிதாநகோ. ) 

மச்சு -1 . குற்றம் . (உ - ம் . ) வந்துழிக்காண்க . 
மங்கைபாகன் - மங்கைபங்காளன் , ( சூ . 2. பூனைக்காலி . ( மலையக . ) 3. மேனிலை . ( வழக் . ) 
நிக . க : சு . ) 

மச்சுப்போதல் - மக்கிப்போதல் . ( வழக் .) 
மங்கையர்க்கரசியார் - 1.கூன்பாண்டியன் மச்சுனமை - மைத்துனவுரிமை . (வழக் . ) 
மனைவி , 2. திருவேதிகுடி யாலயத்திருக்குந் மச்சுனன் - மைத்துனன் . ( வழக் .) 
தேவியார்பெயர்.( அபிதாநகோ .) 

மச்சுனி -- மைத்துனி. ( வழக். ) 
மச்சகந்தி - வியாசன்றாய் . ( பாரத ) 

மச்சேந்திரநாதர் - நவநாதசித்தரிலொருவர் . 
மச்சதேசம் - விராடபுரம் . ( பாரத . ) (சி. பி . கை , கரு. ) பொருட்டொகை நிகண்டு 
மச்சம் -1 . சிவபுராணம் பத்தனுளொன்று ; சித்தரென்பதின்மர் பார் . 
அது : சம்ஸ்கிருதபாஷையிலே பதினாலாயிரங் மச்சை -1 பழத்தின்சதை. (உ -ம் . ) துன்றிய 
கிரந்தமுடையதாய் விஷ்ணுவினது மீனவதார 

வதன்பான்மச்சைக்களவில்லை ” ( ஞாநவா . வில்வ 
மான்மியமும் அவ் விஷணு சலப்பிரளயகாலத் பல . கஉ . ) 2. மறு . ( வழக் . ) 3. மீனம்பர்; இது : 
திலே மனுவையும் பிறவற்றையும் ஓர்பேழையி கடலிலுண்டாவது , 4. மூளை . ( சி . சி . பரலோ 
னுள்ளே வைத்து ரட்சித்ததையும் பிரமசிருட் காயதமதமறுதலை . ) 
டியும் திரிபுரத்தசுரர் சங்காரமும் தாரகாசுர 

மசக்கல் -- கசக்குதல் . ( வழக். ) 
னுக்குந் தேவர்களுக்கும் இடைநிகழ்ந்த யுத்த மசக்குதல் -1. கலக்குதல் . 2. மயக்குதல் . 
மும் பார்ப்பதியம்மையார் திருக்கல்யாணமும் 

( 1 , 2 - வழக் .) 
கந்தசுவாமியின் அவதாரமும் விஷ்ணு அவதா 

மசக்கை - கருப்பமசக்கு . (வழக்.) 
ரமுமாகிய கதைகளை யுணர்த்துவது . ( கந் . நவ . 

மசக்கைக்காரி- கருப்பஸ்திரி. ( வழக் .) 
உஎ . ) 2. தேயமைம்பத்தாறினொன்று . ( பொ மசகம் - 1. கொசுகு . ( சூ . நிக . ந : சுகா . ) 2 . 
ருட் . நிகண்டு . ) 3. பங்குனிமாதம் . ( உ - ம் . ) 

மயக்கம் . ( வழக் ) 
" பயமார்கடமச்சத்திற்குந்திரிக்குட்பகர் திங்க மசகவரி - கொசுகுவலை . (சிந்தா. காந்தரு 
ளின்" ( தைல . பாயிர. ருச .) 4. மாற்றுநிதான வதத்தை . நசசு . உரை . ) 
மறிய வெட்டிவைத்திருக்கும் பதிற் பொன் . மசகி - அத்திமரம் . ( வைத்தியபரி.) 
( உ - ம் . ) “வன்றொண்டர்மச்சம்வெட்டிக்கைக் மசது - 1. கடலிற்றிசைதெரியாதவிடம் . 
கொண்டு ” ( பெரியபு.ஏயர்.காக .) 5.மீன் .( வழக் .) ( வழக்குண்டுபோலும் .) 2. வண்டி யச்சுக்கிடு 
மச்சம் - ஸ்நானம் . ( சி . சி . அ: கஉ , சிவாக் . மெண்ணைமைக்குழம்பு. ( வழக் . ) 
மச்சழநி - ஒரு சித்தர் . ( பொருட் - நிகண்டு .) மசகுதல் - மயங்குதல் . ( வழக் .) 
மச்சயந்திரம் - ஒரு யந்திரம் . இதன் விவ மசங்குதல் -1. கசங்கல் . 2. மயங்கல் . ( 1 , 
ரம் , ( அபிதாநசிந்தாமணியிற்பார் . ) 

2 - வழக் .) 
மச்சரம் - ஒருவன் தன்னினுமதிக பாக்கிய மசம் -1 . கொசுகு . மசகமென்பது மசமென 
வந்தனாயிருந்தால் அவன் செல்வத்தைப்பார்க் வந்ததென்க, 2. கோபம் . 3. தொனி . ( 1 , 2 
கச் சகிக்காமல்வருகிற சித்தவிருத்தி . ( வாசுதே . (உ -ம் .) வந்துழிக்காண்க . 
நஎ .) 2. பொறாமை , ( உ - ம் . ) “ மச்சரமில்லாத 
வர்க்குமுந்நூலின்மார்பருக்கும கத்தாஞ் செல் 
வம்மெச்சுபதி ” (சிவரக . கணபதிவந்தனை .கசு . ) 

மசமசெனல்- மசமசத்தல் , ( வழக் .) 
மச்சாவதாரம் - மீனவதாரம் ;இது: திருமால் மசாதம் - பேய்த்தேர். ( உ - ம் . ) மசரதமனை 
தசாவதாரத்துளொன்று . ( சூ . நிக . கஉ : சசு.) யவர்வரமும் வாழ்வும் " ( இராமா . திருவவதார . 


மசமசத்தல் , தினவுகொள்ளல் . (வழக்.) 


மஞ்சரிரூபிணி 


களாகோ 


மஞ்சில் 


மசுரம் 


உக. ) மசர் பேய்க்கொருநாமமாகக்கூறுவர் . மஞ்சரீகம் மிருதுவானமருக்கொழுந்து . 
மசனம் -- வருத்தல் . (வழக். ) 

( வைத்திய பரி ) 
மசாகம் - குருவி . (உ - ம்.) வந்துழிக்காண்க மஞ்சலிக்கான் உருத்திரசடை . ( வைத் 
மசால் - தீவர்த்தி . ( அரபி . ) 

தியபரி . ) 
மசி - தெரிநிலைவினைப்பகுதி . 

மஞ்சள் -1 . அரிசனம் ; அது ; கஸ்தூரிமஞ் 
மசிகம் - பாம்பளை . ( உ - ம் )வந்துழிக்காண்க. சள் , கொச்சிமஞ்சள் , கறிமஞ்சள் , கிழங்குமஞ் 
மசித்தல் - நசித்துக்குழைத்தல் . ( வழக் ) சள் , விரலிமஞ்சள், மரமஞ்சள் எனப் பலதிறப் 

மசிதல் --நசித்துக்குழைதல் , ( உ- ம் . ) அப் படும் . ( உ - ம் . ) “ திரியட்சி ” பார். 2. குருவி . 3 . 
பங்காமசிய இடி ” ( தைல . தைலவ . கஙரு . ) தேசிப்பழம் . 4. நாயுருவி . மஞ்சள் தேவியின் 
மசியல் - மசிக்கப்பட்டது . ( வழக் . ) 

அபிடேக் திரவியமாதலால் , சுமங்கலிகள் கண 
மசிவு - மசிதல் . உ- தொழிற்பெயர் விகுதி . வர் தீர்க்காயுள் பெற இறைவியைவேண்டியணி 
மசுக்காம்- மூங்கில் . ( மலையக .) வர் . காரணாமத்திற் கூறியிருக்கின்றது . ( 3 , 4 , 

- கடலை . ( உ - ம் .) வந்துழிக்காண்க . ( வைத்தியபரி . ) 
மசூரம்- மூட்டுப்பூச்சி , ( உ - ம் . ) வந்துழிக் மஞ்சளலரி - ஓரலரி . ( வழக் ) 
காண்க . 

மர்சனிளங்கலையன்-- ஒருவிதநெல் . வழக் 
மசூரி - 1. சின்னமுத்துப்போலுண்டாவ குண்டு போலும் . 
தொரு நோய் . 2. துருக்கர்கல்லறை . ( 1 , 2 மஞ்சன் --- மகன் , போலி , 
வழக் . ) 

மஞ்சா - 1. இலைக்கள்ளி . ( மலையக . ) 2 
மசூரிகம் - மசூரி . 

கட்டில் . ( சி . சி . ச : உஅ . சிவாக் . ) 
மஞ்சகம் -1. கட்டில் . 2. கொக்கு . ( வைத் மஞ்சாக்குரு - தேசிப்பழம் . ( வைத்தியபரி ) 
தியபரி. ) 

மஞ்சாடி -1. இரண்டு குன்றிமணிகொண்ட 
மஞ்சட்கடம்பு - ஒரு மரம் . ( வழக் ) நிறை . 2. ஒரு மரம் . 3. செவ்வள்ளிக்கொடி . 
மஞ்சட்கல் - ஒரு கல் . ( வழக் .) 

4. நுணாவேர்ப்பட்டை. ( 3 , 4 - வைத்தியபரி . ) 
மஞ்சட்காப்பு- மஞ்சட்பொடிச்சாந்து . மஞ்சாரி - கஞ்சாங்கோரை . ( மலையக . ) 
( வழச் ) தேவியின் அபிடேகதிரவியம் . 

மஞ்சாளி - வயிரநிறுக்குநிறை . ( தெலுகு .) 
மஞ்சட்காமாலை -- ஒரு நோய் . ( வழக் .) மஞ்சி -1 . படகு . ( வழக்குண்டுபோலும் .) 
மஞ்சட்காளான் ஒருவகைக்காளான் . 2. பேழை . 3. மரல்நார் . ( 1 , 3 - வழக் . ) 
( வழக் ) 

மஞ்சிகம் -- 1. தாளிக்கொடி . ( மலையக . ) 
மஞ்சட்செவ்வநீதி - ஒரு செவ்வந்தி . ( வழங். ) 2. பெட்டி , ( பிங்கல . கஎருசு . ) 
மஞ்சணத்தி - மஞ்சணுணா. ( வைத்திய மஞ்சிகன் - நாவிதன்.(உ - ம் .)"குணுங்கர் " பார். 
மஞ்சணாறி- பரிபா . ) 

மஞ்சிகை -1 . குண்டலம் . ( பிங்கல.ககஎச .) 
மஞ்சணை எண்ணைக்குங்குமம் . ( வைத் ( காதணி என்பர் . சிந்தா . ) 2. கையாந்தகரை . 
தியபரி. ) 

3. தாளிக்கொடி . 4. பேழை . ( சூ . நிக . எ : நசு .) 
மஞ்சநச்சாலை - நீராடுந்தாநம் . ( உ - ம் . ) | ( 2 , 3 - மலையசு .) 
“ மாலை ” பார் . மஞ்சநம் - முழுகுதல் . 

மஞ்சிட்டம் - மஞ்சாடி . ( மலையக . ) 
மஞ்சநி -- வேலிப்பருத்தி ( வைத்திய பரி. ) மஞ்சிட்டி -1 . ஒரு செடி . 2. நுணாவேர்ப் 
மஞ்சம் - 1. ஆசநத்திலிவருதற்குக் கீழிட்ட பட்டை . ( வைத்தியபரி. ) 
படி . ( உ - ம் . ) “மஞ்சமேறிமணித்தவிசேறினார் " மஞ்சிடலை 
( பாரத . குருகுல . கஉ 0 . ) 2. கட்டில் . 3. கொம் 

மரசிபலை வாழை . ( மலையக . ) 
மட்டிமாதுளை . ( வைத்தியபரி ) 

மஞ்சிதேவர் - இவர் காசியிலிருந்தபெரு 
மஞ்சம்புல் - ஒரு புல் . ( வழக் .) 

மாள் விக்கிரகத்தை யெழுந்துசென்று எல்லா 
மஞ்சரி - 1. ஒரு பிரபந்தம் . ( வழக் .) 2 . ருங்காண விசுவநாதலிங்கத்தை வணங்கும்படி 
தளிர் . ( சூ . நிக . கக : ஞகரவெ. ங . ) 3. நாயுருவி . | செய்தவர் , அதுகண்டு அங்கிருந்த வைணவர் 
( மலையக ) 4. பூங்கொத்து . ( உ - ம் . ) “மஞ்சரிப் கள் சிவதூஷணஞ்செய்யாதடங்கினர் . ( அபி 
படலைநீங்காவண்டினம்புது நீராடும் " ( சேதுபு . தாநகோ ) 
திருநாட் . உங .) 5. பூமாலை . 6. முத்து . ( 5,6 மஞ்சிமம் - அழகு . (உ - ம் . ) வந்துழிக்காண்க . 
வைத்தியபரி ) 

மஞ்சிரம் - காலாழி . (உ - ம் .) வந்துழிக்காண்க. 
மஞ்சரிநபிணி - ஜம்பத்தோருருத்திரசத்தி மஞ்சில் - பழையவரம்பின்வழி . ( உ - ம் . ) 
களி லொருத்தி . ( வி - ணி . ) 

வந்துழிக்காண்க . 


மட்டி 


5 சுஎ 


மடக்கல் 


சுக . 


மஞ்சிறு --கையாந்தகரை . ( மலையக . ) படி . ( தெலுகு .) 3. மட்டிக்காரை . 4. மதியே 
மஞ்சீரகம் - கழற்சிக்கொடி . ( வைத்தியபரி .) | டன் . (3 , 4- வழக் . ) 

மஞ்சு -1 . அழகு . 2. ஆபரணம் . ( சூ. நிக . மட்டிடுதல் -மட்டுச்செய்தல் . ( வழக் . ) 
சுக ; ஞகரவெ . உ . ) 3. இளமை . 4. பனி. 5 . மட்டித் நல் -1 , பூசுதல் . ( உ - ம் . ) “ குங்குமஞ் 
மேகம் . ( உ - ம் . ) “மஞ்சலம்பிடியேறென்ன " சாந்தமிவைபலவுமட்டித்து ” (திருவிளை.மூர்த் 
( அரிச்ச . சூழ் . உக . ) வெண்மேகம் என்பர் . தி . உச . ) 2. மட்டுக்கட்டுதல் . 3. மண்டலித்தல் , 
( சிந்தா. ) 6. யானை முதுகு . 7. வலி . ( 1 , 3 , 4 , வட்டமாக்கல் . ( 2, 3 - வழக் . ) 
6, 7 - பிங்கல. நசுக்க .) 

மட்டிப்பால் - ஒருவகைச் சாம்பிராணி . 
மஞ்சுகம் கொக்கு . ( உ - ம் . ) வந்துழிக் ( வைத்தியபரி . ) 
காண் . 

மட்டிப்பு - மட்டித்தல் . 
மஞ்சுகேசனி - ஒரு தேவதாகணிகஸ்திரி . மட்டியம் - சத்ததாளத்தொன்று . ( பொருட் 
( வி - ணி . உங கூ . ) 

நிகண்டு. ) 
மஞ்சுவந்தம் - இமயத்துக் குத்தர திசையி மட்டிலை - பச்சிலை . ( உ - ம் . ) “ மட்டிலைதக் 
லுள்ள ஒருமலை , இதிலே ஒரு பெரிய தடாகத் காளி” ( தைல . தைலவ . கஙரு . ) 
தில் , பஞ்சவர்ணமுள்ள தாமரைகளுண்டாகின் மட்டு -1 . அளவு . ( உ - ம் . ) " மட்டிலாமட 
றன . ( அபிதானகோ.) 

வார் " ( அரிச்ச . நாட்டு. ரு0 ) 2. உத்தேசம் . 
மஞ்சுளம் 

அழகு , மிருது . ( திருவிளை . ( வழக்.) 3. எல்லை . ( சூ . நிக . கக : டகரவெ . உஉ . ) 
உக்கிர குமார . ஙரு . ) 

4. கள் . (உ - ம் . ) " வெப்புடைய மட்டுண்டு " ( புற 
மஞ்சூபம் -- கடலை . ( மலையக . ) 

நா . உச . ) 5 காமபானம் . ( உ - ம் . ) “ மட்டுடை 
மஞ்ஞை -- மயில் . ( சூ . நிக . ந : 30. ) மண்மகள் மலர்ந்தபோதினால் ” ( சிந்தா . நாமக . 
மஞ்ஞையீர்க்கு- மயிலிறகு . ( வைத்திய பரி .) க . ) 6. தேன் . ( உ - ம் .) “மட்டலம்பு கோதை 

மஞையூர்தி --- கந்தசுவாமி . ( சூ . நிக . க : யார் " ( திருவிளை , வளைய . ஙச . ) 7. மதுவைக் 
உச . ) 

குஞ்சாடி . (உ - ம் .) “ மட்டுவாய்திறப்பவும் ” ( புற 
மட்கல் -1 . அழுக்சேறல் . 2. ஒளிமழுங்கல் . நா , ககக . ) 
( 1 , 2-வழக் . ) 

மட்டுக்கட்டுதல்- தடைப்படுத்தல் . ( வழக் . ) 
மட்கலம் - மட்பாண்டம் ( பெரிய . அரிவாட் . மட்டை -1 . உடற்குறை ( சூ . நிக . உ : அசு .) 

2. பனை முதலியவற்றின் மட்டை . ( உ - ம் . ) " மட் 
மட்தகை -- 1. மண்ணாற் செய்தகுசை . 2 . டைகளப்பங்காமசியவிடி ” ( தைல. தைலவ 
மழுங்குதல் . ( 1 , 2 - வழக் ) 

கஙரு . ) 3 முட்டாள் . ( வழக் .) 
மட்துதல் - மட்கல் . ( வழக் .) 

மட்டைக்கோரை- ஒரு புல் . ( வழக் ) 
மட்சிகம் - ஈ . ( உ - ம் .) வந்தழிக்காண்க. மட்டைத்தேள் பிள்ளைத்தேள் . ( வைத் 
மட்சிகை - மட்ரிகம் . 

தியபரி . ) 
மட்டக்கோல் - மட்டங்கட்டுங்சோல் . ( வழக் ) மட்பகை 1. குயவன் . 2. மட்கலத்தை 
மட்டங்கட்டுதல் சரியாய்நிறுத்தல். ( வழக் . ) யறுக்குமாயுதம் . ( உ - ம் . ) “ மட்பகையின்மாணத் 
மட்டசீசுற- ஒரு மீன் . ஒரு குழூஉக்குறி . தெறும் ” ( வள் . அஅங. ) 
மட்ட சுத்தம் - மட்டம் . ( வழக்.) 

மட்பகைஞர் - குயவர் . ( உ - ம் . ) “ மட்பகைஞர் 
மட்டத்தாம் -- குறைந்ததரம். ( வழக் .) திகிரியெனவருவினையின்வாய்ப்பட்டுமம்ம ரெ 
மட்டத்துருக்தி -- ஒருவிசிறி. ( சூ.நிக.எ.சுக.) ய்தி " ( கூர்மபு . திருக்கல் . கசு . ) 
மட்டந்தட்டல்- அடக்கல் . ( வழக்.) 

மட்பகைஞன் - குயவன் . ( சூ .நிக.உ : ஙஉ எ . ) 
மட்டந்தட்டுதல் - மட்டந்தட்டல் . ( வழக் .) மட்டனை - நிலப்பனை . ( உ - ம் . ) “ மாதவனுந் 
மட்டப்பலகை- சமனறிகருவி . ( வழக் . ) திக்கந்தமட்பனையெருவைதொட்டி ” ( தைல . 
மட்டம் -1. எல்லை . (சூ . நிச சக : டகரவெ . தைலவ . கச ) 
உஉ . ) அம் - சாரியையாம் ) 2. ஒப்புரவு , சமம் . மடக்கடி - தந்திரம் . ( வழக் . ) 

ஓரளவுகோல் . 4. மிதம் . 5. மூன்றொத்து மடக்கடிபண்ணல் தந்திரம்பண்ணல் . 
டைய தாளம் . ( சிலப் . அரங்கேற்று . கநச . ( வழக் . ) 
உரை. ) 6. வாலக்குதிரை. ( 2 , 3 , 4 , 6 -வழக் . ) மடக்கம் -1 . அடக்கம் . 2. வளைவு . ( 1 , 2 
• மட்டலது - ஒருசருவி .(வழக்கண்டுபோலும் . ) வழக் . ) 
மட்டாயுதம் -- வாள் . ( சூ . நிக . எ : கூ . ) 

நீ மடக்கல் .-- 1. அடக்கல் . 2. வளைத்தல் . 
மட்டி -1. தெரிநிலைவினைப்பகுதி . 2. பரும் ( 1 , 2 - வழக். ) 


கரு. ) 


. 


மடதி 


கசுஅ 


மடவரலியர் 


மடக்கலங்காரம் - எழுத்துக்களின் கூட்டம் மடந்தை - 1. பெண் . ( உ - ம் .) " மடந்தை 
இடைவிட்டும் இடைவிடாதும் பின்னும்வந்து யாய்வந்தமாலோன் " ( கந்தபு . ததீசியுத். அக . ) 
வேறு பொருடரும் அலங்காரம் . ( சண்டியல . மகளெனினுமாம் . ! புறநா. ) 2. பெண்களுக் 
சொல்லணியில் . ) 

குரியபருவமேழனுளொன்று . ( சூ . நிக . அ .) 
மடக்கியல்- சுரிதகம் . ( யாப் . காரி , செய் . மடந்தைப்பருவம் - பெண்களுக்குரிய பதி 
க 0 . உரை ) 

னாறுவயசுப் பருவம் . ( சி . சி . அ : க 2 : மறை . ) 
மடக்கிறல் - ஒருவகையிறால் . ( வழக்குண்டு மட நடை - மென்னடை . (சிந்தா .) 
போலும் . ) 

மடப்பம் - 1. ஐஞ்நூறு கிராமத்திற்குத் 
மடக்கு -1. ஒரு பாத்திரம் ; அது : பேரகல தலைக்கிராமம் . ( சூ . நிக. ரு : நஎ . ) 2. மகளிர் 
என்பர் . ( தைலவ .) 2. ஓரலங்காரம் , மடக்கலங் குணங்களினொன்று . ( புறநா .) 
காரம் , 3. திருப்பு . 4. தெரிநிலைவினைப்பகுதி . மடம் - 1.அழகு . (சிலப் .) 2. அறியாமை , 
5. மடிப்பு, வளைத்தல் . 6. மாறிமாறிவருதல் . அன்றியுங் கொளுத்தக்கொண்டு கொண்டது 
( 3, 5 , 6 வழக் ) 

விடாமை . ( உ - ம் .) " மடப்பாவைதன் வரமுமென் 
மடக்குதல் -1. அடக்கல் . 2. கீழ்ப்படுத்தல் , வரமும்" ( பாரத . கிருட்டிண . ககா .) 3. சத்திரம் . 
வளைத்தல் . 3. திருப்பல் . 4 , மாறிமாறிச்செய் ( உ - ம் . ) “ திருமுதுகுன்றின்மடமுமியற்றி 
தல் . ( 1 , 2 , 3 , 4 வழக் . ) 

(விருத்தாசல. கரு .) 4. முநிவர்வாசம் . ( சூ . நிக . 
மடக்குட்டக்கெனல் --ஈரடுக் கொலிக் கக : டகரவெ.க . ) 5. மேன்மை . ( புறநா .) 
குறிப்பு. ( வழக் ) 

மடமடக்கி - வட்டத்திருப்பி .( வைத்தியபரி .) 
மடக்குவரி - இறைமேலிறை. ( வழக் ) 

மடமடத்தல் -ஈரடுக்கொலிக்குறிப்பு. ( வழக் ) 
மடக்கொடி பெண் . அடையடுத்தவாகு மடமடப்பு - மடமடத்தல் . 
பெயர் . 

மடமடெனல் - மடமடப்பு . ( வழக் .) 
மடங்கடித்தல் - தோற்றோடச்செய்தல் . மடமை - அறிவின்மை ; அன்றிப் : பெண்கள் 
( வழக் .) 

நாற்குணத்துளொன்றுமாம் . 
மடங்க- இறைஞ்ச. ( புறா . ) 

மடல் -1 . ஈந்து கமுகு தாழை தெங்குபனை 
மடங்கல் -1. அத்தி . 2. இடி . ( உ - ம் . ) வாழை யிவற்றின் பூமூடி . ( உ - ம் . ) “ மடல்பெ 
" கோளிருந் தனவோமடங்கல் கொழுந்து வீட்ட ரிது தாழை . ( மூதுரை . ) 2. உலாமடல் , வள 
னவோ” ( அரிச்ச. இந்திர. உக . ) 3. இயமன் . மடல் என விருவகைப்படும் . ( பொருட்டொகை 
4.இறுதி . 5. இறைஞ்சல் . ( உ - ம் . ) “ இகழ்பாடு நிகண்டு . ) 3. காதின்மடல். (திருவிளை. உக்கிர 
வோரெருத்தமடங்க ” ( புறநா. ச O ) 6. கருணை . குமார் . நங ) 4. பனைமட்டைக்கங்கு . ( உ - ம் .) 
7. கீழ்ப்படிதல் . ( வழக்.) 8. சிங்கம் . ( உ - ம் .) | “ ஒழிமடல்விறகிற்கழிமீன்சுட்டு ” ( புறநா.உக . ) 
* மடங்கலுங்கொண்டு முடுகிற்றோ" ( அரிச்ச. 5. பூவிதழ் . ( உ - ம் . ) “ மடலவிழ்கடிகமழைந்தரு 
நாட்டு , கஉ . ) 9. தாழை . ( வைத்தியபரி .) 10 . மலர்பல " ( திருவாத . திருப்பெரு. ச . ) 
மடங்குதல் . 11. யாளி , 12. யுகமுடிவு . 13 . மடலரிதாரம் - ஓரரிதாரம் . ( வைத்தியபரி ) 
வடவாமுகாக்கிநி . ( உ - ம் . ) “ ஆழிகிளாந்தெழும் மடலித்தல் -1 . நெளியல் , 2. மடங்கல் . 
மடங்கலும் ” ( அரிச்ச.நாட்டு.கட .) 14. வியாதி . ( 1 , 2 - வழக் .) 
( 2 , 3 , 6 , 8 , 9 , 10 , 11 , 12 - பிங்கல . ஙககட் .) மடலூர்ச்சி - மடலூர்தல் . (சி - தொழிற்பெ 
ஒடுக்கமுமாம் என்றார் பரிபாடலில் , 

யர் விகுதி ) 
மடங்கற்கொடியோன் - வீமன் . ( சூ . நிக . மடலூர்தல் - பனைமடற்குதிரையிவர்தல் ;; 
க : கசு . ) 

இஃது : அக்ப்பொருட்டுறையினொன்று . (வள். 
மட : 5-1 . அளவு , பங்கு . ( உ - ம் . ) “ தோற்றி அதி . கா . ) 
பிடுமண்டத்தின்பதின்மடங்குபுனல் சூழும் ” மடலேறுதல் - மடலூர்தல் . 
( கூர்மபு. பிரகி .ககா . ) 2. தெரிநிலைவினைப்பகுதி. மடவர் - அறிவிலிகள். (உ - ம் . ) மண்ணுலகின் 

மடங்குதல் -1. அமரல் . 2. கீழ்ப்படிதல் , முறைபுரியாமடவரை ”( கோயிற்பு இரணிய.சு.) 
3. சாயல் , 4. சணியல் , 5. நிலை தளர் கல் .( உ - ம் . ) மடவரல் -1 . இளம்பெண் , மடப்பந்தோன் 
« மடங்காவன்பின்வள்ளலைப்பூசைசெய்வான் ” றுதலையடையவள் . ( உ - ம் . ) " மன்னியகற்பின 
(திருவிளை . நான்மா . கஅ ) 6. மீளல் . (1 , 2 , 3, ருந்ததியனைய மடவரலுமையவள் கேட்டு " ( பிர 
4 , 6- வழக் .) 

மோ , பிரதோ. க . ) 2. மடப்பம் . ( புறநா . அக .) 
மடத்தனம் - அறியாமை. ( வழக் .) 

மடவாலியரீ - பெண்கள் . ( திருவாச . அதி 
மடதி - ஆலங்கட்டி . ( வைத்தியபரி ) சய.க.) 


ககச 


மடித்தல் 


ககாக 


மடுத்தல் 


டங்கு 


- 


மடவள் - அறியாமையுடையாள் . ( புறநா . ) கரன்வ . 10. ) 2. மடிக்குதல் . ( வழக் .) 3. மடித் 
மடவளாகம் - மதிலின்புறத்திலுள்ள வீதி . திருத்தல் , சோம்பியிருத்தல் . ( உ - ம் ) “ மடியி 
( உ - ம் . ) “ தம்பதிகுன்றத்தூரின்மடவளாகந்தா லான் செல்வம்போல் ” ( கலி . நடு . ) 
னாக்கி ” ( சேக்கிழார்பு , கக . ) 

மடித்தலம் -மடி . ( உ - ம் .) “ அந்தளிர்க்கை 
மடவார் -1 . அறிவீனர் , (சிந்தா .) 2. பெண் யவரிரப்பவண்ணறன் மடித்தலந் - தந்திருக்குமா 
கள் . ( உ- ம்.) மடவார் குடைவாவிவிட்டு ( அரிச் தை ” (திருவிளை. அட்டமா . ஈ.) தலம்-- உம் 
ச . நாட்டு , ருக . ) 

மாம் . 
மடவாள்- இளம்பெண் . (உ - ம் . ) “என்றது மடிதல் -1 . அழிதல் . ( உ - ம் .) “ ஞாலமடியு 
கேட்டதுடியிடைமடவாளிளநிலாமுறுவறோ நாளிதுவேயென்னா”(திருவிளை. நான்மாட.கக .) 
ன்ற ” ( பிரமோ, ச : கரு . ) 

2. கெடுதல் . ( சூ . நிக . அ : சுக . ) 3. சாதல் . 
மடவியர் பெண்கள் . ( உ - ம் . ) “ தளவநகைமட 4. தலைசாய்தல் . கதிர்மடிந்துகிடக்கிறது . 5 . 
வியர்கண்மைந்தர்சுற்றம் ” (சிவரக . பாக்கிய . சு . ) துயில் கொள்ளல் . ( உ - ம் . ) “ மன்பதையெல்லா 

மடவை - 1. ஒருமீன். ( ஒருகுழூஉக்குறி மடிந்தவிருங்கங்குல் ” (கலி. சுரு . ) 6. தொழி 
போலும் . 2. கடவுமரம் . ( உ.ம். ) “ மதித்துமருப் லொழிந்திருத்தல் . (உ.ம் ) “ மல்லற்பேரூர்மடி 
பிணை சேரெருமைத்தலைமடவையிடைக் கழல் யின்மடியா " ( பெரும்பா. உருச . ) 7. மட 
வைப்பார்போன் ” ( சேதுபு . தேவிபுர . சுச . ) 3 . தல் . ( உ - ம் . ) “ நவியம் ” பார் . ( 3 , 4- வழக் ) 
தணக்கு . ( மலையக . ) 4. மடமுடையையெனப் மடிந்து --- மநவெழுச்சி தவிர்ந்து . ( உ - ம் . ) 
பொருள்படுமொருமுன்னிலைவினை . (இறைய .) “ துவவுமடிந்துண்டாடியும் ” ( பட்டின . கக . ) 

மடவைக்கெண்டை ஒரு மீன் . ( வழக் மடிப்பிளை -- வங்கமணல் . ( வைத்தியபரி .) 
குண்டுபோலும் . ) 

மடிப்பு - 1. மடக்கு . 2. மடித்திருப்பது . 
மடவோன் -- அறிவில்லாதவன் . ( புறநா . ) ( 1 , 2 - வழக் .) 
மடற்சீதம் கௌரிபாஷாணம் . ( வைத் மடிமை - சோம்பு . ( வைத்தியபரி .) 
தியபரி . ) 

மடிய- துயில்கொள்ள, ( பத்துப்பா .) 
மடற்றுத்தம்- ஒரு துத்தம் , ( மலையக . ) மடியாண்மை- மடியாளுந்தன்மை ; அதா 
மடன் - 1. அறியாமை . 2. அறிவிலான் . வது : சோம்புதலைஉடைமைக்கேதுவாய தாமத 
( 1 , 2 - வழக். ) னகரம் போலி . 

குணம் . ( உ - ம் . ) “ மடியாண்மைமாற்றக்கெடும் ” 
மடாதிபத்தியம் - மடத்தலைமை . ( வழக் . ) ( வள் . சு 0 க . ) 
மடாஅ - சேர்த்து . ( புறநா .) 

மடியின் - தங்கின் . ( உ - ம் . ) “ மல்லற்பேரூர் 
மடாரெனல் - ஓரொலிக்குறிப்பு . ( வழக் . ) மடியின்மடியா ” ( பெரும்பா உருச .) 
மடி -- 1. அடங்கல் . 2. இறுதி , கேடு . 3 . மடில்- தாழை . ( வைத்தியபரி . ) 
சோம்பல் . 4. தாழை . 5. தாழைவிழுது. ( தைல . 

மடிவிடுதல் - மடிதளர்தல் ; அது : பசுமுதலி 
தைலவ . சஉரு . ) 6. புடவை . 7. புலம்பு . 8 . யன சினைக்குறிகாட்டல் ( வழக் ) 
பொய் . 9. மடங்குதல் . ( வழக் . ) 10. மடிப்பு . மடிவித்தல் - கொல்லல் . ( வழக் . ) 
( உ - ம் . ) “சுருள்பார் ” 11. மடிப்புப்புடவை . மடிவு - 1. கேடு . 2 , சாவு . 3. சோம்பு . 
( உ - ம் . ) “ தறியவுநெடியவுமடிதரூஉ விரித்து ” 4. மடிதல் . ( 1 , 2 , 3 , 4:- வழக் ) 
(மதுரைக் 520.) 12. தெரிநிலைவினைப்பகுதி . மடு -1 . ஆற்றினுட்டள்ளம். ( உ - ம் . ) “ ஆறிடு 
13. வயிறு .(உ - ம் )“ முருகனைமடிமேல்வைத்து ” மேடுமடுவும்போல் ” (நன்னெறி .) 2. குளம் . 
( அரிச்ச. மயாக . உ 0. ) 14. வியாதி . ( 2 , 7 , 8 ( உ . - ம் . ) “ கொழுந்தார கைமுகைகொண்டலம் 
பிங்கல . நககக . ) ( 1 , 3 , 4 , 6 , 14 - சூ. நிக. கக . பாசடைவிண்மடுவில் ” ( திருக்கோ. உச . ) 3 . 
டகரவெ . ச . ) 

தெரிநிலைலினைப்பகுதி . 
மடிக்குதல் -1 . கொல்லுதல் . 2. மடக்குதல் . மடுக்கும் -உண்பிக்கும் . ( புறநா . ) 
( 1 , 2 - வழக்.) 

மடுத்தல் –1 . அழுத்தல் . ( உ - ம் . ) “ ஞான 
மடிச்சுக்கட்டி -- ஒரு புழு . ( வழக்குண்டு வாரிமடுத்தாந்தம் பொழிந்து " ( சி. சி அ : கசு . 

நிரம்ப . ) 2. உண்ணுதல் . ( திருவிளை . குண் 
மடிசெய்தல் - சோம்பல் செய்தல் , பின்னே டோதர , கச . ) 3. கலத்தல் ( உ - ம் .) “ இறைவ 
செய்வோமென்று ஓய்ந் திருத்தல் . ( உ - ம் . ) “பரு னின்னருட்கடற் -றுறையின் வாய்மடுப்பவே ” 
வமடிசெய்து ” ( உள் . க 0 உ அ . ) 

( திருவிளை . அட்ட . கஅ . ) 4. கீறுதல் . (உ - ம் . ) 
மடித்தல் -1. கொல்லுதல் . ( உ - ம் . ) “ வலித் “ வாழுகிர்த்தலைமத்தகழ்ந்து குடர் மாலையிட் 
தாரையுமடித்தான்சிலைபிடித்தான் ” ( இராமா. டுடலைப்பிசைந்ததே ” ( கூர்மபு. தக்கவ , எங . ) 5. 


போலும் . ) 


202 


மண்டக்கு 


கசுகம் 


மண்டலாதிபன் 


தடுத்தல் , தடைபடல் . ( வள் . அதி . சுஈச . ) 6 . மண்டகம் - அப்பம் . ( வைத்தியபரி . ) 
நிறைத்தல் . (திருவிளை . குண்டோதர , உக. ) மண்டபம் கீழ்மண்டபம் , மேன்மாடம் 
7. பாய்தல் . ( உ - ம் .) “ பொன்னி- மடுத் தநீள்வண் இரண்டிற்கும் பெயராம் . ( உ - ம் . ) " சக்கரதீர்த்தக் 
ணப்பண்ணை ” ( பெரியபு . தடுத்தாட் . 504. ) கரைமேன்மண்டபத்துள் ” ( அரிச்ச.பாயிர , ச . ) 

மடுப்ப -1 , உண்ண. ( பரிபா . ) 2. ஊட்ட. மண்டம் -1 . ஆமணக்கு ( மலைய . ) 2 , தலை . 
( புறநா .) 

3. மண்டை , ( 1 , 3 - வைத்தியபரி. ) 
மடுப்பு - நிறைத்தல் . பு - தொழிற்பெயர் மண்டர் - படை வீரர். (உ - ம் . ) வந்துழிக் 
விகுதி . 

காண்க . 
மடை -1 . அணி , ( உ - ம் . ) “ மடைகலங்கி மண்டல் நெருங்கல் . (காஞ்சிப்பு . திரு 
நிலை திரிந்தனவே ” ( புறநா . கா . ) 2. ஆபரணக் நாட் . உக . ) 
கடைப்பூட்டு . ( சூ . நிக . 54 ; டகரவெ . ச 0 .) 3 . மண்டலநிலை -1 . இருகாலும் பச்கல்வளைய 
சோறு . (உ -ம்.)" மடையுடன்பஞ்சாமிர்தம்பஞ்ச மண்டலித்துநிற்றல் ; இது :சரம்விடுநிலை நான்கி 
சௌவியமுமாட்டி ” (சிவரக . பசாசுமோசன. னொன்று . ( சூ . நிக . கஉ : 50.) 2. தேசிசுக்கூத் 
40 ) 4 துவாரம் . (வழக்.) 5. நீர்பாயுமடை . திற்குரிய நிலை. ( உ - ம் . ) “ கொண்டதேசிப்பகுதி 
( உ - ம் . ) “ மடைவளர்தண்புறம்பணையில் ” (பெரி யெல்லாமண்டலநிலையின்வருதகவுடைத்தே ” 
யபு . தடுத்தாட் . அங . ) 6. மூட்டுவாய் ( உ - ம் . ) | (சிலப் . அரங்கேற்று , - ருஉ , உரை ) 
“ மடைமாணுண்ணிழைபொலியத்தொடைமா மண்டலபுருடன் -- சூடாமணிநிகண்டு செய்த 
ண்டு " ( நெடுநல் . கஉச . ) 

வாசிரியன் . 
மடைத்தொழிலாளர்- சமையற்காரர்; மண்டலம் -- 1. கும்ப முதலியனவைக்கு 
இவர் : அரசர்க்குறுதிச்சுற்றத்தொருவர், ( பிங் மிடம் . ( உ - ம் . ) “ புரிநூற்கும்பமண்டலங்கள் 
கல . எஎக . ) 

முனிலில்லிதானமுறை பிறழா தியற்றி ” ( பிர 
மடை நூல் - பாகசாஸ்திரம் . மடை- சோறு . மோ , பிரதோ . க ) 2. கூட்டத்தவர் . ( உ - ம் .) 
(சிந்தா.) 

“ அரசமண்டலங்களெல்லாம் ” ( இரகு . மாலை . 
மடைப்பள்ளி - அடுக்களை ( பிங்கல . சுகஉ . ) சஉ அ .) 3. சக்கரம் . ( ஆதபெயர் .) 4. சூரியமண் 
மடையன் சமையற்றொழில் செய்வான் . 

டலம் முதலியன . ( உ - ம் . ) “ மண்டலம்பொழி 
( வழக் .) 

யமிழ்தின் மெய்களிரவேவைத்தோன் ” ( பாரத . 
மண் -1, அணு . ( உ - ம் . ) “ மண்டிணிந்தநில குருகுல . ஈ . ) 5. தேயம் . ( வழக் ) ( பாண்டி 
னும் ” (புறநா . 2. ) 2. ஒப்பனை . 3. சழுவுதல் . மண்டலம் . 6. நாற்பதநாள் கொண்டது , தைல 
முதனிலைத்தொழிற்பெயர். 4. சுதை மண் . வருக்கத்தில் நாற்பத்செட்டுநாளென்பர் (உ -ம் .) 
( உ - ம் . ) “ கண்ணுள்வினைஞரும்மண்ணீட்டாள 

“ இரு பொழுது” பார். 7. பூமி . ( உ - ம் ) “ மண்ட 
ரும்” (சிலப் . இந்திரவிழ , ஈ 0 ) 4. பூமி . ( உ -ம் ) லந்தன்னை நிழவெனுமரபினாற்றனது ” 8. யசுர் 
“ மண்ணில் வீழ்ந்து வணங்கியிருந்தனர் ( அரிச்ச வேத உபநிடதங்களுளொன்று . ( கூர்மபு அட் 
வஞ்சனை . ந . ) 5. தெரிநிலைவினைப்பகுதி . 6 . டமூ . உசு . உரை.) 9. வட்டம் . ( உ - ம் .) “ மண் 
முழவின்மார்ச்சனை . ( 2 , 6 - சூ . நிக , கக : ணகர டலம்பயிலுரகர்பேருயிர்ப்பினான்மயங்கி ” ( குதி 
வெ. கக . ) 

ரைக்கதியுளொன்றென்றார் .) ( அபிதாநசி . ) 10 . 
மண்கணை - ஒரு பறை . ( உ - ம் . ) “மண்கணை வியூகம் நான்கு வகையினொருவகை; அது ; 
முழவம்விம்ம” ( கந்தபு . தாரான்வதை . ருசு . ) பாம்பு மண்டலமிடுவதுபோலச் சேநையை 
( பிங்கலநிகண்டிற் குடமுழாவென்றார் . நிறுத்துவது . (வள் . எசுஎ . பரி . ) 11. வாசம் . 
மண்கல் - செங்கல் . ( உழக் ) 

( வைத்தியபரி . ) 12. விற்றெடுத்து அம்பு எய் 
மண்கை -1 . குழவிக்கூடு. 2. நிலவறை . வார்க்கரிய நால்வகை நிலைக ளென்ற ( திரு 
3. மண்ணாற்செய்தகுகை இகிற் , பொற்கொல் விளை , யானையெய்க , கூ 0 . உரை ) ( 8,9-பாரத . 
லர் பொன்னுாச்குவர். ( 1 , 2 , 3 - வழச் .) குரு சல. ஈ . ) 

மண் தத்துநோய் - மல்சலாக்கிய சூலை . மண்டலமட்டி - சிற்றிலுப்பை . ( வைத்திய 
( சீவரட் . உ.அ. ) 

பரிபா . ) 
மண் சிலை -- கற்காவி . ( கைக்தியபரி . ) 

மண்டலமாக்கள் - அரசர் . ( உ - ம் . ) “ உள் 
மண்சுதை - சுண்ணம் . ( வைத்தியபரி .) வரியென்பதுணர்த்துங்சாலை- மண்டலமாக்கள் 
மண்டக்த - முத்திச்சளிப்பவர்களையிழுக் 

பிறிதோருருவம் ” (சிலப் . வேனிற் . அச . உரை .) 
குங்கயிறு . ( மண்டக்குக்கயிறென்பர் . ஒரு குழு 

மண்டலாதிபதி- ஏகச்சகிராதிபதி . (வழக் . ) 
உக்குறி . 

மண்டலாதிபன் - மண்டலா திபதி . ( வழக் .) 


- 


மண்டிலம் 


கீசுகக் 


மண்ணியற்று 


மண்டலாபிடேகம்-நாற்பதுநாள் மட்டுக்கு 
காள்வட்டம்பண்ணு மபிடேகம் . ( வழக் ) 

மண்டலி – 1. ஒருவகைப்பாம்பு . ( பிங்கல . 
நககம் ) 2. சீதமண்டலி , ரத்தமண்டலி என 
விருவகைப்படுமென்பர். ( வைத்தியபரி .) ( த.நி. 
போ . கா .) 3. தெரிநிலை வினைப்பகுதி . 4. நாய் 
5. பாம்பு . 6. பூமி . 7. பூனை . (4 , 5 , 6 , 7 - சூ . 
நிக . கக : ணகரவெ . கரு . ) 

மண்டலிசிதம் - 1. கடுகு . 2. தேன் . 
வேர்வை ( 1 , 2, 3 - வைத்தியபரி .) 
மண்டலித்தல்- 1. வட்ட மிடல். 2 . 
மண்டலிப்பு - வட்டம் . ( 1 , 2 - வழக் .) 
மண்டலீகர்-- அவ்வத்தேசத்தையாளுமன் 
னர் . ( உ - ம் . ) “ வாங்கும்வெஞ்சிலைமன்னவகுமா 
ரரின்மண்டலீகரினுள்ளார் ” ( பாரத. படை 
யெழுச்சி . எ ) 
மண்டலேச்சுவார் 

1. தாணுவாஷ்டகரி 
லொருவர். ( வி - ணி . உஎ ங . ) 2 , திருவாரூரிலே 
கோயில்கொண்டிருக்கிறசுவாமி திருநாம 

மம் , 
( அபிதாநகோ .) 

மண்டலேச்சுவரன் மண்டலாதிபதி . 
( வழக் ) 
மண்டலேசன் - மண்டலேச்சவரன் .(வழக் . ) 

மண்டலேசுரம் - சன்மாத்திராதத்துவத்தி 
லிருக்கும் பத்துப் புலநங்களுளொன்று . ( சி . சி 
அ : எ . 

மறை . ) 
மண்டலேசுவரம் - பிரதிட்டாகலையில் தன் 
மாத்திரா தத்துவங்களிலிருக்கும் ஐந்து புவநங் 
களுளொன்று . ( சி - லி கிரி . உக , சாற் .) 

மண்டி --1. இருகான் முடக்கிநிற்கு நிலை . 
2. கள் முதலியவற்றினடிப்பட்டது 3. நிலை 
கலங்கி . ( உ - ம் . ) " நாண்முதனான்கு - மண்டி 
யொருசார்மறுதலைப்ப " (திருவிளை . வளைய. 
உந ) 4. பெரியகடை . 5. மடுத்து . ( புறநா .) 
6. மிக்குச்சென்று . ( உ - ம் . ) “ அறுவேறுவகையி 
னஞ்சுவரமண்டி ” ( திருமுரு . ருஅ . ) மிக்குஎன் 
றார் பரிபாடலில் . ( 1 , 2 , 4 -வழக் . ) 
மண்டிகை - அப்பவருக்கம் . (பிங்கல.கககஅ . ) 
மண்டிதம் -சிறுகீரை . ( மலையக . ) 
மண்டிய- அடர்த்துச்செய்த . ( புறநா .) 
மண்டியிடுதல் - மண்டிபோடுதல் , ( வழக் .) 
மண்டிலம் -1. ஓரிருக்கை . ( உ.-ம். ) “ தனிப் 
புடமண்டிலமேகபாதம் ” ( சிலப் . வேனிற் . உசு . 
உரை. ) 2. குதிரை, 3. சூரியசந்திரமண்டிலம் . 
4. நாடு , 5. பார்வட்டம் . 6. வட்டம் . ( உ - ம் . ) 
" பரிப்புச்சூழ்ந்தமண்டிலமும் " (புறநா. கூ 0 .) 
7. வட்டமாயோடல் , மண்டலமாவோட்டலெ 
ன்பர் . ( சூ . நிக . க : சஉ . ) ( 2,3- பிங்கல . நகக்கா . ) 
( 4 , 5 - புறநா. ) 


மண்டினர் - மிக்குச்சென்றார் . (சிந்தா .) 
மண்டு - மண்டுதல் , நிறைதல் . (உ - ம் .) “ பர 
மர்மண்டு தவமறைக்குலத்தோர் ” (பெரியபு. 
திருஞாந . ருரு .) 

மண்டுகால் - முட்டுக்கால் . ( வழக் .) 
மண்டுதல் -1 . ஆவலாய்ப்பருகல் , மிகக்குடித் 
தல் . 2. தாக்கல் . 3. நெருங்கல் . ( உ - ம் . ) “ விரித் 
சடைமண்டியலைந்திட ” ( கோயிற்பு. பதஞ்சலி . 
10. ) 4. மிக்குச்செல்லுதல் . ( உ . - ம் .) “ கடன் 
மண்டழுவத்துக்கயவாய்கடுப்ப ” ( மலைபடு . 
ரு.உ.அ. ) 5. மிகல் . ( 1 , 2 , 5 - வழக் .) 
மண்டூகபன்னி - அழிஞ்சில் . ( வைத்திய பரி . ) 
மண்டுகம் - 1. கீச்சுக்கிட்டம் . ( வைத்தியர் 
வழக்கு . மண்டூக செந்தூரம் . 2. தவளை . ( சூ . 
நிக . கூ . எ எ . 

ஏ . ) 
மண்டூரம் - 1. கீச்சுக்கிட்டம் . 2. பழஞ் 
செங்கற்கிட்டம் . ( 1 , 2 - வைத்தியபரி . ) 

மண்டை -1 உண்ணுதற்குரிய ஒருவகைப் 
பாத்திரம் . ( உ - ம் . ) “தண்டுமண்டையும்பிடித் 
துக்காவலர் " ( மணிமே . சக்கரவாள . சு உ . ) ஒரு 
வகைமண்கலம் என்றார் சிலப்பதிகாரத்தல் . - 
பாணர்சையிலுள்ள ஏற்கும் பாத்திரம் என்றார் 
புறநாநூற்றில் . 2. தகையோடு . (வழக் . ) 
மண்டைக்காப்பான் -- ஒருநோய் . (வழக் .) 
மண்டைக்கு 

தலைக்குத்து . 
( வழக் .) 

மண்டைச்சூலை - ஒரு நோய் , கபால சூலை 
( வழக் . ) 
மண்டைப்பீனசம் :-- ஒரு நோய் . ( வழக் . ) 

மண்டைலம் - ஒரு தைலம், மண்ணில்வடித் 
தெடுக்குந்தைலம் . 

மண்டோதரி இராவணன்மனைவி . ( திரு 
வாச . குயிற்ப . உ . ) 
மண்ணம் - சுண்ணாம்பு . ( வைத்தியபரி . ) 
மண்ணரசு- 1. பூமியையுடையவரசர் . 2 . 
பூவரசுமரம் . ( உ -ம் . ) “ முதிரூழலாற்றிமண்ண 
ரசுமாலுகமென்னும் ” ( தைல . தைலவ . கஉச . ) 

மண்ணல் -- 1. அலங்கரித்தல் . (பிங்கல . 
ககருச . ) 2. ஒப்பனை . ( சூ . B5 . க . ரு . ) 3. கழு 
வுதல் . ( உ - ம் . ) “உன்னுபடியா ருளத்துக்கறை 
யை மண்ண " (தணிகைப்பு . காப்பு . உ . ) 

மணைவர் - மனிதர். ( உ - ம் . ) “ மைத்தகடன் 
மண்ணவர்கடம்முருவில்வம்மென் ” ( திருவாத . 
திருப்பெரு . அ . ) 

மன்னா - ஒருமீன் . ஒரு குழூஉக்குறிபோ 
லும் . 
மண்ணி -- பண்ணி . ( பத்துப்பா . ) 
மண்ணியற்று மண்பாத்திரம் , மண்ணா 
லியற்றப்பட்டது . ( வழக் . ) 


டைச்சல் 


மணங்கு 


காகஉ 


மணவாளர் 


----- 


மண்ணில் வேந்தன் 1. அரசமரம் . 2 . 

மணத்தக்காளி - ஒரு செடி . ( வழக் .) 
வெற்றிலை. 1 , 2 - மலைய ..* . ) 

பணத்தல் - . கமழ்தல் . பண்படியாகப் 
மண்ணினாதனம் - உவர்மண் ( வைத்தியடரி ) பிறந்ததொழிற்பெயர், 2. கூடுதல் . (காஞ்சிப்பு. 
மண்ணீட்ட ளர்-- . குயவர் . ( உ ம் .) " கண் பாயி . சணந்தபெருந்துயரென்னு முதற்குறிப் 
ணுள்வினைஞருமண்ணீட்டாளரும் " (சிலப் . புக்கவி .) 3 மோத்தல் . வழக ) 
இந்திரவிழ , 50. ) 2 , சிற்பாசாரியர் . ( சூ. நிச . மணந்த - சேர்ந்த . ( புறநா . ) 
உ . ங o . ) 

மண பு - வாசனை . ( தைல . தைலவ . கசசு .) 
மண்ணீடு --1 . சுதையாற் செய்யப்பட்ட பா மணப்பொருத்தம் விவாகத்திற்குரிய பொ 
வை . (மணிமேக .) 2. திண்ணை . ( சூ . நிக . ரு : ருத்தம் ; அவை : இராசி , இராசித்தலைவர் 
ருரு . ) 3. வேயாமாடம் . (சூ . நிக . ரு : ருஉ . ) இரைச்சு , கணம் , ஸதிரிதீர்க்கம் , திநம் , மாகேந் 

மண்ணீர் - கழுவுநீர் . ( உ - ம் . ) " மண்ணீரு கிரம் , யோநி , வசியம் , வேதை என்பன. ( சோ 
மாகா ” ( வாக்குண்டாம் . க 2 . ) 
மண்ணுணி . 1 . 

ஒரு பாம்பு . 2. விட்டுணு . மணம் - 1. கலியாணம் ; அது : பிரமமணம் 
( 1 , 2- வழக். ) 

முதலாக எட்டுவகைப்படும் . ( அபிதாநசி . ) 2 . 
மண்ணுதல் ---1 . அலங்கரித்தல் . 2. ஒப்ப கூட்டம் . 3. வாசனை . ( உ - ம் . ) "மணங்கமழ்குழ 
மிடுதல் . ( உ - ம் . ) “ மண்ணுறுமணி ” ( புறநா . லாய் ” ( அரிச்ச , மயான . க .) ( 1 , 2 - சூ . நிக , 
ககஎ . ) 3. கழுவுதல் . ( 1 , 2 , 3 -மண்ணல்பார் .) கக : ணகரவெ . உக . ) 
மண்ணுருவி - கீழித்தைலம் . ( வைத்தியபரி . ) மணமகள் - மணவாட்டி . ( வழக் . ) 
மண்ணுறுத்தல் -1 . அலங்கரித்தல் . ( திரு மணமகன் -- மணவாளன் . ( உ ம் . ) " மண 
முருகாற . ) 2. பண்ணுதல் . ( பத்துப்பா .) மகனோடுங் கௌவையம்புனல்வேலிசூழ்கடி 
மண்ணுளிக்காரம் அரிதாரம் . ( வை 

( வைத் 

நகர்விடுத்தான் ” ( திருவிளை , விருத்த . கங . ) 
தியபரி ) 

மணமலி 

மருக்கொழுந்து . ( வைத்திய பரி ) 
மண்ணை -1. அறிவிலான் . ( உ - ம் . ) " அந் மணழாசு - விழாமுரசுமாம் . ( சிலப் . ) 
தன்மூகன்வதிரன்மண்ணையாய்வருந்து மறிவு மணல் சருமணல் , வெண்மணல் எனப் 
போய " ( சேதுபு . இராமநாத.அ . ) 2. இளமை . பலவகைப்படும் . ( வழக் . ) 
( சூ . நிக . ணகரவெ . கஎ .) 3 . 

மணல்வாரி 

நெல் , 2 . 
( உ - ம் . ) " மக்கண்மண்ணை கண்மற்றவையால் ( 1 , 2 - வழக் . ) 
வருநோய்கள் ” ( விருத்தா . கிரிச் . ஙஅ . ) 4 . மணலி -1. நாய்ப்பூளை. 2. மணவிக்கீரை. 
வாலுளுவை . ( மலையக . ) 

3. மருக்கொழுந்து . ( மலையக . ) ( 1,2 - வைத்திய 
மண்ணோட்டார்- மண்சுமப்போர், ஒருசாதி பரிபா .) 
மன்னார் -- மனிதர். ( சூ . நிக . உ : அச . ) மணலிக்கீரை- ஒருபூண்டு . ( வைத்தியபரி ) 
மண்டாச்சி- மண்ணீரல் . ( வைத்திய பரி .) மணலூர்-1 . பாண்டியனகரம் . 2. மணிபுரம் . 
மண்பொதுத்தந்தை - பிரமன் . ( உ - ம் . ) ( அபிதாநகோ.) 3. சோழநாட்டிலுமோரூர் என் 
" வானமுதுவபோற்றி மண்பொதுத் தந்தை பர் . ) 
போற்றி " ( சிவரக . நைமிச . கங . ) 

மணலை - ஒரு மீன் . (வழக்குண்டு போலும் .) 
மண்மகள் -- பூமிதேவி . ( பிங்கல . எ அ o .) மணவண்ணம் உப்பிலி , ஒரு கொடி . 
மண்மகள்புதல்வர்-- சூத்திரர் . ( பிங்கல . ( வைத்தியபரி ) 
எ TO . ) 

மணவறை -1 , பள்ளியறை. ( உ - ம் . ) “ நா 
மண்மாரி - மண்மழை . ( வழக் .) எழுவகை னத்தீபமுமலகியமணவறை " ( பிரமோத் பஞ் 
மேகத்திலொரு மேகம் பொழியுமென்க . (பிங் சா . உச . ) 2. விவாகம்பண்ணுமிடம் . ( திருவிளை. 
கல , எக . ) 

திருமணப் . கஅக .) 
மண்வெட்டி- ஓராயுதம் . ( இ -கருவிப்பொரு மணவாட்டி 

- மணமகள் . ( உ - ம் .) "வந்த 
ளுணர்த்தும் விகுதி .) 

மணவாட்டிசிவசிந்தனையுஞ்சைவதவ வடிவும் 
மணக்கால் நம்பி ஒரு வைணவாசாரியர் . 

நோக்கி ” ( திருவிளை , விருத்த . கரு. ) 
( அபிதாநசி .) 

மணவாளதாசர் - ஒரு தமிழ்ப்புலவர் , திரு 
மணக்குடையர் -- இவர் திருவள்ளுவர் குற வரங்கக்கலம்பகஞ் செய்தவர் . ( அபிதாநகோ.) 
ளுக் குரையசய்தவர் . ( அபிதாநசி . ) 

மணவாளர் நாயகர் . ( உ - ம் . ) "சுந்தர 
மணங்கு - 1. இருவாட்சி . ( மலையக .) 2 . சித்தேசுரிதன் மணவாள ” ( சிவரக . நந்திகே 
ஒரு நிறை . ( வழக் .) 

சுரர் நமனுக்கு . கா .) 


கக : 


பசாசு . 


1. ஒரு 


-- 


ஒரு புல் . 


- 


மணி 


கசுகங 


மணிகாரன் 


மணவாளமாழனி - தென்கலைவைணவாசா கரிசலைமுதவிய நூல்கள் கூறும் . ( உ - ம் . ) “ வே 
ரியர் . (மணிமேக.) இவர் சரிதச்சுருக்கம் , ( அபி றினிமந்திரமென்னைமணியென்னைமருந்தென் 
தாரகோசத்திற் பார் .) 

னை ” ( திருவிளை . நான்மாட . உச . ) 16. தாம 
மணவாளி -1. புதுமணப்பெண் . 2. மாப் ரைக்கொட்டை , 17. நவமணிப்பொது . ( உ - ம்.) 
பிள்ளை . ( 1 , 2 - வழக் .. 

" அருள்கூரக் - கா ரவாவியருழலுமை ஏ புர 
மணவியது - மணமுடையது . ( வழக் .) கதிர்மணியிடைத்தோற்று ” (தணிகை. திரு 
மண வீசம் - மாதளை . ( வைத்தியமூ . அக . ) நாட் . எ . ) 18. நன்மை. 19. நீலரத்தினம் . 
மணவை - அடுப்பு . (உ - ம் . ) “ தாழியிட்டுமண் ( உ - ம் . ) " மணிநிறவண்ணன் ” ( கூர்மபு . அந்த 
வையிட்டைந்தாநாள் ” ( தைல . தைவவ . எரு .) கா . க . ) 20. நென்முதலியதானியம் , மணிபிடி 

மணற்காளான் -1. தவளை . 2. மணலிலே யாயிருக்கிறது . 21. பளிங்கு . (உ - ம் . ) “ மலர் 
முளைக்குங்காளான் . ( 1 , 2- வழக் . ) 

தாயபொழினண்ணிமணிநீர்க்கயநிற்ப " ( கலி. 
மணற்தன்று -- புளினம் . ( சூ. நிக , ரு : உக . ) நரு . ) 22. பறவையின்கழுத்தாரம். 23. பெண் 
மணற்கூகை- தவளை . ( வைத்தியபரி .) குறியினோருறுப்பு . ( உ - ம் . ) " அந்தவல்குலையு 
மணற்கோவை - ஒரு கொவ்வை , ( வைத் முள்ளவதன்மணியையுஞ்சுவைத்து ” ( கொக் 
தியபரி .) 

கோகம் . ) 24. பொன் . (ஆசிரியநிக . சு : க . ) 25. 
மணற்றவளை தவளையினோர் பேதம் பொன் முதலியவற்றானாயமணி . 26. மாணிக்கம் . 
( வழக் .) 

(சிந்தா. முத் . கசு 0. ) 27. மாத்திரை. ( உ - ம் . ) 
மணன் - கலியாணம் . (பரிபாடல் . ) 

" மணிவடகஞ்சுதை ” ( தைல . வைத்திய . கக . ) 
மணாட்டி -- மணவாட்டி . ( திருவிளை . தடா 28. முத்து , ( உ - ம் .) “ மலைவளர்சந்தகில்பீலிமலர் 
தகைப்பி . திருவவ . உங .) 

பரப்பிமணிகொழிக்கும் - அலைதருதண் புனற் 
மணாளன் --மணவாளன் . ( உ - ம் . ) “கலைமகண் 

பெண்ணையாறு " ( பெரியபு , தடுத்தாட் . அஉ . ) 
மணாளன் ” ( கூர்மபு . அரியய . கசு . ) 

29. யானைமணி . ( உ - ம் .) “யானைவரும்பின்னே 
மணி -1 அடிக்குமணி , கைமணி . நாதப் 

மணியோசைவருமுன்னே ” ( 1 , 3 , 4 , 7,12.15 , 
பிரமசொரூபந்தெரிவிப்பது இதன் நாதம் எவ் 

20 , 22 , 25 , 29- வழக் ) ( 10 , 18 , 19- பிங்சல . 
வளவு தூரங் கேட்கப்படுகிறதோ அவ்வளவி நககள . ) (சிந்தாமணியில் , உருண்டை என்பர் . 
லுள்ளார் பாவ நீங்குவர் .( அபிதாநசி .) 2. அழகு . 

மணிக்கட்டு - கையினோருறுப்பு . (சூ. நிக . 
( உ - ம் .) “ முன்றிலும்மணி மாடமுமொய்க்குமே ” 

உ : கக . ) 
( அரிச்ச . நாட்டு . ருரு . ) 3. ஆட்டின்கழுத்தினா 

மணிக்காம்பு- தக்காளி, ( வைத்தியபரி .) 

மணிக்கிரீவன் -- குபேரன்மக்களி லொரு 
தர் , 4. இரண்டரைநாழிகைகொண்டநேரம் . 

வன் . ( அபிதாநசி . ) 
5. இரத்தினம் . ( உ - ம் . ) “ வெயின்மணிக்கடை ” 
( திருவிளை . மெய்க்கா . உஅ. ) 6. உருத்திராட்ச 

மணிக்கோவை - மணிமாலை . (சூ . நிக . 
மணி . ( உ - ம் . ) “ மாசிலாதமணிதிகழ்மேனிமேல் ” 

மகரவெ . அ . ) 
( பெரியபு . திருக்கூட். சு .) 7. எறிமணி, சே 

மணிகடம் - உத்தாமணி . ( உ - ம் . ) வந்துழிக் 

காண்க . 
கண்டி . 8. ஒன்பது . ( தைல . தைலவ , ககச. ) 
9. கண்மணி . ( உ - ம் . ) " மணியாந்தைலவருக்கச் 

மணிகண்டன் - சிவன் , நீலகண்டன் என்ப 
சுருக்கம் ” ( தைல . கடவுள் . ங. ) 10. கருமை . 

தாம் . ( சூ . 5. க : க . ) 
11. கல் . ( உ - ம் .) “ அடிமணியிட்டாயன்றே ” 

மணிகர்ணிகை - மணிகன்னிகை; இது : 

காசித்தலத்திலோர் தீர்த்தத்துறை . ( கந்தபுரா 
(இராமா. மகுடபங்கப். சீஉ .) அடிமணி - அஸ்தி 
பாரக்கல் . 12. சங்குமுதலியவற்றாலாய பணி . 

ணம் . தக்கன் சிவபூசை செய்தப்படலம் 2 - ஆவது 
13. சிந்தாமணியென்னுந் தேவரத்தினம். 

கவியில் மணிகன்னிகையென்று கூறினார் .) 
( உ -ம் . ) “ மண்ணார்புகழ்தில்லைவனம்பிரியாமணி மணிகாண்டத்திரயம் ஒருவியாக்கியானம் . 
யே ” ( கோயிற்பு. வியாக்கிர. கா .) 14. சேட்டா 

( த . B , போ , கூ 0 ச . ) 
தேவிபக்கத்திலிருக்குமவள் . ( சைவச . பொது 

மணிகாரகன்- இரத்தினங்களை வேடகஞ் 
வி . சசுக . உரை . ) 15. தன்னைத்தானறிந்து 

செய்வோன் அல்லது சாணைபிடிப்போன். 
நின்றவைத்தியாசிரியன் கோசபீசம்முதலிய 

( வழக் . ) 
ஔடதங்களை முறைப்படியமைத்துப் புடம் 

மணிகாரம்- வெண்காரம் . ( வைத்தியபரி . ) 
தீர்த்தெடுத்தமைத்ததோர் குளிகைக்கல் ; அத மணிகாரன் - வைசியப்பெண்ணை வைசியன் 
னைத் தமரிட்டுத் தரிப்பவரது நோய்முதலிய கரவினாற்கூடிப்பெற்ற பிள்ளை . ( சூத . எக . ) 
வைகள் உடனே நசிக்குமென்று அகத்தியர் ( அபிதாாசி .) 


நிக . கக : 


மணிபூரம் 


கசகசா 


மத் 


. 


1. ஒரு 


( மலை 


மணிக்காளி - மணித்தக்காளி . ( வைத்திய 
பரிபா . ) . 

மணிகூடம் - ஒருபர் வதம் ; அது : இந்திரன் 
விளையாட்டுச்செய்குன்று . ( அபிதாநசி . ) 

மணிச்சிகை- செம்மணிப்பூ . ( உ - ம் . ) “ செங் 
கொடுவேரிதேமாமணிச்சிகை ” ( கு - பா , சுச . ) 

மணிச்சோதி - வாயுதேவன்வில். ( உ - ம் . ) 
வந்துழிக்காண்க . 

மணிசகம் - சந்திரகாந்தம் . ( உ - ம் . ) வந்து 
ழிக்காண்க . 

மணிசேகரம் --- யமனுடைய அந்தப்புரம் . 
( உ - ம் . ) வந்துழிக்காண்க . 
மணித்தக்காளி-- ஒரு செடி . ( வழக் . ) 

மணிதீபம் - பாற்கடன்மத்தியிலுள்ளவொரு 
தீவு . ( அபிதாநகோ .) 
மணிநாள் --- ஒன்பது நாள் . ( தைல. தைலவ .. 
மணிநெய் 

-- சிறுமுத்துக்கொட்டைநெய் . 
( உ - ம் . ) " குடிநீரிலிதுமணிநெய்யிதுவே " ( தைல . 
தைலவ . கஉ 

மணிப்பவம் - இருபது . ( உ - ம் .) “சிந்துவா 
ரஞ்சடக்கடைதொடிமணிப்பவஞ்சேர் ” ( தைல . 
தைலவ . கச .) 

மணிப்புங்கு -- 1 . நெய்க்கொட்டான் . 
யக . ) 2. பூவந்தி . 3. பொன்னாங்காணி . ( 2 , 3 
வைத்தியபரி . ) 
மணிப்புளகு - மணிப்புங்கு . 
மணிப்புற - ஒரு புறா. ( வழக் . ) (சிந்தா .) 
மணிப்புன்கு - பொன்னாங்காய் . ( தைலவ .) 
மணிப்ரபை -- நிருதிமனைவி . ( உ - ம் . ) வந் 
துழிக்காண்க . 

மணிபர்வதம் - ஒரு பர்வதம் . ( உ - ம் . ) வந் 
துழிக்காண்க .) 
மணிபிடித்தல் -தானியம்பிடித்தல் . ( வழக் .) 
மணிபீசம் - மாதுளை . ( வைத்தியபரி ) 
மணிபுட்பகம் - சகாதேவனுடைய கையி 
லிருக்குமொரு சங்கு . ( பகவத்கீ . க : கசு . ) 

மணிபூரம் - கலிங்கதேசத்திலுள்ள வொரு 
பட்டினம் . ( அபிதாநகோ.) 

மணிபூரகம் - ஆறாதாரங்களின் மூன்றாவது ; 
இது : சுவாதிட்டானத்திற்கு மேல் எட்டுவிரற் 

ரமாணத்திலே நாபித்தானத்திலுள்ளது . 
கோழிமுட்டைத்திரட்சி போன்று நிற்கும் . ஆயி 
ரத்தெட்டு நரம்பு சுளிநாடிகளுக்கெல்லாம் வே 
ராய் மேகவண்ணமாய்ப் பத்திதழுடைய கமல 
மாயிருக்கும் . இதில் விசுவேசரி எழுந்தருளி 
யிருப்பள் . ( தத்துவவி .) 
மணிபூரம் - கொப்பூழ் . ( திருவிளை . வெள்ளி 


மணிமதி - இல்வலன் , வாதாபி இருந்தபட் 
டினம் . ( அபிதாககோ . ) 

மணிமந்தம் - இந்துப்பு. ( வைத்தியபரி .) 
மணிமாலை -1 . ஒரு பிரபந்தம் ; அஃது : எப் 
பொருண்மேலும் வெண்பா இருபதும் கலித் 
துறை நாற்பதும் விரவிவரச்செய்வது . ( பொ 
ருட் - நிகண்டு ) 2. பிரபை . 3. மணிகளாற்செய்த 
மாலை . ( 2 , 3 - வழக் .) 

மணிழசுட்டை - பேய்முசுட்டை . ( வைத் 
தியபரி . ) 
மணிமேகலை 

பெண்டெய்வம் . 
2. கோவலன் புத்திரி . 3. பஞ்சகாவியத்தொ 
ன்று . ( அ பிதாநசி . ) ( 1 , 2- அபிதாநகோ . ) 
மணியகாரன் - விசாரணைகாரன் . ( வழக் .) 
மணியம் - மணியவேலை . ( வழக் . ) 
மணியாசம் -- மணியாசப்பலகை . ( வழக் . ) 
மணியாசி -1 . ஒருமரம் . ( உ - ம் . ) வந்துழிக் 
காண்க . 2. மணியாசிக்கட்டை . ( வழக் . ) 

மணியாசிக்கட்டை- சாந்தழுத்தித் தேய்க் 
கும் பலகை . ( வழக் . ) 

மணியாமணக்கு-பறங்கியாமணக்கு . 
(மலையக .) 
மணியீரல் - மூரல் . (வழக் .) 
மணியுப்பு - சறியுப்பு. ( வைத்தியபரி .) 
மணியுயிர்- ஐவகையுயிர்களு ளொருவகை 
யுயிர் . ( சைன நூல் வழக்கிது . ) ( மணிமே .) 
மணிராக்கம் இங்குலிகம் . ( வைத்திய பரி .) 
மணிலிங்கம் - புதன் . ( த.நி. போ . உக.க.) 

மணிவடம் - 1. அக்கமாலை . 2. இரத்திக 
மாலை . ( 1 , 2 - வழக் . ) 

மணிவண்ணன் - காவிரிப்பூம்பட்டினத்துக் 
கோயில் கொண்டிருக்கும் திருமாலின் பெயர் . 
( அபிதாநகோ . ) 
மணிவிளக்கு - அறதந்தீபம் . (சிந்தா ) 
மணிவினைஞர் - முத்துக்கோப்பார் . ( மணி 
மே . ) (சூ . நிகண்டிலுங்காண்க .) 
மணிவீசம் - மாதுளை . ( மலையக . ) 

மணீசகம் - சந்திரகாந்தம் . ( உ - ம். ) வந்து 
ழிக்காண்க . 
மணை - 1. சிறுபீடம் . 2. துருவலகு . 

3 . 
பணி முதலிய முட்டு . 4. பருத்தி மணை .5 . 
பலகை . (சிந்தா .) 6. பாதபடி . ( உ - ம் . ) "நூலே 
கரகம்முக்கோன் மணையேயாயுங்காலையந் தண 
ர்க்குரிய " ( இலக்கணவி . கஉ ச . ) 7. மழுங்கல் . 
( 1 , 2, 3 , 4 , 7- வழக் .) 

மத் -1 . உடையது . ஸ்ரீமத் கம்பராமாயணம் . 
( வழக் .) 2. ஓரிசை . (சிலப்பதி . அரங்கேற்று 
காதை . உ எ- அடி . உரை ) 


யம்ப . சு . ) 


மத்திமதானம் 


கககரு 


மத்தியசிருட்டி 


மத்தகம் -1. சென்னி . ( சூ . நிக . உ .: சு.அ. ) மத்திமதீபம் ஓரலங்காரம் ; அது ; நடுநிலைத் 
2. நெற்றி . (உ -ம் . ) “ மத்தகஞ்சேர்தனிநோக்கி தீவகம் . 
னன்வாக்கிறந் தூறமுதே- யொத்து ” ( திருக் மத்தியதேயம் - ஓர் தேயம் . ( திருவிளை . 
கோ . காசு .) 3. யானை மத்தகம். ( சூ.நிக.ந:சு .) மேருவைச் . ச.அ.) 
மத்தங்காய்ப்புல் --ஒரு புல் . (வழக் . ) மத்திமப்பிரளயம் - ஐவகைச்சங்காரத்துண் 
மத்தப்பிரமத்தன் - மிகுகளிப்புடையோன் . மூன்றாவது ; இது : வித்தியாகலையிலடங்கிய 
2. மிசவெறியன் . ( 1. 2 - வழக் .) 

தத்துவபுவங்களின் சங்காரம் . இச்சங்காரஞ் 
மத்தம் - 1. ஊமத்தை . ( தைல . தைலவ . செய்பவர் உருத்திரர் . ( சி . சி . குறிப்பு . ) 
காரு . ) 2. எருமைக்கடா . ( உ - ம் . ) வந்துழிக் மத்திமபதலோபசமாசம்- நவெருமொழி 
காண்க . 3. களிப்பு . ( வழக்.) 4. செருக்கு . தொக்குநிற்பது . (பி . வி . ) 
( உ - ம் .) " மத்தமறுப்பதுபார்வை " (கம்பரந் ருஉ . ) மத்திமபுருடன்- முன்னிலை. ( பி . வி . சுஉ . )) 
5. முத்து . ( பெரும்பா.கருகா.) 6. வெறி . ( தாயு . மத்திமம் -- 1. இடை . ( பிங்கல . க 00 அ . ) 
சச்சிதா. சு .) 

2. காந்தாரத்துளைக்கு அடுத்ததுளை ( பெரியபு . 
மத்தரி-- ஒருவகை வாத்தியம் . ( வழக் . ) ஆனாய் . உச . ) 3. குறைவு . ( வழக். ) 4. சமனி 
மத்தவாரணம்- பாக்குவெற்றிலைத் துவை சை , ( சூ . நிக . க 0 : ச O.) 5. கடு . ( சூ . நிக . ரு : 
யல் . ( வைத்தியபரி. ) 

சுசு . ) 
மத்தளம்- ஒருவகையுத்தமத் தோற்கருவி . மத்திமமானங்குலம் 

1. யவை ஏ 

ஏழுகூடி 
( சிலப் . அரங்கே. உஎ. உரை . ) ( மத்து - ஓசைப் னது . ( வி - ணி . உசுஎ .) 2. உத்தமனாங்குலமேழு 
பெயர்; இசையிடனாகிய கருவிகட்கெல்லாம் கூடினது . த . நி . போ . ங.உசு .) 
தளமாசலான் மத்தளமெனப் பெயராயிற் மத்திமன் - 1. அதிகுய்யாட்டகரி லொரு 
றென்பர் .) 

வன் . ( வி - ணி . உஎக . ) 2. நடுவுள்ளவன் .(வழக் .) 
மத்தன் -உன்மத்தன் . ( தாயு . பொன் . ஈரு . ) மத்திமை -1 . நடுவிரல் . ( உ - ம் . ) “ அங்குட்ட 
மத்தனம் - கடைதல் . தகரவொற்றுவிகாரம் . மத்திமையநாமிகையானீறணிக " ( சைவச. 
மத்தனலிங்கம் - மருக்காரை . ( மலையக .) பொது . சஅக . ) 2. மத்திமைவாக்கு . ( உ - ம் . ) 
மத்தாடி --- கருவூமத்தை . ( மலையக ) “ உள்ளுணரோசையாகிச்செவியினினுறு தல் 
மத்தாப்பு- ஒரு வாணம் . ( வழக் . ) செய்யா- துள்ளியபிராணவாயுவிருத்தியையு 
மத்தி - நடு . ( வழக் . ) 

டையதன்றித் - தெள்ளியவக்கரங்கள்சிந்திடுஞ் 
மத்திகூர்மை திலாலவணம் .( வைத்தியபரி ) செயலதின்றி - மெள்ளவேயெழுவதாகு மத்தி 
மத்திகை -1 . குதிரைச்சம்மட்டி . ( உம் . ) மைவேற சாயே ” ( சி . சி . சிற் . க : உக . ) 
“ மோதுமத்திகைபோன்முலைமேற்பட ” (இரா மத்திமைவாக்கு - நான்குவகை வாக்குகளி 
மா . மிகிலை . எறு .) 2. பூமாலை . 3. விளக்குத் லொன்று ; அது : செவியிற் கேட்கப்படாததா 
தண்டு . ( 1 , 2 , 3 - சூ . நிக . சக : தகரவெ . உசு . ) யும் மெல்லோசையாய்க்கண்டத்திலே விளங் 

மத்தித்தல் -1 . கடைதல் . ( உ - ம் . ) “ பாற் குதலுண்மையாற் சொல்லுவான் றன்னுள்ளே 
சமுத்திரத்தைமத்தித்த திருமால் ” (கூர்ம பு . உணருஞ்சவிகற்பவுணர்வுக்கேதுவாய் உள்ளே 
திருக்கல் . சஅ .) 2. தேய்த்துக்குழப்புதல் . யுணரப்படுமோசையாதலுஞ் சூக்குமரூபமாயக் 
( வழக் ) 

கரங்கள் பிறிந்து தோன்றினும் பல்லிதழ்நாவண் 
மத்திபம்- குறை. ( வழக் . ) 

ணங்களிற்பட்டுச் சிதறிப்போதலின்மையு மா 
மத்திமக்கிரகம் - சந்திரசூரியர் . ( விதாக சிய அவ் விரண்டிலக்கணத்தானும் முறையே 
மாலை . ) (இவை சிலநாள் சுபக்கிரகம் சிலகா பைசந்திக்கும் வைகரிக்கும் வேறாயறியப் படு 
ளசுபக்கிரசமாதலினிப்பெயர் பெற்றன . ) வது . ( சி . சி . க: உக சிவஞா . ) ( இது மகாரத் 

மத்திமகண்டம் - நவகண்டத் தொன்று . தைப்பற்றிவரும் இதற்குத்தாநம் நெஞ்சுங்கள் 
( சூ . நிச . கஉ : கூகூ . ) 

டமும் , வடிவு பிராணவாயு . (சிவப்பிர . வியாக. 
மத்திமசங்காரம் - மாயைவரைக்கு மழிகிற பொது . ) 
சங்காரம் . ( சி . சி . க : ஙரு . மறை ) 

" மத்தியகந்தம் - மாமரம் . ( மலையக .) 
மத்திமச்சம்-- வாலுளுவை. வைத்தியபரி .) ... மத்தியசங்காரம்- மாயைமட்டுஞ்சங்காரப் 
மத்திமசாகசம் ஐந்நூறு அல்லது ஐந் படுவது , மத்திமசங்காரம் என்க . 
நூற்று நாற்பது பணத்தொகை . (மிருச .உஙக . 

க ) மத்தியசிருட்டி- குணநிலைய ஸ்ரீசண்டருத் 
மத்திமதானம் - மூவகைத் தானத்தொன்று . திரன் , பிரகிருதியிலிருந்து புவநாதாரக்கொத் 
( சூ . நிக . சஉ : கஉ . ) 

துமாத்திரமாயிருக்கிற குணாதி பிருதிவியந்த 


- 


மத்தியாலவத்தை 


கசகசா 


மதகரிக்கணை 


மான இருபத்துநாலு தத்துவங்களையும் போக் 
கியப்பொருள்களையும் , தால தேகங்களையும் , 
அசுத்தாத்துவவாசிகளாகிய பிரமா விட்டுணு 
முதலிய தேசிகளையும் படைக்கும் சிருட்டி . 
( சி . சி . க : ஙரு மறை ) 
மத்தியத்தன் -- நடுநியாயக்காரன் . ( வழக் ) 
மத்தியதேசம் --விராடநாடு , ( அபிதாநசி . ) 
மத்தியந்தனர்ழனிவர் -- வியாக்கிரபாதமுங் 
தந்தையார் ( அபிதாந்கோ .) 

மத்தியப்பிராணயாமம் - மாத்திராகாலம் 
இருபத்து நான்குவசையில் கும்பித்தல் . ( சி - லீ . 
யோக . ரும் . உரையும் .) 

மத்திய பதலோபம் - தற்புருடனுள் உருபும் 
பொருளும் உடன்றோ சுதல . ( பி - வி . ஙஎ . ) 

மத்தியபா நமதரோகம் - மதரோக பேத 
மேழனு ளொன்று ; அது : சரீரத்திற் பலவிதக் 
கெடுதி முகத்தினொளிநீங்குதல் தொனிகெ 
டல் எவரிடத்தும் நிராசையென்னும் குணங் 
களை யுண்டாக்கும் . ( சீவரட் . எஉ . ) 

மத்தியம் -1 . இடை. ( வழக் . ) 2. கள் . ( உ - ம் . ) 
“ மத்தியபாரியன்னோன்மறைவர்க்கோறல் செய் 
து " ( சிவரக . வில்வல . ச O. ) 3. நடு . ( பிங்கல . 
சகஉ ) 

மத்யம் -- எண்மானத்திற் பத்தொன்பதாவது 
தாநம் . ( சி - லி . ஞாந . உரு . உரை .) 
மத்தியம்பீ --- வசம்பு. ( வைத்தியபரி .) 
மத்திய மண்டபம் - மது நுரை. ( வைத்திய பரி ) 
மத்தியமம் -- 1 . ஏழி சையினொன்றாகிய 
உழையென்பது ; அது : ம என்பது . ( கொ . 10.) 
2. நடுவிரல் . 3. மத்தி . ( 2 , 3 - வழக் . ) 

மத்தியமாவதி- ஓரிராகம் . ( வழக் . ) 
மத்தியமேசம் -- பிரதிட்டாகலையில் தேயு 
தத்துவத்திலிருக்கும் எட்டுப்புவதங்களுளொன் 
று . ( சி - லி . கிரி . உக . தாற் .) 

மத்தியமை -1 , குமரி , 2. நடுவிரல் . ( 1 , 2 
வழக்குண்டுபோலும் . 
மத்தியலோகம் - பூலோகம் . (வழக் . ) 
மத்தியவிருத்தம் -- உந்தி . ( வைத்தியபரி ) 
மத்தியாநீதம் - பகலில் உச்சிக்கு முன் மூன்று 
நாழிகையும் பின்மூன்று நாழிகையுங் கொண்ட 
நேரம் . ( வருஷாதி ர . ) 

மத்தியாநம்- உச்சிப்பொழுது. (உ - ம் . ) “ மத் 
தியாகத் தவண் வந்து சார்ந்தனன் " ( சிவரக. சிவ 
னடியார் தெரிச் . கசு . ) 
மத்தியாமோதம் - மகிழமரம் .( வைத்திய பரி .) 
மத்தியாலவத்தை - ஆன்மா எல்லாக்கருவி 
கரணாதிகளுடனே கூடி நின்று எவற்றையு மறி 
கிற சாக்கிராவத்தையிற்றானே பஞ்சாவத்தை 
யும் பொருந்திநிற்குமவதரம் ; எங்ஙனமெனில் : 


முற்கண்ட புருஷனைத் தூரத்திற்கண்டு நாம 
சாதிகளினது மறதி மத்தியாலவத்தையிற் சாக் 
கிராதீதம் , பெருமூச்செறிந்து விசாரித்தறிவோ 
மென்பது சாக்கிரதுரியம் , முன்கண்டவிடமாத் 
திரந்தோன்றுவது சாக்கிரசுழுத்தி , முன்னவ் 
விடத்திற்கண்ட புருஷனிவனென்பது சாக்கிர 
சொப்பனம் , சந்தோஷத்தோடு பார்த்துக் கட் 
டிக்கொள்வது சாக்கிரசாக்கிரம் . ( சி . சி . சித். ச : 
கூரு . உரை . ) ( இந்த ஐந்தவத்தையும் லலாட 
மாகிய சாக்கிரத்தாநத்தே நிகழ்வது . ) 

மத்தியாலவத்தையிற் சாக்கிரதுரியம் - ஒரு 
பொருளைத் தூரத்திற்கண்டு விசாரித்தறிவோ 
மென்புது . ( கூர்மபு . அரியய , கக உரை.) 

மத்தியாலவத்தையிற்சாக்கிராதீதம் - ஒரு 
பொருளைத் தூரத்திற்கண்டவிடத்து நாமசாதி 
களினது மறதி ( கூர்மபு . அரியய . கக , உரை.) 

மத்தியை -1 . இடை . 2. காமமும் நாணமும் 
சமமாகவுள்ளவள் . 3 , நடுவிரல் . ( 1 , 3 - வழக் ) 

மத்திரம் -- சிபிபுத்திரனாகிய மத்திரனாலே 
இமய மலைச்சாரலிலே நிருமிக்கப்பட்ட தேசம் . 
( அபிதாநகோ ) 

மத்திரர் - மத்திரதேசத்தவர்கள் . ( உ - ம் . ) 
“ வாஞ்சாமனத்தின்வயமத்திரர்மாகதேயர் ” ( பா 
ரத , வெளிப்பா, உக . ) 
மத்திரன் 

மத்திரதேசத்தரசன் . ( பாரத . 
சம்பவ . அரு. ) 

மத்திராகாணம் - பிறவி மயிர்களை தல் .(உ - ம் .) 
வந்துழிக்காண்க. 

மத்திரி - பாண்டுவினிரண்டாம்மனைவி . ( பா 
ரத . சம்பவ . க 0 க . ) 
மத்திரிப்பு - செற்றம் . (சிந்தா ) 
மத்திரை - மத்திரி . 
மத்து -- 1 . ஊமத்தை . ( வைத்தியபரி . ) 2 . 
தயிர் . 3. தயிர்கடைக்கருவி . ( உ - ம் . ) " மத்தெறி 
தண்டயிர்போலக்கலங்கி " ( திருவிளை . பழி 
யஞ்சு . சக . ) 4. தயிர்ச்சலம் . ( உ- ம் . ) " அவந்தி 
மத்துமாற்றப்பளவைபடிப்பலமாம் ” ( தைல.தை 
லவ . ருக . ) 
மத்துவம் -மத்துவமதம் . ( வழக். ) 
மத்துவன் - 1 . மத்துவமதத்தோன் . ( வழக் ) 
2. வேதாந்த சூத்திரத்தற்கு ஒரு பாஷ்யமியற் 
றியவர் . 
மத்துவாசவம் - பன்னீர் . ( வைத்தியபரி .) 
மத்துவாசாரியர்- துவைதமதந் தாபித்தவர் . 
( அபிதாநகோ ) 
மத்தை - ஊமத்தை . ( தைல . தைலவ . எஉ ..) 
மதகம் - சுக்கு . ( தைல . தைலவ . அங . ) 
மதகரிக்கணை - யானைத் திப்பலி. ( வைத் 
தியபரி . ) 


. 


மதநம் 


காகஎ 


மதாத்தப் 


மலை . 


மதத - குளத்தின்சலதாரை , ( உ - ம் . ) வாவி 

( சூ. நிக . அ : எசு . ) 4. மருக்காரை . ( மலையக . ) 
சேரநிரப்பிமதகினில்- தாவி நீழ் கரைசாடி 5. மன்மதன் பஞ்சபாவைத்தைக் குணங்களி 
( அரிச்ச , நாட்டு உரு . ) 

னொன்று . ( சூ . நிக. கஉ : சக ) மெழுகுகளிலே 
மதங்கயம் -- மதகயம் . ( உ - ம் . ) “ மதிக்கு தேன்மெழுகுக்கும் பெயர் கூறுவர். 
மதங்கயமனையவரக்கன் ” (சேதுபு.பிரமகத். எ . ) 

மதரராசன்- ஒரு ராசன் ; இவனைக்குறித் 
மதங்கநாதர் -5வநாதசித்தரி லொருவர் . 

தொரு கதையுண்டு . ( சந்திரஹாசச்சரிதையிற் 
பொருட் -நிகண்டு .) 

காண்க.) 
மதங்கம் - 1.ஓராகமம் . 2. கலம்பகவறுப்புப் 

ம லிங்கம் - அமுக்கிரா. ( வைத்தியபரி .{ 
பதினெட்டினொன்று அம் - சாரியை 3. மதங்க 

!மரதன் - மன்மதன் . ( உ - ம் . ) “ மதானுங்கலை 
மதங்கர் - பாணர் . (சிலப் . அரும்பத . குழ 

முருகனுமெனும்படி வளர்ந்தான் " " பாரத . 
பிலருமாம் . 

குரு . க . ) 
மதங்கமலை --இது சுக்கிரீவன் வாலிக்குப் 

நநாங்குசம் -1. குய்யம் . 2. நகம் . ( 1 , 2 
பயந்தொளித்திருந்தமலை . இராமா. கிஷ்கிந்தா. 

வழக்குண்டுபோலும் ) 

தராலயம் - தாமரை , ( வைத்தியபரி . ) 
அரசிய நிச . ) 

மரரியை- மல்லிகைக்கொடி . ( வைத்திய 
மதங்கள் - ஒரு முதி . ( உ - ம் .) “ வள்ளலுமவ 

பரிபா . ) 
ணின்றேகிமதங்கனதிருக்கை பான " ( இராமா . 
மிஷ்கிந்தா . அரசிய . நர . ( இவர் தவத்தினாலே 

மத -மதசலம் ( உ - ம் . ) " மதநீர்பாயமெ 
யுமையைப்புத்திரியாகப் பெற்றவர் அதனாற் 

லிந்தனர் ” (கந்தபு. ததிசியுத். 50 ) 
பார்வதிக்கு மதங்கியெனப்பேர் வந்தது . ( அபி 

1. தந - கள் . ( வைத்தியபரி .) 
தாநகோ. ) துந்துபிக்கும் பெயர் கூறுவர் ] 

.தப்பு-- 1. கொழுப்பு. 2. செருக்கு . 3 . 

மயக்கு . ! 1 , 2 , 3 - வழக்குண்டு .) 
மதங்கா கமம் - ஒருவடமொழி நூல். வழக் . ) மப்பூ - மராட்டிமொக்கு , ( உ - ம் . ) “ சத 
மதங்க - ! . உமை . மதங்கன்பார் . 2. காளி . 

புட்பி தப்பூ ” ( தைல . தைலம் . கஈடு . ) 
( உ - ம் . ) அந்தரி " பார். 3 பாடுவிச்சிப்பெண் . 

| Lin- ) 
( சூ . நிக . ாடு . 4. பாண்மகள் . ( பிங்கல . அக . ) 

வட்டத்திருப்பி . ( மலையக .) 

1.தபாணி 
மதங்கை - அத்தி . ( வைத்தியபரி .) 

மதம் - 1. ஐசுவரிய கோலாகலத்தினாற் 
மதசத்தி -- மதுக்களி. மணிமே ) 
மதசா - தண்ணீர்விட்டான் . ( வைத் விகற்பித்து வருகிற சித்தவிருத்தி . (வாசுதே. 

கெர்வித்துக் கிர்த்திய கிருத்தியங்களறியாமல் 
தியபரி . , 

ஈ . ) 2. கருத்து , குறிப்பு ( சூ . நிக . அ : ஈச . ) 
மதண்டி - வல்லாரை. ( வைத்தியபரி . ) 
மதத்தல் -1 கொழுத்தல் . 2 செருக்கு நல் . (உ - ம்.) " பொற்பு றவடியும தஞ்சத்துகாரிவை 

3. களிப்பு . ( பிங்கல . கஎஅக ) 4 கன்மதம் . 
{ 1 , 2 -வழக் .) 

புடப்பொடி " ( தைல . தைலவ . க 2 ) 5. கொ 
மதத்தன் -- 1. சமயவாதி . 2 மதமுடைய 
வன் . ! 1 , 2 - வழக் . ) 

முப்பு . 6. சமயம் , கொள்கை . ( சைவப்பி . s: /- .) 

7. செருக்கு ; அஃது: உட்பகையாறினொன்று . ) 
மதபகாகளம்- குயில். ( வைத்திய பரி . பா 

( சூ . நிக . 42 : + ) S. தன்னிலேயில்லாத 
ரதம் குருகுலச்சருக்கத்தில் , மாரீகாகளமென் 

குணங்களையேற்றித் தன் முயற்சி கருதல் . ( சை 
றார் 

வட்பி . சுஉ . ) 9. தாது . (உ - ம் .) வந்து மிக்காண்க .) 
மதநகாதாவர் --புறா. (உ - ம் . ) வந்துழிக் 

10 தேன். உ - ம் .)" மதங்கமழ் கோதையல்குல் 

(சிந்தா . இலக்கனை . * அ/ 2 .. ) 11. பெற்றதைப் 
மதந காடிப்பூ மதநகாமேசுரப்பூ , ஒரு 

பெரிதாகமதிப்பது . ( சி . சி . 2 : அ மறை 
சரக்கு . ( வைத்தியபரி ) 

12. யானைமதம் . ( சு . நிக . கக : தாயே ! 
நசலாகை -1. ஒரு மருந்து . 2. பெட் 

13. வலி . ( கு . நிக , அ ; உக .) 14 வெறி, 15 , 14 
டைக்குயில் 1 , 2-(உ - ம் . ) வந்தழிக்காண்க. 

வழக் . ) பரிபாடலிற் பெருமிதது என்றார் . 
மருந்தால் - மதரசாத்திரம் , லீலை நல். 
( வழக் . ) 

மதம்பாய்சுவடு - மதநீர் பாய்தலாலுண் 
மதநபாடகம் - குயில் . ( உ - ம் . ) வந்துழிக் டாந்தழும்பு . ( சூ . நிக . ந : எ . சரடமென்பர் .) 

மதமடு - வெள்வெண்காயம் . ( மலையக .) 
மதநம் - 1. ஈ . ( உ - ம் . ) வந்துழிக்காண்க. மதமத்தகம் --கஞ்சா. ( வைத்தியபரி .) 
2. கடைதல். ( பிங்கல . 2 2 2.. ) 3. கார்கோட் தமத்தம்பு - ஊமத்தை , ( வைத்தியபரி .) 


D 


காண்க . 


காண்க. 


IAunram 


மதலை 


காகஅ 


மதாவளம் 


பரி . ) 


மதமத்தன் - மதத்தினால் மயங்கிக்கிடப் தவழுததியிடை ” (திருப்பு , உக . ) ( 4 , 6 - சூ . நிக 
போன் . ( வழக் . ) 

கக : தகரவெ . க . ) 
மதம தக்கத்தாழி மண்ணினாற் செய்து மதலைத் தூக்கு- இசைத்தமிழ் நூலிற்கூறப் 
அதிகமுதிர்ந்தோரை அடக்கம்பண்ணிவைக்கு 

பட்ட வெழுவகைத் தூக்கினொன்று .(மணிமே.) 
மொருவகைப் பாத்திரம் . ( முதுமக்கட்டாழி 
யென்பர் மணிமேகலையில் . ) 

மதவலி --1. அரசன் . ( சிந்தா .) 2. முருகன் . 
மதமதப்பு - மிகுமதப்பு . ( வழக் . ) 

( உ -ம் . ) சூர்மருங்கருத்தமொய்ம்பின்மதவலி 

( திருமுரு. 2.எரு.) 3. மிக்கவலி . (புறநா .) 
மதம தெளல் -1 . ஈரடுக்கொலிக்குறிப்பு . 
2. சுரணை குன்றல் . 3. மதமுறல் . 4. விரைவுக் 

மதளைவையம் - காஞ்சொறி . ( வைத்திய பரி ) 
குறிப்பு . ( 1 , 2 , 3 , 4 - வழக் . ) 

மதன் -1 . அழகு . சிறுபாணா.உரு கூ . ) 2. அறி 
மதமழகம் - காரை. ( வைத்தியபரி ,) யாமை . ( உ -ம் . ) உறுநர்த்தாங்கியமதனுடை 
மதயந்தி - மதயந்திகை . 

நோன்றாள் ”(திருமுரு. ச . ) 3. கலக்கம் . ( உ - ம் . ) 
மதயத்திசை - ஒருமல்லிகை. ( வைத்திய வந்துழிக்காண்க. 4. காமன் , மன்மதன் . (உ - ம் .) 

‘ விற்காட்டுங்கரத்தும தனம்பாகி (திருவாதல் !. 
மதர் - 1. களிப்பு . (உ - ம் .) " வரிமதர்மழைக் திருப்பெரு. 20 ) திருமாலின் மானசபுத்திரன் 
கண்மெல்லியரெல்லாம் ( கந்தபு . இரணியன் 

என்பர். அபிதானகோசத்தில். 5. செருக்கு . 
புல . ச . ) 2 , செருக்கு . ( வழக் . ) 3. தெரிகிலை ) ( உ - ம் . ) “ மன்னெயில்கதுவுமதனுடை நோன் 
வினைப்பகுதி . 4. மயக்கம் . (உ -ம்.) “ கண்மதர் றாள் (பட்டினப்பாலை உஎக) 6. மதமுடை 
நீங்கி ” (கூர்மபு. அட்டமூ . வி . அ .) 5 , மிகுதி . 

யான் . (பாரதவெண்பா.) 7. மநவெழிச்சி. 
( நிகண்டில் மதர்வு எனக் கூறினர் . ) உகாஞ் ( உ -ம் . ) மண்டமர்பரிக்குமதனுடைடநோன்றாள் , 
சாரியை யென்க , 

( புறநா. எது ) 8. மாட்சிமை. ( பிங்கல . நாகஉக .) 
மதர்த்தல்- 1. கதிர்த்தல் . ( உ -ம் ) " மதரரி 9. மிகுதி . ( உ - ம் . ) " மதனுடைநோன்றாள் 
மழைக்கணம்பா (சிந்தா. சீவகன்றுற . கங 2 .) புறநா உக.ஈ. ) 10 வலி . ( உ - ம் .) “ மதனுடை 
2. கரித்தல் . 3. செருக்குதல் . 4, செழித்தல் , முழவத்தோளோச்சி ” ( புறநா. (Go 1 11. வள 
( உ - ம் .) “ மதர்த்து மீண்ட -சேலூருங்கணுமைடங் மை . ( உ - ம் ) வந்துழிக்காண்க. 
கனுறை " ( ஏகாதசி . உருர் . க 0 . ) ( 2 , 3 - வழக் , மதனை வென்றன் - அருசன் . ( சூ . கெ . க.உ.) 

மதர்ப்பு - 1 , களிப்பு . (பிங்கல . கஎ அக . ) மதாகம் - இலுப்பை . ( வைத்திய பரி .) 
2. செருக்கு . 3. செழிப்பு. 4. மிகுதி . 5. வலி மதாசலம்- யானை . ( உ - ம் . ) " மதாசலமகுட 
மை ( 2 , 3 , 4 , 5 - வழக்குண்டு போலும் . ) மான்றேர்வாம்பரிவயவர் வெள்ளப்பதாதியும் 

மதர்வு -1. அழகு . 2. இடம் . 3. உள்ளக் ( பாரத . பதினொரா . கக . ) 
களிப்பு . 4 , மிகுதி . 5. வலிமை ( சூ. கெ . கக : மதாணி -1. பதக்கம் . ( சூ . நிக . எ : உங .) 
தகரவெ . 2 எ . ) 

2. பேரணிகலம் . ( உ - ம் . ) திண்கதிர்மதாணி " 
மதர்வை - 1. களிப்பு. ( பிங்கல . கஎஅசு . ) (மதுரைக்கா. சசுக ) 
2. மயக்கம் , (உ -ம் . ) " மருப்பிளம்பிறைநுதன் மதாநுசாரம் - சமயத்தைக்கைக்கொள்ளு 
மதர்வை வெங்கதிர்- பரப்புபுகிடந்தென " (சிந்தல் . ( வழக . ) 
தா . நாமக . ? -சுங . ) 

மதா நுசாரியர் - சமயநிலைய நுசரிப்போர் . 
மதராரன் -1, சேவல் . 2. மன்மதன் , 1,2- | ( வழக் ) 
( உ - ம் . வந்துழிக்காண்க . 

மதா துஞ்ஞை -- தனக்குப்பிரதிகூலமாய்ப் 
மதரோகம்- மதத்தையுண்டாக்கு மொரு | பானுக்குச்சம்ம தமான அர்த்தத்தைத் தானே 
வகை ரோகம் . சீவரட் . எ.உ.) 

யங்கீகரித்தது ; இ.து : தோல்வித்தானம் இருபத் 
மதலிங்கம் - அமுக்கிரா . (மலையக . ) திரண்டுவகையிற் பதினெட்டாவது . ( தர்க்க 
மதலை - 1. கொடுங்கை. (உ - ம் . " மதலைமாட பரி நிங ) (மத - அறியப்பட்ட , அநஞ்ஞை-சம், 
மும்வாயிலுஞ்சேர்த்துமின் " ( மணிமே . கச : 

மதி ] 
ருங . ) 2. கொன்றைமரம் . ( உ -ம் . ) " மதலைப் மதாரம் - 1. கஸ்தூரி . 2. பன்றி . 3. யானை . 
பசும்பொன்மலர்வேணிநம்பர் ” ( மதுரைப் பதி 

( 1 , 2 , 3- வைத்திய பரி ) 
ற்று . கஎ . ) 3. சரக்கொன்றை . ( உ -ம் . ) கிஞ் மதாரன் - தூர்த்தன் . ( உ - ம் ) வந்துழிக் 
சுகி " பார் . 4. தூண் . 5. பற்றுக்கோடு . ( உ -ம் . 
" வான மூன்றியமதலை போல ” ( பொம்பாணா. மதாலம் ---சொன்றை . ( மலையக .) 
சுசசு ., 6. பிள்ளை , 7 மரக்கலம் ( உ - ம் ) " மதலை மதாவளம் - யானை. ( சூ நிக ஈ : ரூ .) 


காணக , 


ப.மதிநுட்பம் 


கசுககூ 


மதிள் 


மதாளித்தல்- செழித்து வளர்தல் (உ - ம்.) மதிநுட்ப நூலோடுடையார்க்கு ” (வள் . 
மதாளிப்பு - ( வழக் . ) 

கஙசு . ) 
மதி -1 . அசோகு . 2. அதிமதுரம் . ( வைத் 

மதிப்பகை - இராகு ; இது : கருநிறமுள் 
தியபரி . ) 3. அறிவு . ( பெரியபு . திருநாவுக்கரசு . 

ளது . ( சூ . நிக . க: சுசு . ) 
க 04 . ) 4. கற்கடகவிராசி .) ( உ - ம் . ) வந்துழிக் 

மதிப்பாகக்கல் - கத்தி தீட்டுங்கல் . ( சிந்தா.) 
காண்க . 5. குபேரன் . ( உ - ம் .) “ தென்றிசை 

மதிப்பு - மதித்தல். ( வழக் . ) 
ம்தியின்வாளி ” ( பாரத . நிறைமீ . க 00 .) 6. சந் மதிபதிச்சம்- வாலுளுவை . ( மலையக ) 
திரன் . ( உ - ம் . ) “ மதியிலாவிசும்பும் " பாரத . மதிமகள் -புதன் . ( சூ . நிக . க: சுக . ) 
பதினொ. கு . ) 7. தக்கன் புத்திரிகளிலொருத்தி . 

மதிமண்டலம் --1 . சந்திரமண்டலம் . 2 . 
( வி - ணி . உருசு . ) S. தெரிநிலைவினைப்பகுதி . புருவமத்தியம் . ( உ -ம் .) " அலர்மதிமண்டலத் 
9. நியமத்தொன்று ; அது. வேதவேதாந்தத்தை தின் " ( சி . சி . அ : உக.) ( ஞாகப் . ) 
யாதரவுடனேகேட்பதும் , அதிற்சொல்லுகிற 

மதிமணல் - வெள்ளிமணல். வைத்தியபரி .) 
பொருளை அநுபவத்திலே காண்பதும் , ( த . நி . 

மதிமயக்கி -1 . கொன்றை . 2. திகைப் 
போ .) 10. பிறை . ( உ - ம் .) மாகமீன்றமாமதி / பூண்டு . ( 1 , 2 - வைத்தியபரி . ) 
யன்னான் வளர்கின்றான் " (சிந்தா. நாமக . நங...) 

மதிமான்கள் - புத்திமான்கள் . ( சி. சி. அ : 
11. புத்திதத்துவம் . ( உ - ம் .) “ மகத்துவம் ” பார் . உஎ . ஞானப் . ) 
12. மாதம். ( உ -ம் . ) “ மாசி பார் . 13. மிருகசரி 

மதிமேகக்கல் - மந்தாரச்சிலை . ( உ - ம் . ) 
டம் . ( சூ . நிக . க : சுசு . ) 14. முன்னிலை பசைச் 

வந்துழிக்காண்க . 
சொல் . ( உ- ம் . ) “ சென்மதி ” (பிங்கல . ஈ.கஉ உ .) 

மதியட்டமம் - சந்திரலக்கிநத்துக்கு எட்டா 
15. வரிசை . (பரிபாடல். வைத்திய அநுபந் 

மிராசி . ( உ -ம் . ) “ ஆன்றமதியட்டமம் ” ( விதாந. 
தத்தில் செம்பு , வெள்ளிக்குங்கூறுவர் . குணாகுணப் . அரு . ) 

மதியம் -- 1. கணிசம் . 2. சந்திரன் . ( உ - ம் . ) 
மதிக்கணம் -- கண மெட்டினொன்று ; அது . 
நிரைநேர் நேரடுத்துவருகிறது . சூ . நிக.க 2 : 55 . ! 

வளருமதியநட்பெய்திநற்காலின் மகிழ்ந்து 

நிற்ப " ( விதாக . குணாகுண. சு . ) 3. மத்தியாநம் . 
பதிக்கலை - மதியின்பங்குபதினாறு . (உ - ம் . ) 

4. மாதம் . ( உ - ம் . ) மாதவவொழுக்கந்தாங்கி 
அல்லிமூலகநீர்வள்ளியாமதிக்கலை யொவ்வெ 

வருமுறைமதியமூன்றிற் - பாதகங்கழிந்து ( திரு 
ரன்றிற்கு " ( தைல . தைலவ . ஈ.ச. ) 

விளை , மாபாத . அ . ) ( 1 , 3 -வழங் .) 
மத் காந்தி - பளிங்கு . ( வைத்தியபரி . 
மதி கூர்மை- இந்துப்ப . ( வைத்தியபரி .) 

படத்யாணிக்கட்டை-- நகத்தினடுவாணி . 
மதிசகன் - மந்மதன் , ( பிங்கல . காரு . ) 

( வழ .) 

மதிபண் -- இராகு . 
மத்த்தல் -1 . அறிவு . ( வேதா. சூ . எ . ) 2 . 

மதியவி - மாலைரசம் . ( வைத்தியபரி . ) 
உபசரித்தல் . ( உ - ம் . ) “ வந்த நான்மறையோன் 

மதில் -1 . இஞ்சி . ( உ - ம் . ) மதின்முகங்கை 
றன்னைமதிக்கலனாகி " ( கூர்மபு . அந்தகா. 40. ) கரிசாலைகாண்ணாவிவ்வைந்தும் வகைக் கிரதம் 
3. கடைதல் . ( உ - ம் . ) மகளிர்கற்பாம்பாவை 

படிபடிபெய் ( தைல . தைலவ . கூ . ) 2. மதிள் . 
கண்மதிக்குமெண்ணின்- மந்தரம்போன்றானெ 

( கு . நிக . ந : சஈ . ) 
ங்கோன் ” ( கந்தபு. ததீசிய . அ 2 . ) 4. கருதல் . மதில்காத்தல் - பகைவர்மேலிடாமல்மதி 
( உ - ம். ) “ என்னமதித்தே ” (திருவிளை . பழி | லைக்காவல்செய்தல் ; இது, புறப்பொருட்டுறை 
யஞ் . கச . ) 5. துணிவ. ( உ - ம் . ) " வல்லோர்போ 

களினொன்று . ( சூ . நிக . க 2 .: க 2 . ) 
லொருபனுவன்மதித்தோம் ( கோயிற் . பாயிர . 

மதில்வளை ந்தல் - மாற்றார்மதிலைச்சூழ்தல் ; 
உஎ . ) 6. வரையறுத்தல் . ( சூ . நிக . அ : நடு . ) 

இது , புறப்பொருட்டுறைகளினொன்று , ( சூ . 
மதிதம் - மோர். ( வைத்தியபரி .) 

நிக . கஉ : கூ 2...) 
மதி தயன் - சந்திரதயன் , சந்திரமதி தந்தை . மதிவல்லி -- கொத்தான்கொடி . ( உ - ம் + 
( அரிச்சந்-பு. விவாககா . சு . ) 

மதுபன்னிகன்னிசிவை... 

....மதிவல்லி ) 
மதிதனு - பொன்மணல் . ( வைத்தியபரி .) ( தைல . தைலவ . நசு . ) 
மதிதாக்கி -- கடைந்தெடுத்த நெருப்பு.. மதிவல்லோர் - மந்திரிமார் . ( வழக் . ) 
( வி - ணி .) 

மதிவாணன் - ஒருநாடகத்தமிழ் நூல் செய்த 
மதிநாள் - மிருகசீரிடம். ( சூ . நிக . க : 5:56 . ) பாண்டியராசன் . ( அபிதாககோ . 
மதிநி- மைத்துனி. ( வழக் . ) 

மதிவாம்பல் - சந்தில் . ( மலையக . 
மதிநுட்பம்- இயற்கையாகிய நுண்ணறிவு . படதிள் -- மதில் . ( வழக் .) 


. 


பாதுலக வன் 


காஉ 0 


மதுமல்லிகை 


enrCT.- HAM 


கொ Fru + 4 - + - ட்டர் 


( சிவ 


பரி .) 


மதிக்கள்ளி- வேலிக்கள்ளி . ( தைல் . தை மது சட்டம் - மெழுகு. வி - ணி . 
ல்வ . எங . உரையும் .) 

மதுச்சிரம் - சந்தில் . ( வைத்திய பரி .) 
மது -1 . அசோகு . 2. அதிமதுரம் , 3. அமு மதுஸ்மீ A --- 1 , பறங்கிப்பட்டை . ( தைல . 
தம் . 4. இலுப்பைப்பூத்திராவகம் . 5.ஓரரக்கன் . தைலவ . கஉடு . ) 
( உ - ம் . ) " மதுவை வென்றனனியானென மதுசகன்- | காமன் . வசந்தகாலத்தைச் 
ரக . தாருக . உசு. 6.கள் . ( உ - ம் . ) " இன்வினை மதுசகாயன் - சகாயமாயுள்ளவன் . 
மதுவுண்மள்ளர் " ( அரிச்சு . காசி . அ . ) 7. தேன் . 
S. நீர் . 9. பால் . 10. பூந்தேன் . ( உ -ம் . ) " மது 

( து சஞ்சம் -- முந்திரிகை. வைத்திய பரி . ) 
மலர்கரமிசைகொண்டு " (திருவாதவூ . திருப் 

மதுசாவா - பெருங்குரும்பை . ( வைத்திய 
பெரு. 2. ) 11. மகரந்தம் . 12. மஸ்துள்ளது . 

மதுசாத் - ன்மதன் . ( உ - ம் .) வந்துழிக் 
13. வசந்தகாலம் . ( சூ . நிக . கக : தகரவெ . சு .) 

காண்க . 
( 1 , 2 , 3 , 4 , 6 , 7 , 8 , 11 , 12- வைத்தியபரி ) 

மதுசூதன் - | விட்டுனு. உ - ம் . ) மன்னாகி 
மதுக்கிரமம் - தேன்கூடு ( வைத்திய பரி. ) ம துந்தன்- நின்றமதுகு,தன் ( நாலாயி . 
மதுக்கிருது - தேனீ. ( வைத்திய பரி .) கருப்பூர . (ரு) .) மதுவையழித்தவன் என்றபடி .) 
1.மதுக்குடிகை-- | எலுமிச்சை . வைத்திய 

மதுத் துருமம் இலுப்பைமரம் . ( வைத்திய 
மதுக்குடி- | பரிபா. 

பாபா . ) 
மதுக்கொடை-- ஒரு மீன் ( வழம்.) 

மது திகும்- கரும்பு . வைத்தியபரி .) 
மதுக்கோடம் -- 1 . குயில் . 2. தேன்கூடு . மதுதுதம் - மாமரம் . ( மலையக . 
( வைத்திய பரி . ) 

மதுதலி - கருப்பஞ்சாற்றுப்பாணி . ( வைத் 
துகண்டம் 

குயில் , ( உ - ம் .) வந்துழிக் தியபரி . 
காண்க ) 

மது நால் பேரம் ஒருவகைத்தெங்கு . ( வழக் 

குண்டு போலும் . 
1. து சந்தா .--- 1 . இலுப்பைமரம் . 2. மகிழ 

மதுநேதா, -- கரோலேகம் . 
மரம . வைத்தியபரி .) 

மதுநோலேக .-- தேம் . ( வைத்தியபரி . 
மதுகம் - !. அதிமதுரம் 2. அழகு . 3 . 

மதுபர் - காளி . (சூ . நிச . க : ஈசு . ) 
இலுபபை. 4. இனிமை 5 எட்டிமரம் . 6. தரா 

11 31 ம் - 1. கள் . ( வைத்தியபரி . 2. வடு. 
7. துத்தநாகம் . S. வண்டு . ( 5 , 7 - வைத்திய பரி . 

| * . நக . ஈ : சு : ச . ) 
( 1 , 2 , 3 , 4 , 6 , 8 - பிங்கல 2 5.உரு . ) 

மதுபாணரை--- 1. அவுரி , 2. சத்தில் . ( 1 , 
மது காவியம் - அதிமதுரம் ( வைத்திய பரி ) 2 - வைத்தியபாரி , 
1. பாம் -1 . ஆண் வண்டு. ( சூ.கெ.சு :கடு .) 

மதுபருக்கம் -பால் , பழம் , சர்க்கரை , நெய் 
2. எட்டி 3. கள் . 4. தேன் . 5. வண்டு . ( 2 - ம் .) 

கலந்தமைத்தவுணவு . உ - ம் . " கொங்கலர்மாலை 
மது நரங்காள் (வாண . அ . ) 6. வச்சதாபி , 

சூட்டிக்குளிர்மது பருக்கமூட்டி " ( திருவிளை . 
( தைல. தைலவ . க ) 1 2 , 3 , 4 - வைத்தியபரி ) 

உக்கா . வேல்வளை . ஈஎ . உரையும் .) ( இதனை 
மகவடி-- வெட்டிவேர் . ( தைல தைலவ . மது பர்க்கம் எனக்கூறிப் பால் , பழம் , தேன் 
என ) 

முதலியவை சேர்ந்த தொகுதி என்பர் . (சிந்தா .) 
மது காயதம் -- குயில் . மது - வசந்தகாலம் . மதுபருனிசை -- அவுரி . ( மலையக .) 
காயபோடுவது . 

மதுபாலம் - ஒருவகைத்தெங்கு . ( வைத்திய 
11 : .-- தே ( வைத்தியடரி .) 

பரிபா . 
ஒரு பூதி . (உ - ம் .) வந்துழிக் 

மதுபன்ன - சீந்திற்கொடி . ( உ -ம் . ) " மதி 

வல்லி பார் . 
மது 6 Ju ! ---- மதுசாரி . 

ம துபாயி வண்டு . ( உ - ம் .) வந்துழிக்காண்க . 

மதுபீசம் . 
10 M ) J .--- 1 . அறிவு (சிந்தா. ) 2. வலி . 

- மாதுளை . வைத்திய பரி .) 
( 2- - வரிகழல் வரிசிலை மதுகைமைந்தரை " 

மதுமஞ்சம் - முந்திரிகை. ( வைத்திய பரி .) 
( இராமா. சடாயு காண் . கக . ) 3. வெற்றி ( உ - ம் ) 

மதும் நதை -- ஒருமத்தை . (உ - ம் .) வந்துழிக் 

காண்க . 
வந்துழிக்காண்க. 

மதுமல்லிகை- இரட்டைமல்லிகை. ( மலை 
துகைடவன் -மது , கைடவன் இரண்டு யக . ) அடுக்குமல்லிகையென்பர். ( வைத்தியபரி 
சரர் .-ற்கொல் பட்டவர் . 

யாடையில் .) 


5 . 


மதுரேசன் 


ககா உக 


மதுரை - ராயத்தனார் 


காணக . 


பா . ) 


( தமாங்கன - தேமாங்கனி. ( உ - ம் .) “ மது மதுரை -1. ஒரு நகரம் . ( உ - ம் .) “ தென் 
மாங்கனிமா துலங்கதலியரா- வாரங்கொளுஞ்ஈ மதுரை மூதூருமல்லவோசிவலோகம் ” (திருவா 
( தைல . தைலவ . கஙரு . ) 

த . மண்சு . க எ .) 2. கள் . ( சூ . நிக . கா : ங o .) 3 . 
மதழலம் - ஒரு கிழங்கு . ( உ - ம் .) வந்துழிக யமுனைக்கரையிலுள்ளவொருநகரம்.கிருஷ்ண 

னுக்குரியது . ( அதாககோ .) 
மதுர்ச்சி - பொன்னிமிளை . ( வைத்தியபரி ) 

மதுரைக்கணக்காயனர்-- நக்கீரருக்குத் 
மதுரகவி -1 . திருமாலின் றொண்டரி லொ 

தந்தை . ( இறையனாரகப் .) 
ருவர் . ( அபிதாநசோ . ) 2 நாற்கவியினொன்று ; 

மதுரைக்கள்ளிற் கடையத்தான் வென் 
அது பொருட்செல்வம் , சொற்செல்வம் , 
தொடை , தொடைவிகற்பஞ்செறிய உரூடாக 

நாகனர் -- ஒரு புலவர் . (புறா .) 

மதுரைக்காஞ்சி - ஒருதமிழ் நூல் . ( பத்துப் 
முதலிய வலங்காரத்தோடு இன்னிசையை 
புடையதாய் அழுதமுறப்பாடுங்கவி . ( சூ . நிக . 

மதுரைக்கூலவாணிகன் சீத்தலைச்சாத் 
கஉ : உச ) 

தனர் -- ஒரு புலவர் . 
மதுரசப்பீலு -பெருங்குரும்பை ( மலையக . ) 
மதுரசம் -1. இனிமை (மெக் . ) 2 கொடி 

மதுரைத் தமிழ்க்கூத்தனர் -- ஒரு புலவர் 
முந்திரிகை . ( மலையக . ) 3. பேரிந்து . ( வைத் 

( புறநா . ) 
தியபரி . ) 

மதுரைத் தமிழ்நாகனார் - ஒரு சங்கப்புல 
துரசம் பிரம்- இன்னெலும்ச்சை .( வைத் 

வர் . ( திருவள்ளுவமாலை. ) 
நியபரி. ) 

மதுரைநக்கீரனார் - ஒருசங்கப்புலவர் .(திரு 

வள-மாலை . ) 
பெருங்குரும்பை. ( உ - ம் .) 
“ அரேணுகம் " பார் . 

மதுரைநாடு - குமரியாற்றுக்கும் பஃறுளி 
I துாயாகம்: - 5 முசு. ( மலைய ர . ) 

யாற்றுக்குமிடையிலுள்ள நாடு . ( சிலப் . வேனிற் - 

க . உரை. ) 
துரடான கலைஞாத மறுபத்துநான் 
கினொன்று . (பொருட் -ரிகள் ! 

1 துரைப்படைடங்கமன்னியார் 

புலவர் . ( புறநா .) 
மகாம் 1.அதிமதுரம் . (2 -ம் .) அசதயம் 

IC துரைப்பாலாசாயனர் சங்கப் 
பார் . ( தைல தைலவ . சு . க .) 2. இனிப்பு. | புலவர் . ( திருவள் - மாலை .)) 
வழக் )3. கொடிமுந்திரிகை. 4. சமனிசை . 

மதுரைப்பூ தனிளநாகனம் - ஒரு புலவர் . 
( பிங்கல . கச 20 .) 5. செஞ்சந்ததம் . 6. நால் 

( புறநா . ) 
வகைக்கவியினொன்று ,மதுரகவி .( 3 , 5 - மலையக 

மதுரைப் பெருமடுதனம் - ஒரு சங்கப்புல 
| நியம்மை- கோட்டரிலேகோயில் 

வர் . (திருவள் - மாலை. ) 
கொண்டிருக்குந்தேவியார் பெயர் , ( அபிதாக 

மதுரைப்பேராலவாயர் -- ஒரு புலவர் . 

புறநா . ) 
மதுரவல்ல - சக்கரைவள்ளி . ( வைத் 

துரைமருதன் : ராம y i- ஒரு புவர் . 
L : து வள்ளி- | தியபரிபா . 

இறையனாரகப் பொருளுக் குரைசெய்த நாற் 
மதுராந்தகம் --தொண்டை நாட்டிலுள்ள 

பதின்மரு ளொருவர் . ( புறநா . 
வொரு திருமால் திருப்பதி . ( அபிதாநகோ.) 
மதுபா - மதுரைப்பட்டி 37.ம்.. பெரு 

மதுரைமாதேவி -- ம் நாட்சிதேவி .( வழம் .) 
வழக் . ) 

மதுரையறு வைவாண் கார் - ஒரு சங்கப் 
( துராயாடை---நாகணவாய்ப்புள் . (உ - ம் .) புலவர். ( திருவள் - மாலை .) 
ஐந்துழிச்சாண்க. 

மதுரையாசிரியன்யாற --இடைச்சங் 
மதுரித்தல் 

கப்புலவர்களு ளொருவர் . ( சிலப் . உரைப்பா . 
மதுரிப்பு -- 

தித்தித்தல் . ( வழக் .) 
மதுரிபு - விட்டுணு. மதுவென்பவனுக்குப் 

மதுரையிளங்கண்ணிக்கௌசிகனார் --- 
பகையாயுள்ளவன் . ரிபு - பகை . 

புறநானூறுபாடிய புலவருகொருவர் . 
மதுரேசன் -- 1 . கிருட்டிணன் . 2. சோம பதுரையோலைக்கடைக்கண்ணம்பாத 
சுந்தரக்கடவுள் . ( உ - ம் . ) " மதுரேசன்மின்னு தராயந்தனார் - ஒரு புலவர் . ( புறநா . ) 
பொலங்கழற்பங்கயபதம் " (திருவிளை விடையி - மதுரை முன்வரப்பெற்ற பெயருடைய புல 
Fr. ) 3. பாண்டியன் . மதுரைக்கு நாயகன் என் வர் இன்னும் பலருளர் விரிப்பிற் பெருகும் . 
பது கருத்து. 

( அபி தாமசிந்தாமணியிற்காண்க .) 


மந்ததாமிச்சிரம் 


ககஉஉ 


மந்தன் 


மதுலோலுபம் - | ழிக்காண்க. 


1 . 


- 


10 துரைவீரன் -- இவன் காசியரசன்மகன் . மிச்சிரமெனவகுப்பார் ” ( கூர்மபு -பலவகை.உ . ) 
இவன் சரிதம் அபிதாநகோசத்திற்காண்க. மந்தநம் - 1. அழித்தல் . 2. ஆலோசனை . 
மதுலேகம் 

3. கடைதல் . 4. புகழ் . 5. யானைமுகபடாம் . 
வண்டு . ( உ - ம் . ) வந்து 
மதுலேகி 

( உ - ம் . ) வந்துழிக்காண்க. 

மந்தப்படுதல் -1 . அசீரணித்தல் . 2. அவி 
மதுவதம் -1. கிட்கிந்தைக்குச்சமீபமான வேகப்படுதல் . 3. கூர்மையற்றுப்போதல் . ( 1 , 
சுக்கிரவனவனம் . 2. குயில் . ( வைத்திய பரி .) 2 , 3 - வழக் ) 
3. யமுனைக்கரையிலுள்ள வொருவனம் . ( 1 , 3 மந்தபாலழனிவர் - ஒரு முனிவர் ; இவர்: 
அபிதாநகோ .) 

காண்டவவனவாசி . பாரதத்திலறிக ( அபிதா 
மதுவம் -கள் . ( வைத்தியபரி ) 

நசி . ) 
மது வர்க்கம்--- மதுபருக்கம் . (உ -ம் . )" மதுர மந்தம் -- 1 . அசீரணம் . 2. அற்பம் . 3.ஈனம் 
மாமதுவர்க்கவகை:பினும் ” (சிவரக .வாலா. கூகூ . ) ( உ - ம் . ) ‘ குரல் ” பார் , 4. ஒரு நோய் . 5. கண் 

மபாகம் --- 1 . அதிமதுரம் .( உ - ம்.) “ கத்தூரி கோயினொன்று . 6. சுடர்மையின்மை. 7. சோம் 
முகுள முருளரிசிகிச்சிலிம தூகம் " ( தைல , தை பல் . ( உ - ம்.) “ மந்தமறவுழுது விளைத்திடல் 
லவ . 5 அ .) 2. இலுப்பை . 3. எட்டிமரம் . 4 . சாலிவயலினுமே ( அருணகிரிபு . வலம்புரி 
வண்டு . ( 2 , 3 , 4 - வைத்தியபரி .) 

க 0 க . ) 8. தாமதம் . 9. நல்வகைச்சத்திநிபாதத் 
மதச்சிட்டம் --மெழுகு . ( உ -ம் . ) மநாச் 

தொன்று . (சிவஞாந . கக . ஆம்சூ . உ - ம் . அதி 
சிட்டமுறினவடி ( தைல . தைலவ . கக 2 . ) 

க்ரணம்.மன்னுமிருளை , உரை.)10. மந்தவிசை ; 

11. மங் 

சமனிசையென்க . ( சூ . நிக . 50 : ச O.) 
11. தூசம் -- நாஞ்சிரை. ( மலையக . ) 
மநாத்தம் ---- றுநாகப்பூ . (உ -ம்.) மஞ்சிட் திரோச்சாரண வகைமூன்றனுளொன்று ;அது: 
டி சண்பகப்பூ மதூத்தங்காஸ்மிரங் கற்கரம் " தன் காதுமாத்திரக கேட்கும்படி நாநுனி இத 
( தைல . தைலவ . கச . ) 

மைத்தீண்ட மந்தமாக வுச்சரித்தல் . ( உ 
மதூலி -1 . அதிமதுரம் . 2. மாமரம் . ( 1 , 2 . 

" மந்தந்தனது செவிகேட்கச் சொலுமாற்றம் " 
மலையக .) 

( சைவச . பொது . கரு 2 . ) 12. மெது . ( சி- லி . 
மதோன்மதரா - மிகுகளிப்புடையோர் . 

கிரி . . உரை.) ( 1 , 2 , 4 , 5 , 6 , 3 - வழக் . ) 
( வழக் . ) 

மத்தம -- யானை . ( சூ . நிச . ஈ : ( . ) 
மந்தக்குணம்-- 1. சமியாமையில் வரு மந்தமாருதம் -சிறுதென்றல் . உ - ம் .) “ மந்த 
மோர் கோய . 2. தாமதகுணம் . ( 1 , 2- வழச். ) மாருதந்தவழும் வழியே யோடி வந்து " (சிவரக. 
மந்தக்சொல்-- ஒரு நோய். ( வழக் .) அபுத்திபூ . க 2 . ) 
E , I - தாமதநடை . ( வழக் ) 

மந்தாம் .-- 1. ஒரு மலை . (இராமா . அகலி 
ம . நகர் - வித்தியாதத்துவத் திருக்குமாசா கைப் . உக. ), 2. சோம்பு . 3. பழம் . 4. மந்த 
ரிய தசகரிலொருவர் . ( வி - ணி . உஎ .) விசை. ( சூ.க்க . க :50.) 5. மறைவிடம் .( உ - ம் .) 

மந்தகாசம் - 1. சயரோகம் . 2. புன்னகை . மான்ம தங்கமழ் கொடிமந்தரந்தொறும் " ( பார 
( 1 , 2 - வழக் . ) 

த . வேத்திரகி . உ.ச.) 6. வெண்ணெய் . ( 2 , 3 , 
மந்ததேந்திரம்-- கிரகநடையி னொன்று . 6 - வைத்தியபரி .) 
( சோதிட ) 

மந்தான் - சோம்பன் . ( வழக் . ) 
மந்தசம் -- வெண்னெய் . ( வைத்திய பரி . மந்தராகர்த்தி -- பிடாலவணம். ( வைத்திய 
மந்தசாதம் -- அக்கினி. ( உ- ம் . ) வந்தழிக் பரி . ) 

மந்தராசு- வெள்ளெருக்கு . (வைத்தியபரி 
மந்தணம் - இரகசிய ஆலோசரை . ( உ - ம் . ) மந்தரை - கைகேசியின்றோழி . ( இராமா . 
‘ என்றுமிவர்மந்தணத்தினெய்தப் பெறாதாரே மந்தரைசூழ் .) 
( பாரத . கிருட்டி . நிஉ . ) 

மந்தவாகினி - ஒரு நதி . ( அபிதாநகோ .) 
மந்ததரம் - 1. அதிகமெது . (சி - லி . கிரியா . மந்தவாரம் -- சனிக்கிழமை . ( வழக் .) 
ஈ . உரை .) 2. சோம்பு . 3. நான்குவகைச்சத்திநி மந்தவிசை - மந்தவோசை . ( பிங்கல . கச . 
பாதத்தொன்று . (சிவஞாந கக - ஆம்சு . 2 - ம் அதி கசு . ) 
கரணம் . மன்னுமிருளை . உரை .) 4. பழம் , 5 . மந்தவிரோதி - சுக்கு . ( வைத்தியபரி ) 
வெண்ணெய் ( 2 , 4 , 5 - வைத்தியபரி . ) 

மந்தவோசை- மந்தவிசை.( வழக் .) 
மந்ததாமிச்சிரம் -- தமோமய சிருட்டியை மந்தன் - 1. கூர்மையில்லாதவன் . (உ -ம் .) 
வகையினொன்று . " சீர்மன்னுதாமிச்சிரமந்ததா " கூரியன் மந்தனரிய நூல் கொள்ளுமுறை " 


| 


காணக . 


. 


மந்தி 


கசுஉங 


மந்திரசெபம் 


2 


(இன்னிசை. கசு : கூ . ) 2. சநி . ( உ -ம் . ) " செய்தேனோடுங்கடுவன் - மந்தியின் வாய்க் கொடுத் 
யோன் ” பார் . 

தோம்புஞ்சில: ம்ப " ( திருக்கோ.கூ.க . ) 5. வண்டு . 
மந்தா - பூதாதியகங்காரம் . ( உ - ம் . ) "புற்கல ( 1 , 5 - வைத்தியபரி . ) 
னானமாச்சீவன்மந்தாவெனப்புகல்வார் " ( கூர்ம மந்திட்டி - மஞ்சிட்டி .( வழக் .) 
4. பிரகிரு . அ . ) 

மந்தித்தல் - அசீரணப்படல் . ( வழக் . ) 
மாதாகிரி- கங்கை . ( உ - ம் . ) “ வாசச் - சந்த மந்திநி -1. ஆடுதின்னாப்பாளை . ( வைத்திய 
நம் மந்தாகிநிமஞ்சநம் " (திருவிளை . இந்திரன் பரி .) 2. தயிர்கடை தாழி . ( சூ . நிக . எ : சுரு . ) 
பழி . அச . ) 

மந்திப்பு - பந்தம் . ( வழக் . ) 
மந்தாசம் -- மந்தாசியம் . ( வழக் . ) 

மந்திரக்காரன் - மந்திரவாதி . ( வழர் . ) 
மந்தாசியம்- புன்சிரிப்பு . ( வழக் .) 

மந்திரகலை - கிரியைகட்குரித்தாகிய மந்தி 
மந்தாரக்கல- ஈரற்கல் . ( உ -ம் . ) வந்துழிக் ரத்தைக்கூறுவது ; இது : தந்திரகலை , மந்திர 
காண்க. ) 

உபதேசகலையென ஆகமப்பகுப்பின் 
மந்தாரக்கொன்றை - ஒருகொன்றை . | மூன்றனுளொன் றென்ச. சித்தாந்தப்பிரகாசி .) 
( உ - ப . ) வந்தழிக்காண்க . 

மந்திரகாஷாயம் -- மந்திரகாவி . 
மந்தாரகம் - வெள்ளெருக்கு . ( வைத்திய மந்திரகாவி- மந்திரத்துடன் கொடுக்கும் 
பரிபா . ) 

ஒரு காவிப்புடவை ; இது : சைவாதினங்களிலா 
மந்தாரகாசம் -- ஒரு நோய் . ( வழக் . ) சிரியராற் கொடுக்கப்பபறுவது. 
மந்தாரகர்ந்தி - பிடாலவணம் . ( வைத்திய மந்திர கூர்மை - இந்துப்பு . ( வைத்திய பரி . ) 
பரி . ) 

மந்திரங்கள் - கடவுளைநோக்கியழைத்தல் , 
மந்தாரரெங்கையோன்- துரிசு . ( வைத் புகழுதல , வேண்டல் , ஏவுதல் , ஆராய்தல் , 
தியபரி .) 

வினாவல் , விடுதல், புலம்பல் முதலிய செயல் 
மந்தாரச்சிலை - ஒரு மருந்துக்கல் , மந்தாரக் களைத் தனித்தனியே யுடையனவாய் ஞாநக் 
கல் . ( வைத்தியபரி .) 

கிரியைகளையுடையனவாய்ப பத்தி , சுத்தி , 
மந்தாரகவாசரோகம் - தமக சுவாசரோ சித்திளைப் பயப்பனவாயுள்ள வாசகங்கள் . 
கம் . ( சவாட் . நி .) 

( சைவப்பி . ஙக . ) ( மந்திரம் - நினைக்கப்படுவது , 
மந்தாரப்பன் -- ஆறாப்புண் .(உ -ம் .( “ எந்த நினைப்பது , உபதேசிக்கப்படுவது, உச்சரிக்கப் 
மந்தாரப்புண்ணுமில் " ( தைல . தைலவ . க 02 .) படுவது , உபசரிப்பது . ) 
மந்தாரம் : - 1. ஐந்தருவினொன்று . ( உ - ம் . ) 

மந்திரசஞ் சீவி - இந்திரகோபம். ( வைத் 
" அம்பிகையும்பர்கண்மாதர்முடியொடு மந்தா 

தியபரி . ) 
ரத்தினலங்கல்சேர்ந்த " ( சிவரக . நி . ங .) 

மந்திரசத்தி -1 . ஐம்பத்தோருருத்திரசத்தி 
2. செம்பரத்தை. ( உ -ம் . ) திண்ணாயுருவிச்வந் 

களி லொருத்தி . ( வி - ணி . உஎ எ .) 2. மந்திர 
திபரி - புண்ணாற்றுஞ்- சிந்தமந்தாரம் " ( தைல . 

வலி . ( வழக் ) 
தைலவ . 502.) 4. மந்தாரமாம் . ( உம்) மந்திரசாத்திரம் 

மந்திரவித்தை ; இது, 
“ வன்னிகொன்றைவழைசண்பகமாரமலர்ப்ப 

கலை ஞாநமறுபத்துநான்கினொன்று . ( பொருட் 

நிகண்டு .) 
லாசொடுசெருந்திமந்தாரம் ( பெரியபு. தடுத் 
தா . கச . ) 5. மப்பு . ( வழக் . ) 6. முண்முருக்கு . 

மந்திரசிதவள் தீ . அவியை மந்திரத் 
( மலையக .) 

துடன் கொ -க்கப்பெறு நாவுடையவனென்க. 
மந்தர் ரமஞ்சி - சுதபாடாணம் . ( வைத்திய 

மந்திரந்தான் வரும் பேறு , 
பரிபா.) 

( வழக். ) 
மந்தார மேரு - தொட்டிப்பாடாணம் . ( வை 

மந்திரசுத்தி - பஞ்சசுத்தியினொன்று ; அது : 
த்தியபரி . ) 

தன்னாசநத்தற் சிவாசநமும் மார்பிற் சிவமூர்தி 
மந்தாரிப்பு -பூங்காரம் . ( வைத்தியபரி . ) 

யும் நியசித்துச் சந்தநதிலகமிட்டு மூலத்தாற் 
மந்தாரை- ஒரு பூச்செடி ; அது : காட்டு 

சிரசிலேபுட்பமிட்டு ஆன்மபூஜைசெய்து குறில் , 
மந்தாரை , அந்திமந்தாரை, கொக்குமந் தாரை , 

நெடில் , அளபெடையெனனும் மாத்திரைக 
சிவப்புமந்தாரை , வெள்ளைமந்தாரை யெனப் 

ளின் முறைப்படி பிரணவமாதியாகவும் , நமோ 
பலதிறப்படும் . ( வழக் . ) 

ந்தமாகவும் மந்திரங்களை உச்சரித்தல் . ( திரு 
மந்தி - 1. ஆடுதின்னாப்பாலை . 2. கருங் 

வாத . திருப்பெரு . எ 0 . உரை .) 
குரங்கு . ( வழக் . ) 3. குரங்கு . ( பிங்கல . உருசு .) மந்திர செபம் - மந்திரவுச்சாரணம் ; அது 
4. பெண்குரங்கு , ( உ - ம்.) “ பலவின்சுளைடைந் மூவகை மாநசம் , மந்தம், வாசகமென மூவகைப் 


3 


-படடது 


மந்திரவாதி 


கசுஉச 


மந்தைக்கல் 


படும் சைவச . பொது . கரு.உ : உரை . ) மந்திரத் மந்திரவாள் - 1. அந்தரங்கவாள் . 2. அர 
தை உபாஞ்சு என்பர் . 

சிற்குரியவாள் . { 1 , 2 , வழக் . ) 
மந்திரத்தம்பநம் - ) மந்திரத்தாற் றம்பித் மந்திரவித்தை - மந்திரசாத்திரம் . ( வழக் .) 
மந்திரத்தம்பம் - | தல் . ( வழக் . ) 

மந்திரவுரையளவை- உபாசநாகாண்டம் 
மந்திரதன் -- உபாத்தியாயன் . வழக்குண்டு பற்றி மநாதிகளடக்கித் தெய்வம்வழிபடும்வாய் 
போலும் .) 

மையை உயிரினோடுணர்வுதெரிவது. ( சி . சி . 
மந்திர தாடநம்- மந்திரவிதியுடன் கூடிய அகாவை . கசு . சிவஞா.) 
தாபிப்பு. (வழக் .) 

மத்திராக்கதை - மந்திராட்சதை , மந்திரத் 
மந்திரநாதம்-- சங்கிதாமந்திரம்:பதினென் துடன்கூடிய மஞ்சளரிசி . ( வழக் . ) 
றையுஞ்செபித்து முழுகுவது . 

மந்திரர்த்து வா-- ஆறத்துவாக்களிலொன் 
மந்திரதியாசம் -- வாச்சியமந்திரங்களாகிய 

று . ( சி -பி .) 
சிவசத்திபேதங்களை உள்ளத்திலே சிந்தித்து மந்திராலோசரை - இரகசியாலோசறை. 
அவைகளையறிவிக்கும் வாசகமந்திரங்களை உச் ( வழக் .) 
சரித்துச் சிவலிங்கமுதலிய திருமேனியிலே மந்திரான்மா பஞ்சான்மாவிலொன்று . 
நியசித்துச் சிவபெருமானுக்கு உபசாரவடிவத் அத்துவிதவாக்கியத் தெளிவரையிற் காண்க . 
தை அம் மந்திரங்களினாலே சிரமுதலாக மந்திரி -1. குபேரன் . ( கு . நிக . க : உசு . ) 
அமைத்தல் , ( சி . சி . க : சு 0 . சிவஞா. ) (நியசித் 2. திராய் . ( மலையா . ) 3.தெரிநிலைவினைப்பகு . 
தல் - வைத்தல் , பதித்தல் .) 

4. தேர்ச்சித்துணைவன் ; இவன் : அரசர்க்கைங் 
மந்திரபசு - பூனை . ( வைத்தியபரி .) குழுவிலொருவன் . 5. வியாழன் . ( பிங்கல . 
மந்திரபுரீசர்- திருவுசாத்தானத்துக்கோயி உங 2 . ) 6. வெள்ளரி . { 5. நிக . கசு, லகரவெ . 
லிலிருக்கும் கடவுளின் பெயர் . ( அபிதாநசோ . ) உக .) 
மந்திரம் -1. ஆலோசதை. ( உ -ம் . ) “ மந்தி 

மந்திரி கூடம் --கருங்கல் . ( வைத்தியபரி .) 
திரத்தலைவன் சொல்வான் ” ( அரிசச . சூழ் . கங். ) 

மந்திரிரை - பஈர்வேதவபநிடதங்களி 
2. இராசமனை . ( பிங்கல . சுடு 2.. ) 3. உபநிடத 

லொன்று . ( கந் . நவ . அ . ) 
முப்பத்திரண்டினொன்று , (பொருட் - நிகண்டு .) 

மந்திரித்தல் - மந்திரஞ்செபித்தல் .(வழக்) 
4. எண்ணம் , விசாரம் . 5. கள்ளு . 6. குதிரைப 

மந்திரித்தனம் - மந்திரிக்குரிய தன்மை. 
பந்தி . 7. சோயில் , 8. நினைக்கப்படுவது , உச்ச 

( வழக் ) 
ரிக்கப்படுவது . ( மந்திரங்கள் பார் . ) 9. மந்தி 

மத்திரித்துவம் -- மந்திரித்தனம் . ( வழக் . ) 
ராத்துவா , ஆறத்துவாவினொன்று . 10. வித்தி 

மந்திரேசுரர்-- விஞ்ஞாநகலரில் தாரதம் 
யாதரலோகம் . (சிந்தா.) 11. வீடு . 12. வேதம் . மியமாகப்பக்குவமானமலமுள்ளவர்கள் . (சி - லி . 
( 4 , 5 , 6 , 7. 10 - பிங்கல . நக®0 . ) 

ஞாநபா . க . ) 
மந்திரமயெசுரர் - மந்திரேசுரர் , அபரமுத் 

மந்திரோசோரம்--- மந்திரத்தை உச் 
தராயுள்ள ஒருவகை யீச்சுரர் . ( சி . சி . க : உக. சரித்தல் ; அது : மாந்தம் , மந்தம் , ஒலி என மூவ 
சிவஞா.) 

கைப்படும் . ( சைவச . பொது . கரிக . முகம் . ) 
மந்திரழன்று - வேற்றுருவடைவிப்பதும் , 

மந்திரோபாசரை- மந்திரங்களாற் றெய் 
ஆகாயத்தற்றிரியச்செய்வதும் , பசியை நீக்கு வததை யுபாசித்தல் . ( வழக் . ) 
வதுமாம் . சைனவழக்கு . ( மணிமேக . ) 

மந்துரை- 1.குதிரைலாயம். ( உ -ம் .)" தரங்க 
மந்திரழர்த்திகள் - சுத்தாவத்தையி லிருக் வேலைகடம்மையேதாளுறப்பிணித்துத் துராக 
கின்ற அபரமுத்தர் . ( சி . சி . க. உடு . மறை .) 

மாவென ததொகுத்தமந்துரைபல ” ( திருவிளை. 
மந்திரயாகம் - செபயாகம் . ( சிவதரு . ) நகர . எசு . ) 2. தொழுவம் . 3. படுக்கை . 
மந்திரயோகம்- ஆதாரங்களிற்றியானஞ் 

மத்தேகர் --சூரியரோடு போர்புரியும் ஒரு 
செய்வத . ( த . நி . போ . ) 

வகை யசுரர் . ( உ - ம் . ) மந்தேகரெல்லாமலை 
மந்திரயோதி - மந்திரங்கள் தோற்றுமிடம் ; ) வற்றுமடிந்து வீழ் ” (பாரத. எட்டாம் . ஈஈ . ) 
அது : மகாமாயை . ( சி. சி. க : – அ . மறை .) 

( அபிதாநசி .) 
மந்திரர் - அபாமுத்தசிவமாயிருப்பவர்களி 

மநீதோதரி -- இராவணன் பாரி . ( அபிதாக 
லொருவர் . ( சி . சி . அ : 2. ஞாநப் . ) 

மந்திர பி- கந்த தன்மாத்திராதத்துவத்தி மந்தை - ஆடுமாடிவற்றின்கூட்டம் .( வழக்.) 
லிருக்கும் ஒரு புவநாதிபதி . (வி- ணி . உஎ . மந்தைக்கல்- மந்தையிலே நாட்டியிருக் 
மந்திரவாதி - மந்திரவித்தைக்காரன். (வழக்) கின்ற ஆவுரிஞ்சுதறி , ( வழக் . ) 


மநித்தர் 


கசுஉடு 


மயக்கவணி 


மந்தையன் - அவிவேகி , கூர்மையற்றவன் . மநிதர் - மாநிடர். ( வழக் . ) 
( வழக் .) 

மது - 1. தரும நூல் பதினெட்டினொன்று . 
மந்மத - அறுபது வருடங்களில் இருபத் ) ( பொருட் - நிகண்டு . ) 2. பதினான்கு . ( உ - ம் .) 
தொன்பதாவதாண்டு. (பஞ்சாங்.) 

" கண்டதாளிரட்டி செய்து கருதியம் நுவுங் கூட் 
மர்மதகலை ---கொக்கோசம் . 

" ( சரசோதி . நாழிகைப்பட , அ . ) [குறிப்பு 
மந்மதம் - நாமம் . ( உ - ம் .) வந்துழிக்காண்க | மொழி .) 3. மந்திரம் . ( உ - ம் .) “ இறைவிதன் 
என்பதினிக்கூறவில்லை . 

மநுவினைச்செப்ப " (திருவிளை. விருத்த . ரு . ) 
மதமதன்- காமன் . ( உ - ம் . ) “ மன்மதன்றன் 4. மநுவரசனாகியவொரு சோழன் . ( பெரியபு . 
னைப்பார்த்து ( மச்சபு . ஆதிசி . நி . ) மன்மதன் திருவாரூர்ச்சி .) 5. மநுடன் . 6. விண்ணப்பம் . 
எனவும் வரும் . 

( 5 , 6 - வழக் .) மனுவெனவும் வரும் . 
மந்வந்தரம்- மநுவின்காலம் ; அஃது : எழு மநுக்கள் -1. சுவாயம்பு முதற்பதினால் 
பத்தொரு சதுர்யுகங்கொண்டகாலம் . ( உ - ம் . ) வர் ; இவர் : உலகத்தைக்காக்கக் கடவுளாலே 
" பாகுபசெதுரயுகமெழுபானொன்றிறத்தன் மந் நியமிக்கப்பட்டவர். ( பொருட் - நிக . ) 2. மநிதர் . 
வந்தரமாம் " ( கூர்மபு . பிரமா . எ .) 

( வழக் . ) 
மநக்குருடு- அறிவீநம் . ( வழக்.) 

மநுடன் - மநிதன் . ( வழக் . ) 
மதக்கோட்டம் - அழுக்காறு . ( பிங்கல மநுமக்கள் - மநுடர் . ( வழக்கு .) மனுக்கள் 
++ உ எ . ) 

எனவும் வரும் . மனுமக்கள் பார் . 
மதக்கோட்டரவு -- மநவாட்டம் . ( வழக் . ) மநுவந்தரம்- மநுவின்காலம் . ( வழக்கு . ) 
மநங்குறவுத - மநங்கோணல் . ( வழக் . மனுவந்தரம் எனவும் வரும் ; அஃதாவது : தேவ 
மநசு - மனம் , தைச தவகங்காரத்தினின்றுந் வருடம் ஐயாயிரத்திருநாற்று நாற்பத்திரண்டும் 
தோன்றி எதிர்ப்பட்டதொரு விடயத்தை இஃதி மாதம் பத்தும் நாள் எட்டும் சாமம் நான்கும் 
யா தாகற்பாற்றெனநின்று சிந்திப்பது . (சி . சி . முகூர்த்தம் இரண்டும் காலேரைக்காலே காணி 
2 : 5 : 0 . சிவாக் . ) 

யரைக்காணி நாழிகையுங்கொண்ட காலமாகிய 
மதஞ் செய்தல் - நினைத்தல் . ( உ - ம் .) “ இது- | எழுபத்தொருசதுரங்கொண்ட கால அளவாம் . 
மறுத்தனன்யானெனமாஞ்செயாது ( பாரத . | ( அபிதானசி .) 
குருகுல . நஈ . ) 

மப்பு - 1. மந்தம் , 2. மந்தாரம் . ( 1 , 2 
மந்த்தழக்கு - அழுக்காறு .( பிங்கல. ஈக 02 . ) வழக்கு . ) 
மநத்தாபம் - மநவிதம். (வழக் .) 

மம்மர் --- 1. துன்பம் . ( சு . கெ . அ . எஈ . ) 
மதத்தாராளம் - மநப்பூரணம் . ( வழக் . ) 2. மயக்கம் . ( ஞானாமி .) 
மந்து - மநசு . ( உ - ம் .) " மந்துமேமிகவாஞ் மம்மட்டி - சிற்றாமுட்டி. ( மலையக . ) 
சித்ததென் றனள் ” ( சிவரக மேரு . உடு..) மம்மாயி - பாங்கிஷபேதி . ( மலையக . ) 

மநநத்திராணதன்மீத்துவம் -- நினைக்கிற மமகாரம் -- ஒரு பொருளை எனதென்பது .. 
வனை இரட்சிக்குந்தன்மம் . ( சி . சி . க : நிசு . ஞா 

( இது புறப்பற்று . ) 
நப் . ) 

மமகாரன் - ஓரரசன் . ( பிரபுலிங் . மாயையி 
மநநம் - 1. குருஉபதேசிக்கப்பட்ட வேதாந் னுற்பத்தி . 20. ) 
தப்பொருளை மந்திற்றரித்து அநுபவித்தல் . மமதை - அகந்தை . ( வழக்கு .) 
( ஞாநக்கட் .) 2. சிந்தித்தல் . ( வழக் . ) 

மழத்தை - ஆதாளை . ( வைத்தியபரி ) 
மதநெறிவு -- மநக்குறை. ( வழக்.) 

மமைக்குறிஞ்சி - பெருங்குறிஞ்சி . ( வைத் 
மநம் - 1. அந்தக்கரண நான்கினொன்று . 2 . தியப்பரி . ) 
இந்துப்பு . மனம் எனவும் வரும் . 

மயக்கமின்மை அறத்துறுப்பெட்டினு 
மநவாசகங்கடந்தார்- மெய்கண்ட தேவ ளொன்று , ( சூ . நிக . கஉ , அக . ) ( சைன .) 
ரது சீடர் நாற்பத்தொன்பதின்மர்களுள் ஒரு மயக்கம் - 1. முக்குற்றத்திலொன்று . ( வள் . 
வர் . (மெய்கண்ட சாத்திரமுகவுரையிற்காண்க .) ஈசு . அதி . கா .) 2. சோம்பு . ( வைத்திய பரி ) 

மநன் - மாம் . ( உ -ம் . ) மநனஞ்சானாகலி 3. கலத்தல் . ( நன்னூ , எழுத்தி , குரு .) 
னிது " (இனியவை நாற்பது . அ . ) 

மயக்கரவம் - ஒருவகைப்பாம்பு வழக்கு . ) 
மநிசன் --- மநிதன் . ( போலி . ) 

மயக்கல் - மயக்குதல் . ( வழக்கு .) 
மநித்தர் - மநிதர் . ( உ - ம் . ) " மநித்தர்தம் மயக்கவணி- ஓரலங்காரம் . ( உ - ம் .) " நின் 
வரவு காணாவண்ணம் " ( பெரியபு . திருவாரூர் முகத்தைச்சந்திரனென்றுசகோரந் தொடர் 
உ உ .) விரித்தல் விகாரம் பெற்று வந்தது. கின்றது " இதனைத் தண்டியலங்காரத்திற் றிரி 


204 


மயிர்க்கம்பி 


ககா கா 


மயிலாடுதுறை 


பதிசயமென்பர் . ( தண்டி . பொருளணி. ஙங . 

மயிர்க்கிடுத -- மயிர்க்கேடகம் . (சிந்தா .) 
உரை. ) 

மயிர்க்கிளர்ச்சி - உரோமச்சிலிர்ப்பு. வழக் ) 
மயக்க வொழிப்பு - ஓரலங்காரம் ; அஃது : 

மயிர்க்தச்சு - கொண்டைக்குஞ்சம் . வழக்.) 
ஒருபொருளை மற்றொரு பொருளென்றுகொள் மயிர்க்கட்டம் -- ஓர் நோய் வழக்குண்டு 

ளும பிராந்தியை உண்மைகூறியொழித்தல் , போலும் . 
( உ -ம் .) “ சுரமன்று காமநோய்வெப்பம் . ( லிசா . மயிர் குட்டி - கம்பளிப்பூச்சி . ( சி . சி . உ : 
அணி. கக . ) 

சங . ) 
மயக்கி -- கெடுத்து . ( ஐங்குறு . ) 

மயிர்க்குரு - உரோமத்து வாரங்களிற்றோன் 
மயக்கு - 1. தெரிநிலைவினைப்பகுதி . 2. றிட்ட சிரங்கு . ( வழக். ) 
மயக்கம் . 3. கலப்பு . 

மயிர்க்குழற்சி -- குந்தளம் . ( சு . நிக . 2 : 
மயக்குதல் - அறிவுகலங்கச்செய்தல் (உ -ம்.) 0க.) ( வழக் .) 
" மயக்குமென்பது போய்மாயை மயங்குமென் 

மயிர்க்கூச்சு -- உரோமபுளகிதம் . 
றிடவிருப்ப " ( பிரபுலி . பிரபுதே . அ .) கலத் 

மயிர்க்கொன்றை ஓர் கொன்றை.( வழக்.) 
தலுமாம் . 

மயிர்க்கோரை - ஓர் புல் . ( வழக்கு .) 
மயங்கள் - ) 1. அறிவுகலங்குதல் . ( பிர 

மயிர்களைவோள் --நாவிதன் . (வழக் ) 
மயங்குதல் - புலி. பிரபுதே . கஅ . ) 2 . 

மயிர்சிங்கி - ஆடு தின்னாப்பாளை . ( வைத் 
கூடுதல் . (நன்னூ . எழுத்தி . சு .) 

தியபரி . ) 
மயங்க- கலங்கி . ( பத்துப்பா.) 

மயிர்சிலித்தல்-- மயிர்பொடித்தல் . 
மயங்கிசைக் கொச்சகக்கலிப்பா- தரவு மயிர் பொடித்தல் - உரோமஞ்சிலிர்த்தல் , 
தாழிசை அராகம் அம்போதரங்கம் தனிச் | ( கருவைப் . பதிற்றுப் - நி . கண்டகண்கள் -என் 
சொல் சுரிதகம் என்னும் ஆறுறுப்பும் மிக்குங் னு முதற்குறிப்புள்ள செய்யுளிற் காண்க .) 
குறைந்தும் பிறழ்ந்தும் பலவாறு மயங்கிவரு மயிர்மாட்டி --- ஓர் ஆபாணம். ( வழக்கு .) 
வது . ( யாப் . காரி . செய்யு . கக . ) 

மயிர்மாணிக்கம் 1. கோரோசனை . 2 . 
மயடம் -- புற்குடிசை . 

பற்படாகம் . ( 1 , 2 - வைத்த்தியபரி .) 
மயப்பு - சாரம் . 

கொண்டை . ( சூ . நிக . 2 : 500. ) 
மயம் -1 . அழகு . ( சூ . நிக . அ : உரு . ) 2 . 

மயிர்வாரி- ரீப்பு . ( வழக்கு . ) 
சிற்ப நூல் முப்பத்திரண்டனுள் ஒன்று . ( பொ மயிர்வினை - நாவிதர் . (வழக் .) 
ருட் . நிகண்டு . ) 3. செருக்கு . ( திருநூற்றந் 

மயிரகம் -- | . நாயுருவி . ( வைத்தியபரி .) 
தாதி . ) 

2. மயிர்ப்படாம் . ( சூ . நிச . எ . எ 0 . ) 
மயர்வு - மயக்கம் . ( சூ . நிக . அ : சுகா . ) மயிராகமம் -ஊமத்தங்காய் .( வைத்தியபரி ) 
மயல் -- 1 . ஆசை . ( பிங்கல . நகஙக . ) 2 . மயி ரெறிகருவி - நத்தரிகை. ( திருவானை , 
செத்தை . 3. பேய் . 4 , மயக்கம் . ( 2 , 3 , 4 - சூ . அகிலா. ஙஅ . ) 
நிக . கக : யகரவெ . சு . ) 

மயிரை -1. ஆரல் . 2 , தக்கோலம் . ( வைத் 
மயற்கை - துரால் . ( சிந்தா . ) 

தியபரி . ) 
மயன் -1 . ஓர் தெய்வத்தச்சன் , இவன் மயிரோசனை - மயிர்மாணிக்கம். ( ஓர் 
அசுரத்தச்சன் . ( பாரத . இராசசூ . உ , ரு . ) மருந்து .) 
2. தச்சன் . ( சூ . நிக . உ : உ கூ . ) 

மயில்- 1. செங்கத்தரி . 2. மயூரம் . ( 1 - வைத் 
மயானம் - சுடுகாடு . ( சூ . நிக . ரு : ருக . தியபரி . 2. வழக் . ) 
மயிசுசி - பெரும்பாக்கு , ( வைத்திய பரி .) மயில்முனிவன் - அகத்தி . ( வைத்தியபரி .) 
மயிடம் -1 . இலவம் பிசின் . ( வைத்திய மயில்விரோதி 

பச்சோந்தி . ( வைத்திய 
பரி . ) 2. எருமை . ( வழக் ) 

பரி . ) 
மயிடற்செற்றள்- துர்க்கை , சூ . கெ . க : 50 ) மயிலடி -1 . எருமை . 2. குருந்து , 3. மாதர் 
மயிடன் - சூரபன்மன் மந்திரி , ( அபிதா, சி . ) | கால் விர.பணியினொறு.) ( 1 , 2 - வைத்திய 
மயிடி.-- எருமை . ( வைத்தியபரி .) 

பரி . 3. வழக் . ) 
மயிந்தன் - சுக்கிரீவன் சேனைவீரன் . ( அ மயிலம் - 1. குப்பைமேனி . ( மலையக . ) 2 . 
பிதா..) 

கந்தர் தலங்களிலொன்று . 3. மயிலிற குமா 
மயிந்துதல் - பதுங்குதல் : 

மென்பர் . 
மயிர் - உரோமம் . ( வழக்கு . ) 

மயிலாடுதுறை - மாயூரம் என்னும் சிவஸ் 
rf * சிகம்பி.ஊமத்தங்காய் . வைத்தியாரி ) தலம் . ( அ.தொனகோ.) 


மயிழடி 


- 


மயேத்திரம் 


காஉஎ 


மரத்தல் 


சி . ) 


மயிலாநந்தர் - திருவள்ளுவர் மாணாக்கர்கள் மயேனம் - அரேணுகம் ; இது : வால்மிளகு . 
ளுள் ஒருவர் . அபிதானசி . ) 

( வைத்தியபரி ) 
மயிலாபுரி- ) ஒரூர் . ( பெரியபு . திருக் மர்க்கடகம் - பெருங்காயம் .) வைத்திய பரி .) 
மயிலாப்பூர் - குறிப் . 10. ) 

மர்க்கட நியாயம் -- ஒரு நியாயம் . ( சிந்தா . ) 
மயிலிகம்- மருளூமத்கை . ( வைத்தயபரி .) மரக்கடபிப்பிலி - நாயுருவி . வைத்தியபரி ) 
மயிலியம் - செம்பருத்தி . ( வைத்தியபரி .) மர்க்கடம் -- தரங்கு . சூ . நிக . ந : உஎ .) 
மயிலெள் --ஓர் எள் . ( வழக்கு . ) 

மரக்கடாசியம் --1. செம்பு. 2. தாமரை . 
மயிலேபம் - தக்கோலம் . ( வைத்தியபரி ) ( 1 , 2 - வைத்தியபரி .) 
மயிலை -1 .. இருவாட்சி . 2. மயிலாபுரி . 3 . மர்க்கடி - பூனைக்காலி . ( வைத்தியபரி .) 
மீன . 4. மீனராசி . 5. வெட்சி . ( 1 , 3 , 4 , 5- சூ . மர்த்தனம் - ) . அடித்தல் . 2. பிசைதல் . 
நிக . கக : எ ) . 

) ( 2. திருஞான - தேவார மயிலாப் ( 1 , 2 - வழக் . ) 
பூர்த் . க . ) 

மர்மம் - மருமம். 
மயிலை நந்தி-மருதோன்றி . ( வைத்தியபரி .) மர்க்கரம் - கையாந்தகரை . ( வைத்தியபரி .) 
மயிலை நாதர் - நன்னூலுக்கு ஒருரையாசிரி மரக்கலம் - நாவாய் . ( சூ . நிக . எ : ருக . ) 
யர். ( அபிதானசி . ) 

மரக்கற்றழை - யானைக்கற்றாழை . ( வைத் 
மயிலைமான் ஓர் சைன அரசன் . இவ தியபரி . ) 
னால் மயிலாப்பூர் உண்டானதென்பர் . ( அபிதா மரக்கால் - 1. ஆயிலியம் . 2. உப்பளம் . 

3. சோதி . 4. திருமால்கூத்து . 5. துர்க்கை 
மயிற்றுத்தம் - துருசு . ( வைத்தியபரி .) கூத்து . 6. முகத்தலளவைக்கருவியிற் குறுணி 
மயு -- குதிரைமுகம் . 

யென்னும் அளவுடைய கருவி . ( 1 , 3 , 4- சூ . 
மயுகம்-- ) 

நிக . 55 ; உரு .) ( 2. பிங்கல - ருசுஉ . 5. சூ . நிக . 
1. அழது . 2. கிரணம் . 
மயூரம்- | 

கூ : நக . 6. பிங்கல . ஙக.ஈ.ifr .) 
மயூரக்கிரீவகம் - துத்தம் . ( வைத்தியபரி .) மரகதபச்சை - நாகப்பச்சை . ( வைத்திய 

மயூரகம் --- 1 . ஊமத்தை . 2. துருசு . 3. நா பரி . ) 
3, கவி . 4. நாய்வேளை . 5. மயில் . ( 1,2,3,4,5 மரகதபந்திரி - தீர்ப்பாசி . ( வைத்தியபரி .) 
வைத்தியரி.) 

மரகதம் --நவமணியினொன்று . ( சூ . நிக . 
மயூரம்- !. குரோசானி . 2. நாயுருவி . 3 . கஉ : 50 க . ) 
மயில். 4. மயிர்க்கொன்றை . ( 1 , 2 , 3 , 4 - வைத் மரகதவல்லி- !. உமையவள் . பச்சைக் 
தியபரி . ) - 

கொடிபோல் பவளென்பர் . 2. தர்மதேவதை . 
மயூரன் - சூரபன்மன் பத்திரிகளுளொரு ( ரூ. நிக . க : ஈ.க ) 
வன் . ( அபிதா-சி .) 

மரகம் - பேதி . 
மயூராதனம் - இரு முழங்கையும் உந்திப் மரகதன்- குபேரன் ( சூ திக , க : உக . ) 
புறத்திலழுந்தப் புவியிற்கையூன்றிக் கால் நீட் மரங்கொத்தி - ஓர் புள் . ( வழக் . ) 
டித் தலைவியிர்ந்திருத்தல் . ( பொருட் . நிகண்டு . மரச்செறிவு - சோலை . ( சூ . நிக ச : சே .) 
சுடுஉ . ) 

மரபின் - பெருங்குரும்பை . 

பெருங்குரும்பை . ( வைத்திய 
மயூராரி - ஒந்தி , மயிலுக்குப்பரை. பல்லிய 
மாமென்பர் . 

மாதண்டி. | ஓர் நூல், 
மயேச்சுரர்- ஒரு யாப்பிலக்கணஞ்செய்த மரணகண்டிகை சோதிடம் . 
நூலாசிரியர் . ( அபிதா - கோ .) 

மரணச்சனி- மூன்றாமுறை பன்னிரண் 
மயேசன் 

டாமிராசியில்வருஞ் சனியென்பர் . 
மயேசுரன் சிவன் . 

மரணம்- சாவு . ( சூ . நிக . க : 20. ) 
மயேசுவரன் . 

மரணயோகம்- மூவகை யோகத்தி லொ 
மயேசுவரி-- பார்வதி . ( சூ . நிக . கஉ : சு .) ன்று . ( வருஷாதி நூல் . ) 
மயேந்திரசாலம் - ஒர் மாயாவித்தை ; அது , மரணாசூசம்-- மரணத்தினாலேற்ப் பட்ட 
கலைஞானம் அறுபத்துநான்கினொன்று . ( பொ ஆசௌசம . 
ருட் -நிகண்டு.) மகேந்திரசாலம் எனவும் வரும். மரணித்தல் - 
மயேந்திரம் - ஓர் மலை . ( உ - ம் . ) “ மயேந்திர மரணிப்பு 

மரணமடைதல் . ( வழக் ) 
மண்டந்தாங்கும் " ( இராமா . கிஷ்கிந் . மயேந் மரனை - 1. காதல் , 9. நாபகம் !! , மெக் .) 
திர : உக . ) 

மரத்தல் - மதமதத்த 

வழக் . ) 


} 


மரா 


கசுஉஅ 


மருக்கடம் 


மரதம் -- சாவு . 

மராட்டம் -1 . இடம் . ( பிங்கல . எக்க .) 2 . 
மரந்தம் - பூந்தேன் . ( வைத்தியபரி .) பிறமயிர். ( பிங்கல . க 0 எக .) 3. பெண்பான் 
மரநாய் - மரத்தில்வாழும் நாய் , ( வழக் .) மயிர் . ( பிங்கல. சஈரு .) 
மரதோய் - புல்லுருவி . ( வைத்தியபரி .) மராட்டி மொக்கு ஒரு லாகரி வஸ்து. 
மரப்பொந்து - மரக்குகை. 

( வழக்கு .) 
மரபு -1 . குணம் . 2. பழமை . 3. முறைமை மராட்டியம் --- ) மராஷ்டம் - ஒரு பாஷை . 
4. வமிசம் , ( 1. பிங்கல . கஎடுசு ) ( 2 , 3 - ரூ . 10 ராட்டிரம்-- | ( வழக்கு . ) 
நிக . கக : ககரவெ . க . ) ( 4 - இராமா, கிஷ்கிந்தா மராட்டியர் - ஒருபாஷைக்காரர் .( வழக்கு .) 
வாலிவதை . அள . ) 5. வழிபாடு . (சிந்தா .) மராடம் -1 . தேயம் ஐம்பத்தாறினொன்று . 

மரபுப்பெயர் - தொன்றுதொட்டு அவ்வ ( பொருட் . நிகண்டு .) 2 பதினெண்பாடையி 
வற்றிற்கு வழங்கிவரும் பெயர். ( உ - ம் ) " பனை , னொன்றுமாம் . 3. மருக்காரை . ( மலையக .) 
பலா ” முதலியன . ( நன்னூ . பெயரி, கஅ . ) மராம் -1 . கடம்பு . ( மலையக . ) 2. வெண் 
மரம் --விருக்கம் . ( வழக்கு . ) 

கடம்பு . ( சிலப் . ) 
மரமஞ்சள் - ஓர்வகை மஞ்சள் . ( வைத்திய மராமரம் -ஆச்சாமரம். ( சூ . நிக . F : உக . ) 

மராரம் -- பண்டசாலை . 
மரமரம் - சருகு முதலியவற்றால் எழும் மராலம் - மராளம் . 
ஒலி . ( வழக்கு .) 

மராளம் -- 1 . அன்னம் . ( பிங்கல . உசு.க 2 .) 
மரா : - புளியம் பிராணி . ( வைத்தியபரி .) 2 பாம்பு . ( பிங்கல . உ • o + . ) 3. மாதுளை . 
மரல் -1 . அரலையென்னும் ஒரு புதர் . (பிங் ) (மலையக .) 
கல . உஅசுக . ) 2. மருள் . 

மராளாசனம் - தாமரை மலர் . ( வைத்திய 
மரலுகம் - குங்குமப்பூ . ( வைத்தியபரி .) பரி . ) 
மரவட்டணம் 

1. மரத்தட்டு . (வழக்கு . மரிக்கை - மரித்தல் தொழிற்பெயர் . 
மாவட்டணை 2. பரிசைக்கும் பெயர் மரிகடகம் -- பெருங்குரும்பை . ( வைத்திய 
மரவட்டம் கூறுவர் . 

பரி . ) 
மரவட்டு - மரவட்டம் . 

மரிச்சம் . - மாமரம் , ( வைத்தியபரி . ) 
மரவட்டை - ஓர் அட்டை . ( வழக்கு .) மரிசம் - மிளகு . ( மலையக.) நிகண்டில் மர் 
மாவடி - பாதகுறடு . ( சிந்தா .) 

சம் என்பர் . 
மரவணில் - ஓர் அணில் . ( வழக்கு . ) மாசி - புதுவரப்யின்வழி . ( சூ . திக (நி : காசி .) 
மரவண்டு-மரத்தைக்குடையும் ஓர்வண்டு மரிசிதம் -- பொறுமை, 
( வழக்கு .) 

மரிசு . - 1 . வரம்பு . ( பிங்கல . ருஎங . ) 2 . 
மரவம் -1 . குங்குமமரம் . ( சூ . நிச . ச : எ . ) | வரம்பருகு. ( பிங்கல. (5) எச . ) 
2. வெண்கடம்பு ( மணிமே. ) 

மாத்தம்-- ) 1. சாதல் . 2. நினைத்தல் , 
ம வள்ளி - ஒருவகைச்செடி . இதன் கிழங் மரிப்பு-- | ( 1 , 2 - வழக்கு .) 
கு அனல் , பித்தவாயு , மந்தம் இவற்றை உண் மரியாதம்- நீதி . ( சூ . நிக . அ : சச . ) 
டாக்குமென்டர். ( வைத்தியமூ.) 

மரியாதை -1. ஒழுங்கு , 2. நீதி . ( 1 , 2 
மரவினவ்ருன்- | தச்சன் . ( சூ நிக . உ : வழக்கு . ) 
மரவினையாளன்- | உக .) 

மரியை - நிபந்தனை . ( வழக்கு . ) 
மரவுப்பு -- ஒர் உப்பு . ( வைத்தியமூ ) இது மரிய- அடிப்படையிருந்த . ( பத்துப்பா.) 
சில மூலிகைகளின் சாம்பலிலிருந்து செய்யப் மரீசம் - மிளகு . ( சூ . நிக . ச : ஙஎ ) 

மாசி -1 . ஒரு முனிவர் . இவர் பிரம புத்தி 
மரவுரி - வற்கலை . ( சூ நிக . எ : எசு . ) இது , பர்களி லொருவா.( காஞ்சிப் . ஒழுக்கம். கும்.) 
தபோதனர்கள் வஸ்திரமாக உடுத்திக்கொள் | 2. கிரணம் . 3. மிளகு. (மலையக.) 
வது . 

மாசிகம்- ) 
மரவேல - ஓர் எலி. ( வழக்கு .) 

} 
மரவெறும்பு - ஒர் எறும்பு . ( வழக்கு ) மரீசினம் -- வால்மிளகு. ( வைத்தியபரி .) 

மரவை - மரத்தாற்செய்த ஒருவித படத்தி 
ரம் . ( வழக்கு .) 

மரு -1. ஓர் பரிமளப்பூடு. 2. தெரிநிலை 

வினைப்பகுதி . 3. வனம் , 4. வாசனை . ( 1 - வழக் 
மபா -1. அரசமரம். 3. ஆச்சாமரம் . 3 . கு . 3 - சு . நிக . அ : ( கி . ) 
வெண்கடம்பு. ( 1 , 2 , 3 - வைத்தியபரி .) 

மருக்கடம் -1 , சிலம்பி . 2. மர்க்கடம் . 


மரீசிகை 


கானல் . 


மருட்பா 


காஉக 


மருதம் 


பரி . ) 


- 


6 : கள . 


உ 


மருக்கடாசியம் - மர்க்கடாசியம் , 

வெண்பாவும் , இறுதிக்கண் அகவலுமாக வரு 
மருக்கம் - 1. காற்று . 2. குரங்கு . 3. சரீ வது ( யாப் . காரி . செய்யு . கரு . ) 
ரம் . இம்மூன்றிற்குமுதாரணம் வரிற்கொள்க மருண்மா - பானை . ( சூ. நிக . ந : ரு . ) 
4. மருக்கொழுந்து . 5. மிள்கு . ( 4 , 5 - வைத்திய மருணீக்கியார் - திருநாவுக்கரசு நாயனா 

ருக்குத் தந்தையாவிட்ட பிள்ளைத் திருநாமம் 
மருக்காரை- ஓர் காரைச்செடி . வழக்கு . ) ( அபிதா. சி .) 
மருக்கொழுந்து - ஓர் வாசனைப்பூடு . மருத்திப்போதி - நாயுருவி . வைத்திய பரி .) 
( வழக்கு ) 

மருத்து - காற்று . ( சூ . நிக . க : சஎ . ) 
மருக்கொழுந்துச்சக்களத்தி - அளத்துப் மருத் துபலம் - ஆலங்கட்டிமழை 
பச்சை . ( வைத்தியபரி .) 

மருத்துமாவாழை ஓர் வகை வாழை . 
மருகம் - மான் . 

( வைத்தியபரி . ) 
மருகல் -- திருமருகலென்னும் ஓர் ஊர்.. மருத்துவக்கலைஞன் - வைத்திய சாத்திரி , 
( திருஞான . தேவார . திருமருகற்பதிகம் . க . ) இவன் அரசர்க்குறுதிச் சுற்றத்தொருவன் 

மருகன்- குடியிலுள்ளவன் . ( பத்துப்பா .) | ( பிங்கல . எஎக . ) 
2. மருமகன் . (திருவிளை. மாமனாக . சா . ) மருத்துவம் -- வைத்தியம் . ( வழக்கு . ) 
மருகாந்தாரம் - ஒரு தீவு . ( அபிதா. சி . ) மருத்துவர் -1. அச்சுவினி தேவதைகள் . 
மருகி - மருமகள் . 

மருமகள் . ( இராமா . ஆரணிய ( திருவிளை , திருமண. அரு . ) 2. வைத்தியர். 
சடாயு . காண் , சஅ . ) 

( வழக்கு .) 
மருது --- 1 . காட்டுமல்லிகை. ( மலையக . ) 2 . மருத்துவர்நாள்- அச்சுவினி ( சூ . நிக . 
மகரவாழை . 3 , மருக்கொழுந்து . ( 2 , 3 - வைத் 
தியபரி .) 4. மருமகன் . 

மருத்துவவழை- மருத்துமா வாழை 
மருங்கு -- 1 . இடை . ( சூ . நிக. 2 : 4+ .) 2 . மருத்துவன் -1 . இந்திரன் . ! ரூ. மிக . க : 2.0 .) 
ஒழுங்கு . ( வழக்கு . ) 3. குலம் . (மணிமே .) 4 . 2. வைத்தியன் . ( வழக்கு ) 
செல்வம் . (மணிமே .) 5. பக்கம் . ( சூ . நிக . கு : மருத்துவன்றமோதரனூர்- கடைச்சங்கப் 
சுசு . ) 6. வடிவு . (சிந்தா .) 

புலவரிலொருவர் . ( வள் . மாலை , கக ) 
மருங்குல் - 1. இடை . (உரிச்சொல் . நிக . மருத்து வாகம் -1. தீ . 2. புகை. 
உ ; கச . ) 2. உடம்பு . ( பத்துப்பா.) 

மருத்துவி- மருந்து கொடுப்பவள் . ( மணி 
மருச்சகம்-- கொம்மட்டிமாதுளை . ( வைத் மே .) 
தியபரி . ) 

மருத்துவிச்சி வைத்தியஞ்செய்பவள் . 
மருச்சகன் -- அக்கினி. ( பாரத . வாரணா ( வழக்கு .) 
வத . கஙசு.) 

மருதக்கருப்பொருள் -- மருதநிலத்துக்கு 
மருச்சுதன் -1 . அனுமான் . 2. வீமன் . ரிய கருப்பொருள் . அவை இந்திரன் முதல் 
வாயுமகன் என்பது பொருள் . 

வருபுனலாடலீறாயின. ( நம்பியக . அகத்திணை . 
மருட்சி - மயக்கம் . (திருவிளை. மூர்த்திவி . உங . ) 
சசு . ) 

மருதத்திணை - மருதநிலம் . ( நம்பியக அகத் 
மருட்செந்தொடை இனவெழுத்துப் | திணை . சு .) 
பெற்றுமோனை முதலாகிய தொடையுந் தொ மருதநிலவேந்தன் - இந்திரன் . ( சூ. நிக . 
டைவிகற்பமுங் போலாது வேறுபடத்தொடுப் க: 20 ) 
பது . ( யாப் . காரி . ஒழிபி. சு - ம் பாட்டுரை . ) மருதப்பண் - நால்வகைப்பண்ணினொன்று . 
மருட்டம் -கள் . ( வைத்தியபரி ) 

( பிங்கல . ககஎரு .) 
மருட்டல் - மயக்குதல் . ( வழக்கு .) 

மருதப்பறை - மருத நிலத்துக்குரிய பறை . 
மருட்டி - 1. கள் . 2. மயக்கந்தருவது . 3 . (சூ. நிக . எ : சக ) 
வினையெச்சம் . ( 1. வைத்தியபரி . ) (2. வழக்கு . ) மருதப்புறம் - அகப்புறப் பெருந்திணைக 
4 , மயக்கந் தருபவளுமாம் . 

ளுள் ஒன்று . குற்றிசையும் , குறுங்கலியுமாம் . 
மருட்டு - தெரிநிலை வினைப்பகுதி . அவைதலைவன் முன்னின்று மாதர்பழி கூற 
மருட்டுதல் - மயக்குதல் . ( வழக்கு .) லாம் . ( உ - ம் . புறப் . வெண் . பெருந்திணைப்பட 
மருட்டும் -1. ஒக்கும் . 2. கலங்கச்செய்யும் . லம் . கள , கஅஆம் செய்யுளிற் காண்க . ) 
( ஐங்குறு .) 

மருதம் -1. ஐவகை நிலத்தொன்று . வய 
மருட்பா - ஐந்து பாவினொன்று . முதற்கண் லும் , வயல் சார்ந்த இடமுமாம் . ( நம்பியக . அகத் 


பருவலர் 


கசு ) 


மல்லரி 


பெயரி , க .) 


வகை 


திணை . கூ. ) 2. ஓர் மரம் . 3. மருதநிலப்பண் . மருவார்- பகைவர் . ( இராமா . கிஷ்கிந்தா.. 
4. வயல் . ( 2 , 3 , 4- சூ . நிக . கக: ரகரவெ . உக. ) அரசியல் . க 0 . ) 

மருதமலை - கொங்குநாட்டின் கணுள்ள ஒரு மருவாரி - பாலை . ( வைத்தியபரி .) 
சுப்பிரமணிய ஸ்தலம் . ( அபிதா. கோ . ) 

மருவு - வாசனை . உகரஞ்சாரியை யென்பர் . 
மருதழதற்பொருள் - மருதநிலமும் , அதற் மருவுதல் - கிட்டல் . ( சூ . நிக , க : சங . ) 
குரிய சிறு பொழுது பெரும் பொழுதுகளு மருவூர்ப்பாக்கம் - காவிரிப்பூம் பட்டினத் 
மாம் . ( நம்பியக . அகத்திணை + : கஅ . ) தின புறநகர் . ( அபிதா. கோ .) 

மருதனிளநாகனார் -- சங்கமருவிய புலவர் மருள் - 1. உவமையுருபு . ( புறநா. ) 2. ஓர் 
களிலொருவர் . ( அபிதா.சி .) 

புதர் , 3. குறிஞ்சியாழ்த்திறம் . 4. தெரிநிலை 
மருதாணி - ஓர் பூடு . 

வினைப்பகுதி . 5. பிசாசம் . 6. மயக்கம் . ( 2 , 3 , 
மருது - மருதமரம் . ( வழக்கு . ) 

5 , 6 பிங்கல , நகஙச . ) 
மருதூர் -- ஒரு சிவஸ்தலம் . ( உ - ம் .) மரு. தூ மருள - வியக்க. (பரிபா .) 
ரந்தாதி . 

மருளல் -மருளுதல் , மயங்குதலாம் . 
மருதூர் நம்பி -எழுபத்து நாலு சிம்மாசனாகி 

மருளி - மயக்கம் . ( இ . பகுதிப்பொருள் வி 
பதி + பாலாருவர் . ( அபிதா சி . ) 

குதி . ) ( சிந்தா.) 
மருதேசம் --பாரத யுத்தகாலத்தால் படை மருளுமத்தை - ஓர் ஊமத்தை. ( வைத்திய 
வீரர் தங்ய இடம் . ( அபிதா. கோ .) பரி . ) 
மருதோன்ற -- ஒரு மரவிசேடம் . ( வைத் 

மரு . மருவிவழங்கு மொழி . (நன்னூ . 
தியமூ . ) 

மருந்தம் -1. தாலம்பபாகாணம் . 2. நஞ்சு . மருகம்-மயில் . 
( 1 , 2 வைத்திய பரி . ) 

மரை --- 1. காட்டுக்குதிரை . 2. தவளை . 
மருந்து -1. அமுதம் . 2 இனிமை. ( ஐங் ( வைத்தியபரி . ) ( பிங்கல . உ p®0 ) 3. தா 
குறு . ) 3. மருந்து . ( 1 , 3 

மரை . முதற்குறை , 
வெ . ச . ) 

மரைக்காயர்- ) துலுக்கரிலொரு 
பட்ருப்பிரியம் -- ஓட்டை . மரு - னோம் . 

மரைக்கார் 

யார் . (வழக்கு .) 
மருப்பு -- 1 . இஞ்சி. 2 , மரக்கொம்பு . 3 --- 1 , திருமால்கூத்து . 2. மற்போர். 
விலங்கின் கொம்பு . 4 , பிறைக்கோடு ( சிந்தா .) | ( வழக்கு ) 3. வருவாய் . 4. வலி . 5 வளம் . ( 1 , 
( 1 , 2 , 3 - வைத்தியபரி . ) 5. யாழ்த்தண்டு. 4 , 5 ( சு .. நிக . கக : லகரனெ கூ ) 3 
( பத்துப்பா .) 
மருடகா- வாழை . ( வைத்தியபரி .) 

மல்கல் -- 1 . பெருகல் . (சிந்தா .) 2. நிறை 
மரு பூ- பாலை . ( வைத்தியபரி .) 

தல் . ( சூ. நிக . அ : கடு. ) 
மருமகள் - மருகி . ( வழக் . ) 

மல்கின்று - நிறைந்தது . ( சிந்தா .) 
மருமகன் - மருகன் . ( வழக் . ) 

மல்குவித்தல்- நிறைப்பித்தல் . 
மருமம் -1 . இரகசியம் . 2 , உயிர்நிலை . 3 . 

மல்புறு - கார்போகரிசி . ( வைத்திய ரி . ) 
மார்பு . ( 1 -வழக்கு. 2. புறப் - மாலை , 3 . 

மல்லக செட்டி - மற்கட்டு மோர்சாதிய 
2. : 15.0 . ) 

ரென்பர் . 
மருமரம்- | அசையுஞ் சீலையானும் மல்லகதி - குதிரைக் கதியைந்தினொன்று . 
மருமராஞ்சம்- | இலையானுமெழுமொலி . 

( சூ . நிக , கஉ : சக . ) 
( சூ . நிக . க 0 : சடு . ) 

மல்லகம் --- சிறுவாலுளுவை . ( வைத்திய 
மருமான் - 1. மருமகன் . 2. வழித்தோன் பரி . ) 
மல் . ( 1 , 2 - சூ . நிக . ரகரவெ . கஉ . ) 

மல்லசம் - மிளகு. ( வைத்தியபரி .) 
மருவகம் -1. இராகு . 2. ஓர் நாரை . 3. புலி . மல்லம்- 1. கதுப்பு . 2. தட்டம் . ( அகராதி 
4. மருக்காரை . 5. மருக்கொழுந்து . ( 4,5 - வைத் | நிகண்டு . ) 3. வலிமை. இதில் அம் - சாரியை 
தியபரி .) 

மல்யுத்தம்- அறுபத்துநாலு கலைஞானத் 
மருவல் - மருவுதல் , தொழிற்பெயர் . இது , 

தொன்று . ( பொருட் . நிகண்டு.) மற்போர் . 
அணைத்தல் , கலக்கல், கிட்டல் , பொருந்துதல் மல்லர் - திருக்குறளுக்குரையிட்ட ஆசிரி 
என்பவற்றிற் கெல்லாம் பொதுச்சொல்லாக யர்களுளொருவர் . ( அபிதா. சி .) 
வுரைப்பர் . 

மல்லரங்கம் - மற்கட்டுஞ்சாலையென்பர் . 
மருவலர்- பகைவர். ( சூ . நிக . 2 : கு.க.) மல்லரி-- மல்லாரி . 


மலங்கு 


கககூக 


மலருக்கு நாயகம் 


பரி . ) 


} பாசம் தான் உ கட்தலைப்பில் 


மல்லல் - 1. அழகு . ( புறப் . மாலை .) 2. வலி மலங்குதல் - கலங்குதல் . ( பிங்கல. கரு 020 ) 
மை . 3. வளம் . ( 2,3 சூ. நிக . கக . லகரவெ . மலசகிதர் - மலசமபந்தர் . ( வழக்கு . ) 
கஎ . ) மிகுதிக்குங்கூறுவர். 

மலசம் -- சிதல் . 
மல்லன் - மற்போர் செய்வோன் . 2. வலி மலடன் - பிள்ளைப்பெறாதவன் . ( வழக்கு . ) 
யன் . ( 1 , 2 வழக்கு . ) 

மலடி -- பிள்ளைப்பெறாதவள் . ( வழக்கு . ) 
மல்லாத்தல்- ) உட்புறம் மேலாய்க்கி மலடு - நருவற்றது . ( வழக்கு .) 
மல்லாத்துதல் - டப்பித்தல் . ( வழக்கு .) மலத்தையறுப்போன்-கடுக்காய் . ( வைத் 
மல்லாடல் - திருமாலாடல் . இது வாணா தியபரி ) 
சுரனைவெல்லத்திருமால் மல்லனாய்ச்சென்று 

மலதிரம் 

கஞ்சாங்கோரை . ( வைத்திய 
அவனை நெரித்தாடியதென்பர் . 

மல்லாரி-- 1. சண்டைக்காரி . 2. பம்பை மலத் துவாரம் - அபானவாய் . ( வழக்கு . ) 
வாத்தியம் ( 1 , 2- வழக்கு .) 

மலப்பாண்டம் - உடம்பு . ( வழக்கு .) 
மல்லந்தால் - மல்லாத்தல் . 

மலபரிபாகம்- ) பாசம் தனது தன்மை நீங் 
மல்லர்லர் - லிநாயகர் திருவவதாரத்தென் 

மலபாகம் 
று . ( அபிதா. சி . ) 

என்பது பசருக்கம் . 
மல்லி - 1. கொத்துமல்லி . (வழக்கு .) 2 . 

மலப்பை- மலாசயம் . ஐந்தாசயத்தினொ 
மல்லிகை . ( வைத்தியபரி .) 3. மிகப்பருத்தவ ன்று . ( ஞானாம் . ) 
ளென்றுங்கூறுவர் . 

மலம் -- 1 . அழுக்கு . இது பலவிதமாம் . 
மல்லிகம் -1 . பிரப்பஞ்செடி . 2 மல்லிசை . ( பிங்கல . கஅ To ) 2. 3. ( உ.- ..) சலமலம் 
3. மருளூமத்தை. ( 1 , 3 வைத்தியபரி .) விடுக்கும் போதும் ( காஞ்சிப் . ஒழுக்க. எ . ) 3 . 

மல்லிகாமோதி நி - குண்டுமல்லிகை.(வைத் வேர்வை . ( வைத்தியபரி ) பற்று , ஆர்வம் , 
தியபரி . ) 

செற்றம் முதலியவற்றிற்கும் மலமெனக்கூறு 
மல்லிகார்ச்சுனம்- ஒரு சிவதலம் . இது 

வர் . ( சிந்தா . ) 
வடக்கேயுள்ளது . 

மலமலத்தல் 
மல்லிகை - 1. ஒரு பூச்செடி. ( வைத்திய 

மலமலப்பு ஒலிக்குறிப்பு . ( வழக்கு 
பரி . ) 2. விளக்குத்தண்டு ( பிங்கல . ஙகஙக .) 

மலமலெனல் 
மல்லிகைச்சம்பா - ஒருவகை சம்பாநெல் . மலயகந்தினி -- > மாதேவியின் சேடிகளு 
(வைத்தியமூ .) 

ளொ 
மல்லிநாதர் - நைடதம் , மாகம் . ரகுவம்சம் மலயக்கால் சென்றால் , ( சூ . நி + , 4. சக 
இவைகளுக்கு வியாக்கியானஞ் செய்தவர் . மலயசம் 

சந்தனம் ( சூ . 1 : . ச : உ . ) 
( அபிதா . கோ .) 

மலயத் துருமம் - சந்தனமாய . ( வைத்திய 
மல்லிபத்திரம் - ஒருகாளான் . ( வைத்திய 

பரி . ) 
பரி . அநுபந்த .) 

மலயம் -1. சந்தனம் . ( மலையக . ( பொதிய 
மல்லு -- மல். உகரஞ்சாரியையென்க. மலை . ( சூ . நிக . – : கா . ) 
மல்லூகம் -- புழு . 

மலர் - 1. தெரிநிலை வினைப்பகுதி 2. பூ . 
மல்லை -1. ஒரூர். ( தஞ்சை . கோ . ச.அக.) 

(spir .) 
இதைமாவலிவாணன்புரமென்பர் . 2. கப்பறை மலற்கு - மலையாமணக்கு. ( வைத்தியபரி .) 
(( வைத்தியபரி .) 3. வட்டம் . பிங்கல . 22.அசு .) 

மலர்ச்சி -- 1 . பொலிவு . ( சூ . நிக , அ : சசு . ) 
மல்வென்றி--- ஒரு துறை . ( புரப். மாலை . ) 

2. il .. : கல் . 
மலக்கடி . கலக்கம் . 

மலர்தல் -1, எதிர்தல் . 2 தோன்றல் . ( 1 , 
மலக்கம் -- லக்கம் . 

2 சூ . நிக . கக : லகரவெ. க 0 .) 3. விரிதல் . ( சூ . 
மலக்கனம் -- பொன்னம்பர் , இது கடற் நிக . ச : Go . ) களிப்புமாமென்பர் . 
சரக்கு . ( வைத்தியமூ.) 

மலர்ந்த - மிக்க . ( பரிபா. ) 
மலகரி- ஓர் இராகம் . ( வழக்கு . ) 

மலர்ந்தன்று - பரந்தது . ( பரிபா .) 
மலங்க - 1. கெட . 2. சுழல. 3. பிறழ . 

மலர்வு - மலர்ச்சி . 
( 1 , 2 , 3 , சிந்தா . ) 

மலாவன்- பிரமன் . ( நீதிநெறிவி . கலை 
மலங்கல் - மலங்குதல் . 

மகள் என்னுமுதற்குறிப்புள்ள செய்யுளிற் 
மலங்கு- ] , ஓர்மீன் . ( சூ . நிக . ஈ : என . ) 2 , காண்க .) 
தெரிநிலை . வினைப்பகுதி . 

மலருக்கு நாயகம் - கருவண்டு வைத்தியபரி ) 


} (வழக்கு.) 


மலைக்கடுகு 


கங 2 


மலைப்பிறங்கம் 


மலைச்சார்வு- } மலையருகு . ( வழக்கு , 


மலாடு 


| 


. 


மலருதல் - மலர் தல் . ( வழக்கு .) 

மலை கீகரு - சாத்திரவேதி . 
மலரோன் -- பிரமன் . ( சூ . நிக . க : கரு . ) மலைக்கற்றழை- ஒரு கற்றாழை . 
மலவர்சயம் - மலாசயம் . ஐந்தாசயத்தி மலைக்குண்டுவேர் - அதிமதுரம் . ( வைத் 
னொன்று . ( ஞானா .. ) 

தியபரி . ) 
மலாகை -1 . தூதி . 2. தூர்த்தை . 3. பெண் மலைக்தம் - மாறுபடுத்தும் . ( மணிமே .) 
யானை . இவற்றிற்கு தாரணம் வரிற்கொள்க . மலைக்கு றுவி - சாத்திரவேதி . 

மலாக்கா - ஒரு தேசம் . அத்தேசத்திலிருந் மலை கலக்கி - ஓர்பூடு . ( வைத்தியபரி .) 
துவருஞ் சந்தனக்கட்டை மிகவும் வாசனையு மலைச்சக்கரம் - சாலக்கிராமமென்பர் . 
டையது . ( வழக்கு .) 

மலைச்சக்கரைவள்ளி - ஒருவகை வள் 
மலாக்காக்கேந்தம்-- மலாக்சாச்சந்தனம் ளிக்கொடி . ( வைத்தியபரி .) 
( வைத்தியபரி .) 

. 
மலாசயம் --- இந்தாசயங்களு ளொன்று . மலைச்சாரல் 
( ஞானாமி . அ . அகவலுரை .) 

மலை சாரி-கிளிஞ்சில். ( வைத்தியபரி .) 
மலாசு - சிறுபூளை. ( மலையக .) 

மலைத்தல்- 1. தடுமாறல் . 2. மலைப்பு , 
மலாஞ்சி- வெள்ளுள்ளி. ( வைத்தியபரி .) | பொருதல் , 3. மாறுபடுதல் . ( புறநா . ) 
மலாடனர்- ஒருசங்கப்புலவர். ( வள் . மாலை . மலைத்து -- மாறுபட்டு . ( பத்துப்பா . ) 

மலைத் தும்பை - ஒர்தும்பை . ( வைத்திய 
கொடுந்தமிழ் நாட்டிலொன்று . பரி . ) 
அது மலையமானாடு , ( நன்னூ . பெயரி , கஅ . மலைத்துவரை - ஓர்துவரை . ( வைத்திய 
உரை .) 

பரி . ) 
மலாம் - பொன்வெள்ளி முதலிய பூச்சு . 

மலைத்தேன் -- மலையில் வைத்திருக்கும் 
(வழக்கு . ) 

தேன் . ( பெரியபு . கண்ணப்ப . 405. ) 
மலர் : -- வளார். ( வழக்கு . ) 

மலைத்தொடக்கு- கன்மதம் . 
மலாரடி ---- கலக்கம் . வழக்குண்டுபோலும் . மலைதல் -- 1 . அணிதல் . 2. உவமை . 3 . 
மலாரு -- மலையாமணக்கு. ( வைத்தியபரி .) | ஒருவழிப்படாது திகைத்தல். 4. பொருதல் . 
மலாவகம் - பிண்ணாக்கு . ( சூ . நிக . சு : உச .) 

(1 , 4 சூ . நிக . கக : லகரவெ . உக . ) 3 ( வழக்கு ) 
மலி -- திரள் . ( பரிபா . ) 

5. மேற்கொள்ளல் . ( புறப். மாலை. ) 
மலிசம்- அரசமரம் . ( வைத்தியபரி .) மலை தாங்கி -1. பொன்முசுட்டை . 2. வட் 
மலிதல் -1. நிறைதல். ( பிங்கல . உஉஉ அ .) டத்திருப்பி . ( 1 , 2 வைத்தியபரி .) 
2. மிகுதி . ( பரிபா.) 

மலைந்து . - மாறுபட்டு (சிந்தா .) 
மலிந்து - விரைந்து . ( புறப். மாலை .) மலை நாடன் - சேரன் . ( வழக்கு.) 
மலிநீ- ட்டுள்ளவள் . ( வழக்கு ) 

மலை நாடு - சேரனாடு . ( பெரியபு.விறன்மி.க) 
மலிபு - நிறைவு . ( புறப் . மாலை . ) 

மலை நாதம் -1 . கன்மதம் . 2. சாத்திரவேதி . 
மலிய - மகிழ . ( புறப். மாலை . ) 

3. வக்கிராந்தபாஷாணம் . ( 1 , 2 , 3 வைத்திய 
மலி நிறை - நீர்வெள்ளம் . ( பதிற்றுப் .) பரி . ) 
மலிபுனல் --வெள்ளம் . ( பரிபா . ) 

மலை நார்- கல்நார் . ( வைத்தியபரி . ) 
மலிர - நிறைய . (சிந்தா .) 

மலை நெல் - மலையில்விளையும் நெல் , ( சூ . 
மலிரும்- ஒழுகும் . ( பரிபா ) 

நிக . ச : ஙசு .) 
மலிவு -1. உவகை. ( பரிபா. ) 2. மவிதல் . மலைப்பச்சை - ஒருவகை மரம் , ( சூ. நிக . 
மலினம் -1. அழுக்கு . ( ரூ . நிக அ : உக . ) 

சு : ஙஉ . ) 
2. குற்றம் . ( வழக்கு . ) 

மலைப்பருத்தி - ஒருவகைப்பருத்தி .( வழக்.) 
மலினழகம் - கருங்குரங்கு. வழக்குண்டு மலைப்பாம்பு - மலையிலுள்ள ஒருவகைப் 
போலும் . 

பாமபு . (திருசகுற்றால . மந்தமாரு . ஙஅ ) 
மலீமசம் -1 . அழுக்கு . 2. இரும்பு . 

மலைப்பாலை - ஓர்மரவிசேடம். ( வைத்திய 
குருவி . 

பரி . ) 
மலை -1 . உவமை . ( தண்டி. பொருளணி . மலைப்பாழி - மலைக்குகை . 
நங .) 2. தெரிநிலைவினைப்பகுதி . 3. பருப்பதம் . மலைப்பிஞ்சு - கல் . ( வைத்தியபரி .) 
( வழக்கு . ) 

மலைப்பிறங்கம் - உலோகமணல் , ( வைத் 
மலைக்கடுகு - ஓர்கடுகு , ( வைத்தியபரி . ) தியபரி . ) 


மலூகம் 


மலையிலுப்பை 


கசுநங் 


மழுங்கல் 


மலைப்பு - 1. கூத்தின் விகற்பம் . ( சூ . நிக . 
க . சக . 

கா .) 2. திகைப்பு . ( வழக்கு .) 3. போர் . 
சூ . நிக . கூ : சகா . ) 4. மாறுபாடு . ( புறப் . மாலை .) 
மலைப்புற - ஒருவகைப்புறா. ( வழக் .) 
மலைப்பூடு - ஒருவகைப்பூடு . ( வழக் .) 
மலைபடுகடாம் - ஒரு நூல் . (மணிமே.) 
மலைபடு திரவியம் - மலைபிலுண்டாகும் 
பொருள் . அவை மிளகு , கோட்டம் , அகில் , 
தக்கோலம் , குங்குமம் . ( சூ நிக . கஉ : சஅ . ) 
மலைமட நீதை - உமை. ( சூ . நிக . க . ஈ 2 . ) 
மலைமதம்- கன்மதம் . ( வைத்தியபரி .) 
மலைமல்லிகை - ஓர்மல்லிகை. ( வைத்திய 
பரி .) 
மலைமார் - சூடுதற்கு . ( பத்துப் . ) 
மலைமழை | மலைக்குகை . ( பிங்கல . 
மலைமுழைஞ்சு - 50 " . ) 
மலைமுள்ளங்கி - ஒருபூதி . ( வைத்தியபரி.) 
மலையத்தி- ஒருவகையத்தி . ( வழக் . ) 
மலையத்துவசன் - ஓர் பாண்டியன் . ( திரு 
விளை . தடாதகை . க . ) 
மலையம் -1 . மலயம் . 2. மலை. அம் - சாரியை. 
மலையமான் - சேரன் . ( சூ . நிக . உ கஅ . ) 
மலையமான் பெருமுடிக்காரி- கடையெழு 
வள்ளலிலொருவனாகய காரியென்பவன் , ( அ 
பிதா. கோ . ) 
மலையரசன்- இமயபர்வதராசன் ( வழக் ) 

மலையரண் நால்வகையாணி லொன்று . 
( சூ . நிக . கஉ : கசு . 

. ) 
மலையன் 1. ஒரு சாமை . ( வழக் . ) 2 . 
கடையெழுவள்ளலி லொருவன் . ( புறநா. ) 3 . 
குறிஞ்சி நிலத்தலைவன் . ( சூ . கெ . 2 : சுசு . ) 4 . 
சோன் . ( பிங்கல . எசரு . ) 

மலையாடு - 1. ஒருவகை ஆடு . ( பிங்கல . 
உச அ அ . ) 
மலையாத்தி - ஒருவகை ஆத்தி . ( வழக் . ) 
மலையாமணக்கு ஒருவகை ஆமணக்கு . 
( வழக் . ) 

மலையாளபகவதி கன்னியாகுமாரியிற் 
கோயில் கொண்டிருக்குந் தேவதை . ( வழக் . ) 
மலையாளம் - ஒரு தேயம் . ( வழக்.) 
மலையாளி 1. மலையாள தேசத்தவன் . 
2. மிளகு . ( வைத்திய பரி .) 

மலையானிலம் மலயாநிலம் , தென்றல் . 
( பெரியபு . தடுத்தாட் , கஎரு ) 

மலையிருவேலி - 1 , ஓர் இருவேலி , 2 . 
ஓர்வகைப்புல் . ( 1 , 2- வைத்தியமூ .) 

மலையிலுப்பை - ஓர்மரவிசேடம் , ( வைத் 
தியமூ. ) 


மலையினுச்சி -- 1. சிகரம் . ( வழக் . ) 2 . 
மாமிசபேதி . ( வைத்தியபரி. ) 

மலையின் முனிவன் -1 . அகத்தி : 2. மிளகு . 
( 1 , 2 - வைத்தியபரி .) 
மலையீஞ்சு 
மலை யீந்து- ஓர் ஈந்து , ( வழக் . ) 
மலையுருக்கன் --- ஓர் வெற்றிலைக்கொடி . 
மலைவசம்பு - மிளகு . ( வைத்திய பரி .) 
மலைவாசபஞ்சம் - 1. குங்குமப்பூ . 2. கோட் 
டம் . 3. மிளகு . ( 1 , 2 , 3 - வைத்தியபரி . ) 
மலைவாசம் - மிளகு , ( வைத்திய பரி . ) 
மலைவாண - வேடர் . ( வழக் .) 
மலைவாழை - ஒரு வாழை . (வழக் ) 
மலை வீரியம் - அன்னபேதி . வைத்திய பரி .) 
மலைவு --1 . உவமை . ( சூ . நிக . அ : எஅ . ) 2 . 
மலைதல் . போர் . 3. மயக்கம் . ( வழக் . ) 4. மாறு 
பாடு . ( தண்டி . கஉக , சூ . உரை .) 
மலை வெட்பு - சந்தனம் . (மலையக .) 
மலைவேம்பு - ஓர்வேம்பு . ( வைத்திய பரி . ) 
மவுசுதம் - பொட்டிலுப்பு.( வைத்தியபரி .) 
மழ -1. இளமை , (நன்னூ . மெய்யீ . நசு . 
2. பிள்ளை . ( திருவிளை . விருத்தகுமார் . நங .) 

மழநாடு --மலைநாட்டிலே திருப்பாச்சிலாச் 
சிராமத்தைச்சேர்ந்தநாடு . ( அபிதாநகி ) 
மழபுலவஞ்சி - ஒர் துறை. ( புறநா.) 
மழம் - இளமை . ( புறநா .) 
மழலை 

இளஞ்சொல் . திருக்கோவை - 
உருகுதலைச்சென்ற என்னுமுதற்குறிப்புள்ள 
செய்யுளுரையிற் காண்க . நிரம்பாமென்சொ 
லென்றுங்கூறுவர் , நிகண்டிலறிக . 
மழவர் -1. இளமையர் . 2. வீரர் . ( புறநா . ) 
மழவு -1. இளமை . ( பிங்கல . ககசஅ . ) 2 . 
குழந்தை . ( உ - ம் . ) அம்மழவினுக்குநிட்கிரா 
மணந்தானாற்றுதல் வேண்டுமன்னவனே ” ( திரு 
வானை . கோச்செங்க , அச . ) 

மழவூர் நம்பி- எழுபத்துநாலு சிம்மாசனாதி 
பதிகளிலொருவர் . ( அபிதாநசி . ) 

மழித்தல் -- மொட்டையாக்குதல் . ( வள் 
கூடாவொழுக். க 0 . ) 
மழ பரசு . அது , கோடரி. ( சூ . நிக . எ . உ . ) 
மழக - மழுங்க . ( பரிபா . ) 

- 1 , கூரின்மை . 2. மழுங்கல் , 
( 1 , 2- வழக் ) 
மழக்கல் - 11. அடித்தல் . .( ஒழிவிலொ 
மழக்குதல்-டுக்கம் . நல்லபரமசிவன் 
என்னுமுதற் குறிப்புள்ள செய்யுளிற்காண்க .) 
2. கூர்மைமழுங்கச்செய்தல் . ( வழக் . ) 

மழங்கல் - 1 , ஒளிகெடல் . 2. கூர்மை 
கெடுதல் . 3. பொலிவழிதல் , ( 1 , 2 , 3- வழக் ) 


--- 


மழக்கம் 


- 


2013 


மற்றையது 


கககூச 


மறவர் 


மழப்பல் - மழுப்புதல் . 

மறக்களவழி - ஒருதுறை . ( புறப் - மாலை .) 
மழப்பன் - குதர்க்கன் . ( வழக் . ) 

மறக்கற்பு - சீறியகற்பு . 
மழப்புதல் - வீண்பேச்சால் மறைத்தல் . மறக்காஞ்சி - ஒருதுறை . ( புறப் - மாலை . ) 
( வழக் . ) 

மறத்தல் -மறதி . ( வழக் . ) 
மழமட்டை - மிகமழுங்கல் . ( வழக் . ) மறத்தியர் - பாலைநிலப்பெண்கள். ( ரூ.நிக . 

மழவாளி - 1. சிவன் . ( பிங்கல . கச .) 2 . 2 : சுஎ . ) 
பரசுராமன் . ( உ - ம் ) " மழுவாளிக்கன்றளித்த , மறதி-மறப்பு . ( வழக் . ) 
ஐயத்தாற்சிறிதையந்தவிர்ந்தாரு முளரையர மறநிலைப்பொருள் - சூதில் வெல் பொரு 
( இராமா . ஆரணி . விராதன்வதை . ருக ) ளும் , தெண்டத்திற் பொருளும் , பகைவர் 

மழவேந்தி - மழுவைத்தாங்கியவன் - சிவன் . பொருளும் . ஆம். ( சூ. நிக. கஉ : ஙஉ .) 
பரசிராமன் . 

மறநிலையறம் - செஞ்சேற்றுக்கடன் கழியா 
மழை - 1. குளிர்ச்சி . 2. நீர் . 3. மாரி . 4 . 

தாரைச்செகுத்தல் , பகைவர் கவர்ந்த நிரையை 
மேகம் .( 1,3,4 -பிங்கல.ஙகங.எ . ) 2- சூ . நிக.க : ருச .) மீட்டல் , பகைவரை வெல்லுதல் , இம்மூன்று 
மழைக்கண்ணி- ஒரு பறவை . 

மாம் . ( சூ . நிக . க 2 : சுக . ) 
மழைவண்ணக்குறிஞ்சி - ஒரு மரவிசேடம் . மறநிலையின்பம் - ஏறு தழுவல் , வில்லால் 
இதற்கு நீலி என்று பிங்கலத்திற் பெயர் கூறு இலக்கமெய்தல் முதலிய மறத்தகையாற் கன் 
வர் . (பிங்கல. உசு கக .) 

னியைமணமுடித்தின்புறுதல் . சூ .நிக.கஉ : சுஈ . ) 
மள்ளம் - வலி. ( பிங்கல . கஎசு.க.) 

மறப்பிலி- கடவுள். ( வழக் . ) 
மள்ளர் -1 . உழவர் . ( சூ . நிக . உ : எக . ) 2 . மறப்பு - மறதி . ( வழக் . ) 
குறிஞ்சி நிலமாக்கள் . ( சூ . நிக . 2 : சுசு . ) 3 . மறம் - 1. ஆண்மை. ( புறநா .) 2. கலம் 
திண்ணியர் . ( சூ . நிக . உ : 60. ) 4. மருதநில பதத்தினோருறுப்பு . ( வெங்கைக்கலம்பகம். நி .) 
மாக்கள் . ( சூ . நிக . 2 : எக . ) 5. மறவர் . 6. வீரர் . 3. கொடுமை. 4. கொடுவினை . 5. சண்டை . 
( 5 , 6 -சூ . நிக . கக : ளகரவெ.க .) 

6. சினம் . 7 , 15 c ன் . 8. பாவம் . 9. பிணக்கு . 
மள்ளம் -- வலி . ( பிங்கல . கஎசுக . ) 

10. மாறுபாடு . 11. வலி , 12. வீரம் . ( 5,6,7,8 , 
மள்ளன் - இளையோன் . (பரிபா .) 9,11,12 -பிங்கல. ஙகஙக) 3,4 , 11 -புறப் - மாலை ) 
மள்ளு - மல்லு , கைமாம் . ( வழக் .) 

மறமலி- யானை . 
மளமளத்தல்- ஈரடுக்கு ஒலிக்குறிப்பு 

மறழல்லை - ஒரு துறை . ( புறப்- மாலை .) 
மளமளப்பு 
மளமளெனல் . 

மறல் -- 1 . எழுச்சி . ( பிங்கல. உகஅஎ.) 2 . 
( வழக்.) 

காலன் . ( சூ . நிக. க : F0. ) 3 , பகை . ( சூ . நிக . 
மளாரிடு தல் 

அ : சுக ) 4. பிணக்கு . ( பிங்கல . ககக 0 ) 5 , 
மாளா ரெனல்- ஒலிக்குறிப்பு. ( வழக் .) 

போர் . ( சூ . நிக . க : சசு . ) 6. மயக்கம் . (பிங்க ல . 
மளிகாரம் - வெண்காரம் . ( வைத்தியபரி . ) கஅஅநி. ) 7. மறப்பு . ( பிங்கல . கஅசுஎ . ) 8 . 

மளிகை - பண்டசாலை . ( வழக் ) பண்டம் மறுத்தல் . ( பரிபா. ) 9. வறுமை . ( பிங்கல . 
பலபொருள் . 

கஅசுசு ) சாதலுமாமென்பர் . 
மளுக்கெனல் - ஒலிக்குறிப்பு. ( வழக் . ) மறலல் - போர்செய்தல் . ( புறப் - மாலை .) 
மற்கரை -குகை. 

மறலி - 1. அகில் . 2. குங்குமப்பூ. 3. தக் 
மற்குணம் 

மூட்டுப்பூச்சி . " மற்குணத் கோலம் . 4. பொறாமை . 5. நமன் . 6. மயக்கங் . 
தொகுதிபோற் பிசைந்து " ( பார , வாரணா 7 , மறதி ( 4 , 5 , 7 - பிங்கல , நகசம . ) ( 6 - சூ . நிக . 
வத , க . ) 

கக : மகாவெ . கசு . ) 8. மாறுபட்டு , (சிந்தா.) 
மற்சரம் - விரோதம் . ( வழக் . ) 

( 1 , 2 , 3 - வைத்தியபரி ) 
மற்போர் - மல்லுயுத்தம் . ( வழக் .) 

மறலினார் --- மாறுபட்டார் . 
மற்றது- அடுத்தது , பிறிது , வேறு , என் மறலுதல் - எதிர்தல் . ( பரிபா . ) 
னும் பொருளில் வருமென்பர் . ( வழக் .) 

மறலும் - மாறுபடும் . ( மணிமே ) 
மற்று -1. அசைநிலை . 2. பிறிது . 3. வினை மறவர் -1 . அரசர். ( புறநா . கூங , உரை .) 2 . 
மாற்று . இம்மூன்று பொருளையுந்தரும் இடைச் கொடுவினையாளர். ( புறப் - மாலை . } 3.படைவீரர் . 
சொல் . ( நன்னூ . இடையி . கச . ) இது மற்றை ( பிங்கல. அஎக . ) 4. பாலைநிலமாக்கள் . ( சூ. நிக . 
யெனவும் வரும் . 

உ : சுஎ . ) 5. வலிமையர் . மறம் - வலி . (பிங்கல . 
மற்றையது - சுட்டியதற்கினம் , ( நன்னூ . நகஙக . ) 6. வீரர் . ( மணிமே . ) 7. வேடர் . ( சூ . 
இடையி . கரு . ) 

நிக , உ : சுஅ . ) 


- 


" 
மறுகை 

கசகூரு . 

மறைபடல் 
மறவன் -1 . சிலேட்டுமம் . ( தைலவ .) 2 . மறுத்தல் நீக்கல் . ( வழக் . ) வெட்கம் . 
வலியன் . 3. வீரன் . ( புறப் மாலை . ) 

( சூ . நிக . அ : சஉ . ) கொடாமைக்கும் பெயர் 
மறவாதீமே - மறவாதே . ( ஐங்குறு . ) கூறுவர் . 
மறவி -1. இழிவு . 2. கள் . 3. பதநீர். மறுத்து - ஒழிந்து . ( பரிபா.) 
( வைத்தியபரி ) 4 பொறாமை . (பிங்கல மறுத்தா - மீள. ( ஐங்குறு .) 
ஙகச 2 ) 5 , மறதி . ( 1 , 2 , 5 - சூ . நிக . கக : றகர மறுதலித்தல் - 
வெ . கசு. ) 

மறுதலிப்பு - 

மறுத்தல் . ( வழக் . ) 
மறனுடைப்பாசி ஒருதுறை . ( புறப்.மாலை . ) மறுதல் -- மாறுதல் . ( வழக் . ) 
மறி - 1. அழுங்கு . 2. ஆடு . 3. குதிரை. 4 . மறுதலை -1 . மறுதலிப்பு . 2. வேறிடம் . 
மான் . இவற்றின் குட்டி . ( சூ . நிக . ந : ந.அ.) ( வழக் . ) 
2. தெரிநிலை வினைப்பகுதி . 3. மான் . ( சூ . நிக . மறுப்படுதல் - 1. ஊறடைதல் . 2. வசைப் 
ங : உஉ . ) மேடராசி . ( சூ . நிக . க : காச . ) விலங் படல் . ( 1 , 2 - வழக் ) 
கின் பிள்ளைக்கும் பெயர் . ( சூ . நிக . ந : நஎ .) மறுப்பு - மறுக்குதல் . ( வழக் . ) 

மறித்தல் -1. காவற்படுத்தல் . 2. தடுத்தல் . மறு பொருளுவமை -- ஓரலங்காரம். 
3 , திருப்புதல் . ( 1 , 2 , 3- வழக்.) 

( தண்டி , பொருளணி . ரு . உரை .) வீரசோழி 
மறித்து - மீட்டு . (சிந்தா .) 

யத்தில் , எதிர்ப்பொருளுவமை யென்பர் . 
மறித்தும்- பின்பும் . ( வழக் . ) 

மறுமை - வருபிறப்பு . ( சூ . கெ . அ : உ . ) 
மறிதரல் - மீளல் . ( வழக் .) 

மறு மொழி -- உத்தரம் . ( சூ . நிக , கக : தகர 
மறிதல் -1 . தடைபடல், 2. திரும்புதல் . 

w 
3. மடங்கல் . ( 1 , 2 , 3 -வழக் . ) 

மறுவால் - சேர்தல் . ( ஐங்குறு . ) 
மறிப்பு - 1. காவற்படுத்தல் . 2. தடுப்பு . மறுவல் - 1. கஸ்தூரிமிருகம் ( வைத்திய 
3. திருப்பு . ( 1 , 2 , 3 -வழச் ) 

மூ . ) 2. மறுபடி . (காஞ்சிப் . திருக்கண்புதை . 
மறிய-- 1 . மடங்க , 2 , மீள . ( சிந்தா . ) உஎஅ . ) 
மறியல் -- 1 . சிறை . 2. தடை . ( 1 , 2 - வழக் . ) மறுவி -1 . கஸ்தூரி. ( தைலவ . ) 2. கஸ் 
மறிவு - 1. கேடு. 2. மறிதல் . ( 1, 2-ஐங்குறு .) தூரி மிருகம் . ( வைத்தியபரி .) 
மறு -- 1 . குற்றம் , ( சூ . நிக . அ : ருஅ . ) 2 . மறை -1. அடைக்கலம் . ( சூ . நிக . கூ : சுரு . ) 
தெரிநிலை வினைப்பகுதி . 3. மறு . ( உ - ம் .) “ அம் 2. ஆகமம் . ( ஞானம் . ) 3. இரகசியம் , (நாலடி . 

பிறர்மறையின்கட்செவிடாய் . என்னுஞ்செய் 
(சிந்தா. கடவுள் , உ . ) 4. வேறு . ( வழக் .) யுளிற்காண்க .) 4. எதிர் மறுத்தலாகியாவிடை. 

மறுக்கம் - சுழற்சி . ( வழக் ) மனக்குழப் ( நன்னு , பொது , ஈடு , உரை. ) 5. ஒளிப்பிடம் , 
பம் . ( உ - ம் .) மறுக்கம் விளைக்குமே . ( திருவிளை ஆகுபெயர் . 6. தெரிநிலை வினைப்பகுதி . 7 . 
விடையிலச் . பக . ) 

கேடகம் , வினை முதல் விகுதி தொக்கு நின்ற 
மறுக்கிடுதல்- பெயர் தல் , ( வழக் . ) தென்க . 8. மந்திரம் . ( வள் . நித்தார்பெ . அ . ) 
மறுக்குத்து ஓர் செடி , (வழக்குண்டு 9. வேதம் . ( பிங்கல . 20 நிக .) 

மறைக்காடு - வேதாரணியம் . ( மறைசை 
மறுக்குதல் -1. மறுதலித்தல் . 2. மனஞ் யம் , க . ) 
சுழலச்செய்தல் . ( 1 , 2 - வழக் . ) 

மறைக் கொடியோன் -- 1 . துரொனாசா 
மறுக - கொண்டுபோக . (பத்துப்பா .) ரியன் . ( பிங்கல . எங... ) 2. பிராமணன் . ( பிங் 
மறுகல் 1 . சுழலல் . (பிங்கல . உகஅச . ) 2 . கல . எங O. ) 
சுழலாதேகொள் . (சிந்தா. ) மறுகுதலுமாம் . மறைசை - வேதாரணியம் . ( மறைசை : 
மறுகலித்தல் - மறுகுதல் . ( வழக் . ) யந்தாதியிற்கரண்க . ) 
மறுது -1 . குறுந்தெரு . ( சூ. நிக. (நி : சஎ . ) மறைஞானசம்பந்தர் --உமாபதிசிவாசாரி 
2. தெரிநிலை வினைப்பகுதி . 3. தெரு . (பிங்கல . யாருக்கு ஆசிரியர் , சிவதருமோத்தரத்தைத் 
சுச O. ) 4. நெடுந்தெரு. (சிந்தா.) 

தமிழிற்செய்தவர் . ( அபிதா . கோ .) 
மறுத்தல் - 1. மறுகல் . 2. மனங்குழம்பல் . மறைத்தல் -- மறையச்செய்தல் , ( வழக் . ) 
( வழக் ) 

மறைதல் - ஒளித்தல் . ( வழக் . ) 
மறுப்பு - கலங்கி . ( ஞானாமி .) 

மறைந்து- கீழ்மேலாய் , ( புறப் . மாலை . ) 
மறுகை -1 , பொதிக்கட்டு , 2. மறுபக்கம் . மறைப்பு - மறைத்தல் . ( வழக் . ) 
( 1 , 2 - வழக் ) 

மறைபடல் - மறைக்கப்படுதல் . ( வழக் . ) 


ட 


போலும் ) 


மன்னன் 


ககா கா 


மனுமக்கள் 


- 


மறைபாடு - மறைபடல் . ( வழக் . ) 
மறைபுகல்- அடைக்கலம்புகுதல் . ( சூ . நிக . 
கூ : சுடு . ) 
மறைபொருள் - உட்பொருள் . ( வழக் ) 
மறைழதல் - ) 

சிவன் . ( சூ . நிக . க : க . ) 
மறைமுதலி 

மறைமொழி - மந்திரம் . ( வள , நீத்தார் . 
அ . உரை 

ர . ) 
மறையாதீமே - மறையாதே . (ஐங்குறு .) 
மறையிலார் - ழோர் . ( சூ . நிக . 2 : குச ) 

மறையோன் -1 . பிரமன் . ( பிங்கல . கங்க .) 
2. வியாழன் . ( சூ . நிக.க : சு.உ.) 3. வேதமுணர்ந் 
தோன் . 
மறைவு - மறைதல் , தோற்றாமை . ( வழக் . ) 

மன்- 1. அசைநிலை . 2. அரசன் . 3. ஆக் 
கம் . 4. உத்திரட்டாதி . 5. ஒழிவு. 6. கழிவு. 
7. நிலைபேறு . 8. மந்திரம் . 9. மிகுதி . ( 1 , 3 , 
5 , 6 , 7 , 9 - நன்னூ . இடையி - கஈ . ) ( 2 , 4 , 8 
பிங்கல - ஙகச .) மன் என்பது அசைநிலையில் 
வரும்போது மன்னையெனவும் வருமென்பர் . 

மன்பது - உயிரப்பன்மை . (பரிபா .) 
மன்பதை - மக்கட்பரப்பு . ( சூ . நிக . 2 : அச .) 

மன்மத -- இருபத்தொன்பதாவது வருஷத் 
தின் பெயர் . ( வருஷாதி நூல் .) 
மன்மதன் - காமன் . ( சூ . நிக . க : உடு . ) 
மன்மதாலயம் -- மாமரம் . ( வைத்தியபரி . ) 
மன்ற -1. அசைச்சொல் . ( வள். ஈகை, சு . ) 
2 , அறுதியாக , ( பத்துப்பா. ) 3. வெளியாக , 
4. நிச்சயமாக , ( 3 , 4 - புறநா .) 

மன்றம் - சபை , பொதுவிடம் . 2. செண்டு 
வெளி. ( 1 , 2 - புறநா. ) 3. நிச்சயம் . ( சூ . நிக . 
அ : சக . ) 4. நெடுந்தெரு. ( சூ . நிக . கு : சஎ . ) 
5. மனம் . ( பிங்கல . நகசடு . ) 

மன்றல் -1. கலியாணம் . 2. பாலையாழிசை. 
3. மிக்கபரிமளம் . ( 1,2,3 - பிங் 5 ல . ங கூசசு . ) 
மன்றட்டம் 

இரந்துவேண்டுதல் . 
மன்றட்டு- 
மன்றடு தல்- ) 

( வழக் ) 
மன்று -1 . சபை , ( சூ . நிக , நு : ச . ) 2 . 
நடு , ( பதிற்றுப் . ) 
மன்னர்பின்னர் - வைசியர் . ( த.ங்க.உ :உரு .) 

மன்னல் -1. அடுத்தல் . 2. நிலைபெறுதல் , 
3. பெருமை . 4. வலிமை , ( 1 , 3 , 4 - பிங்கல ., 
ஈசே எ . ) ( 2 - கு . நிக , அ : சிஈ. ) 

மன்னவன்- ) 1. அரசன் . 2 , உத்திரட் 

மன்னன்- டாதி . 3. எப்பொருட்கு 
மிறைவன . ( 1 , 2 -பிங்கல . ஈகசசு . ) (3.சூ.நிக. 
2 : # 0 . ) 


மன்னர் -1. ஒரூர் . இது கடற்கரையிலுள் 
ளது . ( வழக் .) 2. பகைவா .. ( சூ . நிக . உ : நிக . ) 

மன்னர் கோயில் - ஒரூர் . திருமால் திருப 
பதிகளிளொன்று , (வழக் . ) 

மன்னாவுலகம் சுவர்க்கம் . ( சிந்தா.) 2 . 
நிலையிலாவுலகம் . 
மன்னித்தல்- ) 
மன்னிப்பு - 

பொறுத்தல் . ( வழக் . ) 
மன்னியர் - நிலைபெறுவாயாக . ( பதிற்றுப் . ) 
பன்னிறைதருதல் வேளாண்மாந்தரியல்பி 
னொன்று . ( சூ . நிக . கஉ : எஎ . ) 
மன்னுதல் -மன்னல் , 
மன்னும் --இடைச்சொல் . ( சிலப் . ) 
மன்னை மன் என்பது மன்னையென 
விறு திவிகாரமாய் நின்றதென்க . (நன்னூ . 
இடையி . கங்க .) கழுத்தினோர்பாகத்திற்கும் 
பெயர்கூறுவர் . 
மன்னைக்காஞ்சி - ஒருதுறை. புறப் - மாலை .) 
மனக்கசிவு - மனவுருக்கம் . ( வழக் .) 
மனக்கனிவு - மனக்கசிவு. ( வழக் . ) 
மனக்கிடை ) மனவெண்ணம் , 
மனக்கிடக்கை- ) 

வழக் ) 
மனக்குருடு - அறிவீனம் ( வழக் ) 
மனக்கோட்டம் மநக்கோட்டம் , பார் . 
மனங்கசிதல்- ) 
மனங்கரைதல் 

மனமுருகல் . ( வழக் . ) 
மனசு - மந்து . ( வழக். ) 
மனது -- மனம் . ( வழக் . ) 
107 ம் --1 , 2 - ள்ளம் . ( 5.ங்க. மர : ஈ..) 2 . 
இந்தப்ப . 
மீன் வாசகங்கடந்தார் சித்தாந்த சாஸ்திரம் 
பதினான்கனுளளொன்றாகிய உண்மைவிளக் 
கநூலாசிரியர் . ( அபிதா- கோ .) 

மனவு - 1. சங்குமணி 2. புடவை. -( வைத் 
தியபரி . ) 3. மணிப்பொது . ( 1, 2 -பிங்கல . 
ஈ . 35, in . ) 
மனனம் --- அ நசிந்தனைசெய்தல் , ( தர்க்கா 


மிருதம் . ) 


மனுகை --பெண்யானை . 
ம ) - அக்குமணி . ( சிந்தா . ) 
மலம் - குங்குமம். (பதிற்றுப் .) 
மனவு - அரைப்பட்டிகை. ( சூ, ங்க . எ: உஅ .) 
ப c னிதன் - மானிடன் . ( வழக் .) 
மனலா - ரூர் . ( வழக்குண்டுபோலும் . ) 
மனு -- மது - பார்.. 
மனுக்கள் - மநுக்கள் பார் . 
மனுடள் - மதுடன் , மனிதன் . ( வழக் . ) 
மனுமக்கள் - மனிதர்கள் . ஒருகாலத்திலே 
மதுக்களாற் படைக்கப்பட்டவர்களுக்கு -இப் 


LDT 


கசுஎ 


மாகாளர் 


மனேபு 


பெயர்கூறுவர் . இவர்களைப்போன்றிருத்தலாற் தியபரி .) 17. நிறம் . 18. பெருமை. 19. மா 
பிரமன் முதலானோர் படைக்கப்பட்டவர்களுக் மரம் . 20. வண்டு. 21. வயல். ( பிங்கல . ருஎக . ) 
குமிப்பெயராமென்பர் . 

22. வலி . 23. விலங்கின்பொது . 24. வெறுப்பு . 
மனுவந்தரம் -- ம -நுவந்தரம்பார் . 

( சூ . நிக . கக , வகரவெ . கக . ) ( 2 , 3 , 5 , 7 , 8 , 
மனுவர் -- கொல்லர் . ( சூ. நிக . 2 : 2.க. ) 9 , 11 , 12 , 17, 18 , 19 , 20 , 22 , 23- ( பிங்கல . 

மனை - 1. இரண்டாயிரத்துநானூறு குழி நகசசு .) மா என்பகற்குச் சீவகசிந்தாமணி 
கொண்ட நிலமென்றும் ,பதினாறரைக்காற்குழி யுரையில் ஆகாது என்பது பொருளாகக்கூறு 
கொண்ட நிலமென்றுங் கூறுவர் . 2. மனைவி . வர். பொருநராற்றுப்படையில் , ஒருமாநிலத் 
3. வீடு. ( 2 , 3 - சூ . நிக . கக : னரவெ . கஎ . ) திற்கும் பெயர்கூறுவர் . 
மனைக்கோள் - பல்லி. ( பிங்கல் . உருஙசு . ) மாக்கசங்கு - இந்துப்பு . ( வைத்தியபரி .) 
மனையறம் - இல்லொழுக்கமாகிய தருமம் . மர்க்கடு - சூரத்துக்கடுக்காய் .( வைத்தியபரி . ) 
( வழக். ) 

மாக்கல் - கானற்கல் . ( வைத்தியபரி .) 
மனையாட்டி - மனைவி . ( சூ நிக . உ . மாக்கள் -1 . மனிதர்கள் . ( சூ . நிக . க : அச . ) 
மனையாள் | எசு . ) 

2. விலங்குகள் . ( சூ . நிக . ந : சக .) 
மனைவி - நாயகி . ( சூ . நிக , கக : னகரவெ . மாகசம் - கையாந்தகரை . ( வைத்தியபரி . ) 
கஎ . ) 

மாகட்டகம் - செந்நாயுருவி . ( வைத்தியபரி .) 
மனைமரம் - தேற்றாமரம் . ( பரிபா. ) 

மாகண்டம் - இருபத்தேழு யோகத்தொன் 
மனேகாம் -1. அழகு. ( பிங்கல . ககஈ ) று . ( வ : ருஷாதி நூல். ) 
2. மகிழ்ச்சி . ( வழக் . ) 

மாகத்தி- நெல்லிமரம் . ( வைத்தியபரி .) 
மனேசன் - மன்மதன் . ( சூ . நிக . க : உக . ) மாகதந்தன் - ஒரு வேதியன் , குக்குடவடிவ 
மனோசிலை - ஒருமருந்து விளைவுப்பாடண மாகி காசியில் வந்து கதியடைந்தவன் . ( காசி 
முப்பத்திரண்டினொன்றென்பர் . 

காண் - முத்திமண்ட . கஎ . ) 
மனோபவன்-) மன்மதன் . ( சூ . நிக . க : மாகதம்- மகததேயத்துள்ளது . 
உசு . ) 

மாகதர்-1. இருந்தேத்துவோர் . (மதுரைக் 
மனேமயகோசம்-பஞ்சகோசத்தொன்று கா . ) 2. மகததேயத்தவருமாம் . 
( ஞானாமி . ) 

மாகதள் - 1. சத்திரியப்பெண் வைசிய 
மதேனோரஞ்சிதம் - மனப்பிரியம் . ( வழக் . ) னைக்கூடிப் பெற்றபிள்ளை . ( அபிதான -சி .) 2 . 
மனேரதம் -1. இன்பம் . 2. விருப்பம் . மகததேயத்தவனாகிய சராசந்தன் . ( அபிதாந.) 
( வழக் . ) 

மாகதி -1. சனி. 2. சோணந்தி . ( அபிதாக 
மனேரமியம் - மனத்திருத்தி . ( வழக் . ) கோ .) 3. திப்பிலி. 4. முல்லைக்கொடி . 1,3,4 
மனேரமை- மேருமலைமகளும் இமயமலை ( வைத்தியபரி .) 
மனைவியுமாகியமேனை . ( அபிதா. சிங் .) 

மாகந்தம்-- மாமரம் . ( மலையக . ) 
மனேவதி - பிரமன் பட்டணத்திற்கொரு மாகந்தி -1. அமுக்கிரா. 2. நெல்லி ( 1,2 
பெயர் . ( அபிதா. கோ . ) 

வைத்தியபரி .) 
மனோன்மனி -1 . அப்பிரகம் . ( வைத்திய மாகம் -1. ஆகாயம் . ( சூ . நிக . க : ச-க .) 2 . 
பரி .) 2. ஆன்மாக்களின் மலங்களை நீக்கிச்சிவா 

கிக்கு . ( சிந்தா ) 3. மகம் . 4. மாகன் செய்த கா 
னந்தத்தைத்தருஞ்சிவசத்தி . ( அபிதா . சி . ) வியம் . ( அபிதா- கோ .) 5. மாசிமாதம் . ( சோ 

மனோன்மனித்தாய்- இந்துப்பு . ( வைத் திட . ) ( 3 -பிங்கல -உசஅ .) 
தியபரி . ) 

மாகரி ஆண்யானை . ( மா - விலங்கினான் . 
மா . 

கரி - யானை . ) 

மாகயம் கௌரிபாடாணம். ( வைத்திய 
மா -1 . அசைச்சொல் . இது வியங்கோளில் 

பரி . ) 
வருவது . (நன்னூல் - இடையி . 20.) 2. அழகு . 

மாகாணம் - நாடு . ( வழக் . ) 
3. அழைத்தல் . 4. இடித்தமா. ( பிங்கல - கககள .) 

மாகாணி - ஒரெண் . அது : பதினாறிலொ 
5. இலக்குமி . 6. எதிர்மறையுபசருக்கம் . 7. ஓ 

ன்று , ( வழக் . ) 
ரெண் . 8. கறுப்பு. 9. குதிரை. 10. பன்றி புரவி மாகாளம் - ஒரு சிவதலம் . ( தேவார். திரு 
யானை யிவற்றினாண்பெயர் . ( சூ . நிக . ந : ஈ O. ) ஞான - க .) 
11. பூமி . 12. சரச்சுவதி . 13. சீலை. 14. செல் மாகாளர் -1. அரிகரபுத்திரர் சேனாபதி .) 
வம் ..15. துகள் . 16. நஞ்சுக்கொடி . ( வைத் 

2. சிவகணத்தலைவரிலொருவர்.(1,2- அபிதாந .) 


- 


மாசவிடாய் 


கசுஅ 


மாட்டுதல் 


மாசாத்தன் - 1.ஐயனார் . ( சூ , நிக . க : உஅ . ) 
2. கண்ணகியின் தந்தை . (மணிமே .) 3. கை 
லாயஞானவுலாவை அங்கே கேட்டுவந்து திருப் 
பிடவூரிலே வெளியிட்டவர். ( அபிதாதசி .) 
மாசாத்துவான் 

கோவலன் தந்தை . 
( அபிதா . கோ .) 

மாசி -1 . ஒரு மாதம் . 2. மகாக்ஷத்திரம் . 
( 1,2 - சூ . நிக . கக : ககரவெ . கங . ) 3. மாசிக்காய் 
( வைத்தியபரி . ) 
மாசிகை- பறவை . 
மாசிங்கம் - கலைமான் கொம்பு . ( வைத்திய 
பரி . ) 
மாசிப்பத்திரி - ஓர்பூடு . ( வைத்தியமூ .) 
மாசியம்-- இறந்தோர்க்கு மாதந்தோறும் 
செய்யுங் கடன் ( வழக் . ) 

மாசிரம் -- சக்கிரம் . 
மாசிலாமணிநாதர் -- நிருவாவடுதுறையி 
லெழுந்தருளியிருக்கிற இறைவர் நாமம் . ( அபி 
தா - கோ . ) 

மாசு - 1. அழுக்கு . (பிங்கல-5070 .) 2 . 
குற்றம் . ( பிங்கல- கஅகக .) 3. மேகம் . ( பிங்கல . 


ILA- 


மாகாளன் - அயன்படைத்தலைவன் . 
மாகாளி - 1. களாவிழுது . 2. சத்தமாதரி 
லொருத்தி (மீனாக்ஷி . பிள்ளைத் . காப்பு . கா . ) 
3. மாவலிக்கிழங்கு . ( 1 , 3- தைலவ.) 
மாகாளிசரண் - களாவிழுது . ( தைலவ . ) 
மாகாளேசுரர் - திருவிடும்பைமாகாளத்தி 
லெழுந்தருளியிருக்குமிறைவர்நாமம் . ( அபிதா. 
கோ . ) 
மாகிஷமதி 

நர்மதா தீரத்துள்ள வொரு 
நகரம் . ( அபிதா . கோ . ) 

மாகிட்டியன் - அரசனுக்கு வைசியப்பெண் 
ணிடமுதித்தவன் . ( அபிதாநசி . ) 
மாகினம் -- இராச்சியம் . 
மாகிரன்- இந்திரன் . 
மாதத்தம்- பூனைக்காலி . ( வைத்தியபரி .) 
மாதலவர் - வேடர் . ( சூ . நிக . 2 : சு.அ. ) 

மாகேசுவாசூத்திரம் - வடமொழி வியா 
கரணத்துக்கு முதனூலாகச்சிவபிரான் றன துட 
மருகத்தினின்றுந்தோற்றுவித்த சப்தமூலசூத் 
திரங்கள் . ( அபிதா. கோ .) பாணினிமுனிவருக் 
குக்கூ மினாரென்றுங்கூறுவர் . 
மாகேயம் --பவளம் ( வைத்தியபரி .) 
மாகேயி - ) 

பசு . ( உ - ம் . ) வரிற்கொள்க . 
மாங்கல்லியம் -- மங்கிலியம் . ( வழக் . ) 
மாங்கள் -1. ஒரேல் . 2. ஓர்மீன் . ( வழக் 
குண்டு போலும் . 

மாங்காடு - குடமலைப்பக்கத்துள்ள வோரூர் . 
( அபிதாந - கோ .) 
மாங்கிசம்- மாமிசம். ( வழக் . ) 
மாங்கிசச்சிலை - ஈரற்கல்லு , 
மாங்கிலியம் - தாலி . ( வழக். ) 
மாங்குடிக்கிழார் - ஒருதமிழ்ப்புலவர் . ( அ 
பிதாகசி . ) 

மாங்குடி மருதன - கடைச்சங்கப்புலவரி 
லொருவர் . ( வள் . மாலை : உச . ) 
மாச்சக்காய் - மாசக்காய் . ( வைத்தியபரி .) 
மாச்சல் - வருத்தம் . ( வழக் . ) 
மாச்சி - பாம்பு கொல்லி .( வைத்தியபரி .) 
மாச்சிதேவர்- ஒரு வீரசைவ வடியவர் . 
( அபிதாநசி .) 

மாசக்காய் - ஒரு மருந்துச்சரக்கு . ( வழக் .) 
இதனை மாச்சக்காயென்பர். ( வைத்தியபரி . ) 
மாசங்கம் --- சூதகம் . 
மாசம் - மாதம் . ( வழக் . ) 
மாசலம் - 1. நோய் . 2. முதலை . 
மாசலன் . -களவன் . 
மாசவிடாய் - மாதவிடாய், மாதர்பூப்பு. 


மாசுகம் -- பீர்க்கு . ( வைத்தியபரி . ) 
மாசுணம் - 1. பாம்பு . 2. பெரும்பாம்பு . 
( 1 , 2-5 . நிச . ஈ .: சஎ , ச.அ. ) 
மாசெடி - வான்மிளகு . ( வைத்தியபரி .) 
மாசேனன் -1. அருகன் . ( சூ . நிக. க : க . ) 
2. திருமால் , 3. காசியையடைந்து தீர்த்தமாடி 
முத்தி பெற்றவன் . வாமதேவ முனிவர் மாணாக் 
கன் . ( அபிதாந -சி .) 
மாசை - பொன் . ( சூ . நிக . சு : உ . ) 
மாஞ்சி --- 1 . சடாமாஞ்சில். 2. பெருங்கோ 
ரை . 3. மண்ணீரல் , ( 1 , 2 , 3 - வைத்தியபரி .) 

மாஞ்சிரோகணி -- ஓர் பூடு . இது : கண் 
புகைச்சலை நீக்கும் . ( வைத்திய - மூ . அக . ) 
மாஞ்சில் -- மாஞ்சி . 
மாட்சி - 1 1. நன்மை . ( புறா .) 2 . 
மாட்சிமை- ( பெரியபு. தடுத்தாட் . ருகா . ) 
மாட்டல் -1. மூட்டல். ( சூ . நிக . க : உக . ) 
2. வருத்தல் . ( ஐங்குறு. ) 

மாட்டாமை- இயலாமை . ( தண்டி - பொரு 
ளணி . சுக - ஆம் சூத்திரவுரை . ) 
மாட்டார் - இயலாதோர் . (சூ . நிக . 2 : சசு . ) 
மாட்டி - 1. அழித்து. ( முல்லைப் . ) 2. எரி 
த்து . ( சிறுபா . ) 3. பொருத்தி . ( வழக் .) 
மாட்டிய - கொளுத்திய . ( பெரும்பா . ) 
மாட்டிலையான்- பெரிய ஈ ( வழக்குண்டு. ) 
மாட்டுதல் -1 . இயலுதல் . 2. கட்டுதல் . 
3. செலுத்தல் . (சிந்தா.) 4. சொருகுதல் . ( பெ 


--- 


மாணாமை 


காக 


மாதங்கர் 


மாடகம் 


ரியபு . இளையான்குடி . கக . ) 5. பூணுதல் , ( 1 , 
2 , 5 - வழக் ) 

மாட்டுழலைக்காளான் ஒருவகைக் கா 
ளான் . (வழக் .) 
மாட் டெறிந்தொழ்கல் ன் றற்கு 
மாட்டேற்று. 

சொல்ல 
பட்ட இலக்கணத்தை அதனைப்பெறுதற்குரிய 
மற்றொன்றற்குமாட்டிச் சொல்லி நடத்தல் . 
(நன்ன. பொதுப்பா. கச . ) 

வீணைமுறுக்காணி . ( சூ . நிக . 
க : சங . ) 
மாடக்குழி - விளக்குவைக்குஞ் சுவரறை . 
மாடப்புற - ஒருபுறா . ( சூ . நிக . ந : சுக . ) 
மாடப்புறக்கண்ணிறம் - அ முக்கிரா. 
இதன் பழநிறம் மாடப்புறாக்கண்ணிறம்போ 
லிருப்பதனாலிப்பெயர் பெற்றதென்பர் . 

மாடம் -1. உப்பரிகை. ( வழக் . ) 2. உழுந்து . 
சூ . நிக . ச : சக . ) 3. வீடு ( சூ . நிக . கக : டகர 
வெ . 2. ) 
மாடல்-- செய்தல். ( உ - ம் . ) வரிற்கொள்க. 
மாடன்-- ஒரு பேய் . ( வழக் . ) 
மாடி - மேல்மேடை . ( வழக் .) 
மாடியம் - உடம்புக்கீடு ; கவசம் . ( சிந்தா . ) 
மாடு -1 . இடம் . ( பிங்கல . எகக . ) 2. செல் 
வம் . 3. பக்கம் . 4. பசுப்பொது , 5. பொன் . 
( 2 , 3 , 5 - சூ . நிக . கக : டகரவெ . க . ) ( 4 - வழக் ) 
மாடை - பொன் . ( சூ . நிக . சு : உ ) 
மாண் 

11. தெரிநிலை வினைப்பகுதி . 
மாண்டல் - 2. மாட்சிமை. ( சூ . நிக . 
அ : • 0 . ) 

மாண்டவியர்- ஒரு முனிவர் இவரே விதுர 
னாகப் பிறந்தவர் . ( அபிதாநசோ .) 
மாண்டன்று -மாட்சிமையுற்றது ஐங்குறு. 
மாண்டார் -1. இறந்தவர் . ( வழக் . ) 2. மாட் 
சிமையுடையார் . ( வள் . வினைத்திட் . ரு .) 

மாண்டூகம் - உபநிடத முப்பத்திரண்டனு 
ளொன்று . ( பொருட் . நிக . ) 

மாண்பு -1 . அழகு . 2. மாட்சிமை . ( சூ . நிக . 
அ : ஈ .0 . ) 

மாணம் - மாட்சிமை . அம் - சாரியை யென் 
பர் . 
மாணல் - மாட்சிமை , ( பிங்கல . கஎசுஉ .) 
மாணவகன் -1 . பிரமசாரி . 2. மாணாக்கன் . 
( வழக் ) 

மாணவம் பதினாறு கோவையுள்ள முத் 
தாரம் . ( உ- ம் . ) வரிற்கொள்க . 
மாணவன்-மாணாக்கன் . ( வழக் . ) 
மாணாக்கன் - கற்போன் . ( சூ. நிக. உ : எ . ) 
மாணாமை - மாட்சிமைப்படாமை . ( வழக் . ) 


மாணார்- பகைவர் . ( வள் . கூடாநட்பு . ங . 
மாணி -1 . ஆண்குறி . (வழக் . ) 2. குறள் 
வடிவம் . ( தேவார . மாணிகுழி. ) 3. பிரமசாரி . 
( இராமா . கிஷ்கிந்தா . அனுமப்ப . உக .) 

மாணிக்கத்தியாகர் - திருவொற்றியூரி லெ 
ழுந்தருளியிருக்கு மிறைவர் நாமம் . ( அபிதாக 
கோ .) 
மாணிக்கம் - நவமணியினொன்று . (வழக்.) 
மாணிக்கவண்ணர் - திருமருகல் , திருவாழ் 
கொளிபுத்தூரிவைகளிலே கோயில்கொண்டி 
ருக்குமிறைவர்நாமம் . ( அபிதாநகோ . ) 

மாணிக்கவரதர் - திருமாணிகுழியிறைவர் 
நாமம் . தேவியர்மாணிக்கவல்லி .( அபிதாங்கோ ) 

மாணிக்கவாசகர்- திருவாதவூரடிகளுக் 
கொருபெயர் . ( திருவிளை . மண்சுமந்த க 0க .) 

மாணிகுழி- ஒரு . சிவஸ்தலம் . ( தேவார் . 
திருமாணி குழிப்பதிகம் பார் .) 

மாணிபத்திரன் - குபேரன் சேநாபதி . 
( அபிதாநசிந் . ) 
மாணிபந்தம் - உப்பு. ( வைத்தியப்பரி . ) 
மாணை- ஓர்கொடி . ( இராமா . அயோத்தி . 
வனம்புகு . ஈசு ) 
மாத்தியானம் - மத்தியானபோதிற்செ 
மாத்தியானிகம் - ய்யுங்கடன் . ( வழக் .) 
மாத்திரம் - 1. அளவு . ( வழக் . ) 2. தனிமை . 
3. தும்பி . ( வைத்தியபரி ) 

மாத்திரி - சல்லியன்றங்கையும் , பாண்டுவி 
னிரண்டாமனைவியுமானவள் . ( அபிதாநகோ . ) 

மாத்திரை -1 . அளவு . ( பிங்கல . உஉஉங . ) 
2. காலநுட்பம் ( பிங்கல.உ.அ ..) 3.காலவிரைவு. 
( பிங்கல . உ அக . ) 4. குளிகை. ( வழக் ) 

மாத்திரைக்கோல் -1. அளவுகோல் . 
( வழக் . ) 2. சித்தர்கள் வைத்திருக்கும் ஒரு 
வகைக்கோல் . ( திருவிளை . எல்லாம் வல்லசித் 
தர் . கங . ) 

மாத்திரைச் சுருக்கம் - ஒரு பொருள் பயந் 
துகிற்குமொரு சொல் ஒரு மாத்திரைகுறைய 
வேறோர்பொருள் பயக்கப்படுவது . ( தண்டி . 
சொல்லணி . கரு . ) 

மாத்திரை வருத்தனம் - ஒருபொருள் பயப் 
பதொருமொழி ஒரு மாத்திரைகூடப்பிறிதோர் 
பொருள் பயப்பப்பாடுவது . (தண்டி . சொல் 
லணி . கசு . ) 

மாத்துமிகன் - தேகாவயவமே பொருளெ 
னவும் , அது கெட்டால் வேறு பொருளினின்றெ 
னவுங்கூறுமொருசமயி . ( அபிதாநசிந் . ) 
மாத்துவிகம் - இலுப்பைப்பூச் சாராயம் . 
மாதங்கம் - யானை . ( சூ . நிக ஈ: ச . ) 
மாதங்கர் -- சண்டாளர். ( சூ . நிக . உ .: ஙச . ) 


- 


- 


மாதவிகை 


கசுச O 


மாதுரி 


ங2 . 


மாதங்கன் - மைத்திரனுக்குதித்த மைந் மாதவிடாய்-- மாதர்க்குவரும் மாதத் 
தற்கும் , வைதேகனுக்குதித்த மைந்தற்கும் மா மாதவிடை- தீட்டு . ( வழக் .) 
தங்கன் என்று பெயர் . ( சூதசங் . சாதிவரலா . 

மாதவியசங்கிதை - காலநிர்ணயம் , வித் 
ச . ) 

தியாரணியர்செய்தசோதிடகிரந்தம் . ( அபிதாக 
மாதங்கி -1. உமாதேவி . மதங்கமுனிவருக் கோ .) 
குப்புத்திரியாக அவதரித்த காரணத்தால் இப் மாதவியம் பராசரமிருதி வியாக்கியா 
பெயர் வந்தது ( அபிதாநகோ.) 2. காளி , னம் மாதவாசாரியார்செய்தது . ( அபிதாநகோ.) 
( சூ. நிக . க : ங.அ.) 3. யாழ்த்தெய்வம் . (சிந்தா .) மாதளச்சிலை - மாந்தளிர்க்கல் . ( வைத்திய 
மாததூரம் - மகளிர் சூதகம் . ( வழக் ) பரி . ) 
மாதப்பிறப்பு - சூரியனோரி ராசியினின்று மாதளை - மாதுளை. ( வைத்தியபரி .) 
மற்றோரி ராசிக்குச் செல்லுஞ் சமயம் . ( வரு மாதனம் - கிராம்பு . ( வைத்தியபரி .) 
ஷாதிநூ . ) 

மாதா -1. உமை . ( சூ. நிக . க : உ . ) 2 . 
மாதம் - 1. கிராம்பு . ( வைத்தியபரி .) 2 . ஞாதா.- ( தர்க்காமிர்தம் . ) 3 தாய் . 4. நாமகள் . 
மாசம் . ( வழக் . ) கடைதல் , கொல்லல் , பெரு ( 3 , 4 -பிங்கல . நகருச . ) 
மை , மகிழ்ச்சி முதலியனவுங்கூறுவர் . 

மாதாமகன் - தாயைப்பெற்ற பாட்டன் . 
மாதர் -1 , இடைச்சொல் . 2. அழகு . 3 . ( வழக் . ) 
ஆசை . 4. பொண்கள் . ( 1 , 2 , 3 , 4 - சூ . நிக . மாதாமகி- தாயைப்பெற்றபாட்டி . ( வழக் . ) 
கக : தகரவெ . கக . ) 

மாதி -1. மண்டலமாவோடல் . ( சூ . நிக . 
மாதர் குணச்சலம் கெந்தகம் . ( வைத் க : சஉ . ) 2. மா . ( மலையக ) 
தியபரி . ) 

மாதிகம் - குதிரைபோம் மார்க்கம் . ( சூ . நிக . 
மாதர் கொய்சகம் - சீவியென்று பெயர் . ந : கக . ) 
( சூ . நிக எ : எக . ) 

மாதிபோதி- நெருஞ்சி . ( வைத்தியமூ .) 
மாதரி - காளி . ( சூ . நிக . க : ஙஅ . ) 

மாதிரம் - 1. ஆகாயம் . 2. திக்கு . 3. பூமி . 
மாதலி - இந்திரன் சாரதி . ( இராமா . யுத்த . 4. மலை 5. யானை . ( 1 , 2 , 3 , 4 , 5 - சூ . நிக . 
தேரேறு . 2. ) 

கக : தகரவெ . 20. ) 
மாதலுங்கம் - மாதளை . ( வைத்தியபரி . ) மாதிரி -1. அதிவிடயம் . ( மலையக . ) 2 . 
மாதவசூரி-- ஒரு வைணவர் ; இவர் சரிதம் மாதிரிகை ( வழக் ) 
( அபிதாநசிந்தாமணியிற்காண்க . ) 

மாதிரிகை - விதம் . ( வழக் , ) 
மாதவதர்சர் - ஒருவைணவர் . ( அபிதாநசிந் . ) மாதிரு - ஆகாயம் , இரேபதி , இலக்குமி , 
மாதவப்பிரியம்-- செம்பூசனி. ( வைத்திய பார்ப்பனி, பூமியென்றுங்கூறுவர் . (உ - ம் .) 
பரி . ) 

உண்டேற்கொள்க , மாதா . ( வழக் ) 
மாதவம் -1. கள் . ( சூ . நிக . சு : உக . ) 2 . மாதினியார் - திருநாவுக்கரசுநாயனார் தாயார் 
தவம் . 3. வசந்தகாலம் . ( 2 , 3 - சூ . நிக , கக : ( பெரியபு . திருநாவு . கக . ) 
தகரவெ . ச . ) இனிமைக்கும் பெயர் கூறுவர் . மாது -1 . அசைச்சொல் . ( நன்னூ இடையி . 
( உ.ம். ) உண்டேற்கொள்க. 

உஉ . ) 2. காதல் . ( சிந்தா . ) 3. பெண் . ( சூ நிக .. 
மாதவர் - முனிவர் . ( சூ . நிக . உ : உ . ) உ : நிசு . ) 
மாதவன் - 1. திருமால் . ( சூ . நிக . க : கக . 

) 

மாதுகரி -- நால்வகைப் பிச்சையிலொன்று . 
2. வசந்தன் , வசந்தகாலத்துக்குரியவன் , மன் இது : வண்டானது பூக்களிடஞ்சென்றுவாதை 
மதன் . 

பண்ணாது மதுவை வாங்குமாறுபோல விரத் 
மாதவாசாரியர் -- வித்தியாரணியருக்குப் தனானவன் பலரிடத்தும் வாதைபண்ணாது 
பெயர். ( அபிதாநகோ ) 

எளிதாக அன்னப்பிச்சை வாங்குவது என்பர். 
மாதவி - 1. குருக்கத்தி . 2. கோவலன் ( சைவசமயநெறி . பொதுவி . உடுஎ . பாட்டுரை) 
காதல்மாது . ( மணிமே . ) 3. சீனி . 4. தவசி மாதுங்கம் - கொம்மட்டிமாதுளை . (மலையக .) 
முருங்கை, 5. துளசி . 6. வசந்தகாலமல்லிகை. மாதுபாகம் -- புட்பராகம் . 
1 , 3 , 4 , 5 , 6- வைத்திய பரி ) கண்ணன் மாதுமையம்மை - திருக்கோணமலையிலெ 
மனைவி , தூதிகை , நாடகக்கணிகைக்கும் பெயர் ழுந்தருளியிருக்கிற தேவியார் திருநாமம் . 
கூறுவர் 

( அபிதாநகோ.) 
மாதவிகை வசந்த மல்லிகைக் கொடி , மாதுரம் - மல்லிகை . ( வைத்திய பரி .) 
(வைத்திய பரி ) 

மாதுரி - சாராயம் . ( வைத்திய பரி . ) 


பசு , 


பு 


மாந்தை 


ககாசக 


மாய்ப்பு 


கோ . ) 


கா 


-- 


} 


மாதுரியம் - மிக்கஇனிமை . ( வழக் .) என்பது வழக் . ) குமணராசன் ஊருக்கும் 
மாதுரு - மர்தா . ( வழக் .) 

பெயர் கூறுவர் . ( குமணசரித்திரம்பார் .) 
மாதுருக்களெழவர் - இவர் சத்தமாதர்கள் மாநடன் - சிவன் . 
( இவர்சரிதம் அபிதாநசிந்தாமணியிற்காண்க .) மாநாயகன் - கண்ணகிபிதா. ( அபிதா. 

மாதுலங்கம் - 1. கொம்மட்டிமாதுளை . 2 . 
மாதுளை . ( 1 , 2 - வைத்தியபரி . ) 

மாப்பிள்ளை - மணமகன் . ( வழக் . ) 

மாபலன் -1. காற்று . ( பிங்கல . உக .) 2 . 
மாதுலம் - ஊமத்தை, ( வைத்தியபரி .) 
மாதுலன்-தாயுடன்பிறந்தமாமன் .( சூ . நிக . 

சூரபன்மன் படைத்தலைவன் . ( அபிதாநசி .) 

மாபலி - மாவலிச்சக்கரவர்த்தி . ( அபிதா. 
உ : எஎ . ) 
மாதுலா மாமன் மனைவி , 

யாப்லிவாணன்- மாவலி வாணன் . 
மாதுலி 
மாதுவசை - பெண்வசம்பு . ( வைத்தியபரி ) 

மர் புராணம் - இடைச்சங்கமருவியவொரு 
மாதுவம் -1. கள் . 2. நற்சூரம் . ( 1 , 2 

நூல் ( அபிதாநசி. ) 
வைத்தியபரி . ) 

மாபூதி - ஏழ்நாகிலொன்று . ( சூ நிக . க 2 : 

எங ) 
மாதுளங்கம் - 

மாதுளை . ( வைத்தியபரி ) மாம்பிரம் - சிறுதேக்கு . ( வைத்தியபரி ) 
மாதுளம் - 
மாதேவன் -1. சிவன். ( சூ . மிக . க : எ . ) 2 . 

மாமகம் - மாசிமகம் இதுபன்னிருவருடத் 
பதினொ நஉருத்திரரிலொருவர். ( பொருட். நிக ) 

துக்கொருதரம் வருவது . (திருவிளை. அருச் 

சனை . உடு . ) 
மாதேவி -1. பார்ப்பதி . ( வழக் . ) 2. சீதே 
லியார் . ( வைத்தியபரி .) 

மாமடிகள் – மாமனார் . ( மீனாகதியம்மை . 
மாதேவியம்மை- திருவம்பர் மாகாளத்தி 

பிள்ளை . அம்புலி. கா . ) 
லெழுந்தருளியிருக்கிற தேவியார் நாமம் . 

மாமணி - மாணிக்கம் . ( சூ . நிக . சு : ரு . ) 
( அபிதா . கோ ) 

மாமல்லபுரம் - மாவலிநகரம் . இதனை நூல் 

களில் “ மல்லை எனக்கூறுவர் . ( பெரியபு . 
மாந்தக் கொதி --ஒரு சுரம் . ( வழக் . ) 

திருக்குறிப்புத். சக. ) 
மாந்தச்சன்னி -- ஒரு நோய் . ( வழக் . ) மாமன் - அம்மான் . ( வழக் . ) 
மாந்தப்புல் - காவட்டம்புல் ( வைத்தியபரி. ) 

மாமாத்திரர் - வைத்தியர் . ( சூ . நிக . உ : உஎ . ) 
மாந்தம் - 1. ஒரு நோய் . மந்தம் . ( வழக் . ) - மாமி - அம்மான் மனைவி . ( வழக் . ) 
2. காவட்டம்புல் . ( வைத்தியபரி .) 

மாமிசச்சிலை- கார்நிறக்கல் . 
மாந்தர்- மனிதர் . ( சூ . நிக . உ : அச . ) 

மாமீசபேதி -- ஓர் பூடு . ( வைத்தியபரி .) 
மாந்தல் -1. உண்டல் . 2. குடித்தல். மாமிசம் - இறைச்சி . ( வழக். ) 
( பிங்கல. 2000.) 3. சாதல் . ( 1 , 3 -சூ . நிக . கக : மாமிசி -- சடாமாஞ்சில் . ( வைத்தியபரி ) 
லகரவெ . உ 0 . ) 

மாழடி - நெட்டி . ( வைத்தியபரி . ) 
மாந்தளிர் - மாவின்றளிர் , இது துவர்பத் மாமுனி -1. அருகன். ( சூ . நிக . க : உ . ) 2 . 
தினொன்று , ( சூ . நிக . 42 : கரு. ) 

நாயுருவி . ( வைத்தியபரி .) 
மாந்தளிர்ச்சிலை கற்காவி . ( வைத்திய மாழலனார் - சங்கப்புலவருளொருவர். ( அபி 
பரி .) 

தாநசி . ) 
மாந்தளிர்ப்பச்சை - கொக்குக்கல் . ( வைத் மர்மை -1 . அழகு . 2. கரியநிறம் . ( மலை 
தியபரி .) 

படு . ) 3. நிறம் . ( 1 , 3 - சூ. நிக . கக : மகாவெ . 
மாந்தாதா - சூரியகுலத்தரசரிலொருவன் . 

கசு . ) 
( அபிதா . கோ .) 

மாய்- ஆச்சா . (மலையக .) 
மாந்தி -1. குடித்து . 2. மாமரம் . ( சூ . நிக . மாய்ச்சல் - சாவருத்தம் . (வழக் .) 
ச : கக . ) 

மாய்த்தல்- 1. கொல்லல் . ( வழக்.) 2 . 
மாந்தியம் - மந்தமாயிருப்பது . ( வழக் .) மறைத்தல் . ( சிந்தா .) 
மாந்திரியம் -- 1 . சிம்பி . ( வைத்தியபரி .) 2 . மாய்தல்- மாய்வு . 
மந்திரசம்பந்தமானது . 

மாய்ந்திசினேர் - மாய்ந்தோர் . ( புறநா . ) 
மாந்திரியர் - மந்திரவாதிகள் . ( வழக் . ) மாய் தென- மாய . ( புறநா . ) 
மாந்துதல் --- மாந்தல் . துச்சாரியை , 

மாய்ப்பு - மாய்த்தல் . பு . தொழிற்பெயர் 
மாந்தை - ஓர்ஊர் . ( மாந்தைக்கம்மாளர் விகுதி , 


206 


மாயாவி 


ககச 


மார்க்கம் 


மயை 


சூ. கெ. 


பாசம் . 


ம 


பாய்வு -1 . சாவு . 2. மதைவு , ( 5.நிக . மாயாளி - வட்டத்திருப்பி . ( வைத்தியயரி .) 
க்க : ககாவெ . உ .) 

மாயு - பித்தம் . ( வைத்திய பரி . ) 
மாயாக - தாருகாசரன் அரசிருந்தாகர் . மாயூரம் - ஒரு சிவதலம் . ( மாயூரப்புராணம் 
{ அபிதா , கோ . } 

பார் . ) சுவாமிபெயர் மயூரநாதர் . மயிலுக்கும் 
மாயகம்- விளாமரம். ( வைத்தியரி.) பெயர்கூறுவர். 
மாயம் -1 . கரப்பு . சு . கெ . அ : உஉ . ) மாயேசு af- சத்தமாதரிலொருத்தி , பார் 
2. கனவு . 3. பொய் . 4. வஞ்சனை . ( 3 , 4-5 . வதி . ( பொருட்- திக . ) 
நிக . க்க : ஞகரவெ.த .) 

1. காளி . 

க. க : ஙக ) 2 . 
மாயவள் -1 . இடாகினி. ( சூ. நிச. 5 ; ஈ = .) சத்தபுரியினொன்று , (பொருட் - நிக .) 3. பிர 
2. தெய்வப்பெண் . ( பிங்கல , அக . ) 

பஞ்சத்திற்குக்காரணமாயிருக்கின்ற மாயாதத் 
மாயவன் - 1. கரியவன் , 2. திருமால். துவம் . 4 , வஞ்சனை . ( பிங்கல - கஅ.க.கூ .) 5. வித் 
( பிங்கல . கசு .) 

தியாதத்துவம் ஏழினொன்று , (சித்தாந்தப்பிர 
மாயவன்மேனி - நாகப்பச்சை . ( வைத்திய காசிகையிற் காண்க .) இன்னும் பலபெயர்கூறு 

வர் . அபிதாகசிந்தாமணியிற் காண்க . 
மாயவன்வித்து -- 1 , விட்டுணுகிரந்தி , 2 . மாயைபுர்-மாயாநகர் , இது கயமுகாசுரன் 
வெள்ளரிவிதை. { 1 , 2 - வைத்தியப்பரி .) அரசாண்டது . ( அபிதா- கோ ) 

மாயா - சத்தபுரியினொன்று . ( அபிதாநசி .) மாயோள் --பெண் . ( சூ. தி . 2 : டூசு ) 
இது அரித்துவாரமென்பர் . 

மாயோன் பூடு - துளசி . ( வைத்தியபரி .) 
மாயாகாரியம் - தனுகாணபுவனடே 

மயோன்மருகள்- குமரக்கடவுள் . ( சூ . நிக . 
சி , சி . உ . குத் . அஎ, உரை , 

க : உசு . ) 
மாயா சாலம் - மாயவித்தை. ( வழக் . ) மாயோ ஒள் - திருவோணம் . ( சூ.கே . ச : எசு } 
மாயாச்தை-- இர்திரசித்தினாற் செய்யப் மாயோன்விந்து -1. அரிதாராம் .( வைத்திய 
பட்ட பொய்ச்சீதை. ( இராமா . யுத்தகா . மாயா பரி .) 
சீதைப்படலம் . ) 

மார்- 1 அசை ( மலைபடு . ) 2. இடைச்சொல் . 
மாயாசுதன் - மாயாதேவிசுதன் . 

2. பலர்பாற்படற்கைப்பெயர்விகுதி . ( நன்னூ 
மாயாதம் - முதலை . 

பெயரி . உக . உரையிற்காண்க. ) 4. மார்பு .. 
மாயாதாரணை- நவதாரணையி லொன்று . ( உ - ம் . ) “ அன்னதானத்திற்கே, மார்தட்டிய 
( பொருட் . நிக . ) 

முல்லைத்தாண்டவராயவரோதயனே ( தனிப் 
மாயாதேவி - புத்தன்றாய் . ( சூ . நிக பாட - டிரடு .) 5. வினைமுற்றுவிகுதி . (நன்னூ . 

வினையி.அ ) 
மாயாதேவிசுதன் - புத்தன் . ( சூ . நிக . மார்கழி -1. ஒரு மாதம் , வருஷாதி தூ , 2 . 
க : கஅ . ) 

மிருகசீரிடம் . ( சூ . நிக , உ : சுக . ) 
மாயாப்பிரதிபிம்பர் - மாயையாற் பிரதி மார்க்கசகாயர் - திருவிரிஞ்சைத் தலத் 
பலிக்கும் உருவுடையோர் . ( நாநாசீவவாதக்கட் திறைவர் நாமம். ( அபிதாநசி .) 
டளை .) 

மார்க்கணம் - 1. அம்பு . 2. இரப்பு . 3 . 
மாயாப்பிரலாபம் - ஒரு ஞான நூல். ( அபி தேடல். 
தாநசி .) 

மார்க்கணர் - இரப்போர் . 
மாயர்புரம்- தாருகாசுரன் பட்டினம் , மார்க்கண்டர் - ) மிருகண்டு முனிவர் 
( அபிதாநசி .) 

மார்க்கண்டேயர்- ) புத்திரர்,(அபிதராசி ) 
மாயாபுரி - 1. சப்தபுரிகளி லொன்று .. மார்க்கண்டேயம் பதினெண்புராணத் 
( பொருட் . நிக .) 2. பித்தளை . ( சூ . நிக , சு : க 0 .) தொன்று . ( அபிதாநசி . ) 

மாயாமலம் - மும்மலத்தொன்று . ( சி. சி . மார்க்கண்டேயனார் - ஒருபு லவர். ( புறநா 
உ , சூத் , அரு . உரை . ) 
மாயாவதி - இரதிதேவி . 

மார்க்கம் -- 1. ஆராய்வு . 2. ஓர் கூத்து . 
மாயாவாதம் - ஒருமதம் . ( சி . சி . பாபக் . ( சூ.கே. கஉ : ஈ . ) 3. சையாந்தகரை . ( வைத் 
மாயாவாதிமதம் . க . ) 

தியபரி .) 4. சமயம் . 5. தாளப்பிரமாணத்தொ 
மாயாவாதி -- ஒருசமயி , ( அபிதா. கோ . ) ன்று . ( பொருட் - கெ . ) 6. வீதி , 7. வழி . (பிங் 
மாயாவி -- ஓரசுரன் இவன் வாலியாற் கல . எசு .) ( 1 -வழக் .) ( 4,6 - சூ . நிக . கக: டகா 
கொல்லப்பட்டவன் . ( அபிதா, கோ .) 

வெ . 2.2 . ) 7. வடுகு . ( சிலப் ) 


கஅ . ) 


மாராயம் 


காசங 


மாலகம் 


மார்க்கவம் -- கரிசாலை ( தைலவ .) 
மார்க்கவன் - நிஷாதனுக்கு அயோகஸ்திரி 
யிடம் பிறந்தவன் . ( அபிதாநசி .) 
மார்ச்சனம் - துடைத்தல் . ( வழக் . ) 
மார்ச்சனி - விளக்குமாறு . ( வழக்குண்டு 
போலும் .) 

மார்ச்சனை - 1. முழவின்வார் . 2. மூழ 
வொலி . ( 2 - சூ . நிக . கக : ணகரவெ . கக . ) 
மார்ச்சாரகம் மயில் . ( வைத்திய 
மார்ச்சாரகண்டம்- ( பரி .) 
மார்ச்சாரி - கஸ்தூரி . ( வைத்தியபரி .) 
மார்ச்சாலநியாயம் - மீமாஞ்சையிற் கூறிய 
சகத்திரநியாயத்தொன்று . அது , பூனை தன் 
குட்டியைத் தானாகவே கௌவிக்கொண்டு 
போய் வைத்துக்காப்பது என்பதுகருத்து . 
மார்ச்சாலம் --பூனை. ( பிங்கல . உருகஅ .) 
மார்த்தாண்டம் ---- 1. எருக்கு . 2 , பன்றி . 
( 1 , 2 - வைத்தியபரி .) 

மார்த்தம் மிருதியின் வழிச்செல்வது . 
(திருவிளை . வேதத்துக்குப் . சக . ) 

மார்த்தவமதம் . துவிதமதசித்தாந்தங் கூறு 
வது . ( அபிதாநசி .) 
மார்த்தாண்டன் - சூரியன் . ( சூ. நிக.க : ருரு . ) 
மார்பம்- மார்பு . ( சூ . நிச . 2.: 10. ) அம் . 
மாரீ.பு-- சாரியை , 
மார்பு -1 . வடிவு . ( பெரும்பா ) 2. மார்பம் . 
மாரகாகளம் - குயில் . ( உ - ம் .) 
களமெழுவதோர் மதுமலர்க்காவில் 

( பாரத . 
குருகுல . அ . ) 
மாரசம் - வெள்ளிபற்பம் . ( வைத்தியபரி ) 

மாரணம் - கொலை செய்தல் . ( சூ . நிக . கா : 
கூடு . ) அட்டகருமம்பார் . மந்திரத்தாற் கொலை 
செய்தலுமாம் . 

மாரயாகம் --மாரகஞ் செய்யும் வேள்வி . 
மாரண்டம் பாம்புமுட்டை . ( வைத்திய 
பரி .) 

மாரதம் - மகாரதம் . 
மாரதர் மகாரதர் நால்வகையிரத வீரரி 
லொருவர் . 

மாரத்துச் சாமை - ஒருசாமை .( வழக்குண்டு 
போலும் . ) 
மாரம் - கோடகசாலை . ( வைத்தியபரி ) 
மாரன் - காமன் . ( சூ . நிக . க : உரு . ) 
மாராட்டம் - ஒரு தேயம் . ( திருவிளை . நரி 
பரியாக்கி , கசு . ) 

) 
மாராபிராமன்- புகழேந்திப்புலவர்காலத் 
திலே தொண்டை நாட்டுச் செஞ்சிநகரையாண் 
டசிற்றாசன் . ( அபிதா. கோ . ) 
மாராயம் -- உவகை . ( சூ . நிக . அ : ச O. ) 


மாரி -1 . ஓர் பறவை . 2. ஓர் வியாதி . 3 . 
கள் . 4. காடுகாள் . 5. சாவு . 6 . மழை . 

7. மேகம் . 
( 1 , 2 , 3 , 4 , 5 , 6 , 7 - பிங்கல . ஙகரு எ . ) இன் 
னும் யமனிடமிருக்குந்தேவதையென்றும் , சம 
தக்கினிமுனிவர் பத்தினியாகிய ரேணுகை 
யென்றும் , இவளே பூமிக்கொரு தெய்வமா 
யினளென்றுங்கூறுவர் . ( அபிதாநசி . ) இரேணு 
கைபார் . தன்புத்திரனாலே வேறுடலிற்றலையை 
மாறிவைத்ததனாலே மாறியெனவும் பெயர் 
கூறுவர் . ( வழக் . ) 
மாரிசாதம் -- வானம்பாடி . 
மாரி நாள் - உத்திரநாள் . (பிங்கல . உரும் .) 

மாரீசம் - 1 உபபுராணம் பதினெட்டினோ 
ன்று ( பிங்கல. சாடு . ) 2. வஞ்சகம் . ( வழக். ) 

மாரீசன் -- 1 . இராவணன்மாமனான ஓராக் 
கன் , ( இராமா . ஆரணிய . மாரீசன் வதைப்பட 
லம் . ) 2. வஞ்சகன் . ( வழக் . ) 

மாருதம் - 1. காற்று . ( சூ . நிக . க: ச எ .) 
2. பூனைக்காலி . ( வைத்தியபரி . ) 

மாருதவன்னக்கல்- காக்கைக்கல் . ( வைத் 
தியபரி . ) 

மாருதவீமன் - ஏகம்ப பாஷாணம் . ( வைத் 
தியபரி . ) 

மாருதர்சனம் - பாம்பு காற்றையுணவாகக் 
கொள்வது என்பது பொருள் . ) 

மாருதாபகம்- ) எலுமிச்சை . ( வைத்திய 
மாருதாயம் - பரி. ) 

மாருதி -1 . அனுமன் . 2. வீமன் . ( சூ நிக . 
கக: யகரவெ கஉ . ) 

மாருதிச்சிறியாண்டான்-- உடையவரடிய 
வர் . ( அபிர தநசி ) 

மாருதிப்பெரியாண்டான் - எழுபத்துநாலு 
சிம்மாசனாதிபதிகளிலொருவர். ( அபிதாநசி .) 
மாருதி நாதம் - வங்கமணல். ( வைத்தியபரி ) 
மால் -1. அருகன் . ( சூ . நிக . க : ஈ . ) 2 . 
இந்திரன் . ( பிங்கல . கசு 0.) 3. கண்ணேணி .. 
4 கருமை. 5. காற்று . 6. சோழன் . ( சூ . மிக . 
உ : கக . ) 7. திருமால் . 8. புதன் . 9. பெருமை . 
10. மயக்கம் . 11. மேகம் . 12. விட்டுனுகரந்தை 
( வைத்தியபரி .) 13. வேட்கை . ( 3 , 4 , 5 , 7 , 
8 , 9 , 10 , 11 , 12 - பிங்கல . நகசுக . ) 
மால் கெந்தி - அரிதாரம் . ( வைத்தியபரி ) 
மால்பாகலட்சுமி - அரிதாரம் . ( வைத்திய 
பரி . ) 

மார்பு - கண்ணேணி . ( சூ . நிக . எ : ச . ) 
மால்விந்து- அப்பிரகம். ( வைத்தியபரி . ) 
மால்வணங்கீசர்- 

திருமாற்பேற்றிறைவர் 
நாமம் . ( அபிதா- கோ ) 
மாலகம் - வேம்பு . ( வைத்தியபரி . ) 


மாரகா 


- 


-- 


மாலுந்திவந்தோன் 


கசசச 


மாவிளம் 


மாலூ 


மாலதி -1. சிறுசண்பகம் . (பிங்கல. உசுருக . ) 
2. நிருவாணம் , 3. மல்லிகை.(பிங்கல . 2 கூசச . ) 
4. விளக்குத்தண்டு . ( 2 , 4- பிங்கல . ங கருகா.) 
இரவு . இளம்பெண் முதலியனவுங்கூறுவர் . 

மாலதிபத்திரி - சாதிபத்திரி . ( வைத்திய 
பரி . ) 
மாலதிபலம் -- சாதிக்காய் .(வைத்தியபரி.) 
மாலம் -- 1 . குங்குமமாம் 2. வங்காளப்பச் 
சை . ( 1 , 2 - வைத்தியபரி .) பேய் , வயலுக்குங் 
கூறுவர் . 

மாலயம் - 1. மாளயம். 2. சந்தனம் . ( மலை 
யக .) 

மாலர்- பார்பனப்பெண்ணுக்குஞ் சூத்திர 
னுக்கும்பிறந்தோர் . ( சூதச . சாதிவ . .) வேட 
ருக்கும் பெயர்கூறுவர் . 
மாலரும்பு - மராட்டி மொக்கு . ( தைலவ .) 
மாலவம்--மாளவம் . 
மாலவன் - புதன் . 
மாலனிறம் -- பச்சை . ) வைத்தியபரி . ) 
மாலர்கண்டம் - நாயுருவி . ( வைத்தியரி.) 

மாலா தீபகம் - ஓரலங்காரம் , ஒருசொல் 
மாலைபோலத் தொடர்வதாகியெல்லா வாக்கி 
யங்களொடுஞ்சென்று பொருள் விளக்குவது . 
( தண்டி . பொருள . நகூ . ) 
மாலாபலம் - உருத்திராக்கம் . 
மாலி -1 . ஓரரக்கன் . ( அபிதாநசி .) 2. சூரி 
யன் . (பிங்கல . உக .) 3. கள் . ( சூ. நிக.சு : உகூ .) 
4. மாலையணிந்தவன் . (வழக். ) 
மாலிகை - மாலை . ( திருவிளை . திருமணப் 
மாலிங்கம் - லிங்கபாஷாணம் ( வைத்தியபர் ) 
மாலியம் - நிர்மாலியமென்பது மாலியமெ 
னவும் வரும் . புட்பம் . 
மாலியவான் - ஓரரக்கன் . ( அபிதாக சி . ) 
மாலின்றாம் - அரிதாரம் . ( வைத்திய பா .) 
மாலினி - 1. ஒரு நதி . ( அபிதா- கோ .) 2 . 
காளி . ( சூ . நிக க : ஙஅ .) 3. கைலையில் உமை 
யின்றோழியரிலொருத்தி . ( அபிதாநசி .) பூமா 
லைக்காரிக்கும் பெயர் கூறுவர் . 
மாலுகம் - வேம்பு. ( வைத்தியபரி .) 
மாலுக்கிளையாள்-- துர்க்கை. ( திவாகரம் . ) 
மாலுங்கம்- புளிமாதுளை. ( வைத்தியபரி .) 
மாலுதல் - மயங்குதல் . உரிச்சொலடியாகப் 
பிறந்தொழிற்பெயரென்பர். 

மாலுதானன - கண்குத்திப்பாம்பு. ( சூ . நிச . 
க : சஅ . ) மாலுதாசனன் என்றுங்கூறுவர் . பிங் 
கலத்திலறிக 
மாலுந்திவந்தோன் - பிரமன் . ( சூ . நிக . க : 


மாலுமி - மீகான் . ( சூ . நிக . உ ; கூடு . ) 
மாலுறல் - மாலுதல் . 
மாலூர்தி - கருடன் . 

ரம் . வில்வமரம் . ( வைத்தியபரி . ) 
மாலை- !. அந்தி . 2. இயல்பு , 3 , இரா . 4 . 
ஒழுக்கம் . 5. பூமுதலிய தொடுத்தமாலை . 6. வரி 
சை . ( 1 , 2 , 3 , 4 , 5 , 6 - பிங்கல . நகசு 0 ) 

மலைக்கண் - மாலைக்காலத்திருட்பிடிக்குங் 
கண் . (வழக் ) 

மாலை நுழைஞ்சான் - ஓர் பூடு . ( வைத்திய 
பரி . ) 

மாலைமாற்று இறுதியிலேதொடங்கிப் 
படிக்கும் போதும் , முதற்கணின்று படிக்கும் 
போதும் ஒரு கவியாகவேற்றுமையின்றி வரு 
வது . ( தண்டி . சொல்லணி . கரு . ) 

மாலையணி - ஓரலங்காரம் . ( முன்வந்தசொல் 
லைப்பின்னு மநுவதித்துமொழிதல் . ( உ - ம் . ) 
" மன்னிவன்கண்காதளவுங்காதுதோண்மட்டி 
சையும்- துன்னுபுயஞ்சானுத்தொடும் ( சந்திரா.) 

மாலையுவமை - ஓரலங்காரம் . ஒருபொருட் 
குரும்பலவுமைகள் . ஒன்றற்கொன்று சம்பந்த 
முடையதாய்ப்புட்பமாலைபோல வருவது . 
( தண்டி , பொருள, ஈ .0 ) 
மாலைவன்ன - சல்லிக்கொடி . ( வைத்தியப .) 
மாலோன் --- !. திருமால் . 2. புதன் . 
மாயகம் -1 . இலுப்பை . 2. காஞ்சிரை. 
( 1 , 2 - வைத்தியபரி ) 
மாவட்டை --செவ்வட்டை 
மாவண்கிள்ளி - ஒருசோழன் . ( * பிதா: சி . ) 
மாவலர் -- 1 . குதிரைப்பாகர் . ( கு . 56. 2 : 
T Tr.) 2. யானைப்பாகருமாம் . 
மாவலி -- ஒருசக்கரவர்த்தி . மாபலிபார் . 
மாவளத்தான் - சோழனலங்கிள்ளியுடன் 
பிறந்தவன் . ( அபிதாநசி .) 

L. விப்பட்டை மாவிலிங்கப் பட்டை . 
வைத்தியமூ. ) 
மாவிட்டம் - படனுரை. ( வைத்தியபரி .) 
மாவிரதம்-- உட்சமயமாறினொன்று . ( சு . 
நக . கஉ : அ . ) 

ம . விரதியர் - உட்சமயிகள் அறுவரிலொ 
ருவர் . 

மாவிருக்கம் -1. சதுரக்கள்ளி . ( வைத்தி 
யாபரி . ) 2. மாமரம் . ( வழக் . ) 
மாவிலங்கு 
மாவிலங்கை . 

ஓர் மரம் . ( வழக் .) 
மாவிலந்தம் - விடத்தேரென்னுமொரு 
மரம் . ( வைத்தியபரி .) 
மாவிலிங்கு --ஓர் மரம் . ( வழக் .) 
மாவிளம் - வில்வம் . ( மலையக. ) 


/ 


மாற்று 


மான் 


. 


மாவுத்தன் - 1. குதிரைப்பாகன் . 2. யானைப் மாற்றுதல் - நீக்குதல் . ( ஐங்குறு ) 
பாகன் . ( 1 , 2- வழக். ) 

மாறல் -- 1 . கொடுத்து வாங்குதல்: 2. தவிர் 
மாவெனல் - அழைத்தல் ( பிங்கல . கூ கூ கா.) தல் . 3. மறுபுறமாக்கல் . ( 1 , 2 , 3- வழக் .) 4 . 
மாழ்கு - 1. தெரிநிலை வினைப்பகுதி . 2. விற்றல் . ( சூ . நிக . க : சுச . ) 
மயக்கம் , 3. மிருகசீரிடம் . ( சூ . நிக . சு : சுசு . ) மாறன் - 1. சடகோபவாழ்வார் . ( வழக் ) 
மாழ்குதல்- ) மயங்குதல் , ( சூ சுெ . அ : 2. பாண்டியன் . ( திருவிளை , பாவிசு , 82.) 
மாழாத்தல்- சுசு ) மாழ்கல்எனவும்வரும் மாறன் பொறையன் --ஐந்தினையைம்பது 
மாழாந்து - மயங்கி . ( பொருவரா .) 

பாடியவர் . ( அபிதா. கோ .) 
மாழை -1. அழகு . 2. அறிவின்மை . 3 . மாறனலங்காரம் 

ஓசணி யிலக்கணம் . 
இளமை, (சிந்தா.) 4. உலோகக்கட்டி , 5 ஓலை , ( அபிதாநசி .) 
6. திரட்சி .7 . புளிமா . 8. பொன் . 9. மாமரம் . மாறனார் மதுரை யாசிரியன் மாறனார் . 
( 1 , 2 , 4 , 5 , 6 , 7 , 8 - பிங்கல , நகசு .. ) இவர் கடைச்சங்க காலத்துள்ள வொரு புலவ 

மாழையங்கண்ணி - திருவலிவலத்திறை ரென்பர் . ( அபிதா , சி . ) 
வியின் பெயர் . ( அபிதா, கோ . ) 

மாறடி -- மாறுபாடுள்ளவன் . ( வழக் . ) 
மாள் -- முன்னிலையசைச்சொல் , ( நன்னூ . மாறடு தல் -1 , எதிராடுதல் , ( வழக் . ) 2 . 
இடையி , உக .) 

மயங்கல் , ( பெரியபு . திருக்குறிப்புத். சசு . ) 
மாளப்பக்கம்- புரட்டாசி மாதத்து அப மாறட்டம் - மாறுபாடு . ( திருவிளை , மாம 
பக்கத்துப்பிரதமைமுதற்பூர்வ பக்கத்துச் னாகவந்து , உஎ . ) 
சதுர்த்திமட்டுமுள்ள காலம் ; இதிற்பிதிரர்சிரார் மாறு -1 , இறந்துபாடு . 2. எதுப்பொருள் 
த்தஞ்செய்வர் . 

படுவதோரிடைச் சொல் . 3. ஒப்பு . ( உ - ம் .) 
மாளல் - சாதல் . ( சூ . நிக . க : 20. ) மாறோமாலன்றளந்தமண் . ( யாப். காரி . ஒழி 
மாளவ கௌளம் - ஒரிசையென்பர் . பியல் , க : உரை.) 4. துடைப்பம் . ( கு . நிக . 

மாளவம்- தேயம் ஐம்பத்தாறினொன்று . எ : நி . ) 5 , தெரிநிலை வினைப்பகுதி . 6. பகை . 
( பொருட் . நிக .) மாளுவம் எனவுங்கூறுவர் . ( திருவிளை . பாயிர . கஉ . ) 7. பிரதி . 8. வளார் . 
உச்சையினியின் முக்கிய நகரென்பர் . ( 5 , 5 -வழக் . ) 9. விதம் . ( 1 , 2 , 9 - புறநா . ) 
மாளவி- ஒரிராகம் . ( பொருட் . நிக . ) 

மாறுகோள் -1 , ஒவ்வாமை , 2. விரோ 
மாளிகை -1. அரசரில் . ( சூ . நிக . (ந : (co . ) தம் , { 1 , 2 - வழக் . ) 
2. வீடு . ( திருவிளை , நகரப் , ந.க. ) 

மாறுதல்- 1 கழித்தல் ( பரிபாடல் )2 . மாறல் 
மாளிகைத்தேவர்- திருவிசைப்பாப்பாடி மாறுபடல் -1 , மாறிப்போதல் . 2. விரோ 
யவர்களிலொருவராகிய திருமாளிசைத்தேவர் | தித்தல் , ( 1 , 2 - வழக் . ) 
( இவர்சரிதம் .துறைசைப்புராணத்திலறிக .) மாறுபடுபுகழ்நிலை- ஓரலங்காரம் . அது 
மாளுதல் -) -- மாளல் . 

கருதிய பொருளை மறைத்து அதனைப்பழித்தற் 
மாற்பித்தியார் - ஒரு புலவர் . ( புறநா .) குமற்றொன்றைப் புகழ்வது . ( தண்டி . பொரு 
மாற்றம் -1, சொல் , ( சூ . நிக , 50 : உ . ) 2 . ளணி . உ அ : உரை .) 
மாற்றுதல் . ( அம். தொழிற்பெயர்விகுதி .) மாறுபடு பொருண்மொழி - அலங்காரத் 

மாற்றல் -1 . ஒன்று கொடுத்தொன்றுவாங் தில் வழுக்களினொன்று . ( தண்டி . சொல்லணி . 
கல் , 2 , கொடாமை , ( பிங்கல . உகஈக . ) 3. நீக் 100. ) 
கல் , ( 1 , 3 - வழக் . ) 

மாறுபாடு - 1. மாறுபடுதல் . 2. விரோதித் 
மாற்றலர் - பகைவர் . ( சூ . நிக , உ : நிக . ) தல் , ( 1 , 2 - வழக் ) 
மாற்றவள்- 11. சக்கிழத்தி . 2. வேற்று மாறேவி- தாளகம் , ( வைத்தியபரி .) 
மாற்றள் மாது . ( இராமா . ஆரணிய மாறெடை - துளசி . ( வைத்தியபரி .) 
கா . சூர்ப்பக . கஉக. ) 

மாறேக்கம் - கொற்கையைச் சூழந்தநாடு . 
மாற்றறிவரதர் - திருப்பைஞ்ஜீலியிறைவர் ( புறகா . ) 
நாமம் . ( அபிதா . கோ .) 

மாறேக்கத்து நப்பசலையர் - ஒரு புலவர் . 
மாற்றர் --- மாற்றலர் .. 

( புறநா . ) 
மாற்றி - ஓட்டி . ( ஐங்குறு . ) 

மான் -1, குதிரை , 2. புத்திதத்துவம் . 
மாற்று - 1. உவமை . (ஞானாமி . ) 2. எதிர் . ( பரிபாடல் . ) 3. மகாராசி . 4. மலை . 5. மான் . 
3. தெரிநிலை வினைப்பகுதி. 4 , பொன்வெள்ளி 6. விலங்கின் பொது . ( 1 , 3 , 4 , 5 , 6 -யில்லை . 
யின்றாமறியவுரைப்பது . ( வழக் . ) 

ஈககை . ) 7. தெரிநிலை வினைப்பகுதியுமாம் . 


மானம் 


ககசசு 


மிக்கோர் 


மான் குளம்பு - அடம்பு . ( வைத்தியபரி . ) 
மான் செவி - இலைக்கள்ளி . மான்செவிபோ 
லிதனிலையிருக்குமென்பர் . ( வைத்திய பரி .) 

மான்மகன் -1. பிரமன் . ( சூ . நிக . க : கசு . ) 
2. மன்மதன் . ( சூ . நிக , க : உசு . ) 
மான்மதம் - கத்தரி. ( சூ . , நிக , ஈ ; உசு . ) 
மான்மியம் - மகிமை. (உ - ம் . ) சிதம்பரமான் 
மியம் , 

மான்ழருத -1. துருசு , 2. துளசி . ( 1 , 2 
வைத்தியபரி . ) 

மான்மைத்துனன் - துருசு ( வைத்திய 
பரி . ) சிவனுக்கும் பெயர் கூறுவர் . 
மான்மைந்தன் மன்மதன் . ( சூ நிச . 


குற்றம் , 4. பெருமை . 5. வலி. 6. விமானம் . 
7. வெட்கம் . ( 1 , 3 , 4 , 6 , 7 - சூ . நிக . கக : 
னகாவெ . 2. ) ( 5- சூ . நிக . அ : உக .) புறப்பொ 
ருள் வெண்பாமாலையுரையில் அபிமானத்துக் 
குங் கூறினார் . 
மானரியம் - பூராயம் . 

மானல் -1. ஒத்தல் . 2 , மயக்கம் . ( சூ . நிக , 
கக: னகரவெ . உ . ) 

மானவம் - உபபுராணத்தொன்று . ( பிங்கல . 


மான்றலை - மிருகசீரிடம் . ( சூ . நிக . க : சுக . ) 
மான்றல் - மயங்கல் ( சூ . நிக . அ : சுகா . ) 
மான்று --மயங்கி . ( மணிமே ) 
மான --உவமையுருபு . ( நன்னூ . பொதுவி . 
கக ) 

1 : மனக்கஞ்சாறர் - அறுபத்து மூன்று 
நாயன்மார்களிலொருவர். ( பெரியபு . ) 

மானசசாசு -- கைலாசத்திற்கு போவனத் 
திலுள்ள வொருவாவி , மானசாவி யென்றும் 
பெயர் . ( அபிதா. கோ . ) 

மானசதீர்த்தம் - பிரமலோகத்துள்ளவொரு 
வாவியென்பர் . ( அபிதாநசி .) 

மானசம் --1 . மானதம் , அது மனத்தாற் 
செய்வது . ( திருவிளை . எழுகடல் . சு . ) 2. மான 
சவாவி மான சமடு எனவுங்கூறுவர் . ( இராமா . 
பாலகா . வெள்விப்ப . நி . ) 

மானசசெபம் - மனத்தாற்செய்யுஞ்செபம் . 
மானதம் , மந்தம் , உரையெனமூவகையினொன் 
றென்க . 

மானதக்காட்சி- மான தப்பிரத்தியட்சம் . 
( சி - சி . அளவை - க .) 
மானதம் -- மானசம் . 
மானதநானம் - எழுவகை நானத்தொன்று . 
( சைவசமயநெறியிற்காண்க . 

மானத் பூசை - மனத்தாற் செய்யும் பூசை . 
( வழக் . ) 

மானதவாவி - மானச தீர்த்தம் . இது பிரமா 
வினுலகத்துள்ளதென்றும் , இமயமலையிலுள்ள 
தென்று கூறுவர் . ( அபிதாநசி . ) 

மானதீபம் - உபநிடதமுப்பத்திரண்டினொ 
ன்று , இதற்கு வேறுநாமமுளது போலும் . 

மானபேதம் - சிற்பநூன் முப்பத்திரண் 
டினொன்று . ( பொருட் - நிக .) 

- கவரிமா . ( சூ . நிக . ந : உக .) 
மானம் - 1. அளவு . 2. ஒப்பு . ( சிந்தா.) 3 . 


மானவர் -1. மனிதர். ( சூ . நிக . 2 : அச . ) 
2. மானமுள்ளவர் . ( வழக் ) 
மானவு -- தெளிவு . ( பிங்கல . கஎ அஎ .) 
மானன் . 

மானமுடையவன் . மானம் - பல 
பொருளொருசொல் . 

மானுகம் - பெருநாரை . 
மானார் -- 1 . பகைவர் , 2. பெண்கள் . 
மானி -- 1 . மங்கையர்க்கரசியார் . ( திருவால . 
திருவிளை . ) 2. மானமுடையவன் . 3. ( வழக் .) 
ம : னிகை - சாராயம் . ( வைத்தியபரி .) 

மானிடம் - மனிதப்பிறவி . (சிந்தா. முத்தியி . 
கருக . ) 

மானிடமேந்தி -சிவபிரான் . ( சூ நிக . க : சு .) 
மானிடயாகம் விருந்தோம்பல் . ( வள் . 
விருந்தோ . அ . உரை . ) 
மனிதம் -- 1 , கனம் , 2. மானம் , 
மானிதை - மகத்துவம் . 
மானித்தல் - சங்கித்தல் . ( வழக் ) 
மானிபம் - மானியம் ( வழக்.) 
மானியம் அரசர்கள் சம்மானமாகவிட்ட 
நிலம் . ( வழக் ) 
மானினி -- பெண் . ( சூ . நிக . 2 : நிசு . ) 
மானுதல் - ஒத்தல் . பிங்கலத்தில் மான் 
என்பது உவமைக்குக் கூறியதனால் இடைச் 
சொலடியாகப்பிறந்த தொழிற்பெயராம் . 

மானேறு --1 . உத்திரம் . ( பிங்கல . உரு 0 ) 
2. சுலைமான் . (பிங்கல . உச கூக . ) 


மீக்கது - மிஞ்சியது . 
மிக்கவன் - மிக்கான் . ( வழக் . ) 
மீக்கவை -1 . தீயவைகள் . ( வள் . பொறை 
யுடைமை . அ : உரை .) 2. மிகுதியானவை. 
( வழக் ) 
மிக்கான் - மேலானவன் . ( வழக் .) 
மிக்கு - மிகுதி . ( வழக் . ) 
மிக்கோர் - அறிவுடையோர் , உயர்ந்தோர் . 
( வழக் ) 


மானமா 


மிசைதல் 


கசுசஎ 


மித்திரதேவர் 


ஓரலங் 


மீகல் - மிகுதல் , ( வழக் .) 

மீசைமீன் - தின்பீராக. ( பத்துப்பாட் .) 
மீகிரம் -1 . காற்று . 2 , மேகம் , 

மீசைவடம் - வீரதண்டை , 
மீகிரன் -1 , சந்திரன் . 2. சூரியன் , 

மீச்சகம் -- எலுமிச்சை , ( வைத்தியபரி. ) 
மிகீஇ - மிக்கு . ( பதிற்றுப்பத்து . ) 

மீஞ்சல் -1 , கடத்தல் . 2. மிகுதியாதல் : 
மிதண்டம் --- சாரணை . ( மலையக . ) 

( வழக் .) 
மிகுத்தியல் - வில்வம் . ( வைத்திய பரி .) மீஞ்சி - மிக்கு . (சிந்தா.) 
மிதக்குதல் - மிகுத்தல் . ( வழக் .) 

மீஞ்சு - வண்டு . ( வைத்தியபரி .) 
மிகுதம் - மிகுதி . ( வழக் . ) 

மீஞ்சுதல் - மிகுதியாதல் . (வழக் .) 
மீதுதல் - அதிகப்படல் . ( வழக் .) 

மீறீறு- வண்டு . (நிலைமாறிவந்ததென்க.) 
மிகுதி - 1. அதிகம் . ( சூ . நிக . அ : எ . ) 2 . மிடல் -- வலி . ( சூ . நிக . அ : உ. அ . ) 
மனச்செருக்கு . ( வள் . பொறையுடைமை. அ . 

மீடறு -1 , கழுத்து. (பிங்கல . 50 உ அ . ) 
உரை ) 

2. தொண்டை , ( சூ . நிக 2 : கரு . ) 
மீதந்தவனம்- தண்ணீர்விட்டான் ( மலையக ) மீடா -1 . குழிசி . (பிங்கல கஎச . ) 2 . 
மீதப்பலத்தம் - காத்தொட்டி . ( மலையக . ) 

பானை . ( பிங்கல . கசெக .) 
மீகை - 1. அதிகம் . ( நன்னூ . பாயி . கஉ . மிடாச்சு - குக்கில் . ( வைத்தியபரி .) 
உரை . ) 2. குற்றம் . 3. துன்பம் . 4. பகை . மிடி - 1. மிடியென்னேவல் . 2. வறுமை . 
( திருவிளை. திருமணப். கஉ . ) 

( சூ. நிக . அ : சுக . ) 
மிகைபடக்கூறல் - அதிகப்படச் சொல் மீடித்தல் - வறுமையுறல்.(பிங்கல . உக காரு . ) 
லல் அது நூற்குற்றம் பத்தினோன்று .(நன்னூ . மீடித்தார் - வறுமையுற்றார் . ( சிந்தா . ) 
பாயிர . க 2 . , உரை .) 

மிடிமை 

வறுமை . மை , விகுதி . மிடிவு 
மிகையதன் செய்கையுருவகம் - ஓரலங் எனவும் வரும் . 
காரம் . ( சந்திராலோ ) 

மிடுகீத -- வலி . ( உ - ம் . ) " மிடுக்கிலா தானை 
மிகையொற்றுமையுருவகம் 

வீமனே விறல் விசயனே ( புகலூர்த்தேவா 
காரம் (சந்திராலோ .) 

ரம் . ) 
மிச்சை -1 . அஞ்ஞானம் , 2. தரித்திரம் . 

மிடுக்கன்- வலிமையோன் . ( வழக் . ) 
3. பொய் , ( 1 , 2, 3- பிங்கல . ஈகாடு ) 4. விலா 
மிச்சை . ( தைலவ . ) 

மிடுமிடுப்பு 
மிச்சம் - 1 சேடம் . 2. பொய் . ( திருநூற் 

மீடுமீடெனல் - விரைவுக்குறிப்பு . ( வழக் . ) 
றங். ) 3. மிகுதி. ( வழக். ) 

மிடை -1. தூறு . ( பிங்கல . உ. அருடு . ) 2 . 
மீச்சிரகாவனம் - இந்திரன்பூந்தோட்டம் தெரிநிலைவினைப்பகுதி. 
மீச்சிரம் - கலப்பு. (சிந்தாந்தப்பிரகாசிகை.) மீடைதல் - 1.துதைதல் . ( சூ . நிக . அ : கஎ . ) 
மீச்சில் -1 . எச்சில் . 2. கரி . (தைலவ . ) 

2. வருந்துதல் . ( திருநூற்றந் ) 
3. மிகுபொருள் ( 1- பிங்கல . உநச ) ( 3 -சூ . மிடைந்த - நெருங்கிய . ( ஐங்குறுநூறு . ) 
நிக க : உங .) 

மீணுமீணுத்தல்- ) 
மிசி -1 . சதகுப்பை . 2 தாளிசபத்திரி . 

மீணுமிணுப்பு 

ஓரொலிக்குறிப்பு . 
( 1 , 2 - வைத்தியபரி ) 

மீணுமிணெனல் 

( ( வழக் ) 
மீசிகம்-- பாம்புவளை , 

மீண்டல் -1. மதத்தாலடர்த்தல் . ( வழக் . ) 
மிசிரகேசி - வசுதேவன் றம்பியாகிய வற் 2. மிண்டுதல் , நெருங்கல் . 
சகன்பாரி . ( அபிதானகோ.) 

மிண்டன் - திண்ணியன் . ( சூ . நிக . 2 : Go . ) 
மிசிரம் - கலப்பு . ( வழக் ) 

மீண்டி - கிளப்புமோர்கருவி . ( வழக் .) 
மிசிரன் - கல்வியாலுயர்ந்த பெரியோர்க் மீண்டு - தெரிநிலைவினைப்பகுதி . 
குறிய வரிசைப்பெயர் . ( அபிதானகோ .) மிண்டுதல் - 1. நெருங்கல் . 2. மதத்தால 
மிசுக்கன் -1. ஈனன் . 2. தரித்திரன் வழக் . ) டர்த்தல் . ( 1 , 2 - வழக் . ) 
மீசுகீகை - அற்பத்தனம் . ( வழக் . ) 

மித்தம் - 1. ஆலசியம் . 2. நித்திரை . 
மீசை -1 . உணவு, 2. சோறு . ( வைத்திய மீத்தியம் --பொய் , 
பரி . ) 3. மீமிசைச்சொல் . 4. மேடு ( புறநா .) மீத்தியை -1, கபடம் . 2. பொய் , 
( 1 , 3 - சூ . நிக கக : சகாவெ . கங . ) 

மீத்திரதேவரீ - பகதேவனுக்குத்தக்ஷயாகத் 
மிசைஞர் - தின்பார் . ( ஞானாமிர்தம் .) தில் வீரபத்திரர்போக்கிய கண்ணைக்கொடுத் 
மீசைதல் - உண்ணுதல். ( ஞானாமிர்தம் , தவர் . ( அபிதா. சி . ) 


மீடுமீடுத்தல் -1 விரைவு . (வழக் .) 


மிதியல் 


கது சஅ 


மிருகநாபிசம் 


_ }} ஓர் பூடு என்பர் . 


மீத்தி நாள் - அனுடம். ( சூ . நிக. க : எச . ) 
மீத்திரபேதம்- மித்துரு பேதம் . ( பஞ்ச 
தந்திரத்தொன்று .) 

மீத்திரம் - நட்பு . ( உ-ம் . ) மித்திர பேதம் . 
மித்திரழனி- ஒருமுனிவர் . (அபிதானசிர் . ) 
பாரதபழம்பொருந்து சருக்கத்திற்காண்க . 
மீத்திரர்- சிநேகிதர் . ( பிங்கல . சுசசு . ) 
மீத்திரன் -- 1 . அரிட்டன் தந்தை நாலாம் 
ரேவதிநாயகன் . ( அபிதானகோ. ) 2. சூரியன் . 
( சூ . நிக , க : நடு . ) 3. சிநேகன் . ( வழக் . ) 

மீத்திராவதணர் - மித்திரன் வருணன் 
என்னுமிருவர் இவர்கள் அக்ததிய வசிட்டர் 
களுக்குப்பிறப்பிடமானவர் . ( அபிதானசிந் .) 

மீத்திரை - சினேகமாயிருப்பவன் , தோழி 
யெனினுமாம் . 
மீத்துரு - சினேகன் . ( வழக் . ) 
மீத் துருத்தானம் - சென்மத்துக்குநான்கா 
மிடம் . ( சோதிட , ) 
மித் துருப்பதமை - ஈயமணல் . 
மீத்துருபேதம் -சினேகமாயிருந்து பேதித் 
தல் இதுபஞ்ச தந்திரத்தினொன்று . 

மீத்தை- பொய் . ( சூ . நிக . ID : சு . ) ஆவது 
கவியில் மிச்சையென்பர் . 
மீதக்கல்- ) 
மிதக்குதல் ) 

மேலேகிளம்புதல் . ( வழக் .) 
மீதசுரம் -- மத்திமசுரம் . 
மீதத்த - மிதக்குதல் 
மீதத்துதல் - மேற்கிளம்பி வைத்தல் . 
( வழக . ) 

மீதப்பு -1. உயர்ச்சி . 2. தூண்டிலின்மீன் 
பிடித் தற்கறிகருவியாக நீர்மேலே மிதக்கும் 
பொருள் . ( 1 , 2 - வழக். ) 3. மிதத்தல் . 4. மேடு . 

மீதம் - 1.அளவு , பரி என்னுமுபசருக்கஞ் 
சேர்த்துப்பரிமிதமெனவுங்கூறுவர் . 2. தாழ்வு . 
( வழக் . ) 

மீதவை - 1. கூழ் . ( புறநா .) 2. சோறு . 
( சூ. நிக . சு : உஉ . ) 3.தெப்பம் . ( சூ.நிக.எ.டுடீ .) 

மீதி -1 ஞானம் . ( தர்க்காமிருதம் .) 2 . 
தெரிநிலைவினைப்பகுதி . 3. நெய்வார்கருவியி 
னொன்று . 
மீதித்தல்- | குதித்தல் , ( சூ . நிக , க : 
மீதித்திடல்- ஙஅ .) 
மீதிபகல் -- ஒரு பாகல் , ( வழக் .) 
மீதிப்பு - மிதித்தல்.பு - தொழிற்பெயர்விகுதி 
மிதியடி -- பாதுகை, ( சூ . நிக , எ : சு 2 . ) 
மீதியடியின் மேலிட்டகொட்டை - குடை 
( சூ . நிக. எ : சுஉ .) 

மீதியல் -- மிதிப்பு , அல் - தொழிற்பெயர் 
விகுதி , 


மீதிலன் --நிமிபுத்திரன் . ( அபிதானசிந்தா. ) 
மீதிலை- சனகனகர் . ( இராமா. பாலகா . 
மிதிலைக்காட்சிப் ) 

மீதுக்கங்காய் - ஒரு கொடியின் காய் , 
(வழக் .) 
மீதுக்கை- ஓர் கொடி . ( வழக் .) 
மீதுனி --கரிக்குருவி , ( வைத்தியபரி . ) 
மீதுரி-- செம்முள்ளி, ( வைத்தியபரி .) 

மிதுனம் -1 , ஆண்பெண்கூடிய இரட்டை 
கின்னரம் துனம் என்றும் வழக்குண்மையறிக . 
2. மிதுனராசி . ( சூ . நிக . க : சுச . ) 

மீயா- முன்னிலையசைச்சொல் . ( நன்னூ . 
இடையி , உக . ) 
மீயூல் 
மீயூலசிவி 
மீட்டல்- ) 
மீராட்டுதல்- வெருட்டல். ( வழக் .) 
மீரட்டினி- சொக்குபொடி . ( வைத்தியபரி . ) 
மீரதம் - பாம்பு . ( வைத்தியபரி . ) 
மீரருளுதல்- வெருளுதல் . ( வழக் .) 
மீரிகை - முறுக்காணி . 
மீரிச்சகடி -- ஒருநாடகம் . இது : சூத்திரக 
னாலே செய்யப்பட்டது . அது பத்துப்பாகமு 
டையது . ( அமிதாநகோ . ) 
மீரிசபத்திரி - வறட்சுண்டி ( வைத்தியபரி . ) 
மீரிஞ்சி - செம்முருங்கை. ( மலையக . ) 
மீரியல் - மிளகு . ( சூ . நிக . ச : கஎ .) 
மீரியால்- செவ்வியம் . ( வைத்தியபரி . ) 
மீருகண்ழலம் - திப்பிலிமூலம் . ( வைத்திய 
பரி . ) 

மிருகசீரிடம் - ஓர் நட்சத்திரம் . (சூ . நிக . 
க : சுக . ) 

மீருகண்டன் - பிருகுபுத்திரனாகிய தாதை 
க்கு ஆயதி என்பவள் பெற்றபுத்திரன் . மார்க் 
கண்டேயன் தந்தை . ( அபிதாநகோ ) 

மீருகண்டு - மார்க்கண்டர் தந்தை . ( அபி 
தா -சிந் ) 

மீருக்கண்யேர் - மிருகண்டைப்பெற்றவர் . 
( அபிதானசிந். ) 

மீருககாமி - வாய்விளங்கம் . ( வைத்திய 
பரி . ) 

மீருகதஞ்சகன் - நாய் . 
மீருகதரன் -1 . சந்திரன். 2. சிவன் . மானைத் 
தங்கலால்வந்த பெயர் . 
மீருகதூர்த்தன் -- நரி . ( வைத்தியபரி . ) 
மீருகநாதன் - சிங்கம் . ( வைத்தியபரி . ) 

இருகநாபி - 1. கஸ்தூரி . 2 , கஸ்தூரிப் 
பூனை . ( 1 , 2 - வைத்தியபரி . ) 
மீருகநாபிசம் - கஸ்தூரி . ( வைத்தியபரி .) 


மிருத்தியுபுஷ்பந்தயம் 


ககசகூ 


மிலாங்கலி 


மிருகபதி - சிங்கம் , மிருகராசன் . ( வழக் . ) மிருத்தியுப்பிரசூனம் - கரும்பு . ( வைத் 
மிருகம் - மான் . ( சூ . நிக . ங ; 22 .. ) 2. விலங் மிருத்தியுபுட்பம் தியபரி . ) 
கின்பொது . ( பிங்கல . உருச 2 . ) 

மிருத்து -1. மண் . ( உ - ம் .) " எழுந்தியடைந் 
மிருகமதம் - மான்மதம் , கத்தூரி. ( பிங்கல . தீங்கிருநிலமிருத்திட்டு " ( மதுரையந் .) 2. மர 
கஙக 0 ) 

ணம் . 
மிருகமதவாசை - கஸ்தூரிமல்லிகை . ( வை மிருத் துகான் - சூயவன் . 
த்தியபரி . ) 

மிருத்துகாரகன் மரணத்தைச் செய்யுங் 
மிருகராசன் - சிங்கம் . ( சூ . நிக . ந : உ . ) கிரகம் . ( சோதிட. ) 
மீருகவாகளன் --- வாயு , மிருகம் - மான் . மிருத்துகாவதி மாளவதேசத்திலுள்ள 
மான்வாகனனென்பதாம் . 

ஒரு பட்டணம் . ( அபிதாநகோ. 
மீருகாங்கம் - 1. காற்று . 2. சந்திரன் . மிருத்துசூதி - நண்டு . ( வைத்தியபரி ) 
மி ருகாங்கன்- 1. சந்திரன் . 2 சிவன் . மீருத் துஞ்சயம் -- ஓர் மந்திரம் . அது , மா 
மிருகாசனம் -சிங்கம் புலி முதலியவைகள் . ணத்தை விலக்குவது . ( திருவிளை . கரிக்குருவி ) 
அவை மிருகங்களையுணவாகவுள்ளன. என்ப மிருத்து வீசம் - மூங்கில் . ( வைத்தியபரி .) 
தாம் . 

மிருதகம் - பிரேதகம் . 
மிருகாண்டசம் - கஸ்தூரி. வைத்தியபரி .) மருதங்கபலம்- பலா . ( தைத்தியபரி .) 

மிருகாண்டி- மிருகத்தன முள்ளவன் . மிருதங்கம் -1 , கலைஞானமறுபத்துநான்கி 
( வழக் ) 

னொன்று . ( பொருட் - நிக . ) 2. முழவு . ( வழக் . ) 
மிருகாயினம் - மான்றோல் . ( வைத்திய பரி.) 3. மூங்கில் ( வைத்திய பரி . ) 
மிருகாரி - சிங்கம் . நரி , நாய் , புலிகளுக்குப் மருதசஞ்சீவி- ) மூர்ச்சை தீர்த்துக் குற் 
பெயர் . மிருகசத்துரு என்பதாம் . 

மருதசஞ்சீவனி- றுயிர்தருமருந்து. ( சூ . 
மீருசகம் --எலுமிச்சம்பழம் , வைத்தியபரி .) 
மிருசு- வண்டு , ( வைத்தியபரி .) 

மிருதபாஷாணம் -பாஷாணமறுபத்துநான் 
மிருஞ்சி -- செம்முருங்கை , ( வைத்திய பரி . ) கினொன்று . ( வைத்தியபரி . ) 
மீருடன் - உருத்திரன் . சுகத்தைக்கொடுப் மிருதம் -1.நீர்வள்ளி . ( வைத்தியபரி.) 2. மர 
பவனென்பது பொருள் , ( அபிதாநகோ .) ணம் . 3. பாஷாணம் முப்பத்திரண்டினொன்று . 
மிருடாதி - பார்வதி . 

மிருதாமதம் - துருசு . ( வைத்தியபரி ) 
மிருடாகம் -- மாமாம் . 

மிருதாரசிங்கி - 1. ஈயம் . 2. ஓர் பூடு . 3 . 
மிருடார்த்தகம் - அபாவ அளவை . அது , 

சிங்கிபாஷாணம் . ( 1 , 3 - வைத்தியப்பரி . ) 
ஆமைமயிரென்க . 

மிருதி -1. தரும் நூல் . ( பொருட் . நிக . ) 2 . 
மீருட்டி 

- 1. சமைத்கல் . 2. அசுத்தி . 3 . நினைப்பு . ( உ - ம் . ) " மிருதி மதாலங்காரம் . 
தளித்தல் . 4. நெருக்கம் , 

மீருதி மதாலங்காரம் ---நினைப்பணி . சந்தி 

ராலோகத்திலறிக . 
மான் . 
மிருடிகம் - 

மிருது -1 . சாந்தம் . ( வழக் . ) 2. மந்தம் . 3 . 
மீருடை --துர்க்கை . 

மென்மை , ( சூ . நிக . அ : ககா . ) 4. நெல்லிக்காய் . 
மீருணாலி --தாமரை . ( வைத்தியபரி . ) ( வைத்தியபரி ) 
மிருத்தாலகம் - உவர்மண் . ( வைத்தியபரி ) மிரு துபர்வகம் - பிரம்பு . ( வைத்தியபரி .) 
மிருத்திகம் - முந்திரி . ( வைத்தியபரி ) மிருதுபலம் - பேரீந்து . ( வைத்திய பரி . ) 
மிருத்திகை 

மிருதுபுட்பம் -- வாகை, ( வைத்தியபரி . ) 
மிருத்தியம் - மண் . ( வைத்திய பரி . ) 

மிரு துமம் - விலாமிச்சு . ( வைத்திய பரி . ) 
மிருத்தியல்- தூதுவளை . ( வைத்தியபரி . ) மிருதுரேசனி - இலைக்கள்ளி . 
மிருத்தியு- இயமன் . ( அபிதாநகோ .) 

மிரு துலோமகம்- முயல் , 
மிருத்தியுஞ்சயன் - சிவன் . 

மிருதூற்பலம் -- நீலோற்பலம் , ( மலையக . ) 
மீருத்தியுநாசகன் - 1. சிவன் . 2 , பாத மிருதை - பூமி . 
ரசம் . ( வைத்தியபரி ) 

மிருநாளம் - 1. தாமரைக்கொடி 2. விலா 
மீருத்தியுபலம் - இலந்தை ( வைத்தியபரி .) மிச்சு . ( 1 , 2 - வைத்தியபரி . ) 
மிருத்தியுபலை - வாழை. மூங் மிருமணி - சுவரொட்டி . 
மிருத்தியுபுஷ்பந்தயம் - கில் . (வைத் மிலாங்கலி- !. கரந்தை , 2 , செங்காங் 
தியபரி .) 

தாள , ( 1 , 2 - வைத்தியபரி .) 


12 


மிருடி 


-- 


} 


207 


மிளப்பு 


கசுரு 


மினுக்கு 


- 


மீலாந்துதல் - அலமந்துபார்த்தல் .(வழக். 1 
மீலாந்தி- அலமந்து பார்ப்போன் . ( வழக் . ) 
மீலாறு --- வளார் . ( வழக் . ) 
மிலிந்தம் - வண்டு . (வைத்தியபரி ) 
மிலைச்சம் -- சாதிலிங்கம் , ( மைத்தியபரி .) 
மீலைச்சி --சூடி , ( ஐங்குறுநூறு.) 
மிலைந்த- சூடிய , (பத்துப்பா. ) 
மிலேச்சகந்தகம் 

வெள்வெங்காயம் . 
( வைத்தியபரி .) 

மிலேச்சதேசம் - சோனகர்முதலியோர் 
தேசமென்பர். ( வழக் . ) 

மிலேச்சத்தனம் - அறிவிலாத்தன்மை . 
( வழக் . ) 
மீலேச்சம் - செம்பு , ( தைலவ . ) 
மீலேச்சழகம்- செம்பு . ( வைத்தியபரி .) 
மிலேச்சர்- அநாரியர் . ( சூ. நிக. உ : ஙக ) 
மிலேச்சன் -1 . அறிவீனன் . ( வழக் . ) 2 . 
பார்ப்பனிகரவினால் அரசனைக்கூடிப் பெற்ற 
குமரன் . ( சூதசங்.சாதிவரலா.கா . ) 3. மிலேச்ச 
தேசத்தோன் . 
மிலேச்சாசம் - கோதுமை. ( வைத்தியபரி .) 
மிலேச்சாசியம் -- செம்பு . 
மிலேச்சிதம்- இலக்கணவழுவானபேச்சு 
மீலைச்சல் 
மீலைச்சுதல்-- சூடுதல் . ( சூ . நிக . க : ரூ . ) 
மீலைதல் 
மீழலை -1 . நிரம்பாமென்சோல் . ( சூ . நிக . 
க 0: அ . ) 2. மிழலையென்னுமோர்நாடு. ( பெரி 
யபு . பெருமிழக்குறும்பநா. ) 

மிழலைக்கூற்றம்- தமிழ்நாட்டின் ஓர்பழைய 
வூர் . ( அபிதாநசிந் .) 
மீழற்றல் - சொல்லல் . ( சூ.நிக.க.நி. ) 
மீழற்றுதல் - நிரம்பாமென் சொற்கூறுத 
லென்றுங்கூறுவர் . 
மீளகரணை- ஓர் செடி . ( மலையக . ) 
மீளகாய்ச்செடி- ஓர்செடி. ( வழக்.) இது 
அந்நியதேசத்துச்செடியென்றும் , இந்தியாவு 
க்குவந்து பயோகமாயினது என்றுங்கூறுவர் , 

மீளகாழ்வான் உடையவரால் நியமிக் 
கப்பட்ட எச சிம்மாசனாதிபதிகளில் ஒருவர் . 
( அபிதாகசிங் . ) 

மீளகு - ஓர் சரக்கு . உறைப்புச்சுவையுடை 
யது . ( வைத்தியபரி . ) 
மீளசம்பா- ஓர் நெல் . ( வழக் . ) 
மீளத்தக்காளி - மணத்தக்காளி . ( வைத் 
தியபரி . ) 
மீளத்திரி-- ஓர் குருநோய் . 
மிளப்ப- இலவங்கம் . ( வைத்தியபரி ) 


மிளிர் -1. பெருமை. ( ஆசிரிய . நிகண் . அ : 
அ . ) 2. முதனிலைத்தொழிற்பெயர் . 
மிளிர்தல் - ஒளிசெய்தல் . ( பிங்கல . ககஙக. ) 
மாளிர்ந்த - பிறழ்ந்த . ( சிந்தா .) 
மிளிர்ந்து 

- 1. குதித்து . 2. பிறழ்ந்து . 3 . 
புரண்டு ( 1 , 2 , 3 -சிந்தா , 

மிளிர்வு - ஒளிசெய்தல் . ( பிங்கல . கககக .) 
மிளிர -1. பிறழ . ( சிந்தா. ) 2. கீழ்மேலாக , 
( பத்துப்பாட் .) 
மிளிறு - கரடி. ( பிங்கல . உசக . ) 
மிளை -1 . காவல் . ( பத்துப்பாட் .) 2. காவற் 
காடு. ( சிலப் . ) 3. குறுங்காடு , ( புறப் - வெ .) 
மிறல் - பெருமை . 
மிறுங்கம் - கையாந்தகரை. ( வைத்தியபரி .) 
மிறு சீரம் - இலாமிச்சை . ( வைத்தியபரி .) 
மிறுத்தாலகம் -- துவரை . ( வைத்தியபரி .) 
மிறுத்திகம் - கொடி மந்திரிகை . ( வைத்திய 
பரி .) 

மிறுது -1 , சமுத்திரப்பச்சை , 2. நெல்லி . 
( 1 , 2 - வைத்தியபரி .) 

மிறை -1 . குற்றம் . ( பிங்கல . கஅசுக . ) 2 . 
தெரிநிலைவினைப்பகுதி . 3. வருத்தம் . ( சூ . 5 . 
அ : சு + . ) அச்சத்துக்கும் பெயர் கூறுவர் . 
மிறைக்கவி - சித்திரகவி . ( சூ.செ.க2.உ.எ.) 
மிறைக் கொளீ இ - வளைவு தவிர்த்து . ( புறப் 
பொருள் வெண் . ) 

மிறைத்தல் - வேதனைப்படல் . ( சூ . நிக , 
க : சு 0 . ) 

மின் -1 . ஒளி . ( சூ நிக . அ : உ ... ) 2. தெரி 
நிலைவினைப்பகுதி . 3.மின்னல் . ( சூ.நிக.க : கஉ .) 

மின்மினி- இருளிலே மின்னுகி றவொரு 
செந்து . ( வழக் . ) இது பறப்பதாயும் , ஊர்வன 
வாகிய புழுவாயு இருக்குமென்பர் . 

மின்னம்மை - திருப்பூவணத்திற் கோயில் 
கொண்டிருக்குந்தேவியார் . ( அபிதாககோ .) 

மின்னல் -1. ஒளிசெய்தல் . ( சூ . நிக. அ ; 
உங. ) 2. மின் , ( சூ . நிக . க : கஉ ,) 

மின்னற்றழக்கு - நாகமணல் . ( வைத்திய 
பரி . ) 
மின்னர் - மாதர்கள். (காஞ்சிப்.நகாப்.உச .) 
மின்னி -1 , கருத்தச்காக்கணம் , 2. நீர்ப் 
பயறு ( பைத்தியபரி .) 

மின்னுதல் -1, பி.க.சித்தல் , 2 , மின்ன 
லுண்டா சங் ( , 2 -வழக்.) 
மின்னெறிதல் - மின்வீசுதல் . ( வழக் . ) 
மினக்கேடு - வியர்த்த... (வழக் ) 
மினுக்கம் -- வனுக்கல் 
மினுக்கல் -- ஒளிசெர் தல் . ( வழக் ) 
மினுக்கு - 1.ஒளி, 2.தெரிநிலைவினைப்பகுதி . 


மீட்டுதல் 


ககருக 


மீளிமை 


--HE - HEIR 


மீக்கூறு 


} 


மினுக்குதல் ஒளிதோன்றச் செய்தல் . மீட்பு - மீட்குதல்.பு - தொழிற்பெயர் விகுதி . 
( வழக் . ) 

மீடம் - மூத்திரம் . ( வைத்தியபரி ) 
மினுக்குப்பசை நெய்வாரிடும் பசையி மீதல் - மிகுதல் . ( வழக் . ) 
னொன்று . ஒருகுழூஉக்குறி . 

மீதி - 1. காஞ்சிரை . ( வைத்திய பரி .) 2 . 
மினுங்குதல் - ஒளிர்தல் . ( வழக்.) 

மிச்சம் . ( வழக் .) 
மினுமினுத்தல் - ஓளிசெய்தல். மீது - மேல் . ( பெரியபு . திருக்குறிப்புத் 
மினுமினுப்பு - (வழக் ) 

எச . ) து -சாரியையென்பர் . 
மீதுந்து - நெல்லி . ( வைத்தியபரி ) 
துரை 

பல்கால் விளம்பல . ( சூ . நிக . 
மீ -1 , ஆகாயம் , ( ரூ . நிக , க : ச்சு .) 2 . க 0 : ங . ) 
மிகுதி . ( உ - ம். ) “ மீதூண் விரும்பேல் ” ( ஆத்தி 

மீதூர்தல் - 
சூடி . ) து - சாரியை என்பர் . 3. மேலாகிய பண்பு 

மீதூரல் - 

. சூ நிக 
4. மேலிடம் . ( 3,4 - நன்னூ . உயிரீற்றுப் . கஎஅ . மீந்த- இது மிகுந்த என்பதன் மரூஉ . 
உரை .) 

மீந்தோல் - மேற்றோல் . இக்காலத்துப் 
மீக்குவம் - மருதமரம் . ( மலையக . ) பிந்தோலெனவழங்குகின்றது . ( நன்னூ . உயி 
மீக்கூர்தல் - மிகப்பெருகுதல் . மீ - மேல் . ரீற்றுப் . பவ்வீநீமீ என்னுஞ்சூத்திரவுரையிற் 
கூர்தல்- மிகுதல் . 

காண்க . ) 
மீக்கூற்றம் - மேலாகியசொல் . ( பத்துப் .) மீப்போர்வை - படாம். ( பரிபாடல் , ) யாக் 
மீக்கூறல் - மேலாகப்புகழ்ந்துகூறல் . (காஞ் கையின்மேற் போர்க்கப்பட்டதென்பர் . 
சிப். தழுவக்கு . ருந.. ) 

மீமாஞ்சகன் - மீமாஞ்சமதத்தன் . ( அபி 

தாகசிங் . ) 
மீக்கூற்று. புகழ் . ( சூ . கெ . க 0 . கதி .) 

மீமாஞ்சை - சைமினி முனிவராலியற் 
மீகோள் -1 . ஏறுதல் . ( சூ . நிக . க ; குரு . ) மீமாஞ்சம்- றிய பூர்வமீமாஞ்சை. (பரி 
2. மேற்போர்வை . (நன்னூ . உயிரீற்றுப் . கஎஅ . பாடல் .) ( சூ . நிக. கஉ . ஆவதில் மீமாஞ்சம் 
உரை .) 

என்றார் , சைமினி முனிவரால் இயற்றப்பட்ட 
மீகண்- ) . கண்ணினது பேலிடம் . ( கன் 

மதம் . அபிதாகசிங் . ) 
அ . உயிரீற்றுப் . கஎஅ . ) 2. மேலிடம் . மீ . மேல் . 

மீமிசை - மேன்மேல் , ஒருபொருட்பன் 
கண் . இடம் . 
மீகாடன்- ) மாலுமி , ( சூ . நிக . 2 : ஈது . 

மொழியென்பர் . ( நன்னூ . பொதுவியல் . எ .) 
மீகான்-- தண்டியலங் . ) 

பிமிசைச்சொல் - பொருளொன்றே சொல் 
மீகை - 1. புலிதொடக்கி . ( வைத்தியபரி .) 

வேறு . நாகிளங்கமுகு என்றது தாரணம் . 
2. மேலேயெடுத்தகை. (பதிற்றுப்பத்து .) 

மீயான் - மீகாமன் . ( மணிமே . ) 
மீச்சி நக்கனி - வெள்ளாவிப்பானை . ( வைத் 

மீரம் - சமுத்திரம் . 

மீலம் 
தியபரி . ) 

வானம் . 
மீச்செலவு - மேற்போதலாகிய அக்கிர 

மீலிதம்- ஓரலங்காரம் . (சந்திராலோ .) 
மம் . ( நீதிநெறிவிளக்கம் , கஎ . ) 

மீள்வித்தல் -மீளச்செய்தல் . 
மீசரம் - 1. அதிகம் . 2. விரைவு . ( 1 , 2 

மீளல் -- மீளுதல் , அல் - தொழிற்பெயர் 
வழக் . ) 

விகுதி . 
மீசு -- மிகுதி . ( வைத்தியபரி .) 

மீளாக்கதி - மீளாதகதி , மோக்கம் . ( சூ . நிக . 
மீசுரம் - மீசரம் . ( வழக். ) 

ரு : உ . ) 
மீசை -1 . மிசை . 2. மேலிடம் , 3 , மேலும் ta --- 1 . கூற்றுவன் . 2. தலைமை ( புறப் 
தட்டின் மேலுள்ள ரோமவரிசை . ( 1,2-சிந்தா .) பொருளவெண் .) 3. திண்ணியன் . 4 , பாலை 
( 3 வழக் . ) 

நிலத்தலைவன் . ( சூ நிக . 2 : சுஎ .) 5. பெருமை . 
மீட்சி -1 . மீளுதல் ( பாரத . நிரைமீட்சிச் . ) 6. மறம் . 7. மேன்மையுள்ளோன் . 8. வலி . ( 1 
2. மீளுமிடம் . ( பரிபாடல் .) 

பத்துப்பாட் .) ( 3 , 5, 7 , 8 -சூ . நிக . கக . ளகர 
மீட்சியளவை- பாரிசேடம் . (மனிமே .) வெ . நி . ) ( 6- புறநா.) புறப்பொருள் வெண்பா 
மீட்டல் - 

மாலையில் தலைவனெனவுங்கூறுவர் .) 
மீட்டிடுதல் - 1. திருப்புதல் . 2. வீணை 

மீளிமை -1. வன்மை . (சிந்தா.) 2. வீறத் 
மீட்டுதல்- வாசித்தல் . ( 1 , 2 - வழக் .) 

திறம் . ( திருவானை . நகரப் . ஙரு .) 


1 


முக்கடு 


ககரு 


முக்காரி 


காபா 


மீளுதல் -- திரிதல் , திரும்புதல் எனினு 
மாம் . ( பிங்கல . ககக . ) 

மீறல்- 1. அடங்காமற்போதல் , 2 . 
மீறுதல்- அதிகரித்தல் . ( 1, 2 - வழக் . ) 

மீன் -- 1 . சித்திரைநாள் , 2. நெய்தநிலப் 
பறை , 3. மச்சம் , 4 , விண்மீன் . ( 1 , 3 , 4 - சூ . 
நிக .க . கக : னகரவெ . கச . ) ( 2 - பிங்கல . கூகூ .) 
மீன் கொத்தி - ஓர்புள் . ( வழக் .) 
மீன்கொல்லி- மீனஞ்சு. 
மீன்சிதள் - மீன் செதிள் . 
மீன் செகிள்- ) இம்மூன்றும் மீனின்புற 
மீன் செதில்- த்தின் பொருக்காகிய மு 
மீன் செதிள் ள்ளென்பர் . ( நன்னூ.மெ 
ய்யீற்றுப . 10. உரை .) ( வழக் . ) 

மீன்பீலி -- கெண்டைப்பீலிமீன் , ஒருகுழூ 
உக்குறி . 
மீன் வெட்டி - சுறா. ( வைத்தியபரி .) 
மீனக் கொடியன் -1, பாண்டியன் . 2 . 
மதன் . (திருவிளை . பாயிர , கஅ . ) 
மீனங்க- விரியன் . ( வைத்தியபரி .) 

மீனஞ்சு - மீனெரிஞ்சான்பூண்டு . ( வைத் 
தியபரி . ) 

மீனம் -1 , ஒபிசாசி . ( சு. நிக . க : சுசு . ) 2 . 
மீன் . ( பிங்கல . உக உஎ. ) 3. மீனமாதமாகிய 
பங்குனிமாதத்திற்கும் பெயர் . 

மீனம்ப ! - ஓர் மருந்து , இது கடலிலுண் 
டாகுஞ் செம்மீன் வைரமென்பர் . 

மீனவன்-- பாண்டியன் . ( உ - ம் . ) “ தேனார் 
கமழ் தொங்கன் பீனவன் கேட்பத் " யாப்பருங் 
கலக்காரிகை. பாயிரம் . உ . ) 
மீகங்கள் - மன்மதன் , ( அபிதாககோ .) 
மீனாட்சி -- நோட்சி எனவும் வரும் . 1 . 
மதுரையங்கண்ணியம்மை . ( வழக் . ) 2. பொன் 
னாங்காணி . ( தைலவருக் .) 

மீறட்சிபீடம் - நவசத்திபீடங்களுள் ஒன்று 
( அபிதாந்கோ ) 
மீனாண்டி - சருக்கரை . ( வைத்தியபரி ) 
மீனம் பூச்சி மின்மினிப்பூச்சி . ( வைத் 
தியபரி ) 
மீடை --நீர்நாய் , ஒருகுழு: உக்குறிபோலும் . 
மீனெரிஞ்சான் - மீனஞ்சு. 
மீனெறி மீன்கொத்திக்குருவி , சிரல்எனப் 
பிங்கலத்தில் , உ ஙசுச . ஆஞ்செய்யுளிற்கூறினர் . 

சேறு-- மகரமீன் . ( சூ . நிக , ஈ : எக . ) 


( உ - ம் .) " முக்கடு முஸ்தைமஞ்சிட்டிமுப்பலம் 
( தைல , தைலவ . ) 
முக்கடுகம் 

திரிகடுகம் . ( சுக்குத்திப்பிலி 
மிளகு .) ( சூ . நிக . கஉ : கங . ) 
முக்கடுகு- முக்கடுகம் . 

முக்கண் - 1. தேங்காய் . ( உ - ம் . ) " கனிகிழங் 
கிக்குச்சர்க்கரை முக்கண் " (திருப்பு. சக 2 . ) 
2 - மூன்று கண்கள் . ( உ -ம் . ) முக்கணாயகன் 
( பிரமோத் . பஞ்சாட் . ) 
முக்கண்டகி- நெருஞ்சில். ( வைத்தியபரி .) 
முக்கண்ணன் - 1. சிவன் , திவாகரம் . 2 . 
விநாயகப் . ( சூ . நிக , க : உக . ) 3. வீரபத்திரன் . 
( சூ . நக . க : உஉ .) 

முக்கண்ணி - காளி . ( சூ . நிக . க : ஈ.அ.) 
2. தேங்காய் . ( உ -ம் . ) " முக்கண்ணியமிழ்து 
( தைல. தைலவ . கசு .) 3. பார்வதி . ( திருவிளை 
நான்மாட 

டக் . 2. ) 
முக்கணவன் - ஓர் கொடி , ( வைத்தியபரி .) 
முக்கணன் - முக்கண்ணன். ( வழக் . ) 
முக்கணி - முக்கண்ணி . 
முக்கந்தம் - முருங்கைமரம். ( வைத்தியபரி .) 
முக்கரணம் . 

மனம் , வாக்குக் , காயங்களா 
கிய முப்பொறி . ( சூ . நிக . கஉ : 6. ) 

முக்கருணை - கருணை , காராக்கருணை , புளிக் 
கருணையெனனு மூவகைக்கருணைகள் . ( தைல 
தைலவ . கஙரு . ) 

முக்கருவு - 1. நாபிக்கொடி , 2. முட்டை. 
( 1 , 2 - வைத்தியபரி . ) 

முக்கல் -1 . எடுத்தலோசை . ( சூ . நிக . : 0 : 
சாரு .) 2. முக்குதல் . ( வழக் . ) 
முக்கலிப்பு -கோட்டம். ( வைத்தியபரி .) 
முக்கனி - முப்பழம் . அது : கதலி , பலா , மா 
இவற்றின் கனி. ( சூ . நிக . கஉ : ச . ) 

முக்காடு - மூடிக்கொள்வது ( உ -ம் . ) " முக் 
காடே துக்கடி " ( குதம்பைச் .) ( வழக் ) 

முக்காணி -1.சிற்றிலகத்தொன்று , மூன்று 
காணி . எண்சுவடி . 2. பாண்டி நாட்டிற்கொற் 
கைக்குச்சமீபமானவோரூர் . கொற்கையிலுள் 
ளதென்பர் . 

முக்காணியர் - பிராமணரிலோர்வகை . ஆதி 
யில் முக்காணியென்னுமூரை யிடமாகவுள்ள 
வர் . திரிசுதந்தரரென்பர் . 

முக்காரம் -- எருகினுக்கிரசத்தம் . ( வழக் . ) 
எருது போர்விளைக்குங்குறி . 
முக்காரி --கலமென்னுமோரளவை . ( உ- ம்.) 
தசமுட்டிதசமம்புமுக்காரி . ( தைல் . தைலவ . 
சு.அ.) [ இது பன்னிரண்டுமரக்கால்கொண்டது 
போலும் .] 


மு . 


முக்கடு 

சுக்கு மிளகு திப்பிலியென்னு 
மூன்றையும் உணர்த்துமொரு குறிப்பு மொழி . 


முக்கியார்த்தம் 


ககாருங 


முக்கூடல் 


----- 


-- 


முக்கால் - 1. மூன்று கால் . 2. மூன்று முறை . 
( காஞ்சிப் . சனற்குமார . கச .) 

முக்காலம் - இறப்பு . நிகழ்வு . எதிர்வாகிய 
மூன்றுகாலங்கள் . ( உ - ம் .) " மன்னு முக்குண 
முக்காலமில்ல துவாய் . "( கூர்மபு . பிரகிருதி.ரு .) 

முக்காலி - 1. அக்கிங் . ( உ -ம் . ) " புதியவழி 
முக்காலி ” ( தைல . அதுபர் . சுக . ) ( மூன்றுகா 
லுள்ள காரணத்தால் அக்கிநிக்குப் பெயர்வந் 
தது . ) 2. கலம்வைக்கும் மரத்தட்டாயிருக்கிற 
வோராசனம் . (வழக் .) 
முக்காவல்நாடு -- ஒரு காடு . ( புறநா . ) 
முக்காவேளை - ஓர் பூடு . ( வைத்தியமூ. 
அகராதி .. 

முக்காழ் மூன்று கோவையாகிய முத்து 
வடம் . ( உ- ம் . ) " மயிர்ப்புறஞ்சுற்றியகயிற் கடை 
முக்காழ் . (மணிமே. மாலர்வனம் கஙரு . அடி . ) 

முக்காழி மூன்று கொட்டையுள்ளது . 
( வழக் . ) 
முக்கி - உண்டு. ( புறநா .) 
முக்கியசிருட்டி -- தாவாகிருட்டி . ( கூர்ம . 
பலவ . அ . உரை.) (தாமதகுணமயமாயுள்ள 
தமம் முதலிய ஐவகைப்பேதங்களையும் பிரம 
தேவர் கொண்டமையால் விருட்சம் , புதல் , 
கொடி , பூண்டு , புல் என ஐவகைப்பட்டுத்தா 
வர சிருட்டி தோன்றினவென்றும் , அவைகள் 
கிரகித்தல் முளைத்தல் செழித்தல் கருகல் முத 
லிய வினைகட்கேற்ப ஓரறிவுடையனவாகலிற் 
முமதத்திற்றாமதகுணமயமென்றும் , பிரமன 
வற்றைநோக்கி இவை முன்னர்த்தோன்றிய 
வாறெனச் சொன்னமையால் முக்கிய சிரு 
ட்டி யெனப் பெயர்பெற்றனவென்றுஞ் 
சொல்வர் . ) 

முக்கியம் --1 , ஆத்துமகாரிய உபாதி எழ 
னுடனே கூடியிருந்தநிலை , ( ஞானக்கட்டளை . 
( தொம்பத .) 2. சூக்கும வாயுக்கள் நாலிலொ 
ன்று . இது , கையெலும்பிரண்டும் கதிரெலும் 
பிரண்டுங்கூடின இடம் நின்று ஆக்கையைச் 
செவ்வி தாக்கி நிற்கும் . ( த - வி - ம் ) 3. பிரதா 
னம் . ( உ - ம் . ) " முறியோடலர்பிண்டியாரடியா 
ரென்னுமுக்கியமே " 4. மேன்மை . ( திருநூற் 
எ ங . ) 

முக்கியன் மநமாதி யந்தக்கரணங்களைச் 
சேட்டிப்பிக்கிற சீவசம்பந்தவாயுக்கள் நான்க 
னுளொன்று . ( த . நி . போ .) 

முக்கியானந்தம்- விருப்பு வெறுப்பில்லாத 
உபேக்ஷாபுத்தியிற்றோன்றுவது . ( வேதா . சூ . 
கூச . உரை . ) 

முக்கியார்த்தம் - கருத்து . ( வி- ணி . ) முக் 
கியப்பொருள் , ( வேதா. சூ . கக .. ) 


மூக்கு - தெரிநிலைவினைப்பகுதி . 
முக்குடுமி - சூலம் . 
முக்குடை மூன்று குடை . அவை : சந்திரா 
தித்தியம் , நித்தியவிநோதம் , சகலபாசனம் 
என்பன. (மணிமே .) 
முக்குடைச்செல்வன் - அருகன் . ( சூ. நிக . 
ஏ . ) 
முக்குணபூதங்கள் முக்குணத்துடனே 
பிறந்தனவாகிய தனமாத்திரையான 

பஞ் 
பூதங்கள் . ( நானா . சீவ . ) 
முக்குணம் 

சத்துவம் ரச்சு தாமதமாகிய 
மூன்று குணங்கள் . (உ - ம் . ) " முக்காலம் " பார் . 

மூக்குதல் - முட்டுப்பட்டனுங்குதல் . ( உ - ம் . ) 
மெலலியலேமுக்குகின்ற தூலவழறணிக்கும் 
( பதார்த்தகுண . அஙஅ . ) 

முக்குந் துருக்கம் - மூவசைக்குங்கிலியம் . 
அவை : கருங்குங்கிலியம் , வெண்குங்கிலியம் , 
பச்சைக்குங்கிலியம் என்பன . ( தைல . தைலவ . 
கஙரு . ) 

முக்குலம் --- மூன்றுகுலம் . அவை : அக்கிரி 
வம்சம் , சந்திரவம்சம் , சூரியவம்சமென்பன . 
( பாரத . குருகுலச் . உ அ . ) 

முக்குளம் - 1. கங்கை , சரஸ்வதி , யமுனை 
யென்னு நதிகளைப் பொருந்தியிருக்குமோர் 
கிராமம் . 2. திருவெண்காட்டுத் தலத்திலிருக்கு 
மொரு தீர்த்தம் . ( திருஞான . தேவாரம் . ) 3 .. 
பூராடம் . ( சூ . நி 5 . 4 : எசு . ) 
முக்குளி - கோழிமுளையான் . ( மலையக . ) 
முக்குளித்தல் - அமிழ்ந்துதல் . ( வழக் . ) 
முக்குளிப்பான் 1. ஒரு நோய் . 2 . 
பறவை . 

முக்குற்றங்கடிந்தோன் - புத்தன் . ( திவா 
கரம் . ) 

முக்குற்றம் - மூன்று குற்றம் . அவை : காமம் , 
வெகுளி , மயக்கம் என்பன . ( சூ . நிக . கஉ .: கா . ) 
முக்குற்றமில்லோன் - புத்தன் . ( சூ . நிக . 
முக்குன்ற - மூன்று குன்றி . அவை : வெண் 
குன்றி , செங்குன்றி , கருங்குன்றி யென்பன . 
( தைல . தைலவ . எஉ . ) 
மக் 

பக்கூட்டு - 1. அடுப்பு . ( வழக் . ) 2. பரணி . 
( சூ. நிக . க : கூஎ . ) 

முக்கூட்டெண்ணெய் - ஒரு மருந்தெண் 
ணெய் . நெய் , எள்ளினெய் , ஆமணக்குநெய் 
சேர்ந்தது . ( வைத்தியபரி ) 

முக்கூடல்- பாண்டி நாட்டிற் சித்திராநதிக் 
கரையிலுள்ள ஒரு விட்டுணுத்தலம் . இதற்குப் 
பட்பிரபந்தமுண்டு . 


முகத்தலளவு 


கசுருச 


முகமலர் தல் 


- 


. 


முகதலை 


முக்கூடற்பள்ளு ஒரு பிரபந்தம் . முக் முகத்தலளவையாகு பெயர்- அளத்தற் 
கூடல்பார் . 

குரிய பெயரை யளக்குங் கருவிக்கு வழங்கு 
முக்கோடி -- பிருதிவி முதற்குணமீறாகும் வது . ( வ - று .) நாழியுடைந்தது . ( நன்னூ. பெய 
அசுத்தகோடி , பிரகிருதிமுதற்காலமீறாகுஞ் 

ரிய . ந.ந. 

கூ . ) 
த்தாசுத்தகோடி , சுத்தவித்தை முதற்சிவமீறா முகத்தலை - ஒரு சிவதலம் ( உ -ம் . ) “ முகத் 
குஞ் சுத்தகோடியென்னு மூன்று கோடிகள் . தலைமூதூர்த்தவள மாமணிப்பூங்கோயில் " திரு 
(சி . சி . அ . ஈ .0 . ஞான . ) 

விசைப்பாவிலறிக . 
முக்கோணம் - மூன்றுமூலை . ( வழக் . ) முகத்தவை - மனதுக்கினியவை . ( உ -ம் ) 
முக்கோல் - 1. திரிதண்டம் . அது : மூன்று 

" முகத்தவை மொழியவு மொல்லாண்மிகக்க 
கோல் ஒன்றாகச் சேர்த்துக் கட்டப்பட்ட தண்டு . 

லுழ்ந்து " ( நெடுநல் , கரு. சு . ) 
( உ -ம் . ) “ முளிந்தாரழலெழுகானெறிமுக்கோ 

முகத்தாட்சணியம் - ஒருவர் முகங்கண்ட 
லின ராதி ” ( பாரத . ( அருச . றீர் . கக . ) 2. திரு 

வுடனே யுண்டாகுமிரக்கம் . ( வழக் . ) 
வோணம் . ( சூ . நிக . க : எசு . ) 

முகத்துதி - ஒருவன் முன் புகழ்தல் . ( வழக்.) 
முக்கோற்பகவர் - திரிதண்ட சந்நியாசி முகத்துவாரம் - வீட்டின் முன்வாயில் . 
கள் . ( நம்பியக . களவிய , செவிலிபின்றேடிச் ( வழக் . ) 
சேறலின் . விரிச்சூத்திரத்திலறிக .) 

முதனெய்யும் சீலைத்தலைப்பு . 
முக்காராளர் -சிவலோகத்திற்றகண திசை 

( வழக் ) 
யோலக்கஞ் சேவித்திருக்கும் பதினெட்டுக்க முகதா -- சமுகம் . ( அரபி .) 
ணேசரிலொருவர். ( வி . ணி . 2.சுசு . ) 

முகந்தகம் - ஈரவெண்காயம் ( வைத்தியபரி ) 
முகங்கொடுத்தல் -- எதிர்முக நோக்கியி 

மூக நட்பு - முகத்திற்கு முன் காட்டு நட்பு 

( வள் . நட்பு . ) 
சைந்திருத்தல் . ( பாரதகிருட்டி . கஎ.) 
முகங்கொள்ளுதல் -சிலந்தியுடைய முனை 

மூகநிலைப்பசாசக்கை - மூவகைப்பசாசக் 

கைகளிலொன்று , அது சுட்டுவிரல் பெருவிர 
கொள்ளுதல் . ( வழச் .) 

ல், முகங்கூடியுகிர்விட்டுநிற்பது . (சிலப் . அரங் . 
முகசம் -- பல் , 
முகசீரி -- நாக்கு . 

எஎ . பக்கம் . உரை.) 

முகப்ப - எடுப்ப . ( சிந்தா . ) 
முகசும் - பனங்கள் . ( வைத்தியபரி . ) 

முகப்பரு - முகத்திலுண்டாகுஞ்சிறுசிரங்கு . 
நகசோதி - எலுமிச்சை . ( வைத்தியபரி .) 

( வழக் ) 
முகஞ் செய்தல் -- 1. சிலந்திகுமிழித்தல் . 
2. பலித்தல் . ( வழக் . ) 

முகப்பு -1. தலைப்பு . 2. முகத்தல் . பு - தொ 

ழிற பெயர் விகுதி . 3. முன் . ( 1 , 3 - வழக் .) 
முகடி--- மூதேவி . ( உ -ம் . ) “ முழுமதிபுரிந்த 

முகபடாம் 

யானையின் முகப்போர்வை . 
சிந்துரவரிவையருடன் கலந்திடு முகடியுநலம் 

( பிங்கல க 2 .அஎ . ) 
பிறந்திடவருள்வாயே " ( திருப்பு . சசு . ) 

மூக பூடணம் - தாம்பூலம் . ( வைத்தியபரி .) 
முகடு -1 . உச்சி . ( இராமா, பாலகா . மிதி முகம் -1 . அஞ்சிதமுதற் பதினாறுவகைப் 
லைக்காட்சி . கங0 ) 2. மலைவீடு முதலியவற்றி படும். ( பொருட்டொகை நிகண்டிலறிக . ) 2 . 
னுச்சி . 3. மேல்என்பதுபோல் ஏழாம் வேற்று ( பரதம் .) அந்தாக்கொட்டு . (சிலப் . அரங்கே. 
மைப்பொருளின்கண் வருமொரு சொல்லுருபு கசஎ , உரை .) 3. இடம் . ( புறநா .) 4. இந்திர 
( உ - ம் . ) " பனிக்கடன் முகட்டின் " ( கூர்மபு . கோபம் ( வைத்தியபரி . ) 5. தியானம் . ( ஜைக. 
வருணாச் . ஈ .. ) 

சிந்தா .) 6. தொடக்கம் . 7. தோற்றம் . 8. பக்கு 
முகடு துமித்து - தலையைத்திறந்து . (பெரும் வம் . ( உ - ம் .) வீழ்முகக்கேழலட்டபூசல் . 
பா . உசகா . ) 

(மதுரை. உகூடு .) 9. முகப்பு. 10. முதன்மை . 
முகத்தல் - 1. தோண்டல். ( பிங்கல .உகசகா.) 11. முனை . 12. வதனம் , அது சரீரத்திலோர் 
2. நால்வகையளவினொன்று . ( நன்னூல் . பொ 

உறுப்பு . ( உ- ம் . ) “ விழியங்கவண்மா முகமே 
துவியல் . கஎ . ) 3. மணத்தல் . ( உ -ம் . ) புலிபார் விடுமோ.(சிவரக . கணபதி . எ . ) மூஞ்சி என்று 
4. மொள்ளல் . ( உ -ம் . ) “ ஆழவமுக்கி முக்கி கூறியிருக்கின்றார் மணிமேகலையில் . 13. வா 
( மூதுரை. கசு . ) 

யில். ( 6 , 7 , 9 , 10 , 11 -வழக் . ) 
முகத்தலளவு - நாழி முதலியவற்றாலளக் முகமலர்தல் - முகந் தழைத்தல் . ( உ - ம்.) 
குதல் , நால்வகையளவி னொன்று . ( நன்னூ . " முறுவன்மிகமுகமலர்த்தி " ( கோயிற்பூ.பதஞ் 
பொதுவிய . கா . ) 

சலி . கஎ. ) 


னும் " 


முகவை 


ககூருரு 


முகுர்த்தம் 


லவ . 


முகமன் - உபசாரம் . ( உ - ம் .) “ உலப்பறு முகவைப்பாட்டு - இது களத்திலேதானி 
முகமன்கூறி " ( கூர்மபு . திருக்கல் . சுக . ) யங்கள் தூற்றித்தெளிக்குமுன் விக்கினம்வரா 

முகமாற்று - ஒரு மயக்கவித்தை , முகமயக் ம்ற்பொலிவளர்ந்திருக்கப்பாடும்பட்டு, வள்ளு 
கென்பர் . ( வழக் . ) 

வர் இக்காலத்துப்பாடுகின்றார்கள் . முற்காலத் 
முகழறித்தல் - வெறுப்பித்தல் . ( வழக் ) தில் வேதாளங்களால் விக்கின நேரிட்ட 
ழகழறிதல்- ) 

தனால் , அதனை நீக்கிப் பொலிவளரும்படி திரு 
வெறுத்தல் . ( வழக் . ) 
முகழறிவு - 

வள்ளுவர் விபூதியைத் நூவிப் பஞ்சாகர மந்திர 
முகழடி - பிறக்கும்போது முகத்தை மூடியி முஞ்சொல்லிப் பாடினாரென்பதுலகிலே பெரு 
ருக்கும்பை . (வழக்குண்டுபோலும் .) 

வழக்காயிருக்கின்றது . 
மகரம் - 1. காகம் . 2. சங்கு . ஒலிக்கும் 

முகன் - முகம் . மகரனகரப்பேரலி. ( தன்னூ 
பெயாகூறுவர் . 

எழுத் . சுஎ . ) 
முகான்-பயனில் சொல்வோன் . ( வழக் . ) 

முகனை-- முதன்மை. ( வழக் . ) 
ழகராகம்- பரதத்தின்பொது இலக்கணங் 

முகனைக்காரன் - முதலாளி. ( வழக் . ) 
களாகிய இருபது பேதங்களுள் ஒன்று . உ - ம் . ) 

முகர்ந்தரம் -- ஏது . ( வழக் . ) 
உபாங்கம்பார் . 

முகாம்- தங்கல் . ( அரபி .) 
முகரி - 1. தாழை . ( தைலவ .) 2. தாழை 

முகாமை - முதன்மை . ( வழக் . ) 
விழுது . ( உ - ம் . ) " மதிவல்லிபார் ( தைல . தை 

முகாரி -- ஒரிராகம் . ( வழக் . ) 
நசு . ) 

முகான் - முகாம் . ( வழக் . ) 
ழகரிமை- திவ்விய ஞானம் , போறிவு. 

முகில் -1. மேகம் . ( உ - ம் . ) " முகிலெனவே 
(உ - ம் .) மூலபலவடகருந்தி முகரிமையினுட 

பிறங்குமேனிக்கருமையிலும் ”( அரிச்ச . பாயிர . 
னினிதுமுறையினாற்றல் .( திருநெல் , துறவ.க.) 

சு . ) 2. மொக்கு . ( வைச்தியபரி . ) 

முகிவு -1. கடை . 2. மரணம் . ( 1 , 2 - வழக் . ) 
முகருதல் - முகத்தல் . ( வழக் . ) 

முகிழ் - 1. அரும்பு முத்தணிமுகிழ்முலை 
முகேரெனல் அனுகரணவோசை . ( சூ 
நிக . க 0: சஅ ) 

முளரிவாண்முகம் . (பிரமோத், பஞ்சாட் . 20. ) 

2. காம்படி , 3 , தெரிநிலை வினைப் ... குதி . 4 . 
முகலதேசம் --ஓர் தேயமென்பார் . 

விரியாத்தளிர் . ( பரிபாடல் .) 
முகலாங்கலம்- பன்றி . ( வைத்தியபரி .) 

முகிழ்த்தல்-- 1. அரும்புதல் . ( உ -ம் . ) முத் 
முகவங்கு- முகத்திற் படருமொரு தேமல் 

திபார் . 2. குவிதல் . ( உ - ம் .) முகிழ்த்தகையின 
( வழக் . ) 

ராய் . (சிவாக. மேரு. கக . ) 3. சிலிர்த்தல் . 
முகவட்டு - முகத்திலணியுமொருவிதபடாம் 

( உ - ம் .) மான் முதலாங்கன விலங்குமயிர் முகி 
( திருவிளை . மாயப்பசு . கரு . ) 

ழ்த்துவந்தணைய " ( பெரியபு ஆனாய . ங o ) 
முகவல்லபம் - மாதுளை . ( வைத்தியபரி . ) 

முகிழ்ந்து - அரும்பி . ( சிந்தா. ) 
முகவாசம் -1. இலவங்கம் , ஏலம் , சாதிக் ப.கிழ்ப்பது - தோன்றா நின்றது. ( பரிபா 
காய் , தக்கோலம் , பச்சைக்கர்ப்பூரம் என்பவற் டல் .) 
றின் பொடியைப்பனிநீரோடு கூட்டிச்செய்த முகிழ்ப்பு - குவிவு. பு - தொழிற்பெயர்விகுதி 
குளிகை , ( சைவ . வி . ) 2. தாம்பூல திரவியம் . முகிழம் - 1. தாமரை வளையம் . (உ - ம் .) 
(சிந்தா ) 

" சாந்த ” பார் . 2.மலரும்பருவத்தரும்பு ( வழக் . ) 
முகவாசல்- தலைவாசல் . ( வழக் . ) 

முகிழி - முகிழ் . 
முகவாத்தியம் - முகவீணை . ( வழக் . ) முகிழிதம் - அரும்பு . ( வழக் . ) 
முகவாதம் - ஒரு நோய் . ( வழக் .) 

முகிற்தன்றம் --- வக்கிராந்த பாஷாணம் , 
முகவுரை -1 , பாயிரம் , நூலுக்குமுன் முகினி - புளியமரம் . ( மலையக .) 
சொல்லப்படுவதாதலினிப்பெயர்த்து . ( நன்னூ முகுடம் - முடி . ( உ - ம் . ) “ முகுடமும் பெ 
பாயிர ) 

ருஞ்சேனையும் " ( பாரத. குருகுல . கச .) 
முகவெள்ளைப்பருந்து - ஒரு பருந்து . முகுந்தநிதி - குபேரனவநிதிகளினொன்று 
( வழச் . ) 

முகுந்தம்- ( பொருட் . நிகண்டு .) 
முகவை - 1. அகப்பை . முகக்கப்பட்ட முகுந்தன் - விட்டுணு . (உ -ம் . ) " முகுந்தன் 
தென்பது பொருள் . 2. இராமநாதபுரம் . இது 

வாசகங்கேட்பதன் முன்னமே ” ( பாரதபடை 
மதுரைக்குக் கீழ்த்திசையிலுள்ளது . ( வழக் ) யெழுச்சி . 2. ) 
3. முகத்தல் . (பதிற்றுப்பத் .) 

முதர்த்தம் - முகூர்த்தம் . ( வழக் . ) 


- 


முச்சிலிக்கை 


கசுருகூ 


முசிகுந்தம் 


பகு , 


முசங்கி . 


-கடைச் 


| 
முகுரம் - 1. மல்லிகை. ( வைத்தியபரி.) 2 . முச்சினி - மூன்றுமாதம் . ( வைத்தியபரி .) 
கண்ணாடி . ( சூ . நிக . எ : நங . ) 3. தளிர் . 

முச்சீரகம் - 

மூன்று சீரகம் . அவை ; நற் 
முதலம் -1 . ஆன்மா. 2. சரீரம் 3. மலரிதழ் . சீரகம , பெருஞ்சீரகம் , கருஞ்சீரகமென்பன. 
முதலி- தாழை. ( வைத்தியபரி .) 

( வைத்தியபரி ) 
முகுளம் - அரும்பு . ( சூ . நிக . ச : சாஅ . ) முச்சீரடி - சிந்தடி . ( உ - ம் . ) " சிந்து முச்சி 
முகூர்த்தம் -1. இரண்டுநாழிகை கொண்ட 

ரடி ( யாப - காரிகை . உறுப் . கஉ . ) 
நேரம் . ( வழக் ) 2. சுபவேளை . ( உ -ம் .) தளப் முச்சுடர் -- மூன்றுசுடர் . அவை ; அக்கிகி, 
பிலா முகூர்த்தம் வல்லோன் சாதேவனல்ல ஆதித்தன , சந்திரன் என்பர் .( பொருட்.நிகண் .) 
தில்லை . ( பாரத. முகூர்த்தம் . 2. ) 

முச் செய்கை - மூன்று செய்கை. அவை ; 
முகூர்த்தவிதானி முகூர்த்தம் பார்ப்ப 

படைத்தல் , காத்தல் , அழித்தலென்பன . ( சூ . 
வன். (சிந்தர் .) 

நிக . க 2 : ரு . ) 
முகை -1. கூட்டம் . ( பிங்கல . உஉஙடு . ) 2 . 

முச்சொலலங்காரம் -- ஒரு மொழியாய் 
மலரும் பருவத்தரும்பு . ( சூ . நிக . ச : ச அ . ) 3 . 

மூன்று பொருளைத் தருவதென்பர் . 
மிடா. ( பிங்கல . கஎச O ) 4. தெரிநிலை வினைப் 

முசகம்- 

எலி . 

--ஒருவகைக்கொவ்வை . ( வைத்தி 
முகைத்தல் - அரும்புதல் . ( உ -ம் . ) “ மெல் 

யபரி ) 
லிதழ் - குயிற்றியதெனமுகைத்தலர்ந்த கோங்க 

முசர்- ) 
மே ( தணிகை நாட்டு . ருந . ) 

தயிர் . ( தைலவருக் .) 

முசரு- | 
முகையலூர் - சோழநாட்டிலுள்ள வோரூர் . 

முசல் - முயல் . ( வழக் ) 
( புறநா . ) 

முசல்வலி- ஓர் வலிப்பு நோய் . ( வைத்திய 
முகையலூர்ச்சிறுகருந்தும்பியார் -க 

பரி. ) 
சங்கப்புலவருளொருவர். (திருவள் மாலை . ) 
முகைவிம்மும் - மலரும் . (சிந்தா .) 

முசலம் 

1. இருப்புலமை. ( பிங்கல . 
முங்குதல் - முழுகுதல் . ( பரிபாடல் .) 

கச 00 .) 2. உலக்கை . ( சூ . நிக . எ : ருங. ) 3 . 
முச்சங்கம் --- பாண்டி நாட்டில் வழங்கிய மொகன் கிழங்கு . (உ - ம் . ) " முகலமுள்ளி நேர் 
முதலிடை கடையாயசங்கம் . இறையனாரகப் நேர்முத்தவியிட்டாக்கில் ” ( தைல தைலவ .10 . ) 
பொருளுரையிற்காண்க . 

முசலி -1 , உடும்பு . 2. ஓந்தி . 3. தாழை . 
முச்சடை- அழகு . இது ( வழக்குண்டு .) 

4. நிலப்பனை . ( தைல . தைலவ க 2 : ரு . ) 5 . 
முச்சத்தி - இச்சாஞாநகிரியா சத்திகள். 

பலபத்திரன் . 6. மெருகன்கிழங்கு . ( உ - ம் .) 
( திருவிளை . இந்திரன் மு . கஎ . ) 

பருமுசலி முட்டியப்பான் . ( தைல . தைலவ . 
முச்சந்தி - 1. திரிகாலசந்தி . அது ; காலை , 

ஈஎ . ) ( 1 , 2 , 3 , 5 - சூ . நிக . கக : சகரவெ . கஈ . ) 
உச்சி , மாலையென்பன . 2. மூன்று தெருக்கூடு 

முசலிக் கொங்கை - தாழைவிழுது . ( தைல . 
மிடம் . ( , 2 - வழக் ) 

தைலவ . கஙரு . ) 
முச்சனியக்கேடு - ) சோம்பு . ( வைத்திய முசலிகாசநம்- யோகநிலையினொன்று . 
முச்சனியம் பரி . ) 

முசலிகாதரம்-- அது இருகாலுமிருகை 
முச்சி - 1. தலை . ( பிங்கல . கசுக .) 2. உச் யுஞ்சம்மணமாக மடக்கி மார்புநிலத்திலே தோ 
சிககொண்டை . ( உ - ம் . ) “ சுரும் புறுபடலை யக்கிடப்பது . 
முச்சிச்சூரரிப்பிணவுபோல்வாள் ( பெரியபு . முசலிகை - உடும்பு . ( பிங்கல . உருஉசு . ) 
கண்ணப் . க 0 . ) மணிமேகலையில் மயிர்முடி 
யென்பர் . 3. சிறுசுழகு. ( வழக . ) 

முசலை - முயலை , ஓர் கோரைக்கிழங்கு. 

முசற்காது --- ஓர் பூண்டு . 
முச்சிய- சூட்டினவாகிய. ( பரிபாடல் , )) முசற்கொம்மட்டி - 

- ஓர்பூடு . ( வைத்திய . 
முச்சியர் -- 1 . உறைகாரர். 2. மரவினையா 
ளர் . 3. வன்னக்காரர் . 

முசாதகம் - வெண்டாமரை. ( வைத்தியபரி ) 
முச்சிரம் - பெருஞ்சீரகம் . ( வைத்தியபரி .) 
முச்சில்- முறம் . ( பிங்கல . கசு அச . )முச் 

முசாவரி - முசாபர் . ( அரபி . ) 
சியெனவீறு குறைந்துமவரும் . 

முசாபர் - பயணம் . ( அரபி ) 

முசிக்க - மெலிய . (பரிபாடல் ) 
முச்சிலிக்கா -- மூச்சிலிக்கை , ( இந்துஸ் . ) 

முசித்தல் - முசித்தல் . ( வழக் . ) 
முச்சிலிக்கை உடன்படிக்கை உறுதி . முசிதந்தம் - 1. குபேரன்வில் . 2. சூரியன் 
( இந்துஸ் .) 

கைச்சங்கு . ( அபிதாந -சி .) 


மூ. தி . ) 


முஞ்சி 


ககாருஎ 


முட்டிக்கத்தரி 


முசித்தல் - இளைத்தல் . இதுமுதலாறு பதம் முஞ்சுதல் - 1- சாதல் , ( உ.-ம். ) " முஞ்சு 
வழக்கிலறிக . 

தானை களார்ப்பொடுகுழீஇ ( கந்தபு. மீட்சி . 
முசிப்பாற்றல் - இளைப்பாற்றல் . 

கச . ) 2. முற்றல் . 
முசிப்பாற்றுதல் - முசிப்பாமல் . 

முஞல் - கொசுகு . 
முசிப்பாறல் - முசிப்பாறுதல் . 

முட்கடு - ஓர் கடுமரம் . 
முசிப்பு - இளைத்தல் . 

முட்கத்தரி - முள்ளங்கத்திரி . ( வைத்திய 
முசிரன் - கொடையாளி . 

பரி .) 
முசிறு - முயிறு . 

முட்கரம் - முரட்டுத்தனம் . ( வழக் . ) 
முசு- ஒருசாதிக்குரங்கு . ( நன்னூ . எழுத் . முட்கான் - முரடன். ( வழக் .) 
சாக . உரை .) 

முட்காய்வேளை - ஒருசெடி .( வைத்தியபரி ) 
முசுக்கட்டை கம்பளிக்கொண்டான் . முட்கிளுவை - ஒரு மரம் . ( வழக் .) 
( மலையக . ) 

முட்கீரை - ஓர் கீரை . 
முசுக்கட்டைப்பூச்சி -- கம்பளிப்பூச்சி , முட கொன்றை - ஒருவகைக்கொன்றை . 
( வைத்தியபரி . ) 

( வழக் ) 
முசுக்கை -- முசுமுசுக்கை . ( தைலவ - ஈ 0.) முட்கோல் - தாற்றுக்கோல் . ( இருப்புமுள் . 
முசுகுந்தன் - அறுவகைச் சக்கரவர்த்திகளி 

( சிந்தா .) 
லொருவன் . ( சூ . நிக . கஉ : திரு .) 

முட்சங்கு ஒரு சங்கு . ( தைல . தைலவ . 
முசுட்டை ஒரு கொடி . பேய்முசுட்டை , 
பொன்முசுட்டை எனப் பலவகைப்படும் . ( வை முட் செடி - முண்டகம் . (பிங்கல உ அரு.சு. ) 
த்திய . மூ. ) 

முட் செவ்வந்தி -- ஒருவகைச்செவ்வந்தி . 
முசுடர் கீழ்மக்கள் . ( சூ . நிக . 2 : (ந.ச.) 

( வழக் ) 
முசுடு - முயிறு . ( வழக் . ) 

முட்ட - நிறைய . (காஞ்சிப் . நாட் . கசஉ . ) 
முசுண்டம் -- முசுண்டி , 

முட்டடி-- சமீபம் . ( வழக் . ) 
முசுண்டர் - கீழ்மக்கள் . ( சூ . நிக . உ : இசு . முட்டடைப்பன் -- ஓர் நோய் . ( வழக் . ) 

முசுண்டி - ஓராயுதம் . (பிங்கல. கருக்க . முட்டம் - காகம் . ( தேவாரம் . குரங்கணின் 
ஓர் வாத்தியத்துக்கும் பெயர்கூறுவர் . 

முட்டத்திருப்பதிகத்திற்காண்க .) 
முசுண்டை - முசுண்டைக்கொடி, ( உ - ம் . ) முட்டல் -1 . உதைத்தல் , 2. கிட்டல் . 
சுரிமுகிழ் முசுண்டையொடு முல்லைதா அய் . " முட்டாக்கு - முக்காடு. ( வழக் ) 
(மதுரை . உ அக . ) 

முட்டாட்டம் -- முரட்டுத்தனம் . 
முசும்புதல் - முறுமுறுத்தல் . ( வழக் . ) முட்டாது -1 . ஒன்று குறையாமல் . (சிந்தா .) 
முசுமுசுக்கை - ஒருகொடி .( வைத்திய பரி. ) 2. முட்டுப்படாமல் . ( உ - ம் . ) “ நெடுவெணெல் 
முசுமுசுத்தல் 

ஒருவகைத்தினவாதல் . வினரிசிமுட்டாது ( மலைபடு. நசுச . ) 
( வழக் . ) 

முட்டாள் - மூடன் . ( வழக் . ) முட்டு - வழு . 
முசுமுசெனல் - தினவுக்குறி . ( வழக் ) முட்டி -1 . ஆயுதப்பிடி. 2. இணை யாவினைக் 
முசுவல் - முசுட்டை ( மலையக . ) 

கைமுப்பத்து மூன்று வகையுளொன்று . ( சிலப் . 
முசுறி -- ஒரூர் . ( உ - ம் .) “ முழங்கு கடன் முழ அரங்கே . கஅ . உரை. ) 3. எட்டி . ( தைல . 
வின் முசுறியன்ன " ( புறநா. நச ந. ) 

தைலவ . எச . ) 4. ஒருபலம் . ( தைல . தைலவ . 
முசுறு -- முயிறு . 

க . ) 5. ஒருபிடி , 6. ஒளித்துவைத்துக்கேட் 
( சுறுப்புல் - அளத்துப்புல் .( வைத்தியபரி கின் றபொருளைக்குறித்துச்சொல்வது . ( சிநேந் 
முஞ்சகேசன்- ) 

திரமாலையிற்காண்க .) 7. கலசம் . இது கலை 
முஞ் சகேசி-- | திருமால் . 

ஞானம் அறுபத்து நான் கினொன்று . 8. காஞ் 
முஞ்சம்- அம்பு 2 , பூனூ ற்பூண்டு. சிரை . ( மலையக . ) 9. கைப்பொத்து- முடக்கி 
முஞ்சாம் - தாமரைக்கிழங்கு. ( வைத்திய யகை , 11 ) . சிற்றாமுட்டி . ( வைத்தியபரி .) 11 . 

பிச்சை அது ஒருபிடி பிச்சையென்க , 12 . 
முஞ்சல் -- 1 . சாதல் . ( சூ . நிக . க : 2.0 . ) 2 . பேய்த்தும்மட்டி அளக்கம்பார் . 13 , பேரா 
முற்றல் 

முட்டி ( வைத்தியபரி ) 14. வினையெச்சம் . 
முஞ்சி - முஞ்சிப்புல் . ( உ - ம் . ) “ முரணி 15. வெல்லம் . ( வைத்தியபரி ) ( 5 , 9 - வழக் .) 
றைந்தமெய்க்கேள்வியோனருளினான் முஞ்சி முட்டிக்கத்தரி - ஒரு வழுதலைச்செடி . 
யும்புரி நூலும் , ( பாரத சம்பவ , எ. ) 

( வழக் . ) 


பரி . ) 


m 


D 


THA 


. 


208 


முட்பாடாணம் 


ககூருஅ 


முடலை 


வ 


முட்டிக்காய் - துமுட்டிக்காய் . ( வைத்திய 
பரி . ) துமுட்டி - சிறுகும்மட்டி . 

முட்டிகை -1 . உலைக்குறடு , 2. கைக்குத்து . 
3. மத்திகை. ( 1 , 2 -வழக் .) 
முட்டிச்சுரை - கின்னரச்சுரை . ( வழக் .) 
முட்டு - 1. அளாவுதல் . 2. இடறுதல் 3 . 
இயைதல் . 4. உணவொழிதல் . 5. ஒழிதல், 
6. கடிவாளம் , ( பிங்கலத்தில் மூட்டென்பர் . ) 
7. குறைதல். 8. குறைவு ( உ - ம் .) " மூவேழ் 
துறையுமுட்டின்று போகிய " ( புறநா . ககாசு . ) 
9. சேர்தல் . 10. தடை ( உ - ம் .) வாக்குமுட்டுப் 
பட்டது . 11. தெரிநிலைவினைப்பகுதி . 12 . 
நிறைதல் . 13. நெருக்கம் . ( உ - ம் .) முட்டுப்பா 
டாயிருக்கின்றது . 14. பெண்கள் பூப்பு ( உ -ம் .) 
முட்டுத்துறை . 15. பொருதல் . 16. முழங்கால் . 
17. மேடு . ( உ -ம் . ) முட்டுக்குவித்தான் . 18 . 
மோதுதல், முட்டுதல் . 19. வருந்தல் . 20. வழு . 
( நன்னூ . விருத்தி பாயிர . உரை.) ( 1 , 2 , 3 , 4 , 
5 , 7 , 9 , 12 , 15 , 18 - செந்தமிழ். தொகுதி . ; 
பக்கம் . எ 0.) ( 10 , 13, 14 , 16 , 17 - வழக்.) 

முட்டுக்கட்டுதல் - மிண்டுகட்டுதல் . வழக் . ) 
முட்டுக்கட்டை- எதிர்க்கட்டை . ( வழக் . ) 

முட்டுக்காய் - இளந்தேங்காய் . ( வைத்திய 
பரி .) 

முட்டுக்கால் -- 1. உதைகால் , 2. முழந் 
தாள் . ( 1 , 2 - வழக் ) 
முட்டுக் கொடுத்தல் - மிண்டுகொடுத்தல் . 
முட்டு டைமுடுக்கர் - போக்கில்லாத அரு 
வழி . (சிந்தா. ) 

முட்டுதல் -1 . எதிர்த்தல் . (சூ . நிக . க : சஎ . ) 
2. குறைதல் , ( உ - ம் . ) " செய்கடன் முட்டா 
வண்ணந்திருப்பணி செய்யுநாளில் . ( பெரியபு . 
அரிவாட்டா . கஉ . ) 3 . நிறைவு றல் - பானைமுட்டி 
யது . 4. மோதுதல் , இருவருமுட்டினார்கள் . 
( 3 , 4 - வழக் ) 

முட்டுப்பாடு - 1. இலம்பாடு , 2. தீது . 
( சூ . நிக. அ : சுஎ. ) 3. நெருக்கிடை . 4 , வருத் 
தம் . ( 1 , 3 , 4 -வழக்.) 

முட்டை - 1. அண்டம் . ( சூ . நிக . கக : ணக 
ரவெ . எ . ) 2. சிறுகரண்டி . ( வழக் . ) 3. தவிடு . 
( சூ . நிக . எ : சுஉ . ) 

முட்டை நாறி -1. எருமுட்டை . 2. பீநாறி , 
( 1 , 2 - வைத்தியபரி .) 

முட்டைப்பாசி - ஒரு நீர்ப்பூடு , ( வைத்திய 
பரி . ) 

முட்டையகப்பை - கோழிமுட்டைபதியும் 
பள்ளமுள்ள அகப்பை . ( தைலவ. பாயிர . ஙசு . ) 
முட்பன்றி - முள்ளம்பன்றி . ( வைத்தியபரி .) 
முட்பாடாணம்- பன்றி முள்.( வைத்தியபரி ) 


முட்புறக்கனி - பலாக்கனி , ( திருவிளை. 
நாட்டு . ச 0.) 

முட்பூல் - ஒருசெடி . ( வழக் . ) 
முடக்கம் -1 . அடக்கம் . ( சூ. நிக , க , கசு . ) 
2. தடை , 3. முடங்குதல் . ( 1 , 2 , 3 - வழக் . ) 

முடக்கல் - 1. மடங்குதல் . ( வழக் . ) 2 . 
வளைத்தல் . ( உ -ம் . ) " முடக்கியகைச்சிலையேந் 
தி " (திருவிளை - பழியஞ். கஉ . ) 

முடக்கற்றன் - ஒரு பூண்டு . ( தைல . தை 
லவ . எசு . ) 

முடக்கன்- தாழை . ( வைத்தியபரி . ) 
முடக்கு - 1. தெரிங்லைவினைப்பகுதி . 2 . 
மடக்கு . 3. முடக்கறை . (புறப்பொ- வெ . ) 

முடக்குச்சாக்கு - அவியற்சாக்கு . ( வைத் 
தியபரி ) 

முடக்குதல் - 1 மடக்குதல் . ( வழக் . ) 2 . 
வளைத்தல் உ - ம் .) முடக்கியகைச்சிலையேந்தி 
(திருவி . பழியஞ். கஉ .) 

முடங்கல் -1. ஓலைச்சீட்டு . ( நைடத . இந்தி . 
ரு . ) 2. தாழை . ( உ - ம் . “ முடங்கன்மலர்பரப்பி " 
( தைல . தைலவ . கூரு . ) 3. நோய் . 4. மடக்கல் . 
5. முள்ளி . ( மலையக .) 6. மூங்கில் . ( வைத்திய 
பரி . ) 7. வளைவு . ( உ -ம் .) “ முடங்கன்மதிசெஞ் 
சடைமுடித்து " )திருவிளை- யானையெய் . சு .) 
( 3 , 4 - சூ . நிக . கக : டகரவெ . ஈ . ) 

முடங்கன்முலை - தாழைவிழுது . ( தைல 
வருக் . ) 

முடங்கி -1. கிடைப்பாடானவன் . 2. மூலை . 
( 1 , 2 - வழக் . ) 

முடங்கு- தெரிநிலைவினைப்பசூதி . ( உ - ம் .) 
முதுகடும்புலியே றன்னமுடங்குடற் குரவன் 
றானும் ( திருவிளை . அங்கம் . கரு . ) 

முடங்குதல் - மடங்குதல் . (உ - ம்.) “ மொழி 
தரும்பூசைமுடங்குறாவண்ணம் " ( சிவரக . ஆயு 
த - தேவ . எ .) 

முடங்குளை - சிங்கம் . ( வைத்தியபரி.) 
முடத்தாமக்கண்ணியார் -சங்ககாலத்துப் 
புலவருளொருவர். ( அபிதாநசிந் .) 

முடத்தி- முடப்பெண் . ( வழக். ) 
முடத்திருமாறன் 

இடைச்சங்கமருவிய 
பாண்டியருளொருவன் . ( அபிதாநசிந் . ) 

முடம்-- ). குற்றம் . (உ - ம் .) “ பண்ணேபா 
ணிதூக்சே முடமே (சிலப். அரங்கேற்- சசு .) 
2. நொண்டி - காலுறுப்புக்குறைந்தவன் . 3., 
வளைவு. ( உ - ம் . ) “ முடமதிமலைந்தான் ” ( திரு 
விளை வளையல் , சு . ) 

முடலை -1 . உண்டை . 2. திரட்சி . 3. நாற் 
றம் . ( வழக் . ) 4. பெருமை . (சூ . நிக . அ . க..) 
5. முறுக்கு , ( உ - ம் ) " முடலையாக்கைமுழுவலி 


முடிமேலழகி 


கசுருகூ 


முடுகுவெண்பா 


மாக்கள் ( பெரும்பாணா. சுக . ) 6. வலி . ( சூ . முடிமேன்முடி - செருந்தி . ( மலையக .) 
நிக . அ : உஅ . ) ( 1,2 - சூ நிக. கக : சகரவெ . உ .) முடியாமை - முற்றாமை . ( வழக் .) 

முடவன் -1 . சநி . ( உ - ம் . ) “ திடவுயிர்க்கைக் முடியுப்பு - கல்லுப்பு .( வைத்திய- மூ . ) 
தினும்பத்தினுஞ்செஞ்சுடர் திங்கள் 

சேயோன் முடியுறுப்பைந்து - கோடகம் , கிம்புரி , 
முடவனுறிற்றந்தை தாய்மாதுலன்பிள்ளை தான் முகுடம் , தாமம் , பதுமம் . ( பிங்கல . ககசுக . ) 
முடியு ( விதான . சாதக . உ . ) 3. நொண்டி . முடிவது- தோன்றுவது. ( பரிபாடல் . ) 
( வழக். ) அருணனுக்கும் பெயர்கூறுவர் . 

முடிவிடங்கூறல் - ஓர்யுத்தி . அது தான் 
முடவுதல் - நொண்டுதல் . ( வழக் .) சொல்லுமிலக்கணத்திற்கு இலக்கியந்தோன் 
முடி - 1. ஐம்பாலினொன்று . அஃது : உச்சி றுமிடத்தைச் சொல்லுதல் . ( நன் . பாயிர . கச . ) 
யின் முடித்தல் . ( பிங்கல . க 070. ) 2. கிரீடம் . முடிவில்லாயை - 1. அனந்தம் . ( சூ. நிக . 
( சூ . நிக . எ : உ.உ. ) 3. குடுமி . ( சூ . நிக . 2. க.அ. ) கக : னகரவெ . கா .) 2. நித்தியம் . ( வழக் . ) 
4. தலை . ( உ - ம் . ) " மின்னுமுடிமன்னுநதிவீசு 

முடிவு -1 . கடை . ( உ - ம்.) “ உடுபதத்தி 
திரை " ( திருவாத . திருப்பெ . கா . ) 5. தெரி 
நிலைவினைப்பகுதி . 6. நாற்றுமுடி , மயிர்முடி 

னு முடிவில்லை " ( பாரத . கிருட் . ச O.) 2 . 

சாவு . ( வழக் ) 
முதலியன . 7. முடிச்சு . ( 6 , 7- வழக் .) 

முடிவேர் - வெட்டிவேர் . ( தைல . தைலவ . 
முடிக்கோரை - ஒரு புல் ( வைத்தியபரி .) 

கூ . ச . ) 
முடிச்சு - 1. முடித்தல் . 2. முடியப்பட் 

முடுக்கர் -1. அருவழி . (சிந்தா . பதுமை. 
டது . ( 1 , 2 - வழக் . ) 

நிக. ) 2. நீர்குத்தின இடம் . ( உ -ம் .) “ குமிழி 
முடித்தல் - 1. அழித்தல் . ( உ -ம் . ) " அடி 

சுழலுங்குண்டு கயமுடுக்கர் ” ( மலைபடு . உஙங .) 
யேனையொக்க முடியாதிருத்தல நியாயமிக்கய 

3. மலைக்குகை. ( சூ . நிக . ரு : கச .) 4. முடுக் 
மனே " ( அரிச் . மயா . ஙஉ .) 2. கட்டல். ( உ - ம் .) 
" நெய்யினின் முடித்த கூந்தல் " ( அரிச் . மயா. 

குத்தெரு ( பரிபாடல் . ) 

முடுக்கல் -1 . அவசரப்படுத்தல் . 2. ஒட் 
உ. ) 3. வீடுபெறுதல் . (சிந்தா .) 

டல் . 3. நெருக்கல் . ( 1 , 2 , 3 - வழக் . ) 
முடித்துக்காட்டல் -- மேலோர்முடித்த முடுக்கு -1. கோண் . ( உ - ம் . ) “ முடுக்குறு 
வாறு முடித்துக்காட்டல் . அது : தந்திரயுத்தி 

மருப்பிற்கோத்து " ( திருவிளை. மாயப் . ககூ ) 2 . 
களினொன்று . ( நன் . பா . கச . ) 

கோணத்தெரு. ( சூ . நிக . டு . சஎ . ) 3. துரிதப் 
முடிதல் - 1. கட்டுதல் . 2. கருதிய பொருட 

படுதல் . 4. நெருக்குதல் . 5. மூலை. ( 3 , 4 , 5 
ருதல் . ( உ - ம் .) அவை தாமுடிந்தாலும் பீழை 

வழக் ) 
தரும் ” ( வள் . சுருஅ . ) 3. கெடுதல் . 4. சாதல். 
( சூ . நிக . க: 20. ) 5. தொடுத்தல் . 6. முற்று 

முடுக்குதல் -1 . கடாவுதல். (உ -ம் .) கைவல் 
தல் . ( 1 , 3 , 5 , 6 - வழக் ) 

கம்மியன் முடுக்கலிற்புரைதீர்ந்து , ( நெடுநல் . 
முடி தீட்டினான் - வணங்கினான் . ( சிந்தா .) 

அரு ) 2. துரத்தல் . ( உ - ம் . ) மானவெஞ்சின 

வேன்மள்ளர் வல்லைபோய் முடுக்கலுற்றார் 
முடிதும்பை - ஓர் பூடு . 
முடி துளக்கி - தலைசாய்த்து . (சிந்தா. ) 

( திருவிளை யானையெய் . ந.சு.) 

முடுகல் -1 , எதிர்த்தல் ( சூ . நிக . க : சஎ . ) 
முடிந்தது- தோன்றியது . (பரிபாடல் ) 
முடிந்தது முடித்தல் - ஓர் யுத்தி , அது : 

2. துரத்தல் ( உ - ம் . ) “ இடமறுகியபொடி முடு 
சிறப்புவாய்பாட்டான் முடிந்ததைப் பொது 

கிடலும் ” ( இராமா . இந்திரசித்துவதை. கக .) 
வாய்பாட்டான் முடித்தல் . ( நன் - பா . கச . ) 

3. சீக்கிரம், விரைவு . ( சூ . நிக . க : நசு . ) 4 . 
முடி நர் - முடிவார். ( உ - ம் .) “ செம்புநிறை 

வலி . ( சூ . நிக . அ : உஅ .) 5. வியாபித்தல் , 
கொண்மரும் வம்புநிறைமுடிநரும் ( மதுரை . 

( உ - ம் . ) “ வெங்கணைத்திரளெரிந்து தீமுடுகி 
ருகச .) 

யூழியின் முடிவையொத்தலும் " ( ஞாநவா . லீலை 
முடிநாதம் - இந்திரகோபம் . ( வைத்தியபரி ) கதை . எக . ) 
முடிப்பது தோன்றுகின்றது .(பரிபாடல் .) முடுகியல் - கலிப்பாவினோருறுப்பு. அது 

முடிப்பு -- 1. தீர்மானம் . 2. முடிச்சு . அராகம் . ( பிங்கல . உ 0 அங .) 
( வழக் . ) 

முடுகு -1 . முடுகியல் . 2. தெரிநிலைப்பகுதி . 
முடிமார் முடிப்பவர் . ( உ - ம் . ) “ தாவில் முடுகுதல் -1 . எதிர்த்தல் , முடுகல் . 2 . 
கொள்கைத்தந்தொழின்முடிமார் ” ( திருமுரு . சீக்கிரப்படல். 3. நெருங்கல் . 4. வலிமையா 

தல் . ( 1 , 2 , 3 , 4 - வழக் .) 
முடிமேலழகி - கோடகசாலை . ( மலையக . ) முடுகு வெண்பா - ஒருவகை வெண்பா , 


முண்டம் 


காள 0 


முத்தங்கொள்ளல் 


பார் 


சி. 


முண்டன்-- மொட்டைத்தலையன் . ( வழக் . ) 
முண்டாசுரன் - துந்துபியின் புத்திரன் . 
( அபிதாநசிந் .) 

முண்டி -1. தெரிநிலை வினைப்பகுதி . 2 . 
பிரதிட்டாகலையிலப் புதத்துவத்தி லிருக்கும் 
எட்டுப்புவனங்களுளொன்று . ( சி - லி . கிரி . உக. 
தாற் . ) 3. மொட்டைத்தலையன் . ( வழக் . ) 
முண்டித்தல்- | மழித்தல் , மொட்டையாக 
முண்டிதம்- | கல் . ( சூ . நிக . க : ஙo . ) 
முண்டிதன் மொட்டைத்தலையன் . ( வழக்.) 
முண்டிரம் - உபநிடத முப்பத்திரண்டி 
னொன்று . ( பொருட் , நிக .) 

முண்டரம் - ஒரு கீரை . ( வைத்தியபரி. 
அநுபந்த ) 
முண்டு - முண்டு தல் . 
முண்டு தல்- முரண்டு பண்ணல் , ( வழக் . ) 
முண்டை -- தலையில் மயிரில் லாதவள் , வித 
வை . ( உ - ம் . ) “ பூசிமுடிப்பனவும் பூண்பணவும் 
பொற்றுகிலு - மாசைமிகுந்த வரசியர்க்காங் - 
காசிற்ற - முண்டையர்க்காக "( ஒழிவி . பொது வி 


முண்ணாயகி - ஓர் செடி . ( வைத்தியப , அது 


பந்த . ) 


அது முன்முடுகு வெண்பா . பின்முடுகு வெண் 
பா . என இருவகையாம் . 

முடும்பைநம்பி - எழுபத்துநான்கு சிம்மா 
சனாதிபர்களிலொருவர் . ( அபிதாநசிந் .) 

முடுவல் -1. நாய் . (சூ . நிக . ஈ : உரு .) 2 . 
பெண்ணாய் , ( உ - ம் .) “ முடுவ றந்தபைந்நிணத் 
தடியொடு ” (மலைபடு . நசுக .) 

முடுவற்படையோன் -1. நாய்களைப்படை 
யாக வைத்திருக்கின்றவன் . 2. வயிரவன் . ( சூ . 
நிக . க : 2 எ ) 

முடை -- 1 . தவிடு , ( சூ . நிக . எ : சு 2 . ) 2 . 
தெரிநிலைப்பகுதி . 3. புலால் . ( வைத்தியபரி .) 
4. புலானாற்றம் . ( உ -ம் . ) " மூடைகமழ்ந்து திர 
முமிழும் ( கூர்மபு. தக்கன்வமி . குடு .) 
முடைஞ்சல் - மிடைதல் . ( வழக் . ) 
முடைதல்- பின்னுதல் . ( வழக் . ) 
முண்டகம் - 1. அதர்வணவேதஉபநிடதங் 
களுளொன்று . ( கூர்மபு . அட்டமூர் . 2.3 . 
உரை . ) 2. கடன் முள்ளி. ( புறநா .) 3. கருக்கு 
வாளிமரம் . (மலையக .) 4. கருப்புக்கட்டி. ( வைத் 
தியபரி . ) 5. கழிமுள்ளி . (உ - ம் . ) “ கடுஞ்சூன் 
முண்டகங்கதிர்மணி கழா அலவும் " (சிறுபா. 
கஅ .) 6. கள் . 7. தாமரை. ( உ - ம் .) முண்ட 
கக்கரத்தாலேந்தி . ( அரிச்ச . மாயா . 20. ) 8 . 
தாழை ( மலையக . ) 9. நீர்முள்ளி . ( வைத்திய 
பரி.) 10. நெற்றி . 11. பதநீர் . ( வைத்தியபரி . ) 
12. முள்ளுச்செடி . ( சூ . நிக . 5 ; சுஈ . ) ( 6 , 10 , 
12 -- சூ . நிக . க 3 : ணகரவெ . எ . ) 

முண்டகாசநை - இலக்கு மி . ( உ - ம் . ) 
“ முண்டகாசபை கொழுநன்ற சமுகன தாவி 
முடிக்க ” ( ஏகாதசி . உருக்கு . + . ) 

முண்ட கோபநிடதம் - ஓர் உபநிடதம் அதர் 
வணவேதத்தைச் சார்ந்த தன்டர் . அஞ்ஞான 
மாகிய கனுவைச் சிதைத்தற்கு முண்டகம் 
போலுதலின் முண்டகோபநிடதமென்று பெ 
யராயிற்று . முண்டகம் -மயிரறிகருவி . ( அபிதா 5 
கோ .) 

முண்டணி --- கொட்டாங்கரந்தை ( வைத் 
தியபரி . ) 
முண்ட நம்- மொட்டை . ( வழ :. ) 

முண்டநி- நொச்சிவேர் . ( உ - ம் .) இந்திரா 
ணிபார் . 
முண்ட பலம் - தேங்காய் . ( வைத்தியபரி . ) 
முண்டம் -1. உடற்குறை. ( வழக் . ) 2 . 
உபநிடதமுப்பத்திரண்டினொன்று முண்டகவு 
டாநிடதத்திற்கு பெயரென்பார் . 3. தலை . (உ-ம் . ) 
முக்கணன்பார். 4. திரட்சி . ( க . G5 . அ : ஈ . ) 
5. திரிபுண்டரம் . ( பெரியபு . மானக்கஞ். 22.) 
6. நெற்றி . ( சு . நிக . 2 : 5 எ . ) 


முண்மா - ழட்பன்றி . ( வைத்தியபரி .) 
முன்முருக்கு 

ஒருமுருக்கு , நிகண்டிற் 
கவிரென்பர் . 

(பணங்கல் -- அடங்குதல் அல்விகுதி . 
முணங்கு -- அடக்கம் . ( சூ . நிக . க : கசு .. ) 
முணங்குதல் - முணங்கல் . ) 
முனை - மிகுதி . (சிந்தா .) 
முனை (இய - வெறுத்த, ( பதிற்றுப்பத்து .) 
முணுமுணெனல் - ஒலிக்குறிப்பு. ( வழக் . ) 
முத்கலை- இருக்குவேத உபநிடதங்கள் 
ளொன்று . ( கூர்மபு . அட்டமூர் . உசு . உரை .) 

முத்தக்காசு- கோரைக்கிழங்கு . ( உ - ம் .) 
முத்தக்காசு , சீரகம் , கிச்சிலி. ( தைல . தைலவ . 

முத்தகச் செய்யுள்- தனித் தனியே முற் 
றுப்பெறுஞ்செய்யுள் . ( தண்டி . பொருள். ஈ .) 

முத்தகஞ்சகம் - தோலுரித்தபாம்பு - முத் 
தம் - விடுதல் . கஞ்சுகம் , சட்டை . 

முத்தகம் - 1. இசைப்பா வகையுளொன் 
றென்டர் . (சிலப்பதிகாரத்தில் .) 2. கருக்கு 
வாளிமரம் . ( மலையக .) 3. குருக்கத்தி . ( பிங் 
கல உஎங.) 4. தனித் தனியே முற்றுப்பெ 
ருஞ்செய்யுள். (தண்டி . பொ . ஈ ) 
முத்தகேசி - ஒருபாலாரிட்டதேவதை.. 
முத்தங்கொள்ளல் - முத்தமிடல்.( உ -ம் .) 


முத்தாபலம் 


கீசாகாக 


முத்திமண்டடம் 


அழகியபிரானோவென்னாவள்ளி முத்தங்கொ முத்தாமணக்கு - ஓராமணக்கு . ( வழக் . ) 
ண்டு . " (திருவிளை . இரச . உக . ) 

முத்தாலதை - சமஸ்கிருத தருக்க சாஸ்தி 
முத்தசிவான்மா - மலங்கழன்று சிவதத்து ரம் . என்பர் . 
மடைந்த ஆன்மா. ( சி . சி . உ . எங . ஞாநப . ) முத்தாலை - ஒரு தொட்டியப்பெண் . இவள் 

முத்தம் - 1.இசங்கஞ்செடி. வைத்தியமூ . ) கற்புக்குறைந்தனளென்று சந்தேகித்து இவள் 
2. உதடு . 3. எண்வகையோகவுறுப்பினொன்று . தமையன்மார் , இவளைக்கரும வசத்தாற்கொல் 
( ஆதனம்பார் .) 4. கொஞ்சுதல் . ( உ - ம் .) “ வரு லத்தொடங்கும்போது . இவள் குசவனை வே 
துளிமுத்தமத்தாய் வாய்முத்தங்கொள்ளமாற் ண்டி மட்கலம் சுடுசூளையிற்புகுந்து வெந்து 
றி " ( பெரியபு . கண்ணப். உஈ . ) 5. கோரைக் நீறாகித்தெய்வமாகினள் . இவளை முத்தாலம் 
கிழங்கு . ( வைத்திய பரி . ) 6. சிற்றாமணக்கங் மனென்று பெயர்கூறுவர் . ( அபிதாநசிந்.) தொ 
கொட்டை . ( தைல . தைலவ . கஈடு . ) 7 , நவ ட்டியர் வழிபாடு செய்வர் . ( வழக் . ) 
மணியிற் கருடப்பச்சையின்குணம் . அது குல் முத்தாவதேசுார் - திருத்துருத்தியில் எ 
லைநிறம் . (திருவிளை , மாணிக்க , * சு . ) S. பிரி | ழுந்தருளியவிறைவர் பெயர் . ( அபிதாநகோ.) 
யம் . 9. மருதநிலம் . 10. முத்தப்பருவம் . ( பிள் முத்தான்மா - மலம் நீங்கப்பெற்றவான்மா . 
ளைத்தமிழிலறிக .) 11. முத்து . அம்சாரியை . ( சி . சி . க . சுசு . ஞாநப் . ) 
12 , விடுதல் , ( 2 , 8 , 9 , 11 -சூ . நிக . கக : தகர முத்தானம் -- மூவகைத்தானம் . உத்தம 
வெ . உ.ச. ) 

தானம் , மத்திமதானம் , அதமதானம் . ( சூ . நிக . 
முத்தமிழ் இயலிசை நாடகமென்னு கஉ : கக . ) 
மூவகைத்தமிழ் . ( சூ . நிக . சிறப்பு . நி . ) 

முத்தி -1. கொஞ்சுதல் , ( முத்தங்கொண்டு . ) 
முந்த- முத்திக்குரியோர் . ( வழக் . ) ( உ -ம் . ) " மடி மீதடுத்து விளையாடிதித்த மணி 
முத்தரையர் - சேரனாடு , சோழனடு , பாண் வாயின் முத்திதரவேண்டும் ” (திருப்பு . கஅ ஈ . ) 
டிநாடு . என்று மூன்று விலங்கட்குந்தலைவரா 2. பதமுத்தி , பரமுத்தி . என இருவகைப் 
கிய பெருஞ்செல்வரென்க. ( நாலடியார் . தா படும் . அவற்றுள் , பதரத்தியாவது - சாலோ 
ளாண்மை . 40. உரை .) 

கம் , சாமீபம் , சாரூபம் என மூன்றாம் . பரமுத் 
முத்தலைக்கழ - சூலம் . ( உ - ம் . ) “ முத்தலைக் தியாவது - சாயுச்சியமெனவொன்றாம் . இவற் 
கழுக்கள் வீசுவன . ( திருவிளை . ந tr . 23 . ) றை முறையே சரியை , கிரியை , யோக , ஞா 

முத்தலையயில்- சூலாயுதம். ( உ -ம் . ) அல் னம் என நான்கினையுமுடையார் அடைவதென் 
லதங்கவர் தங்களை முத்தலை பயிலான்மெல்லவே பதாம் . ( அபிதாநசிங்.) 3. பிறப்பு நீங்குதற்கும் 
யெடுத்தேந்திடும் " (கந்தபு ததிசீயத் ) 

பெயர் கூறுவர். 
முத்தலைவேல்- சூலம் . (பிங்கல . கடுகடு .) முத்திகம்- யசுர்வேதவுபநிடதங்களுளொ 
மத்தவி ஆமணக்கெண்ணை . ( முசலம் ன்று . ( கூர்ம . அட்டமூர்த். உசு . உரை .) 

முத்திசாதநம் - முத்தியைச் சாதிக்குங் கரு 
முத்த விராழி - கொற்றக்குடை . (சிந்தா.) வியாயுள்ளவை . அவை ; தீக்ஷையும் , அதற்கங்க 
முந்தளகி - முருங்கை . ( வைத்தியபரி. ) மாகிய சரியை முதலியவைகளும். ( உ -ம் . ) 
முத்தன் -1 . அரன் . ( பிங்கல ...) 2 . உதுவே முத்திசாத 5 வித்திதனைத் தவிரவே 
அருகன் . ( சூ . நிக . க : ந . ) 3. முத்திபெற்றோன் 

றுண்டோ ( சிவரக. உருத்திரா, ஈ.ஈ. ) 
( வழக் ) 4. வயிரவன் . ( சூ . நிக . க : உஎ . ) முத்தித்தலம்- அயோத்தி , மாயாபுரி , மது 

முத்தாகரம் - முத்துச்சிப்பி. முத்துக்குறை ரா , காசி , காஞ்சி , அவந்தி, துவாரகை என 
விடமானது . 

ஏழாம் . இவைகளைச்சத்தபுரியென்பர் . ( அபி 
முத்தாடல் - முத்தமிடுதல் . ( வழக் . ) தாநசிந்.) 
சத்தாதநம் - இடக்காற் பரட்டாற் சீவ முத்திதன்- முத்தியைத்தருபவன் . முத்தி 
னியையழுத்தி வலக்காற்பாடு அப்பரட்டின் தன்- கொடுப்பவன் . 
கீழழுந்தவிருத்தல் . ( ஆசனம்பார் .) 

முத்தி நெறி - ஞாநமார்க்கம் . ( உ - ம் . ) முத் 
முத்தர்தி -1, கோரைக்கிழங்கு . 2. அமுக் திநெறியறியாத மூர்க்கரொடு முயல்வேனை . 
குராக்கிழங்கு . ( வைத்தியபரி . ) 

( திருவாச . அச்சோ . ) 
முத்தர் நீதம் - முத்தியந்தம் . ( முத்திமுடிவு . ) முத்திப்பதம் - பதமுத்திகள் . (காஞ்சிப். 
( சி . சி . அ . கசு . சிவஞா.) முத்தியந்தம் முத் தழுவக்குழைந் . கச . ) 
தாந்தமென மரீஇயிற்று. 

முத்திமண்டபம்- காசியில் விசுவநாத சந் 
முத்தாபலம் - இசங்கு . (சூ.நக. சு : ஈச. ) நிதியிலுள்ள மண்டபம் . ( உ - ம் . ) " விசுவலிங்க 


- 


பார் . ) 


முத்துக்குளித்தல் 


கககாக 


முதல் 


-- 


- 


பூசைபுரி கருணையாளர்- நேசமுற முத்திமண்ட முத்துக் கொட்டை ஆமணக்கங்கொட் 
பத்தையன்னபூரணியை நினைக்கின்றோர்கள் " டை . (வழக் ) 
(சிவரக, நந்தி - நடனுக்கு . 20. ) 

முத்துச் சம்பா - ஒரு நெல் . ( வழக் . ) 
முத்திமுடிவு - சாயுச்சியம் . ( சி . சி . அ . க.அ. ) முத்துச்சல்லி - முத்துக்கோவையாற் செ 
முந்தியிரண்டு -- இருவகை முத்தி . அவை ப்யப்படும் தொங்கல்விசேடம். ( வழக் . ) 
சீவன்முத்தி விதேகமுத்திகள் . பதமுத்தி), பர முத்துச்சலாபம் - முத்துக்குளிப்பின்பேறு . 
முத்தி எனவங்கூறுவர் . 

( வழக் . ) 
முத்திரமம் - இலவங்கப்பட்டை , ( வைத்தி முத்துச்சநிக்குமிடம்-- முத்துக்கள் பிறக் 
யபரி . ) 

குந்தானம் . அவை : ( கங - ஆம் . திருவிளை . மாணி 
பத்திராங்கிதன் -- முத்திரிக்கப்பட்டவன் க்க . நஈ - முதல் ருசு-வரை காண்க. ) இப்பதின் 
( வழக் . ) 

மூன்றுடன் வேறு ஏழுசேர்த்து இருபதாக 
முத்திரி- அடையாளம் . ( வழக் . ) 

வுங் கூறுவர் . ( அபிதாநசிங் .) 
பூத்திரிகை -- முத்திரை. 

முத்துச்சோளம் 

ஒருவகை வெள்ளைச் 
முத்திரித்தல் - முத்திரைவைத்தல் .( வழக் ) சோளம் . ( வைத்தியபரி. ) 
குத்திருக்கஞ்செடி- ஒரு பூடு . ( வைத்திய முத்துடக்கன் --- நிலக்கடம்பு . ( வைத்திய 

பரி . ) 
முத்திரை -1 . அடையாளம் . இலாஞ்சனை முத்துதல் - சேர்தல் . (சிந்தா .) முத்தமிடு 
யென்பர் . ( பிங்கல . உஉ கூசு . ) 2. சந்தருவ 

தலுமாம் . 
வேதத்திலே சொல்லப்பட்டவளைவாய்க்கடுத்த முத்து நீர் - பனிநீர் . ( பரிபாடல் . ) 
எட்டாவது துளை . ( பெரியபு . ஆயை . ( 2, 1 . முத்துமாதளை --- ஓர் மாதுளை . 
உரை .) 3. தேவர்களைச்சந்தோஷப்பித்தலும் முத்துளம் -- மூங்கில் . ( வைத்தியபரி ) 
அசுரர்களைத் துரத்தலுஞ்செய்வதாகியவொரு முத்தை -1. கோரைக்கிழங்கு . ( தைலவ. ) 
வித அடையாளம் . ஆவாகனம் , தாபனம் , சந்தி 2. திரட்சி . (பிங்கல . 2.உ. க.கா.) 3. மிகவுந்தெளி 
தானம் முதலிய பலவகைப்படும் அவையெல் விலாள் . 
லாம் நித்தியகன்ம நெறியில் விரிவாகக்காண முத்தையன்- புள்ளிருக்கும்வேளூர் முரு 
லாம் . ( அபிதாநசிந் .) 

கக்கடவளின் பெயர் . 
முத்திரை நான்கு -- சாம்பவி , கேசரி , ரூ. முத்தொருகன் -- நிலக்கடம்பு . ( வைத்திய 
நம் மௌனமென்பன . ( தநி . போ . கச .) 

பரி . ) 
முத்திரையாழி - முத்திரை மோதிரம் . முத்தொழில் - 1. முச்செயல் . அது : சிரு 
( உ - ம் . ) “ எடுத்து முத்திரையாழியுமீந்தனன் ட்டி , திதி , சங்காரமென்பன . ( வள் . கடவுள் 
(சிலாக் மேரு. சக . ) 

வா . உரை.) 2. வைசியர் பொதுத்தொழில். 
முத்திவிக்கிநம் - முத்திக்கிடைபூ.று . அஃது முத்தொள்ளாயிரம் - ஒரு நூல் . சேர 
அறியாமை , ஐயம் , திரிபு . ( அ.தொநசிந் . ) சோழ பாண்டியர் ஒவ்வொருவருக்குந் தொள் 

முக்கிவிக்கிநத்திரயம் - அஞ்ஞாநம் , சமு ளாயிர வெண்பாவாகச் சங்கமருவிய புலவர்கள் 
சயம் , விபரீதம் , என்பன இம்மூன்றும் முத்தி செய்தது . இக்காலத்தில் சிலகவிகளே இருக் 
விக்கினமாம் . 

கின்றன. ( அபிதாநகோ .) 
முத்திளம் - கக்கரிக்காய் . ( வைத்திய பரி .) முதங்கி -- வெள்ளைக்கத்திரி . ( வைத்திய . 
முத்தீ-- 1. ஆவகமீயம் , தெட்சணாக்கிங் , அரும் . ) 
காருகபத்தியம் . அவை : சதுரமும் முக்கோண முதம் - உவகை. ( உ - ம் . ) “ வரிகழல்வநசப் 
மும் வில்வடிவமாயுமுள்ளன. ( திருவிளை , சசு , பொற்றாண்முதமுறப்பரவிப்பாவித் தமர்ந்தன 
குறிப்பு . ) 2. மூவகைத்தீ . இவை உதரத்தீ , ன் " ( வேதாரணியபு . விசுவாமித்திரர் மேந் 
விந்துத்தீ , சினத்தீ என்பன . ( சூ . நிக . கஉ : எ . ) கைச் . கசு . ) 

முத்து -1. ஓரிரத்திரும். ( சூ . நிக . கா : சு . ) முதல் --- 1. அடி . ( சிந்தா - நாம . உருச . ) 2 . 
2. தெரிநிலை வினைப்பகுதி . 

ஆகாயம். (பரிபாடல் . ) 3. ஆதி . (உ -ம் . )" முத 
முத்துக்குமாரன் புள்ளிருக்குவேளூர் லிடைகடையில்லாத்தேவரும் " ( கந்தபு. ததீசி 
முருகர்பெயர் . ( உ - ம் . ) முத்துக்குமாரசுவாமி யுத் , கருரு .) 4. இடம் . ( சூ . நிக . ரு: சுரு . ) 5 . 
பிள்ளைத்தமிழ் . 

ஓர் ஏழனுருபு . (உ - ம். )" சரன்முதல்வந்தவுரன் 
முத்துக்குளித்தல் - முத்தெடுக்கநீரில் முழு மாய்மாலை ( நன்னூ . பெயரிய . சரு . உரை . ) 
கல் . ( வழக் ) 

6. கடவுள் . (உ - ம் . ) “ முடியாமுதலே " (திரு 


-- 


முதலை 


ககாசு கூ முதனிலைத்தொழிற்பெயர் 


வாச . ) 7. காரணம் . ( உ - ம் . ) “ நோய்முதனாடி " முதலைக்கோரை - ஒருபுல் . வழக்குண்டு 
( வள்- கூசாஅ . ) 8. சிறு நூறு . ( உ - ம் .) " முளி போலும் . 
முதல் ” ( கலித் . சுக . ) 9. தெரிநிலைவினைப் முதலைப் பூண்டு - ஒரு பூண்டு . ( வைத்திய 
பகுதி . 10. முதலவன் . (சிந் . உஙச . ) 11 . பரி . ) 
முதற்பொருள் . (சிந்தா.) 12. வட்டிக்குக்கொ முதலோன் - முதல்வன் . 
டுக்கும்பணம் . ( வழக் .) 

முதள் - மொக்கு ( வைத்திய பரி. ) 
முதல்வள்ளல்- செம்பியன் , காரி , விரா தளை --- 1. ஒரு நீர்ப்பூண்டு, 2. முதலை , 
டன் , நிருதி , துந்துமாரி , சகரன் , நளன் என ( வழக். ) 
வெழுவர் . ( சூ . நிக . 2 : உங . ) 

முதற்கருவி - மத்தளம் . (சிலப் .) 
முதல்வன் -1. அரசன் . ( பிங்கல . எஙக . ) 

முதற்காரணகாரியம் -- ஆதிகாரண காரி 
2. அரன் . ( உ - ம் . ) “ முப்புரமுறித்தசெங்கண் 

யம் . ( நன்னூ . பெயரிய . சக . உரையிலறிக . 
முதல்வன் தருளால் " ( கந்தபு . பிரமயாகப் . க . ) 

முதற்காரணம்- காரியத்தோடொற்றுமை 
3. தந்தை . ( கலித். உஉரு . ) 4. தலைவன் . ( உ - ம் . ) 

யுடையதாய் அக்காரியத்திற்காதியாயிருப்பது . 
“ முற்று நீர்க்கடலிற்றமியனாய்ப்போது முதல்வ 

முதற்சங்கம் - இது தென்மதுரையிலுள் 
ன்யாரெனவயனுரைத்தான் ” ( கூர்மபு அரி 

ளது . ( அபிதாநகோ.) இச்சங்கத்திருந்து தமிழா 
யய . கங .) 5. முன்னவன் . ( வழக் . ) 

ராய்ந்தோர் நாலாயிரத்து நானூற்று நாற்பத் - 
முதல்வி- தலைவி . ( சூ . நிர். 2 : சுஉ . ) 

தொன்பது என்பர் . 
முதலக்கரம் முதலெழுத்து முப்பது . 

முதற்பா -- வெண்பா , யாப் - காரிகை . செய் 
அவை : உயிர் பன்னிரண்டுமெய் பதினெட் 

யுளியல் கரு - ஆம் பாட்டுரையில் ஆதிப்பா என் 
டென்பர். தொல் . எழுத் . க. ) 

றார் . ) 

முதற்பெயர் - முதலைக்குறித்துவரும் பெ 
முதலது - முதலானது . 

யர் . ( நன்னூ , பெயரிய . உடு . ) 
முதலநுமானம் சூன்முதிர்ந்தமுகிலைக் 

முதற்பேறு - 1. தலைப்பிள்ளை. ( வைத்திய 
கண்டகாரண ஏதுவாகக்காரியமாகிய மழை 

பரி . ) 2 முதற்பலன் . ( வழக் . ) 
பெய்யுமென்றுணர்தல் , முதற்காரணத்தைக் 

முதற்பொருள்--1 . அகப்பொருள் மூன்றி 
கொண்ட இமானித்தல் . 
முதலல் -1, தொடங்கல் . 2. முதலாகவரு 

னொன்று . ( உ - ம் . ) அகப்பொருள் பார் . 2,எவற் 

றிற்கும் முதல்வராயிருக்ருங்கடவுள் . ( உ - ம் . ) 
தல் . ( தொல் . எழுத். கஎ . ) முதலுதல் எனவும் உத்தாகம்பார். 3. மூல தனம் . ( வழக் . ) 
வரும் . 

முதற்று - முதலாகவுடையது . (புறநா .) 
முதலவன் --- முதல்வன் . 

முதன்மடக்கு - மடக்கலங்காரத்துளொன் 
முதலா - தோன்றாத . ( சிந்தா .) 

று . அஃது : அடிகளொன்றேனும் பலவேனும் 
முதலாயிரம்- திவ்யப்பிரபந்தத்துள் பெரி 

அடி முதலில் மடங்கிவருவது . ( தண்டி - சொல் 
யாழ்வார் முதலிய எழுவர் அருளிச்செய்த பத் ( லணி . 2.) 
துப் பிரபந்தங்களுள்ளது . (மணிமேகலை .) முதன்மாணாக்கர் - முதற்பக்ஷமான சீடர் . 

முதலாளி - முதன்மைக்காரன் . ( வழக் . ) ( நன்னூ - பாயிர , ந.அ. ) 
முதல் - வட்டிக்குக்கொடுக்கும்பணம் . ஆளி- ஆள் 
பவன் . பணத்தையாள் பவன் எனவுங்கூறுவர் . 

முதன்மை -1. அதிகாரம் . ( உ - ம் .) “ முப் 

பொகளுமப்பொருட்கு முதன்மையாகும் ” சிவ 
முதலி - 1. கர்த்தா . ( உ - ம் . ) “ அறிந்திடு ரக . சிவதன்மா. உ 0 .) 2. முன்னீடு ( வழக் . ) 
முதலியாயின் ” ( சி . சி . ஈ : ச ஞாநப் .) 2. முத முதனாள் -1 . அசுபதி . ( சூ . கெ . க: சுஎ . ) 
லவன் . ( பெரியபு . கண்ணப்ப , ககள் .) 

2. முந்தினநாள் . ( வழக் ) 
முதலுதல் -1 , தொடங்கல் . 2. முதலாதல் , மு. தனிலை -1 காரணம் . (தஞ்சைவா .) 2 , 
முதலல் எனவும் வரும் . 

பகுதி . (நன்னூ பதவிய , உரை . ) 
முதலெழஞ்சநி -- மகம் ( சூ . நிச . க : எக . ) முதனிலைத் தீபகம் - செய்யுள லங்காரத்தி 
முதலெழத்து - தனியெழுத்து . அஃது: னொன்று . அது : தீபகச்சொல் முதனிற்பது . 
உயிருமெய்யுமாகிய முப்பதெழுத்து . ( நன்னூ . ( தண்டி . பொ தளங.அ. ) 
எழுத்தியல் . ச . ) 

முதனிலைத் தொழிற்பெயர் - தொழிற்பெ 
முதலை -1 . கரா . 2. செங்கிடை . 3 , மயிலி பூர்விகுதிகுன்றிமுதனிலை மாத்தரன்று சொ 
னிறகடிக்குருத்து . ( 1 , 2 , 3 - சூ . நிக . கக : தகா ழிற்பெயர்ப்பொருளைத் தருவது . ( ன் . மெய் 

யீ ஈ -உரை.) 


வெ . உசு . ) 


முதிர்வு 


கசுசுச 


முதுமக்கட்டாழி 


முதனூல் - எடுத்துக்கொண்ட விஷயத் முதிர்வேனில் - ஆனி . ஆடியின்பருவம் , 
தைக் குறித்து வேறொரு நூலைப் பின்றொடரா ( சூ . நிக . க : அஎ . ) 
துமுதலாகச் செய்யப்படு நூல் எனினுமாம் . முதிர்வேனிலுரிமை தென்றற்காற்று 
( உ - ம் .) “ முனைவன்கண்டது- முதனூல் ” ( நன் | வீசலும் , கானறோன்றலும் , காடை , வலியான் , 
னூ . பாயிர , க . ) 

வானம்பாடி , காகம் , கவுதாரி இவை மகிழ்த 
முதார் -1 . நிறைகன்றுத்தாய்ச்சி . 2. முது லும் , மல்லிகை , புளி , பாதிரி இவை மலர் 
கன்று . 3. முதுமை , ( உ - ம் .) “ முதாரிப்பாண தலும் , பாலை, காஞ்சிரம் , நாவல், இலுப்பை 
( புறநா . கங.அ.) 4. முன்கையின்மாதரணியு இவை காய்த்தலுமாம் . ( தொன்னூல் .) 
மோரணி . ( உ - ம் . ) “ முன்கைமுதாரியிட்டகை திரம்- ஒரு மலை . ( உ - ம் .) “ மட்டார்மறு 
யைக்காட்டாய் " ( குற்றாலக்குறவஞ்சி குறத்தி கின் முதிரத்தோனே ” (புறநா. கசு0. ) மேகத் 
சொல்வது . ) 

துக்கும் பெயர் கூறுவர் . 
முதிசல- அரத்தை . ( வைத்தியபரி . ) முதிருதல் - முதிர்தல் , 2 - சாரியை . 
முதிதபாவனை - ஐந்துபாவனைகள் . அவை : முதிரை -1. அவரை , துவரை முதலியன . 
ஆக்கமுடையோர்களுடைய நல்ல அதிர்ஷ்ட | ( பதிற்றுப் .) 2. கொள்ளு . ( தைல . தைலவ . 
மானது எப்பொழுதும் நீங்காதிருத்தல் முதலி எசு . ) 3. பயறு . ( 1 , 2 , 3- மலை பக. ) 
பயன . ( பௌத். மணிமே . ) 

முது- 1. பேரறிவு. ( பத்துப்பாட் .) 2 . 
முதிதம்- உவகை. 

பழமை . மை . விகுதி குறைந்து நின்றது . 
முதிது - முதியது . 

முதுக்குறைதல் -1. அறிவமிகுதல் . ( உ -ம் .) 
முதிதை - மகிழ்ச்சி . ( பரிபாடல் . ) 

" முகத்தின் முதுக்குறைந்ததுண்டோ ” (வள். 
முதியகுழல் - குதிரை வாலிப்பூண்டு. எ 0 எ .) 2. பெண்கள் பருவமாகிப்புத்தியறிகை . 

. 
( தைல தைலவ . எசு . ) 

( யாப். காரி . உறுப்பியல் , கடு . உரை. ) 
முதியகொல்லை - பழங்கொல்லை . ( சூ . நிக . முதுக்குறைந்தோர் - பேரறிவுடையோர் . 
(து . ஆவதில் . முதைப்புனமென்பர் .) 

( உ - ம் . ) ‘ முற்றத்துறக்கு முதுக்குறைந்தோர் 
முதியம் - நாய்வேளை . ( மலையக . ) 

( கூர்ம , 2 ..: 20. ) 
முதியர் - 1. பெரியார் . 2. மூத்தோர் . முதுக்குறைமை- பேரறிவுடைமை . ( சிந் 
( 1 , 2 - வழக். ) 

தா . குண . 20 # . ) 
முதியார் குழல் - முதியார் கூந்தல் , ( தைல . முதுக்குறைவு - முதுக்குறைதல் . 
தைலவ . கக . ) 

முதுகாஞ்சி - புறப்பொருள் வெண்பாமாலை 
முதியாள் மூத்தவள் , ( உ - ம் . ) முந்தையின் யிலொரு துறை . அதுமேலாயவரும்பொருளைத் 
முதியாளொடு முருகனை முறையிற்கூவி . ( கந் தக்கபடியறிவித்து நிலைநில்லாமையை முறைப் 
தபு . உள்ளி . கதிரு . ) 

படச்சொல்விய 
முதியான் -1. ஓர் பறவை . 2. மூத்தவன் . முதுகாடு - சுகொடு . ( உ - ம் . ) “ முதுகாட் 
( வழக் . ) 

டிற்காக்கையுவக்கும்பிணம் " ( வாக்குண்டாம் . 
முதியோர் - 1. பெரியோர் . ( பெரியபு . | உச .) 
தடுத்தாட் . அ .) 2. மூத்தோர் . ( வழக் .) 

முதுகு -1 . பின்புறம் . ( சூ. நிக . 2 : கஉ .) 
முதிர் - முதிர்ந்த , முதிர்கின்ற , முதிரும் என 2. புறம் . (உ -ம் ) “ பருப்புமுதுகிற்செம்பொற் 
வினைத்தொகையாகவரும் . 

சிகாமென ” ( திருவிளை . விருத்த . உச . ) 
முதிர்ச்சி - முதிர்வு . ( வழக் . ) 

முதுகுப்பிளவை - ஓர் சிலந்தி . ( வழக். ) 
முதிர்தல்-- ) , சூழ்தல் . 2. தேறுதல் . 3 . முதுகுன்று - திருமுதுகுன்று. அது விருத் 
பழுத்தல் . ( உ - ம் ) “ வநசரர் " பார் . 4. முற்று தாசலம் . (வழக் .) 
தல் , 5 , வளர்தல் . ( 1 , 4 - சிலப் ) ( 2 , 3 , 5 . முதுசொல்- பழஞ்சொல் .( சூ.நிக.க 0.50 .) 
வழக் . ) 
முதிர்ப்பு - முதிர்ச்சி . பு . தொழிற்பெயர் - தமிழ் நூல் , ( அபிதாநசிர் .) 

முதுநாரை -- முதற்சங்கத்தார் இயற்றிய 
விகுதி 

முதுபாலை --- ஓர் துறை , கானகத்துக்கண 
ழுதிர்பு - 1. முதிர்ந்து . வினையெச்சம் . 

வனையிழந்த மடந்தையது தனிமையைச்சொல் 
(புறநா.) 2. முதிர்வு . 

லியது ( புறப் . வெ . மாலை .) 
முதிர்வித்தல் - பக்குவமாக்குதல் . ( உ - ம் . ) 
" மலமுதிர்விதது ” ( சி. சி. அ. க . மறை. ) 

முதுமக்கட்டாழி -- பிணங்களையிட்டுமேலே 
முதிர்வு - முதிர்ச்சி . ( வழக் . ) மூப்புமாம் , 

மூடி கவிக்குஞ்சாடியென்றும் , இன்னும் பண் 
டைக்காலத்தில் முதிர்ந்தவர்கள் துன்பமின்றி 


முந்தி 


கககாரு முப்பத்தாறுதத்துவம் 


5.ா. 


யிருத்தற்காகவும் , ஒருவகையார் தவஞ்செய் 
தற்காகவும் உபயோகிக்கப்பட்டுவந்த தாழிக 
ளும் இப்பெயரால் வழங்கப்பட்டுவந்தன என் 
றுங்கூறுவர் . (மணிமே .) 

முதுமகன் -1. சரி . ( சூ . நிக க : சு . ) 2 . 
விருத்தன் . ( உ - ம் .) தொடி பார் . 

முதுமை -1 . பழமை . ( பிங்கல . 2204. ) 
2. பழமொழி . ( சூ . நிக . க 0: க 0 . ) 3. மூப்பு . 
( வழக் ) 

முதுமொழி - 1. பழஞ்சொல் . ( வழக் ) 2 . 
பிரணவம் . ( கலித் . ஈககூ . ) 3. வேதம் . ( பரி 
பாடல் . ) 

முதுமொழிக்காஞ்சி -- 1. ஒரு துறை . 
அது அறிவுடையோர் உலகியலுள் முடிந்த 
பொருளாகிய அறம் பொருளின்பத்தையறியச் 
சொல்லியது . ( புறப் . வெண் . ) 2. ஒரு நூல் . 
( வழக் . ) 

முதுமொழிவஞ்சி - ஓர் துறை . பழைய 
வரலாற்றினையும் வாளினையுமுடைய மறக்கு 
டியில் , தன் அப்பனுடையநிலைமையைச் சொல் 
லியத்யது . ( புறப் . வெண் .) 

முதுவர் -1. புலவர் . 2. மந்திரியார் . ( சூ. 
நிக , உ : உக . ) 3. மிக்கார். ( உ - ம் .) முதுவருண் 
முந்துகிளவாச்செறிவு ” ( வள் . எகடு . ) 4. மூத் 
தோர் . ( வழக் .) 5. மூதுணர்ந்தோர் , பழமை 
யறிந்தோரெனினுமாம் . ( சூ . நிக . உ : ச O. ) 

முதுவுழிழை காவற்காட்டினையுடைய 
குறும்பிலேயிரை கண்டுபாயும் பறவையொப்ப 
வீரர்கைவளர்ந்து குதித்தது .(புறப் பொ .மாலை .) 

முது வெள்ளிலை - ஒரூர் . இது குறிஞ்சிநில 
மன்னவரிருப்பு . ( உ - ம் .) “ முதுவெள்ளிலை 
மீக்கூறும் ( மதுரைக்காஞ்சி . ககக . ) 

முதைப்புனம் - பழங்கொல்லை . ( சூ நிக . 
கு: சுக . ) 

முதையல் - 1. கடுகு . ( வைத்திய பரி .) 2 . 
முதிர்காடு . ( சு . நிக , ச : ருஎ . ) 

முந்த - முற்பட , முன்னாக . 
கந்தல்- முந்துதல் , முற்படல் . ( இராமா . 
கிட்கிந்தா . அரசியற் . உக .) 

முந்தன் -1 . ஆன்மா . ( உ - ம் . ) " முந்தனை 
யான்மாவென்று மான்மாவை முந்தனென்றும் 
(சி . சி . ச : உ.அ.) 2. கடவுள் . ( சி . சி . க : 2.அ. ) 
3. மூத்தோன் . ( வழக் ) 

முந்தி -- 1 . முன்றானை . ( உ - ம் . ) அரண்மனை 
மோர்முந்தியிலாவது வாங்க வேண்டும் ( வழக் . ) 
பாத்திரமில்லையென்றுவாங்காதிருந்தாற்பின்பு 
வழக்கமில்லை யென்று சொல்லுதற் கிடமாம் 
அதனால் , முந்தியிலாவதுவாங்கியொழுகவிட்டு 
விடவேண்டுமென்பது கருத்து . 2. முன்னாக . 


முந்திரி - ஒரு சிற்றிலக்கம் . அது முந்நூற் 
றிருபதுபாகத்தில் ஒன்று எண்சுவடியிற்காண்க. 

முந்திரிகை - 1. ஒருமரம் . ( சூ . நிக . : உ ங . ) 
2. ஓரெண் , முந்திரி . (நன்னூ . உயிரீற்று , சசு 
உரை .) 3. கொடிமுந்திரிப்பழம். ( உ- ம் . ) அசீ 
தளம்பார் . ( 1 , 2 - வழக் . ) 

முந்தினசங்காரம்-- பிரகிருதிமட்டு மழி 
கிற சங்காரம் . ( சி . சி . கஈடு . மறை .) 

முந்து -1. தெரிநிலை வினைப்பகுதி . 2 . 
பழமை , ( சூ . நிக . அ : சரு . ) 3. முற்பட . ( உ - ம் . ) 
" முந்துநீ கண்டுழி முகனமர்ந்தேத்தி " ( திரு 
முரு . உ 

உருக . ) 
முந்துதல் - முந்தல் . 
முந்துறக்காண்டல் - அகப்பொருட்டுறை 
யினொன்று . அகப்பொருளில் இடந்தலைப்பாட் 
டின் விரியிற்காண்க 

முந்துறல் - முற்படுதல் . 
முந்துறுத்து - முன்னிட்டுக்கொண்டு. ( 4 ற 
T.) 

முந்தூழ் -1 . பழவினை . 2. மூங்கில் . ( உ - ம் . ) 
" கூழுற்றலமருமுந்தூழசலறை " (மலைபடு . 
கஙங .. ) 

முந்தை -1 , இளமைப்பருவம் . (திரிகடு.ரு . ) 
2. பழமை . ( உ - ம் . ) " முந்தைமறை " ( பெரியபு . 
ஆனாய் . க 2 . ) 3. முன்னே . ( புறநா .) 

முந்தையோர் - முன்னோர் . ( உ - ம் . ) " முழு 
துலகழித்த தந்தை முந்தையோர் முறையினின் 
றும் வழுவினன் ( இராமா . அயோத் . ருக . ) 

முந்நாடு - சேரசோழபாண்டியர்களுக்குரிய 
மூன்று நாடு , வள் . மாலை , மும்மலையுமுந்நாடும் 
என்னும் வெண்பாவிலறிக . 

முந்நீர் - கடல் . (சிந்தா. அவைய.உ. ) படைத் 
தல் , காத்தல் , அழித்தெலென்னுமுந்நீர்மையை 
யாற்பெற்றபெயர் .) முன்று நீரையுமுடையதெ 
ன்பாருமுண்டு . அவை ஆற்றுநீர் , ஊற்றுநீர் , 
மழைநீரென்பர் . புறநானூற்றில் . 

முந்தூல்-- 1. பூணூல், ( உ - ம் . ) “ தன்னுர 
முலாவு முந்நூலெனவேயணிந்துறையும் ” ( கந் 
தபு . ததீசியுத்தர . கஉ . ) 3. மூவகை நூல் . அது 
முதனூல் , வழி நூல் , சார்பு நூல் என்பன ( நன் 
னூ . பாயிர . நி . ) 
முறி -- முனிபார் . 
முப்பகை -- முத்திவிக்கினமாகிய பகை 
மூன்று , அவை காமம் , மயக்கம் , வெகுளியென் 
பன . முக்குற்றமென்பனவுமாம் . 

முப்பத்தாறு தத்துவம் - சிவம் , சத்தி , 
சாதாக்கியம் , ஈசுரம் , சுத்தவித்தை எனச்சிவ 
தத்துவமைந்தும் , காலம் , நியதி , கலை , வித் 
தை , இராகம் , புருடன் , மாயை எனவித்தியா 


- 


209 ) 


முப்பாலகர் 


கசுசுசு முப்பொழுதுந் தீண்டுவார் 


7. ) 


தத்துவமேழும் , மநம் , சித்தம் , புத்தி , அகங்கா கர் , அன்னமாத்திரம்புசிக்கும் பாலகர் . ( தைல. 
ரம் , செவி , தோல் , கண் முதலிய ஆன்மதத் தைலவ . ககஎ . ) 
துவமிருபத்துநாலுமாம் . ( கந்தபு . நவ . நஎ . முப்பாலர் - முப்பாலகர் . ( தைல . தைலவ . 

ககக . ) 
முப்பத்திரண்டறம் - ஆதுலர்க்குச்சாலை , 
ஓதுவார்க்குணவு , அறுசமயத்தார்க்குண்டி , பசு 

முப்பாழ் - அசுத்தமாயைப்பாழ் , சுத்தமா 
வுக்குவாயுறை , சிறைச்சோறு , ஐயம் , தின் யைப்பாழ் , மகாமாயைப்பாழ் என்பன. ( கூர்ம 
பண்ட நல்கல் , அறவைச்சோறு , மகப்பெறு பு .. திருக்கல் . சச . உரை . ) சகம் , சீவன் , ஈசு 
வித்தல் , மகவுவளர்த்தல் , மகப்பால் வார்த்தல் , 

ரன் இம்மூன்றும் முப்பாழென்பர் . 
அறவைப்பிணஞ் சுடுதல் , அறவைத்தூரியம் , 

முப்பான் - முப்பது . (நன்னூ . உருபுபுணரி . 
சுண்ணம் , நோய்மருந்து , வண்ணார் , நாவிதர் ,, 

40. உரை. ) 
கண்ணாடி , காதோலை , கண்மருந்து , தலைக் முப்பிணி- மூன்றுவியாதி , அவை : வாத , 
கெண்ணை , பெண்போகம் , பிறர் துயர்காத்தல் , பித்த, சிலேற்பன மென்பன . ( தைலவ . ) 
தண்ணீர்ப்பந்தல் , மடம் , தடம் , சோலை , ஆ முப்புடைக்காய் -தேங்காய் . ( காஞ்சிப் . 
றிஞ்சுதறி , விலங்கிற்குணவு , ஏறுவிடுத்தல் , நகரப் . உச . ) 
விலைகொடுத்துயிர்காத்தல் , கந்நிகாதாநம் என் முப்புரம் - திரிபுரம் , அவை : இருப்புமதில் , 
னும் முப்பத்திரண்டுவகைத் தருமம் . ( உ -ம் .) பொன்மதில் , வெள்ளிமதிலென்பன . ( பொ 
( சிவரக . நைமி . உக . ) காஞ்சிப்புராணங்கழு ருட் -நிகண் . ) 
வாய்ப்படலத்திற் சிலவேறுப்படுத்துக்கூறுவர் முப்புர மெரித்தான் – 1. சிவனார் வேம்பு . 
முப்பத்திரண்டு பசாரம் - ஆசமநம் , ஆவா 

2. பங்கம்பாளை , ( 1 , 2 - வைத்தியபரி ) 
கநம், பாத்தியம் , அர்க்கியம் , ஆசமநீயம் , ஸ்நா 

முப்புரி - 1. முப்புரம் . 2. மூன்றுகயிறு , 
நம் , வஸ்திரம் , எக்கியசூத்திரம் , பூஷணம் , 

( வழக் . ) 
கந்தம் , அக்ஷதை , புட்பம் , தூபம் , தீபம் , நை முப்புரி நூல் பூணூல் . அது : மூன்றுபுரி 
வேத்தியம் , அமுதாசநம் , நிசாதநம் , தர்ப்ப 

சேர்ந்த நூல் . ( வழக் . ) 
ணம் , பலார்ப்பணம் , தாம்பூலம் , பிரதெக்ஷ 

முப்புருட்த்துவம்- தூலபுருடத்துவம் , சூக் 
ணம் , நமஸ்காரம் , தோத்திரம் , புராணபட குமபுருடத்துவம் , பாபுருடத்துவம் என்பன . 
னம் , சாத்திரம் , சாமரம் , விசிறி , மஞ்சம் , சங் 

( சி . சி . அ : ஈ o . ஞாநப் . ) 
கீதம் , கண்ணாடி , வாச்சியம் , ஆத்மாரோபணம் . முப்புவநம் -- சுவர்க்கம் , மத்தியம் , பாதல 
( த -நி - போ . ) 

மென்பன . ( உ - ம் .) “ தருவானுமுப்புவனத்தினு 
முப்பத் துழவர் தேவர் - ஆதித்தர் பன்னிரு 

மில்லை " (திருவிளை . தலவிசேட . 2. ) 
வர், உருத்திரர்பதினொருவர், வசுக்களெண்மர் , முப்புள்ளி ஆய்தவெழுத்து . ஃ இம் 
அசுவநிதேவர்களாகிய மருத்துவரிருவர் என் 

மூன்று புள்ளியுங் கேட்கமென்னு மாயுதத்தி 
பர் . இம் முப்பத்து முக்கோடி தேவர்க்கும் தலை லிருக்கின்ற முப்புள்ளிபோலிருத்தலால் , ஆய் 
வர் முப்பத்து மூவரென்பர் . ( பொருட்டொ தப்புள்ளி , ஆய்தமுப்புள்ளி, புள்ளியெனப் பெ 
கை . நிக ) 

யர்கூறுவர் . ( நன்னூல் . குறிய தன் முன்னர் என் 
முப்பலை- கடு - நெல்லி . தான்றியென்பன . 

னுஞ் சூத்திரவுரையிற்காண்க .) 
சூ . நிக. க 2 : கங. ) 

முப்பூப்புடம் மூவிதமாகிய பூப்புடம் . 
முப்பழம் - முக்கனி . அவை : மா , பலா , 

அவை : மணவைப்பூப்புடம் , குழிப்பூப்புடம் , 
வாழை இவற்றின்கனி . ( சூ. நிக . க 2 : ச . ) பதனப்பூப்புடம் என்பன. ( தைல . வைத்திய 

முப்பாட்டன்- பாட்டனுடைய பாட்டன் . சாலைவிதி . கஉ . ) 
( வழக் ) 

முப்பூரம் பூரம் , பூராடம் , பூரட்டாதி 
முப்பாட்டி- முப்பாட்டன்மனைவி .( வழக் .) ஆகிய மூன்றுக்கும் பெயர் . ( விதாந .) 

முப்பால் -1 . அறத்துப்பால் , பொருட்பால் , முப்பேதம் - சுகதபேதம், சுசாதிபேதம் , 
காமத்துப்பால் என்பன . ( உ - ம் .) திருக்குறளிற் விசாதிபேதம் என்பன . 1. மரத்துக்கிலைகாய் 
காண்க . 2. ஆண் , பெண் , அலி எனவுங்கூறு முதலியவித்தியாசம் . 2. மரத்துக்குமறுமரம் . 
வர் . 3. சிவஞானபோதத்தில் . அவன் , அவள், 3. மரத்துக்குங்கல்லுக்குமுள்ள வித்தியாசம் 
அது என்பர் . 

எனவறிக . 
முப்பாலகர் - மூவகைப்பாலகர் அவர்பால் முப்பொழதுந்திருமேனிதீண்டுவார் -சிவ 
குடிக்கும்பாலகர் , பாலுமன்னமுமருந்தும்பால மூர்த்தியை முக்காலத்துந் தீண்டிப்பூசிக்குந் த 


- 


- 


-- 


மும்மூர்த்தி 


கசுகாஸ் 


முயலுதல் 


வப்பேறடைந்த சிவவேதியராகிய ஆதிசைவர் . 
( பெரியபு .) 

முப்பொருள் - திரிபதார்த்தம் . பதி, பசு, 
பாசமென்க . 

முப்பொறி - மநம் , வாக்கு , காயம் என்பன . 
( சூ . நிக . க 2 : 1. ) 

மும்மடங்கு - மும்மடி . ( வழக் . ) 
மும்மடியாகு பெயர் - ஒன்றற்கருமடியாகு 
பெயராய்நிற்பது அதனாலாய மற்றொன்றற் 
கும் பெயராய்வழங்குவது . ( வ - று .) " கார் " 
அறுத்தது . (நன்னூ . பெயரி . நங . உரை .) 

மும்மண்டலம் - அக்கிநிமண்டலம் , சந்திர 
மண்டலம் , சூரியமண்டலம் . ( பொருட் . நிக ) 
பூமி அந்தர சுவர்க்கமென்றுங்கூறுவர் . 

மும்மணிக்கோவை - ஒரு பிரபந்தம் . அது 
ஆசிரியப்பா, வெண்பா, கலித்துறை முறையே 
தொகை முப்பது பெறவடுக்கி , யந்தாதித்தொ 
டைபாகப்பாடுவது , சிதம்பர மும்மணிக்கோ 
வையிலறிக . 

மும்மணிமாலை - ஒரு பிரபந்தம் , அது , 
வெண்பா, கலித்துறை , அகவல் மூன்றும் , அந் 
தாதித்தொடையாகப் பாடுவது . ( பொருட் . நிக . 

) 
மும்மதக்கோடு -- தாலம்ப பாஷாணம் , 
( வைத்தியபரி ) 

மும்மதத்தன் - விநாயகன் . ( உ - ம் .) " மும் 
மதத்தனென்றொரு பெயர் தனக்கும் " ( தணிகை 
காப்பு ) மும்மதத்தின் விவரத்தைச்சிவஞான 
சித்தியார் , காப்பு . சிவஞா. உரையிலறிக . ) 

மும்மதம் - யானையின் , கன்னமதம் , கை 
மதம் , கோசமதமென்க. 

மும்மலம் - ஆணவம் , மாயை , காமியம் 
என்னும் மூவகைப்ப சம் . ( திருவானைக். பா 
யிர . அ . ) மலம் - அழுக்கு . 
மும்மீன் - மிருகசீரிடம் . ( சூ. நிக . க : சு க . ) 
மும்ழட்டி- பேராமுட்டி , சிற்றாமுட்டி , நாக 
முட்டி யென்பன . ( தைல . தைலவ . எசு . ) 

மும்ழரசு மங்கலமுரசு , வெற்றிமுரசு , 
கொடைமுாசாகிய மூன்றுமாம் . ( வள் . மாலை . 
க 0 . உரை . ) மங்கலமுரசை நீக்கி , நீயாயமுர 
சைக்கூட்டி மூன்றாகக்கூறுவர் . ( புறநானூற் 
றில் ) 
மும்மரம் - உக்கிரம் . ( வழக் ) 
மும்ழரித்தல் உக்கிரங்கொள்ளல் . ( வழக் . ) 
மும்ழர்த்தி -1. திரிகடுகு . ( தைலவ .) 2 . 
மூன்று மூர்த்தி , அவர் ; பிரமா , விட்டுணு , உரு 
த்திரனென்பவர் . ( உ - ம் .) " பொற்பூடணர்மும் 
மூர்த்திகளாம் விமலனார்க்கே ( சிவரக. கண 
பதிவந்தனை கரு . ) 


மும்மை -1 . முப்பிறப்பு . உம்மை , இம்மை , 
மறுமை . ( சூ . நிக . கஉ : ரு . ) 2. மூன்றாயிருக் 
குந்தன்மை . 3. மூன்று , ( தைலவ . ) இலக்கண 
நூலார் குணியைக்குணமாகக் குணமாகக்கூறு 
வதோர் மரபுவழுவமைதியென்பர் . 

முழட்சு - முத்திவிருப்பமுடையான் . இவன் 
கருமமுதிர்ச்சியால் இவ்விகபரம் உண்மையெ 
னில் , இன்மையாகவும் , இன்மையெனில் , உண் 
மையாகவுந் தோன்றுகின்றதேயென ஐயமுற் 
று இவற்றினுண்மை வெளிப்படு நிமித்தம் , 
இச்சக சம்பந்தமில்லாத சற்கருமங்கள் செய் 
பவன். ( வேதா. சூ . ஙங . ) இவன் ஐவகையதி 
காரிகளிலொருவன் . 

முழட் சுத்துவம் --- மோட்சத்தையறிந்து 
அடைய வேண்டு மென்கிற அதி தீவிரமாகிய 
பக்குவத்துடனே கூடியிருக்கிற தன்மை . ( வா 
சுதேவ . ) 

முழடர் -- முழுமூடர் . ( உ - ம் . ) “ மொழித் 
தேனியம்பு மும்மூடர் சொற்கொண்டு " ( திரு 
நூற் . ருங .) ( முழுமூடரென்பது மும்மூடரே 
னத்திரிந்தது . ) பின் முமூடரென விகாரமா 
யிற்று . 

முயக்கம் - 1. இருத்தல் . ( உ -ம் . ) " முன்பு 
மா தவப்பயத்தினாலவண்முயக்கமாவார் ” ( தணி 
கை . நாட்டு , சஅ . ) 2. முயக்கு . 
முயக்கு - முயங்கல் . 
முயங்கல் - 1. புணர்தல் . ( உ - ம் . ) " முதல் 
விழைந்தொருவனுடனியைந்த பொருள் பற்றி 
யின்புறமுயங்கினும் ” ( பாரத . கிருட்டிண .) 2 . 
பொருந்தல். (உ -ம் .) சடைமுயங்குபுனலன் 
( தேவார. பிரமபுர . எ . சம்பந்த .) 
முயங்குதல் - புல்லுதல் . ( புறநா . ) 
முயங்குதலுறுத்தல் தலைவிமுயங்குதற் 
குடன்பட்ட அருமையை வலியுறுத்திக்கூறு 
தல் . (தஞ்சவாணன் . கஎ .) 

முயல் - 1. தெரிநிலை வினைப்பகுதி . 2. மு 
சல் . ( திருவானை . நாட்டு ஙஉ . ) 
முயல்வு - முயற்சி . உ- தொழிற்பெயர்விகுதி 
முயலகன் -- தாருவன முனிவர்கள் சிவ 
மூர்த்தியைக் கொல்ல ஆபிசார யாகஞ்செய்ய 
அதிலெழுந்தபூதன் . ( அபிதாநசிங் .) 

முயலகனேய் - ஓர் வியாதி ( உ - ம் . ) " பயி 
லுமுயலகன்பொன்னைத் - திருடியுமக்குவந்த 
தென " (விருத்தா. தீர்த்த . கசு . ) 

முயலல் - முயலுதல் . ( உ - ம் ) " என்றுமருந் 
தவமுயலல் " ( கோயிற்பு. பாயிர . உஅ .) 

முயலாமை - முயலா திருத்தல் . ( வழக் .) 
முயலின் கூடு -- சந்திரன் . ( சூ . நிக . க : ருக) 
முயலுதல் - முயற்சி செய்தல் . ( வழக் . ) 


முரசு 


கசுசு அ 


முரல் 


முயலுப்பு -- விளயலுப்பு . ( வைத்தியபரி . ) தொன்றென்றுங்கூறுவர் . 3. வாச்சியப்பொது 
முயலை - ஒரு கோரைக்கிழங்கு . ( வைத்திய ( சூ . கே . எ . சஈ . ) 
பரி . ) 

முரசை - குபேரன் மனைவிக்குப் பெயர் .. 
முயற்கறை -முயற்களங்கம் . இது சந்திர ( அபிதாநசிந் .) 
னுக்குள்ளது . 

பரஞ்சல்- முதிர்வு . ( தொல் . உரியியல் .) 
முயற்கூடு - முயலின்கூடு, சந்திரன் (மறை முரஞ்சிய - முற்றிய . ( உ -ம் . ) காடுபல 
சைய.க.) 

முரஞ்சிய கோளியாலத்து " ( மலைபடு . உசுசு . 
முயற்சி- தாளாண்மை , ( சூ . நிக , சு . நீ எ . ) முரஞ்சியூ ர்ழடி நாகராயர் தலைச்சங்கப் 
முயற்சி நாயகர் - திருமீயச்சூரியி லெழுந் புலவருளொருவா. ( சிலப் .) 
தருளியிருக்குஞ்சுவாமிபெயர் . ( அபிதாநகோ . ) முரஞ்சுதல் - முதிர்தல் . ( புறநா .) 

முயற்சி விலக்கு - முயற்சி தோன்றக்கூறி முரடன் - பதமையில்லான் , முட்டாள் . 
விலக்குமலங்காரம் . ( தண்டி . பொருள் . சங . ( வழக் . ) 
உரை .) 

முரடு -1 . காடு . இம் மரத்தில் முரடுபாய்ச் 
முயற்செவிக்கள்ளி - ஒரு கள்ளி . ( வைத் திருக்கின்றது . 2.பதமையின்மை.(1,2-வழக் ) 
தியபரி ) 

முரண் -1 . தெரிநிலை வினைப்பகுதி . 2 . 
முயப்புல் - ஒரு புல் . ( வைத்தியமூ. அ . ) பகை .( தைல . தைலவ . கஉச . ) 3 . போர் . 
முயற்று முயற்சி . ( உ -ம் . ) " முயலாது ( சூ . நிக . க : சசு . ) 4. மாறுபாடு . ( உ - ம் .) 
பைத் து முயற்றின்மையாலே - யுயலாகவூழ்த் முரண்மாதவங்கண் முயன்று (தஞ்சை . கக . 
திறத்தின்னார் (நீதிநெறிவி . 30.) 

5. வலி. ( உ - ம் . ) முரண்டகு தடந்தேர்நண்ண 
முயறல் - முயலுதல . 

( கந்தபு . ஏம . எ . ) 
முயன்று - வருந்தி . (தஞ்சை . க கூ . ) 

முரண்டல் -- மாறுபடல் . ( வழக் . ) 
முயிறு -- ஓர் எறும்பு . ( உ - ம் . ) “ முயிறலைத் மாண்டன் - மாறுபாடுள்ளவன் . ( வழக்.) 
தெதெழு முழுமரத்தின் " ( இராமா . பிணிவீட் , முரண்டு -- மாறுபாடு . ( வழக்.) 

மான்டொடை- சொல்லும் பொரு நமுர 
மூரகரி - விட்டுணு. (திருப்பு . அ 0 . ) முர ணத்தொடுப்பது . ( யாப்பு . காரி . உறுப்பி . கசு .) 
னென்னு மசுரனைக்கெடுத்தவர் , 

முரண்படு தல் - மாறுபடுதல் . ( வழக்.) 
மரங்கினம் - மிளகு . ( வைத்தியபரி .) முரண்விளைந்தழிவணி-ஓரலங்காரம் . 
மரசக்கொடியோன் - தருமன் . ( சூ . நிக . அஃது ஓரிடத்துள்ளனவுங்காரிய காரணங்க 
* . ) 

ளாகாதனவமாகிய இரண்டு தருமங்கட்குமேன் 
மூசபந்தம் - நான்கடியுடையதாய் மேலி மேலுந்தோன்றியழியும் பகைமையைச்சொல் 
ரண்டடிகளுந் தம்முட்கோ மூத்திரியாகவும் , லுதல் . (சந்திரலோகம் .) 
சிறுவார் போக்கி முதலடியிரண்டா மடியினும் மாணவினைச்சிலேடை 
மூன்றாமடியினும் நான்காமடியினும் கீழுற்று சிலேடையணி , அஃது ஒன்றற்கொன்று மாறு 
மீண்டு மேலேபோய்க் கீழாயி றங்கி முடியவும் பாடாயுள்ளவினையான் வருவது . { தண்டி . எசு . 
இற்வாறேயிறுதியடியும் மேலே போய்க் கீழே உரை .) ( முரண்- மாறுபாடு ) 
மிறங்கி மேலே போய் முடியவும் தக்க காகப் முரனல்- மாறுபடல் , ( வழக் . ) 
பொருவார் போக்கி எழுத்துக்க ளமைத்துப் முரணித்தோன்றல் வேற்றுப்பொருள் 
பாடப்படுவது . ( தண்டி , கடு . உரை. ) 

வைப்பணி வகைகளுளொன்று . அது , 

மாறு 
ழா சபலம்- பலா. ( வைத்தியபரி . ) பட்டுத்தோன்றும் இயல்புடையதாய் வேற் 
மூரசம் -- வாச்சியப்பொது , அம் - சாரியை. றுப்பொருள முரணித்தோன்றல் . (தண்டி.. 

ரசவாகை அரசனது மாளிகையிடத் எஉ . உரை .) 
துப் பலியைப் பெறும் முரசின் றன்மையைச் முரணிய - மாறுபட்ட . ( பரிபாடல் . ) 
சொல்லியது ( புறப் , வெண் . மாலை . ) 

மாம்பு - 1. பருக்கைக் கற்களையுடைய 
மாசவுழிஞை- பொன்னாற் செய்தல் மிகை மேட்டுநிலம் . ( உ - ம் .) “ முரம்புகண்ணுடைந்த 

லயைச் சூடி ஆடு வெட்டியிடும் பலியை நுக நடவை தண்ணென” ( மலைபடு . சங ... ) 2 . 
ரும்முரசின் நிலைமையைச் சொல்லியது . ( புறப் . 
வெண் . மாலை . ) 

பாறை . 3. மேடு , ( 2 , 3 - சூ. நிக . கக : ரகரவெ . 
மாசு -1. உத்திரட்டாதிநாள் . ( சூ . நிக . மூரல் -- 1. ஒரு மீன். ( வழக்குண்டுபோலும் . 
க : எ அ . ) 2. பேரிகை . ( வழக் . ) அட்டமங்கலத் 2. முதனிலைத்தொழிற்பெயர் . 


2 


முருக்குதல் 


ககாசுகூ 


முருவிலி 


- 


லாந் 


முரல்வு - உள்ளோசை, ( பிங்கல . கசஙசு . ) 
மால - சதற . ( உ - ம் . ) “ குடுமிக்கூகை குரா 
லொடுமுரல் " ( மதுரை. கா .) 
மாலல் - ஒலித்தல் . 
மாலி -- முரளி. 
மாவை - வரி . ( உ - ம் . ) “ முாவைபோகிய 
முரியாவரிசி ” (பொருந. ககா .) 

மாள் - இப்பி . ( உ - ம் ) " நந்தும் முரளுமீரறி 
வினவே ( தொல் . பொருள் . நி அரு . ) 

முரளி - மூக்கால் வாகிக்குங்குழல் . ( வழக் .) 

மரற்கை -- 1 . கலிப்பா. ( சூ. நிக . க0 உக . ) 
2.தாளம் . ( மலைபடு . ங க.0 . ) 

முரற்சி - 1. ஒலித்தல் . ( பரிபாடல் . ) 2 . 
கயிறு . ( பதிற்றுப் .) 
மரற்றல் - ஒலித்தல் . ( பிங்கல. 2.கக்க .) 
மரற்றுதல் - முரற்றல் . 
முரறல் -சங்கினொலி . (பரிபாடல் ) 
மரன்-- ஓரரக்கன் . முராரியெனத்திருமா 
லுக்குப் பெயருண்மையாற்காண்க. நரகாசுரன் 
சேநாபதியென்பார். ( அபிதாநசி .) 

முராசுரன் ---- நரகாசுரன் றமையன் ( அபி 
தாநகோ .) 

முராரி - திருமால் . ( உ - ம் .) " விடுத்தலுமுராரி 
யேகி ” ( கந்தபு . ததீசியுத் . நசு . ) 

முரி -1. பாதி . ( கலித்தொகை, ஈச . ) 2 . 
தெரிநிலை வினைப்பகுதி . 

முரித்தல் - 1. ஒடிதல் . 2. கெடுதல் . 3 . 
தோற்றல். ( 1 , 2 , 3- வழக்.) 

மரித்தல் - 1. ஒடித்தல் . 2. கெடுத்தல் . 3 . 
தோல்வி செய்தல் . 

ழரிதல் --1 . ஒடிதல் . ( சூ . நிக . க : உக . ) .. 
கெடுதல் . (பிங்கல. கசு 52. ) 3. தோற்றல் . 
( வழக் ) 

மரிப்பு -1. எருத்தினிமில் . ( சு . செ . * : 
கச .) 2. முரித்தல் . பு - விகுதி . 
மூரிழரி - எட்டி . ( வைத்தியபரி .) 
மரிய - வளையாநிற்க. (சிந்தா.) 
மரியல் -- முரியப்பட்டது . 

முரிவு - ஒடிவு. 2. முறிவு . உ - தொழிற்பெயர் 
விகுதி . 3. வருத்தம் . (சிந்தா .) 
முருக்கல் - முருக்குதல் . 
முருக்கி- அழித்து , (சிறுபா, 2 77 எ . ) 
முருக்கிஷம் - பெருங்குரும்பை . ( வைத்திய 
பரி . ) 

முருக்கு -- 1 . எலுமிச்சை . ( தைல . தைலவ . 
எங . ) 2. முருக்கமரம் . ( வைத்தியபரி ) 

முருக்குதல் - 1. அழித்தல் . ( உ - ம் .) " முன் 
மலைவாரை முருக்கினனே (சிவ தரு. செனன 
மரண . கூகூ .) 2. கொல்லல் . ( பிங்கல . உகஉசு . ) 


முருகநாயனார் 

அறுபத்து மூவரிலொரு 
வர் . ( பெரியபு . )) 

முருகன் - 1. இளையோன் . ( உ - ம் . ) " முரு 
கனைமடிமேல்வைத்து " ( அரிச்ச . மயாக . 20. ) 
2. குமாரக்கடவுள் . ( சூ . ங்க . க : உ ங. ) 3. வெறி 
யாட்டாளன் . ( உ - ம் .) " முந்தையின் முதியா 
ளோடு முருகனை முறையிற்கூவி (கந்தபு. 
வள்ளி . கடுகு . ) 
முருகியம் - 

குறிஞ்சி நிலப்பறை . ( சூ . நிக . 
எ : சக . ) 

முருகு -1 . அகில் . ( மலையக . ) 2. அழகு . 
3. இளமை , 4. எலுமிச்சை . ( சூ நிக . 5- : 57. ) 
5. கள் . 6. காதணியினொன்று . ( வழக் . ) 7 . 
குமரன் . S. தெய்வத்தன்மை . 4. தேன் . 
(உ- ம் .) முருகுகொப்பளிக்குந்தாரோய் . ( பி 
மோத். 2. ஈ .0 . ) 11 ) , மணம் , ( உ - ம் . ) முருகு 

சந்தாமரைத்தாள்சிவப்பூர . ( கூர்மபு. கடவுள் . 
எ . ) 11. விறகு . ( வைத்தியபரி .) 12. விழா. 
13. வேள்வி . ( உ - ம் . ) “ அடியோங்கிப்பிற் 
பெயராப்படையோர்க்கு முருகயா ( மதுரை . 
ஈ.எ. ஈ.அ.) ( 2 , 3 , --கூர்மபு . கடவுள் . * " . 
உரை. ) ( 5 , 7 , 12 - சூ . நிக . சுக : சகரவெ . க 2 .. ) 

மருதவள கோதை - திருக்கண்ணாா 
கோயிலில் எழுந்தருளியிருக்கும் தேவியார் 
பெயர் . ( அபிதாநகோ.) 

சருங்க :: --- அழிதல் . (திருவிளை, வெள்ளி 
பம் . கா . ) 

பருங்கிஷம் -- பெருங்குரும்பை . ( வைத் 
தியபரி ) 

முருங்கு -1. தெரிநிலை வினைப்பகுதி . 2 . 
முருக்கமரம் . ( வைத்திய பரி .) 
முருங்குதல் - முருங்கல் . 
முருங்கை - ஓர் மரம் . அது காட்டு முருங்கை , 
செம்முருங்கை, தவசி முருங்கை , புனமுருங்கை 
எனப்பலதிறப்படும் . ( வைத்திய. மூ .) 
முருடர் - வேடர் . ( சூ . நிக . 2 : சு அ . ) 

முருடு -- 1 . ஒரு வாச்சியம், ( இராமா. பால 
கா . திருவவ . கஈ .) 2. பத்தல் . 3. பறைப் 
பொது . ( பிங்கல . கரு . ஈ.o .) 4. பெருங்குறடு . 
( சூ . நிக . எ : 5.0 .) 5. மத்தளம் . 6. விறகு . 
( பிங்கல . 2. அருஎ. ) 7. வெட்டியமரத்தின்கட் 
டை . ( வழக் . ) ( 2 , 5 -சிலப் . ) 

முருந்தம் - 1. இறகினடியிற்குருத்து . 2 . 
குருத்து . ( சூ . நிக . : சஎ. ) 3. வெண்மை . 
(1,3- சூ . நிக . கக : ரகரவெ . ஙசு . ) அம் - சாரியை . 

முருந்து - 1. முருந்தம் . 2. கொழுந்து . 
( வைத்தியபரி .) 

முருவிலி - 1. தழுதாழை . ( வைத்தியபரி . ) 
2. வவ்வாவொட்டி . ( மலையக . ) 


--- 


--- 


முலவை 


கசு 


முழுக்காடுதல் 


முல்லை 


1. ஐந்நிலத்தொன்று . அது . முலாம் - மலாம்பூச்சு . ( வழக் ) 
காடுங்காடு சார்ந்த இடமும் . நம்பியகப்பொருள் முலை - கொங்கை . ( உ - ம் . ) " பெருங்குலவு 
அகத்தினையியல் வரையேசுரமே என்ற சூத் பூண்முலையீர் " (திருவாச . திருப்பொன் . கூ . ) 
திரவுரையிலறிக . 2. உசசிமல்லிகை . 3. ஒரு முலைக்கண் - சிலீமுகமென்று பெயர் . ( சூ . 
பண் . ( உ - ம் . ) " குழல் வளர்முல்லையிற் கோவ 

நிக . உ : +0 . ) 
லர் தம்மொடு (சிலப் . அந்திமாலை , கரு . ) 4 . முலைத்தாய் - செவிலித்தாய் , முலைப்பால் 
கஞ்சா. 5. கற்பு . (சிந்தா .) 6. காட்டுமல்லிகை. கொடுத்ததாயென்க. 
7. வெற்றி . ( சூ. நிக , கக : லகாவெ . கஎ . ) 8 . முலைப்பாலி புற்றாம்பழம் . ( வைத்திய 
அரசன் தன்னை மேவிய அன்புடையாளைக்கூடி பரி . ) 
யமி குதியைச் சொல்லியது என்பர் . ( புறப் முலையமுது - முலைப்பால் . ( வைத்தியபரி . ) 
பொருள் வெ . மாலையில் ) (2,6 - வைத்தியபரி ) முவலம் - அவுபலபாஷாணம் . ( வைத்திய 
புறப்- மாலையிற்கார்முல்லை முதற்பலவகைப்படு பரி . ) 
மென்பர் . 

முழக்கம் - ஒலி . ( வழக் . ) 
முல்லைக்கருப் பொருள் --முல்லைநிலத்துற் முழக்கல் - ஒலித்தல் . ( சூ . நிக.கா : சசு .) 
பத்திப்பொருள் . அவை . முல்லைத்தெய்வமுதற் முழக்கு -- 1 . ஒலி , ( உ - ம். ) " இடியடங்கின 
கான்யாறாடலீறாயவாம் . ( நம்பியகப் . அகத்தி முழக்கிழந்தபல்லியம் ” (இராமா . நகர்நீங்கு . 
ணையில் . நெடுமால் . சூ . ) 

கமங . ) 2. தெரிநிலைலினைப்பகுதி . 
முல்லைக்குழல் - முல்லைக்கொடியால் முப் 

முழக்குதல் - தொனித்தல் . ( வழக் . ) 
புரியாகத் தெற்றியவளையை வளைவாய்க்கட் 

முழக்கோல் --நிலமளக்குங்கோல் .( வழக் .) 
செறித்து ஊதுங்குழல் . " முல்லையந்தீங்குழல் 

முழங்கல் -- ஒலித்தல் . ( வழக் . ) 
கேளாமோதோழி என்பதனாற் பெறப்படும் . 

முழங்கால் - முழந்தாள் . ( சூ . நிக . உ : அஎ . ) 
( சிலப் . ஆய்ச்சியர் .) 

முழங்கை - கையிலொருபாகம். ( சூ . நிக , 
முல்லை சான்றகற்பு --முல்லை சூடுதற்கமைந் 

உ : கக . ) 
தகற்பு . (சிறுபா ங o . ) 

முழந்தாள் - முழங்கால் . ) 
முல்லை சான்றபுறவு --இருத்தலாகியஉரிப் 

சூ . நிக . உ : அஎ . 
பொருளமைந்தகாடு ( மதுரை . உ அடு . ) 

முழந்து - முழங்கால் . 

முழம் -- அங்குலம் இருபத்துநாலுகொண் 
முல்லைத்தலைவன் - குறும்பொறை நாடன் 

டது . ( வழக் . ) 
( சூ . நிக . உ : எ O ) 
முல்லை நிலத்தூர் - பாடி . ( சூ . நிக . டகா 

முழல்- கழற்சிக்கொடி . ( மலையக .) 

முழவம்- : . குடமுழா . (பிங்கல . கருக 0 ) 

2. வாச்சியப்பொது . ( பிங்கல . க wo . ) 
முல்லைநிலப்பண் - சாதாரி . நம்பியகப் . 

முழவின் மார்ச்சனை - முழவின்மண் . ( சூ. 
அகத்திணையில் . நெடுமால் . சூ . ) 

நிக . கக : ணகரவெ . கக . ) 
முல்லை நிலப்பறை - பம்பை . ( சூ . நிக . எ : 

முழவு - 1. ஒருவகைவாத்தியம் . அஃது : 
முல்லைநிலப்புள் - காட்டுக்கோழி . அகமுழவு , அகப்புறமுழவு , புறமுழவு , பண்ண 
முல்லைநிலப்பெண்- ஆய்ச்சி . ( சூ. நிக . மைமுழவு , நாண்முழவு , காலைமுழவு எனப்பல 
2 : எ 0 . ) 

வகைப்படும் . ( கூர்ம . திருக்கல் . குரு . உரை .) 
முல்லை நிலமாக்கள் - ஆயர் . ( சூ . நிக . உ : 

2. பறைப்பொது . ( சூ . நிக . எ ; சங . ) 3. மத்த 
சுக . ) 

ளம் . ( உ - ம் .) " மண்ணின் முழவினொலியின்னா" 
முல்லைநிலமிருகம் - மான், முயல் . ( நம்பி | ( இன்னா. ஈஉ ) 
யக . ) 

முழவுக்கனி -- பலாக்கனி, மத்தளம்போற் 
முல்லைப்பாட்டு - ஒரு தமிழ் நூல்.(மணிமே. 

ம ) கனியிருத்தலாலிப்பெயர் கூறுவர் . 
முல்லையர் -- இடையர் . ( சூ . நிக . க : சுக .) முழா - முழவு . (சிந்தா .) 

முல்லைவன நாதர் -- திருமுல்லைவாயிலில் முழக்க - முழுதும் . ( உ - ம் .) “ வைரமாகிய 
எழுந்தருளியவிறைவர் . 

முள்ளை முழுக்கநிரைத்து (சிந்தா. முத்தி . கசு அ : 
முலங்கம் - சல்லிக் கொடி , ( வைத்திய உரை . ) 
அரும் . ) 

முழக்காட்டு --நீராட்டு . ( வழக்.) 
முலமுலெனல்-- ஈரடுக்கொலிக்குறிப்பு . முழக்காடுதல் அப்பியங்க ஸ்நானம். 
முல்வை - நாய் . ( வைத்தியபரி ) 

( வழக் .) 


வெ . எ . ) 


-- 


முள் 


ககாஎக 


முளை 


முழக்காளி 
குழூஉக்குறி . 


} 


ஈ ) 


சலாபங்குளிக்கிறவன் . ஒரு ( கூர்மபு . தக்கவேள் . கா . ) 3. முள்ளு . ( வழக்.)) 

செடி , மரம் , மீன் முதலியவற்றினுண்டு. 
முழக்கு - ஸ்நானம் . ( வழக் .) 

முள்காத்தல் 

மௌனமாயிருத் 
முழகல்- ) முழுகுதல் . ( இராமா.கிட்கிந் முள்காந்திருத்தல் - தல், (நன்னூ . 
முழதுதல் - ( தா . பம்பைப் . கஎ . ) 

எழுத்திய . சக , உரை . 
முழங்கல்- ) 
விழுங்கல் . ( வழக். ) 

முள்வாயன்-- ஒரு கறையான் . ( வழக் . ) 
முழங்குதல் 

முள்ளங்கத்தரி - முள்ளாங்கத்தரி. ( வழக் .) 
முழுத்தம் - முகூர்த்தம் . ( வழக் . ) 

முள்ளங்கி - ஒரு கிழங்கு . ( வைத்தியபரி .) 
முழத்தல்- முழுமையா தல் . 

முள்ளம்பன்றி - முட்பன்றி . ( சூ. நிக . ஈ : 
முழது 

எல்லாம். திவாகரம் , அருகன் உ . ) 
பெயர்பார் . 

முள்ளி -1. ஒரு செடி . அது கறிமுள்ளி , 
முழதொருங்குணர்ந்தோன் 

அருகன் . 

அடுக்குமுள்ளி , ஆற்று முள்ளி, கழுதைமுள்ளி, 
( திவாகரம் . ) 

செம்முள்ளி, நீர்முள்ளி , வறள்முள்ளியெனப் 
முழதோன்-- முழுதுமானவன் . 

பலதிறப்படும் . 2. கள் . ( வைத்தியபரி .) 
முழநாயகம்- ஓர்கொடி . ( வைத்தியபரி . ) முள்ளிக்கீரை- ஒருவகைக்கீரை ( வழக் . ) 
முழுநாள் இராசிக்குப்பங்குபடாநாள் . முள்ளியார் ஆசாரக்கோவை நூலாசிரி 
( முழுநட்சத்திரம் . ) 

யர் . ( அபிதாநசிந் .) 
முழ நீறு பூசியமுறிவர் - தொகையடியாரி முள்ளிலவு - ஒருமரம் . ( வைத்திய.மூதி .) 
லொரு வகையர் . ( பெரியபு ) 

முள்ளு -1 . ஒருகருவி . தாற்றுக்கோலென் 
முழநோக்கு- 

பூரணநோக்கு . இது : கிரக பர் . சீவகசிந்தாமணியில் . 2. கூர்மை . உ -காஞ் 
நோக்கினொன்று . 

சாரியை . 3. மரம் , மீன் முதலியவற்றின் முள் . 
முழப்பொருள் - சிவன் . ( உ -ம் . ) “ முந்து | ( 2 , 3 - வழக் . ) 
வாக்கினுக்குமெட்டாத முழுப்பொருளா முதல் முள்ளுடைழலம் முள்ளுள்ளவை . ( சூ . 
வா " (சிவரக . கணபதிகுமரன் . எ. ) 

நிக . ச : சுசு . 
முழமக்கள் -மூடர் . ( உ - ம் .) “ முழுமக்கள் முள்ளுநாயகம் - ஓர்கொடி . ( வைத்தியபரி .) 
காதலவை " ( திரிகடு . க . ) 

முள்ளூர் - மலையமான் திருமுடிக்காரியூர் . 
முழ்மகன் - அறிவிலான் . ( சூ . நிக . உ : நிரு . ) | ( புறநா . ) 
முழமணி- தொளையாமணி . ( வழக் . ) 

முள்ளெலி - ஒரெலி . ( வழக்.) 
முழமனை 

அறுபதடி நீளமும் , நாற்பதடி முளகரியம் - அகத்தி . ( வைத்தியபரி .) 
அகலமுள்ள நிலம் . ( வழக் . ) 

முளரி -1 . அக்கிநி . ( வைத்தியபரி .) 2 . 
முழமுதல் 

- குறைவிலாமுதற்பொருள் . கடைக்கொள்ளி . ( சூ . நிக . சு : கக . ) 3. காடு . 
( உ -ம் . ) “ முழுமுதலாகி நிதமாய் ” ( கூர்மபு. பிர 4. தாமரை . ( உ -ம் . ) “ முகிழ் ” பார் . 5. நுண்மை 
கிரு . ஈ . ) 

6. முட்செடி . ( பிங்கல . உ அரு. அ . ) 7. விறகு . 
முழமை - எல்லாம் ( வழக் . ) 

( நெடும். டுடு . ) ( 3 , 5 - பிங்கல . ஙக எஅ .) 
முழவது- எல்லாம் . ( சூ . நிக . அ : கசு . ) முளரிதாளம் - தாமரைவளையம் . தைலவ . ) 
முழவதுஞ்சேறல் ஓரலங்காரம் . வேற் முளவு - முட்பன்றி . ( உ -ம் . ) மூண்டெழு 
றுப்பொருள் வைப்பணி வகையி னொன்று . சினத்துச்செங்கண்முளவுமுள்ளரிந்துகோத்த 
( தண்டி . பொருள் . சஉக . ) 

( பெரியபு . கண்ணப் . 20. ) 
முழவல் -1. நீர்ப்பறவை விசேடம் . ( பரி முளவுமா - எய்ப்பன்றி. ( சிந்தா . ) 
பாடல் .) 2. முத்தங்கொள்ளல் . ( உ -ம் . ) திருக் முளா - முள்ளங்கி . ( வைத்திய . மூ . தி . ) 
கோவையாருரையில் வந்திருக்கிறது . 

முளி -1 . செம்முள்ளி. ( தைல . தைலவ . 
முழை- குகை. ( உ - ம் . ) “ முழைபுகுசீய | எ 2 .) 2. மரக்கணு . 3. தெரிநிலை வினைப்பகுதி 
மன்ன மொய்ம்புடைப்பிரகலா தன் " ( கூர்மபு. முளிதல்- நாய்தல் . ( பிங்கல . சுஈச . ) 
அந்தகா . கக .) 

முளிய - வேவ . ( மணிமே . ) 
முழைஞ்சு- மலையினுட்குகை. ( உ - ம் .) முளை -1. அங்குரம் . ( உ -ம். ) வித்தின் 
மோனர்பார் . 

முளைக்குழாநீருண்டேலுண்டாம் " ( நான்மணி . 
முள் - 1. தாற்றுக்கோல் . (சிந்தா .) 2 . சுச . ) 2. ஆப்பு . 3. தண்டாயுதம் . ( பிங்கல. 
நுண்மை . ( சூ. நிக. அ : கக . ) கூர்மையெனினு கடுஎஎ . ) 4 , தெரிநிலை வினைப்பகுதி . 5. பரு 
மாம் . ( உ - ம் . ) முள்ளெயிற்றொளிவில்வீச . வின்முளை , 6. பூட்டுக்கதவு இவற்றின்முளை . 7 . 


முற்றம் 


கசுஎன் 


முற்றும் 


முகுதி . 


கஙச . ) 


மகன் . 8. மூங்கில் . ( 2 , 4 , 5 , 6 -வழக் ) ( 7 , 8 முற்றல் -- 1. காழ்கொள்ளல் . 2. முடிதல் . 
பிங்கல. நகஎக . ) 

( உ -ம் .) “ மூவகையுலகமுற்றுங்காலத்து முற்ற 
முளைக்குதல் - முளைத்தல் . இது : வித்தின் வற்றோ" ( இராமா . கிட்கி . அரசி. சஉ . ) 3 . 
முளை வெளிப்படுதலாம் . 

முதிருதல் . (நன்னெறி . ஙஅ . ) 4. மூப்பு .(உ -ம் . ) 
முளைக்கொட்டு - ஆற்றுக்காலாட்டிப் பெ " முற்றலாமையிள நாகமோடேனமுளைக்கொம் 
ண்களினோர் விளையாட்டு ( வழக். ) 

பு " ( தேவார . பிரமபுர . உ . ) ( சம்பந்த .) 5. வளைத் 
முளைத்தல் -1 . உண்டாதல் . ( உ - ம் . ) “ தறு 

தல் , ( சூ . நிக . கக : றகரவெ . கரு . ) 
கண்வேள்விமுளைத்ததோர் வெண்கண்வாளா 

முற்றள பெடை - எல்லாச்சீர்க்கண்ணு மள 
வை " ( திருவி . நாக . க . ) 2. முளைக்குதல் . 

பெடைவரத்தொடுப்பது . ( யாப் - காரி , உறுப்பி , 
( வழக். ) 3. வெளிப்படத்தோன் றல் . ( உ -- ம் .) 

20. உரை .) 
" கேடகத்துட்டாழ் வுற்றடங்குவர் முளைப்பார் முற்றி- முதிர்ந்து . ( ஐங்குறு . ) 
( திருவி . அங்கம் . கஎ . ) 

முற்றறிவன் - கடவுள் . ( தருக்கசங்கிர . கசு . 
முளைப்பு - முளைத்தல் . பு - தொழிற்பெயர் | மூலம் .) 

முற்றுமை - முடியாமை . ( வழக் ) 
முளை மூலம்-- ஒருரோகம் . ( தைல . தைலவ . 

முற்றய்தம் - தன்மாத்திரையிற் குன்றாவாய் 
கச 0 . ) 

தவெழுத்து . ( நன்னூல் . எழுத் . நடு . ) 
முளையான்-- குழந்தை . ( வழக் .) 

முற்றி 1. தங்கி . (மதுரை , உஙஅ . ) 2 . 
முற்கம் - பச்சைப்பயறு, ( தைலவ . ) தழும்பிருந்து . ( சிந்தா. ) 
முற்கரம் - ஒராயுதம் . இதற்கு : முசுண்டி முற்றிக்கை - ழுற்றுகை , வளைத்தலாம் . 
யென்றுபேயர் . ( பிங்கல. கருகக ) 

( வழக் . ) 
முங்கலம் -உபநிடதமுப்பத்திரண்டினொன் முற்றிகாம் - முற்றியலிகரம் . 
றென்பர் . 

முற்றிமை - முதுக்குறைமை ( சிந்தா . இலக் . 
முற்கலன் --- மகாசீலமுடைய ஓர் முநிவன் . 
( அபிதாநகி .) 

முற்றியலுகரம்-தன்மாத்திரை குறையாத 
முற்காசு- கோரைக்கிழங்கு .( வைத்தியபரி ) 

வுகரம் . ( நன்னூ . எழுத்திய . நக . உரை .) 
முற்காந்நம் அரிசியின் நான்குமடங்கு 

முற்றியைபு - எல்லாச்சீர்க்கண்ணுமியைபு 
கொண்ட சிறுபயறும் தேங்காய்த்துறுவலும் 

வரத்தொடுப்பது . ( யாப் -காரி , உறுப்பி . கக . ) 
கூட்டிப் பாகம் பண்ணப்பட்டது . ( சைவச . ) 

முற்றில் -1. சிறுசுளகு . (சிந்தா . குண. 
முற்கு - கெர்ச்சிரம் . (நன்னூ . எழுத்திய . உசசு . ) 2. விசாகநாள் . ( சூ . நிக . க : எச . ) 
ந . உரை ) 

முற்று - 1. எல்லாச்சீர்க்கண்ணுமோனை 
முற்குளம் - பூராடம் . (சூ . நிக . க : எசு .) முதலாயினவருவது . ( யாப் . காரி , உறுப்பி . 

முற்கொழுங்கோல்- பூரட்டாதி . ( சூ . நிக . கக ) 2. தெரிநிலை வினைப்பகுதி . 3. முடிவு . 
க : எ.அ.) 

( சூ . நிக. எ : அ .) 4. வளைத்தல் . ( உ -ம் . ) “ நீர் 
முற்சநி - மகநாள் . ( சூ . நிக . க : எக . ) முற்றிமதில் பொரூஉம் ” ( கலி . சுஎ . ) 
முற்படல்- ) 1. ஏதிர்ப்படுதல் , 2. முந்து முற்றுகாம் -- முற்றியலுகரம் , ( நன்னூ . 
முற்படுதல்- தல் . ( 1 , 2 - வழக் . ) 

எழுத். ஙக , உரை .) 
முற்பனி - முன்பனி. மார்கழி , தை மாதங்க 

முற்றுகை - முற்றுதல் . கை - தொழிற்பெ 
ளின் பனி . ( பிங்கல . ஈ .02 .) 

யர் விகுதி . 
முற்பாடு - 1. முற்படுகை. 2. முன் . ( பதிற் முற்றுதல் -1. சூழ்தல் . ( உ -ம் . ) “ நீர்முற்று 
றுப்பர் .) 

மண்டமீ ” ( கூர்மபு . பிரகிரு. உச . ) 2. மிகுதல் . 
முற்பூண் மங்கலியம் . ( பாரத . திரௌ . ( பத்துப் . ) 3. முடித்தல் . ( புறநா.) 4. முதிர் 
அஎ . ) 

தல் . ( முற்றல்பார் .) 5. வயிரங்கொள்ளல் , ( வ 
முற்றத்துறத்தல் - முழுதும் விடுதல் . அதா முக் . ) 6. வளைத்தல் . ( உ - ம் . ) “ முற்றினரிராம 
வது : பொருள்களையும் , உடம்பினையும் , உவர்த் னை படுகுதேரினார் ” ( இராமா.கரன் வதை.கச ) 
துப்பற்றுவிடுதல் . ( வள் . கசஅ . பரி . ) 

முற்றுபு - சூழ்ந்து . ( பரிபாடல் ) 
முற்றம் - மூன்றில் , வீட்டு முற்றம் . ( உ - ம் . ) முற்றும் -1. எல்லாம் , முழுதும் . ( உ - ம். ) 
அவுடாசனநெறியின் முற்றத்தமர்ந்த விருந்தி " சிவலிங்கபூசைசெய் தண்டமுற்றுமளித்திடுந் 
னர்க்கருத்தல் " ( கூர்மபு . வருணா . உங. ) திண்ணனார் " ( சிவரக , தேவியுடன் , கக . ) 


-அது 


முறிச்சாதனம் 


ககஎட 


முறை 


முறுக்காணி 


முற்றுமடக்கு - ஓரலங்காரம் . அஃது அடி முறித்தல்-- ஒடித்தல் .( உ - ம் . ) “ பொருசிலை 
முழுதுமடங்கிவருவது. ( தண்டி . சொல்லணி . முறித்தவீரன் ” ( பாரத . கிருட்டிண . கசக .) 
ச . உரை . ) 

முறிதல்-- ஒடிதல் . ( சூ . கெ . க : உ.க.) 
முற்று முடுகு வெண்பா - நான்கடியுமுடுக் முறிதிரிசூலை - ஒரு சூலை நோய் . 
காய்வருவது . 

முறிந்த- தளிர்த்த . (சிந்தா.) 
முற்று முதிர்வு - ஓர் துறை . மதிலினுள் முறிப்பு -முறிவு . 
ளோன் முரசுகாலையொலிப்பப் புறத்திருந்த முறியல் - முறிதல்.அல்.தொழிற்பெயர்விகுதி 
வுழிஞையானது வெய்யகோபத்தின் மிகுதி முறியன் -- விற்றற்குரிய அடிமைக்காரன் . 
யைச் சொல்லியது . ( புறப் . வெ . மாலை . ) 

( வழக் .) 
முற்றுமுரண் - எல்லாச் சீர்க்கண்ணுமுரண் முறிவு - முறிதல் . 
வரத்தொடுப்பது . ( யாப் . காரி . உறுப்பிய . கக. ) சரிவெட்டியான் - ஒரு கடற்காளான் , 

முற்றுமோனை எல்லாச் சீர்க்கண்ணு மோ முறுக்கர --ஒரு பாம்பு , 
னைவரத்தொடுப்பது . ( யாப் . காரி . உறுப்பிய . முறுசிகல் -- 1 . கோபித்தல் . 2. கயிறுமுத 
கக. ) 

லியவற்றைத் திரித்தல் . ( 1 , 2 - வழக் ) 
முற்றுருவகம் -உருவக அணிவகையுளொன் முறுக்கவரை - ஒருவகை அவரைக்கொடி . 
று . அது அவயவமும் , அவயவியுமாகமுற்றும் ( வழக் . ) 
உருவகஞ்செய்யப்படுவது . ( தண்டி.நடு.உரை ) 

வீணையின் மாடகத்தின் 
முற்றுழிஞை - உழிஞைப்பூ மாலையைச் பெயர் . ( சூ . நிக , க 0 : சஈ . ) 
சூடிப் பகைவரை வென்ற சிறப்புரைத்தது . முறுக்கு -- 1. பணிகாரம் . 2. தெரிநிலை 
( புறப் . வெ . மாலை . ) 

வினைப்பகுதி . 3. விறாப்பு . ( 1 , 2 , 3 - வழக் . ) 
முற்று வமை - பூரணவுவமை , உபமானம் , முறுக்குதல் - முறுக்கல் 
உபமேயம் , பொதுத்தன்மை , உவமையுருபு முறுகப்பழத்தல் - மிகவுநெகிழும்படி.பழுத் 
இந்நான்குங்குறையாமல்வருவதென்பர் . ( தண் தல் , ( மலைபடு . கஙஉ , ) 

முறுகல் -- 1 . கடுமைப்படல் , 2. திருகல் . 3 . 
முற்றுவித்தல்-- முதிர்வித்தல் . (வழக் . ) முதிருதல் , 4. வேகங்கொள்ளுதல் . ( 1 , 2 , 3 , 
முற்றுவினை --- வினைமுற்று . ( நன்னூ . வி 

4 - வழக் .) 
னையி . க உரை . ) 

முறுகி - மிக்கு . ( சிந்தா . ) 
முற்றூட்டு - பிறர்வாராத எல்லை . ( திருக் முறுமுறுப்பு - கோபக்குறிப்பு . ( வழக் . ) 
கோ . உ G2 . ) சர்வசுதந்தரமாகவனுபவிக்கப் முறுவல் -- 1 . இறந்துபோன நாடகத்தமிழ் 
படுவதான பூமியுமாம் . ( வழக்.) 

நூல்களுள் ஒன்று . ( அபிதாககோ.) 2. எயிறு , 
முற்றெச்சம் - வினையெச்சமாக வழங்கப் ( சூ . நிக . உ : கச . ) 3. சிரிப்பு . ( உ - ம் . ) முடி 
படும் வினைமுற்று. (நன்னூ . வினை பிய . ஈஉ . ) வறவருடியென்ன முறுவலித்திறைவன் . ( கந் 

முற்றெதுகை -- எல்லாச்சீர்க்கண்ணுமெது தபு. பிரமயா . நி . ) மெல்ல நகுதலென்பர் . சில 
சைவரத்தொடுப்பது . ( யாப் , காரி , உறுப்பிய . 
கக . ) 

முறுவலித்தல்- ) சிரித்தல் . ( உ - ம் . ) “ ஆயி 
முற்றேன்றல் - தமையன் . ( வழக் . ) 

முறுவலிப்பு- | ழைமுறுவிலித்து ” ( பிர 
முறண்டகம் --ஔபல பாஷாணம் . ( வைத் 

மோத் . பஞ்சாட் . உக. ) 
தியபரி . ) 

முறுவற்குறிப்புணர்தல்- ), தலைவிமுறு 
முறம் -1 . சுளகு . 2. விசாகநாள் . ( 1 , 2 வலினது குறிப்பைத் தலைமகனுணர்தல் . ( வா 
சூ . நிக. கக : ழகரவெ . க . ) 

ணன் , கசு . முகம் . ) 
முறி -1. உயர்ந்தவெண்கலம் . 2. எழுது முறை -1. அடைவு . ( புறநா ) 2. ஊழ் . 3 . 
முறியாகியவோலை . 3. தளிர் . ( சூ.நிக.ச : சஎ .) ஒழுக்கம் . ( சூ . நிக . அ . சச . ) 4. கட்டு , 5. கற்பு . 
4. துண்டு . 5. தெரிநிலை வினைப்பகுதி . ( 1 , 2, ( பரிபாடல் .) 6. குணம் . ( பிங்கல . கஎடுக .) 7 . 
4 வழக் . ) 

கூட்டு, 8. தரம் . ( உ - ம் .) “ பன்முறை பாவித் 
முறிக்குதல் - முறித்தல் . ( வழக் :) 

தாழ்ந்து (திருவிளை , நான்மட . உரு . ) 9. நீதி . 
முறிகரை- இடிகரை . (வழக் . ) 

(உ - ம் .) “ நின்மொழிவழிமுறைசெய்து " ( திரு 
முறிதளம்- பூராடம் . ( பிங்கல . கூகஅக . ) விளை . நாகமெய்த , கங .) 10. பழமை . ( பிங்கல . 
முறிச்சாதனம் - முறிப்பத்திரம் , உறுதிப் உ 204 . ) 11. புத்தகம் . ( உ - ம் . ) “ இளையபால 
பத்திரமாகியவோலை யென்பர் . 

கன் முறைவரைகுவனென ( கந்தபு . அவை 


வுரைகாரர் . 


210 


முன் 


ககஎச 


முன்றோன்றல் 


யடக் , க .) 12. மறுபிறப்பு . ( பரிபாடல் .) 13 . முன்கடை - வீட்டுவாயில் . ( ஐங்குறு . ) 
முறையீடு. ( வழக் . ) 14. வகை. ( புறப் . வெ . முன்குடுமி - பூர்வசிகை . ஒருவகைப்பார்ப் 
மாலை .) 15. வரிசை . ( வழக் ) ( 2 , 4- பிங்கல . பார் முதலியோர்க்குள்ளது . ( வழக் . ) 
ஈக அக . ) 

முன்கோபம் - வெம்பல் முதலியன. ( சூ . 
முறைக்காய்ச்சல் - ஒன்றைவிட்டொரு நிக. அ : சுங . ) 
நாள் வருஞ்சுரம் . ( தைல . தைலவ , ச 0 . ) 

முன்கை - கெண்டைக்கை . ( வழக் . ) 
முறைகாரர் முறைப்படி திருப்பணி முன் சொல் - பழமொழி . ( சூ . நிக . க 0 : க O. ) 
செய்வோர். ( வழக் ) 

முன்பகல் -- நாட்காலம் . ( கவி . எசு . ) 
முறைத்தல் - விறைத்தல் . ( வழக் ) 

முன்பன் - முதல்வன் . ( வழக் . ) 
முறைநிரனிறை - நேர்நிரனிறை . ( நன்னூ . முன்பனி - ) . மார்கழி , தைமாதங்களிற்பனி. 
பொதுவிய. ஈ . ) 

( சூ . நிக . க : அஎ . ) 
றைப்படுதல்- முறையிடுதல் . ( வழக் . ) முன்பனியுரிமை - கொண்டல்வீசலுங் , 
முறைப்பாடு- தனக்குநேரிட்ட. ஆபத்தைக் கூகை ஆந்தையிவைமகிழ்தலு , மாவுஞ்சிவந்தியு 
கூறிரீக்கும் பொருட்டு , வேண்டுகையாகிய மு மலர் தலும், இலந்தைபழுத்தலுஞ், செந்நெல் 
றையீடு . ( பெரியபு . தடுத்தா. நக . ) 

விளைதலுங் , கரும்புமுதிர்தலுமாகும் . 
முறைப்பு - விறைப்பு . ( வழக் . ) 

முன்பாலை நாடு- குமரியாற்றிற்கும் , பஃ 
மும் மயக்கி- குப்பைமேனி. ( மலையா .) று ரியாற்றுக்கும் , இடையிலுள்ள நாடு ( சிலப் . ) 
முறைமை - 1. கிரமம் . ( வழக் . ) 2. முறை . 

முன்பிறந்தாள் - அக்காள் . சூ.நிக. க : எசு .) 
(பிங்கல . நகஅக . ) 
முறையிடுதல் -- தனக்கு நேரிடுமாபத்தை 

ன் -- 1 . பழமை . ( சூ . நிக . கக : ரகரவெ . 
நீக்கும் பொருட்டுப்பலருமறிய இது முறையோ 

2. ங. ) 2. முன் . ( உ - ம் .) " எம்மான் முன்பு செ 

ன்று " (சிவரா. கணபதிவந்தனை . கக . ) 3 . வலி . 
வென்று அவறுவது ( பெரியபு . சடுத்தா. சட்டு . ) 

( உ - ம் ) வலிமுன்பின்வல்லென் றயாக்கை " 
முறையிலுயர்வுநவிற்சியணி -- ஓரலங் 
காரம் , அது : காரண காரியமொருகாலத்துநிகழ் 

( கலு . " . ) 
முன்முடுத வெண்பா 

முன்னிரண்டடி 
வதாகக்கூறுவது . ( அணியிலக்க . 40. பக்கம் . ) 
முறையிலார் கீழ்மக்கள் . ( சூ . நிக , 2 : நிச . ) 

முடுக்காய்வரும் வெண்பா. 

முன் மொழி -1. தொடர்மொழியின் முன் 
முறையின் வைப்பு நூலழகினொன்று . 

னிற்குஞ்சொல் . ( நன்னூ . பொதுவிய , கசு . ) 
( நன்னூ பொதுப் . கங . ) 

2. மூதுரை . 
முறையீடு -- முறையிடல் . ( பெரிய , தடுத் 
தாட் . சடு . ர .) 

முன்மொழிந்துகோடல் - ஓர் யுத்தி . அது : 
முறைவேண்டினர் - வலியரால் நலிவெய்தி 

முன்னே ஒன்றனைச்சொல்லிப்பின்பு அதனை 
அது தீருமாறு வேண்டிநிற்பவர், ( வள் . ஙஅசு . ) 

வேண்டுமிடந்தோறுமெடுத்துக் கொள்ளல் . 
முன் -1, அநாதி . ( உ -ம் . ) “ முன்னாள் பதி ( நன்னூ . பாயிர , கரு . ) 
யாயினும் ( கோயிற்பு. வியாக்கிர , கக .) 2 . முன்றுதை- தந்தையின் தந்தையாகிய பாட் 
அசையாகவருவது. ( பெரியபு . இயற்பகைநாய . 

டன். ( வழக் .) 
2 .. ) 3. ஒரேழனுருபு . ( உ - ம் . ) " கற்றார்முற் 

முன்றய்- தாயின்றாயாகியபாட்டி: ( வழக் .) 
றோன்றாகழிவிரக்கம் ( நன்னூ.பெயரிய . சாரு . 

முன்றனை - வஸ்திரத்தின் முகப்பு . தோகை 
உரை. ) 4. பக்கம் . 5. பழமை . ( உ - ம் . ) " முன் 

யென்று பெயர். முன்றோகையென்று கூறினர் . 
னாண்மறையோதமுழங்கிய கான்வழியும் " ( கோ ( சூ . நிகண்டில் . ) 
யிற்பு . வியாக்கிர . கக . ) 6. முதல் . ( உ -ம் . ) முன்றில் முற்றம் . இல்முன் என்பது , 
“ முன்னொருவரறியாமே ” ( பெரியபு . தடுத் முன்றிலெனமாறி, றகரவொற்று விரிந்து , 
தாட் . அரு .) 7. முன்பு . ( உ - ம் . ) " துன்னார் கண் இலக்கணப்போலியாயிற்று . 
முன்னே வாழியிம் மூதூர்மறுகச் " ( திருக்கோ. முன்றேர்க்குரவை - மன்னனுடைய 

வெல் 
உ mo . ) 8. மேல் . 9. விரைவுப்பொளுணர்த்துவ லுந்தேர் முன்வீரராடியது . (புறப் . வெ.மாலை . ) 
தோரிடைச்சொல் , ( உ - ம் . ) " முன்னிவனை முன்றுறையர் - 

பழமொழி செய்த 
யவ்வீதிமுரண்டேர்க்காலூர்கவென பெரியபு . முன்றுறையரையர் - ஆசிரியர் . ( அபி 
திருவாரூ. ச . ) 10. முற்காலம் . (உ - ம் .) " தோழி தாநசிந் .) 
நீத்தென்னை முன்னே துறந்து " (திருக்கோ முன்றெடரி - நாயுருவி . ( வைத்தியபரி .) 
உங O. ) 

முன்றேன்றல் - தமையன் . (பிங்கல . கக :) 


உரை . 


- 


முன்னிலை 


ககா எரு 


முன்னை 


சை . 


முன்னடைப்பன்-மிருகங்கட்கு வருமோர் முன்னிலைத்தீவகம் - முதனிலைத் தீவகம் . 
நோய் . ( வழக். ) 

முன்னிலைப்பன்மைவினைமுற்று 
முன்னணி - முற்படை . ( வழக் . ) 

- ஈர் என்னும் விகுதிகளையுடைய பன்மைவினை 
முன்னணை --முதற்பிள்ளை. ( வழக்.) முற்று . ( நன்னூ . வினையிய . கஅ ) 

முன்னதம் --- காலக்கணத்தொன்று . அது : முன்னிலைப்புறமொழி - முன்னிற் போர் 
பதாகையிற்சுட்டுவிரலைப் பிரித்திடலாம் . பதா க்குப் பிறரைக் கூறுமாறு போலக் கூறுதல் . 
கைக்கையாவது பெருவிரல் குஞ்சித்து ஏனைய அகப்பொருட்டுறையினொன்று . 
விரல்களை நிமிர்த்தல் . ( சிலப் . ) 

முன்னிலை மொழி - அறத்தொடுநிலை . ( நம் 
முன்னம் -1 , கருத்து. ( நம்பி . யகப் , ஒழி பியகப் . ) 
பிய . உ .) 2. குறிப்பு (சிந்தா.) 3. சீக்கிரம் . முன்னிலையசைச்சொல்-- நன்னிலையி 
( வழக் . ) 4. சீக்கிரிமரம் . (பிங்கல . உஎச கா.) 5 . டத்து வருமசைச்சொல் , மியாமுதலாயின . (நன் 
மனக்குறிப்பு. ( உ - ம் . ) " முன்னமுகத்தினு ன . இடையிய , உக , ) 
ணர்ந்து ( புறநா . ங . ) 6. மனம் . ( 

( பிங்கல . முன்னிலையாக்கல் - ஓர் துறை, தலைமகன் , 
கஎஎ ஙா . ) 7. முற்காலம் . ( உ - ம் .) " அளியுடன் தலைமகளை முன்னிலையாக்கிக்கூறுதல் . ( தஞ் 
கர்மமுன்னமறைந்திடும் " ( கூர்ம பதிக. உ .) 

வா .) 
S. முன் (திருவிா. பழியஞ்சின. : - ஈ.) மலை முள்ளிலையேவலொருமை வினைமுற்று - 
கராதியில் உசில் என்பர் . 

முன்னிலையேவலாக வரும் ஒருமை வினைமுற்று 
முன்னர்-1 . ஆதி . (உ - ம் .) முன்வரிக்கடம் (நன்னூ . வினையிய . கசு . ) 
பின்மாடே... ( திருவிளை. தலவி . உ . ) 2. இடம் . முன்னிலையேவற்பன்மை வினைமுற்று -- 
( பிங்கல . கெகூ .) 3 முன் . ( உ -ம் .)“ பூரணன் மின் , உம் விகு கியையுடைய மொழிகள் . 
றிருமுன்னரில் யாவரேபுகுவார் (சிவாக, முன்னல பொருமைவினைமுற்று -- ஐ , 
மேரு. 2.0 ) 

ஆய் , இ ) என்னும் விகுதிகளையுடைய விரு 
முன்னல் -1 நினைத்தல் . :), கெஞ்சு , { 1 , | திணை முக்கூற்ருெருமைவினைமுற்று . 
2 - சு . நிக . ககனகாவெ..) 

முன்னிற்றல் --1.அழியாதுநிற்றல் . (உ - ம் .) 
முன்னவர் - 1. பிராமணர். ( உ - ம் ) முன் " யாவளமுன்னிற்பவை ( வள் . சுஙகா .) 2 . 
எ வரென்பகற்றேர் " (சருவிளை, LOIT னிக்க. முன்னே நிற்குதல் . ( வழக் . ) 
---- க . ) 2. மூன் பிறந்தவர் . ( வார் , 

முன்னின்று - முன்னின்றது . ( ஐங்குறு .) 
முன்னவள் --- 1. தமக்கை . :) , மூதேவி, முன் என்றுணர்ந்தியோம்படையாற்றல் 
( 1 , 2- வழக் ) 

ஓர்துறை. முன்னின்றுணர்த்திய பாங்கி , எம் 
முன்னவன் ---- 1 . கடவுள் . 2. சிவன் . ( 5 ங் மைப்பாதுகாக்க வேண்டுமென்று கூறல் . ( தஞ் 
கல . சு.ச. ) 3. தமையன் . ( சூ . நிக . ட : எ .) சை . பகற்குறி . கரு கூ . ) 
1. முதலானவன் . ( வழக்.) 

முன்ன - 1. தலைமை ... முன்னொற்றி . 
முன்னவிலக்கு - ஓரலங்காரம் . இது குறிப் ( 1 , 2 - வழக் ) 
பிளை ஒன்றினை மறுத்து மேன்மைதோன்மர் 

முன்னுதல்- 1. அறுகுதல் . (சிந்தா .) 2 . 
சொல்லுவது . (தண்டியலங் . பொருளிணி..) நினைத்தல் . 3. முற்படுதல் . (உ - ம் ) " மற்றவண் 
முன்னன் --- முந்தியவன் . ( வழக் . ) முன்னினளால் " ( தணிகை. சீபரி . நஈஉ .) 

முன்னி -- 1 . முற்பட்டு . ( உ - ம் .) முன்னி முன்னுபு -1.பொருந்தி .(சிந்தா.)2.முன்னி . 
யோரிமை யொடுங்குமுன் முடித்திடுதலும் முன்னுறு ( ri ச்சி முறையுறக்p3 - 
( கூர்மபு . தக்கன் . வே . ச 0 ) 2 மேற்கொண்டு . அகப்பொருட்டுறையினொன்று . (தஞ்சைவா . 
( திருமுரு . கஉக . ) 

கூஉ . ) 
முன்னிசிவு - சரீரத்தை முன்னுக்கு வளைக் முன்னூல் -1. கடவுள்மொழிந்தமுதனூல். 
கும் . தசத்தம்பவாதரோகம் . ( சீவரட் . கசுடு . ) ( நன்னூல் - பாயிர , கா.) 2. பழைய நூல் .(வழக் . ) 
முன்னிடுதல் - நேரிடுதல் . ( வழக் . ) 

முன்னேரம் -- இமாம்பகல் . ( வழக் . ) 
முன்னிய - கருதிய . ( பொருந. ஈ .) 

முன்னேறுதல் - முந்துதல் . (வழக் .) 
முன்னியவினை முற்பிறப்பிற் கருதிச் முன்னை -1, அக்காள் . 2. அண்ணன் . 3 , 
செய்தவினை . (திருமுரு. சுசு . ) 

ஒரு மரம் . அவை : எருமைமுன்னை , காட்டு 
முன்னிலை -1, காரணம் . 2. காரியத்திற்கு முன்னை , பசுமூன்னை , பேய்முன்னை யென் 
முன்னிற்பது . 3. மூவிடத்தொன்று . ( நன்னூ . பன . ( தைல . தைலவ . ) 4. பழமை . ( பிங்கல . 
பெயரி . கூ . ) 

உஉ 0 அ . ) ( 1 , 2- வழக்குண்டுபோலும் .) 


முனைதல் 


கசுஎக 


மூக்குத்தி 


முனைந்தோர் - பகைவர் . முனை தல் - பகைத் 


தல் . 


- 


றை 


முனைப்பதி- பாடிவீடு, ( பிங்கல . கா .) 
முலைப்பாடியார் 1. அறநெறிச்சார 
நூலாசிரியர் . ( அ.பிதான சிந்.) 2. திருமுனைப் 
பாடிநாடருமாம் . ( பெரியபு . தடுத்தாட் . க .) 

முனை முகம் - போர்முகம் , போர்முனை . 
( உ - ம் .) “ முனைமுகத்துநில்லேல் " ( கொன்னை 
வேந்தன் . ) 

முனையடுவார் நாயனார் - அறுபத்து மூவரு 
ளொருவர் . ( பெரியபு ) 

முனைவர் - 1. பகைவர் , முனை - பகை . 2 . 
முநிவர். ( உ - ம் . ) “ முனைவர்வாழ்நைமிசத்தின் 
மொழிந்தனன் ( சிவாக , தேவிமேரு . கா .) 

முனைவன்-1 . அருகன் . ( சூ . நி . க : க .) 2 . 
பகைவன் . முனை - பகை. 3. புத்தன் . ( பிங்கல . 
ககச . ) 

முனைவு -1 . அவாவின்மை . ( சூ . நிக . அ : 
சஉ . ) 2. கோபம் . 


மூ . 


முன்னை நாள் -- நென்னல் , நெருநல் என 
வழங்குவர் . ( பிங்கல . உ அச . ) 

முன்னையோர் - பழைமையோர் . ( வழக் ) 
முன்னெற்றி- முன்னீடு . ( வழக். ) 
முன்னேடி-- நாயகனுக்கு முன் போவான் . 
( வழக் . ) 

முன்னேர் -1. பழையோர் . 9. மந்திரிகள் . 
( சூ . நிகண் . உ : உக . ) 

முன்னே -1 . அப்பன் . ( புறப் . வெ . 
மாலை . ) 2. அருகன் . ( சூ . நிக . க ; ஈ . ) 3. சிவன் , 
(சூ . நிக . க : கா . ) 4. தமையன் . முன்னவனென் 
பது பார் . 5. விநாயகன் . ( சு . நிக . க : உக . ) 

முனி -- 1. அகத்தி . 2 , தெரிநிலைவினைப் 
பகுதி. 6. முனிவ ன் . 4 , யானைக்கன்று , 5 . 
வில் . ( 1 , 3 , 4 , 6 - பிங்கல . நகஅச . ) 
முனித் துருமம் - காரகத்தி . ( வைத்தியபரி .) 
முனித் துறை- சடங்கு . ( பரிபாடல் .) 
முனிதல் -1. சினத்தல் . ( உ - ம் . ) மடங்க 
லின்முனிந்து சென்றான் " ( இராமா . கரன் . 
கரு . ) 2 , வெறுத்தல் . ( பிங்கல . கஅ 02 .. ) 

முனிந்துரை- வெந்தயச்செடி. ( வைத்திய 
பரி . ) 

முனிழத்தியம் --- கல்லுப்பு . ( வைத்தியபரி. ) 
முனிநர்- வெறுப்பவர் . ( ஐங்குறு . ) 
முனிபித்தலம் - தாமிரம் . ( வைத்தியபரி .) 
முனிமை - முனித்தன்மை . (சிந்தா.) 
முனிவரெழவர் - எழுமுனிவர் பார் . 

முனவு - 1. கோபம் . ( பிங்கல. கஅஎங . ) 
2. வெறுப்பு. ( பிங்கல . கஅ02 . ) 
முனீந்திரன் - புத்தன் . ( சூ . நிக . க : கஎ . ) 

னை 1. கூர்மை , ( உ - ம் . ) " யாக்கை 
மூத்தவனொருவன்வைகிமுனையவாள்பயிற்றி 
( திருவி- அங்கம் . 2. ) 2 . தெரிநிலைவினைப்பகுதி . 
3. நுனி . ( உ - ம் . ) “ சூலமுனைகளாலேகுத்தி 
னார் (சிவாக-சிவதன்மா. ந.ஈ. ) 4. இடம் , 5 . 
பகை . 6. படை . 7 முதன்மை . 8. யுத்தம் . 
( உ - ம் . ) “ வெம்முனைநோக்கிநிற்பர் (திரு 
விளை . 5 கா , எக . ) 9. வினை . 10. வெறுப்பு , 
( 5 , 9 , 10 - பிங்கல . நகஅரு .) 

முனை -1 . முனைந்து , வெறுத்து . 2. வினை 
யெச்சம் . (புறநா . ) 

முனைத்தல் - 1. கோபித்தல் . 2. பகைத்தல் . 
3. போர்கலத்தல் . 4. முந்திநிற்றல் - முன்னுக்கு 
நிற்றல் . தொழிழ்பெயர் . 

னைத்திடாமை -1 . இஃது குடம் . இஃது 
ஆடையெனச்சுட்டியறியப்படுவதாய் வேறு 
நில்லாமை . ( சி . சி . சிவஞா. ) 

முனை தல் -- 1. பெருங்கோபம். ( சூ . நிக . 
அ : சுஈ . ) 2. போர்கலத்தல் - தொழிற்பெயர் . 


9 --- 1 . மூப்பு . ( நன்னூ . பதவி . உ .. உரை . ) 
2. தெரிநிலை வினைப்பகுதி . 

முக்க - மூத்திடுக . ( சிந்தா.) 
ழக்காட்டை- மூக்கிரட்டை . ஒரு செடி . 
( வைத்தியபரி .) 

முக்கரிகத்தி -- இலைமூக்கரிகத்தி , குளிர் 
என்று . சூ நிக . 6 . ஆவதில் கூறுவர் . 
ழக்கறை - நாசியறுப்பட்டவன் . ( வழக் . ) 
மூக்கறைச்சி -1. அரிதாரம் . ( வைத்திய 
பரி .) 2. நாசியறுபட்டவள் . ( வழக் . ) 
ழக்காவளை - ஓர் பூடு . 
மூக்கிரட்டை -- மூக்கரட்டை . ( வைத்திய 
பரி . ) 
மூக்கிலழகி- குமிழ் ( வைத்தியபரி .) 

1. ஓர் பூடு , சொக்களிப்பூடு , 
( மலையக .) 2. மூக்கில்லாதவள். 3. மூக்கில்லா 
தவன் . (உ - ம் . ) " மூக்கிலிமுகத்தில் " ( பிரபு 
லிங்க . வசவண்ணர் வந்தகதி . ஙக . ) வைத்திய 
பரிபாடையிற் கோட்டமென்றுங்கூவர் . 

- . 


ழக்கிலி 


- 


மூக்கின் மூத்திர்.} (வைத்தியபரி .) 


மூக்கிற்கல் - காக்கைக்கல் .( வைத்தியபரி ) 

ழக்கு -1. காம்பு . ( ஐங்குறு . ) 2. நாசி . 
( சூ . நிக . 2 : கரு . ) 
முக்குச்சாத்திரம் - சரசாத்திரம் . ( வழக்.) 
ழக்தத்தழக்கு 

மாதர்மூக்கணி . ( வழக் .) 


எக . 


மூக்குத்தாக்கு ) 


மூஞ்சி 


கர்எஎ 


மூத்தோர் 


கீகை -- மொக்கு .. 

( வைத்தியபரி .) 
க்கொலியன் -- சங்கு 
மூ 

க்கொற்றி -1. ஓர் காய் . 2. ஓர் கோரை . 
3. முக்கணி . ( வழக். ) 
முக்கொற்றிப்பூண்டு - ஓர் பூண்டு . ( வழக் .) 

-1 . ஊமை . 2. மௌனம் . ( சூ . நிக . 


- 


முகம் 


ழகன் -1 . ஊமை . 2. சிவபிரானாற் கொல் 
லப்பட்ட ஒருதானவன் . பாரத அருச்சுனன்றவ 
நிலைச்சருக்கத்திற்காண்க . 

ழகாம்பை- சையபர்வத சமீபத்திலிருக் 
குந்தேவியின் பெயர் . ( அபிதாநகோ.) 

முகை -- 1 . ஊமை . (பிங்கல . கசுக .) 2 . 
சங்கஞ்செடி. ( வைத்திய பரி .) 
ழங்கர் --- மூங்கையர் . 
ழங்கன் -- உவமையன் . ( வழக் . ) 
ழங்கா--- கீரி . ( தொல் , மரபு . 5. உரை .) 
( வைத்தியப் ) 
ழங்கி - சிறுபயறு. (மலையக .) 
மூங்கில்-- ஓர் மரம் . ( வழக் ) 
மூங்கிலரிசி 

இதற்குக் தோலயென்று 
கூறுவர் . ( கு . நிக . கக : ரகரவெ. கக . ) 
மூங்கிலுப்பு - ழருப்பு . ( வைத்திய பரி .) 
மூங்கிற்போத்து - மூங்கிலின் முழை.(வைத் 
தியபரி .) 

மூங்கினெல்- குறிஞ்சி நிலத்திலுண்டாகு 
மொருவகை நெல் . 
மூங்கை -ஊமை. ( சூ.க. 2 : சங . ) 
ழங்கைப்பிள்ளை யார் --- இவர் குமரக்கட 
வுளின் அம்சமாகத்தோன்றியவர் . திருவிளை . 
சங்கத்தார்கலகந்தீர்த்த படலத்திற்காண்க . 
மங்கையர் - ஊமையர் . 
மூச்சு- சுவாசம் . ( பிங்கல . 20 ந e.. ) 
மூசல் -1. சாதல் . 2. மொய்த்தல் . ( சூ.கெ. 
கக : சகரவெ . உ . ) 
ழசாந்தம் வெண்டாமரை. ( வைத்தியபரி .) 
மூசாம்பரம் - காசுக்கட்டி . ( வைத்தியபரி . ) 
மூசாலை - சோம்பு . ( வைத்தியபரி .) 
மூசுதல் - மூசல், தொழிற்பெயர் . 
முசுமல்லிகை - ஓர் பூடு , ( வைத்திய பரி .) 
ழசை- மட்குகை. 
ழககர்ணி- எலிச்செவிக்கிரை. ( வைத் 
மூஷாதுத்தம்-- துருசு . ( வைத்தியபரி . ) 
மூஷிகம் - ஒரு தேயம் . இப்பொழுது கொச் 
சியென்டர். ( அபிதாநகோ .) 
மூஞ்சல் - மூசல். 
முஞ்சி - முகம் .(பெருவழக்குண்டு .) மணிமே 
கலையிற்கூறியிருக்கின்றார் . 


மூஞ்சூறு -- சுந்தரி . ( பிங்கல . உருங O.) ( சூ . 
நிக .க . அ . சுசுந்தரியென்பர் .) 
மூஞ்சூற்றுமுள்ளான் - ஓர்கிழங்குக்கொடி . 

மூட்டம் -1 . உலைமுகம் . ( வைத்தியபரி .) 2 . 
மூடியிருப்பது . ( வழக் . ) 

முட்டல் -1 . பொருத்தல் - ( சூ நிக . க : உக . 
2. ஏவிவிடுதல் . 3. பற்றுப்பண்ணுதல் . (2,3 
வழக் . ) 

மூட்டு - 1. கடிவாளம் . ( பிங்கல . கசு உச.) 
2. சந்து , ( சூ . நிக . 2 : 102 ,) 3. தெரிநிலை 
வினைப்பகுதி. 
முட்டுதல் - மூட்டல் . 

முட்டை --- 1 . ஓர் பூச்சி . 2. பலவித பண்டப் 
பை . ( 1 , 2 - வழக் . ) 
மூடதை -- அறியாமை. 
மூடத்தன்மை - அறிவிலாத்தன்மை .( வழக் .) 
ழடம் -- 1 , அறிவின்மை . 2. எட்டுமாக்கால் 
கொண்டவளவு . ( தைலவ . ) 3. மந்தாரம் . ( 1 , 
3 - வழக் . ) 

மூ -1 . அறிவிலோர். ( வழக் . ) 2. கீழோர் . 
( பிங்கல் , அ .) 
மூடல் -- மூடுதல் . ( வழக் . ) 
நடனம் -- மிளகு. ( மலையக . ) 
மூ4-1. கொத்துமல்லிப்பூண்டு. ( வைத்தி 
மூ . தி. ) 2. மேன்முடி . ( வழக் .) 
மூடிகம்- பெருச்சாளி. (பிங்கல . உருஙக . ) 
மூடுசன்னி ---- ஓர் சன்னி. ( வழக் . ) 

டுதல் -- மூடல் , மறைக்குதல் . ( வழக் . ) 
மடை --பொதிப்பை . ( பத்துப்பாட் .) இ 
னைமூட்டையென வழங்குவர் . 
ழண்டன் - மிளகு. ( வைத்தியபரி ) 
முத்தல் - முதிர்தல் . (வழக்.) 

முத்தாள் -1. கிழவி . ( சூ . நிக. உ: சுச . ) 
2. மூதேவி . 3. முன்பிறந்தாள் . ( 2 , 3- வழக் .) 
முத்தானுப்பு - சிறுநீருப்பு . ( வைத்தியபரி ) 
முத்திரகிரிச்சம்- | ஓர் நோய் , ( வைத் 
ழத்திரகிரிச்சனம்- தியபரி . ) 
முத்திரக்குளவி -- ஓர் குளவியென்பர் . 
ழத்திரசங்கம் - நீரிழிவென்னுமோர்நோய் . 
முத்திரசுக்கிலம் - வெட்டை நோய் . அது : 
மூத்திரத்துடன் சுக்கிலமிறங்குதல் , ( வழக் . ) 
மூத்திரம்-சிறுநீர் . ( வழக் . ) 

முத்திராசயம்- மூத்திரந்தங்குமிடமாகிய 
சலப்பை . ஞானாமிர்தம்.அ வதுகவியிற்காண்க. 

மூத்தோர்- 1. பண்டிதர் . ( சூ . நிக . உ : அ . ) 
2. மந்திரத்தலைவர் . (பிங்கல . அ 050. ) முதி 
யோர். ( வழக் . ) 


மூயின் 


ககாஎ அ 


மூலக்கடுப்பு 


முத்தோன் --1 . அண்ணன் . ( சூ . நிக . உ . 
எஎ . ) 2. முதிர்ந்த வயதுடையோன் . ( வழக். ) 
3. விநாயகர். ( கு , நிக. க : உக . ) 

ழதண்டகஷாயம் அறுகவேரும் மிள 
கிங்கூட்டிச் செய்யப்படுங் கஷாயம். இதனால் 
மூலச்சூடு தணியுமென்பர் . ( வைத்திய பரி ) 

முதணங்கு --- 1. காடுகாள் . ( சூ . நிக , க : ஙசு .) 
2. மூத்தவளாகிய மூதேவி . ( உ-ம் . ) மூதணங் 
கோடின்மை விடுத்திடும் . (திருவிளை. மாணிக் 
கம்விற். – அ . ) 
முதம் - இந்திரியம் . ( வைத்தியபரி ) 
முதரித்தல் - 
முதலித்தல் -- ஒப்புவித்தல் . 
முதலிப்பு - 
மூதறிஞர் - போறிவுடையோர் . (நன்னெறி . 


முதறிவு - பேரறிவு . 

முநா - தம்பலச்பூச்சி . ( வைத்தியபரி .) ( சூ . 
நிக . ந : சுரு . ) 

முதாக்கள் - முதியோர்கள் . ( வழக் . ) 
மூதாட்டி .-- முதியவள் . ( திருவிளை , மண்சு 
மந்த , எ . ) 

முதாதை -- பாட்டன் . ( சூ . நிக . க : எரு . ) 
முதாநந்தம் ---- மனைவி கணவனோடிறத்தல் . 
( ஜைக . வழக் , மணிமே .) 
முதாளர்- முதியோர் . ( புறநா .) 
முதிக்கம் - சிவனார்வேம்பு. ( வைத்தியபரி . ) 
முதிரி- எருமை . ( வைத்தியபரி .) 
முதிரை - திருவாதிரைநாள் . (சூ . நிக . க : 


மூர்க்க நாயனார் - அறுபத்து மூவரிலொரு 
வர் . ( பெரியபு. ) 

மூர்க்கம் - 1. உக்கிரம் . 2. சலஞ்சாதித்தல் . 
3. நாகப்பூச்சி . ( வைத்தியபரி .) 
மூர்க்கர் --- ழோர் . ( சூ . நிக . . : ருச . ) 
மூர்க்கன் -1. உக்கிரமுள்ளோன் . ( வழக் . ) 
2. நாகப்பாம்பு . ( சூ . நிக . ஈ ; சஅ . ) 

ழர்க்கை -- அகங்காரி . ( வழக் .) 
மூர்ச்சனம்- ) 1. நினைவுமயக்கம் .( வழக்.) 
ஓர்ச்சனை- | 2. நெட்டுயிர்ப்பு , ( சிந்தா . ) 
மூர்ச்சிதம் -- நினைவுமயக்கம் . ( வழக் .) 
மூர்ச்சித்தல் - நினைவுமயங்கிக்கிடத்தல் 
ழர்ச்சிப்பு - ( வழக் .) 
மூர்ச்சை - அறிவுமயக்கம் . ( வழக் .) 
மூர்ச்சை தீர்த்துக்குற்றுயிர்தருமருந்து 
மிருதசஞ்சீவனி . ( சூ. நிக. : சுடு .) 
மூர்ச்சைவா 

அறிவை மயக்குமொரு 
வாயு . (வழக் ) 
மூர்த்தகோலம்.-- குடை . மூர்த்தம் - ரெசு . 
மூர்த்தசம்.-- தலைமயிர் . ( வைத்தியபரி ) 
மூர்த்தம் 1. இரண்டுநாழிகைகொண்ட 
நேரம் , இரண்டரை நாழிகைகொண்ட நேர 
மென்றுங்கூறுவர். 2. உடம்பு. (சூ.நிக . 2 : அ(H).) 
3. தலை . ( சூ . நிக . 21 : + .அ . ) 

மர்த்தரசம் கஞ்சி நுரை . ( வைத்திய பரி .) 
மூர்த்தன்னியம் ---கிளர்ச்சி . ( வழக் . ) 
மூர்த்தி - 1. அருகன் . ( ஜைக . வழக் . ) 2 . 
சிவன் , 3. திருமால் . 4. புத்தன் . 5. வடிவுடை 
யவன் . 2 , 3 , 4 -நிகண்டுகளிற் காண்க . 
மூர்த்திகரம் --- தெய்வீகம் . ( வழக் . ) 

மூர்த்தி நாயர்--- அறுபத்துமூவரிலொரு 
வர் ( பெரியபு . ) 

மூர்த்திமான் - அர்ச்சை , இலிங்கம் முதலிய 
வடிவங்களிலுள்ளிருக்கும் கடவுள் அர்ச்சை 
விக்கிரகம் . 

மூால் -- 1 , சிரிப்பு . 2. சோறு . 3. பல் . 
( பிங்கல . நக அஅ. ) 

மூரி -1 . எருது . 2. எருமை . 3. சோம்பல் . 
4. பழமை . 5. பெருமை . 6. முரண் . 7. நெரி 
வு . 8. வலி . ( சூ . நிக . கக : ரகரவெ . க 0 . ) ( 1, 2 , 
3 , 5 , 6 , 7 - பிங்கல. நகூஅக . ) ( 4 , 8 - சூ . நிக. 
கக : ரகரவெ.கா .) நெரிவு என்பது திமிர்தீர 
வுடல் நெளித்தல் . ( இராமா . 
டாட்டுப் . நரு . ) 

மூரிமுரித்தல் - திமிர் தீரவுடல் நிமிர்தல். 
இதனை மூரிநிமிர்த லென்றார் . ( புறநானூற் 
றில் ) 
மூலக்கடுப்பு -- ஒரு நோய் . ( வழக் . ) 


சுக. 


முதிற் பெண்டிர் --மறக்குடிமகளிர். ( சிலப் . ) 
முதின்ழல்லை - வீரற்கல்லாமல் , அம்மறக் 
குடியிற்பிறந்தமகளிர்க்குங் கோபமுண்டாதலை 
மிகுத்துச்சொல்லுதல் ( புறநா . ) 

முதுணர்வு - பேரறிவு . மூதுணர்வுள்ளோ 
செனவழக்கினும் வருதலுண்டு . 

முதுரை -1 . ஔவையார்செய்தது . இதனை 
வாக்குண்டாமென்றுங்கூறுவர் . 2. பழமொழி . 
( சூ . நிக , க 0 : க 0 . ) 

ழதேவி - சேட்டை . ( சூ . நிக . க : நசு . ) 
மூதேவி நாயகன் - துப்பிரன் . ( அபிதாநசிந் ) 
முதை - இசங்கு . ( மலையக . ) 
ழப்பன் -1. முதன்மைக்காரன் . 2. முதி 
யோன் . 3. ஓர்சாதிப் பட்டப்பெயர் . ( 1 , 2 , 
3 - வழக் ) 

ழப்பு -1. தலைமை . 2. முதுமை , ( 1 , 2 
வழக் ) 
ழய்தல்- மூடுதல் . ( சூ . நிக . க : கரு . ) 
ழயின --நிரம்பின . ( பதிற்றுப்பத் .) 


பாலகா . 


உண் 


மூலர் 


கசு எக 


மூவிடம் 


மூலேரம் 


-சடை . 


மூலக்கரப்பான் ஒரு கரப்பானோய் . மூலவல்லி - வெற்றிலை . ( வைத்தியபரி .) 
( வழக் . ) 

மூலவாயு - ஓர் நோய் , ( வழக் . ) 
மூலக் கொதி - மூலக்கொதிப்பு . 

மூலவியாதி மூலமுளையாகிய வோர் 
மூலகதலம் - ஒரு முருங்கை . ( வைத்திய நோய் . 
பரி . ) 

மூலவிக்கிரகம் - மூலத்தான விக்கிரகம் . 
மூலகந்தம்-- வெட்டிவேர் . ( சூ . நிக . ச : ( வழக் . ) 
அ . ) (இருவேலியென்பர் .) 

மூலவிருள் ஆணவமலம் . தத்துவக்கட் 
மலகப்பல்லவம் - முருங்கைமரம் . ( வைத் 

டளையிலறிக . 
தியபரி . அநுபந்த .) 

மூலாக்கினி - மூலத்தக்கினி. (வழக் .) 
மூலகம் -1, கிழங்கு . ( சூ . நிக . ச : ச G. ) மூலாதாரம் - ஆறா தாரங்களி னொன்று . 
2. முள்ளங்கி . 3. புழுக்கொல்லி , 4. வறட் ( திருவிளை. வெள்ளியம் . சு . 

. ) 
சுண்டி . ( 2 , 3 , 4- வைத்தியபரி . ) 

மூலி- 1. மருந்துப்பூடு. 2. வேருள்ள 
மூலகன் - இவன் மூலமாக க்ஷத்திரிய வம் மூலிகை- ) தாகிய மரமுதலியன . ( 1 , 2 
சம் தழைத்தமையால் இப்பெயர் பெற்றனன் . வைத்தியபரி .) 
( அபிதாநசிந் ) 

மூலியம் -1 . கொண்டபொருள் . 2. சம் 
மூலகன்மம் - அநாதியாகிய வான்மாவைப் பளம் . 
பற்றியிருக்குங்கன்மம் . அது : சஞ்சிதம் , பிரா 
தத்துவம் , ஆகாமியம் இம்மூன்றிற்கும் மூல மூலை --கோணம் . ( வழக் . ) 
மாயிருப்பது . (சி . சி . உ . சூ . ந.கூ. உரை.) மூவகைத்தமிழ் - இயலிசை நாடகத்தமிழ் . 
மூலகிரந்தி - ஓர் கிரந்தி . ( வழக் ) ( பிங்கல . கஙஙஉ ) 
மூலகிராணி - ஓர் நோய் . ( வழக் ) 

மூவகைத்தானம் -1. உத்தமதானம் . 2 . 
மூலசம் -- மூலத்திலிருந்துற்பத்தியாகும் மத்திமதானம் , 3. கடைப்படு தானம் . ( பிங்கல . 
பயிர் முதலியன . முலம்- வேர் . 

நசகா , ஈசௗ , நசஅ ) 
மூலத்தானம் ஆலயங்களின் கர்ப்பகிர மூவகைப்புண்ணியபாவவழக்கம் 
கம் . ( வழக் . ) 

செய்தல் , செய்வித்தல் , உடன்பாடு . ( பிங்கல . 
மூலத்தின் சாரம் -1 . அமுரி , 2. இந்துப்பு. நசக . ) 
( 1 , 2 - வைத்தியபரி . ) 

மூவகை மொழி 

- உண்மைகூறல் , பழித் 
மூலதனம் - மூலதிரவியம் , முதற்பணம் . தல் , புகழ்தல் . ( பிங்கல. ஙச O:) 
( வழக் ) 

மூவகைவீதி - மேடவீதி , இடபவீதி , மிது 
மூலப்பகுதி - முக்குணமுந்தோன்றுதற்கிட னவீதி யென்வரு மூன்றே. இதன் வகையைப் 
மாகிய பிரகிருதி என்றறிக . ( சிந்தாந்தப்பிர பிங்கலந்தையிற்காண்க. 
காசிகை .) 

மூவசைச்சீர் --- மூன்றசைகூடிவருஞ்சீர் . 
மூலப்பட்டை - சித்திர மூலப்பட்டை . | ( யாப் . காரி . உறுப்பிய. கச . ) 
( வைத்தியபரி . ) 

மூவட்சி - தேங்காய் . முக்கண்ணுடையது . 
மூலப்பிரகிருதி - மூலப்பகுதி , 

( தைலவ . ) 
மூலபலதம் -- பலா . 

மூவர் - திருமூர்த்திகள் . ( இராமா . பாலகா . 
மூலபலம் - அறுவகைப்படைகளினொன்று , மந்தரைசூ. கக . ) 
மூலப்படை . ( இராமா . யுத்தகா. மூலபலவ மூவரசர் - சேரசோழபாண்டியர் . ( வழக் ) 
தைப் . ) பலம் - சேனை . 

மூவறிவுயிர் 

சிதலெறும்பு முதலியன . 
மூலபாடம் உரையின்றி யெழுதும் பா 

(நன்னூ . உரியிய . கா . ) 
டம் . ( நன்னூ . பாயிர , உக . ) 

மூவன் --- பெருந்தலைச் சாத்தனாரிகழ்ந்து 
மூலம்-1 . ஓர் நட்சத்திரம் . 2. ஓர் நோய் . பாடப்பெற்ற ஓர் சிற்றரசன் . ( அபிதாநகோ . ) 
3. உரையில்லாப்பாடம் . 4. காரணம் . 5 . மூவா - இறவாத . ( சிந்தா . ) 
கிழங்கு . 6. தலைமை . 7. தாலம்பபாஷாணம் . மூவாசை - மண் , பெண் , பொன்னாசை . 
8. மூலாதாரம் . 9. வேர் . ( 1 , 4 , 5 , 6 , 9 - சூ நிக . 

( வழச் . ) 
கக: லகரவெ. உ .) ஏனையன . ( வழக் .) 

மூவிசை - மந்தம் , மத்திமம் , தாரம் . ( சூ. 
மூலமந்திரம் - பஞ்சாக்கரமந்திரம் . நிக . க 0 To. ) 
மூலர் - திருமூலர் , இவர் திருமந்திரஞ்செய் மூவிடம் - தன்மை , முன்னிலை , படர்க்கை 
தவர் , 

( நன்னூ . பெயரிய , க ) 


- 


. 


மூன்று முட்டி 


கசு அப் 


மெய்ஞ்ஞான தீபம் 


மெ . 


மூவிலை -1 . குப்பைமேனி. 2. நரிப்பயறு . 
3. மண்ணி . 4. முப்புரமெரித்தான் . ( வைத் 
தியபரி ) 

மூவிலைமின்னி - அவரை . ( வைத்திய பரி ) 
மூவிலைவேல் -- சூலம் . ( சூ. நிக. எ: அ . ) 
மூவுதல் - முடிதல் , இறத்தல் . ( சிந்தா . ) 

மூவுலகம் - மூன்றுலகம் . பூமி, அந்தரம் , 
சுவர்க்கம் . ( சூ . நிக . கஉ : சு . ) 

மூவுலகளந்தோன் திருமால் . ( திவா 
கரம் . ) 

மூவுலகுணந்தமூர்த்தி- அருகன் . ( சூ . நிக . 
க : க . ) 

வேல் - கருவேல் , குட்டிவேல் , வெள் 
வேல் . ( வைத்தியபரி .) 
மூழ்- முகிழ் . 

மூழ்கல் -1. முழுகுதல் . 2. கெடுதல் . ( 1 , 
2- வழக் ) 

மூழ்கி- அழுந்தி . ( பரிபாடல் . ) 
மூழ்த்தம் - முகூர்த்தம் . ( சிந்தா . ) 
மூழ்த்தல் -- முதிர்தல் . ( பதிற்றுப். ) மொய் 
த்தலெனவுங்கூறுவர். 
மூழ்த்து - முதிர்ந்து . ( பதிற்றுப்பத் .) 
மூழட்டி-- மிளகு . ( வைத்திய பரி . ) 

மூழி -- 1 , அகப்பை . ( சூ . நிக . எ : நிஎ .) 2 . 
சோறு . ( சூ . நிக . கக : ழகரவெ . க . ) 3. நீர்நிலை . 
( பிங்கல . க 0ச .) 4. பாண்டவிசேடம் . 5. பெட் 
டி . ( 4 , 5 - சிந்தா . ) 

மூழிக்களம் -- திருமாலின்றிருப்பதிகளி 
லொன்று . ( நூற்றெட்டுத்திப்பதியந்தாதி .) 

மூழிவாய் - பூப்பெட்டி . ( சூ . நிக . எ : திரு . ) 
ழுழை -1 . அகப்பை 2. சோறு . ( சூ . நிக. 
கக : ழகரவெ . கூ . ) 

மூலம் - புகுதும் . (சிந்தா .) 
மூளல் - மூளுதல் . 
மூளி - 1.கா தறை .2. விளிம்பற்றது . ( வழக் .) 
மூளுதல் -1. கூடுதல் . )திருவிளை . நகரப் . 
எசு . 

ஈ.) 2. நெருப்பு முதலியன பற்றியதிகரித் 
தல் , ( பெரியபு . கண்ணப்பநாய , 20. ) 3 . 
முயற்சித்தல் . (திருவிளை, திருநாட் . கஅ .) 

மூளை - தலை முதலியவற்றினுள்ள தாகிய 
வொருவகை மாமிசம் . ( இராமா . பாலகா , கோ 
லங்கா . சக . ) 

மூறுவா- பெருங்குரும்பை . ( வைத்தியபரி ) 
மூன்றம்பக்கம் 

- சயையென்று பெயர் . 
நா . அ . கங . ஆம் . திதி . ( பிங்கல . உ கஉ . ) 

மூன்று- ஒரெண் ( வழக் . ) 
மூன்று முட்டி - 1. குமுட்டி . 2. சிற்றா 
முட்டி , 3. பேராமுட்டி , ( 1 , 2 , 3 - வைத்திய 
பரி . ) 


மெச்சல் - கொண்டாடல் . ( சூ . நிக . 
மெச்சுதல் - க : ங . ) 
மெட்டு -1 . ஆயத்துறை. 2 , வீணையில் 
வைத்திருக்கும் மெட்டு . ( 1, 2-வழக் .) 
மெத்த - மிக . ( வழக் .) 
மெத்தல் நிரம்பல் . ( திருவாலவாய் . 
திருவிளை . ) 

மெத்தி -1, அப்பி . (சிந்தா .) 2. நிரப்பி . 
( வழக் ) 
மெத்து 

மென்மை . ( உ - ம் . ) " மத்து 
மந்தரம்வாசுகிகடைகயிறடைதூண் மெத்துசந் 
திரன் " ( இராமா . பாலகா , அகலிகை , உக . ) 

மெத்துதல் - 1. மிகுதல் . 2. நிறைத்தல் . 
( 1 , 2 -வழக் .) 

மெத்தெனல்- ) 
மெத்தெனவு - 

மிருது ( வழக் . ) 
மெத்தை -- 1. ஓர் பூடு ( வைத்தியபரி .) 2 . 
அணை . 3. சட்டை . ( 2 , 3 - சூ . நிக . கக : லகா 
வெ . சு . ) 4. மேல்வீடு , ( வழக்.) 
மெது - மிருது . ( வழக் .) 
யெதுக்கு - ஓர் செடி. ( வழக் . ) 
மெது மெதுத்தல் 
மெது மெதெனல் 

மிருதுவாயிருத்த 
மெதுமெதுப்பு 

ல் . ( வழக் . ) 
மெய் -1. அறிவு . ( புறநா.) 2. உடல். 
( சூ . நிக , ஈ : அரு . ) 3. உண்மை . ( சூ . நிக . 50 : 
.) 4. ஒற்றெழுத்து .( நன்னூ . எழுத்திய.அ . ) 

மெய்க்கீர்த்திமாலை - ஓர் பிரபந்தம் ( உ - ம்.) 
" சொற்சீரடியாற்றொனிப்படு புகழைவேந்தர் 
பாற்கூறலின் மெய்க்கீர்த்தியாகும் ( இலக் 
கணவி . பாட்டிய , எக . ) 
மெய்க்கூத்து 

- சாந்திக்கூத்து நான்கி 
னென்று . சாந்திக்கூத்துப்பார் . 

மெய்க் கொட்டை - பலாக்காய்முளை( வைத் 
தியபரி . ) 

மெய்கண்டதேவர் - சுவேதவனப் பெரு 
மாளென்னும் பிள்ளைத் திருநாமம் பெற்றவர். 
சித்தாந்த சாத்திரத்தின் முதனூலாகிய சிவ 
ஞானபோதமருளிச்செய்தவர் . 

மெய்காப்பாளர் - காவலர். ( சூ . நிக . 
உ : நசு . ) 

மெய்கூறல் உண்மை பேசல் . அது : 
மும்மொமியினொன்று . முவகைமொழிப்பார் . 
மெய்கோட்டிக்கைகுவித்தல் 

பிங்க 
லந்தையில் , குடந்தமென்பர் . 

மெய்ஞ்ஞானசாகரம்- ஒரு நூலென்பர். 
மெய்ஞ்ஞான தீபம் - ஒரு நூலென்பர் . 


- 


மெய்யறிவு 


கசு அக 


மெல்லிலை 


வகை . 


மெய்ஞ்ஞான நீலகண்டேசுரர் - திருப் மெய்யன் -1 . கடவுள் . 2. சத்தியவான் . 
பைஜீலியிற் சுவாமிபெயர் . ( அபிதாநகோ. ). 3 மகன் . ( சூ . நிக . 2 : அ 0 . ) { 1 , 2 - வழக் . ) 

மெய்ஞ்ஞானம் - உண்மைஞானம் . ( சிவ மெய்யாப்பு - சட்டை . ( பரிபா .) 
ஞானபோ . அ . சூத்திரவுரை . ) 

மெய்யுவமம் - வடிவுவமை. ( நன்னூ . சொல் 
மெய்ஞ்ஞானவிளக்கம் --ஒர் நூலென்பர் . லதி . பொதுவிய . கச . உரை. ) 
மெய்நிலைாகை - சிறு விரலும் , அணி மெய்யுறுபுணர்ச்சி --- உள்ளப்புணர்ச்சி 
விரலும் , நடுவிரலும் , சுட்டுவிரலு விட்டு நிமிரச் யின் பின்னிகழ்வது ; “ உள்ளப்புணர்ச்சியுமெய் 
சுட்டுவிரன்மேறபெருவிரல்வைப்பது . ( சிலப் . ) யுறுபுணர்ச்சியும் ” என்னும் நம்பியகப் . அகத் 
மெய்த்தல் - உண்மையாதல் ( வழக் .) திணையியற்சூத்திரத்திலறிக. 
மெய்த்திறம் - நூல் வகைகள். மெய் - மெய் மெய்யுறை- மெய்புகுகருவி . 
யுணர்த்துவனவாகிய நூல் , நிறம் 

மெய்வழி - விலாப்புடை . ( சிந்தா.) 
( மணிமே ) 

மெய்வழி நீர் --- அமூரி. 
மெய்ந்நலம் - வலி . ( சூ . நி 5 . அ : 2. அ . ) மெய்வாழ்த்து -- மெய்ப்பொருளைக்கூறுவ 
மெய்ப்படம் --நிலயங்கி . ( வழர் . ) தனால் மெய்வாழ்த்து . இதனை வாயுறைவாழ்த் 
மெய்ப்பரிசம் - மெய்ப்பொறி யாற்பரிசித் தென்பர் . ( யாப் . காரிகை , செய்யுளிய . கது 
தல் . இது எட்டுவகைப்படும் . ( சூ. நிக க 2 : 50 . ) ம் . பாட் , உரை .) 

மெய்ப்பாடு -1 . அகப்பாட்டுப்பன்னிரண் மே : விரதன் -- தருமராசன் . ( சூ . நிர . 
இறுப்பினு ளொன்று . நம்பியகப் , ஒழிபியல் . உ : ச ) 
திணையே ைசகே " ளென்னுஞ் சூத்திரத்திற் மெய்விவாகம்-தலைமகனுந் தலைவியு மிரு 
பார்க்க . 2. புகழ் . ( பிங்கல 20 G.) 

வர்சுற்றமு பிசைவற்று முடிக்கின்ற மணம் . 
மெய்ப்பித்தல் -உண்மைபைப் புலப்படுத் ( வழக் ) 
தல் ( வழக் ) 

மெருகிடுதல் -மணி முதலியவற்றை மிருது 
மெய்ப்பிரம் - மேகம் , ( பிங்கல . க : நிக . ) வாக்கல் . ( வழக் . ) 
மெய்ப்பு- மெய்த்தல் , தொழிற்பெயர் . மெருது -1. மிருது . ( வழர்.) 2. மெருகன் 
மெய்ப்பூச்சு - அங்கராகம .( த.கெ . சு : க நி .) கிழங்கு . ( வைத்தியபரி .) 
மெய்ப்பை - சட்.ை ( சூ . நிக. எ : எஈ . ) 

மெல்கல் - இலேசாதல் , 
மெய்ப்பொருள் -1 . உண்மைப் பொருள் . மெல்கோல் - பற்கொப்பு. (சிந்தா.) 
2. கடவுள் . 3. கல்வி . ( உ -ம் . ) “ கைப்பொரு மெல்ல - மிருதுவாக . குறிப்பு வினையெச்சம் . 
டன்னின் மெய்ப்பொருள் கல்வி ” யென்னும் மெல்லம்புலம்பு - மென்மையாகிய கடற் 
ஔவையார்வாக்கா லறிக. 

கரை . ( ஐங்குறு .) 
மெய்ப்பொறி - பஞ்சேந்திரியங்களினொன் 

மெல்லல் -மெல்லுதல் . ( வழக் . ) 
று . ( வள் . கடவுள்வா. சு . உரை . ) 

மெல்லன் -- நெய்தனிலத்தலைவன் . ( க . 
மெய்புகுகருவி - கவசம் . ( பிங்கல . கசுஎ.) நிக . 2 : எசு . ) 
மெய்ம்மயக்கம்- ) ஒற்றெழுத் தியைபு . 

மெல்லி - மென்மையையுடையவளாகிய 
மெய்ம்மயக்கு- | (நன்னூ . எழுத்திய . பெண் . ( உ - ம் . ) “ மெல்லி நல்லாடோள் சேர் 
நிதி . சூத்திரவுரை. ) 

( கொன்றைவேந். ) 
மெய்ம்மலம் --உடம்பின் மாசு . ( பிங்கல . மெல்லிது- மிருதுவாயி 

ருதுவாயிருப்பது . 
கஅடு ) 

மெல்லியது - | ( வழச் . ) 
மெய்ம்மறத்தல்- ) தன்னை மறத்தல் . மெல்லியர் -- 1. அற்பகுணங்களையுடை 
மெய்ம்மறதி- | ( வழக் .) 

யார் . (புறநா .) 2 , மாதர் . 3. மென்மையர் . ( 2 , 
மெய்ம்மறை -- மெய்புகுகருவி . (பதிற்றுப் 3 -வழக் . 

மெல்லியல் -1. மரத்திளங்கொம்பு . ( ஙே 
மெய்ம்மாசு -- மெய்ம்மலம் . 

கல . உஎகக . ) 2. மென்மை புடையவள் . ( நால 
மெய்ம்மை -உண்மை, ( சூ . நிக . க 2 : எ . ) டி . பிறன்மனை நய . சு . ) ( தொல் . பொருள் . 
மெய்ம் மொழி -- வேதம் 

அகத் . 10. ) 
மெய்யர் -1, பார்ப்பார் . ( சூ . நிக . 2 : G. ) மெல்லியார் கூ நீதல் - அம்மையார்கூந்தல் . 
2. புத்திரர் . ( சூ . நிக . 2 : அ o .) 3. முநிவர். வைத்தியபரி ) 
( சூ. கெ. உ . உ . ) 4. மெய்சொல்வோர் , ( வழக்.) மெல்லிலை - 1. வெற்றிலை . 2. வினைத் 
மெய்யறிவு- உண்மைஞானம் , 

தொகை , ( சிந்தா .) 


( 


211 


மென்பறை 


கசுஅஉ 


மேகப்புள் 


மென்பால் -1 . மருதநிலம் . ( சூ . நிக. டு : 
நங ) 2 நாடகவரங்கிற்கு வகுக்கப்பட்டநிலம் 
மூன்றனு ளொன்று . அது வெட்டின குழியில் 
மணங் குறைவாயிருப்பது . (சிலப் . ) 
மென்புலம் - மருதமும் நெய்தலும் .( புறநா.) 
மென் மெல- மெல்லமெல்ல . ( ஐங்குறு ) 
பென்மை -- மிருது . அஃது எண்வகையூற் 
றினொன்று . (நன்னூ உரியிய கஈ.சூத்.உரை . ) 
மென்றல் - மெல்லுதல் . ( வழக் ) 
மென்றெடர் - மென்றொடர்க்குற்றியலு 
கரமொழி . ( யாப். காரி . உறுப்பிய . க . உரை .) 
மென்னடை - அன்னம் . ( பிங்கல . 2. ஈ.நக.) 
மென்னை . - கழுத்து . ( வழக் . ) 


மெல்லினம் - ங் , ஞ் , ண் , ந் , ம் , ன் என 
இவ்வாறும் மெல்லினமாம் . (கன்னு . எழுத் 
திய கச . ) 

மெல்லின வெதுகை - மெல்லின வெழுத் 
துர்களெ துகையாய்வருவது . ( யாப் . காரிகை , 
ஒழிபி. சு . உரை .) 
மெல்லுதல் - மெல்லல் . (வழக் ) 
மெல்லெனல்- மந்தக்குறிப்பு. ( வழக் . ) 
மெல்லெனவு - மெத்தெனவு என்றது 
போல மிருதுவையுணர்த்தும் . 

மெலித்தல் -- 1 . மெல்லி தாக்கல் . ( வழச்.) 
2. செய்யுள் விகாரத்தொன்று . ( உ -ம் . ) “ வலித் 
தல் மெலித்தல் நீட்டல் குறுக்கல் ( நன்னு . 
உயிரீற்றுப் . நி .) 

மெலிதல்- 1. இடைதல் 2. புறப்பொரு 
ட்டுறையினொன்று . " ஒன்றார்கூறுமுறு பழிநா 
ணிமென்றோளரிவை மெலிவொடுவைகின்று 
( புறப் . மாலை . ) 3. மெலிவு , ( 1 , 3 - வழக் ) 
(மேலியது .-- மென்மையானது. ( வழக் .) 

(மேலிவித்தல் -1. இசையை மெல்லி தாக் 
கல் . ( பெரியபு . ஆனாயநாய . பு . உஎ . ) 2. கனங் 
குறைத்தல். 3. வாட்டல் . ( 2, 3 - வழங் . ) 

மேலிவு -1. இளைப்பு . 2. வருத்தம் . ( 1 , 
2 - வழக் ) 

மெலிவோடு வைகல் புறப்பொருட்டுறை 
யினொன்று . " மணிவளை நெகிழ மாணலந் 
தொலைய , அணியிழைமெலிவின் ஆற்றல்கூறி 
ன்று " ( புறப் . மாலை .) 
மெலுக்கு-வெளியலங்காரம் . ( வழக் .) 
மெழக்கிடுதல்- ) 
பேரழக்கு 
மெழகல் மெழுகுதல் . ( வழக் ) 
மெழகிடல்- 
மெழகிடுதல் 
மெழத -1. அரக்கு . ( சூ . நிக . கக : ரகர 
வெ . ஙஎ . ) 2 தெரிநிலைவினைப்பகுதி . 

மெழதசாரணை- ஓர் சாரணை . ( வழக் .) 
(பேழத்தல் - தரைமெழுகல் . ( வழக் ) 
மெழுகுபதம் - தயிலங்காய்ச்சும்போது கடுகு 
மெழுகுபோலத்திரளும் பக்குவம் . பதம் - பக்கு 
வம் . ( வழக் . வைத்தியம் . ) 
மெழுதபாகல் -- ஒரு பாகல் , ( வழக் . ) 
மெழுகுபீர்க்கு ஒருபீர்க்கு .( வைத்தியபரி .) 
மெழுகுமண் - பசைமண் . ஒரு குழூஉக்குறி 
மெள்ள- மெல்ல. ( வழக் ) 
மென்கணம் - மெல்லினம் ( நன்னூ , எழுத். 
மெல்லினம் என்னுஞ் சூத்திரவுபையிலரிக .) 
மென்பறை - பறவைக்குஞ்சு, ( ஐங்குறு . ) 


மே- !. மேவல் ; முதனிலைத்தொழிற்பெ 
யர் . 2. மேன்மை . ( காஞ்சிப். திருநெறிக்கா 
ரைக்காட் . சஈ . ) 

மேக்கு- !. மேல் . 2. மேற்றிசை, { 1 , 2 
சூ . நிக. கக : ககரவெ . சு . ) 
கே . - மேவுக. (திருவானைக். நகரப் .5 - க . ) 

மேகக்கிராணி- ஒர்கிராணிநோய் . ( வைத் 
தியபரி . ) 
மேககாந்தி-- ஒர் நோய் . ( வழக் . ) 
மேககாரகம் - ஓர் நோய் . 
மேகச்சிலை -1, மாக்கல் , 2 , வங்கக்கல் . 
கேரடை. 

கருமனோசிலை. ( வைத்திய 
பரி . ) 

மேகசம் - முத்து. இது மேகத்திற்பிறப் 
பதனாற்பெற்ற பெயரென்க . 
மேகசாரம் - கர்ப்பூரம். ( வைத்தியபரி .) 
மேகசிந்தகம்- ) 
மேகசீவகம் 

சாதகப்புள் . 
மேகசூலை- ஓர் சூலைநோய் . ( வைத்திய 
பரி . ) 

மேகத்தின்விந்து - பூநாகம் . ( வைத்திய 
பரி . ) 

மேகநாதம் -1. சிறுகீரை , 2. பலாசு . 3 . 
மலைப்பச்சை . 4. மேகமுழக்கம் . ( 1 , 2 , 3 . 
வைத்திப்பரி . ) 

மேகநாதன் -1. இந்திரசித்து . ( இராமா. 
பாலகா, கருவவ . கூ . ) 2. நவச்சாரம் . 
மேக 


. 


மேக்ரோம்- } ஓர் நோய் . (வழக் .) 


வத்திய 


மேகப்பச்சை- நாகப்பச்சை . ( வை 
பரி . ) 

மேகப்புள் - வானம்பாடி . வெள்ளெயிற் 
றரவுமேய்ந்தமிச்சிலின் மெலிந்துமேகப் , புள் 


1 


மேகவெட்டை 


கசுஅக 


மேதாவிநி 


} இறுமாப்பு . ( வழக் . ) 


-5 ருமதை . மேகலபர் 


வயிற்பிறந்தபுட்போல் " ( சிந்தா. முத்தியிலம் . மேகன் - ஓர் அசுரன். ( அபிதாநசிந் ) 
உக்க. ) 

மேகாதந்தம் - மயிலினிறகடி . ( வைத்திய 
மேகபடலம் -1 , ஓர் கண்ணோய் . 2. மே பரி . ) 
கச்செறிவ . 

மேகாநந்தி - மயில் ; மேகத்தைக்கண்டானந் 
மேகபுட்பம் -1 . நீர் . 2. மழை . 

திப்பதென்று பொருள். 
மேகம் -1 . ஓர் நோய் . - . கடுக்காய் . 3 . மேகை - இறைச்சி . ( வைத்தியபரி .) 
புயல் , 4. முகில் . ( சூ . நிக . க : க 2 . ) 5. முத் மேசகம் -1. இருள். 2. கருமை . 3. புகை . 
தக்காசு . ( வைத்தியபா .) 

4. முகில் . 
மேகமந்தாரம் - மந்தாரச்சிலை . 

மேசகை -1, இருள் , 2. கருமனோசிலை. 
மேகழலி - புல்லாமணக்கு . ( வைத்தியபரி .) ( வைத்தியபரி .) 
மேகயோனி - புசை. ( வைத்தியம் .) மேசை- ஒருவிதமானபீடம் . ( வழக் ) 
மேகரணம் - ஓர் புண் .. ( வைத் கியபரி . ) 

பேட்டி 
மேகராகக்குறிஞ்சி - ஓர் பண் . சம்பந்த 

) 

மேட்டிமை 
மூர்த்தி நாயனார் திருவையாற்றுப்பதிகம் . மேட்டிரம் -1. ஆட்டுக்கடா . 2. ஆண்குறி . 

மேகராடி - மயிலடிக்குருந்து . ( வைத்திய மேடசிங்கி புழுக்கொல்லி . ( வைத்திய 
பரி . ) 

பரி ) 
மேகலம் -- 1. நருமதையடுத்த தேசம் . மேடம் -1. ஆடு . ( சூ . நிக . ஈ : கசு . ) 2. ஒரி 
( அபிதாகசிங் .) 2. மேகலமலை. ( அபிதாநகோ .) ராசி . ( சூ நிக , க : சுச . ) 

மேகலன் -- ஓரிருடி . இவன் விந்தியபர்வ மேடமாதம் - சித்திரைமாதம் . 
ததத நகிலுள்ளவன் . ( அபிதாநசிங் .) 

மேடவிலோசனம் - பேரவுரி . 
மேகலாகன்னிகை 

மேட வீதி -சித்திரை , வைகாசி , ஆனிமா தங் 
வதத்தினுற்பத்தியாகுமந் தியாகலின் இப்பெ களிற் சூரியன் செல்லும் வீதி . ( சூ . நிக. கஉ : கங .) 
யர் பெற்றது. ( அபிதாநகோ.) 

மேடியுப்பு - வளையலுப்பு. ( வைத்திய 
மேகலாபதம் - இடை . 

பரிபா . ) 
மேகலை -1. இடைக்கட்டு . (திருவானைக் . மேடு -1. உயர்வு . ( பிங்கல. கஎசு .) 2 . 
கோச்செங் . ககசு . ) 2. ஓமகுண்டத்தைச்சுற்றி 

திடர். ( பிங்கல. சஅக. ) 
யிடும் வளையங்கள் . ( திருவிளை. திருமணப்.கள .) மேடுகம் - சுவர் . 
3. தூசு . 4 , 15 ருமதை. ( அபிதாநசிக் .) 5. மாதரி மேடை- 1 , உப்பரிகை , 2. வேதிகை . 
டையணியுள் எழுகோவைமகனி . 6. வெற்பின ( 1 , 2 -வழக் .) 

மேன்டம்- ஆடு . ( வைத்தியபரி . ) 
மேகவண்ணக்குறிஞ்சி -1 . ஓர் மரம் . 2 . மேத்தியம் -1. சுத்தம் . ( சூ. நிக . எ . ஈ.க.) 
மழைவண்ணக்குறிஞ்ச. ( 1 , 2- வைத்தியபரி 2. சீரகம் ( வைத்தியபரிபா. ) 
பா .) சூ . நிகண்டில் . இதற்குப் பாணம் என்றுங் மேத்திரம் - ஆட்டுக்கடா . 
கூறுவர் . 

மேதகம் - 1. கோமேதகம் . ( திருவிளை . 
மேகவர்ணனை --அவுரி ; மேகநிறத்தையுடை மானிக்க, சக . ) 2. சாரங்கபாஷாணம். ( வைத் 
மையல்வந்த பெயராம் . 

தியபரி . ) 3. மேதகவு ; மதிப்பென்பர் . 
மேகவாகனகற்பம் - இக்கற்பத்தில் திரு மேதகையர்- மேலுயர்ந்தோர் . 
மால் சிவனை மேகவுருக்கொண்டு தாங்கிப் மேதச்சி - தற்பரிபாஷாணம், ( வைத்திய 
படைத்தனரென்பர் . ( அபிதாநசிங் . ) 

பரிபா . ) 
மேகவாகனன் -- இந்திரன் . ( சூ . நிக . க : மேதம் -1. கொலை 2 , நிணம் . 3. யாகம் .. 
கக . ) 

மே தவர்- சண்டாளனுக்கு வைதேகஸ்தி 
மேகவாய்- தயிர். ( வைத்தியபரி .) ரீயிடம் பிறந்தவர் . ( அபிதாநசிந் .) இவர் மூங் 
மேகவ யு - ஓர் நோய் . ( வைத்திய பரி . ) கில் வேலை செய்பவரென்பர் . 
மேகவிரஞ்சி - ) முப்பத்திரண்டிராகங்க மேதாதிதி- 1. கண்ணுவர் குமரன் . ( அபி 
மேகவிரிஞ்சி - ளினொன்று . ( பொருட் . 
ளினொன்று . ( பொருட் . | தாநசிக.) 2.சுவாயம் - வமனுபுத்திரனாகிய பிரிய 

விரதன்புத்திரன் . ( அபிதாநகோ ) 
மேகவிருளி - பித்து . ( வைத்தியபரி .) மேதாவதி- அறிவுள்ளவள் . ( வழக் .) 
மேகவூறல் - மேகநீர்பாய்தல் . ( வழக் . ) (மேதாவி- அறிவுள்ளவன் . (வழக் .) 
மேகவெட்டை - ஆர்நோய் ( வைத்தியபரி .) மேதாவிதி - நாகணவாய்ப்புள் . 


פר 


நிகண் ) 


-- 


மேயம் 


கனஅடி 


மேலனம் 


மேதாவியர் - அறிஞர் . ( சூ . நிக . உ : எ .) மேயல் - ] . மேய்ச்சல் . ( ஐங்குறு .) 2 . 
மேதி- 1. எருமை .( பிங்கல . உச எசு .) 2 . மலை . ( பிங்கல , சகரு . ) 
வெந்தயம் . ( வைத்தியபரிபா .) 

மேயினர் -- பொருந்தினார் . ( உ - ம் . ) " வரம் 
மேதிக்கண்ணன்- வீரமயேந்திரத்து வட பெறுநெறியவர் மலைதன் மேயினார் ( சிந்தா. 
கீழ்க்கோபுரத்து வாயிற்காவலாளியாகிய ஓர் காந்தருவ . கசுக . ) 
அசுரன் . ( அபித நசிந் .) 

மேரு -- | ஆசனபீடம் . 2. மேருமலை . 
மேதிக்கவுணன் - மூர்த்த பாஷாணம். ( த நிக . நி : கங . ) 
( வைத்தியபரிபா .) 

மேரு சாவணி -- ஒருமது. இவர் இமய 
மேதிச் சென்னிமீதித்தாள் --துர்க்கை. மலை பிற பாண்டவாக்குத்தருமமுபதேசித்தவர் . 
( சூ நிக . க : சக . ) 

( அபிதாநசிந். ) 
மேதிமாழகன் - சூரபன்மன் மந்திரிகளி மேருமணி -- நாயகமணி. ( வழர் . ) உருத்தி 
லொருவன. ( அபிதாநசிந் . ) 

ராக்கமுதலிய மாலைகளின்மேலேயுள்ளது . 
மேதியன் - இயமன்.எருமைக்கடாவாகனத் மேருமந்தரபுராணம் - ஒரு தமிழ்ச்சைன 
தை புடையவன . 

நூல் , (மணிமே. ) 
மேதினி - பூமி . ( சூ . நிக . கு : அ . ) 

மேருவில்லி - சிவன் ; மேருவைவில்லாகவு 
மேதினித்திரவம் - 1. பூதூளி . 2. மல்லி டையவன் . குன்ற வில்லி என நிகண்டிற்கூறி 
யிலை . ( 1 , 2 - வைத்தியபரி . ) 

னர் . 
மேதை -1. இறைச்சி . 2. கள் , 3. தோல் . மேருவின்வாரி --பொன்மணல் . ( வைத்திய 
4 , 15 ரமபு . 5. புதன் . 6. பேரறிவு : 7. பொற்ற 

பரி . ) 
லைக்கையாந்தகரை . 8. மேன்மை . ( 1,2,3,5 , மேல் -1 அதிகம் . 2. ஆகாயம் . 3. இடம் . 
6 - சூ . நிக. கக : தகரவெ . க 0. ) ( 4 - பிங்கல . 4. ஏழனுருபு . 5. மேற்கு . 6. மேற்புறம் . 7. 
கூகூகூடு . ) (7 - வைத்திய பரி .) ( 3 - சூ. நிக . அ : மேன்மை . ( 2 , 5 , 7- பிங்கல . கூ கூ கூசு . ) ( 3- பிங் 

கல . எகக.) ( 4-நன்னூ . பெயரியல் . சடு .) 
(மேதையர் - புலவர் . 

( 1 , 6 - வழக் ) 
(மேதோ.சம்- எலும்பு . 

மேல்காற்று - இதற்குக் கோடையென்று 
மேந்தி- வெந்தயம் . ( வைத்திய பெயர் . ( சூ . நிக க : = 1. ) 
மேந்திகை - | பரி . ) 

மேல்கோட்டை - மைசூருக்கு அருகிலுள்ள 
பேந்தோன்றல் - மேம்படத்தோன்றல் . பட்டணம் . இவ் ஆர்மலை பில் விஷ்ணு ஆலயமி 
( புறந..) 

ருக்கிறதாம் . ( அபிதாகசிந் . ) 
மேநகை- தேவதாசிக ரிலொருத்தி . இவள் மேல்சாதி- மேற்சாதி . ( வழக் . ) 
காசியபருக்குச் சுரபியிடம் பிறந்தவள் . ( அபிதாக மேல்பால்விதேகம்- ) நவகண்டத்தொ 

மேல்பாலிரேபதம் - ன்று . ( சு . நிக . 
நேசம் - வெண்காரம் . ( வைத்தியபரி .) க 2 : 55. ) 
மேம்படல் - உயர்தல் , 

மேல்வட்டம் - ஆகாயத்திற்றோன்று மூர் 
மேம்படீ இய- மேம்படுதற்கு . ( 2 - ம் . ) கோள் . மேல் - ஆகாயம் . வட்டம்-ஊர்கோள் . 
ஆற்று வீரவமமினெம்மோடாண்மைமேம்ப மேல்வாய் -1, அண்ணம் , 2. ஒன்றுமுத 
டீ இயவென்பார் " (சிந்தா. காந்தருவதத்.உ +0 . ) லாய் மேற்பட்டகணக்கு . ( வழக் ) 

மேமம்பாடு -1 . ஊற்றம் . 2. மேன்மை . மேல்வாய்ப்புறம்- அண்ணம் . ( சூ . நிக . 
( 1 - சு. நிக , க 0 : கரு . ) ( 2 - வழக் . ) 

உ : கரு . ) 
மேய்ச்சல் விலங்குண்ணு தல் . மேல்வாரம்-- இறைப்பங்கு. ( வழக் ) 
மேய்தல்- ( வழர் .) 

மேல்விசாரணை 

எல்லாவேலைக்காரர்க 
மேய்த்தல்- மேயச்செய்தல் . ( வழக் . ) ளையும் விசாரிக்கிற முதன்மையான விசாரிப்பு . 
பேய்த்து - பருகி . ( உ - ம் . ) “ கலங்குதெண் ( வழக் . ) 
டிரைம்.பயததுகணமழை " ( சிந்தா காமகள் கூ ) மேல்விதேகம் -மேல்பால்வி தேகம் . ( சூ . 

மேபப்பாள் -ஆடுமாடு மேயச்செய்பவன் ; நிக . க 2 : ககூ . ) 
இடையன். ( வழக். மேய்க்கி என்றுங் கூறுவர். மேலவர் -1 . பெரியோர் . ( வழக் . ) 2. வான 
மேய்ப்பு - மேய்ச்சல் . ( வழக் . ) 

வர். ( பிங்கல . கா . ) 
(5மம் -ஞேபம் , அறியத்தக்கது . ( தர்க்கா மேலனம் -- 1. கலப்பு . 2. கூட்டம் . 3 . 
மிருதம். ) 

பழக்கம் . 


- 


மேற்கதுவாய்முரண் 


ககா அரு 


மேனை 


ண்க . 


மேலாலம் --மழை . 

, 
மேலாலவத்தை - மேல்நோக்கியிருக்கும் 
ஐந்தவத்தை. திருவாலவாய்க்கட்டளையிற்கா 
மேலிடுதல் - அதிகரித்தல் . ( வழக் . ) 
மேலீடு - 1. அதிகரிப்பு . ( வழக்.) 2. மாதர் 
காதணியினொன்று . ( வழக் ) 3. மேன்மை 

மேலுதடு - இதற்கு ஓட்டமென்று பெயர் . 
( பிங்கல . 40 ஈசு . ) 
மேலுலகம் --தேவருலகம். ( சூ. கே . 


மேலேழலகம் --பதினாலுலகைப்பார். 
மேலை - மேல் , ஐ - சாரியை . 
மேலைத்திருக்காட்டுப்பள்ளி - காவிரியின் 
றென்கரையிலுள்ள ஒரு சிவதலம் . ( அபிதாக 
கோ .) 

மேலையகத்தாழ்வான்- நாதமுனிகளிடம் 
பண்ணுடன் பிரபந்தமோதிய ஸ்ரீவைஷ்ணவர் . 
( அபிதாநசிந் .) 

மேலையோர் - மேலோர் . ஐ சாரியை . 
மேலோர்-- 1 . தேவர் . ( சூ . நிக க : உ . ) 
2. மேல்வர் . ( வழக் . ) 

மேவல் - 1.அதிகரித்தல். 2. ஆசை. ( சூ . 
நிக . அ : எரு . ) 3. சொல்லல் . 4. நிரவுதல் . 5 . 
பொருந்தல் . ( 1 , 3 , 5 - பரிபாடல் . ) 
மேவலர்- பகைவர் . ( பிங்கல. க F எ . ) 

மேவார் - பகைவர் . ( உ - ம்.) “ மேவாரல்லர் 
தமரழைத்தால் " ( பாரத . சூதுபோர் .) 
மேவினர் - மித்திரர், ( சூ . நிக . 2.: நி 2 . ) 
மேவு - 

மேவல் , 
மேவுதல் - 
மேழகம் -1. ஆடு , 2 , கவசம். 3. துருவாட் 
டேறு . ( 1 , 2 -சூ . நிக . கக : ழகரவெ . எ .) 
3. ( பிங்கல . உச அ 2 . ) 

மேழி - கலப்பையின் கைப்பிடி . ( 2 - ம் . ) 
மேழி பிடிக்குங்கைவேல்வேந்தர்நோக்குங்கை 
( ஏரெழுபது .) 
மேழிப்படையோன் 

பலதேவன் . ( சூ . 
நிக . க : 10. ) 

மேழியர் - பூவைசியர் , வேளாளர் . (பிங்கல. 
எஎஎ ) 
மேளகம் - கஞ்சி . ( வைத்தியபரி .) 
மேளம்- வாத்தியப்பொது . ( வழக் . ) 
மேளனம் - கூட்டம் . 
மேற்கட்டி 

விதானமென்பர் . ( பிங்கல . 
கஉகஉ. ) 

மேற்கதுவாய்ழான் - முதலயற்சீரொழித் 
து மற்றெல்லாச்சிர்க்கண்னும் முரண்வரத் 
தொடுப்பது . ( யாப் . காரி . உறுப்பி . 20. உரை .) 


மேற்கதுவாய்மோனை - முதலயற் சீரொ 
ழித்து மற்றெல்லாச்சீர்க்கண்ணும் மோனை 
வரத்தொடுப்பது . ( யாப் . காரி . உறுப்பி . 20 
உரை . ) 
மேற்கதுவாயளபெடை 

முதலயற்சீ 
ரொழித் தல்லன மூன்றின்மிசை யளபெடை 
வரத்தொடுப்பது . ( யாப் காரி . உறுப்பிய . 20 
ம் , பாட்டுரை ) 

மேற்கது வாயியைபு - முதலயற் சீசொ 
ழித்து மற்றெல்லாச்சீர்க்கண்ணு மியை புவரத் 
தொடுப்பது . ( யாப் . காரி . உறுப்பி . 20. சூத் . 
உரை. ) 

மேற்கதுவர் யெதுகை-- முதலயலின்றி 
மற்றெல்லாச்சீர்க்கண்ணு மெதுகை வரத்தொ 
டுப்பது . 

மேற்கு --1 . மேல் . ( பிங்கல . கூ கூ கூ.கா. ) 2 . 
மேற்றிசை, ( சூ . நிக . டூ : சு . ) 

மேற்கோள் 1. ஆசிரியவசனமாகிய 
முன்னோர் வழக்கு . (நன்னூ . பொதுப் . கா . ) 
2. சனி . (பிங்கல . உ ஙச . ) 3. யாக்கையின் 
மேற்கொள்ளப்படுவதாகிய போர்வை . நிகண் 
டிலறிக , 4. மேற்கொள்ளப்படுவது , பிரதிக் 
ஞை யென்பர் . ( தர்க்கசங்கிரகம் . சசு . ) 

மேற்செம்பலை -- ஒரிசை . இது தாரமே 
குரலாய் வருவது . ( பிங்கல . கச 0 ஈ . ) தாரம் - 
வல்லிசை . 

(மேசெல்லல் - போர்குறித்துச்செல்லல் . 
( பெரியபு. இயற்பகை நா . 20. ) 

மேற்படல் -1. அதிகமாதல் . 2. வெல்லு 
தல் . ( 1 , 2 - வழக் .) 
மேற்றிசை - மேற்கு . ( வழக் ) 
மேற்றிசைப்பலன் - வருணன் . ( சூ . நிக . 
கஉ : எ ...) 

மேன்மக்கள் பெரியோர் . ( உ - ம் . ) மேன் 
மக்கள் மேன்மக்களே ( மூதுரை .) 

மேன்மேல்- மிகவதிகம் . இது அடுக்குத் 
தொடர் . 
மேன்மை - மேலாந்தன்மை . ( வழக் . ) 
மேன - மேலன. ( பதிற்றுப .) 
(மேனகை - மேநகைபார் . 
மேனாடு - பொன்னாங்காணி . வைத்தியபரி ) 
மேதைம் -1. பூனை . 2. மயில் . 3. வெள் 
ளாடு , ( 3 - வைத்தியபரி , ) 

மேனி -1. குப்பைமேனி . ( வைத்தியபரி ) 
2. நிறம் , 3. வடிவம் . ( 2 , 3 - சூ . நிக . னகாவெ . 
கடு . ) அழகுக்கும் பெயர் ; வழக்கிற் கூறுதல் 
காண்க . 
மேனை 

( . 
. திரு ஙக . ) 


மைதுலை 


கசு அகா 


மொக்கு 


டைம் . 


மை -1 . அஞ்சனம் . 2. கருமை . 3. குற் 
றம் . 4. மலடு . 5. செம்மறியாடு . 6. மேகம் . 7 . 
யாடு , ( 1 , 2 , 3 , 4 , 6 , 7 -பிங்கல . ந.கூ. கஎ .) ( 5 . 
சூ . நிக . ந : கஎ ) 8. இருளுமாம் . ( சூ . நிக . கக : 
யகரவெ . கக . ) 9. தெரிநிலைவினைப்பகுதியு 
மாம் . 

மைக்கொன்றை - ஓர் மரம் . ( வைத்திய 
பரி . ) 

மைகம் - வக்கிராந்தபாஷாணம் . ( வைத் 
தியபரி ) 

மைச்சந்தன் - நச்சற்பாஷாணம் . ( வைத் 
தியபரி . ) 
மைச்சாலி - கருங்குறுவையில். ( தைலவ .) 
மைச்சான் - மைத்துனன் . ( வழக் . ) 
மைச்சுனி 

மைத்துனி . (வழக் ) 
மைசூர் - ஓர் பட்டினம் . இப்பட்டினங் 
குடநாட்டைச் சார்ந்ததென்பர் . 

மைஞ்சன்- மைந்தன் . ( வழக் ) 
மைத்தல் -1. ஒளிகெடுதல் . (சிந்தா. ) 2 . 
பசித்தல் . 

மைத்திரம் - சிநேகம் . ( வழக் . ) 
மைத்திரன் -1. சிநேகன் . 2. அருடண 
னுக்குப்பிறந்தவன் . ( சூ.த. சங் , சாதிவ . ) அரு 
டணன் - வைசியவிராத்தியன் வைசியப்பெண் 
ணைச் சோரத்திற் புணர்ந்து பெற்றபிள்ளை . 

மைத்திராவர்ணி அகத்திய முனிவருக் 
கொருபெயர் . ( அபிதாநசிக் . ) 

மைந்திரர் வருணன் இருத்து விக்கென் 
றுசொல்லப்படும் யாககர்த்தாக்கள் பதினாறு 
பேர்களிலொருவர். (காஞ்சிப் . சிவாத் , ஈ.ச.) 

மைத்திரி - தக்ஷன்மகள். ( அபிதா.) 
மைத்திரியம் - சிநேகம் , 
மைத்திரேயர்- ஓர் முரிவர். ( அபிதாகசிந் . ) 

மைத்திரேயவு பநிடதம் - நூறுஉபநிட 
தங்களி லொன்று . ( அபிதாநசிந் ) 

மைத்திரேயன் - வைதிரேயனுக்கு அயோ 
கவஸ்திரியிடம் பிறந்தவன் . ( அபிதாநசிந். ) 

மைத்துனமை - மைத்துனவுரிமை . 
மைத்துனன் - மச்சான் . (சிந்தா .) 

மைத்துனி - மைச்சினி. ( வழக் . ) அம்மான் 
மகள் என்பர் . திருவாலவாய்த் திருவிளையாடற் 
புராணத்திலறிக . 
மைதல்- மசிதல் . ( வழக் . ) 
மைதிலி - சீதை , மிதிலையிற்பிறந்தவள் . 
மைதுலை - பஞ்சகௌடத்தொன்று . பஞ்ச 
கௌடமாவன : -- சுத்தகௌடம் , கானகுப்பம் , 
சாரசுவதம் , உற்கலம் , மைதுலை என்பனவாம் . 


மைதுனம் -- மிதுனசம்பந்தம் . அது ஆண் 
பெண் புணர்ச்சியென்க. 

மைதுனன்--மைத்துனன் . 
மை துனி -- மைத்துனி. 

மைந்தர் - 1. புத்திரர் . 2. மனிதர் . ( திரு 
விளை, நகரப் . எஅ . ) 

மைந்தன் -1. கிட்கிந்தையிலிருந்த ஓர்வா 
னரவீரன் . ( அபிதாக .) 2.திண்ணியன் . 3 . 
மகன் . ( சூ. நிக.கா: நகரவெ . எ . ) 

மைந்து -- 1 . அழகு . 2 , மயக்கம் . ( பிங்கல . 
க.அ அரு. ) 3. வலி . ( பிங்கல . கஎசுக . ) 

மைந்நாகம் - ஓர்மலை ; மலையரசன் புத்தி 
ரன் ; இம்மலை இந்திரனுக்குப்பயந்து கடலுக் 
குள் ஒளித்திருக்கின்றது . ( பிரபுலிங்க . கோரக் 
கர்கதி . கஉ . உரை. ) 

மைதகம் - வக்கிராந்தபாஷாணம் . ( வைத் 
தியபரி . ) 

மைநா - ஓர் புள் . ( வழக் ) நாகணவாய்ப் 
புள்ளென்பர். மைனா எனவும் வரும் . 

மைம்மா- பனறி . ( சூ . நிக . ந: க.க. ) 
மைம்மீன் - சனி மீன் . ( புறநா . ) 

பைம்ழகள் - முசு . இது குரங்கினுள் ஒரு 
வகைச்சாதி . ( சூ . நிக , ந : 25. ) 

மைம்மை -1 . மலட்டெருமை . ( பிங்கல . 
உ + எஅ . ) 2. மலடி . ( சூ . நிக . 2 : சுந. ) 

மைமல்-- மாலை நேரம் . ( வழக் ) 
மையம்- நடு . ( சூ . நிச . டு : சுசு . ) 

மையல் -- 1 . பாமத்தை . ( வைத்தியபரி .) 
2. மயக்கம் . ( பிங்கல . கஅ அரு .) 3. மோகம் . 
( வழக் ) 
மையலவர் - பத்தர் . (சிந்தா .) 

மையாத்தல் -- மயங்குதல் . ( வள் . ககஉ . 
அதி . 2. ) 

மையாந்து -புற்கென்று . ( புறப்பொ 
மையார்க்கும் புற்கென்னும் ) வெ.மாலை ) 
மையுடை- கருவேல் , ( தைலவ .) 
மைனம் - மீன் . ( வைத்தியபரி .) 
மைனிகன் -- கறையான் . 


மொ . 


மொக்கணி - ஒ நவிதமான தோற்பை ; இது 
குதிரைக்குக்கொள்ளுக்கட்டுவதென்பர் . ( திரு 
வால . திருவிளை . அரும்பத .) (திருவாசக . கீர்த் 
தித்திருவகவல் .) 
மொக்களித்தல் - தாமதித்தல் . ( வழக் . ) 
மொக்கன் - பருத்தவன். ( வழக் . ) 
மொக்கு -1 . மரத்தின்கணு. ( வழக் . ) 2 . 
மொட்டுப்பூ . ( வைத்தியபரி .) 


மொண்டி 


கசு அ 


மொழிபெயர்ப்பு 


மொக்கள் -1. கொப்பூழ் . 2. நீர்க்குமிழி . 
3. பூவ " ம்பு ( 2 , 3 - சூ . நிக . கக : ககரவெ . கசு . ) 
கொப்புளமென்பர் பத்துப்பாட்டில் . 

மொக்குளித்தல் - கும்ழியிட்டொலித்தல் , 
( வழக் ) 

மொக்கை -1. கூரின்மை . 2. பருமை . 
( 1 , 2- வழக .) 

மொக்கைச் சோளம் - ஒருவகைசசோளம் . 
( வழக . ) 

மொகமொகெனல் - உபயவோசை . ( சூ . 
நிக . 10. சக . ) 
மொகி- கொக்கு ( வைத்தியபரி . ) 
மொங்கன்- மொழுங்கன் . ( வழக . ) 
மொச்சம் - வாழை . ( வைத்தியபரி .) 
மொச்சை - ஒருவகைப்பயறு . ( வழக் .) 
மொசகம் - வாழை . ( வைத்தியபரி ) 
மொசம் -- இலவம்பிசின் . ( வைத்தியடரி .) 
மொசித்த -- தின்ற. (புறநா ) 
மொசிந்து -- மொய்த்து . (பதிற்றுப்பத் .) 
மொசு மொசுத்தல்- 1 1. ஒலிக்குறிப்பு 2 . 
மொசு மொசுப்பு- | தினவுச்குறிப்பு( 1 , 
2 - வழக் . ) 

மொஞ்சகக்கையர்- சமணர் . ( திருவால . 
திருவிளை . ) 
மொஞ்சி- தனம் . 
மொட்டம்பு 

ஒர்வசையம்பு . ( பிங்கல . 
கருசக . ) 
மொட்டல் ) மொட்டுதல் , அரும் 
மொட்டித்தல் | பல் . 

மொட்டு -- 1. குமிழ்ப்புவடிவமுள்ளது . 2 . 
பூவரும்பு . ( சூ . நிக, ச: அ .) 3. தெரிநிலை 
வினைப்பகுதி . 
மொட்டு தல்- அரும்புதல் . ( வழக் ) 
மொட்டை - 1. கூரின்மை. 2. மழுங்கல் . 
3. முண்டி தம் . ( 1 , 2 , 3 -வழக் . ) 

மொட்டைச்சி -- 1. பூநீறு. 2. மொட்டை 
யாயிருப்பவள் . ( வழக். ) 

மொட்டையடித்தல் --- முண்டி தமாக்கல் . 
( வழக் . ) 

மொட்டையன் - மொட்டைத்தலையன் . 
( வழக் . ) 

மொடு மொடு க்கெனல் -- ஒலிக்குறிப்பு. 
( வழக் . ) 
மொடு மொடுத்தல்-- ) ஈரடுக்கொலிக் 
மொடு மொடுப்பு குறிப்பு ( வழக் . ) 

மொடு மொ.டெனல்- உபயவோசை. 
( சு . நிக . ச 0 : சசு . ) 
மொண்டன்- 1. ஒரு சாமை. ( வழக் . ) 2 . 
மொண்டி.- / மொண்டுசெய்பவன் . 


மொண்டு - 1. முரண்டு . 2. முகந்து எனப் 
பொருள் படு மொரு வினையெச்சம . ( திருவிளை . 
நாட்டுப் . சசு . ) 
மொத்தம்- எல்லாம் . ( வழக் . ) 
மொத்தல் - மொத்துதல் . ( வழக் . ) 
மொத்தி - புடைப்பு . ( வழச் . ) 
மொத்தினி -- நுரை. ( வைத்தியபரி. ) 
மொத்து- தெரிநிலைவினைப்பகுதி . 
மொத்துதல் - அடித்தல் . ( சூ . நிக . க : 50. ) 
மொத்தை.-பருமை . ( வழக் .) 
மொது மொதெனல் - ஒலிக்குறிப்பு. 
( வழக் . ) 

மொந்தணி - 1. திரட்சி . 2. பருமை . 
(வழ .) 3. மாக்கணுவுக்குங் கூறவர் . 

மொந்தன் - ஒர்வகை வாழை ( வழக் . ) சோழ 
நாட்டிலதிகமாயுள்ளது . 

மொந்தை -1 , ஓர்கட்பறை . ( சூ . நிக . எ : 
ஈ.சு.) 2. ஓர்வகைப்பாத்திரம் . 3. பருமை. ( 2 , 
3 - வழக் . ) 

மொப்பு- தட்டி பாலைக்குடிக்காமல் துணி 
யினாலே ஆட்டு முலையிற் சுற்றிக் கட்டிவைப் 
பது . இது - இடையர் வழக்கு . 

மொய்-- !. கூட்டம் . (). தெரிநிலைவினைப் 
பகுதி. 3. போர் , 4. போர்க்களம் , 5. மகிமைப் 
பணம் 6. மொய்த்தல் , 7. யானை . 8. வண்டு . 
( 1 , 3 , 4 , 6 , 7 , S- சூ . நிக . கக : யகரவெ . ரு . ) 
( பகையென்பர் . புறப்பொருளில் . ) திரட்சிய 
மாம் . ( 5 - வழக் . ) அத்திக்கும் பெயரென்பர் . 
( வைத்தியம். ) 

மொய்ச்சல் 
மொய்த்தல்- நெருங்கல் . ( புறநா . )) 
மொய்ப்பு - 
மொய்ம்பு -1. தோள் . 2. வலி . ( 1 , 2 
பிங்கல . 5000. ) 
மொரு மொருத்தல் 

ஒலிக்குறிப்பு . 
மொரு மொரெனல் 
மொலுமொலுத்தல்- | ( வழக் . ) 
மொல்லு மொல்லெனல்- ஈரடுக்கொலிக் 
குறிப்பு . ( வழக் . ) 

மொழி -1. சொல் . (புறநா. ) 2. தெரிநிலை 
வினைப்பகுதி. (1 -நன்னூ . எழுத்திய . ந . ) 3 . 
கணு , (திருவால . திருவிளை .) 
மொழிதல் -- சொல்லுதல் . ( புறநா .) 

மொழிந்தது மொழிதல் - செய்யுள் வழுவி 
னொன்று . ( சண்டி . க 02 . ) 

மொழிபெயர்ப்பு ஒருபாஷையிலுள்ள 
நூலை மற்றொருபாஷையிற்செய்தல் , (நன்னூ . 
சிறப்புப் . ச . ) 


மோகி 


கசுஅஅ 


மோதநம் 


மொழிமாற்று - பொருள் கோளெட்டினோ 
ன்று . ( நன்னூ . பொதுவிய . சுஉ .) 
மொழி .ம - பழஞ்சொல் . ( சூ.நிக .50 : 50 . ) 
மொழக்கன் - கடித்தவன் . ( வழக் ) 
மெழக்கெனல் - ஒலிக்குறிப்பு. ( வழக் . ) 
மொழங்கன்- மொழுக்கன் 
மொள்ளல்- | முகத்தல் . ( உ - ம் ) 
மொள்ளுதல் - மொண்டுவாக்கி " ( திரு 
விளை . நாட்டுப . சசு .) 


மோ . 


மோ -1. தெரிநிலைலினைப்பகுதி . 2 முன் 
னிலையசைச்சொல் . ( உ - ம்.) மொழிமோ. ( நன் 
னூ இடையிய . உக . ) 

மோக்கம் -1 . முத்தி . (சூ . நிக டு : உ . ) 2 . 
விடுத்தல் , ( சூ . நிக க : உஎ . ) 
மோக்கல்- ) 1. மணங்கொள்ளல் . 2 . 
மோக்குதல் - முகத்தல் . ( தைலவ . ) 
மோகநீயம் - இது இறை உன்குற்ற மெட் 
டினென்று . ( சூ நிக.க 2 : அள . ) 

மோகப்பனட - எதிரியை மயக்கும் படைக் 
கலம் . ( திருவிளை . இந்திரன்பழி . சசு .) 

மோகம் -1 . உட்பகையா றினொன்று . அது 
மயக்கம் . ( பிங்கல. ச 08 . ) 2 , பஞ்சபாணவவத் 
தையினொன்று . அது அழுதலும் பிதற்றலு 
மாம் . (சூ நிக . க 2 .: F0 , நிக . ) 3. பாதிரி , 4 . 
முருங்கை , 5. வாழை . 6. விருப்பம் ( பிக்கல . 
கஅககூ . ) ( 3 , 4 , 5 - வைத்தியபரி .) 

மோக ? -1 . சித்திரகாரர் . ( சூ. BF . 2 : உ அ . ) 
2. மோகமுடையவர். ( வழக் . ) 
மோகரம் -- 1 . உக்கிரம் . 2. மயக்கம் . 
மோகரித்தல்- ) 1. ஆக்கிரமிப்பு. 2. மயங் 
மோகரிப்பு - | கல் . ( வழக் ) 
மோகவுவமை-- உபமானோபமேயங்களை 
உள்ளவாறுணராமல் மயக்கத்தினாற்கூறுவது . 
( தண்டி , ந 0 . பக் . ) 
மோகன் -மன்மதன் . ( பிங்கல , கசடு . ) 
மோகனக்கல் -- கோயிலின் வாயில் மேற் 
படிக்கல் . ( வழக் ) 
மோகனப்படை - மோகப்படை , 
மோகனம் - 1. அறிவைமயக்கும் நூல் . 
இது கலைஞான மறுபத்து நான்கி லொன்று . 
( பொருட்டொகை .) 2. கணையைந்தின் செய 
லினொன்று . ( பிங்கல . கசக .) 3. கருமமெட்டி 
னுளொன்று ( அட்டகர்மம்பார் .) 4. மயக்கம் . 

மோகனமாலை- ஓராபரணம் . 
மோகனீயம் - மொகநீயம் பார் . 
மோகி - கஞ்சா. ( வைத்தியபரி ,) 


மோகிதன் -1. காமமுள்ளவன் . 2. மோக 
முள்ளவன் . ( வழக் ) 
மோகித்தல் - 
மோகிப்பு 

மயங்கள் .. ( வழக் . ) 
மோகினி -- 1 . ஒரு தேவதை. ( வழக் . ) 2 . 
திருமால்கொண்ட அவதாரங்களு ளொன்று . 
( அபிதா நசிர் . ) 3. மாயை . ( ஞானாமிர்தம் .) 

மோகூர்-- பழையனென்னுங் குறுநிலமன் 
னனூர் . (பத்துப்பாட் .) 

மோசகம் -1 . துறவு . 2. வாழை . ( வைத் 
தியபரி . ) 

மோசகன் -1 . தட்டான் . 2. திருடன் , 3 . 
துறவி . ( 1 , 2 , 3 - வழக் . ) 
மோசகி 

கிலுகிலுப்பைச்செடி . ( வைத் 
தியரி.) 

மோசநி - இலவமரம் . ( வைத்தியபரி .) 
மோசம்- . அபத்தம . 2. பிசகு . 3. முரு 
ங்கை . 4 வஞ்சனை | 1,2 , 4 - வழக் . 3 - மலையக . ) 
மோசனம் - விடுத்தல் . (சூ . நிக . க : உ.எ.) 
மோசாடம் - 1 , சந்தனம் . 2. வாழைப் 
பழம் , ( 1 , 2 - வைத்தியபரி . ) 

மோசி - ஓர் புலவர் . இவர் உறையூர் ஏணிச் 
சேரி முடமோசியாரென்று சொல்லப்படுவார் . 
( புறநா .) 

மோசை -1, அவுரி . 2. இலவு , 3. வசம்பு. 
4 , வாழை . ( 1 , 2 , 3 , 4 - வைத்தியபரி . ) 
மோட்டுத்தனம் -முருட்டுத்தனம் .( வழக் ) 
மோட்டை- மோழை . ( வழக் ) 
மோடி -1. காடுகாள் . ( சூ . நிக . க : நஈ . ) 2 . 
துர்க்காதேவி . (புறப்பொருட் .) 3. மேட்டிமை 
( வடிக் . ) 4. மோடியென்னு மோர்வித்தை. 

மோடு - 1. உயர்ச்சி 2. பெருமை . 3 . 
மேடு , 4. வயிறு. 5. முகடு . ( வழக் .) ( 1 , 2 , 4 
பிங்கல . ச00 க . ) ( 3 -சூ . நிக . டகரவெ . உக . ) 

மோத்தல்- மோந்தறிதல் . 
மோத்தை -- வெள்ளாட்டுக்கடா. ( சூ . நிக . 
ந : கஅ . ) 

மோதகப்பிரியன் - விநாயகன் . ( வழக் ) 
மோதகம் - 1. உருண்டை வடிவமாகிய 
பணியாரம் . 2 , பிட்டு . ( சிலப் . ) 3. அப்பவர்க்க 
முமாம் . ( சூ நிக . சு : உரு. ) 

மோதகமாம் - குதிரைப்பிடுக்கன் மரம் . 
இதனைப் பீநாறிமரமென்று வைத்தியபரிபா 
டையிற்கூறுவர். 

மோதகி --விட்டுணுவின் கதாயுதம் . பிங்க 
லத்திற் கௌமோதகியென்றார் ; முதற்குறை 
யாக வழங்குவர்போலும் . 
மோதநம் -- மகிழ்ச்சி , 


மௌகுலி 


கசு அக 


யசோவதி 


உவகை . 


மோதம் -1, அசமதாகம் . 2. ஒமம் . ( 1 , 2 மௌஞ்சி - முஞ்சிப்புல்லாற்செய்த அரை 
வைத்தியபரி . ) 3. மகிழ்ச்சி . 

ஞாண் . இது பிரமசாரிகளணிவது . 
மோதயந்தி காட்டுமல்லிகை. ( வைத் 

மௌட்டியம் - செருக்காலாகிய அறி 
தியபரி. ) 

யாமை . ( வழக் ) 
மோதல் -1. அடித்தல் . ( சூ . நிக . க : ஈ .0 .) மௌடி - மோடிவித்தை. 
2. இடித்தல் . ( தைலவ . ) 3. பருத்தல் . ( வழக்.) மௌண்டிதம் -1 உபநிடதம் முப்பத்தி 
மோதனம்- ) 

ரண்டினொன் றன்பர். 2. முண்டிதம். 
மோதிதம் 

மௌத்திகம் -- முத்து . ( சூ . நிக . சு : சு . 
மோதிநி -1, கஸ்துரி . 2. மல்லிகை . ( 1 , மௌநசாரம் -சிவசாரம் . ( வைத்தியபரி .) 
2 - வைத்தியபரி .) 

மௌலி -1. ஆண்பான் மயிர்முடி . ( பிங் 
மோதிரக்கள்ளி- ஓர் கொடி . ( வைத்திய கல . க 0 எசு . ) 2. முடி . ( சூ . நிக . எ : 22..) 
பரி . ) 

மௌவல் -1 . காட்டுமல்லிகை . 2. முல்லை . 
மோதிரக்கன்னி -- ஓர் செடி . 

( சூ . நிக . F : 22.) ( 1 - வைத்தியபரி . ) 
மோதிரம் - விரலணி . ( சூ . நிக . எ : உசு . ) மௌளம்-- மேளம் . 
மோதை - வசம்பு. ( வைத்தியபரி .) 

மௌற்கலியர் -1. ஓர் முநிவர் . 2. நளா 
மோப்பம்- ) 

யினி புருடர் . ( 1 , 2 - அபிதாநாம் . ) 
மோப்பு- | மோத்தல் . ( வள் . க: 40. ) 

மௌனதேசிக - தாயுமானவருக்கு ஞானா 
மோய்- தாய். ( சூ . நிக . உ : எசு ) 

சாரியர் . ( அபிதாகசிந் . ) 
மோர்-- மச்சிகை . ( சு . நிக சு : உ.எ.) 

மௌனம் -- மோகம் . ( சூ . நிக . * : GG . ) 
மோரடம் -1 . கரு புவேர் . 2. பெருங் மௌனி -1. ஆமை . ( வைத்தியபரி .) 2 
குரும்பை . 3. வீழி . ( தைலவ ) ( 1 , 2 - வைத் மோனமுடையவன் . ( தர்க்காமிருதம் .) 
தியபரி . ) 

மோரா - ஓர் பழையபொற்காசு . ( வழச் . ) 
மோலி -1 . மௌலி , கிரீடம் . ( தணிகைப் . 
நாட்டுப . க . ) 2. தலை . ( வைத்தியபரி .) 

யக்கர்- தேவசாதியரில் ஒரு வகுப்பினர் . 
மோவாய் - தாடி . (சூ . நிக 2 : கசு . ) 

( அபிதாநசிக் .) 
மோழல் - பன்றி . ( சூ . நிக . ந: கக. 

யக்கராசன்- இயக்கர்வேந்தனாகிய குபே 
மோழை -1. கஞ்சி . ( சூ . நிக . சு : 2 சு . ) 2 . 

ரன் . ( சூ . நிக . க : உக . ) 
மோட்டை . 3. வெடி.பபு . ( வழக் . ) 4. இலுப்பை யக்கன் -- இயக்கன் . 
முதலிய மரங்களில் உருண்டைவடிவமாய்த் 

யக்கிய புருடன் - யாகவடிவனாகிய திருமால் 
தோன்றியிருப்பதற்குங்கூறுவர் . ( வழக் . ) 

( உ -ம் . ) எசசமேசுரும்புளர் துழாயலங்கலான் 
இலுப்பைமரத்திலே மோழைகளுண்டாவன 

((காஞ்சிப் . சார்ந்தாசயப்படலம் . உரு . ) 
போல இவனுக்குப் பிள்ளைகளுண்டாகியிருக் யக்கியம் - யாகம் . 
கின்றனவென்ப துலகர் பழமொழி . 

யக்கியயோக்கியம் - அத்திமரம் . ( வைத் 
மோளிகைமாரையர் - ஓர் பத்தர் . ( அபி | தியபரி .) 
தாநசிந் .) 

யக்கியாரி - சிவன் . 
மோனம் - மௌனம் . ( சூ . நி 5 . * : திரு . ) 

யங்கூரா - அதிவிடயம் . ( வைத்தியபரி .) 
மோனர் - மௌனர் . ( இராமா . ஆரணிய கா . 

யசசு - புகழ் . ( வழக் . ) 
அகத்தியப் , ந . ) 

யசமாநன் - எசமாகன் ” பார்க்க . 
மோனீகம் - பெருச்சாளி . ( வைத்தியபரி .) யசனம் - யாகஞ்செய்தல் . ( சூ . நிக . க: கங . ) 
மோனை -1. ஆதி . ( சூ. நிக . அ : கஅ . ) 2 . யசு- இரண்டாம் வேதம் . ( சூ . நிக . 50 : 
மோனைத்தொடை . அது முதற்சீரின் முதல 

உங . ) யசுரென்றும் பெயர் . 
ழுத்தோடு பின்வருஞ்சீர்களின் முதலெழுத் யசோதரகாவியம்-- சங்கமருவிய சிறுகா 
தொன்றிவரத்தொடுப்பது . ( யாப் , காரி . உறுப் வியங்களுளொன்று. இதை யியற்றியவர் ஜை 
பிய . கசு . ) 

னமுனிவர்களிலொருவர் . ( அபிதாநசிந் ) 
மௌ , 

யசோதரன் --ஓரரசன் ( அபிதாநசிந் .) 

யசோதை - கண்ணனை வளர்த்ததாய் , 
மௌகலி- ) 
காகம் , 

( அபிதாநசிந்.) 
மௌதலி- | 

யசேர்வதி-ஒரு பட்டணம் . ( அபிதாகசிங் .) 


211 ) 


யமகண்டம் 


கசுகம் 


யவனர் 


யஞ்ஞக்கன் - விஷ்ணுவாற் கொல்லப்பட்ட உகவ நாழிகைவரையும் , சனிக்கிழமையில் 
வரக்கன . ( அபிதாநசிந் .) 

கஅத நாழிகைக்குமேல் உஉ இ நாழிகைவரை 
யஞ்ஞகோபன் - மாலியவந்தன்குமாரனா யுமுள்ளகாலமாகும். இக்காலத்தில் நற்காரியம் 
கிய வரக்கன் . ( அபிதாநசிந் .) 

செய்யக்கூடாதென்பர் . ( பஞ்சாங்கம் .) 
யஞ்ஞம் - யாகம் . ( அபிதாநசிங் .) 

யமகம் - ஒரு அடியின் முதலில்வந்த சொற் 
யஞ்ஞழர்த்தி - யாகவடிவனாகிய திருமால் . களே எனையடிகளின் முதலிலும் வரப்பெறுஞ் 
( அபிதாகசிங். ) 

செய்யுள் . திருவரங்கத்தந்தாதி முதலியவைக 
யஞ்ஞவர்க்கர்- ஒரு மகாமுனி . ( அபிதாந ளிற்காண்க . 
சிந் . ) 

யமகிடம் -- ஓர் புழு . 
யஞ்ஞவர்க்கலழனி தருமருக்கு அசுவ யமத்துருமம்- இலவமரம் . ( வைத்தியபரி .) 
மேதயாகஞ் செய்வித்தவர் . 

யமதக்கினி- சமதக்கிரி. ( அபிதாநசிந் .) 
யத்தநம்-- முயற்சி . ( தர்க்காமிருதம் .) யமதூதி - பாம்பின் நச்சுப்பற்களினொன்று. 
யதாசத்தி- இயன்றமாக்திரம் . ( வழக் ) ( உ -ம் .) நச்சுப்பல் பார் . (திருமுரு கசஅ .) 
யதார்த்தம் - மெய். ( தர்க்காமிருதம .) யமப்பிரியம் - ஆலமரம் . ( வைத்தியபரி .) 
யதி -1 . காலப்பிரமாணம் பத்தி னொன்று . யமபடர்- இயமன் ஏவல் வீரர் . 
இதைப் பொருட்டொகைநிகண்டிற் சதியென் யாபுரம் - இது தென்றிசைக்கும் , நிருதி 
பர் . 2. முநி . (திருவிளை. திருமணப் . சு0 . ) 3 . திசைக்கும் நடுவிலுள்ள யமபுரியென்பர் . ( அபி 
வழுக்களொன் பதினொன்று . அது : ஓசைகொ தாநசிந் . ) 
ண்டு சீர்முடியுமிடத்து முறைப்படக் கூறாத 

யமம் - தரும நூல்பதினெட்டி னொன்று . 
நிலைமையுடையது . ஈண்டு முறைப்படலாரா ( பொருட் . நிக .) இன்னும் வேறுபொருளும் 
மை - ஒற்றுமைப்படாமை . ( தண்டி. க 40 .) கூறுவர் . 
இன்னுஞ்சிலபொருளும்கூறுவர் ; அவை வழக் யமரதம் - எருமைக்கடா, ரதம் என்று வாக 
கிற் காணப்படவில்லை. 

னத்திற்கும் பெயராம் . 
யதிராசன் - இளையாழ்வார் துரியாச்சிரமம் யமன் -1 . நமன் . 2. பாம்பினச்சுப்பற்சளி 
வகிக்கையில் பெருமாள அவருக்கிட்டபெயர் . னொன்று . ( உ -ம் . ) யமதூ திபார் . ( 1 சூ. நிக . 
( அபிதாநசிங் .) இளையாழ்வார் - இராமாநுஜா கக : மகரவெ . ச . ) 
சாரியர் . 

யமி - யமுனைக்கொருபெயர் . ( வழக் .) 
யதீந்திரசரணர் - கூரத்தாழ்வானுக்கு ஒரு யழனை-காளிந்திநதி . ( அபிதாநசிக் .) 
பெயர் . ( அபிதாநசிங் . ) 

யழனைத் துறைவர் -1 . ஆளவந்தார் . இவர் 
யதீந்திரப்பிரவணர் மணவாளமாமுன் இராமாநுஜர் ஆசாரியர் . 2. யமுனைத்துறை 
கள் . ( அபிதாகசிங் . ) 

யிலுள்ள கோவர்த்தனபுரத்துப்பெருமாள் . ( 1 , 
யது - ஓரரசன் , யயாதியின் முதற்புத்தி 2 - அபிதாநசிங் .) 
ரன் . ( அபிதாநசிங் .) 

யயாதி- குருகுலத்தரசரில் நகுடன்புத் 
யதுகிரி - திருநாராயணபுரம் . ( அபிதாநசிம் .) ரன் . ( உ - ம்.) “ யயாதியென்றுகொண் டிவனை 
யதோத்தேசபக்கம் - வேந்தன் இருந்து யே ” என்றுபாரதம்குருகுலச்சருக்கத்திற்கூறி 
ழியிருந்து நிலமுழுவதும் தன்னாணையின் நடை யது சாண்க . 
பெறச் செய்தல் . ( நன்னூல் , எழுத்ததிகாரம். யவகம்- ஒருவகைத்தானியம் . 
முதல் ) 

யவசம்- 

வெடியுப்பு . ( வைத்தியபரி .) 
யந்திரம்- செக்கு , திரிகை , தேர், மந்திர யவசி - கழுதைப்பாலை . ( தைலவ . ) 
சக்கர முதலியவை . ( வழக் . ) 

யவசூகம் - வெடியுப்பு. (வைத்தியபரி . ) 
யமகண்டம் ஒருவேளை . இது : ஞாயிற் யவநிகை - கிரைச்சீலை . 
றுக்கிழமையில் கரு நாழிகைக்குமேல் கஅத யவபலம்- மூங்கில் . ( வைத்தியபரிபா.) 
நாழிகைவரையும் , திங்கட்கிழமையில் ககவ நா யவம் - 1. நெல். ( சூ. நிக . கக : வகரவெ . 
ழிகைக்குமேல் கரு நாழிகைவரையும் , செவ் கசு . ) 2. வாற்கோதுமை. (தர்க்காமிர்தம். ) 
வாய்க்கிழமையில் எஇ நாழிகைக்குமேல் ககவ யவலாசம் - வெடியுப்பு . ( வைத்தியபரி .) 
நாழிகைவரையும் , புதன்கிழமையில் கூத நாழி யவனப்பிரியம் - மிளகு . ( வைத்தியபரி .) 
கைக்குமேல் எஇ நாழிகைவரையும் , வியாழக் யவனம் - தேயமைம்பத்தாறினொன்று . 
கிழமையில் உதயாதி நத நாழிகைவரையும் , ( பொருட்டொகை .) 
வெள்ளிக்கிழமையில் 2.உ இ நாழிகைக்குமேல் யவனர் -1 , கம்மாளர் . 2 , சித்திரகாரர் . 3. 


- 


யாடு 


கண்கூக 


யாதுதானவர் 


சோனகர். ( 1 , 2 , 3 - சூ . நிகண் . கக : வகரவெ . 
ககா . ) 4. மிலேச்சர் (சிலப் .) 

யவனாசாரியன் - சோதிட சாத்திரகர்த்தா 
வாகிய வொருமுனியென்பர் . 
யவனாலசம் - வெடியுப்பு . ( வைத்தியபரி ) 
யவாத - கஞ்சி . ( சூ . நிகண். சு . உசு . ) 
யவாசம் - சிறுகாஞ்சொறி . ( வைத்திய பரி . ) 
பவாநீ - 
யவாநிகை 

ஓமம் . ( வைத்தியபரி . ) 


} 


UT . 


யா - 1. அஃறிணைப்பன்மைப்படர்க்கை 
வினா. (நன்னூ . பெயரிய உசு . சூத்திரவுரை .) 
2. ஒருவகைமரம் . ( ஐங்குறு நூறு .) 3. ஓரசைச் 
சொல் . ( நன்னூ . இடையிய . உஉ . ) 

யாக்கியவற்கியம் - 1. தர்ம நூல் பதி 
னெட்டினொன்று . ( பொருட் . நிக ) 2. உபநிடத் 
முப்பத்திரண்டினொன்றென்றுங் கூறுவர். 
யாக்குதல் - யாத்தல் . 
யாக்கை -1. உடல் ( சூ . நிகண் . 2 : அரு .) 
2. முயங்குதல.( சிந்தா.) 3. யாத்தல் . கை தொ 
ழிற்பெயர்விகதி , 

யா . கருவற்கியர் வைசம்பாயநமுனிவர் 
மாணாகர். ( அபிதாநசிங். ) 

யாககேது - இராவணனுைைடய இருபது 
கோடிவீரருக்குத் தலைவன் ; இலக்குமணனாலே 
கொல்லப்பட்டவன் . ( அபிதாநசிந்.) 

யாகசத்துரு ராவணன் மந்திரியரு 
ளொருவன் . ( அபிதாநசிந் . ) 

யாகசேனன் - ஒரரசன் , பாஞ்சாலன் . 
( அபிதானசிந் ) 

யாகம் - வேள்வி . ( பிங்கல . கஅ 0 க . ) 
யாங்கனம் - எவ்வாறு . ( புறநா .) யாங்ஙன 
மென்பது யாங்கன மென மருவிவந்தது போ 
லும் , என்பர் . 

யாங்கு - 1. இடத்தையச்சொல் . (சூ . நிக . 
50 : கக . ) 2. எப்படி . ( ஐங்குறுநூ . ) 

யாங்ஙனம் எங்ஙனம் . ( நன்னூ . எழுத்திய . 
ருக . உரை ) 

யாசகம் - இரப்பு . ( வழக் . ) 
யாசகன் - ஏற்போன் . ( சூ . நிக . க : சஅ .) 

யாசன் - ஒருமுனி . துருபதனுக்குப் புத்திர 
காமேட்டி செய்வித்தவர் . ( அபிதாநசிந் .) 

யாசனை பிச்சை . 
யாசித்தல்- ) 
யாசிதம்- இரத்தல் . ( வழக். ) 
யாடம் - சிறுகாஞ்சொறி . ( தைலவ . ) 
யாடு - ஆடு . (உ - ம் .) " கோணை வேங்கைகள் 


யாட்டினோடுறவு கொண்டோங்கும் ( காஞ்சிப் 
நாட்டுப் . சஎ . ) 
யாண்- அழகு . ( ஞானாமிருதம் .) 
யாண்டு 

1. எவ்விடம் . ( சூ . நிக . ரு : சுஎ . ) 
2. வருடம் . ( இறையனாரகப்பொருள் . க : 
உரை . ) 3. இடத்தையச்சொல் . ( சூ . நிக . க 0 . 
கக ) 

யாண்டை -- எவ்விடம் , ( இராமா . அயோத் 
தியா , கிளைகண்டு நீ . கூ0 . ) ஐ -சாரியை . ) 

யாணர் -1 . அழகு . 2 , கம்மாளர் . 3. நன்மை . 
4 , புதுமை . (1 , 2 , 3 , 4 - பிங்கல . ச 005 . ) 5 . 
புதுவருவாய் . ( பதிற்றுப்பத் . ) 6. முறை . ( 7) 
வளப்பம் . ( 6 , 7 - ஞானாமிருதம் . ) 
யாத்தல் - யாப்பு . 
யாத்திரை - பயணம். ( வழக் . ) 
யா தம் 

பசு கூட்டம் . 
யா தவநிகண்டு - ஒருஸம்ஸ்கிருதநிகண்டு . 
( அபிதாநாந.) 

யாதவப்பிரகாசர் - கோவிந்தஜீயர். ( அபி 
தாந 15. ) 
யா தவம்.- பசுக்கூட்டம் . 

யாதவமதம் - யாதவப்பிரகாசர்நியமித்த 
வொரும் தம் ( அபிதாநசிந் . ) 

யா தவமஹாராஜன் - தொண்டை நாட்டில் 
நாபாயணபுரத்தையாண்டவோரரசன் . இவன்: 
திருக்காளத்தியிற் சிவபணி செய்தவன் . 
(திருக்காளத்திப்புராணம் பார்க்க . ) 

யாதவர் - யதுவமிசத்திற்பிறந்த பல அரசர் 
கள் . ( அபிதாநசிங். ) 

யாதவன் -1 . யதுகுலத்தவன் . கிருட்டின 
னுக்கும் பெயர்கூறுவர் . ( உ - ம் . ) “ யான்விது 
குலத்தில் யாதவன " (பாரத. இராயசூயம் .) 
யாதவம் என்று பசுக்கூட்டத்திற்குப் பெயருண் 
மையால் அதுபற்றி யிடையனை யாதவன் என் 
பர் போலும் . 

யாதன் - சதிகோத்திரன் குமரன் . புட்கரத் 
தீவையாண்டவன் . ( அபிதாநசிந் .) 
யாதனம் - தெப்பம் . 
யாதனுசரீரம் - வினைப்பயன்களை யனுப் 
விப்பதற்கு ஆன்மாக்களெடுக்குஞ்சரீரம் . ( சிவ 
ஞானசித்தி . உ , சூ . ஙசு . பாட் , ) 

யாதனை -1 . துன்பம் . ( சூ நி + . அ : எஈ . ) 
2. நரகநோய் . ( சூ . நிக . அ : எஎ . ) 
யாதிகள் - வழிச்செல்வோன . 
யாது -1 . அஃறிணையொருமைப் படர்க்கை 
வினாப்பெயர் . ( நன்னூ . பெயரிய , 2 - . ) 
ஐயச்சொல் . ( பிங்கல 20+ சு . ) 
யாது தானவர் - இராக்கதர் . (பிங்கல . உ.ச. ) 


யாவம் 


காகஉ 


யானை 


பாவை 


யாப்பருங்கலம் - ஓர் யாப்பு நூல் ; இதற்கு 
விருத்தியுரையுண்டு . 
யாப்பியம் --- எளிமை . 

யாப்பு -1. உறுதி . ( பத்துப்பாட் . ) 2. கட்டு . 
3. செய்யுள் . ( 2 , 3 - சூ . நிக . கக : பகரவெ . ஈ .) 
யாடம் - மைதுனமென்பர் . 
யாபனம் -1 . இகழ்ந்துவிடல் , 2. தாமதித் 
தல் 3. பொழுதுபோக்கல் , 

யாம் - நாம் , தன்மைப்பன்மை . (நன்எனூ . 
பெயரிய . ஈ 0 .) 

யாமம் -1 . இடையிரவு . ( ஐங்குறு நூ .) 2 . 
இராத்திரி . ( சூ. நிக . க : அ 2 . ) 3. சாமம் . 4 : 
தெற்கு . ( 2 , 3 -பிங்கல . ச 00 P. ) 

யமளம்- பச்சை , யாமளமெனினும் சா 
மள மெனினு மொக்கும் . 

யாமளேந்திரர்- இந்திரகாளீயமென்னும் 
இசைத்தமிழ் நூலாசிரியர் . ( அபிதாநகோ.) 

யாமளை -1. காளி , ( சூ . நிக . க : ஈ.அ.) 2 . 
பார்வதி . ( சௌந்தரியலகிரி , F. ) 

யாமி - தக்கன்மகள் ; இவள் தருமப்பிரசா 
பதியன்றேவி . ( அபிதாநசிக .) 

யாமி நீபதி-1 . கர்ப்பூரம் . 2. சந்திரன் . 
( 1 , 2 - வைத்தியபரி ) 

ய : மீயம் -1 . தெற்கு . ( சூ. நிக. டூ : ரு. ) 2 
யமபுரிக்குசசெல்லும் வழியிலுள்ள பட்டணம் , 
( அபிதாநசிந்.) 

யாமினி -- 1 . இராத்திரி . ( சூ . நிக . க : அ2 . ) 
2. கா ஈபன்றேலி . ( அபிதாநசிந்.) 
யாழனம் - அஞ்சனக்கல் . 
யாழனர் - யமுனைத்துறைவருக்கு நாத 
முனி கட்டளையால் மணக்கால்நம்பி யிட்டபெ 
யர் . ( அபிதாநசிம் .) 

ஆமை . (நன்னூ . பெயரிய . 50 . 
உரை . ) 
யாய் - தாய் . ( ஐங்குறுநூ . ) 

யார்- . நத்தைச்சூரி . (வைத்தியபரி . ) 2 . 
உயர் முப்பால்குறித்த கனாவினைக்குறிப்பு . 

யாபேதம் - வாலுளுவை . ( வைத்தியபரி .) 
யாரை - இதில் ஐ - சாரியை . 
யாவகம் - செம்பஞ்சு. ( வைத்தியபரி . ) 
யாவருகம் - வெடியுப்பு . 
பாவணது- எவ்விடத்துள்ளது . ( புறநா . ) 
யாவது - எத்தன்மையது . ( ஐங்குறு நூ . ) 
யாவதும் -1 . எல்லாம் . ( சிந்தா.) 2. சிறி 
தும் . ( பத்துப்பாட் . ) 

யா வதாளம் - சோளம் . ( வைத்தியபரி .) 
யாவம் -1 . அரக்கு . 2. செம்பஞ்சு. ( 1 , 2 
வைத்திய பரி . ) 


பவர் - உயர் திணைப் பலர்பாற்படர்க்கை 
வினாப்பெயர். ( நன்னூ . உக.) 

யாவள் -உயர் கிணைப்பெண்பாற் படர்க்கை 
யொருமைவினாப்பெயர். ( நன்னூ . பெயரிய . 
2.0 . உரை .) 
L! வள் 

உயர்திணை பாண்பாற்படர்க்கை 
யொருமை வினாப்பெயர் . ( நன்னூ . பெயரிய . 
கக ) 

பாவி -எப்பெற்றிப்பட்டீர் , பெற்றி- தன் 
மை . ( புறநா .) 

-அஃறிணைப் படர்க்கைப்பன்மை 
வினா பெயர் . ( நன்னூ பெயரிய . உங .) 

யாழ் -1. அச்சுவனிநாள் . 2. திருவாதிரை 
நாள் . 3. மிதுன ராசி . 4 வீணை . அது : நான்கு 
வகைப்படும் . ( மணிமே . ) ( 1 , 2 , 3 - பிங்கல . 
ச 008 . ) 
யாழ்ப்பாணம் - ஒரூர் . ( வழக் . ) 
யாழ்ப்பாணர்-1, ஒரு தேயத்தார் . 2 . 
வீணை வாசிக்கு மொருசாதியார் . 3 , பலவகைப் 
பாணர் களி லொரு சாதியாரென்பர் . (மணிமே 
கலையில் . ) 

யாழ் -ரி - ஓர்பண் , இதனை யாழ்மூரியென் 
றும் வழங்குவர் . திருஞான . தே . தரு . பதிகம் . 

யாழ்ழரிநாதர்-தருமபுரத்திலெழுந்தருளிய 
சுவாமி பெயர். ( அபிதாநகோ .) 
யாழவல்லோர் - கந்தருவர் . சூ . நிக.க: சச .) 
யாழ்வாசனை - யாழ்வாசித்தல் . (சிந்தா.) 
யாழ - முன்னிலையசைச்சொல் . ( நன்னூ . 
இடையிய , உக . ) 

ப ழல் - கறையான் . ( வைத்தியபரி . ) 
யாளி - ) . சிங்கம் . ( உ -ம் . ) “ யாளிவெம்பதா 
கை ” என்னுங்கவியிறகாண்க. ( பாரத . இராய 
சூ பம் .) 2. சிங்கராசி . ( சூ . நிக . க : காடு . ) 3 . 
யானையாளி ( சூ . நிக. ஈ : உ . ) 
யாளி தத்தன் - ஒரு முனி. ( ஞானாமி .) 
பாளிழகன் 

சூரபதுமன்கட்டளையால் 
இலங்கையாண்டவரசன் . ( அபிதாநசிந். ) 
யாளியூரீதி-- காளி. ( சூ . நிக . க : ஙக . ) 
யாற்று நீர்ப்பொருள்கோள் பொருள் 
கோளெட்டினொன்று . ( நன்னூ . பொதுவியல் . 
சு . ) 

யாறு - ஆறு . ( நன்னூ . பெயரிய . க. சூ . 
உரை .) 

யானம் -1 . சிவிகை. ( சூ . நிக. எ : சஎ. ) 2 . 
மரக்கலம் . 3. வாகனவிகற்பம். ( 2, 3 - சூ . நிக. 
னகரவெ. கரு .) 

யானை -1 . ஆனை . ( நன்னூ . பெயரிய . க :) 
2. வடதிசைப்பாலன்குறி . ( சூ. நிக . கஉ ; அ 0 .) 


யுகந்தரம் 


கககக 


யூகம் 


யுகபத்தியம் - கோவிதாரமரம் . ( வைத்திய 
பரி .. 

யுகபத்திரிகை - அசோகமரம் . ( வைத்திய 
பரி . ) 

யுகம் -1 . இரண்டு . (இராமா. நகரப் . சக.) 
2 , காலங்கட்குத் தலைமையாயுள்ள நால்வகை 
யுகம் . (காஞ்சிப் . சிவபுண்ணிய . ககச . ) இதன் 
விவரத்தை அபிதாநசிந்தாமணியிற்காண்க . 3 . 
மண்ணுலகு . (பிங்கல . சசஅ . ) 
யுகமுடிவு - ஊழிக்காலம் . ( சூ . நிக. க : அஅ . ) 
யுகவத்திரகம் 

காட்டாத்தி . ( வைத்திய 


பரி ) 


யானைக்கட்சேய் மாந்தரஞ்சோ, லிரும் 
பொறை - ஒரு சேரன் . ( புறநா .) 
யானைக்குருகு - சக்கரவாகப்புள். ( சூ . நிக . 
ருங. ) இதை யானையங்குருகெனக்கூறி, அது , 
விண்டாழக்குருகென்பர் மதுரைக்காஞ்சியில். 

யானைகைக்கோள் பகைவரரண் கெட 
யானையையும் காவலையும் பகைவரை எறிந்து 
கைக்கொண்டது. ( புறப்பொ. வெ . மாலை . ஈ . ) 

யானைச்சீரகம் - கத்தரி நாயகம . ( வைத் 
தியபரி . ) 
யானைத்தடிச்சல் - புளிநரளை . ( வைத் 
யானைத்தடிப்பு - தியபரி ) 
யானைத் தண்டம் - யானை செல்லும் புறவழி . 
( சூ. நிக. – : சுங. ) 

யானைத்திப்பிலி - ஓர் திப்பிலி . ( வைத்திய 
பரி . ) 

யானைத்தீ - பெரும்பசியை விளைவிப்பதோர் 
நோய் . ( அபிதாநசிங். ) 
யானை நெருஞ்சி - பெருநெருஞ்சி .( மலையா .) 
யானைப்புச்சான் -- ஒர்செடி . ( வைத்திய 
பரி . ) 

யானைப் பெருங்காயம் - ஓர் பெருங்காயம் . 
( வழக :) 

யானைமஞ்சள் - ஓர் பெருமஞ்சள் . ( வைத் 
தியபரி . ) 

யானைமறம் - அரசனது யானையின் மறத் 
தைக்கூறியது . ( புறப்பொ. வெ . மாலை .) 
யானை மீன் - ஓர் பெருமீன் . ( சூ நிகஈ : எக . ) 
யானைழகவற்கிளையோன் - வீரபத்திரன் . 
( சூ நிக . க : உஉ . ) 
யானைழகன் - விநாயகன் . ( சூ . நிக . க : உக . ) 
யானையுண்குருகு - ஓர் பறவையென்பர் . 
பானையுரித்தோன் -சிவன் ( திவாகரம்.க ) 
யானையைவிழங்குமீன்-திமிங்கிலம் . 
( சூ . நிக . ந : எக . ) 

யானையைவிழங்கு மீனைவிழங்குமீன் 
திமிங்கிலகிலம் , ( சூ. நிக . ஈ . எக . ) 

யானைவணங்கி- தேட்கொடுக்கி . ( வைத் 
தியபரி . ) 
யானை வாழை - ஓர் வாழை . ( வழக் ) 
யானை வீரர் - எண்பேராயத்தொருவகையார் . 
( மணிமே , க . காதை , கஎ . அடி . ) 

யானை வென்றி - யானையின்வெற்றி கூறி 
யது , ( புறப்பொரு . வெ . மாலை .) 


யுகளம்- இரண்டு. ( சூ . நிக . சு : ஙசு. ) 
யுகாதி -- 1 . அருகன் . ( சூ . நிக . க: ரு .) 2 . 
யுகத்தின் முதல் . 

யுகாந்தம் - உலகமுடிவுகாலம் . ( வழக் . ) 

யுஞ்சா நன் யோகத்தை முயலுபவன் . 
( தர்க்காமிருதம் . 

யுத்தம் -1. உசிதம் . 2, போர் ( 1 , 2 - வழக்.) 
யுத்தவேது - ஓரலங்காரம் ; பொருத்தமான 
காரியத் தோடுகூடிய எது யுத்தவேது எனப் 
படும் . ( தண்டி . சுஉ . ) 

யுத்தன் - யோகத்தில் முழுகினான் . 
படத்தி -- 1 . ஆராய்வு . 2. ஓரலங்காரம் . 
( விசாக . அணியிலக் . பக் . ஈo . ) 3. பொருந்து 
மாறு . 4 விவேகம் . ( 1 , 3 - வழக் .) ( 2 -நன்னூ . 
பொதுப் , கரு , க 7 . உரை. ) ( 4 -நன்னூ . கச . சூ . 


யுதகம் - இரண்டு . இன்னும் பலபொருள் 
கூறுவர் . வழக்கறிந்து கொள்க . 

யுத சித் - கேகயதேசாதிபதி . ( அபிதான 
கோ . ) ஆன்னும் பலருக்குங்கூறுவர் . 
யுதிட்டிரன் - தர்மராசன் . ( சூ . நிக . க : கச . ) 

யுயுச்சு-திருதராட்டிரனுக்குத் தாசியிடம் 
பிறந்தவன் . ( அபிதாநசிந்.) 

யுவ- ஒன்பதாவது வருடம். ( வருஷாதி 
நூல் . ) 

யுவதி- பதினாறுவயதுப்பெண் . ( சூ. நிக . 
உ : சுரு . ) 

யுவநாசுவன் -- சூரியகுலத் தரசரி லொரு 
வன் . ( அபிதாநசிந் . ) 
யுவராசன்- இளவரசன் . (மணிமே.) 

யுவன் - பதினாறு வயதிற்கு மேல் முப்பது 
வயதுக்குட்பட்டவனென்பர் . 


யுகந்தரம் .1 , தேயம் ஐம்பத்தாறினொன்று . 
(பொருட் - நிக .) 2. நெடுங்காலஞ்சீவித்த ஆமை 
யென்பர் . ( அபிதாநசி .) 


யூகம் - 1. அகப்பொருளறிதல் . 2. ஆராய் 
தல் . 3. கருங்குரங்கு . ( பங்கல . உரு04 .) 4 . 
கவந்தம் . 5. குரங்கு . ( பிங்கல. உருகா. ) 6 ... 


யோகசாரன் 


கசகச 


யோசனம் 


கோட்டான் . 7. படை . ( சூ . நிக உ : அஉ . ) 8 . 
படைவகுப்பு . (பிகைல , கடுக . ) 9. பெண் 
குரங்கு . ( பிங்கல . உருஎ .) 10. விவேகம் . 
( வழக் .) தருக்கத்துக்குங்கூறுவர். ( 1 , 2 , 4 , 6 
பிங்கல . ச 00 சு . ) 

யூகி -1 . தெரிநிலைவினைப் பகுதி . 2 , விவே 
கி . ( வழக் . ) 3. தேரையர்மாணாக்கரு ளொரு 
வர் . ( அபிதாநசிந் ) 
யூகித்தல் - யோசித்தல் . ( வழக் ) 
யூ கிபாடை.- ஒருவகைப் பாஷையென்பர். 
யூகை - பேன் . ( வைத்தியபரி . ) 
யூதநாதன்- ) இனத்தைக்காக்கும் யானை , 
யூதபதி ( சூ . நிக , ங . சு .) 
யூதம் - 1. யானைக்கூட்டம் . யூதநாதன்பார் . 
2. விலங்குன்கூட்டம் . ( பிங்கல . உசு00 .) 

யூ தமதம் - யூததேசத்தவர்களுடைய மதம் . 
( அபிதாநசிந் .) 

ஒரு தேசத்தவரென்பர். ( வழக் . ) 
யூதி - காட்டு முல்லை . ( வைத்தியபரி .) 
யூதிகம் - முல்லை ( வைத்தியபரி ) 
யூ திகை - முல்லை. (சூ . நிக . ச , உ . ) 

- 1. உடற்குறை ; இதைக் குறைத் 
தலைப்பிணமென்பர் மதுரைக்காஞ்சியில் . 2 . 
படைவகுப்பு 3. யாகம் . ( சூ . நிக . க : கக . ) 4 . 
வேள்வித்தம்பம் . ( 1 , 2 , 4 -பிங்கல . ச 007 . ) 

யூபாக்ஷன் - இராவணன் சேநாதிபதிகளி 
லொருவன் . ( அபிதாநசிந் .) 


யூபம் 


யோகநந்தேசர் - திருவியலூரிலெழுந்தரு 
ளிய சுவாமிபெயர் . ( அபிதாநகோ .) 
யோகநித்திரை - அறிதுயில் 
யோகப்பட்டை- யோகிருப்பா ரிடை 

யோகபட்டம் - யிற்கட்டுங் கச்சு .(திரு 
விளை . இரசவாதஞ்செய்த. கக . ) 

யோகம் - 1. அரைப்பட்டிகை , ( சிலப் . ) 
2. இயம நியம முதலிய எண்வகை. ( அபிதாக 
சிங் .) 3. உபாயம் . 4. உயர்ச்சி . 5. கூட்டம் . 6 . 
தியானம் . 7. தீக்கையேழினொன்று . ( உ -ம் . ) 
" நோக்கூறுமொழியெண்ண நூல்யோகமத்திரி 
யாநுவலுமேழுள் " (காஞ்சிப் . தழுவக்குழைந்த . 
ருங . ) 8. யோகசாத்திரம் . அது கலை ஞான 
மறுபத்துநான் கிலொன்று . ( பொருட்டொகை . ) 
9. பஞ்சாங்கவுறுப்பினுளொன்று . 3 , 4 , 5 , 6 
சூ . நிக . கக : ககரவெ . சு . ) 10. மருந்து . ( சூ . 
நிக . டூ : சுரு . ) 11. ஓர் நூலென்பர் சிந்தாமணி 
யில் . 

யோகர் - 1.சமணநீத்தோர் . ( சூ நிக . உ : ங . ) 
2 , யோகமுடையவர் . 

யோகரங்கம் - கொளிஞ்சிமாம் . ( வைத் 
தியபரி . ) யோகாரங்கம் என்றுங் கூறுவர் . 

யோகருடி - காரண விடுகுறிப்பெயர். ( நன் 
னூல் . எழுத்திய . எ . உரை ) 
யோகவாகி- இரசம் . 
யோகஸ்நானம்- எழுவகை ஸ்நானத் 
தொன்று . அது , யோகாப்பியாசத்தால் ஆன்ம 
சுத்தியடைதலென்பர் . 

யோகாசனம் - யோகஞ்செய்பவர்க்குரிய 
வாசனம் . அது சுவத்திகாசனமுதல் ஒன்பது 
வகையாம் . ( பொருட் -நிக ) இனி நிற்றல் , 
இருத்தல் , கிடத்தல் முதலியனவாகவுஞ் சிலப் 
பதிகாரவுரையிற்கூறுவர். அபிதான சிந்தாமணி 
யில் இன்னும் பலவிதமாகக்கூறுவர் . 
யோகாசாரம் - ஒரு மதம் . ( அபிதாநசி .) 
யோகி -1 . அரன் . ( சூ. நிக . க : க . ) 2. அரு 
கன் ( சூ . நிக . க : ரு . ) 3. ஐயன் ( சூ. நிக . க : 
உஅ . ) 4. யோகமுடையான் . ( தர்க்காமிருதம் .) 

யோகித்தல் - யோகிப்பு , தியானித்தல் . 
யோகிநி -1 . ஓர் பெண்தெய்வம் . அபிதாக 
சிக் . ) 2. காளி . ( சூ . நிக . க : ஙக . ) 

யோகிநிதிசை - யோகிநிற்கும் நிலையா 
கிய திசை . இன்ன தினத்தில் இன்ன திசையில் 
நிற்குமென வருஷாதிநூலிற்கூறியிருப்பது 
காண்க . 

யோகு - யோகம் . ( காஞ்சிப் . சனற்குமாரப். 
கஉ , ) 

யேர்சனம் -யோசனை . 


யோ . 


யோக்கியதை - தகுதி . ( தர்க்காமிருதம் ) 
யோக்கியம் -- தக்கது . ( தர்க்காமிருதம் .) 
யோக்கியன்- தகுதியுடையவன் . ( வழக் . ) 
யோகக்கட்டு - இருகால்களையும் மாறி மடக் 
கி அக்கால்களையு மிடையையுஞ் சேர்த்துப் 
பட்டத்தினாற் கட்டியிருப்பது . ( திருவிளை . இர 
சவாத . கக - ல் காண்க . ) 

யோகக் காட்சி - இயமம் நியமம் முதலிய 
அட்டாங்கயோக சமாதியால் ஓரிடத்திருந்து 
மூவிடத்தும் முக்காலத்தும் உள்ள பொருள்க 
ளெல்ல வற்றையும் காண்கின்றகாட்சி . (சி.சி. 
சுபக்கம் . பாயிர , எ . ) 
யோகசத்தி ... நவச்சாரம். ( வைத்தியபரி . ) 

யோகசம் - சிவாகமம் இருபத்தெட்டி 
னொன்று . ( பொருட் . நிக . ) 

யோகசமாதி- இயம நியம முதலிய அட் 
டாங்கயோக சமாதி “ யோகக்காட்சி ” பார் . 

யோகசாரன் - புறப்புறச்சமயிகளிலொரு 
வன் . ( அபிதாநகோ.) 


வஃகான் 


கண்கூடு 


வகத்திரம் 


அக . ) 


யோசனவல்லி - 1. மந்திட்டிவேர். ( தை வக்கணம் -1 , நாகரிகம் , 2. நிந்தை . 3 . 
லவ . ) 2. வல்லாரை . ( வைத்திய பரி .) 

வருணனை . ( 1 , 2 , 3 - வழக் . ) 
யேர்சனை -1 . ஆலோசனை . ( வழக் .) தியா வக்கணாத்தி- ஓர்பூண்டு . ( வைத்திய , மூ . 
னிப்புமாம் . 2. ஓரெல்லையளவு. நாற்காதத் 
தை யோசனையென்பது ஜைன நூல்வழக்கு . 

வக்கணை -- வக்கணம் . 
( சிந்தாமணி . விமலை பாரிலம் . கங. குறிப்புரை .) வக்கபாகை - ஓரூர் . இது , பாரதம் செய் 

யோசனைகந்தி - வியாசமுனிதாய் . இவளைப் வித்த வரபதியாட்கொண்டா னென்னுமரசன் 
பரிமளகந்தியென்பர் . ( அபிதாநசிந் .) 

நகர் . ( பாரத . பாயிர . ) 
யோசித்தல் - 1. ஆராய்தல் . ( வழக் . ) 2 . 

வக்கரித்தல் - திரும்புதல் . ( வழக் .) 
கூட்டுதல் . சிவத்துடன் ஆன்மாவை யோசித் 

வக்கரை -1 . ஓர் தலம் . ( உ - ம் . ) “ உம்ப 
தல் என்னும் வாக்கியம் சித்தாந்தசாராவளி 

ரெலாம் வந்தித்தவக்கரையார் மாதுசிவகாமி 
யிற் காண்க . 

பங்கர் " என்னுங் கலைசைச்சிலேடை வெண்பா 
யோத்திரம் -1 . சிவசாரம் .( வைத்தியபரி ) 

வாலறிக . 2. பக்கரை . 
2 , நுகக்கயிறு, 

வக்கா - ஓர் பறவை . ( குற்றாலக்குறவஞ்சி . 
யோதனன்-- ) போர்வீரன் . 

ககங . ) 
யோதேயன் 

வக்கிரகட்கம் - காவாளர். ( வைத்தியபரி .) 
யோ நி -1. பிறப்பு , ( சி . சி . உசூ : அஈ . ) 2 . 

வக்கிரகண்டகம் இலந்தை , வளைந்த 
பெண்குறி . ( பிங்கல . க 00 சு . ) 3. மணப்பொ 

முளளுடையது . ( வைத்தியபரி . ) 
ருத்தம் பத்தினொன்று . பஞ்சாங்கத்திற்காண்க. 

வக்கிரகிரீவம் -ஒட்டகம் . கிரீவம் - கழுத்து . 
4. நாடகவிலக்குறுப்பினு ளொன்று . அது 

வக்கிரதுண்டம் - 1. கருடன் 2. கிளி . 

வக்கிரம் --வளைவு . துண்டம் - மூக்கு . 
நான்குவகைப்படும் . (சிலப் .) 

வக்கிரதுண்டர் - விநாயகர் , விநாயக கவ 
யோ நிகாரம் - படிகாரம் . ( வைத்தியபரி .) சத்திற்காண்க . ( அபிதாநசிந் .) 
யோதிபேதம் பிறவிபேதம் ; அது எழு வக்கிரநாசிகம் -- 1. ஆந்தை . 2 , கிளி. 
வகையாகி எண்பத்துநான்கு நூறாயிரமாம் . 

( வைத்தியபரி .) 
" உரைசேருமெண்பத்துநான்குநூ றாயிரமாம் வக்கிரபாலன் - சூரபன்மனுக்கோர் மந்திரி . 
யோனிபேதம் ” என்னுந் திருஞானசம்பந்தநாய 

( அபி காநசிந் .) 
னார் தேவாரத்தி லறிக . 

வக்கிரபுட்பம் முருக்கம்பூ . வைத்திய பரி . 
யோ நிழத்திரை - முக்கோணமாகவிடுகிற வக்கிரம் -1. கொடுமை . 2. பொறாமை , 
முத்திரையென்பர் . 

3. மடங்குதல் . 4. மீளல் . 5. வட்டம் . 6. வளைவு 

( 1 , 3 , 4 , 5 - சூ. நிக . கக : ககரவெ . அ ) 2 
யௌ . 

பிங்கல . கஅகூ0 .) ( 6 -உரிச்சொல் . நிக. அ: கரு . ) 

வக்கிரவத்திரம் - பன்றி . வத்திரம் - முக ... 
யௌகிகம் - பகுபதம் 

( வைத்திய பரி .) 
யௌதகம் -4 தனம் 

வக்கிரவாலதி - நாய் . வாலதி - பால் , 
யௌதம் -- 1 . ஓரளவு . 2. பெண்கள் கூட் வக்கிரன் -1 . இடை ..ள்ளலி லொருவன் . 
டம் . 

( சூ . 54. 2 : உங ) 2. குரூரன் . ( வழக் . ) 3 . 
யௌவநாசுவன் -- யுவநாசுவன் குமரன் . சனி . வக்கிரனுஞ் சுக்கிரனும் போல விருக்கி 
( அபிதாநகோ ) அம்பரீடன் குமரன் என்பர் . றார்களென்பது பழமொழி . 4 , செவ்வாய் . 
( அபிதானசிந்தாமணியில் . ) 

( சூ நிக . கக : க 10 . ) 
யௌவநிகை - பதினாறு வயது தொடங்கி வக்கிராங்கம் - அன்னம் . ( சூ . நிக . ந : 10.) 
ஐம்பது வயதுக்குட்பட்ட பெண் . 

வக்கிராங்கி - கடுகுரோகணி ( வைத்திய 
யௌவனதசை- வாலிபப்பருவம் ( வழக் .) பரி . ) 
யௌவனம் - இளமை . ( சூ . நிக . அ : உஎ . ) வக்கு -1 . முதனிலைத்தொழிற்பெயர் . 2 . 

வழி . அவனிடத்தில் வக்கில்லை யென்பது . 
வ . 

உலகவழக்கு . 

வக்குதல் - வதக்குதல் ( பெரியபு , கண் 
வஃகான் - வகரம் , ( நன்னூ , எழுத்திய . 

ணப்ப . கசடு ) 
ஓக . ) 

வகத்திரம் - வாகை ( வைத்தியபரி .) 


வகையுளி 


கசுகசு வங்கியசூடாமணிபாண்டியன் 


- 


வகரம் - ஓரெழுத்து. ( நன்னூ . மெய்யீ 
வகாரம்- ஙஉ . ) 
வகாரவுப்பு - கல்லுப்பு . ( வைத்தியபரி .) 
வகித்தல் - சகித்தல் . ( வழக்.) 
வகிர் - 1. தெரிநிலைவினைப்பகுதி . 2 . 
பிளவு. ( திருவாச . திருப்பொற் . உ . ) 3. வழி . 
(பிங்கல . சஎக .) 4. வார் . ( சூ . நிக. அ : ருக .) 

வகிர்தல்- 1. கோதுதல் . 2. பங்குசெய்தல் . 
3. போழ்தல் . ( 1 , 2 , 3 - வழக் ) 
வகிரா - எருமை . ( வைத்தியபரி .) 
வகிருதல் - வகிர்தல் , 
வகுஞ்சம் - இரவு. ( பிங்கல . உஉசு . ) 
வதண்டம் - கவிழ்தும்பை . ( வைத்தியபரி .) 
வதண்டிகை கஞ்சாங்கோரை . ( வை 

வைத் 
தியபரி .) 
வதண்டிமம் -வாலுளுவை . ( வைத்தியபரி .) 
வகுணி- ஒலி. ( சூ . நிக . க 0 : ஈ . ) 
வகுத்தல் வகைசொல்லல் , வகைசெய் 
தலுமாம . 

வகுத்தான்- தெய்வம் . ( வள் . ஈ.அ. ஆம் 
அதி . எ . ) 

வகுத்துக்காட்டல் - ஒருத்தி . (நன்னூ . 
பொதுப்பா . கச . ) 
வகுதி - வகுப்பு . தி - தொழிற்பெயர்விகுதி . 
வதந்து - வழி . ( சூ . நிக ரு: கஉ . ) 
வகுப்பு -1. அழகு. ( பிங்கல . ககசக . ) 2 . 
பகுப்பு . ( வழக் ) 
வதலி -- ஒர்மீன் . 
வதள்- சமுத்திராபச்சை. ( வைத்தியபரி . ) 
வதளப்பிகம் - வஞ்சிக்கொடி . ( வைத்திய 


எனவும் , வார் எனவும் பிரித்துத் தளைகொள் 
ளிற் றளைகெடாமையு மறிக . ( யாப் . காரி . ஒழி 
பி. 4 : உரை. ) இவ்வசையுளி பிரபந்தமுதலிற் 
கூறுகின்ற மங்கலச்சொல்லில்வரிற் குற்ற 
மாம் . “ வகையுளிசேர்தல்வனப்பின்றாய்நிற்ற " 
லென்னும் வெண்பாப் பாட்டியற் செய்யுளா 
லறிக . 
வங்கக்கல் - சுக்கான்கல் . ( வைத்தியபரி .) 
வங்கசேநகம்- வெள்ளகத்தி . ( வைத்திய 
பரி . ) வங்கசேனகம் எனவும் வரும் . 

வங்கணம் -1. சிநேகம . ( உ - ம் .) சிங் 3 
யைக்காணேனேயென்வங்கணச்சிங்கியைக்கா 
ணேனே ” ( குற்றாலக்குறவஞ்சி . கஈசு . ) 2 . 
செங்கத்தரி . 3 சேம்பு . ( 2 , 3 - வைத்தியபரி .) 
வங்கணன் - சிநேகன் . ( வழக். ) 
வங்க நீறு -- ஈயமணல் . (வைத்தியபரி . ) 
வங்கம் -1. ஈயம் . 2 , கத்தரி . 3. துத்த 
நாகம் ( வைத்தியபரி . ) 4. தேயமைம்பத்தாறி 
னொன்று . ( பொருட் . நிக . ) 5. பதினெண்பா 
டையினொன்று . (நன்னூ. பெயரி ய . கசு . 
உரை. ) 6. நாவாய் . 7 , வெள்ளி . ( 1 , 2 , 6 , 7 
சூ . நிக . க 5 : நரவெ . 2. ) 
வங்கமணல் -- ங்கநீறு . ( வைத்தியபரி .) 
வங்கர் -1 . ஒரு தேயத்தவர் . (திருவிளை . 
திருமணப் . எச . ) 2. சண்டாளர் . ( சூ . நிக . 
2 : நச . ) 
வங்கனார் 

- ஒரு சங்கப்புலவர் . இவரை 
ஆலங்குடி வங்கனாரென்பர் . திருவள்ளுவமாலை 
யிலறிக . 
வங்கா - ஒரு கருவி . ( வழக் . ) 
வங்காரம் -1 . உலோகக்கட்டி (பிங்கல. 
கஉசசு .) 2. பொன் ( உ - ம் .) “ வங்காரச்சிலை ” 
ரெகுநாத சேதுபதிவண்ணம் முதலிலறிக. 
வங்காரவச்சி - | ஓர் கீரை . ( வைத்திய 
வங்காரவாசி- ( பரி ) 
வங்காளத்திப்பிலி - ஒருதிப்பிலி. ( வழக் .) 
வங்காளப்பச்சை - ஓர்பூடு .( வைத்தியபரி .) 
வங்காளம் -சேயமைம்பத்தாறினொன்று . 
வங்கி -1 , கொடிவேலி . ( வைத்தியபரி . ) 
2. மாதர் புழங்கை மேலணியுமோரணி .(வழக் .) 
வங்கிசம் - வர்மிசம் . ( வழக் . ) 
வங்கிபுரத்தாச்சான் 

எழுபத்துநான்கு 
சிங்காசனதிபதிகளி லொருவர் . 

வங்கிபுரத்து நம்பி -- வைஷ்ணவாசாரியர் 
களி லொருவர் . 

வங்கிய சூடாமணிபாண்டியன் - இவன் 
வங்கியசேகரபாண்டியனுக்குமகன் . திருவிளை 
யாடற்புராணத்தி லறிக. 


பரி ) 


வகுளம் - மகிழமரம் . (சூ நிக ஈ : ஈ . ) 
வகுளாபரணர்- சடகோபர் . ( அபிதாநசிங்.) 
வதளி -- ஒலி . 
வகுளிநாதர் - நவநாத்சித்தர்களிலொருவர். 
( பொருட். நிக . ) 

வகை -1 . இனம் . 2 , உபாயம் . 3. குறுந் 
தெரு . ( சிந்தா ) 4. முறை. 5 வதப்பு . ( 1 , 2 , 
4 - வழக் ) 
வகைப்படுத்தல்- பங்கிடுதல் . ( வழக் . ) 
வகையிடுதல் வகையாகவைத்தலெ 
னினுமாம் . 
வகையுளி 

- அவ்வச்சொன் முடிபே சீர் 
முடிவாக்கித் தளைகொள்ளிற் றளைகெடுமாதலா 
ற் றளைகெடாவண்ணம் சீர்முடிவு செய்து தளை 
கோடல் . ( உ - ம். ) நிலமிசை நீடுவா + வார் 
என்பதில் நிலமிசை யெனவும் , நீடு எனவும் , 
வாழ்வார் எனவும் , பிரித்துத் தளைகொள்ளிற் 
றளை கெடுதலும் நிலமிசை யெனவும் , நீடுவாழ் 


வச்சிரதந்தி 


கககள 


வச்சிராங்கி 


* THENாயப் 


வச்சிரதரன் இந்திரன் . ( உ - ம் .) " சச் 
மேகங்களும் வச்சிரதரனாணையிற் சஞ்சரித்தி 
வில்லையோ " ( தாயுமானவ . பரிபூரணா. 52. ) 
வச்சிரம் - வச்சிராயுதம் . தரன் - தரித்தவன் , 

வச்சிரதாரணை --நவதாரணையி னொன்று . 
( பொருட் -நிக .) 
வச்சிரதிலதம் -- முத்தக்காசு . ( வைத்திய 


வச்சிரது பேடன் - கருடன். வைத்தியபரி .) 
வச்சிரநாடு சோணையாற்றின் கரையி 
லுள்ளநாடு ( அபிதாநகோ .) 
வச்சிரதிம்பம் --5 நவேம்பு. ( மலையக . ) 
வச்சிரப்பசை - ஓர் பசை . ( வழக் ) 
வச்சிரபாணி - இந்திரன் . ( சு . நிக . க : க .. ) 
வச்சி பீசகம் -- கொடிப்புன்கு.( வைத்திய 


வங்கியசோழன் - ஒரு சோழன் . ( அபிதாக 
சிந் . ) 

வங்கியதீப்பாண்டியன் - ஒரு பாண்டியன் . 
( அபிதாநசிம் .) 

வங்கியபதாகன் --ஒரு பாண்டியன், 
( அபி : நரிங் . ) 

வங்கியம் - 1. இசைக்குழல் . ( பிங்கல .. 
கசஉ அ . ) 2. மூங்கில் . ( வைத்தியபரி . ) 

வங்கு - 1. கழுதைப்புலி . ( வைத்தியபரி ) 
2. மலை முழை . ( பிங்கல . ரு o ஈ . ) 

வங்குகட்டை -- மாக்கலந்தறி . ஒருகுழூஉக் 
குறிபோலும் . 
வங்குசம் கூகைநீர் . ( வைத்தியபரி , ) 
வங்களம் -- காற்று . ( வைத்தியபரி .) 
வங்கூழ் காற்று . ( சூ . நிக . க ; சஎ . ) 
வங்கை. 
வச்சகத்தண்டுலம் வெட்பாலையரிசி . 
வைத்திய பரி . ) 
வச்சகம்- மலைமல்லிகை. ( வைத்தியபரி .) 
வச்சணந்திமாலை இது செய்யுளிலக 
கணஞ சொன்ன நூல் . ( அபிதா நசிந். ) 
வச்சநாபி - நஞ்சு. ( வைத்தியபரி .). 
வச்சதி - மஞ்சள் . ( வைத்தியபரி .) 
வச்சயம் 

கலைமான . ( சூ . நிக . ந : உஉ ) 
வச்சரி- வேம்பு. ( வைத்தியபரி .) 

ச் சாதநி - சீந்தில் ( வைத்தியபரி .) 
வச்சி - காயா . ( வைத்தியபரி .) 
வச்சியம்-- சீக்ரித்தல் . (பரிபாடல். ) 
வச்சிரக்கல் -- ஒர்கல். ( வைத்தியபரி .) 
வச்சிரக்கோட்டம் - காவிரிப்பூம்பட்டி 
னத்திற் பூரவத்தில வச்சிரமிருந்த கோயில் . 
( அபிதாநசிக் ) 
வச்சிரகந்தம் - அரிதாரம் .( வைத்தியபரி .) 
வச்சிரகம் 

தாமரைக்காய் . ( வைத்திய 
பரி . ) 
வச்சிரசிதன்-கருடன் . ( வைத்தியபரி .) 

வச்சிரசுவாலை - 1 கும்பகன்னன்மனைவி , 
( அபிதா கா .) 2. மீன். ( வைத்தியபரி . ) 
வச்சிரசெலதம் - கோரைக்கிழங்கு. ( வைத் 


- 


வச்சிரபீசம் கழற்சிக்காய் ( வைத்திய 
பரி ) 
வச்சிரபுட்பம் - எட்பூ . ( வைத்திய பரி ) 
வச்சிரம் --- ! , அஸ் திபேதி . 2 , எட்பூ . 3 . 
குலிசம் , 4. சதுரக்கள்ளி, 5 சிற்பநூன் முப் 
பத்திரண்டினொன்று . ( பொருட் -நிக .) 6. நித் 
தியயோகத்தொன்று . பஞ்சாங்கம்பார் . 7. மர 
வயிரம் . ( சிந்தா. ) 8. வைாமணி . { 1 , 2 - வைத் 
தியபரி .) ( 3 , 4 , S- சு . நிக , க # : சகரவெ.க.க .) 
9. வச்சிரப்பசையுமாம் . 

வச்சிரமாலி -- சண்முகசேனாவீரன். ( அபி 
தாகசக் . ) 
வர்சிரழட்டி 

மாலிய வந்தன்புத்திரன் . 
( அபிதாநாகா.) 
வச்சிராசம் - ஈத்தரசம் . ( வைத்தியபரி .) 
வச்சிரவாகி சமணர்கொண்டாடும் ஓர் 
மாயா + கதியென்பர் . 

வச்சிரவல்லி -1 . பிரண்டை. 2. பொழுது 
வணங்கிப்பூச்செடி . ( 1 , 2 - வைத்தியபரி .) 

வச்சிரவத - சூரன்மைந்தரிலொருவன் , 
( அபிதாநசிந் .) 

வச்சி ரவிருக்கம் - புல்லுருவி . ( வைத்திய 
பரி . ) 

வச்சிரன் -1. இந்திரன் , வச்சிராயுதத்தை 
புடையவன் 2. கண்ணன் பௌத்திரனாகிய 
அநிருத்தன்புத்திரன். ( அபிதாநகோ.) 

வரசிராங்கபாண்டியன் - ஓர் பாண்டியன் . 
( அபிதாநசிக் . ) 
வச்சிராங்கம் -- சதுரக்கள்ளி. ( மலையக ) 

வச்சிராங்கன் - திதியின்றவத்தால்வந்த 
புத்திரன் ( அபிதாங்கோ .) 

வச்சிராங்கி - தாரகாசுரன் தாய் , ( அபி 
தாநசிந் ) 


வச்சிரத்தலைச்சி - கருவண்டு, ( பைத்திய 
பரி . ) 

வச்சிரதச நம் - 1. எலி . 2. பன்றி . ( வைத் 
தியபா ) 

வச்சிரதந்தன் - 1. இராவணனுக்கோர் 
மந்திரி. ( இராமா. யுத்தகா, மந்திரப் . உஅ . ) 2 
பகதத்தன்புத்திரன் . ( அபிதாநசிந் .) 
வச்சிரதந்தி - ஓர் புழு . 


213 


வசலை 


கககூஅ 


வசீகரம் 


வச்சிராட்சி - பிரண்டை . ( வைத்தியபரி .) 
வச்சிராதம்- பன்றி . ( வைத்திய பரி .) 
வச்சிரி - இந்திரன் . இ - விகுதி . 
வச்சை - உலோபம் . (உ - ம் .) “ கடுவச்சை 
யன் போலொர்மன்னன் . ( இராமா . பாலகா . 
பூக்கொய் . ககூ ) 

வசக்குதல் - படியச்செய்தல் , ( வழக் . ) 
வசகம் - கொடிவேலி . ( வைத்தியபரி ) 
வசட்டி- வயிரமண் . ( வைத்தியபரி .) 
வசத்திற்சோதினி - எலுமிச்சை . ( வைத் 
தியபரி . ) 

வசதி -1, ஊர் . 2. நல்லிடம். 3 வீடு . ( 1 , 
2 , 3 - சூ . நிக . கக : சகாவெ . கசு . ) 

வசந்தகாலம் - சித்திரை வைகாசிமாதம் . 
( வழக் ) 

வசந்தகுசுமாகரம்- ஒருபூதி . ( வைத்திய 
பரி . ) 
வசந்ததரு - மாமரம் . ( வைத்தியபரி .) 

வசந்ததூதம் -1 . குயில். 2. மாமரம் . ( 1,2 
( வைத்திய பரி. ) 

வசந்தம் - 1. இந்திரமாளிகை . ( பிங்கல 
கசு அ . ) 2. இளவேனில் . ( பிங்கல . உ.அ. ) 3 . 
ஒர் இராகம் . ( பொருட் - நிக .) 4. சல்லாபம் . 
( பிங்கல . ச 0 க 0 ) 5. வாசம் . ( சூ . நிக . கக ; நக ! 
வெ . எ . ) 
வசந்தமலர் - இலவங்கம் . ( வைத்தியபரி .) 
வசந்தமாலை- ஓர் பிரபந்தம் . (பொருட் 
நிகண்டு . ) 

வசந்தன் - 1. ஓர் வானரவீரன் , இவன் 
கும்பகன்னனாற் கசக்கிப்பூசிக்கொள்ளப்பட்ட 
வன் . ( அபிதாநசிந் ) 2 . காமன் . ( பிங்கல . கசடு. ) 
3. தென்றல் . ( பிங்கல . உ கூ. ) 

வசந்திகை- தேமல் . ( பிங்கல . க 0 அங . ) 
வசநாவி - வச்ச நாபி . ( வைத்தியபரி .) 
வசநீயம் - வசநிக்கத்தக்கது . அநிர்வசநீயம் 
பார் . 
வசப்படல் - வசமாதல் . (சூ. நிக . க : உங. ) 
வசப்படுத்தல் - வசமாக்குதல் பிறவினை . 
( வழக் .) 

வசப்படுதல் - வசப்படல் . 
வசம் - 1. அமைதல் . 2. ஒழுங்கு . 3. கீழ்ப் 
படிதல் . 4. கைவசம் , 5. வசம்பு . ( வைத்திய 
பரி . ) ( 1 , 2 , 3, 4- வழக் . ) 
வசம்பு - ஓர் மருந்து . ( வைத்தியபரி .) 
வசமாக்கல் - வசப்படுத்தல் . ( சூ . நிக . சு : 
ஈ 0 . மூலம் . ) 
வசமாதல் - வசப்படல் . 
வசரம் - கோழி . ( வைத்தியபரி . ) 

பசலை ; அது, ஒர் கொடி . 


வசவதேவர் - ஓர் வீரசைவர் . ( அபிதாநசிந் . ) 
வசவபுராணம் - வீரசைவ்வடியார்கள் மகத் 
துவங்கூறிய நூல் . ( அபிதானசி . ) 
வசவி - துட்டை . ( சூ . நிக . உ : சுரு. ) 
வசவு - இழிவுரை . (வழக் . ) 
வசளை - பசளை. ( வைத்தியபர் . ) 
வசனம் -- சொல் . ( சூ . நிக . க 0 : ஈ . ) 
வசனித்தல் - சொல்லல் . ( வழக். ) 

வசார் - 1. நெருப்பு . 2. வசம்பு . ( 1 , 2 
வைத்தியபரி . ) 
சொனியம் --செவ்வியம் . ( வைத்தியபரி .) 

வசி - 1. கூர்மை, 2. தழும்பு 3. தெரிநிலை 
வினைப்பகுதி . 4. நீர் . 5. பஞ்சாக்கரமந்திர 
வகைபினொன்று . (தணிகைப் . அவையடக். 2. ) 
6. மழை . (சிலப .) 7. வசியம். 8. வாள் . ( 1 , 2 
6 , 7 -பிங்கல . ச 05 க . ) ( 3 பிங்கல . டூஎ . ) 9 . 
வெள்வெண்காயம் . ( வைத்தியபரி ) பிளப் 
பென்பர் பத்துப்பாட்டில் , இருப்பிடம் , குற் 
றம் , சூலம் , திரட்சி முதலியவற்றிற்குங் கூறு 
வர் . உதாரணங்காணிற் கொள்க . 
வசிகம் -- மிளகு . ( வைத்தியபரி ) 

வசிகரணம் -1 , கலை ஞானமறுபத்துநான்கி 
னொன்று . ( பொருட் - நிக .) 2. மன்மதன்கணையி 
னொன்று . ( சூ . நிக . க 2 : ச ...) 

வசிகரம் -1 . சீந்தில் . 2. யானைத்திப்பிலி . 
3. வசியம் . 1 , 2 - வைத்தியபரி .) ( 3 - வழக் . ) 
வசிகரித்தல்- ) 
வசிகரிப்பு - 

வசப்படுத்தல் . ( வழக் ) 
வசிகாரமம் - 1. சிலந்தி . 2. செருந்தி . 
( வைத்தியபரி .) 

வசிட்டர் - ஓர்முநி. இவர் பிரமாவின் மாநச 
புத்திரருளொருவர். ( அபிதாநசி .) 

வசித்தல் - 1. கண்டமாக்கல் (பரிபாடல் ) 
2. தங்கல் . ( சூ. நிக . க : கசு ) 3. வசியஞ்செய் 
தல் . ( வழக் . ) 

வசித்துவம்- அட்டமாசித்திகளிலொன்று . 
( பொருட் - நிக .) 
வசிதை - வசித்துவம் . 
வசிந்து - பிளந்து . (பத்துப் . ) 
வசி நி -- வன்னிமரம் . ( வைத்தியபரி .) 
வசியம் - 1. கிராம்பு . ( வைத்தியபரி .) 2 . 
வசமாதல் , அ ஃது அட்டகர்மத்தொன்று. 
அட்டகர்மம் பார் . 

வசிரம் - 1. ஆனைத்திப்பிலி . 2. கடலுப்பு . 
( 1 , 2-வைத்தியபரி ) 

வசிவு - 1. பிளந்துவடுப்படுதல் . (பத்துப் ) 
2. வளை கல் . ( பிங்கல ககச எ . ) 
வசீகரணம் - வசிகரணம் . 
வசீகரம்- வசிகரிப்பு . 


} 


வசலை . 


வஞ்சப்புகழ்ச்சியணி 


கண்கக 


வஞ்சிரம் 


வசீகரன்- வசியஞ்செய்பவன். ( வழக். ) வஞ்சப்பெண் -- காளியேவல்செய்வாள் . 
வசீரம்- யானைத்திப்பிலி . ( வைத்தியபரி )) (சூ . நிக . க : ஙக . ) 
வசு -1 . அட்டவசுக்கள். 2. நீர் . ( வைத்திய வஞ்சம் -1. அழிவு. ( ஞானாமிருதம் . ஙஉ. ) 
பரி .) 3. நெருப்பு . 4. பசுவின் கன்று. 5. பொன். 2. கபடம் . ( சூ . நிக . கக : ஞகரவெ ரு . ) 3 . 
6. வெள்வெங்காயம் . ( வைத்தியபரி .) ( 1,3,4, கொடுமை . 4 , பொய் . 5. வாள் . ( 3 , 4 , 5 - பிங் 
6 - பிங்கல . ச 052 . ) அபிதானசிந்தாமணியில் கல . 50 கசு . ) 
அநேகருக்குப்பெயாகூறுவர் . 

வஞ்சலம் - பாம்பு . ( வைத்தியபரி .) 
வசுக்கள் - அட்டவசுக்கள் . ( மணிமே .) வஞ்சனம் - வஞ்சகம் . ( வழக் . ) 
வசுகந்திகை - நாய்வேளைச்செடி . ( வைத் வஞ்சனி -1 . இடாகினி (பிங்கல . கஉக . ) 
தியபரி . ) 

2. வஞ்சப்பெண்னுமாம் . 
வசுகூ.பம் - அமுரி. ( வைத்தியபரி .) 

வஞ்சனை -1 , தெய்வப்பெண் . 2 , பொய் . 
வசுதேவன்- கண்ணபிரான்றாதை. ( அபி 

3. வஞ்சம் . ( 1 , 2 , 3 - பிங்கல . ச 0 கச . ) 
தானசிக.) 

வஞ்சி -1 . ஒருவகைமரம் . (ஐங்குறுநூ ) 
வசுதை - மண்ணுலகு . ( பிங்கல . சஅ .) 

2. ஓர்கொடி , 3. ஓர்பா . 4. கருவூர் , சேரனக 
வசுந்தரை - பூமி . ( சூ . நிக . ரு . எ . ) 

ரென்பர் பரிபாடலில் , சோழனகரென்பர் பெ 
வசுநரை - புளி, ( வைத்தியபரி .) 

ரியபுராணத்தில் , இரண்டு முண்மையேயாம் .5. 
வசுநாள் -- அவிட்டம் . (பிங்கல . உகக . ) 

குடை . 6. சீந்தில் . ( வைத்தியபரி .) 7. தெரி 
வசுமதி- பூமி . ( சூ. நிக . டூ : அ . ) 

நிலைவினைப்பகுதி . S. பகைவர்மேற்செல்லல் . 
வசுவசி 
வசுவாசி சாதிபத்திரி . ( வைத்தியபரி .) 9. பகைவர்மேற்செல்லுவோரணியுமாலை . ( சூ . 

நிக . கஉ : கஉ . ) 10. பெண் . 11. மருதயாழ்த் 
வசூரி - ஓர் நோய். ( வழக் .) 

திறத்தினொன்று . ( 1 , 2 , 3 , 5 , 7, 11 - பிங்கல . 
வசை -1 . குற்றம் . ( சூ. நிக . அ : டுஅ .) 

ச 0 கரு . ) 
2. மலட்டுப்பசு . ( சூ . நிக . ந : கஉ ) 3. இகழ்ச்சி . 
( வள் . உச - ஆம் அதி. அ ) பெண் , பெண் வஞ்சிச்சீர் - வஞ்சியுரிச்சீர் , மூவசைச்சீர். 
யானை , மனைவி முதலியவற்றிற்குங்கூறுவர். 

வஞ்சித்தல் - வஞ்சனை செய்தல் . 
வசைச்சொல் - இகழ்ச்சிச்சொல் .( வழக். ) 

வஞ்சித்தளை - கனிமுன் நிரையும் நேரும் 
வசைத்தல் - வளைத்தல் . 

வரின் , ஒன்றியவஞ்சித்தளையும் , ஒன்றா தவஞ் 
வசைதல் - வளைதல் .(வழக்குண்டுபோலும் . ) 

சித்தளையும் என இருவகையாம் . ( யாப். காரி . 
வஞ்சகம் - வஞ்சம் , வஞ்சகம்பேசேல் . 

உறுப்பியல் . க 0. ) 
( கொன்றைவே .) 

வஞ்சித்தாழிசை - இருசீரடி நான்காய் , 
வஞ்சகழடி-- ஆமை , ( வைத்தியபரி .) 

மூன்றுசெய்யுள் ஒரு பொருண்மேலடுக்கிவரு 
வஞ்சகவெ ழிப்பு - ஓரலங்காரம் . இது: 

வது ( யாப் . காரி. செய்யுளியல் . கச ) 
பெயர்முதலிய சொற்களால் வர்ணியத்தினது 

வஞ்சித்தின் - அரசன் வஞ்சிப்பூவைத் 
தர்மத்தை மறுத்தல் . ( விசா. அணியிலக்.) 

தலையிலே சூடிப் பகைவருடையபூமியைக் கைக் 
வஞ்சகன் - வஞ்சிப்போன் . ( சூ.நி5.உ.சச .) 

கொள்ளக் கருதுதல் . ( புறநா . ) 
வஞ்சகாரம் - கொடிவேலி. ( வைத்தியபரி. ) 

வஞ்சித்துறை இருசீரடிநான்காய் ஒரு 
வஞ்சநவிற்சியணி- ஓரலங்காரம் . இது : 

பொருண் மேலொன்றாய்வருவது. ( யாப் . காரி . 

செய்யுளியல் . கச . ) 
ஓர் காரணத்தானிகழ்ந்த சத்துவமாகிய குணத் 
தை மற்றொருகாரணங்கூறி மறைத்தலாம் . வஞ்சித்தூக்கு - பரிபாட்டினுறுப்பினுளொ 
( விசா. அணியிலக்கணம் .) 

ன்று . ( பரிபாடல் ) 
வஞ்சப்பழிப்பணி - ஓரலங்காரம் . இது , வஞ்சிதன் - வஞ்சிக்கப்பட்டவன் . (வழக் . ) 
நிந்தையினானிந்தைதோன்றுதலாம் இதனை வஞ்சிப்பா 

-- நால்வகைப்பாவினொன்று . 
வட நூலார் வியாஜரிந்தாலங்காரமென்பர் . ( யாப் . காரி . செய்யுளியல் , க . ) 
( விசா. அணியிலக்கணம் . ) 

வஞ்சியரவம் -- ஓர்துறை . ( புறப் , வெ . 
வஞ்சப்புகழ்ச்சியணி - ஓரலங்காரம் . அது , மாலை . ) 
பழிப்பினாற்புகழ்ச்சிதோன்றல் , புகழ்ச்சிய வஞ்சியுரிச்சீர் - தேமாங்கனி , புளிமாங் 
பழிப்புத்தோன்றல் , புகழ்ச்சியாற் புகழ்ச்சி கனி , கருவிளங்கனி, கூவிளங்கனியாய்வரு 
தோன் றலென மூன்றுவகைப்படும் . (விசா. வன . ( பாப். காரி , உறுப்பியல். ச . ) 
அணியிலக்கணம் . ) 

வஞ்சிரம் - ஓர் மீனென்பர் . 


யாற் 


வட்டம் 


கஎ 00 


வடக்கிருத்தல் 


FEET 


EE 


வஞ்சி விருத்தம் - முச்சீரடி நான்குகொண் 5. திரிகை . 6. நாணயமாற்றும் பொழுதுகொடு 
வெருவ : ( யாப , காரி . செய்யுளியல் . கச . ) க்கும் லாபப்பொருள் . 7. நீர்ச்சால் . 8. நீர்நிலை , 
• வஞ்சிவேந்தன் - சேரன. ( சூ. நிக . உ : 9. பரிசை . 1. பரிவேடம் . 11. வாகுவலயம் . 
கஅ . ) வஞ்சியென்பது கருவருக்குப் பெயரா ( 4 , 8 , 9 - சூ . நிக கக : டகரவெ . கஈ . ) ( 3 , 9 
தலால் , அதனைப் புகழ்ச்சோழநாயனார் புராணத் பிங்கல . 5025.)(5 - வழக் .) வட்டு என்பர்பரிபாட் 
திற் சோழர்க்குரிய நகரெனக்கூறலான் , டில் . வட்டவடிவு முதலியவற்றிற்கும் பெயர் 
சிவேந்தனென்பது சோழனுக்கு மொரு பெய கூறுவர் . உதாரணங்காணிற கொள்க . 
ராம் ; இங்ஙனமாதலால் அக்கருவூர் ஓர்காலத் வட்டர் பண்ணுதல் - தேவதோத்திரத்தை 
துச் சேரனுக்கும் ஓர்காலத்துச் சோழனுக்கும் மறுபடி மபடி மனனஞ்செய்தல் . ( வழக் . ) 
உரிமையாயிருந்ததென்பது கருதப்படுகிறது . 

வட்டமடக்கி - வட்டத்திருப்பி . ( வைத்தி 
வஞ்சினக்காஞ்சி - ஓர் துறை . இது அர யபரி . ) 
சன் பகைவரைத் தாழ்வித்தற் பொருட்டு இவ் வட்டாடல் - 1. ஒருவகை விளையாட்டு ,, 
வாறு செய்வேனெனச் சொல்லிய கூறுபாட் உண்டையுருட்டல் ( மணிமே . ) 2. சூதாடல், 
டைச் சொல்லுதல் . ( புறநா .) 

( சூ . நிக . கக: ரகரவெ . ங.அ.) 
வஞ்சினம் -- சபதம் . ( சூ . நிக . க 0 : 40. ) வட்டாரம் - சுற்றுப்பக்கம் . ( வழக் ) 
வஞ்சுளம் --1 . அசோகு . 2. வேங்கை . வட்டி -- 1 , கட் பபெட்டி . ( புறநா.) 2 . 
( 1 , 2 - வைத்தியபரி . ) 

தெரிநிலைவினைப்பகுதி . 3. முதற்பொருட்கு 
வஞ்சுளன் - கரிக்குருவி . ( சூ.கெ.ஈ.டுஎ. ) வரு மூதியம் . ( வழக் . ) 
வட்க - கெட . (சிந்தா.) 

வட்டிகை -1 . எழுதுகோல் . 2. கூடை . 
வட்க - குற்றம் . ( புறநா . ) 

( பிங்கல . கசு அள. ) 3. சித்திரம் . ( சூ . நிக . அ : 
வட்கல் -1 . ஒளிமழுங்கல் ( சூ.கெ. அ : உரு ) எது . ) 4. நால்வகைச்சாந்தினொன்று , ( சூ . நிக . 
2 , வெட்கம் ( சூ நிக . அ : ச 2 . ) 

சு : கஈ . ) 5 வார்த்திகை. ( 1 , 5 -மணிமே . ) 
வட்கார்- பகைவர். ( சூ . நிக . 2 : நிக . ) வட்டித்தல் -1. ஆணையிடுதல் . ( சூ . நிக. 
வட்காரம்- வெடி காரம் . ( வைத்தியபரி .) க 0 : க 0 . ) 2 தாளமபோடல் . ( சூ . நிக . க : ருச . ) 
வட்டக்கிலுகிலுப்பை ஓர் கிலுகிலுப் 3. வட்டமாக்குதல் . 
பைசமசடி . ( வைத்தியபரி . ) 

வட்டித்து -- சுழற்றி . ( சிந்தா .) 
வட்டகை --- . பல பூர்சூழ்ந் தவட்டம் , 2 . வட்டிப்பூ -1 . தாமரைப்பூ . ( வைத்தியபரி .) 
சிறுதிண்ணா. ( 1 , 2 - வழக் ) 

2. வட்டித்தல் . ( வழக் . ) 
வட்டாரம் பரியை.. நிக . ஏழாவது 

வட்டிப்போர் - சுழற்றியெறிவோர் . ( பரி 
தொகுதிக , ஆவது கவியில் மாவட்டண மென் பாடல் . ) 
மூர் ; முதற் குறையாக வட்டண மென்பார்போ வட்டில் -1 . உண்கலம் . ( வழக் . ) 2. ஓர் 

பாத்திரம் , ( சு . நிக . எ : ங 2 ) 
வட்டணிக்கை வட்டமாக்கல் ( வழக் ) 

வட்டினி -- வட்டாடும்போது கொடுக்கும் 
வட்டணித்தல்- | 

பந்தயப் பொருள் . (இராமா. மிதிலைக்காட்.கா ) 
-1 . தானாம் போடுதல் . ( சூ . நிக . வட்டு -- 1. கறிமுள்ளி . ( வைத்தியபரி .) 2 . 
கூ ! ( ச . ) 2. வட்டம் . ( பிங்கல . உஉ அ சு . ) 3 . சூதாடுகருவி . ( வள்.கல்லாமை.க .) 3. திரட்சி . 
வர்த்தனே . ( மானிமே .) 

( சூ . நிக . அ : ஈ. ) 4. நீர்லீசுகருவிகளினொன்று . 
வட்டத்திருப்பி -1 . ஆடுதின்னாப்பாளை . 2 . ( பரிபாடல். ) 
பங்க போனே . 3. பொன் முசுட்டை . ( 1 , 2 , வட்டுச் செடி - ஓர் செடி . 
வைத்தியபார் . ) 

டை - முழந்தாளளவாக வீரருடுக்கு 
வட்டத்துத்தி - ஒருவகைச்செடி . ( வைத் மோ ருடைவிசேடம் . (சிந்தா. ) 
தியபரி . ) 

வட்டுவம் - ஓர்வகை வெற்றிலைப்பை. 
வட்ட நரி வெருட்டி- வட்டக்கிலுகிலுப்பை . ( வழக் . ) 
( வைத்த பபரி ) 

வட்டை --- வழி . ( சூ . நிக . டூ : சுஉ . ) 
வட்டப்பாலை- நான்குவகைப்பாலையினொ வட்புலி - சிங்கம் . ( வைத்தியபரி ) 
ன்.று. ( சிலப் . ஆய்ச்சியர் . 5-05). பக் . ) 

வடக்கிருத்தல்- மகாப்பிரஸ்தானம் . (செந் 
வட்டப்புல் - காவட்டம்புல் . ( வைத்தியபரி .) தமிழ் . தொகுதி . அ . முதற்பகுதி ) அது பற்றி 
வட்டம் - 1 ஆலவட்டம். ( பத்துப்பாட் .) கந்தோர் பதவிவேண்டி வடதிசைநோக்கித் 
2. ஓரகோள் . (சிலப் .) 3. கைம்மணி . 4. சீலை. தியானமுற்றிருத்தலாம் . ( புறநா .) 


ALLatin 


3 


வட்டு 


--ஒடிசாரGITV- 


காயாகரா 


வடமீன் 


கஎகே 


வடித்தல் 


வ 


வட செர்ல் 


வடக்கு - வடதிசை . ( வழக் . ) 
வடகம் - 1. அத்தவாளம் . 2. தோல் . ( 1 , 
2 - பிங்கல் , 50 கஎ . ) 3. வற்றலாகிய ஒரு வித 
உணவுப்பண்டம் . ( வழக் . ) போர்வைக்குங் 
கூறுவர் . 

வடகலை-- கிரந்த நூல்கள். ( இராமா . பாயி 
ரம் . ) 

வட காற்று . வாடை . ( சூ . நிக . கக : டகர 
வெ . கக . ) 

கிழக்கு - வடகீழ்த்திசை . ( வழக் . ) 
வடகீழ்த்திசை க்குங் கிழக்குமாய 
தோர் கோணததிசை . 

வடகீழ்த்திசைப்பாலன் --- ஈசானன் . ( சூ . 
நிக . க 2 : எக .) 

வடகீழ்த்திசைப்பாலன் குறி - நாகம் . ( சூ . 
நிக . கஉ : அ o . ) 

வட கீழ்த்திசையானை -- சுப்பிரதீபம் . ( சூ . 
நிக . கஉ : எசு . ) 

ஆரியமொழி . ஆரியத்திற் 
குரிய சிறப்பெழுத்துத் திரிந்து தமிழில் வந்து 
வழங்குமொழியை வடசொல்லென்க, 15 ன்னூ 
லிற் பெயரியலில பொது வெழுத்தாலி பன்ற 
மொழியும் வடசொல் என்பது பொருந்தாது . 

வடதிசைப்பாலன் --குபேரன் .( சூ. நிக . 
கஉ : எ கூ . ) 
வடதிசைப்பாலன் குறி 

- யானை . ( த 
கஉ : அ 0 ) 
வடதிசையானை 

சார்வபௌவம் . ( சூ . 
நிக . க 2 : எசு . 

ஈ . ) 
வடந்தை - வடகாற்று. ( பிங்கல . 2. கா . ) 
வடபத்தி-- ஆல் . ( வைத்தியபரி . ) 

வடபரதம் -- பரதகண்டத்தினோர் பிரிவு . 
( சூ . நிக . கஉ : க க . ) 

வடபால்விதேகம் வடவிதேகம் . ( சு . 
நிக . கஉ : க .. ) 

வடபாலிரேபதம் நவகண்டத்தொன்று . 
( சூ . நிக . கஉ : ககூ . 

. ) 
வடம் -- 1, ஆலமரம் . ( சூ . நிக . ச : 53 .) 2 . 
ஒழுங்கு . ( ஞானாமிருதம் . ) 3. கயிறு . ( பிங்கல. 
ககருக .) 4. வின்னாணி . ( பிங்கல . கருஙஎ .) 

வடமதுரை வடநாட்டின்கண்ணுள்ள 
ஒரு விட்டுணுத்தலம் . ( அபிதாநகோ. ) 

வடமர்- வடவர் , பிராமணருள் ஒரு வகுப் 
பினர் . இவர் வடக்கிருந்து தென்னாட்டுக்கு 
வந்தவர் . 

வடமலை -1 , மகாமேரு. 2. வேங்கடம் . 
இதனைக் குமரக்கடவுள் தலமென்றுந் திரு 
மால் திருப்பதியினொன்றென்றுங்கூறுவர். 

வடமீன - அருந்ததி . ( சூ . நிக . க : எகா.) 


வடழலகன் .--சிவபிரான் . 
வடமேற்கு - வாயுதிசை . ( வழக் . ) 
வடமேற்றிசைப்பாலன் - வாயு . ( சூ . நிக . 
கஉ : எக :) 

வடமேற்றிசைப்பாலன் குறி கழுதை . 
( சூ . நிக க 2 : அ o . ) 

வடமேற்றிசையானை ---புட்பதந்தம் . ( சூ . 
நிக . கஉ : எசு . 

7. ) 
வடமொழி- வடசொல் . பார் . 
உடலி - இளம்பனை . ( வைத்தியபரிபா .) 

வடவர் -- வடநாட்டிலுள்ளோர். ( பத்துப் 
பாட் .) 

வடவனல் வடவாகலம் . 
வடவாகீசிறி - ஊழித்தீ . இது , கற்பாந்த 
காலத்தில் உலகையழிக்குந் தீ . 

வடவா சுதர் தேவமருத்துவர் . வடவா - 
வடவை - அச்சுவினி. சுதர் -பிள்ளை . 
வட வாநலம் 

| ஊழித்தீ . ( ரூ . நிக . 
வட்டவாழகம் 

: ருக 
வடவாமுகாக்கிநி 
வடவிதேகம் - நவகண்டத்தொன்று . ( சூ . 
நிக . க 2 . கூக. ) 

வடவேங்கடம் - ஓர்மலை . இது , தமிழ்நாட் 
டின் வடக்கெல்லையாகவுள்ளது .( தொல் . பாயிர . 
நச் . உரை . ) 

1. ஊ பழித்தீ . 2. எருமை 3 . 
பெண்குதிரை , 4. பெண்யானை . 5. அச்சுவ 
னிக்கும் பெயர் . ( 1 , 2 , 3 , 4 - பிங்கல . ச 0 5 அ .) 

வடாது - 1. வடக்கு . ( உ - ம் . ) “ வடாது 
திசைமேனாள் ” ( இராமா . ஆரணிய, அகத்தீச . 
50. ) 2. வடக்குள்ளது . மரூஉச்சொல் . (நன் 
பெயரிய , ச 0. உரை. ) 

வடி -1 . கள் . (பிங்கல . கசசு கா . ) 2. கூர்மை . 
வடிவேல் ( வழக் . ) 3. திருத்தம் . ( புறநா ) 
4. தெரிநிலைலினைப்பகுதி . 5. மாவடு . ( ஐங் 
குறு . ) 6. மாவடுவகிர் . ( திருக்கோவை . ங2 .. ) 

வடிக்குதல் -1. களங்கமறுத்தல் . 2. வடியச் 
செய்தல் , ( , 2 - வழக் . ) 

வடி கயிறு குதிரைவாய்வடம் . ( சூ . நிக . 
எ : உக.) 

வடிகாது - தாழ்ந்த காது .( உ - ம் .) " குழை 
விரவுவடிகாதாகோயிலுளாய் ” ( சுந்தரமூ . தே 
வார ) 

வடித்தல் - 1. கூர்மையாக்குதல் . 2. சுட்டு 
விரலும் பெருவிரலுங்கூட்டி யாழ்நரம்பை அக 
மும் புறமு மாராய்தல் . ( மணிமே . ) 3. தெளித் 
தெடுத்தல் . 4. பயிற்றல் . (சிந்தா ) 5. வசமாக்கு 
தல் , ( சூ . நிக . க : ஈ.0 .) 


வட ) வ 


17 


கலிப்பாவி னொருபேதம் . அஃது தரவு , தாழி 
வடுகேசுவரர் 

கஎ 02 வண்ணக - கலிப்பா 
வடிதல் - 1. நீர் முதலிய ஒழுகுதல் . ( வழக் .) வடுப்படுத்தல் - கதுவாய் என்பர் . இதற்கு 
2. நீளம் . சூ . நிக . அ : கங . ) 3. வற்றுதல் . ஆற் வடுப்படுத்துதல் என்பதே பொருளாம் . ( பிங் 
றில் நீர்வடிந்தது என்பது ( வழக்கு .) 

கல . ககூஅக . ) 
வடிந்த - அழகுபெற்ற . ( புறநா .) 

வடுப்படுத்துதல் - 1. குற்றப்படுத்தல் . 
வடிப்ப - பயிற்ற . (சிந்தா .) 

2. வசையாக்கல் . ( வழக் . ) 
வடிப்பம் -1. அழகு . 2. செப்பம் . ( 1 , 2 வடை - உழுந்து முதலியவற்றாற்செய்யும் 
வழக் ) 

அடை . ( வழக் ) 
வடிப்பு - வடித்தல் . பு - தொழிற்பெயர் வண்கை- வழங்குகை. ( சிலப் . ) 
விகுதி . 

வண்டத்தனம் - குறும்புத்தனம் . ( வழக் . ) 
வடிப்போர் - பயிற்றுவோர் .( சிந்தா ) வண்டம் - தந்தாயுதமென்பர் . 
வடிம்பலம்பநின்றபாண்டியன் . இவனை வண்டமை - கருச்சங்கு . ( வைத்தியபரி ) 
உக்கிரவர்மனென்பர் சிலப்பதிகாரவுரையில் ; 

வண்டர் -- 1 . கடிகைமாக்கள் . ( சூ . நி 5 . 2 : 
இவன் கடல்சுவற வேலெறிந்தவுடன் அக் 

ஈஎ . ) 2. திண்ணியர் . ( சூ . நிக . 2 : 50. ) 3 . 
கடல் வற்றி இவன்கால்விளிம்புமட்டாகக் கழு 

துட்டர் . ( வழக்.) 
வியது . அதனால் வடிம்பலம்பநின்றானெனப் 

வண்டரம் - நாய் , மார்பு , முகில் என்பர் . 
பெயராயிற்று . “ ஆழிவடிம்பலம்பநின்றானு 

( உ -ம் . ) வரிற் கொள்க . 
மென நளவெண்பாவிற்கூறுதல் காண்க . 

வண்டல் -- 1. சேறுமுதலிய அடைதல் . 2 . 
வடிம்பு -1 . நதி . 2. விளிம்பு (திருவால . 

மகளிர்விளையாட்டு . ( சூ. நிக . க : ஈ . ) 3. விளை 
திருவிளை. கடல்சுவற . சு . ) வடிம்பு ஈண்டுக் 

யாட்டுச்சிற்றில் ( ஐங்குறு நூ . ) 
கால்விளிம்பெனக்கொள்க . 

வண்டலம் - சேறு . அம் -சாரியையென்க . 
வடியல் - வடிதல் . அது , ஒன்றிலிருந்து 

வண்டன் -1 . திண்ணியன் . ( பிங்கல . அஎம் . ) 
நீர்முதலிய வொழுகல் . ( வழக் . ) 

2. துட்டன் . ( வழக் . ) 
வடியா -- திருந்தாத . ( புறநா .) 

வண்டனர் - ஓர் முநிவர். (சிந்தா .) 

வண்டாலம் - குந்தாலி , ( வழக் ) கல்லை 
வடிவம் -1 . உடம்பு . அம் - சாரிபை. 2 உரு 

வெட்டு மோர் கருவி . இதனைக் கூந்தாலி என 
வம் . ( பிங்கல . ககூடு . ) 

விகாரமாக்கியுங் கூறுவர் . 
வடிவு -1. அல்குல். ( பிங்கல . 400 m .) 2 . 

வண்டானம் -1. கொய்யடிநாரை . ( பிங்கல . 
அழகு . ( சூ . நிக . அ : கா . ) 3. உடம்பு . ( சூ . நிக . 

2.ஈ.எச.) 2. நாரை (சந்தா .) 
உ : சச . ) 

வண்டி - பண்டி . ( வழக் .) 
வடிவுவமை உவமையணியினொன்று . 

வண்டியம் - பேராமுட்டி . ( வைத்தியபரி .) 
( தண்டி . பொருளணி . உக . ) 

வண்டில் தேர்முதலியவற்றி னுருளை 
வடிவெழுத்து - கட்புலனுக்கு விடயமா 

( வழர் . ) 
யெழுது மெழுத்து . ( நன் . உருபு . உ.அ. உரை . ) 

வண்டு - 1. அம்பு . 2. குற்றம் . 3. கைவளை . 
வடு - 1. குற்றம் , வசையுமாம் . 2. செம்பு . 

4. சங்கு . 5. நூல் 6. பூசநாள் . 7. வண்டு . 
3. தழும்பு . 4. வண்டு . 5. பிஞ்சு. ( பிங்கல . 

( 1 , 2 , 3 , 4, 5 , 6 , 7- பிங்கல. ச 022 . ) 
2.அ 2 அ . ) ( 1 , 2 , 3 , 4 - பிங்கல . ச 05 க . ) 

வண்டுகுத்தி 
வடுகச்சி- வடுகப்பெண் . ( வழக் . ) 

ஓர குருவி . வழக்குண்டு 

போலும் . 
வடுகநம்பி - ஏழுபத்துநான்குசிங்காதனாதி வண்டு கொல்லி -1. சண்பகம் . 2. தேவ 
பதிகளி லொருவர் . ( அபிதாநசி .) 

தாரம் . ( 1 , 2- வைத்திய பரி ) 
வடுகநாதன் - வடுகன் . பிரமன்றலைகிள்ளி வண்டு ணாமலர்மாம் -1. சண்பகமாம் . 2 . 
யவரென்பர். ( அபிதாநசிந் . ) 

வேங்கைமரம் . ( 1 , 2 - வைத்தியபரி .) 
வடுகன்- வயிரவன். ( சூ . நிக . க : உஎ . ) வண்டுளம் 

நந்தியாவட்டம் . ( வைத்திய 
வடுகன் றய் - காடுகாள் . ( சூ. நிக . க : ஙங .) பரி . ) 
வடுகி- காடுகாள் ( சூ . நிக . க : நங .) 

வண்டை -- ஓர் செடி . 
வடுது - 1. இந்தளராகம் . 2. ஓர் பாஷை . வண்ணக்கஞ்சாத்தனார் 
3. ஓர்வகைக்கூத்து. (சிந்தா.) 4. மருதயாழ்த் | புலவருளொருவர் . ( வள் . மாலை . ) 
திறம் . ( 1 , 2 , 4 - பிங்கல . ச 020 . ) 

வண்ணக்குழிப்பு - சந்தக்குழிப்பு.வழக்.) 
வடுகேசுவரர் -- திருவடுகூரிலிருக்குஞ் வண்ணக வொத்தாழிசைக் கலிப்பா 
சுவாமிபெயர் . ( அபிதாநகோ . ) 


-- 


- 


கடைச்சங்கப் 


வத்தமானம் 


கஎப்சு 


வதரியாச்சிரமம் 


- 


சை , அராகம் , அம்போதரங்கம் , தனிச்சொல் , வத்தனை - வர்த்தனை . ( வழக் ) 
சுரிதகம் என்னு மாறுறுப்பினையுங் கொண்டு , வத்தாகீத் 

கொம்மட்டி. 

( வைத் 
வருவது . ( யாப் . காரி . செய்யுளியல் . கக . ) வத்தாலை- தியபரி . ) 

வண்ணம் -1 . அழகு . 2 குணம் . 3. சந்தம் , வத்தி- 1. இரத்தினத்தின்கீழே பதிக்குந் 
இது பலவகைப்படும் . 4. சாதி . ( பத்துப்பாட் .) தகடு . ஓர் குழூஉக்குறிபோலும் . 2 , பரிமளதிர 
5. நிறம் . ( நன்னூ . வினையிய. உ : உரை .) 6 . வியங்களைக் கூட்டியரைத்து நீளமாகசசெய்த 
முடுகியல் . ( பிங்கல. உ 0 அஈ . ) 7. விதம் . (காஞ் திரி . ( வழக் ) 
சிப் . திருவேகம் . எ 0.) 8. இயற்கையழகென்று வத்தித்தல் - வர்த்தித்தல் , பெருகல் . 
கூறுவர். ( பரிபா . ) ( 1 , .2 , 3- பிங்கல . ச 0 உசு . ) ( வழக் . ) 

வண்ணமகள் கோலஞ்செய்வாள் . ( சூ . வத்தியம் - மரணம் . 
நிக . உ . சுந . ) 

வத்திரசோதிதி - எலுமிச்சை. ( வைத்திய 
வண்ணமாலை - வர்னமாலை . அஃது அரிச் 

பரி . ) 
சுவடி . 

வத்திரதாரு -செம்புளிச்சை .( வைத்தியபரி ) 
வண்ணாத்தி - 1. பூநீறு . 2. வண்ணான் வத்திரம் - 1. ஆடை . ( சூ . நிக . எ : சு ஈ .) 
மனைவி ( வழக் ) 

2. முகம் . ( சூ . நிக . உ ; கஈ . ) 
வண்ணாத்திப்பூச்சி- ஓர் பூச்சி . ( 

( வழக் . ) வத்திரி - தோல்வார் . 
வண்ணான் -- கொலி . ( வழக் ) 

வத்திரோணம் - பெருமரம் . ( வைத்தியபரி ) 
வண்ணிகன் - வர்நிகன் , எழுத்துக்காரன் . வத்து -1. மது . ( வைத்தியபரி . ) 2. வஸ்து , 
வண்ணித்தல் - வர்ணித்தல். (சிந்தா .) பொருள . ( தர்க்காமிர்தம் . ) 
வன்மை --1 . உண்மை. 2. கொடை . 3 . வத்து தாரணை நவதாரணையினொன்று . 
புகழ் . 4. வலிமை . 5. வளமை . 6. வாகை . ( பிங்கல. சஙஅ . ) 
( வைத்தியபரி .) ( 1 , 2 , 3 , 4 , 5 - சூ . நிக . கக . வத்து நிச்சயம் | பிரபஞ்சகாரணமாய 
ணகரவெ கஎ . ) 

வத்துநிண்ணயம் - கடவுளு 

ண்ெ 

ன் 
வணக்கம் -1. கீழ்ப்படிதல் . 2. தொழுதல் . றும் அவனிவனேயென்றுங் கண்ட முடிவு . 
( 1 , 2 - வழக் . ) 

வத்துப்பு - கறியுப்பு . ( வைத்தியபரி.) 
வணக்கல் - வளைத்தார் . ( வழக் ) 

வத்துபரிச்சேதம் ஒருபொருளை இஃ 
வணக்கு - 1. முதனிலைத்தொழிறபெயர் . தாகும அஃகன்றென்று பகுத்தறிகை . 
2. வழிபாடுசெய்தல் (சி . சி . உ . க.சு.) 

வத் துவித்தியாபதி - சிற்பநூல் முப்பத்தி 
வணங்கல் -1 . பணிதல் . ( சூ நிக . க : சுக . ) ரண்டினெறு. ( பொருட் - நிக .) 
2. வளைதல் . (பழமலையங்.) மெல்லவணக கென் த்தூரம் - பொன்னாங்காணி . ( வைத்திய 
னும் முதற்குறிப்புக் கவியிற்காண்க . 

5. ) 

பரி . ) 
வணங்காமுடியினன் துரியோதனன் . வத்தேக்கு -1 . கொம்மட்டி . 2. வத்தங்கிச் 
( சூ . நிக . 2 : கரு . ) 

சாயமரம் . ( வைத்தியபரி .) 
வணர் - 1. நெறிப்பு ( பரிபாடல் .) 2. வளைவு . வத்தை- ஒருவித மரத்தோணி . ( வழக். ) 
( சூ . நிக அ : டு . ) 

வதக்கம் - வாட்டம் . ( வழக் . ) 
வணர்ந்து - வளைந்து . ( பத்துப்பாட் .) 
வணிகம் வாணிகம் பார் . 
வணிக ரெண்தணம் தனிமையாற்றல் 

வதகம் - மரணம் . 
முதலி பனவாம் . ( பிங்கல. எஎக ) 

வதங்கல் 
வணிகன் ---வாணிகன் . ( வழக் . ) 

வாடுதல் . ( வழக் . ) 

வதங்குதல் 
வணிதம் - பலவூர்சூழ்ந்தவட்டம் ( வழக் . ) வதந்தி - வார்த்தை . ( வழக் . ) 

வத்தகம் - 1. வர்த்தகம் . 2. வெட்பாலை . வதம் -- 1 , கொலை . ( வழக் . ) 2. விரதம் . 
( வைத்தியபரி . ) 

( சிந்தா .) 
வத்தகன்-வர்த்தகன் , வியாபாரி . ( வழக் . ) வதரம் - இலந்தை . ( வைத்தியபரி ) 
வத்தங்கி - ஓர் மரம் ( வைத்தியபரி ) வதரி - இலந்தை . ( சூ. நிக . ச : கஅ ) 
வத்தம் - சோறு . ( வைத்தியபரி.) 

வதரியாச்சிரமம் - வடநாட்டிலுள்ள ஓர் 
வத்தமம் - ஆமணக்கு . ( வைத்திய பரி . ) விட்டுணுத்தலம் . ( உ - ம் .) “ போவதரிதானாலும் 
வத்தமானம் - வர்த்தமானம் , நிகழ்காலம் , | போய்த்தொழுவோநெஞ்சமே ,மாவதரியாச்சிர 
( வழக் . ) 

மத்து ” ( நூற்றெட்டுத்திருப்பதியர் .) 


வதக்ககல்- } வாட்டல் . (வழக் ) 


- 


வந்து 


கஎசே 


வயக்கம் 


வதவல் - வாடினது . ( வழக் . ) 
வதன்- கொலைசெய்வோன் . வதம் - கொலை . 
வதனம்-- முகம் . ( ஞானாமிர்தம் . எ . ) 
வதாங்கம் - நஞ்சு . ( வைத்தியபரி ) 
வதாலகம் .. 

ஓர் மீன் , 
வதாலம் 
வதானியன் - வரையாது கொடுப்போன் , 
( வடமொழிவழக் . ) வ தாநியம் - வள்ளற்றன்மை . 

வதி -1 . சேறு ( வழக் ) 2. வதஞ்செய்ப 
வன் . 3. தெரிநிலைவினைப்பகுதி . 4. வழி . ( சூ . 
நிக, ரு : சுஉ , ) 
வதிதல்- தங்கல் . (சூ . நிக . சு : கசு . ) 
வதிரன் - செவிடன் . ( பிங்கல . கூக 0 ) வெதி 
ரன் எனவும் வரும். 

வதில் -- பதில் . ( வழக் . ) 
வது - பெண் . ( வழக் ) வதுவரன்களை யாசீர் 
வதிக்கவேண்டு மென்பர் . 

வதுகி - வைக்கோல் . ( வைத்தியபரி . ) 
வதுமாம் - முள்ளிப்பாலை . 
வதுவடி - பாலை . ( வைத்தியபரி )) 

வதுவை! - 1 கலியாண 1. ( சூ . நிக . சு : ச . ) 
2. கலியாணஞ்செய் தமகள . 3. மணமாலை ( 2 , 
3 - பத்துப்பாட் .) 4. 7 சம் . ( பிங்கல . 20 P • ) 

வதூ - பெண் ( நன்னு . மெய்யீற்றுப . ஙசு . 
உரை . ) 
வதூசரை - ஓர் நதி . ( அபிதாநகோ .) 
வதை - கொலை, இராமா . மிதிலைக்காட்சிப். 
க 20 . ) 
வதைத்தல் - கொல்லல் . ( பிங்கல.உ கஉகா.) 
வந்தன்று - வந்தது . ( ஐங்குறு நூ . ) 
வந்தனம் - 1. வணக்கம் 2. வந்தேம் . 
( புறநா .) 
வந்தனித்தல் --வந்தித்தல் . 
எந்தனை . 

- வணங்கல் . ( பிங்கல . ககஎ ஈ . ) 
வந்தி -1. தெரிநிலைவினைப்பகுதி . 2 , மலடி . 
( சூ . நிக . 2. : சுங . ) 

வந்திகள் -1. கடிகைமாக்கள் . ( சூ . நிக . 2 : 
எச . ) 2. வந்தியர் . 

வந்திசின் -1 . வந்தேன் . ( புறநா.) 2 . 
வாயாக. ( ஐங்குறு நா . ) 

வந்தித்தல் - 1. பங்கம்பாளை . 2. வணங் 
கல் . ( 1 - வைத்தியபரி .) ( 2 - பிங்கல , ககஎந . ) 
3. வழிபாடுசெய்தல் , ( சி . சி . 2 : உங . உரை.) 
வநீதித்து நிற்போர் - பாணர் . ( சூ . நிக . 2 : 


வந்து றுங்கள் - வந்துறும் , வரும் , கள் 
அசை . (சிந்தா.) 

வந் தென -- 1 . வந்தானாக . 2. வர . ( 1 , 2 
ஐங்குறு நூ . ) 

வநசந்தனம் - 1. அகில் . 2. தேவதாரம் . 
( 1 , 2 - வைத்தியபரி .) 

வநசந்திரிகை - காட்டுமல்லிகை. ( வைத் 
தியபரி . ) 
வநசீரம் - காட்டுச்சீரகம் ( வைத்தியபரி .) 
வநசை - இலக்குமி - நிகண்டில் , அலர்மக 
ளென்பர் . 
வப்பிரம்-- ஈயம் . ( வைத்தியபரி .) 

வபதம் -1 . சுக்கிலம் . ( வைத்திய பரி. ) 2 . 
சௌளம் . (திருவானைக்கா. கோச்செங். கநக . ) 

வபை - நிணம் , இது ; வயிற்றின் நாபிக்குள் 
வெண்டுகில் போன்றிருக்கும் யாகஞ்செய்வார் 
ஆட்டினில் இவ்வபையை யெடுத்துக்கொண்டு 
நெய்யிலிட்டுக் காய்ச்சி ஓமஞ்செய்வர். ( திரு 
விளை , மாணிக்க, நச . ) 

வம் -1 வா . ( புறநா .) 2. வாருங்கள் . ( திரு 
நூற்றர் .) 
வம்பம் - சாலக்கபாடாணம் . ( வைத்தியபரி ) 
வம்பமாக்கள்- புதியமாக்கள் . (சிலப் .) 
வம்பல் - திசை ( பிங்கல . கே . ) 
வம்பலர் -1 , அயலவர் . ( சூ . நிக . உ . ஈசு ) 
2. புதியவர் . ( சூ . நிச . 2 : ச 0 . ) 3 வழிப்போ 
வார் . ( புறநா.) 
வம்பலன் -- அயலான் . ( மணிமே .) 
வம்பன்- துஷ்டன் . ( வழக்.) 
வம்பி 1. கருவண்டு . 2. துட்டை , ( வழக் .) 
வம்பு - 1. உவமை ( ஞானாமிர்தம் .) 2 . 
கயிறு . ( சிலப் . ) 3 நிலையின்மை. 4. புதுமை . 
5. முலைக்கச்சு . 6. வஞ்சனை . 7. வாசனை . 8 . 
வீம்பு . ( வழக் . ) 9. புதிய அழகென்பர் சிந்தா 
மணியில் . ( 3 , 4 , 5 , 6 , 7 - பிங்கல . ச 02 சு . ) 
வம்புத்தனம் -- நேரின்மை . 
வம்மதி- வருவாயாக . ( ஐங்குறு நூ . ) 
வம்மின் --வாரீர் . ( புறநா. ) 
வம்மென - 1. வாருமென்று . ( பத்துப் 
பாட் . ) 2. வாவென. (சிந்தா .) 
வம்மே - வாருமின் , (ஐங்குறு நூ .) 
வம்மோ - வா . (ஐங்குறு நூ .) 
வமநி -1 . அட்டை .2. பருத்தி. ( 1 , 2 
வைத்தியபரி .) 
வமிசம் -1. சந்ததி . 2 சுற்றம் .(1,2 - வழக் .) 
வயக்கம் - சோதி . ( உ - ம் . ) “ வயக்கமாண்ட 
முப்புரிசை யன்றிறுத்தவள்ளல் ” (காஞ்சிப், 
சனற்குமார் , ந . ) 


- 


வரு 


வந்தியர் - 1. புகழ்வோர். 2 , மலடிகள் 
( சூ . நிக . 5 க : நகாவெ . எ . ) 3. கடிகைமாக்களு 
மாம் . 

வந்து - காற்று . ( பிங்கல . உங . ) 


வயவன் 


கஎரு 


வயிரவன் 


மூ . அக .) 
வயதண்டலி 


வயளை 


- 


வயக்குதல் -1 . வசக்குதல் . 2. வயங்கச் வயவு - 1. இச்சை . ( பரிபாடல் . ) 2 . 
செய்தல் . ( 1 , 2- வழக் . ) 

வயாவு , வயாவென்பது ஈற்றயல் குறுகி உகரச் 
வயதண்டம் - கவிழ்தும்பை . ( வைத்திய , சாரியை பெற்றதென்பர் . 3. வலி . ( பதிற் 

றுப் . ) 4. வேட்கைநோய். ( மணிமே .) 
கவிழ்தும்பை . ( வைத்திய வயவை - வழி . ( சூ . நிக . கு : சு 2 .) 
பரி . ) 

வயலை . 
வயங்கல் - 1. ஒரிசெய்_கல் . ( பிங்கல . வயற்கள்ளி- பொரிப்பூண்டு ( வைத்திய 
ககூந.அ.) 2. நடத்தல் .. 

பரி . ) 
வயசு - வயது . ( வழக் . ) 

வயற் கொடுக்கி 

ஒருவகைக்கொடுக்கி . 
வயணம் - வகை, (வழக . ) 

( சைத்தியபரி .) 
வயத்தன் - வசமாயிருப்பவன் . ( > ழ :) 

வயற்சோவியன் -- ஓர் பாம்பு . ( வைத்திய 
வயதரம் - எடுக்காய், ( வைத்திய.மூ.அக.) பரி . ) 
ஆயுள் . ( உ -ம் . ) “ நாலிருவயது 

வயற்சுள்ளி - பொரிப்பூண்டு. ( மலையக . 
வயது 

க . ) 
நண்ணினாள் கௌரி " ( திருவானை . கோச்செங் . 

வயற்செம்பை- ஓர் செம்பை ; செம்பை 
- கஙக. ) 

சிற்றகத்தி , ( மலையக .) 
வயதெற்றி - திப்பிலி . ( வைத்தியபரி . ) 

வயற்றுத்தி - ஓர் துத்தி . ( வைத்தியபரி .) 
வயப்படல்-- ) 

வயனம் - பசனம். ( திருவிளை, மாறியாடி . 
வயப்படுதல்- வசப்படுதல் . ( வழக் .) உஎ . ) 
வயப்புலி - சிங்கம் . (பிங்கல.உச0 க ) 

வயா -1 . ஆசை . 2. கருப்பம் . 3 , வருத்தம் . 
வயப்போத்து - | ( சூ . நிக. ஈ : உ . ) 

4. வேட்கைநோய் . (மணிமே .) ( 1 , 2 , 3 

பிங்கல . ச 0 no . ) 
வயம் -1 . கிராம்பு . ( வைத்திய பரி .) 2. நீர் . வயாஅம் - விரும்பும் . ( ஐங்குறுநூ .) 
3.பறவைப்பொது . (காஞ்சிப். திருநெரிக், கசு . ) வயாமது -- சீந்தில் . ( மலையா .) 
4. வசம . 5. வலிமை. 6. வெற்றி . ( பரிபாடல் . ) 

வயாவு 
( 2 , 5 - பிங்கல . ச 0 உஎ . ) 

வயான்- காரிப் பிள்ளை. ( பிங்கல . உஈசடு .) 
வயமது --சீந்தில். ( வைத்தியபரி .) 

வயானம் - பறவை. ( சூ . நிக . ந : சு அ .) 
வயமம்- அத்தி . ( வைத்தியபரி ) 

வயிக்கிராந்தம் - த முதபாஷாணம். 
வயமா -1 . குதிரை. 2. சிங்கம் . 3. புலி . 

( வைத்தியபரி . ) 
4. யானை . ( 1,2,3,4 - சூ . நிக . கக யகாவெ.எ . ) வயிடூரியம் - நவமணியினொன்று . ( சிலப் . 
வயமான் - புலி . ( புறநா.) 

கச : ககஉ , உரை .) 
வயல் -1 . கழனி 2. வெளி , ( 1 , 2 - பிங் வயிந்தவம் - வைந்தவம் : அது சுத்தமாயை . 
கல . ச 0 உஅ . ) 

( சி . சி . க : உ.நி. உரை . ) 
வயல்சூழ் சோலை - இளமரக்கா. ( பிங்கல . வயிர் -1. கொம்பு . ( பிங்கல . கஉசு.அ.) 2 . 
2 0 சரு . ) 

கொம்பென்னும் வாச்சியம் . ( பத்துப்பாட் .) 3 . 
வயல் நெட்டி - ஒருவகை நெட்டி . ( வைத் மூங்கில் , ( ஐங்குறு நூ .) 
தியபரி . ) வயனெட்டியெனவும் வரும் . 

வயிரகரணி பெருநெருஞ்சில் . ( வைத் 
வயல்மாதளை- ஒருவகை மாதளை. ( வைத் தியபரி .) 
தியபரி . ) வயன்மாதளை எனவும் வரும் . 

வயிரம் -- 1 . கூர்மை , 2. கோளகை, 3 . 
வயல் மெருகு - ஒருவகைமெருகன் கிழங்கு சினம் , 4. தண்டாயுதம் ( ங் > ல கருஎ , ) 5 
( வைத்தியபரி . ) வயன் மெருகு எனவும் வரும் . 

நவமணியினொன்று 6. மாவயிரம் . 7. வச்சிரா 
வயலை- ஓர்கொடி . (உ - ம் .) “ வயலைப்பசுங் யுதம் . 8. வலி ( 1 , 3 , 5 , 6 , 7 - பிங்கல . சமஈ.க.) 
கொடியும் " (காஞ்சிப் . நாட் , கசச . ) 

( 2 , 8 -சிந்தா.) 
வயவர் -1 . படைத்தலைவர். ( பத்துப்பாட் .) 

வயிரவம் 
2. வீரர் . ( மணிமே . ) 

வயிரவராதி -1. வலம்புரி , 2. நந்தியாவட் 
வயவரி - புலிதொடக்கி . ( பிங்கல . உசாக 

சக்க .) டம் . ( 1 2.வைத்தியபரி .) 
வயவன் -1 . காரிப் பிள்ளை. ( பிங்கல . 

வயிரவல்லி - பிரண்டை . ( வைத்தியபரி .) 
உஙசரு . ) 2. தலைவன் 3. திண்ணியன் . ( சூ . வயிரவளை - நரிப்பயறு,( வைத்தியடரி .) 
நிக. உ . 60.) 4. வலியன் . 5. வீரன் . ( 2 , 4 , 

வயிரவன் -- 1 . வைரவன் . ( சூ . நிக , க 
5 -பிங்கல , 502 க . 

2.எ ) 2 சிறுகீரை. ( வைத்தியபரி ) 


பைரவம் 


214 


வர்த்தநம் 


கஎள் 


வரபலம் 


- 


வயிறு 


வயிரவி- பைரவி . 
வயிரவூசி - மணிகளைத் துளையிடுமூசி . 
( நன்னூ பெயரிய . உ உரை .) 
வயிரவேர் - சாயவேர் . ( வைத்தியபரி ) 
வயிராகம் - வைராக்கியம் . ( உ -ம் .)"ஊன்று 
ஞானமோடுயர்வயிராக நல்லொழுக்கம் ” ( பிரபு 
லிங்கலீ . கைலாச . சங. ) 

வயிராவி ஓர் வைரவசமய வேடத்தன் . 
( வழக் . ) பாண்டி நாட்டிற்சிலர் உள்ளார்கள் 
அவர்கள் வயிராவிப்புலவரெனச் சிலவூர்களி 
லிருக்கிறார்கள் . 

வயிரி -1 . வல்லூறு. 2. விரோதி . 3. வைர 
முள்ளவன் . ( 1 , 2 , 3- வழக் . ) 
வயிரித்தல்- ) 
வயிரிப்பு 

வைரமாதல் . ( வழக் . ) 
வயிரியர் -1 . கூத்தர் . ( சூ. நிக . 2 : ஙஅ ) 
2. பாணர் . ( பிங்கல . அகடு . ) 
வயிரோசனி - சிவதை . ( வைத்தியபரி ) 
வயிற்றுக்கிராந்தம் குமுதபாஷானம் . 
வைத்தியபரி. ) 
வயிற்றுவலி , 
வயிற்றுளைவு - - ஓர்விதநோய் . ( வழக் . ) 
வயிற்றெரிவு 

-உதரம் ( பிங்கல . க 0 கங ) 
வயி றுவாய்த்தல் - பிரசவித்தெலென்னுங் 
குறிப்பு மொழி . ( இராமா . ஆரணிய . சடாயு 
காண் . உரு . ) 
வயிநதேயன் - கருடன் . ( சூ . நி .5 . ஈ : நிஉ . ) 
வயிலத்தி-உள்ளங்கால் . ( வைத்தியபரி ) 

வயின் - 1. இடம் . 2. ஏழாம் வேற்றுமை 
யுருபு . ( நன்னூ . பெயரிய , சரு .) 3 முறை . 
( புறநா .) 4. வயிறு 5. வீடு . ( 1 , 4 , 5 - சூ . நிக 
கக ! யகரவெ . சு . ) 
வயேகடம் - மரமஞ்சள் . ( வைத்தியபரி .) 
வயோதிகம் - விருத்தாப்பியம் ( வழக் . ) 
வயோதிகர் - கிழவர் . ( வழக் ) 
வயோவகவம் - ஈயம் ( வைத்தியபரி ) 
வர்க்கம் - 1. எருக்கலம்பால் . 2 வருக்கம் . 
வர்ச்சநீயம் - தள்ளத்தக்கது . 
வாச்சியம் - வருச்சியம் . (வழக். ) 
வர்ணகம் -1 . சந்தனம் , 2. திலகமரம் . 
( 1 , 2 - வைத்தியபரி .) 
வர்ணம்- குங்குமம் . ( வைத்தியபரி . ) 
வர்ணவதி - மஞ்சள். ( வைத்தியபரி .) 
வணி-- பொன் . ( வைத்தியரி.) 

வாணியம் - உபமேயம் . (விசாக, அணியி 
லக் கூ . ) 
வர்த்தகம் - வருத்தகம் , வியாபாரம் . 
வர்த்த நம்- வருத்தரும் . 


வர்த்தமானம் -1 . சிற்றாமணக்கு . 2. நிகழ் 
காலம் . ( தர்க்காமிரு. ) 
வர்த்தனை-பெருகுகை. ( வழக் . ) 
வர்த்தி - வத்தி .. 
வர்த்தித்தல் - தங்குதல் ,( மணிமே .) 
வர்மம் - வன்மம் ( வழக் ) 
வரத - ஒரு தானியம். (சிலப் ஊர்காண் . 
உகக . உரை ) 

வரகுணபாண்டியன் ஓர் பாண்டியன் . 
( அபிதாநகோ ) 

வரங்கிடத்தல் - வரம்வேண்டிக்கிடத்தல் . 
(மணிமே ) " வரங்கிடந்தான்றில்லையம் பவ 
முன்றிலம்மாயவனே ” எனத்திருக்கோவையா 
ரிலுங் கூறியதறிக 
வரட்சி - வாளுகல் சி - தொழிற்பெயர் விகுதி 
வரட் சுண்டி - ஓர் செடி . ( வைத்தியபரி ) 
இதை நிகண்டில் சமங்கையென்பர் . 

வரடம்-1 அன்னம் 2. முல்லை . ( 1 , 2 
வைத்தியபரி ) 

வாண்டகம் - உண்டை , சுவர் முதலிய 
வற்றிற்குரைப்பர் ( உ -ம் . ) வரிற்கொன்க . 

வரண்டம் - சாலை , தூண்டிறகயிறு முதலிய 
வற்றிற்குரைப்பர். (உ - ம் .) வரிற்கொன்க . 
வரண்டாலு - ஆமணக்கு ( வைத்தியபரி ) 
வரண்டியம் பேராமுட்டி, ( வைத்திய 
பரி . ) 

வரணம் - ஒட்டகம் , சூழ்தல் , பால் , மதில் 
முதலியவற்றிற்குக்கூறுவர் உதாரணம் வரிற் 
கொள்க . 
வரத்து - வருகை. ( வழக் . ) 
வாதம் - வரந்தருதலாகக் கையமைத்தல் 
(திருவா நான்மணிமா. கச ) இது வரதகம் 
எனவும் வருமென்பர் . 

வரதன் --1 அரி ( பிங்கல . கங0 ) 2. அரு 
கன் . ( சூ நிக . க : ரு . ) 3. வரந்தருமவன் . 
( வழக். ) 

வரதாரு - தேக்கமரம் ( வைத்தியபரி ) 
வரதுங்கபாண்டியன் - அதிவீரராமபாண் 
டியன் தமையன் . இவனை வரதுங்கராம்பாண் 
டியன் எனவங்கூறுவர் ( பிரமோத்திர , சிறப்பு 
பாயி .) 
வரதை - வரந்தருபவள் ( வழக் ) 
வரந்தருவான் - வில்லிபுத்தூராழ்வார் குமா 
ரன் . (பாரத. பாயிரத்திறகாண்க . ) 
வரநதி- கங்கை. ( சூ . நிக க : ஙங .) 
வரப்பு - வரம்பு . ( வழக் ) 
உரப்புக்கடா- நண்டு . ( வைத்தியபரி .) 
வரப்புள் -- வயல் , (பிங்கல. டுஎக . ) 
வரபலம் - தென்னைமரம் . ( வைத்தியபரி ) 


வராககற்பம் 


க 70 ஏ 


வரி 


- 


} 


வரம் 1. தேவஈகை . அது , வேண்டும் 
பொருள் . ( பத்துப்பாட் .) 2. நவதியினொன்று . 
( பொருட்டொகை நிக . ) 3. மஞ்சள் . ( வைத் 
தியபரி . ) 4. மேன்மை . ( உ - ம் . ) " சுரநதிமுத 
லாவரநதிமூன்றும் ” (திருவாரூர், நான்மணிமா. 
கஉ . ) 5. ஏர் முதலியவற்றிற்குங் கூறுவர் . 
( உ - ம் .) வரிற்கொள்க . 
வரம்பருகு - கங்கு . ( பிங்கல . நிஎச . ) 
வரம்பிலாற்றலுடைமை - 

கடவுளெண் 
வரம்பிலின்பழடைமை குணத்தொ 
ன்று . (வள் . கடவுள் வாழ்த் . கூ . உரை .) 

வரம்பு -1 . அணை . ( வழக் . ) 2. எல்லை . 
( நன்னூ . விருத்தி . உரியிய 20. உரை . ) 3 . 
ஒழுங்கு. 4. வயல்வரம்பு . ( 3 , 4 - வழக் ) 

வரயோகம் -- சுபயோகத்தொன்று, நந்தை 
யுடன்கூடினசதயம் , கார்த்திகை, திருவாதிரை, 
சித்திரை இவை வரயோகமாம் . பிரதமை , சஷ் 
டி , ஏகாதசி யிம்மூன்றும் நந்தையாம் . ( விதான 
மாலை , குணகுணப் . க 0 . ) 
பரர்- தேவர் . ( பிங்கல . கஎஎ . ) 
வரருசி -பாணினிவியாகரணத்துக்கு வியாக் 
யானஞ்செய்த முனிவர். ( அபிதாநகோ .) 

வால் - வருதல் . (உம்.) வரனசை இயின் 
னுமுளேன் . ( வள் . ) 

வரலாற்றுவஞ்சி - ஓர்பிரபந்தம் . இது , 
குலமுறை , பிறப்பு , கீர்த்தி முதலியவற்றை 
வஞ்சிப்பாவாற்கூறுவது. இலக்கண விளக்கப் 
பாட்டியலில் . தனிைெலச்செய்யுள் வகையினொ 
ன்றென்றார் . 

வரவு - 1. வணக்கம் . ( பரிபாடல் .) 2 . 
வருகை . உ - தொழிற பெயர் விகுதி . (நன்னூ . 
பதவியல் . க.கூ. உரை 

. ) 
வரவெதிர்ந்திருத்தல் - ஓர் துறை . ( புறப் . 
வெ . மாலை .) 
வரளல் - 

வரட்சி . ( வழக் ) 
வரளுதல் - 

ஆரைக்கீரையினொருவகை, 
வரற்கியம் கோடைக்கிழங்கு. ( வைத் 
தியபரி . ) 

வரன் - 1. அயன் . 2. அருகன் . ( சூ . நிக . 
க : க . ) . 3. கணவன் . 4. சீவன் முத்தர்களிலொ 
ருவன் . ( கைவல்லியநவ . தத்துவவி . க 00 .) 5 . 
பரமன் . 6. புத்தன் . ( சூ . நிக . க : கஎ . ) ( 1 , 3 , 
5 - சூ . நிக . கக : சகாவெ . கஈ . ) 
வான்றல் - கொழித்தல் . ( பிங்கல. உகருக .) 
வரன்றி - அரித்து . (சிந்தா .) 
வராக்கு - கொம்மட்டி . ( வைத்திய பரி .) 
வராககரணி- அசுவகந்தி . ( தைலவ .) 
வராககற்பம்- ஒருகற்பம் . ( அபிதாநசிந் .) 


வராகபுடம்- ஐம்பதெருவைத்தெரிக்கும் 
புடம் . இது, வைத்தியர் வழக்கு . 

வராகபுராணம்- பதிணெண்புராணங்களி 
னொன்று . ( பொருட் , நிக . ) 

வராகம் -1. நிலப்பனை . ( வைத்தியபரி .) 
2. பதினெண்புராணத் தொன்று . ( பொருட் . 
நிக . ) 3. பன்றி . ( பிங்கல . உரு 02 ) 

வராகன் -1. ஓர் நாணயம் . ( வழக் .) 2 . 
வராகாவதாரமான பெருமாள் . ( பிங்கல . க 70. ) 
3. கூத்தன்குதம்பை . ( வைத்தியபரி .) 
வராகன் 

பூடு -கூத்தன் குதம்பை . ( வைத் 
தியபரி ) 

வராகனிடை ஒன்பதுபணவிடைகொண்ட 
நிரை , ( வைத்தியசாாசங் . ) 

வராகாத நம் காலுங்கையும் ஊன்றிக் 
கவிழ்ந்து நிற்பது . இவ்வாதனம் , பொருட்டொ 
கை நிகண்டிற்கூறவில்லை . வந்துழிக்காண்க . 

வராகி -1 . சத்தமாதருள் ஒருத்தி . ( சூ . நிக . 
க 2 : சுஎ ) 2. சிற்றரத்தை . 3 நிலப்பனை . 4 . 
பன்றி மொத்தை . ( 2 , 3 , 4- வைத்தியபரி ) 

வராகிமாலை வராகியைப் பற்றித்து திக் 
கும் பிரபந்தம் . 
வராகிவேய் - பன்றிமுள் . ( வைத்தியபரி .) 

வராங்ககம் இலவங்கப்பட்டை , ( வைத் 
தியபரி . ) 

வராங்கனை 1 . கூந்தற்பனை . 2. வர 
முடையபெண் . 

வராங்கி-மஞ்சள் . ( வைத்தியபரி ) 
வராசனம் - சீனமுட்செவ்வந்தி . 
வராட்டி- எரு . ( வழக்.) 
வராடகம் -- 1 . கயிறு , 2. தாமரைக்காய் . 
3. பலகபை . 

( 2- சூ . நிக . சு : • o . ) 
வராடம் 

பலகறை . ( சூ . நிக . சு : கஉ . ) 
வராடி 
வரால் ஒருவகை மீன் . (காஞ்சிப். நாட்.எஉ.) 
வராலகம் - இலவங்கம் . ( வைத்திய 
வராலம் - பரி ) 
வராலி - பிரமி . ( வைத்தியபரி .) 
வராளம் - பாம்பு . ( வைத்தியபரி ) 
வராளி -- ஒரிராகம் . ( வழக் . ) 
வரானி- பாலை . ( வைத்தியபரி .) 

வரி -1 இசை . 2. இசைப்பாட்டு . 3. எழு 
த்து . 4. கடல் . 5. கடன் . 6. குடியிறை. 7. சந் 
தித் தெரு . 8 , தெரிநிலைவினைப்பகுதி . 9. தே 
மல் . 10. நிறம். 11. நீளம் , ( சூ . நிக . அ : கஈ .) 
12. நெல் . 13. புள்ளி ( ஐங்குறுநூ .) 14. புகர் . 
( பத்துப்பாட் . ) 15. வண்டு . ( பிங்கல . உஙஅஉ ) 
16. விரல் முதலியவற்றினி ரேகை . ( வழக் . ) 
( 1 , 2 , 3 , 4 , 5 , 6 , 7 , 9 , 10 - பிங்கல . ந 0 m2 . ) 


) 


வரளாரை 


வருக்கமாலை 


கஎ அ 


வருத்தநம் 


- 


வருட்டல் 


வரிக்கடை - வண்டு . மறைசையந்தாதியில் . வருக்கமோனை - அடிகள்தோறும் வருக்க 
( உ - ம . ) “ சேறுவரிக்கடை ” யென்னு முதற் வெழுத்துக்கள் மோனையாய்வரத் தொடுப்பது 
குறிப்பையுடைய செய்யுளிற் காண்க . 

( யாப் . காரி. ஒழியியல் . சு . ) 
வரிக்குப்பச்சை - நாகப்பச்சை . ( வைத் வருக்கவெதுகை- அடிகள் தோறும்வருக்க 
தியபரி . ) 

வெழுத்துக்கள் எதுகையாய்வரத்தொடுப்பது . 
வரிக்கும் - கோலஞ்செய்யும் . ( ஐங்குறு நூ . ) ( யாப் காரி. ஒலியியல் சு . ) 
வரிக்கோரை ஒருவகைக்கோரை. (வழக் ) வருக்கு - கஞ்சி . ( வைத்தியபரி .) 
வரிகார - பொரிகாரம் . ( வைத்தியபரி . ) வருக்கை- பலா. ( சூ. நிக . ச : கச . ) 
வரிச்சுருள் - செவ்வட்டை .( வைத்தியபரி .) வருகம் -1 . இலை , 2. பரிவாரம் 3. மயிற் 
வரிசந்தி - நாற்றெருக்கூடுமிடம் . ( பிங்கல றோசை . 
• சச . ) 

வருகாலம்- எதிர்காலம் . ( வழக் . ) 
வரிசி - தூண்டில் . 

வருகை - வரவு . ( வழக் . ) 
வரிசை -1. ஒழுங்கு . ( உ - ம் . ) “ வரிசைபீடு வருச்சித்தல் - 1 

( ) 
யர்மாளிகை " (திருவால. திருவிளை. சக .) 2 . 

வருச்சியம் - 
சிறப்பு . 3. தரம் . 4. மேம்பாடு . 5. நற்சர் , 6 . வருட்ட - வேம்பு. ( வைத்தியபரி . ) 
வெகுமானம் (திருவிளை . இந்திரன்முடிமேல். 

வற்புறுத்தல். ( சூ . நிக . 
வளையெறிக் , ங .) ( 2 , 3 , 4 - புறநா . ) 

வருட்டு தல்- க : சுக .) 
வரிசைமகளிர்- றலியர். ( பதிற்றுப்பத். ) வருடகம் -- முடக்கொத்தான் . ( வைத்திய 
வரி சையாளர் - கீழ்க்குடிகள் . ( பதிற்றுப் 

பரி . ) 
பத் . ) 

வருட்புட்பம்- தாழம்பூ . ( தைலவ . ) 
வரிட்டன் - சீவன்முத்தர்களிலொருவன் . வருடம் -- 1 . ஆண்டு . ( சூ . நிக . க : அஅ . ) 2 . 
( கைவலலிய . தத்துவவி . க 00 . ) 

பாரதவருடமுதலிய வருடம் . 3 மழை . ( சூ . 
வாத்தல் -- 1. எழுதுதல் . ( சூ . நிக. க : கஉ . ) 
2. கட்டல . ( வழக் . ) 3. நியமித்தல். ( திருவிளை. 

வருடல் 
இந்திரன் முடிமேல்வளை . உசு . ) 

தடவல் . ( சூ . நிக . க : கூஉ ) 
4. பூசுதல் . 

வருடுதல்- | 
( சூ . நிக . கடு . ) 

வருடை -1. ஆடு . ( சூ . நிக . ந : க.சு.) 2 . 
வரிதகம் - சொல்வகை நான் - ளொன்று . 

எண்காற்புள் . ( பிங்கல . உஙஉஎ . ) 3. மேடம் . 

( சூ நிம். ஈ : கஅ . ) 
அது , முப்பத்திரண்டியால்வருவது . ( சிலப் . ) 

வருணகம் -1. சந்தனம் . 2 திலகமரம் . 
வாதல் -1. எழுதுதல் . ( பிங்கல. -கஉச ) 
2. கட்டுதல் . ( வழக் .) 

( வைத்தியபரி .) 
வரிப்ப-- , காலஞ்செய்ய. (ஐங்குறு நூ ) 

வருணசிவாசாரியார் - சைவசித்தாந்தபத் 
வரிப்பிரே த்தம் -- சததப்பை .( மலைய க.) 

தத - சய்தவர்களிலொருவர் . ( அபிதாகசிங் .) 

வருணம் -1 . அழகு , 2. குலம் . 3. நிறம் . 
வரிப்புறம் - கணில் . ( சூ . நிக . ந: உ + . ) 
வரியரிசி - ரகம் . ( வைத்தியபரி . ) 

( சூ . நிக . அ : உக . ) 4, பீர் . 5. பொன் முதலிய 
வரியன் - சீவன் முத்தர்களிலொருவன். 

வற்றிற்குங்கூறுவர் . ( உ - ம் . ) வரிற்கொள்க. 

( 1 , 2 , 4 -பிங்கல . சஙச .) 
( கைவ வலிய தத்துவவிளக் . 400. ) 

. வருணவதி - மஞ்சள் . ( வைத்தியபரி .) 
வரி போட்டி- ஒருவகை மீன் ஒரு குழு வருணவிந்து - முத்துச்சிப்ப . ( வைத்திய 
வரியே ர- உக்குறி . 
வரிவரி --- தண்ணீர்விட்டான் கிழங்கு . வருணன் -1 . துவாதசாதித்தரி லொருவன் . 
( தைலவ .) 

(பொருட் . நிக . ) 2. மேற்றிசைப்பாலன் ( சூ . 
வரிவரிமணலி - கற்றாழை. ( மலையக .) நிக . கஉ : எக . ) 
வர்வநம்- தில்லைமரம் . (கலைபக .) 

வருணனுள் - சதயம் . (சூ . நிக . க : எஎ . ) 
வரிவயம்- புலி ( புறநா .) 

வருணிப்பு . ( தண்டியலங். 
வருக்கக்கோவை -ஒர் பிரபந்த ம . பொதுவணி . எ . ) 
( பொருட் , 65. ) 

வருணி-- பொன் . ( வைத்தியபரி ) 
வருக்கம் -1. இனம் , 2 , ஒழுங்கு . 3. குலம் . வருனித்தல் - வருணனை . 
4 வகுப்பு ( 1 , 2 , 3 , 4 - வழக் . ) 

வருத்ததம் - 1. தொழில். 2. பெருகுகை. 
வருக்கமாலை -ஓர் பிரபந்தம் .(பொருட்ங்க .) ( 1 , 2 -வழக் .) இன்னும் பலபொருள் கூறுவர் . 


பரி . ) 


வருணனை 


வரைவு 


கள்கூ 


வல்லார் 


வருத்துதல்- } அன்புறுத்தல். ( வழக் . ) 


வருந்தல் 
வருந்துதல்- துன்புறல் . ( வழக். ) 


வருத்தம் - துன்பம் . ( வழக் ) 

வரைவுமலிவு அகப்பொருட்டுறையி 
னொன்று 

வல் -1 , சூதாடுகருவி . 2. வவி . 3. விரைவு . 
வருதல் -- 1. அவதரித்தல் . (பரிபாடல் .) ( சூ . நிக . கக. லகரவெ. க 0 . ) 
2. வளர்தல் . ( திருவாரூர் நான்மணி . கஉ . ) வல்கம் -- பட்டை . ( தைலவ . ) 
வருதி- வருவாய் . ( புறநா.) 

வல்கி - வீணை . வல்லகி என்றுங் கூறுவர் . 
வருதியர் - வருக ( பத்துப்பாட் . ) 

வல்கிதம் - குதிரையைங்கதியினொன்று . 
வருதும் - வருவோம் . (ஐங்குறு . ) 

( சிந்தா . காந்தருவதத் . உ கஉ -கவி உரையில் 
வற்கிதமென்று கூறியிருக்கிறார் . ) அவர்கூறிய 

ஐங்கதியாவன - " விக்கிதம் வற்கிதம் வெல்லு 
வருந்துரு - கோங்கு . ( வைத்தியபரி . ) முபகண்டம் , மத்திமஞ்சாரியோ டைந்து . 
வருநர் - விருந்தினர் . ( புறநா . ) 

நிகண்டில் இவ்வாறுகூறாது வேறுகூறுவர் . 
வருபுனல் - யாறு . ( வழக் ) ( புறநா .) 

வல்சி - 1. அரிசி . ( திருவிளை . குண்டோதர 
வருமானம் - வாவுப்பொருள் . ( வழக் . ) 

னுக்.கரு . ) 2. உணவு. 3. சோறு . ( 2 , 3- பத் 
வருவல்- வருவேன். ( புறநா . ) 

துப்பாட் .) 
வருவாய் வரும்படி. ( ஐங்குறு நா. ) 

வல்லடி - வல்வந்தம் . ( வழக் . ) 
வருவித்தல் - வரச்செய்தல் . ( வழக் . ) 

வல்லணங்கு - காளி . ( சூ. நிக , க : ஙஅ . ) 
வநதம் -1 . இருப்பிடம் . 2. கவசம் . 

வல்லதம் --- கொலை . 
வந்திநி - படை . ( பாரத.கசு - ஆம்போர்.ருங .) 

வல்லபம் - வல்லமை . ( வழக் . ) 
வரேண்யம் - குங்குமம் . ( வைத்தியபரி .) . 

வல்லபன் - வல்லோன் . ( வழக்.) 

வல்லடாசாரியார் - வேதாந்த சூத்திரத்திற்கு 
வரை -1. அளவு . 2. இடம் 3. எல்லை . 
( புறநா . ) 4. எழுத்து . 5. கல். 6. சிகரம் . 7, பக்க வியாக்கியானஞ்செய்தவர். ( அபிதாநகோ.) 
மலை . ( பத்துப்பா. ) 8. பெருமலை 9. மலை . 10 . 

வல்லபை விநாயகருக் கோர் மனைவி . 
மூங்கில் . 11. வரைவு, 12. விரலிறை , ( 1 , 9 , 

(காஞ்சிப் . அநேகதங் . க , க 0, கக . ) 
10 , 11 , 12 - பிங்கல . ) ( 2 , 5 , 6 - பரிபாடல் .)) 

வல்லம் - 1. ஓர் ஊர் . ( வழக் .) 2. தொண் 

டைநாட்டில் ஓர் சிவதலம் . ( தேவார. திருவல் 
வரைக்குடிலம் - வங்கக்கல் . ( வைத்தியபரி .) 

ல ... பதி கம் . க . ) 3. வாழை . ( வைத்தியபரி. ) 
வரைதல்- எழுதுதல் . ( பிங்கல . உக 25 ) 

வல்லமை --வல்லபம் . 
2 , கொள்ளல் , 3 , நீக்கல் . 4. விவாகஞ்செய் 

வல்லரி -1 . கொடி , 2 , தளிர் . ( சூ . நிக . ச : 
தல் , வரைதல்வேட்கை. ( நம்பியக .) ( 2 , 3 - சூ . 
நிக . கக : ககரவெ . கஎ . ) 

சாஎ . ) 3. பசுங்காய் . 4. பூங்கொத்து . ( 1 , 3 , 4 

வைத்திய பரி . ) 
வரைதி - கூறுபடுப்பை ( புறநா . ) 

வல்லவன் -1 . கணவன், ( சூ நிக . 2.: எஅ . ) 
வரைந்த-- எல்லையிட்ட . ( பத்துப்பாட் .) 2. வல்லான் (வழக் ) 
வரைப்பு -1 . எல்லை . ( சூ நிக அ : கக . ) 

வல்லவி- ) . நாயகி . (சூ . நிக . உ : எசு. ) 2 . 
2. குளம் . 3. மதில் . ( 2 , 3 - பத்துப்பாட் .) 

வல்லமையாள் . (வழக் . ) 
வரைபக வெறிந்தோன்-- கந்தன் . ( சூ . நிக . 

வல்லா - வல்லமையில்லாதன . (ஐங்குறு நா . ) 
க : உங . ) 

வல்லாங்கு - சதுரப்பாடு . ( புறநா .) 
வரைய மகளிர்- மலையில்வாழுந்தெய்வப் வல்லாண்ழல்லை --ஒரு வீரனுடைய வீட் 
பெண்கள் . நம்பியகப்பொருளில் இரவுவரல் டையும் ,ஊரையும் இயல்பினையுஞ்சொல்லியவ 
லிலக்கலிற் காண்க . 

னாண்ன 

மைத்தன்மையை நன்மை பெருகச்சொல் 
வரையறுத்தல் மதித்தல் . (பிங்கல , னுதல் . ( புறநா .) 
கஎஎஎ . ) எல்லைப்படுத்தலுமாம 

வல்லாதா - சேங்கொட்டை . ( வைத்தியபரி .) 
வரையறை -1. அளவு . 2. எல்லை . ( வழக் .) வல்லாதீமே 

வல்லமையில்லாயாயிரு. 
வரையாடு - மலையாடு . ( வழக்.) 

( ஐங்குறு நூ . ) 
வரையாமை - நியதியில்லாமை ( மணிமே. ) வல்லாய் - வல்லமையில்லாய் ( ஐங்குறுநூ . ) 
வரையாள் -- நியதியில்லாள் . ( மணிமே. ) வல்லார் -1 . மாட்டாதார் . சூ . நிக. 2 : சசு . ) 
வரைவிடை வைத்துப் பொருள் வயிற் 2. வன்மையையுடையார் . ( வழக். ) வன்மை 
பிரிதல் - அகப்பொருட்டுறையினொன்று . யிலாரெனில் , ஆ - எதிர்மறை விகுதிபுணர்ந்து 
வரைவு - வரைதல் . 


டை 


- 


கெட்டது . 


வல்லுவை 


கஎக 0 


வலத்தல் 


வல்லாரை -1 . ஓர் பூடு. ( வைத்தியபரி ) 
2 , கேட்டைநாள் . ( சூ . நிக. க: எடு . ) 

வல்லாளன் - 1.கொங்கணதேசத்து அரசன் 
என்றும் விசயநகரத்து அரசன் என்றுங்கூறு 
வர் . ( அ பிதாந சிங். ) 2. வன்மையுள்ளவன் . 
( வழக்.) 3. விநாயகபத்தரிலொருவன் . விநாயக 
புராணம் வல்லாளன் முத்தியடைந்தபடலத் 
திற்காண்க . 
வல்லாறு- வல்லவண்ணம் . ( ஐங்குறு நூ . ) 
வல்லான் - வல்லவன் . ( பதிற்றுப்பத் .) 
வல்லி -1 . அளவு . 2. இடைச்சேரி . 3. உப 
நிடதம் .( பொருட்டொகை - நி.) 4. கால்விலங்கு . 
5. கொடிமருந்து . 6. நீங்கல் . ( சூ . நிக . க : சங . ) 
7. படர்கொடி . 8. பலாசு . 9. பிரிதல் . ( பிங்கல . 
கககாஅ . ) 10. முருக்கு . ( மலையக . ) 11 , வள் 
ளிக்கொடி , ( 1 , 2 , 4 , 7 - சூ. நிக . கக: லகாவெ . 
அ . ) ( 5 , 8 , 11 - வைத்தியபரி .) 
வல்லிக்கயிறு - அரைஞாண் . ( சிந்தா .) 

வல்லிகம் -1. கொடி . 2. மிளகு . ( 1 , 2 
வைத்தியபரி .) 
வல்லிகை - காதணி . ( சூ . நிக . எ : உஈ . ) 
வல்லிசம் - மிளகு . ( தைலவ . ) வல்லீசம் 
என்றுங் கூறுவர் . 

வல்லிசாதகம் - கற்பகத்திற்படர்கொடி . 
( வைத்தியபரி .) 
வல்லிசூரணை புளிவசளை. ( வைத்தியபரி . ) 
வல்லிசை -1. உச்சவிசை . ( சூ . நிக . க0; 
50. ) 2. பாம்பு . (வைத்தியபரி . ) 

வல்லியம் -1 . இடையரூர் .(பிங்கல. சுசஅ .) 
2. செவ்வல்லி . 3. புலி . ( சூ . நிக . ந: ஈ . ) 4 . 
மஞ்சள் . ( 2 , 4 - வைத்தியபரி .) 
வல்லியை - அமுக்கிராக்கிழங்கு .( தைலவ .) 
வல்லிவன்னி - சித்திரமூலம் , ( தைலவ. ) 
வல்லினம்- வல்லெழுத்து. (நன்னூ.எழுத் 
திய . கங . ) 

வல்லினமோனை - எல்லாவடிகளின் முதற் 
கண்ணும் வல்லினவெழுத்துக்கள் வருவது . 
( யாப் காரி . ஒழியியல் . சு . உரை .) 

வல்லின வெதுகை எல்லாவடிகளின் 
முதற்சீர்க்கண்ணும் வல்லினவெழுத்துக்களெ 
திகையாய்வருவது . ( யாப் . காரி . ஒழிபியல் . 
சு . உரை . ) 
வல்லுதல் - வன்மையுடைத்தாதல் . ( வழக்.) 
வல்லுநர் -- வல்லார் . ( சூ நிக . உ : சசு . ) 
வல்லுநையோ - வல்லாயோ .(ஐங்குறு நூ .) 
வல்லும் - காடு, மணல் , வயல் முதலிய 
வற்றிற்குரைப்பார் . ( உ - ம் .) வரிற்கொள்க . 
வல்லுவள் - வல்லாள் . ( ஐங்குறுநூ .) 
வல்லுவை - வல்லாய் . ( ஐங்குறுநூ.) 


வல்லுளி - பன்றி. ( சூ . நிக . ந : கக ) 
வல்லூகம் -1 , ஆண்குரங்கு . 2. கரடி . ( 1 , 
2 - வைத்தியப்பரி ) 
வல்லூரம்- பாழ்நிலம் . 
வல்லூறு - இராஜாளியென்னும்பறவை . 
இது பஞ்சபதிகளினொன்று .( சூ.நிக.க 2 : ங 2 .) 

வல்லெனல் - அநுகரணவோசை .( சூ . நிக . 
க 0 : சஅ . ) 

வல்லை -1 . கடுப்பு . ( சூ . நிக . க : நக ) 2 . 
காலவிரைவு .. ( சூ . நிக க : அக. ) 3. குறுங்காடு . 
( வைத்தியபரி ) 4. புன்முருக்கு . 5. முருக்கு . 
6. பெருங்காடு . ( சூ . நிக . ச : குசு . ) 7. வட்டம் . 
( ரூ . நிக . அ : 2. ) 8 வலிமை . ( சூ . நிக . கக : 
லகரவெ . கஎ . ) 9. வன்மையையுடையாய் . 
( புறநா . ) 
வல்லையம்-- ஓர் ஆயுதம் . ( வழக்.) 
வல்லேம்- வன்மையில்லேம் . (புறநா .) 

வல்லோ ரொழிப்பு- ஓரலங்காரம் . இது, 
பிறரைய முற்றுவினவிய தஞ்சொல்லி னுண் 
மைப்பொருளை வல்லோர் அச்சொல்லுக்கு மற் 
றொருதாற்பரியத்தைக்கற்பித்து மறுத்தல் . 
( விசாகப் . அணியிலக். எ . பக்கம் . ) 
வல்லோன் - வல்லான் . ( சூ . நிக . 2 : சசு.) 
வல்வாலொட்டி- ஓர் முட்செடி . ( வைத் 
தியபரி . ) 
வல்விலங்கு - யானை . ( பிங்கல . உசக2 . ) 
வல்விலோரி - கடையெழுவள்ளலிலொரு 
வன் . ( சூ . நிக . 2 : 2 ச . ) இவனை ஓரியெனவும் 
கூறுவர் . 

வல்விளைவரிசி - பொரி , அவல் முதலியன 
( சிந்தா . ) 

வலக்காரம் -1. பொய். ( சூ . நிக. க 0 : சு .) 
2. விரகு , உபாயம் , ( உ - ம் . ) " சிறுவலக்காரங் 
கள்செய்தவெல்லாம் ” (திருக்கோவை . உஉள . ) 
வலக்கும் -- சூழும். ( புறநா .) 
வலங்கமர்- ஓர்சாதியார் . வழக்குண்டுபோ 
லும் . 

வலங்கை -1 . வலக்கை . 2. வலப்புறம் . 
( 1 , 2 - வழக் .) 

வலங்கொள்ளல் - 1. வலம்வருதல் , 2 . 
வெற்றியடைதல் . ( 1 , 2 -வழக் .) 
வலசாரி - வலமாய்ச்சுற்றிப்போதல் .( வழக் .) 
வலசை - கூட்டம் . ( வழக் .) 
வலஞ்சுழி- திருவலஞ்சுழியென்னுஞ்சிவ 
தலம் . இது , சுவாமிமலைக்குச்சமீபமாயுள்ளது . 

வலத்தல் - 1. கட்டுதல் . ( பத்துப்பாட் .) 
2 சூழ்தல . ( சிந்தா .) 3. சொல்லல் . 4. முடை 
தல் . ( சூ. நிக . க : உஅ . ) 5. வலமாதல். ( வழக் . ) 


வலாரி 


கஎகக 


சலியது ) 


வலந்த -1, கட்டின. ( புறப்பொ . வெ .) 2 . வலி - அகங்காரம் ( பரிபாடல் ) 2. ஓரலங் 
சூழ்ந்த . ( புறநா ) 

காரம் . அது , தொகைச்சொற்றொடர் புண்டா 
வலந்து - கொடுத்து ( பரிபாடல் ) க : தொடுப்பது . ( தண்டி, பொதுவணி . உங . ) 
வலந்தது -- கூறியது . ( சிந்தா ) 

3 . ஓர் நோய் ( வடிக ) 4. தெரிநிலைவினைப் 
வலந்தம் - வளைவு . 

பகுதி . 5. நறுவிலிமரம் . ( வைத்தியபரி .) 6 . 
வலந்திரி - ஓர் கொடி 

பற்றிரும்பு . ( பங்கல. கசு 02 . ) 7. வன்மை . 
1. ஆணை. (பரிபாடல் . ) 2. இடம் . ( பிங்கல . கஎசு .) பிங்கலத்தில் , ஒலி , கபடம் . 
( சூ நிக. டூ : சுரு ) 3 ஏழனுருபு . ( நன்னூ. வலியோன் இம்மூன்றிற்குங் கூறுவர் . 
பெயரிய . சரு . ) 4 வலப்பக்கம் ( வழக் . ) 5 . 

வலிக்கட்டு - வீணையினோருறுப்பு. அதற் 
வலி ( புறநா ) 6. வெற்றி ( சூ நிக . அ : ஙஉ . ) குத் திவவென்று பெயர் . ( சூ . நிக , க 0 : சங . ) 
வலம்புரி -1. ஓர் மரம் . 2. சங்கு வலம்புரி 

வலிச்சற்கொடி - ஓர் கொடி ( வைத்திய 
யாயிருப்பது . 3. நந்தியாவர்த்தம் . 4. வலம்புரி 

பரி . ) 

வலிசம்- வளிசம் , தூண்டில் . 
வடிவாகச்செய்த தலைக்கோலம் . ( பத்துப்பாட் ) 
( 1 , 2 , 3 - சூ நிக . கக : லகரவெ . கஉ ) 

வலித்த- கருதிச்செய்யப்பட்ட . ( புறநா .) 
வலம்புரிக்காய் - ஒருவகை மருந்துக்காய் . 

வலித்தது - துணிந்தது . (சிந்தா. ) 
( வைத்தியபரி ) 

வலித்தல் -1 . இழுத்தல் . 2. உடன்படல் . 
வலம்புரிப்புல் -- ஒருவகைப்புல் ( வைத் 

( சூ . நிக . க : ருகா . ) 3. கொழுத்தல் , 4. தோணி 
தியபரி .) 

தூண்டல் . 5. நிச்சயித்தல் . 6 நினைத்தல் ( சூ . 
வலம்புரிவிநாயகர் காஞ்சியிலிருக்கும் 

நிக . அ : ஙசு . ) 7. பேசல் 8. மெல்லெழுத்தை 
ஓர் விநாயகர் காஞ்சிப்புராணத்திற்காண்க . 

வல்லெழுத்தாக்கல். ( நன்னூ . உயிரீற் . ரு . ) 9 . 

வலியுண்டாதல் . 10. வளைத்தல் . ( சூ நிக . க : 
வலயம் -1 கடல் , ( பிங்கல . (நிஅசு ) 2 . 

உங . ) ( 3 , 7- பிங்கல . சஙக . ) 
நீர்நிலை . ( பிங்கல . சுச. ) 3. பாத்தி . (சிலப் ) வலித்திடல் சொல்லல் . ( சூ. நிக . க : ரு . ) 
4. வட்டம் . ( சூ . நிக . அ : 2. ) 5. வளையல் . 

வலிதம் -1 . அசைவு . 2. சூழ்வு . 
( பெரியபு . திருநாவுக்கரசுநா. கூ . ) 5. வாகு 

வலிதல் -1. தங்கல் . 2. துணிதல் . 3. வலிந் 
வலயம் . 

துகோடல் . ( வழக் .) 
வலவன் -1 . சமர்த்தன் . ( வழக் ) 2. திரு வலிது - வலியது . ( வழக் ) 
மால் . 3. தேர்ப்பாகன் . 4. வெற்றியாளன் ( 2 , 

வலிந்துகோடல் - அருமையிற்கருத்துக் 
3 , 4 -சூ . நிக கக : லகரவெ . க . ) 

கொள்ளல் . ( நன்னூ . உருபுபுணரி , கஅ . உரை . ) 
வலவா - கட்டாத . (பத்துப்பாட் .) 

வலிப்பு -1 . இழுப்பு . 2. வலி. ( 1 , 2 - வழக் .) 
வலவை -1 . இடாகினி. ( பிங்கல . கஉக.) வலிப்புறீ - வற்புறுத்தி . ( சிந்தா.) 
2. காளி . ( பிங்கல . கககூ ) 3. காளியேவற் வலிமாந்தம் - மாந்தம் எட்டினொன்று . பொ 
பெண் . 4. நாணிலி. 5. வல்லபம் . ( 4 , 5 -சிலப் . ) ருட்டொகை. நிக . ) 
6. வல்லவள் . ( வழக் .) 7. வல்லோன் . 8 வெற் வலிமீனம் - துணிவீர் . அம் - அசை. (சிந்தா.) 
றியையுடையை. ( சிந்தா.) ( 3, 7 - சூ . நிக . கக : வலிழகம் - குரங்கு . ( பிங்கல . உருசு .) 
வகரவெ கங . ) 

வலிமை - வன்மை . ( வழக் . ) 
வலன் -1 . ஓரசுரன் . இவனுடம்பு நவமணி வலிய-தானாக . ( பெரியபு . தடுத்தாட்.சுஅ . ) 
யாயினதென்பர் . ( திருவிளை மாணிக்கம்விற்ற வலியறிதல் - நால்வகை வலிமையையும் 
படலம் . கஅ . ) 2. வல்லபன் 3 வலப்பக்கம் , அளந்தறிதல் - நால்வகையாவன : -வினைவலி , 
4. வலிமை . 5 , வெற்றி . ( சூ . நிக . அ : ங 2 . 

ஙஉ .) தன்வலி , மாற்றான் வலி , துணைவலி . ( வள் , 
2 , 3 , 4 - வழக் . ) 

சஅ . அதிகாரம் . ) 
வலாகம் - கொக்கு . ( சூ நிக . ந : சுஈ . ) வலியன்- 11. கரிக்குருவி . ( திருவிளை , 
வலாகை- கொக்கு . 

வலியான் . கரிக்குருவிக் . உக . ) நிகண் 
வலாகம் - 1. குயில் . 2. தவளை . ( 1 , 2 டில் . வலியான் என்பது வேறுபறவையென் 
வைத்திய பரி ) 

பர் . 2. வலிமையுடையான் . ( வழக்.) 
வலாத்காரம் -- வலாற்காரம். ( வழக் . ) வலியு றுக்கும் - இறுகப்பிடிக்கும் .( புறநா.) 
வலாரி - இந்திரன் , வலனென்னுமகானை வலியுறுத்தல் - உறுதிப்படுத்தல் . சிவ 
வென்றவன் . ( திருவிளை . இந்திரன் பழி தீர்த் . ஞானபோதம் , க - ஆம் சூத்திரம் . உ - ஆம் . அதி 
ரு அ . ) 

காணம் முதலாவதுவெண்பாவுரையிற்காண்க . 


வழங்குநர் 


கஎகஉ 


வழிபடுதல் 


வலிவலம் - ஒரு சிவதலம் . திருஞானசம் 
பந்த . தேவாரத்திற் காண்க . 
வலீ நகம் - தாழை . ( வைத்தியபரி .) 
வலீ நம் - தேள . ( வைத்தியபரி .) 
வலு 1. பலம் , 2. பற்று . ( 1 , 2 - வழக் . ) 
கொசுகுமுதலியவற்றுக்குங்கூறுவர் . ( உ - ம் . ) 
வரிற்கொள்க. 
வலுத்தல் 

பலப்படுதல் . ( வழக் . ) . 
வலுப்பு : 
வலுவந்தம்- வலாற்காரம் . ( வழக் . 
வலூகம்-தாமரைக்கிழங்கு . வைத்திப்பரி .) 

வலை -1 . மீன்முதலிய பிடிக்குங்கருவி . ( சூ . 
நிக . எ : நிக . ) 2. யாகபத்தினிகள் நெற்றியி 
லணிந்துகொள்வது . ( புறநா .) 
வலைகீகயிறு -- சாலம் . ( பிங்கல , கருகக . ) 
வலைக்குணுக்கு - வலையைத்தாழச் செய்யும் 
உருண்டை (ஒரு குழூஉக்குறி . ) 
வலைகாரன் - வலையன் . ( வழக் ) 
வலைச்சி -- நெய்தநிலப்பெண் . ( வழக். ) 
வலைச்சேரி -- நெய்தநிலத்தூர் . ( அமுதாம் 
பிகைப்பிள்ளைத்தமிழ் அவையடக்கத்திலறிக- ) 

வலைஞர் - நெய்தநிலமாக்கள். (பிங்கல. 
• 00 .) 
வலையம் - வலயம் . 
வலையர்- வலைஞர் . ( வழக் . ) 
வலைவர் - வலையையுடையவர் . ( ஐங்குறு நூ .) 
வவக்கானி - யானையிலத்தி .( வைத்தியபரி .) 
வழக்கம்- தொன்று தொட்டுநடைபெறுதல் . 
( வழக் ) 

வழக்கறிதல் - உலகநடையையறிதல் . ( நன் 
னூ , பொதுப , சக . ) 
வழக்காட்டு - ஊடல் ( மணிமே . ) 
வழக்காடுதல் - ) வழக்குச் செய்தல் . 
வழக்கிடுதல் - | ( வழக் . ) 
வழகீத -1 . அறப்பால் மூன்றனு ளொன்று ; 
அது , ஒருபொருளைத் தனித்தனியே யென 
தெனதென்றிருப்பார் அதுகாரணமாகத் தம் 
முண்மாறுபட் டப்பொருண்மேற் செல்வது . 
( வள். உரைப்பாயிரம் ) 2. இயங்குதல் . ( புறப் 
பொ . வெ . ) 3. வழக்கம். ( வழக் ) 
வழக்கோரம் - 

ஒருபக்கமான வழக்கு. 
( வழக . ) 
வழகம்- பவளம். ( வைத்தியபரி .) 
வழங்க- அசைய, ( புறநா .) 
வழங்கல் - . 1. ஆட்சிபண்ணல். ( வழக் . 
வழங்குதல் - 2. ஈகை . 3 உலாவல் . (2,3 . 
( பிங்கல . ச 050 . ) 4. சொல்லல் . ( பிங்கல . 
200 க . ) 5. நடத்தல் . ( சூ . க்க , க : நஎ . ) 
வழங்குநர் - கொடுப்பவர் . ( பத்துப்பாட் .) 


வழங்கும் - இயங்கும் . ( புறநா .) 
வழட்டு தல் - வழுந்துதல் , 
வழப்பம் - வழக்கம் . ( வழக் .) 
வழலுதல் - வழுந்தல் . 
வழலை -1 . ஓர் பாம்பு . ( வழக் . 2. சவுக்கா 
ரம் . 3. முப்பூ . ( 2, 3- வைத்தியபரி ) 
வழலையுப்பு -சவுக்காரவுப்பு .( வைத்தியபரி ) 
வழலை ரசம் -- சுத்தரசம் . ( வைத்தியபரி .) 
வழாநிலை - திணை பா லிடம் பொழுது வினா 
இறை மரபு ஆகியவிவைகள் வழுவாதுவழங்கு 
வன (நன்னூ . பொதுவிய , நச . உரை .) 
வழாஅது- பிழையாமல் . ( புறநா . ) 
வழ அல் -- வழுவுதல் 
வழாறு - நிறைபுனல் . ( சூ . நிக . ரு : உசு .) 
வழி - 1. இடம் . 2 ஏழனுருபு . (நன்னூ . 
பெயரிய . சடு . ) 3. ஏவல் , வழியென்னேவ 
லென்ச . 4. ஒழுக்கம் . 5. திரட்சி , 6. தெரிநிலை 
வினைப்பகுதி . 7. பழமை. 8. பின் 9. மக்கட் 
பன்மை . 10. மகன் . 11. மரபு . ( சூ . நிக . கக . 
ழகரவெ . சு .) 12. மார்க்கம் . ( வழக் . ) 13 
முறைமை . ( பிங்கல . உஉ.சு. ) 14. வழிபாடு . 
( புறநா . கஎ . ) ( 1 , 4 , 5 , 7 , 8 , 9. 10 - பிங்கல . 
சசக .) 

வழிக்குதல் -வத்தெடுத்தல் . ( வழக் . ) 
வழிக்கொள்ளுதல்- பிரயாணஞ்செய்தல் , 
( திருவிளை . விறகுவிற்ற. சஅ . ) 
வழிகட்டுதல் - வழிமறித்தல் . ( வழக் . ) 
வழிகாட்டி-- ஒன்றை முதலிற் செய்துகாட் 
டினவன் ( வழச் . ) 

வழிச்செல்வோன் - பதிகன் . ( சூ . நிக . 
உ : ச 0. ) 

வழித்தடை- சகுனப்பிழை . ( வழக் . ) 
வழித்தல் - வழிக்குதல் . 
வழித் தெய்வம் மரபிற்குரிய தெய்வம் . 
( சூ . நிக பாயிர ரு . ) 

வழித்தோன்றல் - மகன் . (சூ . நிக . கக : 
ரகாவெ . க 2 . ) 
வழிதல் - வம தல். ( வழக். ) 
வழி நூல் - நூன்மூன்றனு ளொன்று . 
(நன்னூ . பொதுப் . எ . ) 
வழிப்படுத்தல்- ) உட்படுத்தல் , ஒழுங் 
வழிப்படுத்துதல்- காக்கலுமாம் ( வழக்.) 
வழிப்படுதல் - வழியொழுகல், (நீதிநெறி 
விளக்கம் . சச . ) 
வழிப்பறித்தல் 

ஆறலைத்தல் . (சூ . நிக . 
க : உரு . ) 
வழிபடல் - 1. வழிபாடு செய்தல் . (திரு 
வழிபடுதல் - விளை . வேதத்துக்குப் , க. ) 
2. வணக்கமுமாம் . 


வழுதுணை 


கஎக 


வள்ளல் 


வினா 


வழிபடுவோர் வழிபட்டு நடப்போர் . 
( புறநா. ) 

வழிபாடு -1 . வழிபடல் . ( வழக் ) 2. வணக்க 
முமாம் . 

வழிபாடுமறுத்தல் - அகப்பொருட்டுறையி 
னொன்று . ( நம்பியகப் . களவியல் . இயற்க்கைப் 
புணர்ச்சி . கம் . ) 

வழிழாண் --ஓரடிக்கண்ணுஞ் சீர்கள் ஒன் 
றற்கொன்று மறுதலைப்படவருவன . (யாப் . 
காரி . ஒழிபிய . சு . உரை. ) 
வழிமொழிய - வழிபாடுகூற . ( புறநா . ) 
வழிமோனை - ஓர் மோனை . ( யாப் . காரி . 
ஒழிபிய சு . உரை .) 
வழியல் - வழித்தெடுத்தது ( வழக். ) 
வழியுணவு தோட்கோப்பு (பிங்கல . 
கக o எ . ) 
வழியுரைப்போர்- தூதர்.( கு நிக.உ.சக. ) 

வழியெதுகை - ஓரடிக்கண்ணுமுள்ள சீர் 
கள் பறையே ஒன்றற்கொன்று எதுகையய் 
வருவன . ( யாப் . காரிகை. ஒழிபிய . சு . உரை ) 

வழிவழி - மேன்மேலும் ( ஐங்குறுநூ .) 
வழ -1 . குற்றம் , ( சூ . நிக . க 2 : கஉஅ . ) 2 . 
திணைபாலிட முதலியன வழுவிவருவது .( நன் 
னூ . பொதுவிய . உச .) 3. தெரிநிலைவினைப் 
பகுதி . 4. பாதகம் . ( புறநா .) 

வழக்கல் -- 1 . அடித்தல் . ( சூ . நிக . க : 50. ) 
2. கூழுக்குதல் , ( வழக் . ) 
வழக்காய் - இளங்காய் . ( வைத்திய பரி . ) 
வழக்கு - 1. தவறு . ( சூ . நிக . அ : சுக . ) 2 . 
தெரிநிலைவினைப்பகுதி . 3.நிணவிசேடம் . ( ஐங் 
குறு நூ . ) 4 வழும்பு . ( சூ நிக . ந : சசு . ) 5 . 
மறத்தல் , ( சூ . நிக , அ : (ருகூ ) 
வழகீதுதல்- வழுக்கல் ( வழக் . ) 
வழக்குப்ப . சி - ஓர் நீர்ப்பூடு. ( வைத்திய 
பரி . ) 

வழக்கை - தேங்காய் வழுக்கை , இளங்கா 
யொன்பதா.. ( வழக்.) 

வழக்கைப்பலா ஒரு பலா . ( வைத்திய 
பரி . ) 
வழத்தல்- | 1. வாழ்த்தல் . ( சூ . நிக. 40 : 
வழத்துதல்- | ச .) 2, சொல்லல் . ( திரு 
வாலவாய் , திருவளை. ) 
வழதலை - வழுதுணை ( சூ . நிக . கக : ஙகர 

) 
வழுதி பாண்டியன் . ( சூ . நிக . உ : 20 ) 
வழிது 1. பொய் . (சூ . நிக . க : கா. ) 2 . 
வைக்கோல் . ( சூ . நிக . ச : ஙக . ) 

வழதுணை - 1. கண்டங்கத்தரி . (உ - ம் .) 
“ வட்டும் வழுதுணையும்போல்வாரும் வாழ்வரே " 


( நாலடியார் . நன்றியில் . ச . ) 2. வைத்திய பரி 
பாடையிற் கத்தரியென்பர் . 

வழந்துதல் - வழுந்தல் , காய்ப்பேறல் ( வழக் 
குண்டுபோலும் . ) 

வழும்பு - . அழுக்கு 2. நிணம் . ( உ -ம் . ) 
தீண்டாவழுமபுஞ்செங்கீரும் ” ( திருவரங்க் 
கலம்பகம் .) 3. வழுவழுத்தலாகிய அழுக்கு . 
( 1 , 3 - நாலடி , கயமை . 2. ) 
வழவமைதி- திணை பால் இடம் பொழுது 
னா ஆறை இவை வழுவிவரினும் ஒவ்வொரு 
காரணத்தா லமைத்துக்கொள்ளத்தக்கன்வாம் . 
( நன்னூ . பொதுவிய . உச . உரை .) 

வழவமைப்பு - வழுவமைதி . 
வழவல் - 1. தவறுதல் . ( இராமா . அயோத் 
தியா. குகப்பட . ஈ.ஈ.) 2. நழுவுதல் . (வழக் . ) . 
3. வழும்பு . 
வழவழத்தல்- வழுவழுப்பு. ( வழக் .) 

வழவன்சுற- ஒருவகைமீன் . ஓர் குழூஉக் 
குறிபோலும் . 
வழவாங்கி -- ஓர் பூண்டு . ( வைத்தியபரி .) 
வழுவாடி - காரியத்தை நழுவவிடுகிறவன் . 
( வழக .) 

வழவாமை - தவறாமை . ( வழக் .) 
வழவி -1. அத்தி . ( வைத்திய பரி .) 2. தவறி . 
வினையெச்சம் . 
வழவு - தவறு . ( திருவிளை. தருமிக்குப் . கூ.கா.) 
வழவுதல் - தவறுதல் . (வழக் .) 
வழவை - யானை . ( சூ . நிக . ஙா: ரு .) 
வழ - குற்றம் (நன்னூ . பொதுப் . கஉ ) 
வழ உச்சொற்புணர்த்தல் - நூற்குற்றம் 
பத்தினொன்று . (நன்னூ . பொதுப்பா. கஉ . ) 

வழை - சுரபுன்னை . ( பிங்கல. உசுக .0 ) 
வழைச்சு- இளமை . ( சிந்தா .) 
வழைமது - இளமது . (பரிபாடல் ) 
வள் - 1. காது. 2. கூர்மை 3. பற்றி நம்பு . 
( பிங்கல . சமசஙா ) 4. பெருமை . (பத்துப்பாட் .) 
5. வலிமை . 6. வளம் . 7. வார் . 8. வாள் . ( 1 , 
2 , 5 , 6 , 7 , 8 சூ . நிக . கக : ளகரவெ . அ . ) 
வள்வு - வார் . ( புறப்பொ.வெ .) 
வள்ளடி -- செவிமூலம் ( வைத்தியப்பரி .) 
வள்ளம் - 1. ஒருவகைச் சிறு தோணி . 
( வழக . ) 2. நாழிகைவட்டில் . 3. மரக்கால் . 
( 2 , 3 - சூ . நிக . கக : ளகரவெ . கசு . ) 4. வட்டில் . 

வள்ளல் -1 , வண்மை . (சிந்தா . ) 2. வரை 
யாது கொடுப்போர் . இவர் , முதல்வள்ளல் . இ 
டைவள்ளல் . கடைவள்ளலென மூவராவர் . 
( சூ . நிக . 2 : - ங , உச . ) 3. வள்ளிக்கீரை. 
( வைத்தியபரி . ) 


4 


வெ . 


- 


215 


வளமடல் 


W எகச 


வளை இய 


வரையாது 


வள்ளலார் - ஒழிவிலொடுக்கமெனும் ஞான ன்றி , இன்னிசைக்கலிவெண்பாவாற்றலைமகன் 
நூல் செய்தவர் . ( அபிதாநகோ .) 

இரந்து குறைபெறாது மடலேறுவதா யீரடி 
வள்ளன்மை வள்ளற்றன்மை . மை . யெதுகையாக வரப் பாடுவதாம் . ( இலக்கணவி . 
விகுதி . 

பாட்டிய . கசு . ) 
வள்ளி -1. ஆபாணம் . 2. ஓர்கொடி .(வழக் ) வளமை -1 . கொழுப்பு. 2. செல்வப்பொ 
3. ஓர் துறை . ( புறப் . மாலை . ) முருகற்குவெறி லிவு . ( வழக் . ) 3. மாட்சிமை . ( 1 , 3 - சூ . நிக . 
யாடுவதாகிய கூத்தென்பர். 4. ஓர்வகைக்கிழங் கக : ளகரவெ . 
கு ( ஐங்குறு நூ . ) 5. கைவளை . 6. சுப்பிரமணி வளமையர் - பூவைசியர் . ( சூ . நிக . உ : உசு . ) 
யர் தேவி . ( வழக் . ) 7. படர்கொடி , 8. வள்ளிப் வளர்ச்சி - உயர்தல் . ( வழக் ) விருத்தியெ 
பூ . (பத்துப்பாட் .) ( 1 , 5 , 7 - சூ . நிக . கக : ன்றுஞ் சொல்வர் . 
ளகரவெ . க O. ) 

வளர்த்ததாய் -செவிலித்தாய் . (நாயகப் 
வள்ளிக்கண்டம் - சீந்தில் . ( வைத்தியபரி ) அகத்திணையிய . ) செவிலிநற்றாய் தோழியா நி 
வள்ளித்தண்டு - பிரம்பின் வட்டம் . (சூ.நிக . யென்னுஞ் சூத்திரத்திற காண்க . 
எ : ககூ ) 

வளர்த்தல் - வளரச்செய்தல் . ( வழக் . ) 
வள்ளி மணவாளன் -- முருகன் . ( சூ . நிக . வளர்த்தி - வளர்ச்சி . ( வழக் . ) 
க : உச . ) 

வளர்த்துதல் - வளரச்செய்தல் . ( வழக் . ) 
வள்ளிய- செழித்த. (ஐங்குறு நூ . ) 

வளர்தல் - வளருதல் . ( வழக். ) 
வள்ளியம் - 1. மிளகு. ( வைத்தியபரி .) 2 . வளர்ப்பு வளர்த்தல் ( வழக் .) 
மெழுகு . ( தைலவ . ) 3. வள்ளற்றன்மையை வளருதல் - உயாதல் . (வழக் . ) 
யுடையோ . ( வள் . குகசு ) 

வளவளத்தல் - பயனின்றிப் பிதற்றல் . 
வள்ளியோர் 

கொடுப்போர் . வளவளப்பு- ( வழக் . ) 
( உ - ம் .) “ வள்ளியோரின் வழங்கினமேகமே ” வளவன் - 1 சோழன் . ( சூ . நிக . உ : ககூ . ) 
( இராமா . ஆற்றுப் , ச . ) 

2 , வளத்தையுடையவன் . 
வள்ளுரம் - 1. தசைப்பொது . 2. பசுவினி வளவி - வீட்டிறப்பு. ( சூ . நிக . (நி : நிஉ .) 
றைச்சி . ( 1 , 2 - சூ . நிக . கக : ளகரவெ . கசு ) வளவு -1. கொல்லை . 2. வீடு. ( 1 , 2 - வழக் . ) 
வள்ளுவர் -1 . ஒரு சாதியார் . 2. திருவள் வளன் - வளம் . இறுதிபோலியாயினது . 
வநாயனார் . ( 1 , 2- வழக்.) 

வளாகம் -1 . இடம் . ( சூ . 5 / க டூ : சுரு . ) 2 . 
வள்ளுவன் - நிமித்திகன் . (சிந்தா .) தினைப்புனம . ( பிங்கல நி 20 .) 3. வளைத்தல், 
வள்ளுரம் - ஊன். ( சிந்தா .) 

( சூ . நிக . க : உ ங . ) 
வள்ளை -1 , உலக்கைப்பாட்டு . ( திருவள் , வளாய் -1. சூழ்ந்து . (சிந்தா .) 2. விரவி . 
மாலை , டு . உரை . ) 2. ஓர் கொடி . ( வைத்திய 1 ( பரிபாடல் . ) 
பரி . ) 

வளார் - இளங்கொம்பு . ( பிங்கல . உஎசு கூ .) 
வளப்படுத்தல் --சீர்ப்படுத்தல் . ( வழக் . ) வளவ - சூழ ( பரிபாடல் .) 
வளப்படுதல் - சீர்ப்படுதல் ( வழக் . ) வளாவல்- ) 1. கலத்தல் , 2. வளைத்தல் . 
வளப்பம் - 1. கொழுப்பு . ( சூ . நிக . அ : ஈ o . ) வளாவுதல்- (பிங்கல. 505 எ. ) 
2. வளமை . ( வழக் . ) 

வளி -1 . காற்று . ( சூ. நிக . க : ச. ) 3. சுழல் 
வளப்பாடு - 1. பெருக்கம் . ( பரிபாடல் .) காற்று . ( பிங்கல . ஈ o .) 
2 . 

வளிசம் - தூண்டில் . ( சூ . நிக. எ : சு 2 ) 
வளம் -1. அழகு , 2 கொழுப்பு. 3. செல் வளிமறை - கதவு. (புறப்பொ.வெ.மாலை ) 
வம் . ( புறநா .) 4. செழுமை. ( சூ . நிக . ழகரவெ . வளுந்தல் - தோல் வௌவுதல் . 
கூ . ) 5. தகுதி . 6 நன்மை. ( புறப. மாலை . 7 . வளை -1 . கங்கணம் . ( பிங்கல . ககஎஎ . ) 2 . 
பதவி . S. பலபண்டம் . 9. மாட்சிமை. 10. வரு கைவளை . ( திருவிளை . வளையல் . ஙஉ . ) 3. சக்க 
வாய் . ( ஐங்குறு நூ . ) ( 1 , 7 , 8 - சூ . நிக . கக : ர .. ( சூ . நிக எ : 2 . ) 4 , சங்கு . ( நைடத. நகரப் . 
ளகாவெ கரு .) ( 2 , 5 , 9 - பிங்கல . 50P2 .) க . ) 5. தெரிநிலை வினைப்பகுதி . 6. துழைவளை . 

வளமடல் - ஓர் பிரபந்தம் இரு , அறனும் ! 7 வீட்டின் மேற் கோவையின் ஒருறுப்பு . ( 6 , 
பொருளும் வீடுமென்று கூறும் அ . மூன்று கூறு 7 - வழக் ) 
பாட்ட்ன பயனை யெள்ளி மங்கையரைச்சேர் 

வளை இ - 1 சூழ்ந்து . ( புறநா .) 2 வளை 
தலான் 

உளவாகிய மெல்லிய காமவின்பத் முத்து . (பத்துப்பாட் .) 
தினையே பயனெனக்கொண்டு தனிச்சொலி வளைஇய - சூழப்பட்ட ( புறநா .) 


வளமை . 


வற்சகன் 


கஎகடு 


வறல் 


} 


வாரு 


வளை கீதுதல் வளைத்தல் . ( வழக் ) 

வற்சதாம் --- இளங்கன்று . ( வைத்தியபரி . ) 
வளைச்சல். 

வற்சம் 1. எருமை . 2. பசுவின்கன்று . 
வளைத்தல் -1 . சூழ்தல் . ( சூ நிக . க : உஈ . ) | (பிங்கல . உசசுஅ . ) 
2. தடுத்தல் . ( திருவால . திருவிளை . ) 3 . வற்சமம் - குடசப்பாலை . ( வைத்தியபரி ) 
தல் . ( சூ . நிக . க : நக .) 

வற்சரம் - வருடம் . ( சூ . நிக . க : அஅ .) 
வளைதடி- ஓராயுதம் . ( வழக் . ) 

வற்சலம் - கன்றைவளர்க்கும்பசு ( பிங்கல . 
வளைதல்- 1. சூழ்தல் . 2. தடுத்தல் . ( வழக் .) உசசுச ) 
3. வளைவு . ( சூ நிக . அ : ரு . ) 

வற்சலமணி கோரோசனை . ( வைத்திய 
வளைந்த - நினைந்த (மணிமே. ). 

பரி . ) 
வளைப்பு - 1. காவல் . (சிந்தா .) 2. வளைத் வற்சலை-- ] , ஈன்றபசு . ( சூ.நிக.உ உ : கஉ . ) 
தல் . பு - தொழிற்பெயர்விகுதி . 

2. பலராமன் மகளாகிய அபிமந்யுமனைவி . ( அபி 
வளை போழ்நர் - சங்கறுப்போர் . ( சூ . நிக . 

தானகோ .) 
உ : நஈ . ) 

வற்சை - மலட்டுப்பசு . ( பிங்கல . உசசுஈ . ) 
வளையகம் - சங்கு . ( வைத்தியபரி .) 

வற்பம் - 1 , பஞ்ச காலம் . 2. வன்மை . 
வளையம் -1 . சங்கு . 2. சீதரங்கபாஷாணம். 

(மணிமே ,) 
3. தாமரையுட்சுருள் . ( 1 , 2 , 3 - வைத்தியபரி ) 

வற்பு -1. உறுதி . 2. வலிமை . ( இராமா : 
4. வட்டம் . ( வழக் .) 

அயோத்தியா. நகர்நீங் . கசு . ) 
வளையல் - கைவளை . ( உ - ம் . ) ( திருவிளை . வற்புறுத்தல் - வன்மையுற உறுதிப்படுத் 
வளையல்விற்றபடலம் , ) 

தல் ( இராமா . அயோத்தி . நகாநீங் . கசு . ) 
வளையலுப்பு - ஒருப்பு . ( வைத்தியபரி .) 

வற்றம்- வற்றுதல் . அம் - தொழிற்பெயர் 
வளையா - தோலாத ( புறப்பொ.வெ.மாலை .) 

விகுதி . 
வளையாபதி - ஓர் காவியம் . இது , ஐந்து 

வற்றல் -1 . உலர் தல் . 2. காய்ந்த உணவுப் 
காப்பியங்களினொன்று . (சிந்தா.) 

பொருள் . ( நன்னூ . பெயரிய . நஈ. உரை .) 3 . 
வளைவு -1 . வட்டம் , 2. வணக்கம் . 3. வளை 

வடித்தல் . ( 1 , 2 , 3 - வழக் .) 
தல் . ( 1 , 2 , 3 - வழக் ) 

வற்றலை - ஓர் கிழங்குக்கொடி . 
வற்கடம் - பஞ்சகாலம் . ( இறையனாரகப் 
பொருள் . பாயி . ) 

1. காய்தல் . 2. வடிதல் . ( 1 , 
வற்கடை 

வற்றுதல் - 2 - வழக் . ) 3. வல்லது . (பரி 
குறைவு . 
வற்கென்ற-வலிமையுற்ற . ( புறப்பொரு. 

பாடல் .) 
வெ . மாலை . ) 

வற - வற்ற. ( பரிபாடல் .) 
வற்கம் -1 . கஞ்சி . 2. குதிரைவாயின் வடம் . 

வறட் காலம் - கறுப்புக்காலம் . (சிலப் . ) 
( சூ . நிக . எ : உக . ) 3. மரப்பட்டை . ( 1 , 3 வறட் சுண்டி - ஆடுதின்னாப்பாளை .(மலையக .) 
( லைத் யபரி .) 

( நிகண்டிற்சமங்கையென்று பெயர்கூறுவர் . 
வற்கமார்க்கம் - நாயுருவி . ( மவையக .) 

வறட்டல் - 1 , காயச்செய்தல் . 2. வறுத் 
வற்கரி -1. காகம் . ( சூ நிக . எ : சுசு . ) 2 . 

தல் ( வழக் . ) 
குதிரைக்கயிறு. 

வறட் பூல் - ஒரு பூல் . ( வைத்தியரி ) 
வற்கலம் --- 

வறண்டி குப்பை முதலிய வாருங்கருவி . 
வற்கலை - 

மரவுரி . (சூ . நிக . எ : எசு . ) ( வழக் . ) 
வற்காலி -1 பள்ளையாடு ( பிங்கல. உசஅஎ. ) வறண்ழள்ளி - ஓர் முள்ளி .( வைத்தியபரி .) 
2. வெள்ளாடு . ( சூ . நிக , ந : கஅ . ) 

வறத்தல் - 1. காய்தல் . 2 , சுருங்கல் . ( 1 , 
வற்கிதம் - குதிரை ஐங் நதியினொன்று . (சிந் 2 - வழக் ) 
தாம . மந்தருவதத் . உ கஉ . ) 

வறதாரு- கறிமுள்ளி . ( வைத்தியபரி .) 
வற்து -1 , ஆடு , 2. கஞ்சி . ( 1 , 2 - வைத்திய வறப்பு -1, குறைவு . 2. வறத்தல் . ( 1 , 2. 
பரி . ) 

வழக் . ) 
வற்குசா- கார்போகரிசி . ( வைத்தியபரி .) வறம் - ) 1. நீரில்லாமை . 2. வற்கடம் . 
வற்தலிகம் - வலியான் குருவி . ( வைத்திய வறன் - ( 1 , 2 -புறநா . ) 3. வறுமை : 
பரி . ) 

( மணிமே ) 
வற்சகன் - வசுதேவன் தம்பி . ( அபிதான வறல் - 1. உலர் தல் . ( பத்துப்பாட்டு , ) 2 , 
கோ . ) 

கள்ளி . ( புறநா .) 


வற்று - 


--- 


-கன் 


வன்கணம் 


கஎகசு 


வன்னியம் 


கவ 


வற்ளல் 


வன்மம் 


களவி 


} வறிஞர் . 


வறலாரை ஓர் ஆரை . ( வைத்தியமூ. வன்கனத்தம் வசி முருங்கை . ( வைத் 
அக .) வறளாரையுமிது , 

தியபரி .) 
வறவு - கஞ்சி . ( வைத்தியபரி .) 

வன்காய் - நடுக்காய் . ( வைத்தியபரி .) 
வறவொட்டி - ஒருவகைப்பூண்டு . ( வைத் வன்கிடை- அருங்கிடை . ( ழக . ) 
தியபரி .) 

வன் கொலை- அருங்கொலை . எமை , ஈண் 
வறள - வற்ற . ( பரிபாடல் .) 

டருமை குறத்துநின்றது . ( வழ- ) 
வறள்வு - 

வன் சொல் - கடுஞ்சொல் . ( வழக் . ) 
வறளுதல் . ( வழக் ) 

வன் சொல்விலக்கு- ஓரலங்காரம் . அது , 
வறளுதல் 

வன்சொற்சொல்லி விலக்குவது. தண்டியலங் . 
வறன் -1. வறட்காலம் . 2. வெம்மை . ( 1 , பொருளணியிய . விலக்கணிகளுட்காண்க. 
2- ஐங்குறு நூ . ) 

வன்பால்- !. குறிஞ்சி . 2. பாலை ( 1 , 2 . 
வறவற்க - வற்றாதொழிக. ( பரிபாடல் . ) சூ . நீ + . ( நி : ஈ.ஈ. ) 
வறிஞர் தரித்திரர் . (நாலடியார் . செல்வ வன்பு -1. வன்மை . ( ழக்.) 2. டார் . 
நிலையா க . ) 

(புறநா .) 
வறிது -1 . உள்ளீடில்லாதது . ( ஐங்குறு நூ . ) வன்புல் - பெண்மரம் . ( சூ . நிக . ச : ருஎ . ) 
2. குறைவு . ( பிங்கல . ஈ .020 ) 3. சிறுமை . வன்புலம் - குறிஞ்சியும் முலையும் . ( புறநா . ) 
( பிங்கல. உ உஉ எ . ) 4. பயனின்மை . ( சூ . நிக . வன்மத்தானம்-உயிர்நிலை, ( வழக .) 
அ : 10.) 

வைராக்கிய மனங்கொள்ளல் . 
வறிதுநகை தொற்றல் -- 

அகப்பொருட் ( வழக் ) 
இறையிமனான்று . (தஞ்சைவாணன் . 

வன்மாம்- அகக்காழ் உள்ள மரம் . ( கு . நிக . 
யல் . கரு . ) 

ச : (நி .) 
வறியர் 

வன்மி - வன்மமுடையவன் . ( வழக் . ) 
வறியோர்- | 

வன்மித்தல்- வைரங்கொள்ளுதல் . ( வழக் .) 
வறுங்காலம்- வறப்புக்காலம் . ( வழக் . ) வன்மீகம்- புற்று . ( சூ. நிக . (நி : சு0 . ) 
வறுத்தல் - தீயாலுலர்த்தல் . ( வழக் . ) வன்மீகி -- வான்மீகி . ( வழக் . ) 
வறுதல் - தீயாலுலர் தல் . 

வன்மீன் 

முதலை . ( சூ. நிக . ந : எ = .) 
வறு நிலம்-- பாழ்நிலம் . ( வழக் . ) 

வன் ம- !. கடினம் . இது , 
வறுமை - தரித்திரம் . ( சூ . நிக . அ : சுக . ) ஊற்றினொன்று . (நன்னூ.உரியிய. : ஈ.உரை.) 
வறும்புனங்கண்டு மறுகல் - அகப்பொரு 2. வலிமை ( வழக் . ) 
ட்டுறையினொன்று . வறுங்களநாடிமறுகலென் வன்னக்கல்.- மந்தாரச்சிலை . 
பது மிது நம்பியகப் . களவியல் . பகற்குறியி வன்னம் -1 எழுத்து . ( காஞ்சிப் . சனற்கு 
டையீட்டு விரியிற்காண்க . 

மார , அ .) 2. தங்கம் . ( வைத்தியபரி . ) 3 . 
வறும்புனம் -- 1 . பாலைநிலம் . 2. விளைவு நிறம் . ( சி . ஞ . போதச அ . சூத் . ங . அதி .) 
கொய்புனம் . ( 1 , 2- வழக் ) 

வன்னபி -1 . உமை . (காஞ்சிய சனற் 
வறைகள் - 1. துவட்டினகறிகள் . ( சிந்தா .) குமார் . # அ . ) 2. சரசுவதிக்கும் பெயர்கூறுவா , 
2. பொரியல்கள் . ( பத்துப்பாட் .) 

வன்னி -1 , கிளி , 2 , கொடுவேலி 3. தண 
வறையல்-- 1 . துவட்டற்கறி . ( வழக் . ) 2 . க்கு . 4. நெருப்பு . 5. பிரமசாரி , 6. வன்னி 
பிண்ணாக்கு . ( சூ . நிக . சு : உச . ) 

மரம் ( 1 , 4 , 5 , 6 - பிங்கல , ச OP சு . ) ( 2 , 3 
வன்கட் பிணா - பாலைநிலப்பெண் . ( சூ . நிக . மலையக . ) 
க : சுஎ . ) 

வன்னிகரீ- பொடுதலை. ( வைத்தியபரி . ) 
வன் கண் -1. அஞ்சாமை , (ஐங்குறுநூ .) வன்னிகர்ப்பம் - மூங்கில . ( வைத்தியபரி ) 
2. கொடுமை . ( இராமா, அயோத்தி . நகர்நீங் . வன்னித்தல் - வர்னித்தல் ( வழக . ) 
கநக . ) 3. கொடும் பார்வை . ( வழக் ) 

வன்னித்தீ - நவச்சாரம். ( வைத்தியபரி .) 
வன்கண்ணர் - வைராக்கியர். ( உ - ம் . ) வன்னித் தும்பை - ஒந்தும்பை ( வைத் 
மறைசையந்தாதி நிருமலர் என்னுமுதற்குறிப் தியபரி ) 
புள்ள கவியிற்காண்க . 

வன்னிப்பரியம் கொடுவேலி . ( வைத் 
வன் கண்மை - தறுகண்மை . ( புறநா .) தியபரி . ) 

வன்கணம் - வல்லெழுத்து (நன்னூ . எழுத் வன்னிப்பு - வன்னித்தல் . ( வழக். ) 
திய கஈ, உரை . ) 

வன்னியம் - வர்னிக்கப்பட்டது . 


கை 


வனம் 


கஎகஎ 


வாக்கீசர் 


வன்னியர் -- ஒர் சாதியார் . ( அபிதாநகோ ) வனமல்லி- காட்டுமல்லிகை, ( வைத்திய 
வன்னிலோகம் - செம்பு . ( வைத்தியபரி ) பரி .) 
வன்னிவண்ணம் - 1. செந்தாமரை . 2 . வனமா - 1. கொடுவேலி . 2. முதிரை . ( 1 , 
செவ்வாம்பல் . ( 1 , 2 - வழக் ) 

2 - வைத்தியபரி .) 
வன்னெற்று- நத்தைச்சூரி ( மலையக . ) வனமாலி -1 . திருமால் . ( சூ . நிக . க : கஈ . ) 
வனகந்தம் - காட்டுக்கருணை ( வைத்திய 2. பிரமி . ( வைத்தியபரி .) 
பரி . ) 

வனழரை - முதிரை. ( வைத்தியமூ .) 
வனகவம்-காட்டுப்பசு . 

வனமோசை - காட்டுவாழை . ( வைத்திய 
வனச்சார்பு - முல்லை நில ம . ( சூ . நிக பரி .. 
ரு : ந O. ) 

வனருகம்- தாமரை. ( வைத்தியபரி . ) 
வனச்சுவை -1 . நரி . 2. நாவி . 3. புலி வள ட சுமி - யாழை ( வைத்தியபரி ) 
( 1 , 2 , 3 - வைத்தியபரி .) 

வனவசம் -- சந்தனம் . ( வைத்தியபரி . ) 
வனசங்கடம் -- சடகை . ( வைத்தியபரி .) வனவ சம்- நாபி . ( வைத்தியபரி ) 
வளசம் - தாமரை . (சூ நிக. ச : டூசஅ . ) வனவில சினி - ஓர் செ . ( வைத்தியபரி . ) 
வனசரம் -மூவகை யானையினொன்று . அது வனகி - முயா . ( வை : தயபரி . ) 
வனத்திற்பிறந்த யானை . ( பாரத , பதினாறாம் 

வனிசை - கா . 
போர் . ஈரிருதேரினர் என்ற செய்யுளிற் வனிதை - பெண் . ( சூ . நிக. உ : ருசு . ) 
காண்க .) 

வனீபம் - காட்டுத் திப்பிலி.( வைத்தியபரி.) 
வனசரர் -1.வனத்திற்சஞ்சரிப்பவர் . 2 . வனை தல் -1. அலங்கரி - தல் . ( சூ க . க : 
வேடர் . 

நி . ) 2. செய்தல் . ( சூ . ங்க . க : 2. ) 
வனசரோசனி- காட்டுப்பருத்தி . 
வனசிருங்காடம் - யானைநெஞ்சில். ( வைத் 

வ . 
தியபரி .) 
வனசூகரி 

காட்டுப்பன்றியின் பெண் . வா - வாவென்னேவல் , அழைத்தல் . (வழக் .) 
(வைத்திய பரி . ) 

வாக்கல் - வடிக்கப்பட்டசோறு . ( புறநா . ) 
வனசை -1. இலக்குமி . 2. சந்தனம் . வாக்க டல் - வாதுபண்ணல் . ( வழக் . ) 
( வைத்திய பரி . ) 

வ க்காள் - சாஸ்வதி . ( சூ நிக . க : ஙரு . ) 
வனசோபனம் 

- தாமரை . ( வைத்தியபரி வ கீசி - 1. B.1 பன் : குட்கைப்புலவருள் ஒரு 
பா . ) 

வன் . இவன் : அறம் பொருள் இன்ப .. வீடென் 
வனதித்தம்- குடசப்பாலை .( 2 வத்தியபரி ) 

நால்வகைப் பொருளைக் கேட்கவிரித் 
வன தீபம் - சண்பகம் . ( வைத்தியபரி .) துக் கூறுவோன் . ( சூ . நிக . 42 : உ .. ) 2. வாக் 
வன நரம் - குரங்கு . ( வைத்தியபரி ) கை யுடையவன் . ( வழக் ) 3. வார்த்து . ( சிந்தா.) 
வனப்பிரியம் . 

- குயில் , ( வைத்திய பரி . ) வ க்கியதம் - யௌனப , பேச்சொடுங்கு 
வனபத்தியம் - பூவாமற்காய்க்கு மரம் . 

தல் . 
வைத்திய பரி. ) 

வாக்கியப் பொருட்காட்சியணி -- 1. ஓ 
வனபதி 

பூவாதுகாய்க்குமாம் . ( சூ . நிக . ரலங்காரம் . அஃதாவது இரண்டு வாக்கியார்த் 
சு : D2 . ) 

தங்களுக்கு ஐக்கியத்தை யாரோபித்தல் . (விசா 
வனபந்தம் - தடாகம் . ( வைத்திய பரி ) 

க . அணியியல் கக . ) 
வனபலம் - யானைத்திப்பலி . ( வைத்திய வாக்கியம் -1. வசனம் . ( உ ழக் . ) 2. வினை 
பரி ) 

முதல் செயபபொடுபொருள் பயனிலையோடு 
வனபிப்பிலி- காட்டுத்திப்பிலி ( வைத்திய 

முடிந்தசோற்றொடர். செயப்படுபொருளின்றி 
பரி . ) 

யும் வரும் , 
வனப்பு - அழகு . ( சூ . நிக. அ . உச ) 

வாக்கின் குணநலன்கு மெய்யுரை , நன் 
வனம் -1 . அழகு . ( ஞானாமிர்தம் .) 2 . வார் ததை , இனய கூறல் , பயன் படுசொற் 
3. ஊர்சூழ் சோலையென்பர் . ( சூ . நிக . ஈ . ருச - ல் . ) கூறல் என்பன . ( மணிமே) ( பௌத்தமதம் .) 
4. சுடுகாடு ( சூ . நிக . கு : நிக . ) 5. துளசி . ( சூ . வாக்கின் செல்வன் - வியாழன். ( திருவிளை . 
நிக . ச : சு . ) 6. நீர். ( சூ . நிக . க : G ஈ.) 7 , புற்று . உக்கிரகுமார் . சஈ .) 
( வைத்திய பரி . ) 8. மிகுதி. ( சூ . நிக . கக னகா வாக்கின் செல்வி -- சரஸ்வதி . 
வெ . கஎ . ) 

வாக்கீசர் - வாகீசர் . 


டைம் 


காடு. 


வாகீசர் 


கஎகஅ 


வாச்சி 


} 


வா 


தாம் . 


வாகரம் . 


வாக்கு - 1. சொல் . ( சூ . நிக . 40: உ . ) 2 . வாகீசுவரி . 
திருத்தம் ( சிந்தா . ) 3. நால்வகைவாக்கு.அவை: வாகீசை 

சரஸ்வதி . ( அபிதாநகோ.) 
சூக்குமை, பைசந்தி ,மத்திமை, வைகரி என்பன . 

வாத -1 . அழகு. 2. ஒழுங்கு . 3. தோள் . 
( அபிதாநசி .) 4. பக்கம் .(திருவிளை தடாதகைப். 4. பக்கம் . ( 1 , 3 - சூ . நிக . கக : ககரவெ . கஈ . ) 
உசு . ) 5. முதனிலைத்தொழிற்பெயர். 6. முப் 2 , 4 - வழக் ) 
பொறியினொன்று ( சூ . நிக . கஉ : ரு . ) 7. விதம் . வாதசம் -1. எள் . 2. கிளி . ( 1 , 2 - வைத் 
( வழக் . ) 

தியபரி . ) 
வாக்குதல் - வார்த்தல் . ( திருலிளை . உக்கிர வாதசி - சார்போகரிசி . ( வைத்தியபரி .) 
பண்டி யன்றிரு. சங . ) 

வாதம் - ஓர் பறவையென்பர் . 
வாக்குத்தம்பம் -கலைஞானமறுப்பத்தினான்கி 

வகுதை - சரஸ்வதிந்தி யருகிலுள்ள ஓர் 
னொன்று. அது : மார்சதையைத் தடைபண்ணு 

நதி ( அபிதா நசிங். ) 
தல் . ( பொருட் - நித .) 

வாதமாலை- ஓர்வகை மாலை . ( வழக் . ) 
வாக்குத்தானம் -- ஜன்மத்திற்கு இரண்டா 

வலை . 
மிடம் . ( உ ளளமுடையானிற் காண்க .) 

வாதலம்- மகிழங்கனி. ( வைத்தியபரி .) 
வாக்குத் தீக்கை எ { 4.கை தீக்கையி 

வாதலிகன்- அடைப்பைக்காரன் . 
னொன் . ( பு . மயக்குந் ஈ ) 

வ தவம் - எஞ்சி . ( வைத்தியபரி ) 
வ க்குபதி- பழ . (வழ .) 
வடக்குவித்தல் - பார்த்தல் , (வழக் ) 

வாதவலயம் - தோளணி . ( சூ.நிக.எ : உசு . ) 

வ . தனி - கழ்காய்நெல்லி . ( மலையக .) 
-பபாாப . ( வைசதியபரி . ) 

வாகை -1 . ஒழுக்கம் . 2. குணம் , 3. கொ 
குத்தியப.சு . ( வழ குகன் 
போலு :-) 

இததல் . 4. தலம் 5. தொழில். 6. நிலவாகை . 

( வைத்திய ரி . ) 7. விகுதி . 8. ஓர் துறை . இது : 
வாகடம் - பைத்தி , சாத்திரம் . ( வழ .) 
வாகடர்- வடநாட்டிலி , ந்த ஒரு வைத்திய 

வாகைப்பூச்சூடி மாறுபாடுற்ற வேந்தைககொ 

ன்று . ஆவாரித்தது . புறப . மாலை . 9 வாகை 
நூலாசிரியர் . இவர்செய்த நூல் வாகடமென 

மரம் . (வழக் .) 10 வாகைமாலை . 11. வெற்றி . 
வும் பெயருண்டு. ( அபிதானசிந்.) 
வாகம் - 1. குதிரை. ( ஆசிரியர் . ஈ : சு ) 

1 , 2, 3 , 4 , 5 , 7 , 11 - சூ நிக.க்க : ககரவெ.கஈ .) 
2. செங்கரை 3. பலண்டுற பாஷாணம் . ( 2 , 

வாகைமன்றம் பல பய்கள் கூட்டங் 
3 - வைத்தியபரி .) 4. புயம் . 5. வாகனம் ( பாரத . கொண்டிராக்கும் வாகைமரத்தடி . ( மணிமே .) 
அருச்சுனன்றீர்த்த . உஎ . ) 

வாகைமாலை - ஓர்பிரபந்தம் . இது : மாற் 
வாகரம் -1 கோணாய் . 2. சாணைக்கல் 3 . றாரைவென்றுவாகைமாலைசூடுவது . ( பொருட் . 
தடை . 4. நிச்சயமுதலியவற்றிற்குக்கூறுவர் . 
.( உ - ம் . ) காணிற்கொள்க . 

வா கைமிலை தல் பகைவரைவென்றோர் 
வாகரன் -1 , பண்டிதன் . 2. வீரன் . வென்றதற்கறிகுறியா கவாகைமலரையணிந்து 
வாகன் -1 . அழகன் . 2. காவாள் , சுமை கொள்ளுதல் . ( ணிமே. ) 
யாள் ( 1 , 2- வழக் . ) 

வாகையரவம்- ஓர் துறை . 
வாகனப்புடவை - புடவைக்கட்டைத் தாங் ளைமாலையுங்கரும் --ழலையுஞ்செங் கச்சையுமணி 
குஞ் சேலை . ( வழக் .) 

ந்தது . ( புறப . பொ .) 
வாகனம் ஏறி நடத்தப்படுபவை . ( பெரியபு . 

வாங்கம் - கடல் . 
தடுக தாட் , 20 ) 

வாங்கல் -1. இழுத்தல் . 2 ஏற்றுக்கொள் 
வர் கிடி- நீர்ப்பன்றி . ( வைத்தியபரி .) ளல் . 3. நீளல் . 4. வளைத்தல் 5. வளைவு . ( சூ 
வாகித்தம்- யானைக்கதுப்பு . 

நிக அ : 5 ) ( 2 , 4 - சூ . நிக . கக : ஙகரவெ . ஈ . ) 
வாகியம் - பாகியம் , வெளி. ( வழக் . ) ( 1 , 3 - வழக் . ) 
வாகிருவன்- சாதுரியன் . ( வழக் .) 

வாங்கா- ஓர் ஊதுகுழல், ( வழக் . ) 
1. ஓர் தொகை. அது : கணக வாங்கி - தழுவி . (சிந்தா .) 
மூன்றுகொண்டது . (பிங்கல , கசுசடு .) 2 . வாங்கு- தெரிநிலைவனைப்பகுதி . 
படை . ( பிங்கல . கடு 0 க .) 3. பாதிரி . (மலையக .) வாங்குதல் -- வாங்கல் . 

வாகீகம் - 1. பண்டி . 2. பெரும்பறை .) வாங்கும் - 1. அலையும் . 2. அறும் . ( 1 , 2 
வாகீசர் - திருநாவுக்கரசு நாயனார் . ( காஞ் பரிபாடல் .) 
சிப் . பாயிரம் , கக . ) 

வர்ச்சி -- ஆடாதோடை . ( வைத்தியபரி ) 


- 


இது : வெள் 


வாகினி 


வாசி 


கக்க 


வாட்டாழை 


வாச்சியம் - 1. பொருள் . ( உ - ம் ) நால்வர் 
நான்மணிமாலை பெருந்துறை புகுந்து என்ற 
முதற்குறிப்புள்ள வெண்பாவிலறிக. 2. வாத் 
தியம் . 
வாசகம் - வசனம் . ( சூ . நிக . ச 0 : கூ ) 
வாசஞ் செய்தல் -1 . இருத்தல் . 2. மணல் 
கூட்டுதல் . ( வழச் ) 

வாசசல்லியம் - 1. கஸ்தூரி . 2. எலும்பு . 
( 1 , 2 - வைத்தியபரி .) 
வாசதம் - கழுதை ( வைத்தியபரி .) 

வாசந்தம் - 1. ஒட்டகம் . 2 , குயில், 3 
தென்காற்று . 4. மிருகத்தினிளங்கன் - ( உ- , ) 
வரிற்கொள்க . 

வாசந்தி -1. குருக்கத்தி . ( சூ . நிக . ச : ரு . ) 
2. திப்பிலி . 3. வசந்தமல்லிகை, 

வாசபேயம் - ஓர் யாகம் , (திருவிளை. தல 
விசே . கூ . ) 

வாசம் -1. அரிசி . 2. ஆடை . 3. இருப் 
பிடம் . 4. இலாமிசசை . 5. ஊர் . ( ஆசிரிய . நிக . 
G : 20. ) 6. சண்பகம . 7. நாள் ( ஆசிரிய . G-5 . 
க : ஈசு . ) 8. நெய் . 9. பஞ்சவாசம் . ( அபிதாக 
சிந் .) 10. புட்சிறகு . 11. பூமணம். ( 1 , 4 , 6 , 
8 - வைத்தியபரி .) ( 2 , 3 , 10 , 11 -சூ . நிக . கக : 
சகரவெ க . ) 
வாசல் - வாயில் . ( வழக் . ) 
வாசவர்- பஞ்சவாசமவிற்போர் . (சிலப் .) 
வாசவன்- இந்திரன். ( சூ. நிக . க : கசு . ) 
வாசவுப்பு - கல்லுப்பு . ( வைத்தியபரி .) 
வாசனம் - 1. ஆடை , ( பிங்கல . க:2 67.ஈ.) 
2. வாசனை . (தெலுங்கு .) 

வாசனி- மேற்கட்டி . 
வாசனை -1 . பழக்கம் . ( தர்க்கசங்கிர உரை . 
ஈ.சு.) 2. மணம் . ( வழக் .) 3. யாழ்வாசித்த 
லென்க. ( பெரியபு. ஆனாயநா. ஈ.சு.) 

வாசா - வாக்கு . ( உ - ம் .) வாசாகயிங்கரிய 
மன்றி " ( தாயுமான . திருவருள்விலா. ச . ) 

வாசாங்கியம் - மிளகு . ( வைத்தியபரி .) 
வாசாதி- ஆடாதோடை . ( வைத்தியபரி .) 
வாசய்கோசரம் - வாக்குக்கெட்டாமை . 
( வழக் . ) 
வாசாலகம் 

வாக்குவல்லபம் . 
வாசாலம் 
வாசாலகன் 

வாக்குவல்லவன். வழக் .) 
வாசாலன் 
வாசாலை - வாக்குவல்லவி . ( வழக் . ) 
வாசி -- 1 . அச்சுவினிநட்சத்திரம் . 2. அதி 
கம் . 3 இசைக்குழல் . 4. இலாபம் . 5. குதிரை. 
6. சுவாசம் . 7. மாமரம் . ( வைத்தியபரி .) 8 . 
வாசியென்னேவல் . ( 1 , 3 , 5 , 8 - ரூ . நிக . கக : 


சகரவெ . கஉ . ) ( 2 , 4 , 6 - வழக் .) பஞ்சாக்கர 
பேதங்களிலொன்றுமாம் . 
வாசிக்கல் - காக்கைக்கல் ( வைத்தியபரி .) 
வாசிகந்தம் -- ஒர் பூடு. 

வாசிகம் - வாக்கா றசெய்வது . ( திருவிளை . 
எழுகடல் எ . ) 

வாசிகன்- தூதன் . 
வாசிகை - 1. கோத்தமாலை ( பிங்கல . 
கஙஙO ) 2. மாலை ( ஆசிரியநிக . ச: ங o ) 

வாசிட்டம் - 1. தருமநூல் பதினெட்டி 
எனான் . ( பிங்கல.சு.)2.இராமருக்கு வசிட் 
டர்சொனன நூல் .) 

வாசிட்டலைங்கம் -உபபுராணம் பதினெட் 
டினொன்று . ( பிங்கல. சசரு ) 

வாசித்தல் -1. படித்தல். (பிங்கல . 2010. ) 
2. மணத்தல . 3. வீணைமுதலியவாசித்தல் . ( 2, 
3 வழக் ) 

வ : சிராய நீயம் உபநிடத முப்பத்திரண்டி 
னொனறு ( பொருட் - ங்க .) 
வ சினி-- வெண்குதிரை . 
வாசிபட்சம்- --லை ( வைத்தியபரி . ) 
வாசர் -- இருவேலி 
வ சுகம் -- சவ ட்டுயண் . ( வைத்திய பரி ) 

வ சுகி -1 . அட்டா கத்சொன்று . ( சூ. நிக . 
+2 : எஅ . ) 2. திருவள்ளு மனைவி , கொரு 
பெயர் . ( தொநசிந்.) 3. விந்து ( யைத்தியபரி ) 
வாசுதேவன் -50 ண ன். ( சூ .நிக.க கச . ) 

1 இரவு. 

2 . பூமி . 3. பெண் . 
4 , பெண்யானை . ( உ.ம்.) வரிற்கொள்க . 

ஆடாதோடை . பிங்கல . உஅசுரு . ) 
வாஞ்சனம் 

வாஞ்சை . ( வழக் . ) 
வாஞ்சனை 
வாஞ்சித்தல் - ஆசைப்படுதல் . ( திருவிளை . 
தண்ணீர்ப்பர். கு . ) 
வாஞ்சிதம்- வாஞ்சனம் . 
வாஞ்சினி - விருப்பமுள்ளோன் . ( வழக் . ) 
வாஞ்சை- ஆசை . ( வழக் ) 

வாட் கலியன் -திருமங்கையாழ்வார்.(உ - ம் . ) 
கட்டவிழ்தார்வாட்கலியன்காப்பு ( நூற்றெட் . 
திருப்பதியந் . பாயிரம் . ) 
வாட்கோரை - செருந்தி .( பிங்கல . உககூடு . ) 
வாட்சூலை - ஓர் நோய் . ( வழக் .) 
வாட்டம் -1. குறைவு . 2 சோர்வு . 3. மெ 
லிவு . 4. வாடுதல் . ( 1 , 2 , 3 , 4 - வழக் ) 

வாட்டரவு - வாட்டுதல் . அரவு - தொழிற் 
பெயர் விகுதி . 

வாட்டல் - வாட்டுதல் . 
வாட்டாழை - கடற்றாழை . ( வைத்தியபரி ) 


زل 


வரை 


வசை 


- 


வாணன் 


கஎஉ 0 


வாத்துமன் 


வாட்டியம் - 1. சந்தனம் . 2. புட்பம் . 3 . 
மஞ்சள ( 1 , 2 , 3 - மலையக . ) 

வாட்டு -1. தெரிநிலை வினைப்பகுதி 2 . 
வதக்கிய பதார்த்தம் . வரகரிசிச்சோறும் வழு 
துணங்காய்வாட்டும் . ( ஔவை . தனிப்பாடல் .) 

வாட்டுதல் -1. துன்புறுவித்தல் . 2. வாடப் 
பண்ணுதல் , ( 1 , 2 - வழக் .) 
வாட்படை- வாள்வீரர்தொகுதி . ( சிந்தா. ) 
வாட்படையாள் - துர்க்கை . ( பிங்கல . கஉச ) 
வாட்யாயனி - அதிபலை . இதுபேராமுட்டி. 
( வைத்தியபரி , அநுபந்த . ) 

வாடகை-- வீடு முதலியவற்றி லிருப்பதற் 
குக்வகாடுக்குங்கூலி. ( வழக் . ) 
வடபதி - சாரக்கொழுப்பு .( வைத்தியபரி ) 
வாடல் - 1. மெலிதல் 2. வதங்கல் . ( 1 , 2 
வழக் ) 
வாடற்க - குறையாதொழிக. ( பரிபாடல் .) 
வ டாக்குறிஞ்சி - குரவகம் . ( சூ.நிக ச : உக . ) 
வ ட மல்லிகை -- ஒரு பூச்செடி. ( வழக் . ) 
வாடாமாலை - பொன்னரிமாலை . ( பத்துப .) 
வ டாவள்ளி - வள்ளிக்கூத்து . ( பத்துப் ) 
வ டிக்கை - வழக்கம (வழக் .) 
வ டி -1 அடைப்புள்ள விடம் . ( வழக் . ) 2 . 
தொட்டால்வாடி . ( வைத்தியபரி .) 3. வினை 
யெச்சம . மதில் முதலியவற்றிற்குங்கூறுவர் . 
வாடுகி- வெள்ளரி . ( வைத்தியபா .) 
வாடுதல் - வாடல் . 
வா டூன் - உப்புக்கண்டம் . ( பத்துப்பாட் .) 
வாடை -1 . இடைச்சேரி . 2. ஓர் மருந்து . 
3. வடகாற்று . 4. வாசனை . ( வழக் . ) 5. வீதி. 
( சூ . நிக . சுக : டகரவெ . கக.) ( 1, 2 3 - பிங் 
கல . 2.0 கச ) 

வாடைப்பாசறை ஓர் துறை . இது : 
பாசறையிடத்துவீரர் நடுக்கமுறவந்த வாடைக் 
காற்றின் மிகுதிசொல்லியது . ( புறப் . பொ .) 
வாண்டியம் பேராமுட்டி. ( வைத்தியபரி ) 
வாண்மங்கலம் - ஓர் துறை. இது : அரசன் 
வாளைப்புகழ்ந்தது . ( புறப் . பொ .) 

வாண்மண்ணுநிலை ஓர் துறை . இது : 
தீர்த்தத்தினாலே மஞ்சனமாட்டிய வாள்வீரஞ் 
சொல்லியது . ( புறப . பொ . ) 
வாண்மீன் - ஒர் மீன் . (வழக் .) 
வாணகநீதி - 1. அரசமரம் . ( வைத்திய 
பரி . ) 2 ஓர் கந்தகம் . 

வாணம் -1 . அம்பிற்குப்பெயர்கூறுவர் . 2 . 
மத்தாப்பு முதலிய வாணம் . ( வழக் . ) 

வாணன் -1 . ஓரசுரன் . ( உ - ம் . ) “ வாணனா 
ரழல் சூழெயில்மானுமே " ( நைடத.நகரப். ஙச ) 
2. கார்த்திகை. ( பிங்கல. உசக . ) 3. வாழ்நன் 


எனவும் பிரித்துரைப்பர் . அம்பலவாணன் 
என்று வழங்குதலறிக . 

வாணகம் - அம்பு முதலியவற்றிற்குப் பெ 
யர் கூறுவர் . ( உ - ம் ) வரிற்கொள்க . 
வாணாக்கம்பு - சிலம்பக்கோல் . ( வழங் . ) 
வாணாட் கொள் -- ஓர் துறை . இது : பகை 
வர் அரணினைக்கோடலைநினைந்து வாளைப்புற 
வீடுவிட்டது . ( புறப் . பொ .) 

வாணி -1 . அசமதாகம் . 2. அம்பு . 3. இந் 
துப்பு . 4. ஒர்கூத்து , 5. சரஸ்வதி. 6. சொல் . 
7. மனோசிலை . ( 1 , 3 - வைத்தியபரி . ) ( 2 , 4 , 5 , 
6 - பிங்கல , ச OGo .) 

வாணிகச்சம் - வறட்சண்டி , ( வைத்திய 
பரி . ) 
வாணிகம்- இலாபம் . ( வழக் ) 
வாணிகவாகை - ஓர் துறை . இது வணிக 
னுடைய ஆறுசெய்தியுமுயர்த்திச் சொல்லி 
யது . (புறப் - மாலை . ) 

வாணிகவென்றி ஓர் துறை . இது : பொரு 
ளிற் பற்றிலனாபப்பிறர்மிடியை நீக்கல் கடனா 
கச்சொல்லியது . (புறப் - மாலை 

வாணிகன்- 1. செட்டி . ( சூ . நிக . கக : டக 
ரவெ . உ.உ.) 2. துலா ராசி . ( சூ . நிக . க : சுடு . ) 
வாணிகேள்வன் - பிரமன் . ( சூ . நிக.க : கசு ) 
வாணிச்சி - செட்டிப்பெண் . ( வழக். ) 
வாணிதம் - கள். ( வைத்தியபரிபா .) 
வாணிபம் வாணிகம் . ( வழக் ) 
வாணிபர் - வாணிபஞ்செய்வோர் . ( வழக் ) 
வாணியன் -1. சூத்திரன் வைசியப்பெண் 
ணைப்புணரப் பிறந்தவன் . ( அபிதாநசிங் .) 2 . 
பிரமனுமாம் . 

வாணிலை - ஓர் துறை . இது : பகைவ மேற் 
செலவிரும்பிவாளைக ன்னாரிலே புறவீடு விட் 


வாணினி -1 . கூத்தி . 2. விவேகமுள்ள 
வள் 
வாணாள் - உயிர் . (சிந்தா . ) 
வாத்தியம் - கஞ்சக்கருவி முதலிய வாத்தி 
யங்கள் . ( வழக் .) 
வாத்தியான் - உபாத்தியாயன் . ( வழக் ) 
வாத்து -1 ஓர் பறவை. ( வழக் ) 2 . 
வாஸ்து புருஷன் . ( தைலவ . ) 3. வாத்து தேவ 
தைகள் . இவர்கள் அநேராக அபிதாநசிந்தா 
மணியிற்கூறுவர். 

வாத்து சாந்தி - வாத்து புருஷனுக்குச்செய் 
யுஞ்சாந்தி ( வழக் ) 

வாத்து போதம் -சிற்பநூல் முப்பத்திரண் 
டினொன்று . ( பொருட். நிக . ) 
வாத் துமன் - வாஸ்து புருடன் . ( வழக்.) 


வாதவைரி 


கஎஉக 


வாநதம் 


} வழக்காடல். ( வழக் . ) 


- 


வாதக்கடல்- நவட்சாரம் . ( வைத்தியபரி ) 

வாதனம் 

- வாசனம் , வத்திரம் . ( பிங்கல . 
வாதகாப்பான் - ஓர் நோய் . ( வழக் . ) கஉ எ ங . ) ஒலிக்கும் வருத்தத்திற்குங்கூறுவர் . 

வாதகாசம் - ஓர்காசநோய் . ( வைத் வாதனை - 1. தடை. 2. வருத்தம் . ( வழக் ) 
தியபரி . ) 

வாதாட்டம்- ) 
வாதகி - சத்திசாரம் . 

வாதாடல் 
வாதகிராணி - ஓர் கிராணி . ( வழக் .) 

வாதாட்டுதல் - தருக்கத்திற்குட்படுத்தல் . 
வாதகுன்மம் - ஓர் நோய் . ( வழக் . ) ( வழக் . ) 
வாதங்கினி- ஓர் மரம் . 

வாதாயம் - பச்சிலை . ( வைத்திய பரி ) 
வாதசகன் - அக்கினி. 

வாதாயனம் - பலகணி . ( சூ. நிக . ரு : ருச . ) 
வாதசிரோமணி - நவட்சாரம் . ( வைத்திய வாதாரி - ஆமணக்கு. ( வைத்தியபரி .) 
பரி . ) 

வாதாலம் ஒரு மீன் . ( வழக்குண்டுபோ 
வர்தசுரம் - வாதத்தால்வந்தசுரம் . ( வழக் .) லும் . ) 
வர்தசூலை - ஓர் சூலைநோய்.( பொருட்- நிக.) வாதாவி- ஓரசுரன் . ( அபிதாநசி .) 
வாதசோணிதம் -- ஓர் நோய் . 

வாதி - 1. எதுவும் மேற்கோளுமெடுத்துக் 
வாதநாசனம் - ஆமணக்கு . ( தைலவ .) காட்டிப் பிறன் கோளைமறுத்துத் தன்மத நிறுத் 
வாதநாடி - வாதத்தினியல்பைக்காட்டும் தப் பாடுபவன் . ( சூ . நிக . கஉ : உஉ . ) 2. கெந்தி 
ஓர் நரம்பு . (குறுநாடியிலறிக .) 

யுரி பாஷாணம் . ( வைத்தியபரி . ) 3. தெரிநிலை 
வாத நிகண்டு - இரசவா தநிகண்டு. ( வைத் வினைப்பகுதி . 4. வாதஞ்செய்பவன் . 
தியபரி .) 

வாதிக்குதல் - 1. வாதித்தல் . 2. வருத்தப் 
வாதப்பிரமீ - மான் . ( வைத்தியபரி . ) படுதல் . ( 1 , 2 - வழக் . ) 
வாதபித்தசூலை - அறுவகைச்சூலையினொன் வாதிகம் - சோம்பு . ( வைத்தியபரி .) 
று . ( பொருட் - நிக .) 

வாதிகாரம் .-- வெடிகாரம் . ( வைத்தியபரி .) 
வாதபேதம் - பலாசு . ( வைத்திய பரி ) வாதிங்கனம் - சோம்பு . ( வைத்தியபரி ) 
வாதம் - 1. இரும்பு முதலியலோகங்களைப் வாதித்தல் - 1. தர்க்கித்தல் . 2. வருத்தப் 
பொன்னாக்கும் வித்தை. 2. காற்று . 3. தருக்கம் . 

படுத்துதல் . ( வழக். ) 
4. மூவகைப்பிணியினொன்று , 5. வில்வம் . ( 2 , வாதிப்பு - வாதித்தல் . ( வழக் . ) 
3- சூ . நிக . கக : தகரவெ . ச . ) ( 4- பொகுட் - நிக .) வாதிராசன்- நவச்சாரம் . ( வைத்தியபரி . ) 
( 5 - வைத்தியபரி .) 

வாதிரு - காற்று . 
வாதமடக்கி -1. ஓர் மரம் . 2. தழுதாழை . வாதிவம் - வஞ்சி . ( வைத்தியபரி .) 
3. நந்தக்காரி . 4. முடக்கொத்தான் . ( 1 , 2 , 3 , 

1. சண்டை , 2. தர்க்கம் . ( 1 , 2 
4 - வைத்தியபரி .) 

வழக் ) 
வாதமண்டலி - சுழற்காற்று , மண்டலித் வாதுமை - ஓர் மரம் . ( வைத்திய பரி . ) 
தல் - வட்டமாதல் . வாதம் - காற்று . 

வாதுலி வௌவால் . 
வாதமயவுப்பு - கறியுப்பு ( வைத்தியபரி . ) வாதுவர் - 1. குதிரைப்பாகர் . 2. யானைப் 
வாதமிருகம் - கலைமான் , காற்றுக்கு வாகன பாகர் , ( 1 , 2 - சூ . நிக . கக : தகரவெ . உக . ) 
மாகிய மான் . 

வாதுளம் - சிவாகமம் இருபத்தெட்டி 
வாதரக்காச்சி -- வாதராயணமரம் . ( வைத் னொன்று . ( பொருட் - நிக . ) 
தியபரி ) 

வாதூகம் -- சோம்பு . ( மலையக . ) 
வாதரங்கம்- அரசு . ( வைத்தியபரி ) வாதூலம் -- சுழல்காற்று . 
வாதரம் - அதிமதுரம் . ( வைத்தியபரி . ) வாதை -1, துன்பம் . ( வழக் . ) 2.வேதனை 
வாதாவி - சரீரக்கொழுப்பு . ( வைத்தியபரி .) நோய் . ( பிங்கல . கசுமங . ) 
வாதராசன் -- நவச்சாரம் . ( வைத்தியபரி . ) வர்தோரணமஞ்சரி - ஓர் பிரபந்தம் . இது : 
வாதராட்சதன்- ஓர் மாம் . ( வழக் . ) கொலைபுரியானையை யடக்கி வசப்படுத்தின 
வாதராயணம் ஒர் மரம் . அது : வாதரக் ( வர்க்கும் , எதிரு.றுகளிற்றை வெட்டியடக்கின 
காச்சி , 

வர்க்கும் , அதனைப் பற்றிப்பிடித்துச் சேர்த்த 
வாதராயணன் - வியாசமுனி. ( காஞ்சிப் . வர்க்கும், உள்ளவீரப்பாட்டின் சிறப்பை வஞ் 
சார்ந்தாசயப் . க 0 . ) 

சிப்பாவாற்றொடுத்துப் பாடுவதென்பர் . ( பொ 
வாதலம் - அதிமதுரம் . ( வைத்தியபரி ) 
வாதவைரி - ஆமணக்கு . ( மலையக ) வாந்தம் - வாந்தி , ( வழக் . ) 


வாது 


- 


(210 


வாய் 


கஎஉஉ 


வாய்மை நான்கு 


- 


வாந்தி - சத்திபண்ணல் . (வழக். ) சொல் . ( உ - ம் . ) “ வஞ்சியானென்பதனால்வாய் 
வாந்தி சோதனி - கருஞ்சீரகம் . ( வைத்திய நேர்ந்தேன் ” ( யாப் காரி.உ.உரை.) 5. துவாரம் , 
பரி , ) 

வாயில் . ( வழக் . ) 6. தெரிநிலைவினைப்பகுதி . 
வாந்தித்தல் - சத்தித்தல் . ( வழக் . ) 7. வடு . ( சிந்தா. ) 8. வாய்மை . (மணிமே .) 9 . 
வாந்தியம் 1. தான்றி . 2. வாலுளுவை . 

விளிம்பு . (சிந்தா.) ( 1 , 2 -சூ . நிக . கக : யகர 
( 1 , 2 -மலையக . ) 

வெ . க 2 . ) ஏழாம்வேற்றுமையுருபு முதலியனவு 
வாப்பியம் - கோஷ்டம் , ( வைத்தியபரி .) 

மாம் . 
வாபம் -1 . சௌஞ்செய்தல் . 2. நெய்குதல் . வாய்க்கால் -1 . நீரொழுகுங்கால் . ( உ -ம் . ) 
வாபீசம் - சாதகப்புள் . 

" வாய்க்காலனையார் தொடர்பு " ( நாலடி . நட்பா 
வாம்பல்- மூங்கில், ( மலையக . ) 

ராய் . அ . ) 2. மகநட்சத்திரம் . ( சூ . நிக . க : எக . ) 
வாமசுக்கிலம் --பொன்னாவிரை. ( வைத் வாய்க்கிரந்தி - ஓர் நோய் . ( வழக் ) 
தியபரி . ) 

வாய்க்கிருது - அசங்க தவார்த்தை . வாய் 
வாமதந்திரம் - வாமசமய நூல் . ( வழக் . ) 

சொல் , ( வழக் ) 
வாமதேவன் -1. ஓர் முனிவன் . (காஞ்சிப் . 

வாய்ச்சி - மரஞ்செதுக்கும் ஒர் ஆயுதம் , 
புராணவரலா. சு . ) 2. சிவன் . ( சூ . நிக . க : க . ) தச்சர் குழூஉக்குறி . 

வாமபுரகோபம் - துத்தம் . ( வைத்தியபரி . ) வாய்த்த -1 . தப்பாத . 2. வாய்ந்த . ( 1 , 2 
வாமம் -- 1 . அழகு . 2. இடபக்கம் . 3. ஒரு 

சிந்தா.) 
சமயம் . ( சூ . நிச . கஉ : நிஅ. ) 4. ஒளி. ( சூ. நிக . வாய்த்தல் --- 1 . கிடைத்தல் , ( சூ . நிக . க : 
அ : உஉ . ) 5. குறுமை . 6. சிவனைம்முகத் ஈச . ) 2. சிறத்தல் . ( வழக். ) 3. பொருந்தல். 
தொன்று . (சூ. நிக. கஉ : சங . ) 7. தொடை . (நன்னூல், பொதுப்பா . எ .) 4. மாட்சிமை. 
( 1. 2 , 5 , 7 - சூ . நிக . கக : மகாவெ . உ . ) தீமை ( பிங்கல . நசு 2 . ) 
முதலியவற்றிற்குங் கூறுவர் . 

வாய்த்தன்று - வாய்த்தது . ( பரிபாடல் .) 
வாமரோதயவாஞ்சி- மண்ணீரல். ( வைத் வாய்தல் - வாயில். ( உ - ம் . ) “ வந்தபின்மனை 
தியபரி . ) 

வியாரும்வாய்தலினின்றுவாங்கி " ( பெரியபு . 
வாமல் - வாமலோசிகம் . ( மலையக . ) இளையான்குடி . கக . ) 
வாமலூ ரம்- புற்று . 

வாய்ப்ப - பொருந்த .( நன்னூ.பாயிரம் . சஎ .) 
வாமலே !சிகம் - கற்றாழை . ( மலையக . ) வாய்ப்பது- தப்பாதது . (ஐங்குறு நூ .) 
வாமவர்த்தம் இடம்புரிச்சங்கு . ( வைத் 

வாய்ப்பாடம்- ஏடுபாராமற் சொல்லும் பா 
தியபரி . ) 

டம் . ( வழக். ) 
வாமன் -1 , அருகன் . ( சூ . நிக . க : க . ) 2 . வாய்ப்பியர்- அகத்தியர் மாணாக்கர். ( அபி 
சிவன் . ( பிங்கல . கூச .) 3. புத்தன் . ( மணிமே.) | தாநசிங். ) 

வாமனம் -1 . குறள் . 2. தென்றிசையானை . வாய்ப்பு -1 . நயம் . 2. வாய்த்தல் , ( 1 , 2 . 
3 , பதினெண்புராணத்தொன்று , ( 1 , 2 , 3 - சூ . வழக் . ) 
நிக . கக : மகரவெ . எ . ) 

வாய்ப்புண் வாய்க்கிரந்தியாகியவோர் 
வாமனன்- 1. குறள் வடிவுகொண்ட திரு நோய் . ( வழக். ) 
மால் , தசரவதாரத்தோன்று . ( பெரியபு தடுத் வாய்ப்புள் - நன்னிமித்தம் . ( சூ , நிக . க 0 : 
தாட் , 40 ) 

கக . ) நற்சொலென்பர் முல்லைப்பாட்டில் . 
வாமனாசாரியர் - மேருமந்தரநீலகேசி செய்த வாய்பாடு - சிலசொற்கள் தன்வகைப்பட 
ஒரு ஜை , நூலாசிரியர் . ( அபிதாநசி . ) நிற்பது . (நன்னூ . விருத் . பதவிய . க 0 . உரை .) 

வாமனாதபுரம்- பூர்வத்தில் ஜைநர்வசித்துக் வாய்பிதற்றல் - வாய்குளறுதல். ( வழக்.) 
கொண்டிருந்தது . இப்பொழுது மைலாப்பூ வாய் பூசல்-- ) வாய்சுத்தி செய்தல். 
சென்பர் . ( அபிதாநசி . ) 

வாய்பூசுதல்- ( உ - ம் . ) " நீருண்டார் 
வாமி -- 1. பார்வதி . 2. வாமசமயத்தவள் . நீரால்வாய்பூசுப் (நான்மணிக்கடிகை, நடு .) 
வாமசமயத்தவன் . ( வழக் ) 

வாய்மட்டம்- வாய்வளையம் . ( வழக் . ) 
வாமை - உமாதேவியின் அட்டமூர்த்தங்களி வாய்மை -1 . மெய்மை . ( வள் . ஈ.05 .) 2 . 
னொன்று (சிவபூசைக்கலித்துறையிற் காண்க. வாக்கு . ( திருவிளை . வெள்ளையானை . உ . ) 

வாய் - 1. இடம், 2. ஊதுகுழல் . 3. ஐம் வாய்மை நான்கு - துக்கம் , துக்கநிவாரணம் , 
பொறியினொன்று . ( உ - ம் . ) “ மெய்வாய்கண் துக்கோற்பத்தி , துக்கநிவாரணமார்க்கம் .(மணி 
மூக்குச்செவியென ( நாலடி . துறவு . க .) 4 , மே .) ஜைநவழக்கு. 


வாயுகோணம் 


கஉங 


வார்கொண்டமுலையம்மை 


T 


கொள்க . 


வாயலது 


- 


வாய் மொழி - வேதம் . ( பரிபாடல் .) 

வாயுச்சகன் - அக்கினி , வாயுவைச்சகாய 
வாய்வது -- 1. உண்மை, 2. கிடைப்பது .. மாயுள்ளவன் . மருச்சகன் என்பது போலக் 
( 1- பத்துப்பாட் ) ( 2. தணிகை. நாட் சங .) 

கொள்க . 
வாய்வளையம் - வாய்மட்டம் . ( வழக் . ) வாயுசூலை - ஓர் சூலை , வாதசூலை . ( பொருட் . 
வாய்விலங்கம்- ) ஓர் மருந்து. ( வைத் நிக ) 
வாய்விளங்கம் - தியபரி .) 

வாயுத்தம்பம் - 

அறுபத்து நான்கு கலை 
வாய் வெருவுதல் - அயர்ச்சியால் வாய்குள் வாயுத்தம்பனம்- ஞானத் தொன்று . 
றுதல் . ( இராமா , ஆரணிய . அகத்திய . ரு . ) ( பொருட் . நிக . ) 
வாயகம் - கூட்டம் . 

வாயு தாரு - மூங்கில் . ( உ - ம் . ) வரிற் 
வாயசம் - காக்கை , ( சூ . நிக . ஈ ; சு 0 . ) 
வாயசி - செம்மணத்தக்காளி. ( வைத்திய 

வாயுபுத்திரன் 

1. அநுமன் . ( இராமா . 
பரி . ) 

கிட்கிந்தா. அனுமப்படல . கஎ , ) 2 , வீமன் . 
வாயடை - உணவு. (பரிபாடல் .) 

( சூ . நிக . 2. : கசு . ) 
வாயல் - வாசல் . ( வழக் . ) 

வாயுழலை - வடமேற்கு . ( வழக் . ) 
புள்ளின்வாயலகு . ( பிங்கல . வாயுவாகம்- புகை . 
உஙசுஎ . ) 

வாயுவின் கூறு - பரிசம்உணர்தல் முதலி . 
வாயவி -- வடமேற்றிசையென்பர் . 

யன . ( தர்க்கசங்கிர , கஉ . ) 
வாயவியம் - எழுவகைதானத்தொன்று. வாயுவு- வாயு . ( வழக் . ) 
அது : பசுநடையினெழுதூளியிற் படிதலாம் . 

வாயுறை - பசுமுதலியவற்றிற்குக் கொடுக் 
வாயவியம் - வாயுசம்பந்தமாயது . ( தர்க்கா குந் தீனி. ( உ - ம் .) " யாவர்க்குமாம் பசுவிற்கொ 
மிர்தம் . ) 

ருவாயுறை " ( திருமந்திர . இரந்தார்க் . 2. ) 
வாயாடி - வாய்ப்பேச்சில்வல்லபன். ( வழக் . ) வாயுறைவாழ்த்து- ஓர் பிரபந்தம் . ( பொ 
வாயாள் - நேர்ந்திலள் . (பரிபாடல் .) ரூட் . நிக.) இது : முன்னர்த் தாங்கக்கூடாத 
வாயில் - 1. ஐம்பொறி . 2. கதவு . ( சிலப் . ) இழித்துரையாயினும் பின்னர்ப்பெரிதும் பயன் 
3. காரணம் . 4. திறம் . 5. துவாரம் . 6. தூது . பயக்குமென வெண்பா முதலும் ஆசிரியம் 
( அகப்பொருள் , விளக் . கூடு . ) 7. பரிகாரம் . இறுதியுமாகக்கூறுவது . இ த னைப்புறப் 
( ஞானாமிர்தம் . ) 8. வழி . (சிந்தா .) ( 1 , 2 , 3 , பொருள் வெண்பா மாலையிலே ஓர் துறையாகக் 
4-பிங்கல .சருஉ .) (1,5 - சூ . நிக .காலகரவெ.கஎ .) கூறுவர் . 

உாயில்வேண்டல் - அகப்பொருட்டுறை வாயுறைவாழ்த்துமருட்பா - மருட்பாநான் 
யினொன்று . ( அகப்பொருள்விளக் . அகத் கினொன்று . யாப் . காரி . செய்யுளிய . கடு . 
திணை , கரு . ) 

சூத்திர . உரையிலறிக . 
வாயிலாளர் - வாயில்காபபோர் . ( சூ . நிக . வாயூ றல்- ) 1. அபோதித்தல் ,. ( உ - ம் . ) 
2 : ருரு . ) 

வாயூ றுதல் - தேனூறுகிளவிக்குவாயூறி 
வாயில்களாறு - மெய் , வாய் , கண், மூக் நின்றவன் செங்கீரையாடியருளே ( முத்துக் 
குச்செவி யென்னு மிந்திரியமைந்தும், மன குமாரசுவாமிபிள்ளைத் . செங்கீரைப் . ரு . ) 2 . 
மொன்றுமாம் . ( மணிமே . ) வாயில்களொன்பது வாய்நீரூறுதலுமாம் . ( வழக் . ) 
அவை , நவதுவாரம் . விநாயகாகவலிற்பார் . வார் - 1. கச்சு . 2. கடைகயிறு . (சிந்தா .) 

வாயிலோர் - 1. தமிழ்க்கூத்தர் . ( சூ . நிக . 3. தெரிநிலை வினைப்பகுதி . 4. தோல்வார் . 
உ : ஙஅ . ) 2. தூதுவர் . வாயில் - தூது. 3. வாயில் ( வழக் . ) 5. நீர் . 6. நீளம் . 7. நேர்மை . ( 1 , 5 , 
காப்போர் . ( வழக். ) 

6 , 7 - சூ . நிக . கக : ரகரவெ . கரு . ) 
வாயினிலை - ஓர் துறை , இது : அரசனுக்கு வார்க்குதல் - 1. உலோக முதலியவற் 
என்வர வினைச்சொல்லென வாயிற்காவலனுக் றையுருக்கிவிட்டு உருவங்களாக வகுத் 
குச்சொல்லியது . (புறப்பொ .) 

தல் . ( வழக் . ) 2. வார்த்தல் . (நன்னூ . பாயிர . 
வாயிற்காட்சி - காட்சிபேதத் தொன்று . ஈஅச . உரை. ) 
அது : இந்திரியக்காட்சி . ( சி . சி . சுபக்கம் . சு . வார்க்கோலபுரம் - தோயமாபுரம் ( பாரத . 
உரை . ) 

நிவாதகவசகால . உரு . ) 
வாயு - காற்று . ( பிங்கல . உங . ) 

வார் கொண்ட முலையம்மை - மேலைத்திருக் 
வாயுக்குத்து - ஓர் நோய் ( வழக் . ) காட்டுப்பள்ளியிலிருக்குந்தேவியார் பெயர் . 
வாயுகோணம் வடமேற்கு மூலை . ( வழக்.) | ( அபிதாககோ .) 


வாரசூந்யம் 


கஎச 


வாரம் 


வார்சியாய நீயம் உபநிடத முப்பத்தி இரேவதி , புனர்பூசம், பூசமும் , வெள்ளிக்கிழ 
மண்டினொன்று . ( பொருட் . நிக . ) 

மையில் விசாகம் , ரோகணி , அவிட்டம் , மிருக 
வார்த்தசாகி- கற்றாழை .( வைத்தியபரி .) சிரம் , அஸ்தம் , அநுஷமும் , சனிக்கிழமையில் 
வார்த்தல் - வார்க்குதல் . ( வழக் . ) 

அஸ்தம் , பூசம் , புனர்பூசம் , உத்திரம் , இரே 
வாரீத்தாகி - சிறுவழுதலை . ( மலையக .) வதியும் வருவனவாம் . (வருஷாதி நூல். ) 
வார்த்தாபம் - கத்தரி . ( மலையக . ) 

வாரசூலத்தின்பரிகாரம் -- வடக்கு பால் , 
வார்த்திகம் -1. கிழத்தன்மை , ( வழக்.) 2 . கிழக்கு தயிர், தெற்கு தயிலம் , மேற்கு வெல் 
தாள தசப்பிரமாணம்பத்திலேமார்க்கப்பிரமாண லம் இவைகளையுண்டேனுங் கொண்டேனுஞ் 
மாறிலொன்று . 3. பொழிப்புரை . சிவஞான செல்லவேண்டும் . ( அபிதாநசிந். ) 
போதச்சிறப்புப்பாயிரவுரையிற்காண்க . 

வாரசூலம்- திங்கள் சனி கிழக்கு , செவ் 
வார்த்திகன்- கிழவன் . ( வழக் . ) 

வாய் புதன் வடக்கு , வெள்ளி ஞாயிறு மேற்கு, 
வார்த்தை - வசனம் . ( சூ . நிக . க 0: ஈ. ) வியாழன் தெற்கு சூலங்களாம் . ( அபிதாநசிந் .) 
வார்தல் - 1.இசைக்கரணமெட்டினொன்று . வர் ரடம் - வயல் . 
( திருவிளை. இசைவாது . 

சைவாது , நஎ . ) 2. ஒழுகல் , வாரடி- பலகறை. ( வைத்தியபரி . ) நிகண் 
( ஐங்குறுஏ. ) 3. நீளல் . ( சூ . நிக . அ : கஈ . ) 4 . டில் வராடியென்பர் . 
வாருதல் , ( வழக் . ) 

வாரணபுசை - வாழை . ( வைத்தியபரி . ) 
வார்ந்த - நேரி தாகிய . ( பத்துப்பாட் . ) வாரணம் -1. கடல் , 2. கவசம் . 3. கோழி . 
வார்ப்பு வார்த்தல் . பு - தொழிற்பெயர் 4. சங்கு . 5. தடுத்தல் . 6. யானை . ( 1 , 2 , 4 , 5 
விகுதி . 

சூ . நிக , கக : ரகரவெ . உசு . ) ( 3 , 6 - மணிமே .) 
வார்பு - வார் தால் . ( புறநா .) 

வாரணவல்லபை - வாழை ( வைத்தியபரி ) 
வார்வை - தொத்துளிப்பாய் .( பத்துப்பாட் .) வாரணவாசி - காசி . ( திருவிளை . மூர்த்தி . 
வாாஇராக்குளிகன் - ஞாயிறு ( ககவ ),, உ .) 
திங்கள் ( எ இ ) , செவ்வாய் ( களு ), புதன் வாரணாசி - காசி . ( சூ . நிக . ரு : சக . ) இது : 
( உசுவ ) , வியாழன் (உஉ இ ) , வெள்ளி ( கஅளு ) , வாரணை அசி யென்னு மிரண்டு நதிகள் கூடுவ 
சனி ( கரு ) நாழிகைவரையிலுமாம் . (வருஷ்ாதி | தால் இப்பெயர் பெற்றது . வாரணா என்பதை 

வாரணையென்றுங்கூறுவர் . 
வார இராகுகாலங்கள் -- ஞாயிறு ( உசுவ ) , வாரணாவதம் - துரியோதனன் பாண்டவர் 
திங்கள் ( நளூ) , செவ்வாய் ( உஉ இ ) , புதன் களையிருத்திக் கொல்லுமாறு அரக்குமாளிகை 
( கரு ), வியாழன் (கஅளு) , வெள்ளி ( ககவ ), யமைத்தவிடம் . ( அபிதாநசிந் .) பிரயாகையென் 
சனி ( எ இ ), நாழிகைக்குமேல் ( நள ) நாழிகை றுங்கூறுவர் . 
வரையும் . ( வருஷாதி நூல் . ) 

வாரணை - தடுத்தல் . (பிங்கல . உகசுஅ .) 
வாரக சியம் - கொட்டைக்கிழங்கு . ( வைத் வாரத்தண்டு - கறிமுள்ளி.(வைத்தியபரி .) 
தியபரி . ) 

வாரபகற்தளிகன் - ஞாயிறு , ( உசுவ . ) 
வாரகம் -1. குதிரை, 2. நிலப்பனை . ( வைத் திங்கள் . ( உஉ இ ) செவ்வாய் . ( கஅஞ) புதன். 
தியபரி . ) 

கடு ) விழாம் . ( ககஇ ) வெள்ளி . ( எ இ ) சனி. 
வாரக- கடல். ( உ-ம் . ) வரிற்கொள்க . ( ஙௗ ) நாழிகைக்கு மேல் குளிகைகாலம் . ( அபி 
வாரகிருமீ - அட்டை . ( வைத்தியபரி ) 

தாகசிங் . ) 
வாரகீரம் - சீப்பு முதலியவற்றிற்குக்கூறு வாரபுசை - வாழை . ( வைத்தியபரி . ) 
வர் . 

வாரம் - 1. அன்பு . 2. இயக்கநான்கனு 
வாரங்கம் -1 . ஆயுதப்பிடி. 2. புட்பொது. ளொன்று . ( சிலப். ) 3. ஏழுகிழமை . இவை : 
வாரசூந்யம் - ஞாயிற்றுக்கிழமையில் அது ஞாயிறு, திங்கள் , செவ்வாய் , புதன் , வியாழன் , 
ஷம் , கேட்டை , மகம் , விசாகம் , பரணி , மிருக வெள்ளி, சனி யெனப்படுவனவாம் . ( அபிதாக 
சிரமும் , திங்கள்கிழமையில்பூராடம் , அநுஷம் , சிங் .) 4. கடல் , 5. சுரிதகம் . ( யாப் . காரி . செய் 
மகம் , பூரட்டாதி , கார்த்திகை , விசாகமும் , யுளிய . க 0 . உரை .) 6. சொல்லொழுக்கமும் 
செவ்வாய்க்கிழமையில் அவிட்டம் , சதயம் , இசையொழுக்கமுமுடைய பாடல் . (சிலப் .) 
திருவோணம், கேட்டை , திருவாதிரையும் , 7. நீர்க்கரை . 8. பங்கு . 9. பக்ஷபாதம் .(சிந்தா.) 
புதன்கிழமையில் மூலம் , திருவோணம் , கார்த் 10. மலைச்சாரல் . ( 1 , 4 , 7 , 8 , 10 -பிங்கல . 
திகை, அவிட்டம் , அசுவினி, பரணியும் , ச 0நடு . ) சிலப்பதிகாரத்தில் , தெய்வப்பாட 
வியாழக்கிழமையில் மிருகசிரம் , பூராடம், லென்பர் . இன்னும் பலபொருள் கூறுவர். 


நூல் . ) 


வாரிப்பிரசாதம் 


கஎஉரு 


வாலகில்லியர் 


. 


வாம்படல்-பக்ஷபாதமுறல் . (சிந்தா. ) 

வாரல் – 1. அள்ளுதல் . 2. ஓலைமுதலிய 
வாருதல் . 3. கவால் . ( பிங்கல , கரு 00.) 4 . 
மயிர்கோதுதல் . 5. வாரற்க . எதிர்மறைவியங் 
கோள் . 6. வாராதே . (ஐங்குறு நூ . ) ( 1 , 2 , 4 
வழக் . ) 

வாரவிசேஷம் - ஞாயிறு உத்தியோகஞ் 
செய்ய , திங்கள் விதைவிதைக்க , செவ்வாய் 
போர்செய்ய , புதன் வித்தியாரம்பஞ்செய்ய , 
வியாழன் வாதஞ்செய்ய , வெள்ளி மயிர்கழிக்க, 
சனி தவஞ்செய்ய வுத்தமம் . ( அபிதாநசிக் . ) 

வாராக்கதி - மீளாதகதி , அது : முத்தி . 
(சிந்தா ) 

வாராகம் - ஒரு வடநூல் . அது : கணித நூல் 
வகைகளினொன்று . ( மணிமே . ) 

வாராகி -1 . ஓர் கிழங்கு . 2. சத்தமாதர்களி 
லொருத்தி . 3. பெண்பன்றி . 

வாராமைக்கழிதல் - ஓர் துறை , இது : 
நிமித்தம் வேறுபடத் தலைவன் வாராதொழிய 
அதற்குத் தலைவி வருந்தியது . ( புறப்பொ .) 

வாரானை - வருகை . ஆனை - தொழிற்பெயர் 
விகுதி . ( நன்னூ . பதவியல் , கஈ . உரை .) 

வாராவந்தி- கட்டாயமாய்வந்தது . வழக் .) 
வாராவரத்து - அதீதமாய்வருதல் . ( வழக் . ) 

வாரி - 1. இசைக்குழல் . ( பிங்கல . கஉஅ .) 
2 , கடல் . 3. கதவு . 4. சீப்பு , 5. செண்டுவெளி. 
6. நீர் , 7. நீளமான கோல் , S. பகுதி . 9. மதில் . 
10. மதிற்சுற்று . 11. யானையைப்படுக்குமிடம் . 
( பத்துப்பாட் . ) 12. வருவாய் . 13. வழி . 14 . 
வாயில் . ( சூ . நிக . G : G ஈ.) 15. விளைவு. ( புற 
நா .) 16. வினையெச்சம் . 17. வெள்ளம் . ( 2 , 
3 , 6 , 8 , 9 , 10 , 12 , 13 , 15 , 17- பிங்கல . 
சமநிக . ) ( 7- வழக் .) 
வாரிகிருமி - அட்டை , ( வைத்தியபரி .) 
வாரிசம் -1 . உப்பு . 2. சங்கு . 3. தாமரை , 
( 1 , 2 , 3 - வைத்தியபரி .) 

வாரிசரம்- மீன் . ( வைத்தியபரி .) 
வாரிசாதம் - தாமரை . ( வைத்தியபரி .) 
வாரிசாமரம்- நீர்ப்பாசி . ( வைத்தியபரி .) 
வாரித்தல்- தடுத்தல் , சூ . நிக . கூ : 2.சு.) 
வாரித்திரம் -1.ஓலைக்குடை , 2.சாதகப்புள் . 
வாரிதம் - மேகம் . 
வாரிதி- கடல். ( பிங்கல . G அச . ) 
வாரிதித்தண்டு - பவளம் . ( வைத்தியபரி . ) 
வாரிதிநாதம் -- சங்கு . 
வாரிதிவிந்து - கடல் நுரை. ( வைத்தியபரி .) 
வாரிநாதன்- வருணன் . வாரி - கடல் . 
வாரிப்பிரசாதம் ... தேற்றாமரம் . ( வைத்திய 
பரி . ) 


வாரிபர்ணி - வள்ளைக்கீரை. ( வைத்தியபரி . ) 
வாரிரசிதம் -வெள்ளிமணல் ( வைத்தியபரி) 
வாரிரதம் - தெப்பம் . வார் - நீர் . 
வாரிருகம் - தாமரை . ( வைத்தியபரி .) 
வாரிவாகம் - மேகம் . வாகம் - வாகனம் . 
வாரீசம் 

1. கடல் . 2. தாமரை . ( 1 , 2 
வைத்தியபரி . ) 

வாருகம் -1 . ஆற்றுத்தும்மட்டி . 2. வெள் 
ளரிசி . ( 1 , 2 - வைத்தியபரி.) 
வாருகோல் 

துடைப்பம் , ( உ - ம் .) “ வங் 
காளமேறினும் வாருகோலொருகாசு மட்டன்றி 
யதிகமாமோ ” ( குமரேசசதகம் .) 
வாருண்டம் - எண்காற்புள் . (சூ நிக.ஈ.டூக . ) 
வாருணம் -- 1 , அட்டாதசோப்புராணத் 
தொன்று. ( பிங்கல . சசடு . ) 2 , கடல் . 3. மாவி 
லங்கு . ( வைத்தியபரி .) 4. மேற்கு . ( 2 , 4 
பிங்கல . சம நிஎ. ) 

வாருணி -1. அகத்தியன் . வருணன் வீரி 
யத்துக்குபிறந்ததனா லிப்பெயர் வந்ததென்பர் . 
( அபிதாநசி .) 2. ஆட்டாங்கொடி . ( தைலவ .) 
3. கள் . ( பிங்கல . ககசசு . ) 4. சதயநாள் . வருண 
சம்பந்தமுடையதனாலிப்பெயராயினது , 5.வரு 
ணன் குமாரி . ( அபிதானசிக் ) 

வாருதல் -1 . கொள்ளல் . ( சூ . நிக . சு : ஙக .. ) 
2. மயிர்கோதுதல் .( வழக் .) 3. யாழ்நரம்புகளைக் 
கூடத்தழுவல். ( பத்துப்பாட் .) 
வாருதி -5 வச்சாரம் . 
வாரு வகை - தண்ணீர் . ( வைத்தியபரி .) 
வாரென வாவென. ( பரிபாடல் .) 
வாரை - 1. ஆவரை . ( வைத்தியபரி.) 2 . 
காத்தண்டு . இது : சுமைதடியென்க. ( வழக் . ) 

வால் -- 1 . இளமை , ( சிலப் . ) 2. சுத்தம் . 3 . 
தோகை . 4. பெருமை . 5. மிகுதி . 6. வெண் 
மை . ( 1 , 2 , 3 , 4 - பிங்கல . ச OG அ . ) 5 , 6- சூ . 
நிக . கக: வகரவெ . கக .) 
வால்வெள்ளி - ஓர் நட்சத்திரம் . ( வழக் . ) 
வாலகிருமி - பேன் . ( வைத்தியபரி ) 
வாலகில்ல ! - ) பிரமன் மானசபுத்திரனா 
வாலகில்லியர்- ( கிய கிருது என்பவனுக் 
குப்பிறந்தவர் , தாய் கிரியை, இவர்கள் அறுபதி 
னாபிரவர் அங்குஷ்ட அளவினதாகிய தேகத் 
தைப்பெற்றவர் , மகா தவசிரேட்டர் , இவர்கள் 
நாள்தோறுஞ் சூரியாதத்தைப் பிரதக்ஷிணஞ் 
செய்து கொண்டிருப்பர் , இந்திரனைக் கருடனா 
லவமானப்படும்படி சாபமிட்டவர் , இவர்கள் 
பிரமன் உரோமங்களில் பிறந்தவர் என்றுங்கூறு 
வர் . ( அபிதாநசிங் .) இராமா . ஆரணிய . அகத்தி 
யப்படலத்தில் . " பண்டைய வயன்றருபாலகில் 
லரும் " என்றார் . 


வாலுறை 


கஉசு 


வாழபுளப்பி 


- 


வாலசிகிச்சை- ஓர் நூல். (சிந்தா.) வாலுவர் - மடையர். ( பிங்கல . அஉக . ) 
வாலதி- விலங்கின்வால் . ( சூ . நிக . ந : 2 

) 

வாலுளுவை - ஓர் மருந்து . ( வழக் . ) 
வாலபத்திரம் - கருங்காலி . ( மலையக . ) வாலூகம் -நஞ்சு . ( வைத்தியபரி .) 
வாலபுட்டி - முல்லை . ( மலையக ) 

வாலேபம்- கழுதை . ( பிங்கல . உச.உ.) 
வாலம் -1. கந்தைத்துணி . ( வழக் ) 2. வால் . சூ . நிகண்டில் . வாலேயமென்பர் . 
அம் - சாரியை . 

வாலை - 1. இரசம் , ( வைத்தியபரி . ) 2 . 
வாலமாலம் - அரி தாரம் .( வைத்தியபரி .) | இளமைப்பருவம் . ( வழக்.) 3. ஓர் சத்தி 
வாலாசம் - சாதிலிங்கத்தில்வடித்த ரசம் . வாலாம்பிகைபார் . 4. திராவகம் வடிக்கும் பாத் 
( வைத்தியபரி .) 

திரம் . ( வைத்தியபரி . ) 5. பன்னிருவயதிற் 
வாலரியுரி - கிளியூறற்பட்டை . ( தைலவ .) பெண் . ( வழக். ) 
வாலவம் பாலவம் . இது புலிக்கரணம் . 

வாலை சாரம் - சத்திசாரம் . ( வைத்தியபரி .) 
( வருஷாதி நூல் . டுக . பக் . ) 

வாலைாதபதிகாரம் - சீனக்காரம் . ( வைத் 
வாலன் - வாலப்பருவன் . ( வழக்.) தியபரி .) 
வாலவாயம் - வைடூரியம் . ( பிங்கல கஉக்க .) 

வாவயம்- துளசி . ( வைத்தியபரி .) 
வாலாம்பிகை - திருநெய்த்தானத்திருக் 

வாவரியுரி - கிளியூறற்பட்டை . ( தைலவ . ) 
குந் தேவியார் பெயர் . ( அபிதாககோ .) 

வாவல் -1 . கடத்தல் . 2. வௌவால் . ( 1 , 
வாலாமை -1 . ஆசௌசம் . இது : சுத்த 

2 - சூ . நிக கக : வகரவெ . க .) 
மின்மையாம் . வால்- தூய்மை . (சிலப் .) 2 . 

வர்வி - குளம் . (பெரியபு . தடுத்தாட் . கசு ஈ . ) 
மகளிர்சூதகம் . ( சூ . நிக . அ : எக . ) 

வாவுதல் தாவுதல் . ( இராமா . பாலகா . 
வாலான்- ஓர் நெல் . ( வழக் . ) 

அகலிகைப் . நசு . ) 
வாலி -1 . அலாயுதன் , 2 , கரிக்குருவி . 3 . 

வாழ்க்கை -1. ஊர் . ( சூ . நிக . டூ : ஈச . ) 2 . 
கிட்கிந்தை மன்னன் . 4. குதிரைவாலி . ( 1 , 3 

செல்வம் . ( சூ . நிக . அ : ங2 . ) 3. மருதநிலத்தூர். 
சூ . மிக கக : ல.வெ. உங . ) ( 2 , 4 - வைத்திய 

(சூ . நிக . ரு :ச .) 4. வாழ்தல் . கை - தொழிற் 
பரி . ) 

பெயர் விகுதி . 5. வாழ்நாள் . ( பதிற்றுப்பத் .) 
வாலிகை -- மணல் . 
வாலிதன்று-- நன்றன்று . ( சிந்தா .) 

வாழ்க்கைத் துணை - இல்லவள். ( சூ . நிக . 
வாலிசர் - வாலீசர் . 

2 .: எ க . ) 
வாலிது- தூயது . ( உ -ம். ) “ வாலிதாம்பக்கம் வாழ்கென - வாழ்க . (சிந்தா .) ஈறின்று . 
இருந்தைக்கிருந்தன்று ” ( நாலடி . அறிவின்மை . 

வாழ்ச்சி - வாழ்நாள் . ( பதிற்றுப்பத் ) 
அ ) 

வாழ்த்தல் - துதித்தல் . ( உ -ம் .) “ வாழ்த்த 
வாலிபம்- பாலியம் . ( வழக் . ) 

வாயுநினைக்க மடநெஞ்சும் " ( தேவார. திரு 
வாலிபன் இளமைப்பருவமுடையவன் . 

நாவுக்கர. தனித்திருத் . எ . 
( வழக் . ) 

வாழ்த்து - 1. ஆசீர்வாதம். (காஞ்சிப் . 
வாலிய- வெள்ளிய . ( ஐங்குறு நூ .) 

ஒழுக்கப். க 2 . ) 2. ஓரலங்காரம் . ( தண்டி . 
வாலியம் -- பாலியம் . 

பொருளணி . நஈ . ) 3. சோபனம் பாடுதல். 
வாலியோன்- பலராமன் . ( புறநா . ) 

( வழக் . ) 4. தெரிநிலைவினைப்பகுதி . 5. மங்களா 
வாலீசர் - வாலிபர் . ( உ - ம் .) “ பாலரொடு 

சாணைமூன்றிலொன்றுமாம் . ( தண்டி . பொது 
வாலீசர் ( சி . சி . சு - பக் . ச .) 

வியல் . எ . ) 
வாலீசுவரர்-- குரங்கணின் முட்டத்திலே வாழ்த்துதல் - வாழ்த்தல் . 
யிருக்குஞ் சுவாமிபெயர் . ( அபிதாநகோ.) 

வாழ்த்துவிலக்கு -- ஓரலங்காரம் . அது : 
வாலு - வாலுளுவையரிசி . ( வைத்தியபரி. ) வாழ்த்தி தன்னிலைமை குறித்து விலக்குவது . 
வாலுகப்பிரபை - ஏழ்நரகவட்டத்தொன்று ( தண்டி . பொருளணி . க. ) 
சுடுமணல்வட்டம் (சூ . நிக . க 2 : எஉ .) 

வாழ்தல் - உயிர்வாழ்தல் . ( வள் . ககஙச. ) 
வாலுகம் -1 . மணல் . ( வைத்தியபரி . ) 2 . வாழ்நர் -- வாழ்வோர் . ( புறநா . ) 
வெண்மணல். ( பிங்கல . டுடுடீ . ) 

வாழ்வாட்டி- சுமங்கலி. ( வழக் .) 
வாலுகை - வாலுளுவை . ( வைத்தியபரி .) வாழ்விழந்தாள்- அமங்கலி . ( வழக் . ) 
வாலுங்கி -1. கக்கரி . (பிங்கல . உககக .) வாழ்வு - ரீவிதம் . (சிந்தா.) 
2 , வாலுளுவையரிசி . ( வைத்தியபரி . ) 

வாழகம் - குந்திருக்கம் . ( வைத்தியபரி .) 
வாலுறை- அடுப்பு . ( வைத்தியபரி .) வாழபுளப்பி - முல்லை. ( வைத்தியபரி .) 


- 2 


வாளியம்பு 


கஎஉஎ 


வான நாடு 


வாளுழவன் - வாட்படைவீரன் . ( திருவிளை . 
அங்கம்வெட் , கச . ) 

வாளை - ஓர்மீன் . ( இராமா . உயுத்தகாண் 
டம் . முதற்போர்ப் . உருசு . ) 

வாளை கடியன் - விடமுள்ள ஓர் கடற்பாம்பு . 
( வழக்குண்டுபோலும் . ) 
வாளேறு - வாள்வெட்டு. (சிந்தா.) 
வாற்கோதுமை - ஒருவகைத் தானியம் . 
( வழக் ) 
வாற்சல்லியம் - சிநேகம் . ( வழக் . ) 
வாறது- அரியாது . ( பத்துப்பாட் .) 
வாறன் - கப்பலின் கயிறு . ஓர் சூழூஉக்குறி . 
வான் -1 . ஆகாயம் . 2. இடைச்சொல் . 3 . 
ஓர் மரம் . 4. பெருமை . 5. மழை . 6. மேகம் . 
7. வலி . ( 1 , 2 , 3 , 4 , 5 , 6 , 7 - பிங்கல . சமசுஉ . ) 
வான் குணம் -- ஒலி . (பரிபாடல் .) 
வான் கொடி- வானவல்லி , மின் . 
வான்கோழி- ஓர் கோழி . ( உ - ம் . ) 
மயிலாடக்கண்டிருந்தவான்கோழி என்று மூது 
ரையிற் கூறுவர் . 

வான்பயிர் - மழை நீரைநோக்கியிருக்கும் 
புன்னிலப்பயிர் . ( வழக். ) 
வான்புலம் - உண்மையறிவு. (சிந்தா .) 
வான்மீளது --ஓர் மிளகு . ( வைத்தியபரி .) 
வான்மீகபலம்- எலுமிச்சை . ( வைத்திய 


கான 


வாழவந்த நாயகி திருவாஞ்சியத்திருக் 
குந் தேவிபெயர் . ( அபிதாநகோ.) 

வாழாக்கேடி - விவாக முற்றிருந்தும் வாழா 
மற் கேடுற்றிருப்பவள். ( வழக் . ) 

வாழி -1 . முன்னிலையசை இடைச்சொல் . 
( சூ . நிக . க 0 : கசு . ) 2 வாழியவென்னும் வியங் 
கோள் ஈறுகெட்டுவாழியெனவும் வரும் . (நன் 
னூ . உயிறீற்றுப் . கஅ . ) 
வாழித்தல்- ) 

) 
வாழிப்பு- மதர்த்துவளர் தல். ( வழக் .) 
வாழிய -1 . முன்னிலையசைச்சொல் . ( நன் 
னூ . இடையிய. உக . ) 2. வாழ்த்துப்பொருளில் 
வரும் வியங்கோள் வினைமுற்று . ( நன்னூ . 
வினையியல் , கக . ) 
வாழியர் - வாழ்க ( ஐங்குறு நூ .) 
வாழதல் - வாழ்தல் . ( வழக் .) 
வாழமோர் -- வாழ்பவர் . ( பதிற்றுப்பத் . ) 
வாழை - கதலி . ( சூ . நிச . ச : கஉ . ) 
வாழைப்பழத்தி எருமைநாக்கிப் பூடு. 
( வைத்தியபரி . ) 

வாள் -1. ஒளி . 2. வாளாயுதம் . ( 1 , 2 - பிங் 
கல , சமநிக . ) 

வாள்கைக் கொண்டாள் துர்க்கை. 
( சூ . நிக . க : சக ) 

வாள்வரிக் கொடுங்காய் வளைந்த வரி 
களையுடைய வெள்ளரிக்காய் . ( சிலப் . ) 
வாள்வீரம் - கூவிளமரம் (பரிபாடல் .) 
வாளகம் -- வெட்டிவேர் . ( வைத்தியபரி . ) 
வாளம் -1 . சக்கரவாளகிரிக்கும் பெயர்கூறு 
வர் . 2. சக்கரவாளப்புள் . ( இராமா . கிட்கிந்தா. 
பம்பை . உச . ) 3. நேர்வாளம் ( வைத்தியபரி .) 
4. வாள் . அம் - சாரியை . 
வாளரம்- ஒருவகையாம் . ( மணிமே . ) 
வாளவரை- ஓரவரை. ( பதார்த்தகுணசிந் 
எஅ 2 . ) 

வாளா -1. சும்மா , பயனில்லாமை . ( திரு 
விளை , இடைக்காடன் பிணக் , எ . ) 2. மொநம் . 
( சூ . நிக . க : ருரு . ) 

வாளாண்மை -1 . வாளாற்செய்யும் ஆண் 
மை . 2. வாளையாளுந்தன்மை . ( 1,2 - வள்.சுஉ.ச . 
உரை.) 

வாளாமை - சும்மாயிருக்குந்தன்மை . மை 
விகுதி . மௌனமாம் . 

வாளி -1 . அம்பு . ( இராமா . உத்தரகாண் 
டம் . இராவணன் வதை . ககஅ . ) 2. மாதர்காத 
ணியினொன்று . ( வழக் . ) 3. வட்டம் . (சிந்தா .) 
4. வட்டமாயோடல் . ( சூ. நிக . க : சஉ . ) 
வாளியம்பு - அலகம்பு . ( சிந்தா . ) 


- 


- 


பரி ) 


வான்மீகம் -1 . குங்குமப்பூ . ( வைத்தியபரி .) 
2. வான்மீகியாவியற்றிய ராமாயணம் . 
( வழக் . ) 
வான்மீகி 

இராமாயணஞ்செய்தவோர் 
முநிவர் . ( இராமா . பாலகா . நாட்டுப்படலம்.க .) 

வான்மீகியார் -- 1. ஒரு புலவரென்பர் . 
இவர் பாடலொன்று புறநானூற்றி 
லுள்ளது . 2 முதற்சங்கத்திருந்த ஒரு சிறந்த 
தமிழ்ப்புலவர் . ( அபிதானகோ . ) இவர்செய்த 
நூலை நச்சினார்க்கினியர். தலையாயவோத்தென் 
பர் . 
வான் மீன் -- நட்டத்திரம் . ( பிங்கல . உசுக ) 
வானக்கல் - 1.காக்கைக்கல் , 2 வீடுமுதலிய 
வற்றின் அஸ்திபாரக்கல்லென்றுங்கூறுவர் . 

வானகம் -1 . தேவலோகம் . ( உ -ம் ) “ வான 
கங்கையுறினும் வேண்டார் (நாலடி, மானம் . 
க 0 . ) 2. மஞ்சாடி . ( வைத்தியபரி .) 

வான சாத்திரம் - நாள் கோள்களின் போக்கு 
வரவுமுதலியவற்றையறியு நூல் . ( வழக் ) 
வானட்சத்திரம் - வால்வெள்ளி . ( வழக் .) 
வான நாடு -1 . தேவலோகம் ( திருவிளை. 
இந்திரன் முடிமேல்வளை. ஈ.அ. ) 2. பொன்னாங் 
காணி , ( வைத்தியபரி ) 


வானிறை 


கஎ 2 - அ 


விக்கிரமபாண்டியன் 


வானப்பிரத்தம் - 1. இலுப்பை . ( வைத் வானிரியம் - பேராமுட்டி . ( வைத்தியபரி .) 
தியபரி . ) 2 நான்காசிரமங்களினொன்று , அது : வானீரம்- நீர்வஞ்சி . ( வைத்தியபரி .) 
வனத்திற்றவஞ்செய்தல் . ( பொருட்டொகை .) வானுயர் - வானிலுள்ளாள் . (சிந்தா .) 
வள் . ஈக . உரை . 3. பலாசு . வைத்தியபரி .) வானுலகம் - சுவர்க்கம் . ( பிங்கல . க . ) 

வானப்பிரத்தன் - வனத்திற்றவஞ்செய்யு வானேறு - இடி . (பிங்கல . சு 0 . ) 
மூன்றாமாசிரமி . ( அபிதா . ) 

வானேர் - வானவர் . ( சூ . நிக . க : சஉ . ) 
வானப்பிரத்தி - 1. பூவாதுகாய்க்குமரம் . வானோர் கோமான் - இந்திரன் . ( சூ . நிக . 
( வைத்தியபரி .)2. வனத்திற்றவஞ்செய்பவள் . 

க : 20. ) 
வானப்பிரியை- இலுப்பைமரம் . ( வைத் வானேழ துவன் - பிரமன் . (சூ.நிக.க.கசு . ) 
தியபரி . ) 

வானேர்வரம் - தேவர்கள் பேறு நான்கு . 
வானபத்தி- பூவாதுகாய்க்குமரம் . ( வைத் அவை : இலகு , சூக்குமம் , அக்ஷயம் , பிரகாசம் 
தியபரி . ) 

முறையே , இலகு - கனமின்மை . சூக்குமம் -- 
வானபத்தியம்- பலாசு . ( வைத்தியபரி , ) கண்டிப்பின்மை , நுண்மையுமாம் . அக்ஷயம் - 
வானம் - 1. வீடுமுதலியவற்றின் அஸ்தி கேடின்மை பிரகாசம் - சோதிமயம் . பொருட் 
வாரம் . ( வழக் . ) 2. ஆகாயம் . 3. உலர்மாம் . டொகை , நிக . ஙஙஎ , ஙசக - வரையறிக . 
4. மரக்கனி. 5. மழைமுதலியவற்றிற்கும் பெ 
யர் கூறுவர் . ( 2,3,4 - பிங்கல . ச 0 • 0 . ) ( 5 -மணி 

வி . 
மே . ) 
வானம்பாடி-- சாதகப்புள் . ( ஐங்குறு நூ . ) 
வானமடை -- கௌரிபாஷாணம் . ( வைத் வி -1 . அதிகம் , அறிவு , இன்மை , நிச்சயம் , 
தியபரி . ) 

பிரிவு , வித்தியாசம் , வெறுப்பு இவற்றைக் 
வானமாதேவியாண்டான் - நாதமுனிகளை காட்டும் ஓர் உபசர்க்கம் . உதாரணம் பின்வந் 
யாசிரியித்த ஸ்ரீவைஷ்ணவர். ( அபிதாநசி . ) துழிவந்துழிக்கண்டுணர்க . 2. ஆகாயம். 3 . 

வானமாமலை ஜீயர் மணவாளமாமுனிக திசை . இன்மையன்றி பிறிது , மறை யென் 
ளாலேற்படுத்தப்பட்டவர். ( அபிதாநசி . ) னும் இருபொருளிலும் வருமென்பர். ( இலக் 
வானரக் கொடியோன் 

அருச்சு நன் . கணக்கொத்து . ஒழிபிய . கச . சூத்திரத்தில் , 
( பிங்கல . எசங ) 

விக்கம் -- யானைக்கன்று . 
வான ரகதி - குதிரைக்கதி யைந்தினொன்று . விக்கல் - ஓர் நோய் , விக்கு கல் . ( வழக் .) 
( சூ . நிக . க 2 : சக . ) 

விக்கிதம் குதிரை ஐங்கதியினொன்று . 
வானரநேயம்- பழமுண்ணிப்பாலை . ( மலை ( சிந்தாமணி . காந்தருவதத்தையாரிலம்பகம் 
யக . ) . 

உகஉ , கவியுரை . ) 
வானரப்பகை- நண்டு . ( வைத்தியபரி .) விக்கியாதம் ) 
வானரம்-- குரங்கு . (பிங்கல . உ ருசு.) விக்கியாதி- / 

கீர்த்தி . ( வழக் . ) 
வானலம் - ஒருவகைத்துளசி . ( வைத்திய விக்கியாபனம் - விக்ஞாபனம் , அறிவிப்பு . 
பரி . ) 

( வழக் . ) 
வானவர் - தேவர் . ( பிங்கல . கஎஎ . ) 

விக்கியானம் - கல்வி . ( வழக் . ) 
வானவரம்பன் - சேரன் . ( சூ. நிக . உ : கஅ . ) விக்கிரகம் -1 . உடம்பு , உருவம் . ( பிங்கல. 
வானவல்லி - மின்னுக்கொடி . ( சிலப் . ) ககச . ) 2. பிரிவு . ( வள் . சுக . அதிகாரம் . முக 
வானவன் - 1. சேரன் . ( பிங்கல , எசரு ) 
2. தேவன் . ( இராமா . சுந்தரகா . காட்சிப் க ) 

விக்கிரம 

பதினான்காவதாண்டு . ( வரு 
வானவில் -- இந்திரவில் . ( பிங்கல . அக . ) ஷாதி.நூல் . ) 
வானவூர்தி - விமானம் . ( புறநா ) 

விக்கிரமகஞ்சுகபாண்டியன் - ஒரு பாண் 
வானாசி - கார்போகரிசி . (ைைத்தியபரி .) டியன் . ( அபிகா நசிந் . ) 
வானி -1. ஆன்பொருந்தந்தி . 2. துகிற் விக்கிரமசிங்கன் - விக்கிரமாதித்தெனென் 
கொடி . 3. படை , 4 , மேற்கட்டி . 5. வானிப்பூ பர் . 
( பத்துப்பாட் .) ( 1 , 2 , 3, 4 - பிங்கல . சமசுக. ) விக்கிரமசோழன் -- ஒரு சோழன் . ( அபி 
வானிதி- மனோசிலை. ( வைத்தியபரி .) தாநசிந் . ) 
வானியம்-வனம் . 

விக்கிரமபாண்டியன் - ஓர் பாண்டியன் . 
வானிறை - நீர்நிறைந்தமேகம் , ( பரிபாடல் .) / ( அபிதாநசிம்.) 


- 


வுரை . ) 


விகதி 


கஎஉகூ 


விகாரி 


விக்கிரமம் -1. ஒழுங்கு வித்தியாசம் . வி விகந்தகம்- இலந்தை . ( வைத்தியபரி .) 
வித்தியாம் - கிரமம் - ஒழுங்கு . 2. பராக்கிரமம் . விகத நம்- கதநமின்மை. 
( திருவிளை . யானையெய் . 2. ) 

விகம நம்- வித்தியாசநடை . கமனம் -நடை . 
விக்கிரமவாதபாண்டியன் - ஒரு பாண்டி விகமம் - பிரிவு. ( வைத்தியபரி . ) 
யன் . ( அபிதாநசிந் .) 

விகர்ணன் - துரியோதனன் றம்பி . ( அபி 
விக்கிரமாதித்தன்- ) பாண வம்சத்தாசன் தாங்கோ . ) 
விக்கிரமார்க்கன்- | ( அபிதாகசிந் . ) பலி விகர்த்தன் -- சூரியன் . ( பிங்கல . உக .) 
யின் வம்சத்தவனென்றுங்கூறுவர் . உச்சயினி விகரம் -1 . இபைபின்மை. 2. நோய் . 3 . 
புரத்தரசனென்றுங்கூறுவர் . 

பிரிவு 1 , 2 , 3- ( உ -ம் .) வரிற்கொள்க . 
விக்கிரமீ -1 . சிங்கம் , பராக்கிரமத்தையு விகலம்- குறைபாடு . ( பிங்கல . உஉ mo .) 
டையதென்பது . 2. பராக்கிரமத்தையுடையவ விகலாசுரன் - பாற்கடலில்வந்து தேவரை 
னென்பதுமாம் . 

வருத்திச்சிவமூர்த்தியாற் கிழியுண்டிறந்தவன் . 
விக்கிராந்தம் - வீரம் . ( வைத்தியபரி .) ( அபிதாநசிக் . ) 
விக்கிரோசனம் - இகழ்ச்சி , 

விகலிதம் -1 . சிந்தல் . 2. வடிதல் . (வழக் .) 
விக்கினகரம் -- விக்கினந்தடுத்தல் . 

விகலை - கால நுட்பம் . ( சூ . நிக . க : எசு .) 
விக்கினம் - இடையூறு. ( சூ நிக . அ : கஎ . ) 

விகற்பத்தின்ழடித்தல் - விளங்குதற்பொ 
விக்கினேசன் ) விநாயகன் . தன்னை 

ருட்டுப் பல வேறுபாடுகளின் சிறப்புவாய்ப்பாட் 
விக்கினேசுவான்- | வேண்டினவர்க்கு டால் முடித்தலாம் . ( நன்னூ . பொதுப்பா . கச . ) 
விக்கினத்தைத் தீர்ப்பதற்கும் , வேண்டாதவர்க் விகற்பம் -1 . உறழ்ச்சி . ( நன்னூ . உயிரீற் 
கு விக்கினத்தைக் கொடுப்பதற்குந் தலைவனாத றுப். க .5 , உரை . ) 2. வேறுபாடு . 3. பேதம் . 
லால் இப்பெயராயிற்றென்பர் . 

( 2 , 3- தர்க்கா பிர்தம் . ) 
விக்குள் விக்கல் . உள்தொழிப்பெயர் விகற்பித்தல்- வேறுபடுத்தல் . 
விகுதி . ( நன்னூ . பதவிய. கஈ . உரை . ) 

விகற்பு - விகற்பித்தல் . பு - தொழிற்பெயர் 
விகங்கதம் - இலந்தை . ( வைத்தியபரி .) விகுதி . 

விசங்கம் -1. அம்பு. 2. அன்னம் . ( பிங் விகன்னன் - செவிடன் . வி -- இன்மை 
கல உஙகக . ) 3. பறவை . ( பிங்கல . 2. ஙகக . ) கன்னம் காது . 
விகசதா - மூக்கிரட்டை . ( வைத்தியபரி .) 

விகனம்- கனமில்லாதது . வி-- இன்மைப் 
விகசம் -1 . மஞ்சாடி . ( மலையக . ) 2. மலர் 

பொருளில் வந்தது . 
தல் , 

விகாகம் -- அமிழ்ந்துதல் . 
விகசனம்- புன்னகை. 

விகாசதம் -- விகாசம் . 
விகசித்தல் - மலர்தல் . ( வழக் ) 

விகாசம் | 1. விரித்தல். ( வழக். ) 2 . 
விகசிதம் - 1. புனமுருக்கு . ( வைத்திய 

விகாசனம்- வெளிப்படுத்தல். 
பரி . ) 2. மந்தகாசம் . 3. மலர் தல் . (2 , 3 - வழக் .) 

விகாதம் - விரோதம் . ( வழக் .) 
விகடகவி பரிகாசக்கவி சொல்வோன் . 

விகாதித்தல் 

- விகாதஞ்செய்தல். ( வழக் . ) 
( வழக் .) 
விகடசக்கரன் - காஞ்சிவிநாயகர். ( காஞ் 

விகாய் - ஓர் மரம் . ( வைத்தியபரி . ) 
சிப் . பாயிர , உ . ) 

விகாரப்புணர்ச்சி - நிலைமொழியேனும் 
விகடம் - வேறுபாடு , ( சூ . நிக . அ : சுடு . ) 

வருமொ ழியேனும் , இவ்விரு மொழியுயேனும் 

தோன்றல் திரிதல் கெடுதலென்னும் : விகாரத் 
விகடி - விகடஞ்செய்பவன் , விகடஞ்செய் 

தோடுபுணர்வது . இலக்கணச்சுருக்கம் , புணரி 
பவள் . ( வழக் . ) 

யல் . 
விகண்டிதம் - கண்டிப்பின்மை. ( வழக் . ) 
வி - இன்மை . 

விகாரம் -1 . காமக்கவலை , 2. வேற்றுமைப் 

படுதல். ( 1 , 2 - வழச் . ) 
விகண்டிப்பு 

விகாரவுவமை - ஓரலங்காரம் . உவமையை 
விகணனம் - மிகுதியாகக்கணித்தல் , வி விகாரப்படுத்தி உவமிப்பது . ( தண்டி , பொரு 
மிகுதி . கணனம் -கணித்தல் . 

ளணியில் . கா .) 
விகணிதம் - கணிப்பிலாமை , 

விகாரி - 1. இருபத்திரண்டாவதாண்டு . 
விகதம்-இட்டமானது . உதாரணம்வரிற் ( வருஷாதி நூல். ) 2 விகாரமுடையவள் விகார 
விகதி - தோழன் , கொள்க . முடையவன் என்றும் பொருளாம் , 


விகண்டித்தல்- } விகண்டிதம் . 


217 


விச்சிரமம் 


கஎங 0 


விச்சை 


தாநசிர் . ) 


விகாரித்தல் -1. பேதித்தல் , 2. மோகித் விச்சிராந்தி-- விசிராந்தி , ஓய்வு . ( வழக். ) 
தல் . ( 1 , 2 - வழக் .) 

விச்சிரானம் - பேதிமருந்து . 
விகிதம் - 1. சிநேகம் . ( வழக் . ) 2. விதிக்கப் விச்சிரிப்பு - சீச்சிலுப்பான் . ( வழக் . ) 
பட்டது . ( தர்க்காமிர்தம் .) 

விச்சிறல் - கோரை . ( மலையக . ) 
விகிர்தி - 1. இருபத்துநான்காவதாண்டு . விச்சிரவா - விசிரவசு முனிவருக்கு ஒரு 
( வருஷா.) 2. விகுதி . ( நன்னூ . பதவிய , சு . பெயர் . ( அபிதாநசிங் . ) 
உரை .) 3. வேறுபாடு . ( பிங்கல . கஅகச . ) விச்சிரவாத - புலத்தியன் குமரன் . ( அபி 
விகிரம்- பறவை . ( சூ. நிக . ஈ : சு.அ.) 
விகிருதம்-- செய்யப்படாதது . கிருதம் விச்சின்னம் - வேறாகாத்தன்மை . 
செய்யப்பட்டது . 

விச்சு - வித்து . ( உ - ம் . ) “ விச்சின்றிநாறு 
விகிருதாசுரன் -- விநாயகராலி றந்தவன் . செய்வானும் " (கிருநாவுக்கர , தேவார. திரு 
( அபி,தாகசிங்.) 

வாரூர் . 2.) 
விகிருதி -1 . விகிர்தியென்னும் இருபத்து விச் சுவகன்மன் -- இவன்றேவ கம்மாளரி 
நான்காவது வருடம் . ( வருஷாதி ) 2 வேறு லொருவன் . 
படுதல் . ( வழக் . ) 3. கவலை முதலியவற்றிற்குப் 

விச்சுவகாசிபம் - சிற்பநூல் முப்பத்தி 
பெயர்கூறுவர். ( உ - ம் . ) வரிற்கொள்க . ரண்டினொன்று . ( பொருட் . நிக .) 
விகீரணம்- எருக்கிலை . ( வைத்தியபரி .) விச்சுவகாரணன்- தன் திருவுருவில் உல 
விதணம் - குணமின்மை. ( வழக்.) கந்தோன்றியொடுங்குமா தலாற் சிவபிரானுக்கு 
விதணி -1 . கள் . ( சூ . நிக . அ : ஈ o ) 2 குன விச்சுவகாரணனென்று ஒரு பெயராம் . ( சி . சி . 
மில்லாதவள் . ( வழக் . ) 

5 : 5 அ . உரை. ) 
விகுதி -1. பகுபதவுறுப்பினொன்று . ( நன் விசீசுவசாரம்- ) சிற்பநூல் முப்பத்தி 
ஓ . பதவிய , க . ) 2. விகாரம் . (நன்னூ . விருத். விச்சுவதருமம்- ரண்டி னொன் று . 
பதவிய , சு , உரை ) 

( பொருட் . நீ -5 ) 
விதம்- வெள்ளெருக்கு . ( வைத்தியபரி . ) விசீசுவதேவர் - விசுவதேவர், பிதிர்த்தே 
விகூனிகை - மூக்கு . ( வைத்தியபரி ) வர்களிலொருவகையார் . 
விகேடகன்- நீங்குசெய்வோன் , 

விச்சுவநாதன்- சிவபிரான் , உலகநாதன் 
விகேடம் 

என்பதாம் . 
விகேடனம்- | தீங்கு , துக்கம் . 

விச்சுவநேமிதானம் - ஒரு தானம் . ( அபி 
விகௌதுகம் -- சந்தோஷமின்மை முத தாகசிந் .) 
லிய பொரூளைத்தரும் . கௌதுகம் - சந்தோஷ விச்சுவபோதம் சிற்ப நூல் முப்பத்தி 
முதலிய பொருளைத் தருதலைக்கௌதுகம் என் ரண்டினொன்று . ( பொருட். நிக . ) 
னும் பதத்தைப்பார்த்தறிக . 

விச்சுவம் - விசுவம் , உலகம் . ( சி . சி . க : 
விங்களம் - கபட முதலியவற்றிற்குப் பெய சஅ . உரை. ) 
ரென்பர் . ( உ - ம் . ) வரிற்கொள்க. 

விச்சுவருபி -உலகமாய் நிற்றலால் விச்சுவ 
விங்களித்தல் - சூதுசெய்தன் முதலிய ரூபியென்று சிவபிரானுக்கொருபெயர் . ( சி . சி . 
பொருளைத் தருமென்பர். (உ - ம் . )வரிற்கொள்க . க : ச.அ. உரை . ) 
விச்சதையன் - புல்லூரி. ( வைத்தியபரி .) விச்சுவாதிகன் - உலகினைக்கடந்து நிற்ற 
விச்சநந்தா- வெள்ளெருக்கு . ( வைத்திய லாற் விச்சுவா திகனென்று சிவபிரானுக்கொரு 
பரி . ) 

பெயர் . ( சி. சி. க : அ . உரை .) 
விச்சல்லி - பேய்த்திம்மட்டி . ( வைத்திய விச்சுவாவசு - ஒருகந்தருவன் ( திருவிளை . 
பரி . ) 

தடா தகைப் , கடு. ) 
விச்சலன் - கலியாணபுரத்தையாண்ட விச்சுவேசம் -சிற்ப நூல் முப்பத்திரண்டி 
சமணராசன் . ( அபிதாநசிங் . ) 

னொன்று . ( பொருட் . நிக . ) 
விச்சாதரர் - வித்தியாதரர் . ( தண்டியலங் . விச்சுவேசன்- விசுவேசன் , சிவபிரான் . 
பொருளணியிய , எசு , உரை. ) 

விச்சுளி - ஓர் பறவை . ( வைத்தியமூ.அக . ) 
விச்சிக்கோன்- கபிலராற் பாடப்பெற்ற விச்சை -1 . அறிவு . (திருவிளை, விருத்த 
ஓர் சிற்றாசன் . (புறநா .) 

குமார . அ .) 2. தெரு . (பிங்கல . சுச O.) 3.வித் 
விச்சித்திரம் - விசித்திரம் . 

தை , கல்வி ( சூ . நிக . க o: 20. ) 4. வெள்ளெ 
விச்சிரமம் - ஓய்வு . ( வழக் . ) 

ருக்கு . ( வைத்தியபரி ) 


விசாரகன் 


எஙக 


விசிதம் 


-run 


விசத்துரு- அடம்பு. ( மலையக . ) 

விசாரசருமர் - சண்டேசுரநாயனார் . ( பெரி 
விசதம் -1 . அழகு முதலியவற்றிற்குக்கூறு யபு . சண்டேசுர . கஉ . ) 
வர் . ( உ - ம் . ) வரிற்கொள்க . 2. வெளிப்படை .. விசாரணம் - 1. கொலை . 2. தியானம் . 
( வழக் .) 

விசாரணை -1 . ஆராய்ச்சி , 2. விசாரித்தல் . 
விசப்பிரசூனம் - தாமரை. ( வைத்தியபரி .) ( 1 , 2 - வழக் ) 
விசம் -- தாமரை நூல், ( மலையக .) 

விசாரம் - 1. ஆலோசனை . 2. கவலை . ( 1 , 
விசமம் - சமமின்மை . ( வழக் . ) 

2 - வழக். ) 
விசய - இருபத்தேழாவதாண்டு . ( வருஷாதி விசாரி - 1 , தெரிநிலைவினைப்பகுதி . 2 . 
நூல் . ) 

விசாரமுடையோன் . 
விசயச்சந்தம் 

எழுநூறுகோவை முத் விசாரித்தல்- ) 1.ஆராய்தல் . 2. விசாரணை 
துத்தாழ்வடமென்பர் . 

விசாரிப்பு - செய்தல் . ( 1 , 2 - வழக் . ) 
விசயநகரம் - ஓர் பட்டினம் . அது கன்னட விசாலம் -- 1 , அகலம் . ( சூ . நிக. அ : க . ) 2 . 
தேசத்திலுள்ள இராஜதானியென்பர். ( அபி கடம்பு . ( மலையக .) 3. கிரிவிரசத்திற்கும் மிதி 
தாநசிந் .) 

லைக்கும் இடையிலேஉள்ளநாடு . ( அபிதாநகோ .) 
விசயம் -1 . சருக்கரை , 2. சிவாகமம் இரு 4. சிற்ப நூல் முப்பத்திரண்டினொன்று , ( பொ 
பத்தெட்டினொன்று . ( பொருட் , நிக . ) 3. சூரிய ருட் . நிக . ) 5. பேய்த்திமிட்டி . ( வைத்தியபரி .) 
மண்டலம் . 4. வெற்றி . ( 1 , 3 , 4 - சூ . நிக . கக : விசாலாக்ஷி - காசியிலிருக்குந் தேவியார் - 
சகரவெ . கங . ) 

பெயர் , விசாலமான கண்ணை யுடையவள் . 
விசயன் -1. அர்ச்சுனன் . ( சூ.நிக.உ.கா.) | ( வழக் ) திருப்பைஞ்சீவி , திருப்பாச்சிலாச் 
2. வெற்றியுடையவன் . 

சிராமம் இவற்றிலெழுந்தருளியிருக்குந் தேவி 
விசயர் - விட்டுணுபத்தரிலொருவர் . ( அபி யார் பெயருமாம் . ( அபிதாநகோ .) 
தாநசிந் ) 

விசாலித்தல் - 1 

விரிதல் . (வழக் ) 
விசயார்த்தம் - கைலைமலை. ( சூ.நிக.நி : கசு .) விசாலிட்பு 
விசயை -1 . சீவகனுடை யாற்றாய் .(சிந்தா. ) விசாலை- கங்கைக்கரையிலுள்ள ஓர் பட்ட 
2. துர்க்கை . ( சூ . கெ . க : ச 0 . ) 

ணம் . ( அபிதாநசிந் .) 
விசர்க்கம் - தள்ளுதல் , விடுதல் முதலிய விசி -- 1 . அரி . ( சூ . நிக. எ : நிஉ . ) 2. அலை . 
பொருளைத்தரும் . ( வழக் ) 

3. தெரிநிலைவினைப்பகுதி . 4. வார் . 
விசர்ச்சனம் - விடுதல் . ( வழக்.) 

விசிகம்- அம்ப. ( பிங்கல . கருங சு . ) 
விசர்ப்பம் -1. ஓர் சிலந்தி . 2. பரத்தல் . விசிகரம் - அலை. ( உ - ம் ) (திருக்குற்றாலப். 
1 , 2- ( உ - ம் .) வரிற்கொள்க . 

பாயிரம் . அம்பரத்தின் விசிகரம்போல் . ) 
விசரி .--- தும்பை. ( வைத்தியபரி .) 

விசிகிலம் - மல்லிகை . ( வைத்தியபரி .) 
விசலம் - 1. கஞ்சி . 2. தளிர் . ( 1 , 2 - வைத் விசிகை - முலைக்கச்சு . ( பிங்கல . கஉ 4.0 ) 
தியபரி . ) 

விசிட்டம் -1. மேன்மை . ( வழக் . ) 2. விசே 
விசலி - சீந்தில் . ( வைத்திய பரி . ) 

ஷணத்தோடுகூடியது . ( தர்க்சாமிருதம் .) 
விசலிதன்-- சலனகுணமுள்ளவன் . 

வீசிட்டாத்வைதம் -- ஒரு மதம் . இது , 
விசவல்லி - கீழ்காய்நெல்லி. ( மலையக . ) விட்டுணுவைப் பரமாகக்கொள்ளுமதம் . ( அபி 
விசளம் - விசலம் . ( வைத்தியபரி ) தாநசிந் .) அத்துவிதம் எனபதில் விசிட்டம் 
விசளை - சட்டி . ( சூ . நிக . எ : சுஎ . ) என்னுமடைக் கட்டிக்கூறினர்என அத்துவித 
விசனம் - துன்பம் . (வழக் .) 

வாக்கியத்தெளிவுரை முதலிற் கூறியிருக்கின் 
விசாகதத்தன் - முத்திராராக்ஷம் என்னும் றார் . ஆண்டுக்காண்க. 
நாடகஞ்செய்த ஓர் கவிஞர் . ( அபிதாநகோ ) விசித்தல் - கட்டல் . ( சூ . நிக , க : உசு.. ) 

விசாகம் ஓர் நட்சத்திரம் . ( சூ . நிக . விசித்தி - பிரித்தல் முதலியவற்றிற்கும் 
க: எச . ) 

கூறுவர் . ( உ - ம் . ) வரிற்கொள்க . 
விசாகன் -- குமரன். ( திவாகரம் க : ச . ) விசித்திரம் -1. அதிசயம். ( வழக் . ) 2 . 
விசாதி- அந்நியசாதி . அஃதாவது . மாவும் , 
இலுப்பையும் , ஒன்றினுக் கொன்றந்நிய சாதி விசித்திரவீரியன் - சந்திரகுலத்தாசன் . 
யென்றறிக . (சிவஞா. சித்தி . அளவை . ரு . இவன் சந்தனுகுமரன் . ( அபிதாநசிம்.) 
உரை .) 

விசித்திராங்கம்- மயில் , 
விசாரகன்- ஞாயம் விசாரிப்பவன் . (வழக் .) விசிதம் - விபூதி. 


- 


பேரழகு . 


விசுவநாக்கரம் 


கஎ E2 


விசேட தீக்கை 


- 


- 


விசிதவெர்ளியுப்பு வளையலுப்பு. 
( வைத்தியபரி .) 
விசிப்ப - விம்ம . ( புறநா . ) 
விசிப்பு - விசித்தல் . பு- தொழிற்பெயர் 
விகுதி . 

வசிமந்தம் - வேம்பு. ( வைத்தியபரி . ) 
நிகண்டிற் பிசிமந்தமென்பர் . 
விசிமீ கினி- வேம்பு . ( மலையக . ) 
விசிரகந்தி 

- பொன்னரிதாரம் . ( வைத் 
தியபரி . ) 
விசிரவசு 

- புலத்தியன் புத்திரன் . ( அபி 
தாநகோ . ) 
விசிராமம் - மனமமைதி . 
விசிலம் - கஞ்சி . (வைத்தியபரி . ) 
விசிறி - சிற்றாலவட்டம். ( சூ. நிக . எ : கூஅ .) 
விசிறுதல் - வீசுதல் . ( வழக். ) 
விசினி- தாமரைப்பூந்திரள் . ( வைத்தியபரி .) 
விசு -1 . அதிவிடையம் . ( வைத்தியபரி .) 
2. பதிணைந்தாவதாண்டு. (வருஷாதி நூல் .) 
விசுக்கிடுதல் -விதனப்படுதல் . ( வழக் . ) 
விசுக்கெனல்- சீக்கிரக்குறிப்பு . ( வழக்.) 
விசுத்தம்- மிகுசுத்தம் வி- அதிகம் . 

விசுத்தி -1. அடிநாத்தானம் . அஃது ஆறா 
தாரத்தொன்று . ( பொருட் , நிக. ) 2. மிக்கசுத் 
தம் . வி -- அதிகம் . 
விசுதம் - கறிப்புடோல் . ( வைத்தியபரி .) 
விசும்பு -1 . ஆகாயம் . 2. திசை . 3. தேவ 
லோகம் , 4. மேகம் . 5. வீம்பு . ( வழக் . ) ( 1 , 2 , 
3 , 4 -பிங்கல . ச 0 சுசு , ச 055 . ) 

விசும்புதல் - அசட்டையாய் விலக்கல் . 
( வழக் . ) 
விசுருதி-தீர்த்தி , 
விசுவகர்மன்- தேவதச்சன் , பிரபாசனுக் 
விசுவகன்மா- கு யோகசித்தி யிடத்திற் 
பிறந்த புத்திரனென்பர் . ( அபிதாநகோ .) 

விசுவசித்து - பதினெட்டு யாகத்தொன்று . 
( பொருட் , நிக .) 

விசுவசேநர் -- சேனைமுதலியார். ( அபி 
தாநசிந் . ) 

விசுவதினம் - இராப்பகல் நாழிகை சரியா 
யிருக்கு நாளென்பர் . ( சோதிடர் . ) 

விசுவதேவர்-1 , சிவபிரானுக்கொருபெயர் 
உலகிற்குத் தெய்வமாயுள்ளவர் . 2 பிதிரர்களி 
லொரு வகை பார் . சிராத்த திருத்திற் பூசிக்கப் 
படுபவரென்றும் , அவர்பதின்மரென்றுங் கூறு 
வர் அபிதாகசிந்தாமணியில் . 

விசுவநாக்கரம் -1 . சுக்கு . 2. வேர்க் 
கொம்பு . ( 1 , 2 - வைத்தியபரி . ) 


விசுவநாதன் - 1. சிவனுக்கொருபெயர் . 
உலக நாயகனென்பது பொருள் . 2. காசியிலெ 
ழுந்தருளியிருக்கின்ற சுவாமிபெயர். ( வழக் .) 
விசுவநாள் - உத்திராடம் . ( பிங்கல . உருக .) 
விசுவபதி - அக்கிரி. ( அபிதாநசிங் .) 
விசுவபேடகம் - வேர்க்கொம்பு . ( வைத் 
தியபரி . ) 

விசுவம் -1 . அதிவிடயம் . 2. உலகம் . இது : 
விச்சுவமெனவும்வரும். 3. எல்லாம் . 4. சுக்கு . 
( 1 , 4- வைத்தியபரி.) 

விசுவருபன்- திருமால் , விச்சுவனெனினு 
மாம் இதற்கு உலகவடிவமா யிருப்பவனென் 
பது பொருள். இக்கருத்தை காஞ்சிப்புராணத் 
திற் சார்ந்தார் சயப்படத்தில் 25 -வது கவி 
யில் “ விச்சுவன் சிறைப்புள்ள ர சுயர்த்தவன்" 
எனக்கூறுமாறறிக . 

விசுவநபி -1 , அக்கினியினெழுவித நாவி 
னொன்று . ( எழுநாவைப்பார் .) 2. விசுவரூபன் . 
விசுவரோசனம் - ஒர் கிழங்கு . 
விசுவா- 

தக்கன்பெண் . ( அபிதாநசிங்.) 
விசுவாசம்- பத்தி , ( வழக் .) 
விசுவாசி -1 . விசுவாசமுடையவன் .( வழக்) 
2. வேங்கை . ( வைத்தியபரி .) 
விசுவாசித்தல் - விசுவாசமுறல் . ( வழக்.) 
விசுவாத் துமன் 
விசுவ த்துமா 

விசுவாந்தரியாமி பார். 
விசுவாமித்திரப்பிரியம் -- தென்னை . 
( வைத்திய பரி. ) 
விசுவாமித்திரப்புல் - ஒர் புல். ( வழக் .) 
விசுவாமித்திரர் - ஓர் முநிவர் . (மணிமே .) 
விசுவாவசு - இருப த்தொன்பதாவ தாண்டு . 
( வருஷாதிநூல் . ) 
விகவேசன்- ) விச்சுவேசன் எனினு 
விசுவேசுரன்- மாம் . (காஞ்சிப் . சார்ந் 
தார்சயப் , கக . ) 
விசுவௌடதம் -- சுக்கு . ( வைத்தியபரி .) 
விசுளி - கள். (வைத்தியபரி . ) 
விசூகை - ஓர் நோய். அது , மிக்க தலைச் 
சுழற்சயென்பர் . 

விசேடகாலங்காரம் - ஓரலங்காலம் . ஒப்பு 
மையா , பொதுமையுற்றிருந்த இரண்டு பொ 
ருளுக்கு ஒரு காரணத்தால் விசேடந்தோன்ற 
வுரைத்தலாம் . ( விசாகப் . அணியிலக் . அ 2 .) 
இவற்றைத் தமிழிலிற் சிறப்பணியென்பர் . 

விசேடணம் -1. அடைமொழி . ( நன்னூ . 
பொதுவிய . ரு 0 . உரை .) 2. வேறுபடுத்துவது . 
( தர்க்காமிர்தம் .) 

விசேட தீக்கை- ஒருவகைத்தீக்கை. ( சி . 
சி. அ : ச. உரை .) 


விட்டது 


கஎட 


விட்டுணுவர்த்தனன் 


+ --- 


விசேட பிதிர்கள் - ஈசர் , சதாசிவர் , சாந்தர் 
என்பர் . ( அபிதாநசி .) 

விசேடம் - 1. சிறப்பு (தருக்கசங் . ) 2 . 
மேன்மை . ( வழக் ) 
விசேடித்தல் -- விசேடப்படுத்தல் . ( வழக் ) 
விசேடியம் -- 1 , அடைகொளி. ( நன்னூ . 
பொதுவிய . ரு 0 , உரை .) 2. வேறுபடுத்துவது . 
( தர்க்காமிருதம் .) 

விசேடோக்தியலங்காரம் -- ஓர் அலங்கா 
ரம் . இது , குறைவில்லாத காரணமிருந்துங்காரி 
யம் பிறவாமையைச் சொல்லுதலாம் . காரண 
வாராய்ச்சியணியென்பர் . ( விசாகப் . அணியி 
லக், ஙரு .) 

விசேதம் - துக்கமுதலியவற்றிற்குப் பெயர் 
கூறுவர் . 

விசை -1. தரம் . ( திருவிளை . வலை வீசின . 
ருகா . ) பொறி . ( வழக் . ) 2.விரைவு . ( பிங்கல . 
உக்கச .) 
விசைக்கம்பு - 1 நெய்வார்கருவியினொன் 
விசைத்தடி 

று . ( ஒரு குழூஉக்குறி . 
விசைத்தல்- வேகமுறல் , ( வழக் .) 
விசைப்ப-- துள்ள . ( புறநா.) 
விசையேற்றுதல் பொறியேற்றுதல் . 
( வழக் ) 

விசோகம்- சோகாகிதம் . 
விஞ்சதி- இருபது . ( ஞானாமி . அ . ) 
விஞ்சுதல் - மிகுதல் . ( பிங்கல. உஉரு 2 .) 
விஞ்சை- கல்வி . ( சூ . நிக . க 0 : 20 ) 
லிஞ்சையர் - 1. கல்வியையுடையவர் . 2 . 
வித்தியாதரர் . ( சூ . நிக . க . சச . ) 

விஞ்ஞாதம் - மேலாய அறிவு. வி -மேன்மை . 
ஞாதம் - அறிவு. 
விஞ்ஞாபனம் - அறிவிப்பு . ( வழக் ) 
விஞ்ஞானம் - விசேட அறிவு . 
விஞ்ஞானமயகோசம் - பஞ்சகோ சத் 
தொன்று . ( சி . சி . ச : உங . ) 

விஞ் ஞானாகலா மூவகையான்மாக்களு 
ளொருவர் . (சிவஞா. போத . அ : உரை .) 

விட்கம்பம் - நித்தியயோகத்தொன்று. ( வரு 
ஷாதி நூல். ) 
விட்சி - ஓர் மரமென்பர் . 
விட்சேப்சத்தி- ஓர் சத்தி . அது , சுருங்கி 
விரியத் தக்கது . (நானாசீவவாதக்கட்டளையி 
லறிக . ) 

விட்சேபம் -- 1. கலக்கம் . 2. விரித்தல் 
முதலிய பல பெயர் கூறுவர் . ( உ -ம் . ) வரிற் 
கொள்க . 
விட்டது - தங்கிற்று . (சிந்தா.) 


விட்டம் - 1. அவிட்டம் . ( சூடாமணி . உள்ள 
முடையான் . கச அ . ) 2. வீட்டுவளைகளிரண்டும் 
நீங்காமல் இணைக்கப்படுவது . ( வழக் .) இதற்கு 
நீங்காவிட்டமெனவுங்கூறுவர். 

விட்டாம் - தவத்தோர்பீடம் . ( சூ . நிக . எ : 
கூரு . ) 
விட்டரி-- அகத்தி . ( மலையக . ) 
விட்டல் - விடல் . ( திருவால . திருவிளை . ) 
விட்டவர் - துறந்தோர் . ( வழக் . ) பகைவரு 
மாம் . 

விட்டவாகு பெயர் - அவ்வூர்வந்ததென்புழி . 
ஊர் என்பது இடமாகிய தன்பொருளைவிட்டுத் 
ன்னிடத்திலுள்ள மனிதரை யுணர்தலால் 
விட்டவாகுபெயர். ( நன்னூ , பெயரிய , ஈஈ .) 

விட்டார்கள் தங்கினார்கள் . (சிந்தா .) பகை 
வருமாம் . 
விட்டாற்றி - ஆறுதல் . ( வழக் ) 
விட்டி - விட்டிக்கரணம் . ( விதானமாலை . 
பஞ்சாங்கப் . ஈ o ) 

விட்டிசை தனிச்சொல் . ( யாப் . காரி . 
செய்யுளிய . க 0 . உரை .) 

விட்டிசைத்தல் - பிரிந்திசைத்தல். 
( உ - ம் . ) அ- ஆ . இழந்தானென்றெண்ணப்படும் 
( நாலடி .) 

விட்டில் -1 . ஓர் பறவை . இதனை வெட்டுக் 
கிளியென்பர். இது, நாட்டுக்குற்றமேழி 
னொன்று . ( பொருட் - நிகண் .) 2. பராய்மரம் . 
( சூ . நிக . ச : 20. ) 

வீட்டுணு - 1. திருமால் , வியாபகமுடைய 
வர் என்பர் . ( பிங்கல . கஈ 0.) 2. வியாபகம் . 
விட்டுணுகரந்தை- ) ஓர் பூடு , ( வைத்திய 
விட்டுணுகாந்தி- பரி .) 
விட்டுணுகிராந்தி - ஓர் பூடு . இதன்குணம் 
பதார்த்தகுண சிந்தாமணியிற் காண்க. 
விட்டுணுதந்தி- மூங்கில் . ( வைத்தியபரி .) 
விட்டுணுப்பிரியம் - துளசி . ( வைத்தியபரி .) 
விட்டுணுபதம் -1 . பரமபதம் . 2. வியாபக 
மான இடம் . இது , ஆகாயமென்பர் . இதனால் 
விஷ்ணுபதத்திலிருந்து கங்கை வந்தது என்ப 
தற்கு , ஆகாயத்திலிருந்து கங்கைவந்தது என் 
பர் . 3. பாற்கடல் . 

விட்டுனுபுராணம் - பதிணெண்புராணங் 
களினொன்று . ( அபிதாநசிந் .) 

விட்டுணுழர்த்தி - திருமால் . இவரியல்பு 
அபிதாகசிந்தாமணியிற் பரக்கக்காணலாம் . 

விட்டுணுவர்த்தனன் - இவன் மைசூர் 
அரசன் . சைநமதத்திலிருந்து க 2 - ம் கிறிஸ்துவ 
சகத்தில் வைஷ்ணவனானவன் . 


விடம் 


களங F 


விடாய்த்தல் 


விட்டேறு - வேல் . ( பிங்கல . கடுஎஈ . ) ( சூ . 
நிக . எ - ஆம் தொகுதி , க 0 - ஆம்பாட்டில் . கோல் 
என்பர் . 

விட்டை - இலத்தி . ( உ - ம் .) “ கழுதைவிட் 
டைகைநிரம்பினாற்போதுமா ” ( பழமொழி .) 
விடக்கு- ஊண் . ( பிங்கல . கஎடு . ) 
விகடன் -- சுமாலிகுமரன் . ( அபிதாநசிந் ) 
விடகாரி - விடவைத்தியன் . ( வழக் . ) 
விடங்கம் --- 1 , அழகு , 2. ஆண்மை . 3 . 
கொடி , 4. கொடுங்கை. 5. முகடு . ( பிங்கல . 
சமாக , ) 
* விடங்கர் -1 . சிறுவழி . (சூ . நிக. (நி: சுச .) 
2. திருவாரூர்த்தியாகராசருக் கொரு பெயர் . 
(பெரியபு. திருவாரூர்ச் . சநி . ) டங்கம் 
உளி . உளியினாற் செய்யப்படாதவராகிய சுயம் 
புமூர்த்தி யென்றதாம் . 

விடங்கொல்லி - ஓர் பூதி . இது , சிறியா 
நங்கைவேரென்பர் சிலர் . 

விடசங்கமர்- யாதவமஹாராஜனுக்கு அதுக் 
கிரகித்தவர் . ( அபிதாகசிங் .) 
விடஞ்சிங்கி - சுக்கு . ( வைத்தியம்.) 
விடணம் - ஆண்குறி . ( உ - ம் .) இதிரன் 
விடணமங்கிற்றுமண்வி " (திருவானைக், கௌ 
தமப் . கரு . ) 
விடத்தலை - விடத்தாளி. ( வைத்தியபரி . ) 
விடத்தாலம் - ஓர் மருந்து . ( வைத்தியரி .) 
விடத்தேர் ஓர் மரம் . ( தண்டியலங் .) 
( எவைத்தியமூலிகையகராதியில் ஒ பூடென்பர் . 

விடத்துக்கரசன் -- கருடப்பச்சை . ( வைத் 
தியபரி . ) 
விடதந்தகம்-- பாம்பு . ( வைத்தியபரி .) 
விடதம் -- துருசி . ( வைத்தியபரி . ) 
விடதரம் -பாம்பு , இது , விடத்தைத்தரித்த 
லால் வந்த பெயர் . 
விடதாளம் --- நவதாளத்தொன்று. ( பிங்கல . 
க . ) 
விடந்தீஞ்சான்- கொல்லைப்பல்லி . ( வைத் 
தியபரி . ) 
விடப்பூடு - அங்கப்பிச்சு . ( வைத்தியபரி ) 
விடபம் -1 . இடபம் . 2. இடபராசி . 3. சிறு 
தூறு . 4. தளிர் . 5. மரக்கொம்பு . ( 1 , 2 , 5 
சூ.மிக.கக:டகாவெ.க.க .) ( 3,4 - வைத்தியபரி . ) 

விடபன்மன் - ஓர் அசுரகுலத்தலைவன் . 
( அபிநாதசிந் .) 
விடபி - மரப்பொது . ( சூ . நிக . ச : சச . ) 
விடம் -1 , அதிவிடயம் . 2. காய்ச்சுப்பு . 3 . 
தாமரை நூல் . 4. தேள் . 5 , நஞ்சு, 6. பாஷா 
ணம் , 7. மரப்பொது . ( 1 , 2 , 3 , 6 - வைத்திய 
பரி . ) ( 4 , 5 , 7 - பிங்கல . சமசுஎ . ) 


விடமம் -- 1 . விஷமம் . அது சமமின்மை . 
2. தொந்தரவு . ( வழக் ) 
விடமரக்கனி - எட்டிப்பழம் . ( தைலவ . ) 
விடழட்டி - காஞ்சிரமரம் ( வைத்தியபரி .) 
விடழங்கில் - ஓர் செடி . ( வழக் . ) 

விடயபஞ்சகம் - கண்டுகேட்டுஉண்டுஉயிர்த் 
துற்றறித லென்பர் . 

விடயம் -1 . அதிவிடயம் . ( வைத்தியபரி .) 
2. இந்திரியங்களால் அறியப்படும் பொருள் . 
அவை குடமுதலியன . ( தர்க்கசங்கிர . சங. 
சத்தபரிசரூபரச கந்தங்களென்பர் ஞானாமிர் 
தத்தில் , 3. தேசம் . 

விடர் -1 . பிளப்பு. ( பிங்கல. டுஉ அ .) 2. காடு . 
( சூ . நிக . ச : குடு . ) 3. தூர்த்தர் . ( சூ . நிக . உ : 
சடு .) 4. முழை . ( பத்துப்பாட் .) 
விடராசன் - கருடப்பச்சை . ( வைத்தியபரி .) 
விடரு- அதிவிடயம் ( வைத்தியபரி .) 
விடநகம் - பூனை . ( பிங்கல. உருகஅ . ) 
விடல்- !. குற்றம் . ( பிங்கல . கஅசுக . ) 2 . 
விடுதல் , வியோகம் . ( சூ . நிக , க 0 : சுந. ) 

டலம் -1 . உள்ளி . 2. நஞ்சு . ( 1 , 2 - வைத் 
தியபரி . ) 

விடலி பன்னீராண்டு வயதுள்ள பெண் . 
விடளியென்றும் வழங்கப்படும் . ( திருவானைக் . 
கோச்செங்கணா. கநக ) 

விடலை ) -- காமத்துறைவன் . முப்பது வய 
திற்குட்பட்டவனென்பர். 2. திண்ணியோன் . 
3. பாலை நிலத் தலைவன் . 4. பெருமையிற்சிறந் 
தோன் . ( 1 , 2 , 3 , 4 - பிங்கல . சமசுகூ .) 
விடவல்லி - கீழ்காய்நெல்லி . ( வைத்தியபரி ) 
விடவாதகரப்பன் -- ஓர் கரப்பன்நோய் . 
( வழக் . ) 
வீடவிடெனல் - நடுக்கக்குறிப்பு . ( வழக் . ) 
விடவு- கமர் . ( வழக் . ) 
விடன் 

--காமத்தலைவன் . 
விடாணம் விலங்கின் கொம்பு . ( பிங்கல. 
2.ருசசு. ) 

விடாதவாகு பெயர் - கடுத்தின்றான் என் 
புழிக்கடுவும் புளியுஞ் , சுவையாகிய தத்தம் 
பொருளைவிடாதுநின்று தம்பொருளின் வேறல் 
லாத காய்கனியென்னும் பொருளையுணர்த்த 
லால் விடாதவாகு பெயரென்பர் . ( நன்னூ . 
பெயரிய . நங . உரை .) 

விடாப்படை - கைவிடாப்படை , சத்திரம் . 
( பிங்கல . கருஅஎ . ) 
விடாமழை - சோனை. ( பிங்கல. சுச. ) 
விடாய் -1 . சோர்வு . 2. தாகம். ( 1 , 2 -வழக் ) 
விடாய்த்தல் - விடாய்ப்பு . 


சஙக . 


- 


விடுசி 


கஎஙரு 


விண்ணல் 


விடு கை 


விடாய்ப்பு -1. சோர்வுறல் . 2. தாகமுறல் . விடே லெனல் - அநுகரணவோசை . ( சூ . 
( 1 , 2 - வழக் ) 

நிக , க : சஅ . ) 
விடாயுதம் - பாம்பு . ( வைத்தியபரி .) 

விடை -1 . இடபம் . 2. இடபராசி . 3. உத் 
விடாலகம்- ) 1. பூனை . 2. பொன்னரிதா தரம் . இது : எட்டுவகைப்படும் . ( உ - ம் . ) “ சுட்டு 
விடாலம் - ரம் . ( 1 , 2 - வைத்தியபரி . ) மறைநேரேவல்வினாத , லுற்றதுரைத்தலுறுவ 
விடானனம் - பாம்பு . 

துகூறலினமொழி ( நன்னூ . பொதுவிய . 
விடானி -- சதுரக்கள்ளி . ( வைத்தியபரி . ) ஈ.ச.) 4. எருமையேறு . ( புறப் . மாலை . ) 5 . 
விடிதல் - இருள் நீங்கல் . ( வழக் . ) 

கிடாய் (பத்துப்பாட் .) 6. கோழிச்சேவல் . 
விடியல் -- வைகறை . ( சூ. G45 , க : அசு . ) ( வழக் . ) 7. மிகுதி . ( புறப் . மாலை .) 8 , விடுத் 
விடிவு - விடிதல் . 

தல் . (சூ . நிக . கக : டகரவெ . உ.ஈ. ) ( 1 , 2 , 3 
விடிவு றல் - துன்பநீங்கியின்பமாதல் . ( பரி 

பிங்கல . ச 070 . ) 
பாடல் . ) 2. விடிதலுறலுமாம் . 

விவடக்கந்தம் --- செம்மணத் தக்காரி. 
விடீ இய - விடுத்தற்பொருட்டு , (மணிமே ) ( தைலவ . ) 
விடு --1 . தெரிநிலைவினைப்பகுதி . 2 விஷ விடைக்கோழி - கோழிச்சேவல். ( வழக்.) 
புண்ணியகாலம் . (திருவானைக் . கோச்செங்க விடைத்தல் -1. சினக்குறிப்பு . 2. பெருஞ் 
ணார் . சங . ) 

சினம் . ( பிங்கல . கஅஎசு . ) விரோதித்தலுமாம் . 
விடுக்சிய -- விடுத்தற்கு . 

விடைப்பு- வேறுபடுத்தல் . (சிந்தா .) 
விடுகதை -- நொடி . ( சூ . நிச . கக : டகர விடையான் - சிவன் . ( உ - ம் . ) 

விடையா 
வெ . கஎ . ) 

யெனுமால் ” ( திருமருகல் . திரு ஞான. 
விடுகாலி - கட்டாமற்றிரியமாடு . ( வழக் . ) தேவார . க . ) 

விடுதல் . கை - தொழிற்பெயர் விண்-1 . ஆகாயம் . 2. தேவலோகம் . 3 . 
விகுதி . 

மேகம் . ( 1 , 2 , 3 - சூ . நிக . கக : ணகரவெ . கஅ . ) 
வீடுசாம் - ஊர்ப்பன்றி . ( வைத்தியபரி . ) விண்ட பூரகம் - மாதளை . ( வைத்தியபரி .) 

விடுத்தல் -- 1 . தங்குதல் . ( திருவால . திரு விண்டல் -- 1 . மூங்கில் , ( பிங்கல . உஎடுக . ) 
விளை . ) 2. மோசனம் . ( சூ . நிக . க: உஎ . ) 2. விள்ளல் . (வழக் ) 
விடுத்தேன் - விடைகொண்டேன் . ( புறநா .) விண்டு - 1. அட்டாதச தரும நூலினொன்று . 
விடுதர - வந்துவிட . (புறப்பொருள் வெ . இதனை விட்டுனுவெனவுங்கூறுவர் . ( பொருட் . 
மாலை ) 

நிக . ) 2. காற்று . 3. தகரை . 4. மலை. 5. மூங் 
விடுதல் - நீக்குதல் . ( வழக் ) 

கில் . ( பிங்கல . உஎடுகூ ) 6. மேகம் , 7. விட் 
விடுதலம் -- நிலாமுற்றம் . ( திருவால. திரு இணு . S. விட்டுணுகரந்தை . ( 3 , 8 - வைத்திய 
விளை . ) 

பரி ) ( 2 , 4 , 6 , 7 - சூ . நிக . கக : ணகரவெ . க . 
விடுதலை - விடுதல் . 

விண்டுகம் - தாமரை . ( வைத்தியபரி . ) 
விடுதி -1 . தங்குதல் . (சிந்தா.) தங்குமிடமு விண்டுசித்தன் -1 . ஓர் முனிவன் . ( பாரத . 
மாம் . 2. விடுதல் . தி- தொழிற்பெயர்விகுதி . நச்சுப்பொய் . 2.) 2. பெரியாழ்வார். ( அபி 
விடுதும்- செலுத்தக்கடவேம் . ( புறநா . ) 
விடுந்தலைப்பு -கஞ்சம் . ( சூ . நிக . எ : எ 2 

2.) விண்டுகம் - தகரை. ( மலையக .) 
முன்றானையென்பர் . 

விண்டுபதம் -1. ஆகாயம் , வியாபகமான 
விடுநை - ஒழிவாய் . ( புறநா .) 

இடம் என்பது பொருளாம் . 2. பரமபதம் . 
விடுப்பு - விடுத்தல் . பு- தொழிற்பெயர் டுணுபதம் , விஷ்ணுபதம் என்பதற்கும் 
விகுதி . 

இப்பொருளே காண்க . 
விடுபடை - கைவிடுபடை , அத்திரம் . ( பிங் விண்டு புரம் - காஞ்சிபுரத்திற்கொருபெயர் . 
கல . கரு அசு ) 

( அபிதாநசிந் . ) 
விடுபு - விட்டு . ( பத்துப்பாட் .) 

விண்ணப்பம் --வேண்டுகோட்பணிமொழி 
விடுமலர் - கட்டுவிட்டபூ . ( பரிபாடல் ) ( உ -ம் . ) ஐமேலுந்துமன்றையில்விண்ணப்பமின் 
விடுவாய்ச் செய்தல் - அறு த் திடல் . றேயடியிட்டேன் மதுரைப் பதிற்றுப்பத்தந் 
( சூ . நிக . கூ : உச . ) 

தாதி . பணிவிடையென்னும் முதற்குறிப்புச் 
விடுவித்தல் - விடுதலைச்செய்தல் . ( வழக் ) செய்யுளிற் காண்க . 
விடூசி - அம்பு , 

விண்ணல்- காவட்டம்புல் .( வைத்தியபரி .) 


தாநசிந்.) 


-- 


வா 


வித்தாரம் 


கஎஙசு 


விதண்டை 


--- 


விண்ணவன் -1. அருகன் . ( சூ . நிக . க : 
உ . ) 2. திருமால் , ( சூ . நிக . க : கங .) ஓலைஎட் 
டுப்பிரதியிற்காண்க . 

விண்ணா - கடுகுரோகணி . ( வைத்தியபரி .) 
விண்ணாங்கு- ஓர் மரம் . 
விண்ணாணம் - 1. சாலம் , 2 , நாகரீகம் ,. 
( 1 , 2 - வழக் . ) 

விண்ணி - போர்க்களம் . அல்லது படைவீடு , 
( திருமொழி . சு . சு சு . ) 
விண்ணுகம் - கறிமுள்ளி. ( மலையக . ) 
விண்ணுலகம் - தேவலோகம் . ( சு . நிக . 
ரு : ங ) 

விண்ணெனல் ஒலிக்குறிப்பு . ( உ - ம் . ) 
" நரம்புவிண்ணென இசைத்தது " ( நன்னூ . 
பொதுவிய . க . உரை ) 
விண்ணேறு - இடி . ( பிங்கல . சு 0 . ) 
விண்ணோர்- தேவர்கள் . ( உ - ம் . ) “ வெள் 
ளந்தாள் விரிசடையாய் விடையாய்விண்ணோர் 
பெருமானே " ( திருவாச . சதகம் . ) 
விண்பல் -- மூங்கில் ( மலையக ) . 
விண்மணி - சூரியன் . ( சூ . நிக . க : நஎ ) 
விண்மீன் -- நட்சத்திரம் ( சூ . நிக . க : கெ . ) 
விண்ழழுதாளி- இந்திரன் . ( சூ. நிக.க.க.க.) 

விண்விண்ணெல்-- ஈரடுக்கொலிக்குறிப்பு . 
( வழக் . ) 
விண்வீழங்கொள்ளி -உற்கை. ( சூ நிக . 

:) 
விணிகை- முலைக்கச்சு . 

வித்தகம் - 1. சாமர்த்தியம் . ( திருவிளை, 
கீரனைக்கரையேற் . க . ) 2. ஞானம் - வித்தகர் 
பார் . 3. திருத்தம் . (பரிபாடல் .) 

வித்தகர் -1 . அறிஞர் . வித்தகம் -- ஞானம் . 
2. கம்மாளர் . (பிங்கல . எ.அ.அ. ) 3 சாமர்த்திய 
முடையோர் . ( வழக் .) 4. தூதர் . ( சூ . நிக . 
உ : சக . ) 

வித்தகன் -- வைரவன் . ( சூ . நிக க : உஎ . ) 
வித்தம் -1. ஞானம் . 2. பழிப்பு . 3. பொன் . 
( 1 , 2 , 3- சு . நிக . கக : தகரவெ . உஉ . ) 

வித்தரித்தல் - 1. பெருக்கல் . 2. விரித் 
துச்சொல்லல் . ( 1 , 2 - வழக் . ) 

வித்தல் -1 . பரப்புதல் . (சிந்தா.) 2. விதைத் 
தல். (புறநா .) 

வித்தன் ஞானத்தையுடையவன் . வித் 
தம் -- ஞானம் , 

வித்தாரகவி - நாற்கவியினொன்று . ( சூ . நிக . 
க 2 ... உக . ) 

வித்தாரம் - 1. அகலம் , விரிவு . ( வழக் . ) 2 . 
சிற்ப நூல் முப்பத்திரண்டினொன்று . ( பொருட் . 
நிக . ) 3. வித்தாரகவி . இது; நால்வகைக்கவியி 


னொன்று . 4. விற்பனம் . ( உ - ம் . ) “ பொதியக் 
குறுத்தவித்தார முனிக்கருள்கோலக்குழகர் ” 
மறைசையந்தாதி . அறுத்தவித்தார் என்னும் 
முதற்குறிப்புள்ள செய்யுளிற்காண்க . 

வித்தாரி - 1. விற்பன்னன் . 2. விற்பன்ன 
முடையவள் . ( 1 , 2 -வழக் .) 
வித்திகம் - இந்துப்பு . ( வைத்தியபரி .) 
வித்தியம் - தான்றி . ( வைத்தியபரி ) 
வித்தியாகரன்- அறிஞன் . 
வித்தியாகலை - பஞ்சகலையினொன்று . ( சி . 
சி . அ : அ. உரை . ) 
வித்தியாசம்- வேறுபாடு . ( வழக் .) 
வித்தியாதத்துவம்- தத்துவத்திரயங்களி 
னொன்று . ( சி . சி . 2 : எஉ , உரை . ) 
வித்தியாதரர்-- கந்தருவர் . (திவாகரம் . க . ) 
வித்தியாதேவி - சாஸ்வதி . ( வழக் . ) 
வித்தியார்த்தி -- கற்போர். ( வழக் .) 
வித்தியாரணியர் - ஓர் சுமார்த்தவேதியர். 
இவர் வேதஞ் சூதசங்கிதை முதலியவற்றிற் 
குரைகள் செய்தவர். ( அபிதாநசிந் .) 
வித்தியாலயம் - கல்விபயிலுமிடம் . ( வழக் . ) 
வித்திரகம்- வெள்ளெருக்கு ( மலையக . ) 
வித்திரம் - தொளைத்தல் . 
வித்திரிதி விஸ்திரிதி . அது : விசாலம் . 
( வழக். ) 

வித்து - 1. காரணம் . (சிந்தா .) 2. தெரி 
நிலைவினைப்பகுதி . 3. விதை . ( வழக் .) 

த்துசம் - தாளி . ( மலையக . ) 
வித்துத்து - மின்னல் . ( சூ . நிக . க : கஉ . ) 
வித்துதல் - விதைத்தல் . ( வழக் . ) 
வித்துபு-விதைத்து, ( பரிபாடல் .) 
வித்துரு - மின்னல் . ( பிங்கல .. சுக .) 
வித் துருமம் -1 . இளந்தளிர் . ( வைத்திய 
பரி . ) 2. பவளம் . ( பிங்கல . க 2 . கரு . ) 
வித்து வாமிசன் 
வித்துவான் 

புலவன் . ( வழக் . ) 
வித் துன்மாலி - இராவணசேனாபதி .( அபி 
தாநசிந் ) 

வித்துவேடணம் -1 . அட்டகர்மத்தொன் 
ஐ . ( உ - ம்.) “ அட்ட கர்மம்பார் ” 2. கலைஞான 
மறுபத்தினான் கினொன்று . ( பொருட் . நிக .) 

வித்தை - 1. கல்வி . ( சூ. நிக . கo : 20. ) 2. 
ஞானம் . 3. தந்திரத்தொழில், ( 2 , 3 - வழக் . ) 
4. வித்தியாதத்துவம் ஏழினொன்று . ( சி.சி. 


- 


வித்தைகள் - கல்விகள் . இவை பதினான்கு 
வகைப்படும் . ( அபிதாநசிங். ) 

விதண்டை- விதண்டாவாதம் . அது : தான் 
கூறும் விஷயத்திற்குற்றமிருக்கப் பிறர்கூறும் 


விதி 


கஎஙஎ 


விதூமன் 


- 


விஷயத்திற் குற்றஞ்சாதிப்பது . (திருவிளை , 
கீரனைக்கரையேற்றி . கக. ) 

விதத்தல் - விதப்பு . 
விதந்து -1 . சிறப்புவிதியாக வெடுத்துச் 
சொல்லி . (நன்னூ.விருத்தி பதவிய.க.உரை .) 
2. மங்கலியமிழந்தவள் . (வழக் . ) 

விதப்பு -1 . சிறப்பாகவெடுத்து சொல்லல் . 
( நன்னூ . உயிரீற்றுப். கடு . உரை .) 2. நடுக்கம் . 
3. மதிலுறுப்பு . ( பிங்கல . சுஈo .) 4. மிகுதி . 
5. விபரம் . ( 2, 4 , 5 - பிங்கல . ச 0.72 ) 

விதம் -- வகை . ( வழக் ) இன்னும் பலபொ 
ருள் கூறுவர். ( உ - ம் . ) வரிற்கொள்க . 

விதம்பம் - கற்பரி பாஷாணம் . ( வைத்திய 
பரி . ) 

விதர்ப்பம் - ஓர் தேயம் . ( அபிதாநசிங் .) 
விதரணம் - 1. ஈகை . ( சூ . நிக க : கூ ) 2 . 
விவேகம் . ( வழக் . ) 

விதாணை - விவேகம் . ( வழக் . ) 
விதரம்- பிளப்பு. 
விதலம் - கீழேழுலகினொன்று . ( சூ . நிக . 
க 2 : எக . ) 

விதலை -1 . நடுக்கம் . ( பிங்கல. கஅதிச . ) 2 . 
பூமி . ( பாரத . ராசசூய . உசு . ) 

விதவை -1 . கைம்பெண் ( சூ . நிக உ : சுசு . ) 
2. பாற்சோறு. ( பத்துப்பாட் ) 
விதனம் - வேதனை . ( வழக் . ) 
விதனித்தல் -வேதனையுறல் . ( வழக் ) 
விதா- பயனின்மை. ( பிங்கல . க க 0 சு . 
விதாதா -1. அருகன் ( சூ . நிக . க : ச . ) 2 . 
பிரமன் . ( பிங்கல . கடுசு ) 

விதாதிரி- திப்பிலி . ( வைத்தியபரி.) 
விதாயம் - பகுக்கப்படுமளவு . ( வழக் ) 
விதாரகம்- கிணறு . 
விதாரணம் -கிழித்தல் , கொல்லல் முதலிய 
வற்றிற்குங்கூறுவர் . ( உ - ம் .) வரிற்கொள்க . 

விதாரம் - ஓர் ம.ம. ( திருவிளை. மாணிக்கம் 
விற் . ஙக. ) முள்ளிலவென்பர்சிலர் . கிழித்தல் , 
பிளத்தல் முதலிய வற்றிற்கு முரைப்பர் . 
விதாரி- புன்முருக்கு . ( வைத்தியபரி .) 
விதாரு- பல்லி . 
விதானம் - 1. ஒழுங்கு . ( வழக்.) - . மேற் 
கட்டி . (பிங்கல . கஉகஉ .) விரிவு முதலிய பல 
பொருட்கும் பெயர் கூறுவர் . ( உ - ம் . ) வரிற் 
கொள்க .) 

விதி -1 . ஊழ் . ( சூ . நிக . அ : நசு . ) 2. செய் 
தொழில் . ( சூ . நிக . க உ .) 3. தெரிநிலை வினைப் 
பகுதி . 4. நியமம் . (திருவிளை . திருநகரப் . 
கக . ) 5. பிரமன் . ( பிங்கல . கடுசு . ) 6. வினை . 
( சூ . நிக கக : தகாவெ சு . ) 


விதிக்த - கோணத்திசையென்பர் . 
விதித்தல் -- 1 . சிருட்டித்தல் . ( சூ . நிக . க : 
உ . ) 2. சொல்லல் . 3. நியமித்தல் . ( வழக் . ) 

விதித்தோன் -1. கடவுள் . 2 . பிரமன் . 
( 1 , 2-வழக் . ) 
விதிப்பு -1. விதித்தல் . 2. நியமித்தல். 
விதிபாதம் - யோகமிருபத்தேழினொன்று . 
( வருஷாதி ஏல். டுக . பக். ) ( திருவிளை . தீர்த்த 
விசே. உக ) 
விதியர் - கணக்கர், மந்திரிகளுக்குங்கூறுவர். 
விதியுளி -1 . யாகம் . ( சூ . நிக . க: கஈ. ) 2 . 
விவாகம் . ( சூ நிக. க: 1.) 

விதிர்க்கு விதிர்க்கெனல் - படபடத்தற் 
குறிப்பு. ( வழக் . ) 

விதிர்த்தல் - 1. அசைத்தல் . ( திருவிளை . 
மாணிக்க. சுங . ) 2. நடுங்கல் . 
விதிர்த்து - சிதறி . ( புறநா .) 
விதிர்ப்பு -1. அச்சம் . 2. நடுக்கம் . 3. மித்தி. 
( 2 , 3 - பில் ஈல . ச 0 எச .) 

விதிர்விதிர்த்தல் நடுநடுங்கல் ( உ - ம் . ) 
மெய்தானரும்பி விதிர்விதிர்த்துன் " (திரு 
வாசக திருச்சதகம் . ) 
விதிர்விதிர்த்து- நடுநடுங்கி . ( சிந்தா ) 
விதிவினை - உடன்பாட்டு வினை. ( நன்னூ . 
வினையி ய . ஈ : உரை ) 
விது -- சந்திரன் . ( பிங்கல. 2. உரு . ) 
விதுகம் --- விலகல் . 
விதுதம்- தள்ளப்பட்டது . 
விது தழகம் -- வேண்டாமைக்குத் தலைய 
சைத்தல் . இது : முகம் பதினான்கினொன்று . 
( பொருட் . நிக . ) 

விதுப்பு -1. ஆசை . ( இராமா . பாலகா. 
நாட்டுப் . கக . ) 2 , நடுக்கம் . 3. விரைவு ( 1 , 2 
புறநா . ) 
விதும்ப - நடுங்க . ( திருவால . திருவிளை . ) 
விதும்பல் - ஆசைப்படல் . 
விதும்பி - மனமசைந்து ( சிந்தா . ) 
விதும்பினர் - நடுங்கினார் . ( சிந்தா. ) 
விதுரம் -1 , கலக்கம் . 2 , பிரிவு. 
விதுரன்- திருதராட்டிரன் மந்திரி . ( அபி 
தாகசிந் . ) 
விதுளநீர் - வாய்விளங்கம் . ( வைத்தியபரி .) 
விதூடகக்கூத்து - ஒருவகைக் கூத்து . 
சிலப். ஊர்காண்காதையிற்காண்க . 
விதூடணம்- பெருந்தூஷணம். ( வழக். ) 
விதூமன் - ஓர் கந்தருவன். இவன் முசு 
குந்தச் சக்கரவர்த்தியாகப் பிறந்தானென்பர் , 
( அபிதாநசிர் . ) 


218 


விநாடிகை 


கஎஙஅ 


விபட்சம் 


விதேகழத்தி - ஓர் முத்தி . அது தேகநீங் விநாயக சட்டி - கார்த்திகையிற் கார்த்திகை 
கியபின் அடையுமுத்தி . 

கழிந்த இருபத்தேழாநாள் வருஞ்சட்டி . 
விதேகன் - மிதிலையில் அரசுபுரிந்த ஓர் விநாயகன் – 1. கணபதி . ( அபிதாநசிங்.) 
அரசன் . இவன் அரசுபுரிந்தமையால் மிதிலைக் 2. அருகன் . ( சூ . நிக . க :உ க ) 3. புத்தன் . ( சூ . 
கு விதேகம் என்று ஓர் பெயராயிற்று . ( அபி நிக . க : கஎ . ) 
தாநகோ . ) 

விநாயகபுராணம் ஓர் புராணம் . இதனைப் 
விதேகை - மிதிலை. ( பிங்கல . சக அ .) பார்க்கவபுராணமெனவஞ் சொல்வர் . 
விதேசம் -- பிறதேசம் . 

விநாழிகை நாழிகையில் அறுபதிலோர் 
விதேயம் - சாத்தியம். ( தர்க்காமிருதம் ) பங்கென்பர். 
விதெயன் சொற்படி கேட்போன் . ( வழக் . ) விநிகதம் - உற்பாதம் . 
விதை - 1. தெரிநிலைவினைப்பகுதி 2 . விநிதை- அயோத்தி . ( சூ . நிக . ( நி : சஉ . ) 
வித்து . ( பிங்கல . உ அஉ கா.) 

விநியோகம் -1. உபயோகம் . ( வழக் . ) 2 . 
விதைத்தல் - வித்திடுதல் . ( வழக் ) 

விடுதல் . 
விதையம் - விதேகதேசம் . ( சிந்தா.) விநோதக்கூத்து 

இருவகைக் கூத்தி 
விந்தம் -1 . ஒருவகை மாணிக்கம் ( சிலப் . ) னொன்று . அது , ஆறுவகைப்படும் . குரவை , 
2. ஓர் எண் . ( சூ . நிக . கக : நகரவெ.அ ) 3 . கலிநடம் , குடக்கூத்து , கரணம் , நோக்கு , தோற் 
அட்டகுலபர்வதத்தொன்று . ( அபிதாநசிந் . ) 4 . பாலை என்பர் . ( சிலப் . அரங்கேற்றுகாதை .) 
குதிரைப்பற் பாஷாணம் . 5. பச்சைக்கர்ப் விநோதம் -1. சந்தோஷமுதலிய பல பெ 
பூரம் . ( வைத்தியபரி . ) 

யர் கூறுவர் . ( உ - ம் ) வரிற்கொள்க . 2. பொ 
விந்தர்- இடையர் . ( பிங்கல . நிசடு . ) ழுது போக்கு , விளையாட்டு (நன்னூ . சிறப்புப் 
விந்தரம் கற்கடக பாஷாணம் . ( வைத் 

பாயிரம் . உரை ) 
தியபரி ) 

விப்பிர நாராயணர்- தொண்டரடிப்பொடி 
விந்தியம்-- விந்தமலை. ( அபிதாநசிக். ) யாழ்வாருக்கொருபெயர் . ( அபிதாநசி .) 
விந்தியவாசி- ) 1. கோட்டம் . ( மலையக . ) 

விட் பிரப்பிரியம் 

முருக்கமரம் . ( வைத் 
விந்தியவாசி நி- | 2. துர்க்கை , விந்தைமலை தியபரி . ) 
யாலயத்தில் வசித்திருப்பதால் வந்தபெயர் . விப்பிரம்- அழகு முதலியவற்றிற்குப் பெ 

விந்து -1 . சுத்தமாயை . ( சி . சி . க : கக . யர் கூறுவர் . ( உ - ம் . ) வரிற்கொள்க . 
உரை . ) 2. தாது . ( வழக் .) 3. துளி . (சி . சி . 

விப்பிரயோகம் - பஞ்சபாணாவத்தையி 
உ : சு அ . ) 4. புருவமத்தியம் . அநுட்டானவிதி னொன்று , வெய்துயிர்த்திரங்கல் . ( சூ . நிக . கஉ : 
யிலறிக . 

50. ) 
விந்துசம் - தாளிச்செடி . ( வைத்தியபரி . ) விப்பிரர் - பார்ப்பார் .( பிங்கல . எஉசு .) 
விந்தகம் -- சாதிலிங்கம் . ( வைத்தியபரி . ) விப்புருதி- ஓர் சிலந்திக்கட்டி . ( வழக் ) 
விந்தை -1 . ஆச்சரியம் . ( வழக் .) 2. கல்வி . விபக்கம் - துணிந்த பொருளில்லாதவிடம் . 
( சூ . நிக . க0 : 20.) 3. துர்க்கை . ( பிங்கல . - ( தர்க்கசங்கிர. டுடு . ) 
கஉச .) 4. விற்பன்னம் . ( வழக் . ) 

விபக்கன் -- பகைவன் . ( வைத்தியபரி . ) 
விந்தையம் - செங்கத்தரி .( வைத்தியபரி .) விபக்கைகதேசவிருத்திசபக்கவியாபி - 
விந்தம் -1 , தொனி . 2 , வளைவு , 

இது : வியக்கத்துள் எகதேசத்துள்ள தாகிச் 
விந்தன் ஒர் வானாத் தலைவன் . ( அபி சபக்கங்களில் வியாபித்திருக்கும் பொருளை எது 
தாகசிங் . ) 

வாகக் கூறுதலாம் . ( அநுமான விளக்கம் . ) 
விநதை - கருடன் ராய் , ( திருவிளை . விபகரித்தல் -- வழக்குச்சொல்லல். (வழச்.) 
மாணிக்க , சுங . ) 

விபகாரம் -- விவகாரம் ( வழக் . ) 
விநயபிடகம் - பெளத்தாகமத்துளொன்று . 

விபங்கம் - பங்கமில்லாமை . 
( அபிதாநசிந் .) 

விபசாயம் - கிருஷி . ( வழக் . ) 
விநயம் - புத்திநுட்பம் . ( வழக் . ) 

விபசாரம் - வியபிசாரம் . ( வழக்.) 
விநாசகம் 

விபசாரி -- வியபிசாரி . (வழக் ) 
விநாசம் அழிவு . ( வழக் ) 

விபஞ்சி . 
விநாசனம் 

விபஞ்சிகம் . 

வீணை ( திருவிளை . விறகு 

விற் . உச . ) 
ஓர் காலநுட்பம் . பஞ்சாங் 

விபஞ்சிகை 
விநாடிகை- கத்திலறிக , 

விபட்சம் -- பிறபட்சம். ( வழக் . ) 


விநாடி 


விபாவனை 


கஎஙக 


விம்பிகை 


விபட்சன்--சத்துரு . ( வைத்தியபரி .) றொரு காரணமாவது இயற்கையிலமைந்ததன் 
விபண்ணகம் - பலாசு . ( வைத்தியபரி .) மையாவது குறிப்பினால் வெளிப்படும்படி 
விபணம் - விலை . 

சொல்லப்படுவதாம் .(தண்டியலங் . பொருளணி 
விபணி - கடைமுதலியவற்றிற்குப் பெயர் யிய. –0. ) 
கூறுவர் . 

விபினம் - காடு . ( சூ . நிக . ச : குரு .) 
விபத்தம் - காஞ்சிரமாம் . ( மலையக .) 

விபீடணன் -இராவணற்கிளையோன் . (இரா 
விபத்தன்- ஆபத்துடையோன் . ( வழக் . ) மா . உயுத்தகாண், விபீஷணனடைக்கலப் பட 
விபத்தி – 1. தரித்திரமுதலியவற்றிற்குப் லம் .) 
பெயர்கூறுவர் . 2. வேற்றுமை. ( உ -ம் . ) “ எழு 

விபீதகம் 

) 
வாய்விபத்தி , திரிபில்பெயர் ” ( பிரயோகவிவே 

விபீதம் 
கம் . காரகப் அ . உரை .) 

விபு - ஆகாயமுதலிய பலபெயருக்குக்கூறு 
விபத்து - ஆபத்து . ( வழக் .) 

வர் . ( உ -ம் .) வரிற்கொள்க. வியாபகமுடை 
விபரம் - விவரம் , விரிவு . ( வழக் .) யது . ( தர்க்காமிருதம் .) 
விபரித்தல் - விவரித்தல் . ( வழக் . ) 

விபுசத்துரு- தண்ணீர்விட்டான் கிழங்கு . 
விபரியயம்- திரிவு ( தர்க்காமிருதம் .) விபுணன்- சிறந்தோன் . ( வழக் .) 
விபரீதம் - வேறுபாடு . ( பிங்கல . ச அகச. ) விபுத்துவம் - பரிபூரணத்தன்மையாதல் . 
விபரீதவுவமை- ஓரலங்காரம் . இது , ஒரு விபுதர்-1 . மிக்கவறிவினர் . 2. வானோர் . 
பொருளுக்குப் பண்டைக்காலந்தொட்டுப் பல (பிங்கல . கஎஎ. ) 
ரானும் வழங்கப்பட்ட உபமானத்தை உப விபுதர்கந்தம் - நெய்ச்சட்டி. ( தைலவ .) 
மேயமாக்கி விபரீதமாகச் சொல்வதாம் . ( தண்டி விபுலம் -1. பூமி . ( சூ . நிக . கக : ணகரவெ . 
யலம் . பொருளணி. உ அ - ஆம் . பக் . ) 

கஅ . ) 2. பெருமை . 3. விரிவு . ( 2 , 3 - பிங்கல . 
விபரீதவெதிரேகம் - இது : தன்னுறுப் சமஎரு . ) 
பாகிய வெதிரேக வாக்கியத்தை மாறுபடக் விபுலாசம் - கரும்பு . ( வைத்தியபரி .) 
கூறுவதாம் . ( அநுமானவிளக்கம் . ) 

விபுலை- பூமி . ( சூ . நிக . ரு: எ .) 
விபரீ தாந்து வயம்- திட்டாந்தவுறுப்பாகிய விபூடணம் - ஆபரணம் . ( வழக் .) 
அத்துவயவாக் கியத்தை முறைபிறழக் கூறுவ பூதி -1. ஓர் நரகம் . 2. குற்றம். 3. கொடு 
தாம் . 

மை . 4. செல்வம் . 5. தசை . 6. திருநீறு . இதன் 
விபவ இரண்டாவதாண்டு . ( வரிஷாதி விவரத்தை அபிதானசிந்தாமணியிற் காணக . 
நூல் , ) 

( 1 , 2 , 3 , 4 , 5 , 6 - பிங்கல . ச 0 எசு . ) 
விபவம் -1. செல்வம் . ( சு . நி .5 . அ : ஈஉ ) விபூயம்-- முஞ்சிப்புல். ( வைத்தியபரி .) 
2. திருமாலின் ஐவகைச்சொரூபத்தினொன்று . 

விபேகம் - விவேகம் ( வழக் . ) 
இவை . ராமகிருஷ்ணாதியவதாரங்கள் . (அர்த்த விபேக்- புத்திமான் . ( வழக் . ) 
பஞ்சகம் ) 

விபேதனம் -- பிரித்தல் . 
விபாகசம்- பிரிவான் ஆவது . ( தர்க்க மிரு விம்படம் - கடுகுச்செடி . ( வைத்தியபரி .) 

விம்பப்பிரதிவிம்பபாவம் பிம்பப்பிரதி 
விபாகம் - 1. பங்கு . ( வழக் .) 2. பிரிவு. பிம்பபாவம் . இது, ஓர் அலங்காரம் . அது : சுபா 
( தர்க்காமிர்தம் . ) உருசி.முதலியவற்றிற்குப்பெ வத்திலே பின்னங்களாயிருந்தாலு மொன்றற் 
யர்கூறுவர் . ( உ - ம் .) வரிற் கொள்க . 

கொன்றுண்டாகிய வொப்புவமையினால் அபின் 
விபாகரன் -- சூரியன் . 

னங்களாகிய வுபமானோபமேயங்களுடைய தரு 
விபாசம்- பந்தமோசனம் . 

மங்களை யிரண்டு வாக்கியங்களிலே தனித்தனி 
விபாண்டகர் - கலைக்கோட்டுமுலிவர் தந்தை . சொல்லுதலாம் . ( விசா. அணியிலக் , கஅ - ஆம் 
( இராமா. திருவவதாரம் , நக . ) 

சூத்திரம் . ) 
விபாவரி- இராத்திரி. ( சூ. நிக . க : அ 2 .) விம்பம் -1 . உருவம் . ( உ - ம் .) " பிரதிபிம்பம் " 
விபாவனம் -1 . ஆராய்வு . 2.புனித பின்மை . பார் . 2. கொவ்வை . ( சூ . நிக , ச : கூடு . ) 3. சா 
பாவனம் - புனிதம் . 

ரங்கபாஷாணம் . 4. சிவாகமமிருபத்தெட்டி 
விபாவனை 1. ஆராய்வு, விசேடமாக னொன்று . ( பொருட் - நிக .) 5. பலண்டுறுகபா 
வெண்ணுதல் . 2. ஓரலங்காரம் . இது , ஒன்ற ஷாணம் . ( 3 , 5 - வைத்தியபரி . ) 
னைக்கூறுமிடத்து உலகத்தாராற் பிரசித்தமா விப்பிகை - கொவ்வைக்கனி. ( வைத்திய 
கவறியப்பட்ட காரணத்தினையொழித்து வே பரி . ) 


- 


- 


- 


வியசனம் 


கஎச O 


வியல்பூதி 


விப்பித்தல் - பிரதிவிம்பந்தோன்றுதல் . வியஞ்சகம் - விளக்குங்கருவி . (சிவஞான 
( வழக் . ) 

போதம் . ச 0 : 5. வெண்பாவுரை. ) 
விப்பு- கமுகு . ( வைத்தியபரி . ) 

வியஞ்சனம்- அடையாள முதலியவற்றிற் 
விம்மல் - 1. அழுகை. ( சூ . நிக க ; அ . ) குப் பெயர்கூறுவர் . 
2. இரங்கல் . 3. ஒலித்தல் . ( 2 , 3 -பிங்கல . வியட்டி - வேறுவேறான பிரிவு (திருவிளை. 
ச 0 எஎ . ) 4. பருத்தல் . ( வழக் . ) 

வேதத்துக்குப்பொருளருளிச் . ஈ.ஈ.) 
விம்மாந்து - பொருமி . (சிந்தா . ) ( புறநா. வியடம்பகம்- ஆமணக்கு ( வைத்தியபரி .) 
விம்மி உ அஎ . ) 

வியத்தம் -1 . காட்சிக்கமைந்தது . 2. விளக் 
விம்மிதம் - அதிசயம் . பிங்கல. உ அஎ.) கம் . இவற்றின் கருத்தை அவ்வியத்தத்திற் 
விம்ழதல் - விம்மல் . ( வழக் . ) 

காண்க . 
விம்முறவு - வருத்தம் . ( சிந்தா .) 

வியத்தல் - அதிசயப்படல் . ( வழக் ) 
விமர்த்தம் 

வியத்தி- வெளிப்படல் . 
விமர்த்தநம் அழித்தல் . 

வியத் தொறும் - வியக்குந்தோறும் . ( புற 
விமரிசம்- ) சிந்தித்தல் . 

நா . ) 

(நன்னூல். 
விமரிசநம்- விருத்தி.சிறப்புப் , உரை. ) 

வியதிபாதம் நித்தியயோகத்தொன்று . 
விமரிசன் - ஓர் வேடன் . ( அபிதாநசிங் .) 

( வருஷாதிநூல் , G # 0 க . ) 
விமரிசை - சிறப்பு . ( வழக்.) 

வியதிரேகம் --வெதிரேகம் . 
விமலசுவாமீ - சைநர்களிற் பதின்முன்றா 

வியதை - வேதனை . 
வது தீர்த்தங்கரர் . ( அபிதாநசி .) 

வியந்தாம் - பேய் . ( சூ . நிக . க : கூடு . ) 
விமலம் - 1. அழுக்கின்மை . ( சூ . நிக . அ : 

வியந்தன்று - மதித்தது . ( புற.எ.) 
சச . ) 2 , சீவாகமம் இருபத்தெட்டினொன்று . 

வியந்து - ஆச்சரியம் . ( ஞானாமிருதம் .) 
( பொருட் -நிக . ) 3. சிவசூரியபீடம் . ( அபிதாக 

வியப்பு -1. அளவு . ( ஞானாமிருதம் . ) 2 . 
சிந் . ) 

அதியம் . (சூ . நிக . அ : சஅ ) 3 ஓரலங்காரம் . 

இது ஒருபயனைக்கருதி அதற்குப் பகையாகிய 
விமலன் - 1. அருகன் . (சூ . நிக , க : உ . ) 

முயற்சியைச் செய்தல் . ( உ - ம் . ) “ ஓதுந்திறத்தி 
2. சிவனுக்குக்கூறுவர் . 

லுயர்ந்தோர்கடாழ்குவரெப் , போதுமுயர்வெய் 
விமலி 1. இலக்குமி . ( சேந்தன் . திவா 
விமலை- | கரம் . சு - ஆம் பக .) 2 , கோதா 

தற்பொருட்டு . ( விசாகப் . அணியிய . ச . ) 4 . 

சினக்குறிப்பு . 5. சினம் . ( 4 , 5 -பிங்கல. ச0எஅ ) 
வரி . ( சூ நிக . – : 22.) 3. சரஸ்வதி . ( பிங் 

6. மேம்பாடு . (பத்துப்பாட் .) 
கல . கடுஅ . ) 4. சிவசூரியபீடத்தமருஞ்ச த தி . 

வியபிசாரம் -1 . நியமமின்மை . 2. விப 
( அபிதாநசி . ) 5. துர்க்கை. சூ . நிக . க : ச 0 ) 6 . 

சாரம் , பிறழ்வு . ( 1 , 2- தர்க்காமிருதம் .) 
பரிசுத்தமுடையவள். ( வழக் . ) 7. பார்வதி . வியபிசாரி- வியபிசாரமுடையவள் . 
( சௌந்தரியலகிரி . அசு . ) 

( வழக் . ) 
விமார்க்கம்- கெட்டமார்க்கம் . ( வழக் . ) 

வியம் -1 . உடம்பு . ( பிங்கல . கூச .) 2 . 
விமானம் -1 . உரோகணிநட்சத்திரம் . (பிங் 

ஏவல் , ( தணிகை. திருநகரப் .50 அ .) 3. பறவை . 
கல . 252. ) 2. ஒருவகை இரதம் . ( திருவிளை . 

(பிங்கல. உஙக.ஈ. ) 4. அதிகம் , வியன் எனவும் 
இந்திரன்பழி . அ s . ) 3. தேவலோகம். ( சூ.நிக . 

வரும் . 5. வழி . (பத்துப்பாட் .) 
ரு : ஈ . ) 

வியர் - வேர்வை. (மணிமே .) 
விழத்திரம் - தளிர் . ( வைத்தியபரி .) வியர்த்தம் - பயனின்மை . ( வழக் . ) 
விமோசனம்- விட்டு நீங்கல் . ( வழக் . ) வியர்த்தல்- ) 1. சினக்குறிப்பு . ( பிங்கல . 
விமோடம் - சதகுப்பை . ( வைத்தியபரி .) வியர்ப்பு - கஅஎச . ) 2. வேர்த்தல். 
லிய - இருபதாவ தாண்டு, ( வருஷாதி நூல். ) 

( சூ . நிக 

க : கச . ) 
வியங்கம் - தவளை . 

வியர்வு- ) 
வியங்கியம் - குறிப்பு . ( நன்னூ.பொதுப்பா. 

வேர்வை . ( வழக் .) 

- 
12 உலா . ) 

வியல் -1 . அகலம் , 2. காடு , 3. பெருமை . 
வியங்கோள் -- 1. இரூதிணையைம்பான் 

( 1 , 2 , 3 - பிங்கல . ச 0 எக ) 4. பொன் . ( வைத் 
மூவிடங்களில் வரும் ஏவல்வினைமுற்று. ( நன் தியபரி ) 
னூல் . விருத்தி . வினையிய . ககூ - ஆவது உரை. ) வியல்கனா - திப்பிலி. ( வைத்தியபரி .) 
விபசனம் - உபத்திரம் . ( வழக் . ) 

வியல்பூதி- வில்வம் . ( மலையக. ) 


வியர்வை 


வியாச நிந்தை 


கசக 


வியானன் 


வியலிடம் -- அகலம் . ( சூ . நிக . அ : க 2 . ) வியாசம் -- 1 , காரணம் முதலிய பலபெயர் 
வியவகாரம் - 1. வழக்கம் . ( தர்க்காமிரு கூறுவர் . 2. விரிவு . ( 1 , 2 - வழக் . ) 
தம் . ) 2. வழக்கு . (திருவள். உரைப்பாயிரம் ) வியாசன் - பராசரமுநிவர்புத்திரர் . ( பாரத . 
வியவசாயம் - ஞானம் . (தர்க்காமிருதம் .) சம்பவச்சருக்கம் . ) (உ-ம் .) பராசரன் றருமதலை 
வியவர் -- ஏவல் செய்வோர் . ( சிந்தா . ) என்னும் முதற்குறிப்பையுடைய செய்யுளிற் 
வியவன் -1 . ஏவுவான் . ( சூ. நிக உ : 40. ) 

காண்க . 
2. திண்ணியன் . ( சூ . நிக . உ : 5.0 .) 

வியாத்தி -1 . உடனிகழ்ச்சி . ( தர்க்காமிரு 
வியன் - 1. அகலம் . ( பத்துப்பாட் .) 2 . தம் . 2. சமனிறைவு . மரபட்டவணையிற்காண்க 
அதிகம் , ( வழக் . ) 3. வேறுபாடு . ( சிலப் . ) வியாதம் -- 1 . துயரம் . 2. வேறுபாடு , 

வியனிலையுருவகம்- ஓரலங்காரம் . இது: வியாதன் -- வியாசன் . 
அவயவியை உருவகஞ்செய்தும் , அவயவங்க 

வியாதி -1 கோட்டம் . ( வைத்தியபரி .) 2 . 
ளுள்ளுஞ் சிலவற்றை உருவகஞ்செய்தும் , நோய் . ( வழக் .) 
சிலவற்றை வாளாவிடுத்தும் , ஒரு தொடரிற் வியாதிகாதம் - கொன்றை . ( மலையக . ) 
சொல்வது வியனிலையுருவகமாகும் . ( தண்டி . 

வியர் நவாயு - தசவாயுக்களினொன்று தத் 
பொருளணியிய . ச . பக் . ) 

துவக்கட்டளையிலறிக . 
வியனிலை மருட்பா -- வெண்பாவடியும் அக வியாப்பியம் -- 1. ஒன்றினொன் றடங்கி 
வலடியும் ஒவ்வாது வருவன வியனிலைமருட் 

நின்ற நிறைவு . மரபட்டவணையிற்காண்க . 2 . 
பா , ( யாப் . காரி . செய்யுளிய . கடு . உரை. ) கோட்டம் . ( மலையக. ) 
வியனுலகு - தேவலோகம் . ( சூ . B. (நி : ஈ . ) 

வியாபகத்துவம் நிறைந்திருக்குந்தன்மை 
வியாக்கியானம் - உரை ( வழக் ) 

வியாபகம் - அதிகதேசவிருத்தி , எங்கு 
வியாக்கியானன் 

நிறைந்தது . (தர்க்காமிருதம் .) 
வியாக்கியானி உரைகாரர் . ( வழக் ) 

விய பநம்-- வியாபகம் . 
வியாக்கியாதா --- 

வியாபாரம்- தொழில். ( தர்க்காமிருதம் ) 
வியாக்கிரகதி --- துரகதகதியைந்தி னொன் 
று . ( சூ . நிக . க 2 : சக் . ) 

வியாபாரி - வியாபாரஞ்செய்பவன் . ( வழக்.) 
வியாக்கிரதலம் - ஆமணக்கு . ( வைத்திய 

வியாபி -1. எங்குநிறைந் தவன் . 2. எங்கு 

நிறைந்தவள் . ( 1 , 2 - வழக் . ) 
பரி . ) 
வியாக்கிரநகம் - புலிதொடக்கி . ( மலையாக ) 

வியாபித்தல் எங்கு நிறைந்திருத்தல் . 
வியாக்கிரபாதன் - புலிக்கான் முன் கோயிற் ( வழக் .) 
புராணம் . வியாக்கிரபாதச்சருக்கம் .) 

வியாமம் - இளைப்பு முதலிய பெயர் கூறு 

வர் , 
வியாக்கிரபுச்சம் ஆமணக்கு . ( வைத் 

வியாவர்த்தகம் - வியாவிருத்திஜக்கம் .( தர்க் 
தியபரி . ) 
வியர்க்கிரபுரம் ---சிதம்பரம் புலியூர் என் 

காமிருதம் . ) 

வியாவிருத்தி - பிரிவு , பிரித்தல் . ( தர்க்கா 
பதற்குப்பரியாயப்பெயர் . 
வியாக்கிரம் - புலி . ( சூ . நிக . ந : ங . ) 

மிருதம் ) 
வியாக்கிரி-- கண்டங்கத்திரி, ( மலையக . ) வியாழகேந்திரம் - வியாழன் வலிபெற்றி 
வியாகரணம் - இலக்கணம் , கலைஞானம் ருக்குந்தானம் . அது . உதயமென்பர். ( விதான 
அறுபத்திநான் கினொன்றுமாம் ( பொருட் ,நிக) மாலை . குணகுணப் . கஈ - ம் பாட்டுரை .) 

வியாகாதம் நித்தியயோகத்தொன்று . வியாழவட்டம் - வியாழத்தின் சுற்று .. 
( வருஷாதி நூல் . ருக . பக் . ) 

அது . பன்னிருவருடமென்பர் . 
வியாகிருதம் - பிரிக்கப்பட்டது . 

வியாழன் - தேவகுருவாகியபிரகற்பதி .( பிங் 
வியாகிருதி - ஓர் மந்திரம் . (திருவானைக். கல . உங 2 . 
கோச்செங் . ககஅ . ) 

வியாளம் -- 1 . பாம்பு . ( பிங்கல . உசு 0 க . ) 
வியாகுலம் - வருத்தம் . ( வழக் .) 

2. புலி . ( பிங்கல , உசக்க.) 
யாதவித்தல் - துக்கப்படல் . 

வியாளாயுதம் புலி தொடக்கி . ( வைத் 
வியாச்சியம் - வழக்கு . ( வழக் . ) 

தியபரி ) 
வியாசநிந்தை- ஓரலங்காரம் . இது நிந்தை வியானன்-- தசவாயுக்களிலொன்று. ( பொ 
யினால் நிந்தை தோன்றுதலாம் . ( விசாக . அணி ருட் . நிக . அசுசு . ) அது உடன் முழுது வியாபித் 
யிலக் , ஙக .) 

திருப்பது . 


விரவல் 


கஉ 


விரிச்சிகன் 


ரசை . 


வியூகம் - 1. படைவகுப்பு . ( அபிதாசிங் .) விரவலர் - பகைவர் . ( தண்டியலங் . பொது 
2. விஷ்ணுவின் முத்தொழிற்கர்த்தர்களான 

வி. கரு . உரை . ) 
சங்கர்ஷண , பிரத்யுமா , அநிருத்தர்கள் பிரிவு . விரவி -- வெள்ளரி . ( வைத்தியபரி .) 
3. விலங்கின் கூட்டம். ( சூ . நிக . ஈ : சஉ . ) விரவு -1. உவமவுருபு . (சிந்தா.) 2. விரவு 
வியோகம்- விடுதல் , ( சூ . நிக . க 0 : சுந . ) 

தல் , 
வியோடம் -1 . சுக்கு . 2. திரிகடுகம் . ( 1,2 விரவுத்திணை - பொதுத்திணை . 
வைத்தியபரி .) 

விரவுப்பெயர் - பொதுப்பெயர் .(நன்னூ . 
வியோமம் -1. ஆகாயம் . ( சூ . நிக . க : சசு . ) உயிரீற்றுப் . க . உரை . ) 
2. நீர் . ( வைத்தியபரி .) 

விரளம் - தயிர் முதலியவற்றிற்குப் பெயர் 
வியோமமஞ்சரம்- கொடி . ( வைத்திய கூறுவர் . ( உ - ம் . ) வரிற்கொள்க . 
வியோமமண்டலம் - பரி . ) 

விரற்சுற்று -- நகச்சுற்று , ஓர் வியாதி . 
விரகதம் --வெள்ளைச்சாரணை . ( மலையக . ) ( வழக் ) 
விரகம் - காமநோய் . ( பிங்கல , க +0 .) விரப்புட்டில் - விறலுறை . (சிந்தா .) 
விரகறம்- வெள்ளைச்சாரணை , ( மலையக . ) விராகம்- வெறுப்பு. ( வழக் .) 
விரகு - 1. அறிவு . ( புறநா.) 2. உபாயம் . விராகன் - 1. அருகன. ( சூ. நிக . க : க . ) 
3. பண்ணியாரம் . உபாயங்களாற்பண்ணப்படு 2. இச்சையற்றவன் . ( வழக் . ) 
தலின் வீரகென்றார் . ( 2 , 3- பத்துப்பாட் .) விராகு- விராகம் . ( சிந்தா. ) 
விரசம் - இரசமில்லாமை , ( வழக்.) 

விராட்டு -1 . சுவாயம்புமநுவின் பிதா மாதா 
விரசாநதி -- விரா 

வுக்கு ஒரு பெயர் . அது : பிரமனே சுவாயம்பு 
விரசுதல் கலத்தல் . (திருவிளை . தடா மநுவிற்கு பிதாவாகியும் , மாதாவாகியுந் தோற் 
தகைப்பிராட்டியார் . உஎ . ) 

றிய வடிவமென்பர் . 2. பரப்பிரமம் . 
வீரசை - வைகுண்டலோகத்தினுள்ள ஆறு விராடம் - ஓர் தேயம் . ( பாரத . விராடபரு 
( அபிதாநசி . ) 

வத்தைக்காண்க . ) 
விரணகம் -- ஆமணக்கு . ( வைத்தியபரி .) விராடன்- விராடதேயத்தரசன் . ( பாரத . 
விரணகிருது - சேங்கொட்டைமாம் . மலை விராடபருவம் . ) 
யக . ) 

விராணி- யானை . ( வைத்தியபரி .) 
விரணம் - புண் . ( வழக் . ) 2. விழற்புல் . விராத்தியன் -- அநுலோமப் பெண்ணும் 
( மலையக . ) 

பிரதிலோமத்தாணுங்கூடப் பிறந்தபிள்ளையின் 
விரணம்போக்கி ஆடுதின்னாப்பாளை . 

பெயர் . (பிங்கல . களை ) 
( வைத்தியபரி .) 

விராதம் -- எதிரிடைமுதலிய பலபெயர் 
ரத்தம் - வெறுப்பு . ( வழக் . ) 

கூறுவர் . ( உ -ம் . ) வரிற்கொள்க. 
விரத்தன் -- வெறுப்புள்ள வன் , பற்றற்ற விராதன்- இராமனாலே தண்டிக்கப்பட்ட 
வன் . 

ஓர் அரக்கன் . ( இராமா . ஆரணியகா. விராதன் 
விரத்தி -1 . விரத்தன் . 2. வெறுப்பு , துறவு . வதைப் ) 
விரதம்- 1. சத்தியம் . ( சு . நிக . 40 : 50.) விராமம் - ஒற்றெழுத்து . ( பிங்கல.உ0 அஅ . ) 
2. தவம் . இது ; புண்ணியமேழி எனான்று , ( பொ விராய்- விறகு . ( வைத்தியபரி ) 
ருட் -நிக . ) 

விராலம் -- பூனை . ( வைத்தியபரி .) 
விரதன் - விரதமுடையோன் . ( வழக் . ) விராலி - ஓர் செடி . ( வழக் . ) 

விரதி -1 . துறவி . ( வழக் . ) 2. விரதமுள் விராவம் - ஒலி . 
ளவன் . 

விடவுதல் - விரவுதல் . 
விரயம் - செலவு. ( வழக் ) 

விரானு- காக்கலாம். ( வைத்தியபரி . ) 
விரல் -- அங்குலி . ( சூ . நிக . உ : கூக . ) 

விரி -1 . தெரிநிலைவினைப்பகுதி . 2. பொதி 
விரல் நொடி -1. நாயுருவி . ( வைத்தியபரி .) யெருதின்மேலிடுஞ்சேணம் . ( வழக். ) 
2. கைவிரலினொடி . 

விரிகாசம் - பொரிகாரம் .( வைத்தியபரி .) 
விரலணி - மோதிரம் . ( சூ. நிக . எ : உசு . ) விரிச்சி - 1. நற்சொன்னிமித்தம் . ( சூ . 
விரலிப்பச்சை - பச்சைக்கற்பூரம். ( வைத் நிக . க 0 கக . ) 3 , விரிச்சித்துறையுளொன்று . 
தியபரி . ) 

( புறப் - மாலை .) 
விரலேறு - ஒருவகைத்தோற்கருவி .(சிலப் ) விரிச்சிகன் -1 . கணி . கேள்விகேட்கப்படு 
விரவல் - கலத்தல் . ( வழக் . ) 

பவன் . ( சிந்தா .) 2. சூரியன் . ( ஞானாமிருதம் .) 


விருக்கசஞ்சாரி 


கஎசங 


விருத்தபம் 


விரிசா - கையாந்தகரை . ( வைத்தியபரி .) 

விரிசிகை- முப்பத்திரண்டு கோவையுள்ள 
மாதர் இடையணி . ( சூ . நிக. எ : உ.எ. ) 
விரிசு - ஓர் வாணம் . ( வழக் .) 
விரிஞ்சன் - பிரமன் . ( சூ. நிக . க : கசு . ) 
விரிஞ்சி - இவர் , புலிவயிற்றிற்பிறந்த ஒரு 
முனிவர். ( மணிமே . ) 

விரித்தல் - 1. அலர் தல் . 2. சொல்லல் . 
( பிங்கல . உ 00 க. ) 3. பாப்பல் . (இராமா. 
அயோத்தி . கைகேயி சூழ் . நி 0 . ) 4. விளக்குதல் . 
( 1 , 4 -வழக் . ) 
விரித்திடல்-- அலர் தல் . ( சூ . நிக . க : சுஉ .) 

விரிதருதோகை - மயிலின் விரிந்ததோ 
கை இதற்குப் பிங்கலத்தில் மோசகமென்பர் . 
( பிங்கல , உசு.கஎ.) 

விரிதல் - 1. அகலுதல் . 2. அலர் தல் . 3 . 
பரத்தல் . ( புறநா ) 4. விசாலித்தல் . ( 1 , 2 
( வழக் ) 
விரிதூறு - பெருந்தூறு . ( வைத்தியபரி .) 
விரிப்பு - விரித்தல் . பு - விகுதி . 
விரிபுலப்பொருட்டற்குறிப்பணி - ஓரலங் 
காரம் . ( உ - ம்.) “ காமத்தீயின் புகைபோன்றிருக் 
கின்றது இருள் என்பது இதில் இருளகிய 
வி ஷயம் விரிந்துநின்றது . புகைக்கூட்டம் . 
விஷயி . ( விசாக . அணியிலக் .) 
விரிபூடு - பற்படாகம் . ( வைத்தியபரி . ) 
விரிமலர் - தொடர்ப்பூடு, ( பிங்கல . உஅஉச ) 
விரிழரண் இசைப்பாவகையளொன்று . 
( சிலப் ) 

விரியல் -1 . ஒளி . ( சூ . நிக . அ : 2.2 . ) 2 . 
பரத்தல் . ( சூ . நிக . க : me . ) 3. மலர் தல் . 
( சிலப் . ) 
விரியன் - ஒருவகைப்பாம்பு .(சித்திராரூடம் ) 
விரியுருவகம் - ஓரலங்காரம் . இது ஆகிய 
முதலிய சொற்கள் வெளிப்பட்டு நிற்றலைபு 
டையது . ( தண்டி . நடு .) 

விரியுவமை - ஓரலங்காரம் . இது உவமா 
னமும் , உவமையுருபும் , பொதுத்தன்மையும் , 
உவமேயமும் வெளிப்படையாய் விரிந்துநிற்க 
வருவது . ( உ - ம் . ) " பால்போலுமின்சொல் ” 
( தண்டி . ஈ o ) 

விரிவு -1.விசாலம் . ( பிங்கல . உஉ கஎ . ) 2 . 
விரிதல் , உ- தொழிற்பெயர் விகுதி . 
விரீஇ - விரீகி . (சிந்தா. ) 
விரீகி -1 . அரிசி . 2. காரேலம் . 3. நெல் . 
( 1 , 2 , 3 - வைத்தியபரி . ) 

விருக்கக்குக்குடம் - காட்டுக்கோழி ( வைத் 
தியபரி . ) 
விருக்கசஞ்சாரி- குரங்கு . ( வைத்தியபரி . ) 


விருக்கசம்.-- பல்லி . 
விருக்கசரம் -1 . குரங்கு . ( வைத்திய பரி. ) 
2. கோட்டில்வாழ்விலங்கு . 
விருக்கதேனி - புல்லூரி. ( வைத்தியபரி .) 
விருக்கநாதன் - அரசு ( வைத்தியபரி .) 
விருக்கம் - மரம் . ( சூ . நிக . ச : சச .) புண் 
ணியதருக்களின் விவரத்தை அபிதாநசிந்தா 
மணியிற்காண்க . 
விருகத்திரணம்- மூங்கில். ( மலையக . ) 
விருக்கபாதம் - ஆலமரம் . ( வைத்தியபரி .) 
விருக்கராசன் -அரசமரம் . ( வைத்திய 
பரி . ) 

விருக்கவி - மரப்பொந்து . ( வைத்திய 
பரி .) 

விருக்காதினி- காட்டுப்பாகல் . ( வைத்திய 
பரி . ) 
விருக்கு -- சாதிலிங்கம் . ( வைத்தியபரி .) 
விருச தூமம்- நீர்மேற்படர்கொடி , 
விருகம் - செந்நாய் . ( பிங்கல . உ.ருகங .) 
விருகற்பாடலி - விளாமரம் . ( வைத்திய 
பரி . ) 
விருச்சலாபம் - நெருஞ்சி . ( வைத்திய பரி .) 
விருச்சி -சிற்றாமணக்கு. ( வைத்தியபரி .) 
விருச்சிக்கரணி - தேட்கொடுக்கி ( வைத் 
தியபரி . ) 

விருச்சிகம் - 1. சாரணை . ( வைத்தியபரி . ) 
2. தேள் . ( சூ நிக . ச : எஎ ) 3. விருச்சிகராசி . 
( சூ . நிக . சு : சுடு . ) 

விருச்சிகன்- இவர் பொதியின்மலைச்சார 
லிலே தவஞ்செய்து கொண்டிருந்த ஒருமுநிவர் . 
( மணிமே . ) 
விருசகத்தி- விரியறுகு . ( வைத்தியபரி .) 
விருசம் -1 . இஞ்சி . 2. எலி . 3. விருசமரம் . 
( 1 , 2 , 3- வைத்தியபரி. ) 
விருசு - விருசமரம் . ( வழக் .) 
விருட்டி - மழை . பஞ்சாங்கத்திலறிக . 
விருடலோசனன்- எலி . ( வைத்தியபரி .) 
விருத்தகங்கை - கோதாவரி . ( சூ. நிக . 
ரு : 22. ) 
விருத்தகிரி - விருத்தாசலம் . ( வழக் ) 
விருத்தசங்கம் - கிளிஞ்சில் . ( வைத்திய 
பரி . ) 

விருத்தத்தானம்- செய்யுட்குரிய தானப் 
பொருத்தத்தினொன்று , வெண்பாப் பாட்டியி 
யல் “ குறிலைந் தும் " என்னும் முதற்குறிப்பு 
வெண்டாவிற்காண்க . 
விருத்ததை- எதிரிடை , ஒவ்வாமை . 
விருத்தத்துவம் - கிழத்தன்மை . ( வழக் . ) 
விருத்தபம் - மிளகு. ( வைத்தியரி ) 


விதித்திரன் 


கஎசச 


விரூபம் 


கை . 


விருத்தபலம் -1. இலந்தை , 2. மாதளை ,. விருத்தை - மூத்தாள் . ( சூ . நிக . உ : சுச . ) 
3. மிளகு. ( 1 , 2 , 3 - வைத்தியபரி . ) 

விருதம் - வெள்ளெருக்கு . ( வைத்தியபரி ) 
விருத்தபன்னி- பங்கம்பாளை . ( மலையக .) விருதர் - வெற்றியோர் . விருது - வெற்றி . 
விருத்தபுட்பம் - கடம்பு . ( வைத்தியபரி .) விருதா- பயனின்மை , (வழக் .) 
விருத்தம் - 1. ஏதுப்போலிபுளொன்று , விருதி - மறைத்தல் முதலிய பெயர்கூறுவர் . 
( தர்க்கசங் . சுக . உரை ) 2. கிழத்தன்மை . 3 . விருது -1 . அடையாளம் . இது : வீரங்கள் 
சிற்ப நால் முப்பத்திரண்டினொன்று ( பொருட் . முதலிய வெற்றியா ந்பெறுவது . (திருவிளை. 
நிக , கூசுரு . ) 4. சூதுவிளையாட்டிற்கூ றுந்தொ விறகுவிற் . எ ) 2. கொடி . 3. வெற்றி . ( 2,3 

( வழக் . ) 5. நிலக்கடம்பு. ( மலையக . ) 6 . வழக் ) 
பாவினத்தொன்று . ( யாப் . காரி . செய்யுளிய . விருந்தம் -1 . காதலி . ( சூ . நிக. 2 : எகூ , ) 
க . உரை .) 7. மாறுகொள்வது , முரணுவது . 2. காமபு . ( தைலவ . ) 3. சுற்றத்தின்கூட்டம் . 
( தர்க்காமிருதம் . ) 3. வட்டம் , வெறுப்பு முத 1 4. விலங்கின் கூட்டம் . 5. வேம்பு . ( வைத்திய 
லியவற்றிற்கும் பெயர்கூறுவர். ( 2 , 8 - சூ . நிக . பரி . ) ( 3 , 4 - சூ.நிக . கக : ரகரவெ . ஙக .) 
கக : நகரவெ . அ . ) 

விருந்தர் - புதியர் , விருந்து- புதுமை . 
விருத்தமல்லிகை -- குடமல்லிகை. ( வைத் விருந்தனை -- மணமகள் . (பிங்கல . கககூ ) 
தியபரி . ) 

விருந்தாகம் - சோம்பு . ( வைத்தியபரி ) 
விருத்தவியபிசாரி துணிபொருளின் விருந்தாரம் - 1. அழகு . 2. மேன்மை . 
மறுதலைப்பட்ட பொருளைத் துணியும் விருத்த என்பா . 
வேதுவுக்குமிடங்கொடுக்கின்ற தன்மையிலுள் விருந்தாவனம் - வட மதுரைக் கருகிலுள்ள 
ளபொருளை எதுவாகக்கூறுவதாம் . ( அநுமான 

வோர் வனம் . ( அபிதாநசி . ) 
விளக்கம் . ) 

விருந்தினர் -- விருந்தர் . விருந்து புதுமை . 
விருத்தன் - முதியோன் . ( வழக் ) 

விருந்து -- 1. புதிதாய்வந்தோர்க்குசசெய் 
விருத்தாசலம் -- விருத்தகிரி . (பழ மலையந் யும் உணவு . ( வழக் . ) 2. புதுமை . ( சூ . நிக . அ : 
தாதி . 500.) 

சாரு . ) 3. வனப்பெட்டினுளொன்று . ( யாப் . 
விருத்தாதீபகம் - ஓரலங்காரம் . ( தண்டி . காரி . ஒழிபிய . கூ : உரை .) 4. விருந்தினர் . 
பொருளணியிய நக . 

( வள் . விருந்தோம்பல் . க . ) 
விருத்தாந்தம் - வர்த்தமானம் . ( வழக் . ) விருந்தை - 1. சலந்தரன் மனைவி . ( அபி 
விருத்தாப்பியம் -- கிழத்தன்மை . ( வழக் ) தாநசிந் .) 2. துளசி . ( வைத்தியமரி .) 
விருத்தான்னம் -- பழஞ்சோறு . ( வைத் விருந்தோம்பல் 

வேளான்மை மாந்த 
தியபரி . ) 

ரியல்பினொன்று . ( சூ . நிக . கஉ : க o எ . ) 
விருத்தி -1 . அடிமை. ( சூ . நிக . உ : சக . ) விருப்பம் - ) 
2. இருப்பு . (சிலப் .) 3. இலாபம் , 4. சீவிதர் . விருப்பு- ] 

ஆசை . ( சூ . நிக அ : எரு . ) 
(சிந்தா.) 5 செல்வம் . ( சூ நிக . அ : ஈஉ . ) 6 . விருபன்- வெள்ளெலி. ( வைத்தியபரி .) 
தொழில் . 7. நிகழ்ச்சி . ( தர்க்காமிருதம் .) 8 . விரும்பல்- ) ஆசைப்படுதல். ( சூ.நிக.கக : 
நித்தியயோகத்தொன்று . (வரஷாதி நூல். ) 9 . விருப்புதல் - ரகரவெ . அ . ) 
மருது . ( மலையக .) 10. வளர்தல். 11. விரி விரும்பின்று - விரும்பியது . (ஐங்குறு .) 
வரை . 12. விலக்குறுப்பினொன்று . ( சிலப் ) விருமன்னியம்- சேங்கொட்டை . ( வைத் 
( 3 , 6 , 10 , 11 - சூ நிக கக : ரகரவெ . கங . ) தியபரி . ) 

விருத்திசந்தி - அகர ஆகாரங்களின் ஒன் விருமழலி - பிரமியிலை. ( வைத்தியபரி ) 
றன்முன் ஏகார ஐகாரங்களில் ஒன்று வந்தால் , விருவிருத்தல்- 
அவ்விரண்டுங்கெட ஓர்ஐகாரந்தோன்றுதலும் , விருவிருப்பு சீக்கிரக்குறிப்பு. ( வழக்) 
அகா ஆகாரங்களில் ஒன்றன்முன் ஒகர ஓகா விருவிரெனல் - 
ரங்களில் ஒன்று வந்தால் அவ்விரண்டுங்கெட விருளை - கடிவாளப்பூண் . (பிங்கல. 
ஓர் ஒளகாரம் தோன்றுவதாம் . ( நன்னு . மெய் கசுஉரு . ) 
யீற்றுப் ஙசு உரை . ) 

விருபகம் ஓரலங்காரம் . இது ; விரோத 
விருத்தியர் - தொழிலாளர் . விருத்தி - தொ மான தன்மையுடைய உருவகமாம் . வி -விரோ 
ழில் . ( வழக் ) 

தம் . ( தண்டி . பொருளணி , சரு . ) 
விருத்திரன் - இந்திரனாம் கொல்லப்பட்ட விருபம் -1 . விகாரரூபம். ( வழக் . ) 2. வேற் 
வோரசுரன் . ( திருவிளை . இந்திரன் பழி . கஎ . ) றுமை . ( சூ . நிக , அ : சுடு . ) 


விரோதிகிருது 


கஎசரு 


விலங்கு 


விருபாக்கன் -1. சிவன் , பதினோருருத்தி 
ரர்களிலொருவன். விகடவிழியாகிய நெற்றிக் 
கண்ணுடைமையால் இப்பெயர்கூறுவர் . விரு 
பாக்கமென்னுந் தலத்திலிருக்குஞ் சுவாமிக்கு 
மிப்பெயர் கூறுவர் . ( திருவிளை. அருச்சனைப் . 
கக . ) 
விருபி - 1. இயமன் மனைவியென்பர் . 
விருபை- 2. வடிவற்றவள் . ( வழக் . ) 
விரை -1 . கலவைச்சாந்து 2. நறும்புகை. 
3. மலர் . ( ஞானாமிருதம் . ) 4. வாசனை . ( 1 , 2 , 
4 - சூ நிக . கக : ரகரவெ . உஎ .) 5. தெரிநிலை 
வினைப்பகுதியுமாம் . 

விரை -1. கலந்து (பத்துப்பாட் ) 2 . 
தெளித்து . ( பரிபாடல் .) 
விரைதர் வேன் - கடுகவருவேன் . ( சிந்தா .) 
விரைதல் - விரைவுசெய்தல் . ( இராமா. 
ஆரணிய , சூர்ப்பாகிப், கஉ ங . ) 
விரையாதீமே - விரையாதே ( ஐங்குறு .) 
விரையாது- கலங்காமல் (சிந்தா .) 
வி ரைபு - விரைந்து . (பரிபாடல் .) 
விரைவனர் - கடுகினர் . ( புறப் . மாலை .) 
விரைவு - வேகம் . ( வழக் ) 
விரோசனம் - கழித்தல் . குமரேசசதகத் 
தில் , மாதத்திரண்டுவிசைஎன்னுஞ்செய்யுளிற் 
காண்க. 

விரோசனன் -1 . சூரியன். ( பிங்கல . 
உக 0 ) 2. பிரகலாதன்புத்திரன் ( அபிதாநசிந்.) 

விரோதச்சிலேடை - ஓரலங்காரம் . இது 
முன்னர்ச் சிலேடிக்கப்பட்ட பொருள்களுள் 
ஒன்று பின்வரும் பொருள்களோடு விரோத 
முறத்தொடுக்கப்படுவதாம் . ( தண்டி . பொரு 
ளணி . ககஎ . பக் . ) 

விரோதம் - 1. ஓரலங்காரம் . இது மாறு 
பட்ட சொல்லாலாவது பொருளாலாவது மாறு 
பாட்டுத் தன்மைதோன்றச்சொல்லுவது . ( தண் 
டி . பொருளணியியல் . கஉ 2 . பக் . ) 2. பகை . 
3. வேற்றுமை. ( 2 , 3 - வழக் . ) 

விரோதவுவமை - ஓரலங்காரம் உபமான 
வுபமேயங்கள் தம்முள் விரோதகுண முடை 
யனவாகச் சொல்வது . செம்மைமரைமலரும் 
திங்களுநும்முகமுந் - தம்மிற்பகை விளைக்குந் 
தன்மையவே " யென்னுந் தண்டியலங்காரவு 
ரைச்செய்யுளிற்காண்க . 

விரோதி -- 1. இருபத்து மூன்றாவதாண்டு . 
வருஷாதி நூல் . ) 2. சத்துரு . ( வழக் . ) 3 . 
தரிநிலைவினைப்பகுதி . 

விரோதிகிருது - நாற்பத்தைந்தாவ தாண்டு . 
( வருஷாதி நூல். ) 


விரோதித்தல் - 1. பகைத்தல் . 2. வேற் 
றுமைப்படுத்தல் . ( 1 , 2 - வழக் . ) 

வில் -1 . ஒளி . 2. மூலநட்சத்திரம் . 3. வில் . 
( 1 , 2 , 3-பிங்கல . ச 0 அக .) 
வில்லங்கம் - தடை . ( வழக்.) 
வில்லம் -1. பெருங்காயம். 2. வில்வம் . 
( 1 , 2 - வைத்தியபரி . ) 
வில்லவன் - சேரன் . ( சூ . நிக . உ : கஅ . ) 
வில்லி -1. மன்மதன் . ( சூ . நிக . க : உசு . ) 
2. விற்போர்செய்பவன் . 3. வீரபத்திரன் .. 
( சூ . நிக . உ : உ 2 . ) 

வில்லிபுத்தூராழ்வார் - தமிழிற்பாரதஞ் 
செய்த கவிஞர் . 

வில்லிமோகன் மன்மதன் . ( சூ . நிக . 
கஉ : கா . ) 
வில்லுகன் -சிற்றாமுட்டி . ( வைத்தியபரி ) 
வில்லேருழவர் - வில்வீரர் , வில்லை ஏரா 
கக்கொண்டு பகைவரை உழுகின்றவர்கள். 
( வள் . அஎஉ .) 
வில்லை-- தகட்டுவட்டம் . (வழக் . ) 
வில்வம் - ஓர் மரம் . ( அபிதாநசிந் .) 
விலக்கணம் - வித்தியாசம் . 
விலக்கம் -- விலக்கு . 
விலக்கல் 
விலக்கு 

மாற்றுதல் ( பிங்கல . உகசுங ) 
விலக்குதல் - 
விலக்குருவகம் - ஓரலங்காரம் . இது விலக் 
கோடுகூடிவரும் உருவகம் விலக்குருவகமாம் . 
( தண்டி . பொருளணி . ச 0 . பக் . ) 

விலக்குவமை - ஓரலங்காரம் . இது உப 
மேயத்திற்கு உயர்வுதோன்ற உபமானத்திலே 
ஒப்புமைக்குவிலக்காயுள்ளசில தன்மைகள் புலப் 
படும்படி சொல்லுவதாம் . ( தண்டி . பொருள 
ணி . ந.அ. பக் . ) 

விலக்கு றுப்பு - நாடகத்தின் விலக்குறுப் 
புக்கள் . அவை பதினான்குவகைப்படும் . ( அபி 
தாநசிந் . ) 
விலகல் - 1. எறிதல் . (பிங்கல . உக கூஉ .) 
விலகுதல் - 2. நீங்கல். ( வழக் . ) 
விலங்காசு-சிங்கம் . (சிந்தா .) 
விலங்கல் - 1. மலை . ( பிங்கல . ச கரு ) 2 . 
விலகுதல் . ( இராமா , ஆரணிய சடாயுகாண் . 
உ 2 .) 

விலங்கி -- 1. வேலி . ( ஞானாமிருதம் .) 2 . 
விலகி . 
விலங்கினர் -- விலகினர் . 
விலங்கு -1. ஒழிவாய் . (பரிபாடல் . ) 2 . 
காற்றளை , கால்விலங்கு . 3. குறுக்கு , 4. தெரி 
நிலைவினைப்பகுதி . 5. பறவை . ( இராமா . ஆர 


M 


219 


விலைஞர் 


கஎசகா 


விழி 


} நீக்குதல் , 


} ஆபத்து . (வழக் .) 


ணிய . சடாயுகாண். உஉ . ) 6. மிருகத்தின் விலைமகள் - வேசி . ( பிங்கல . கசச .) 
பொது . ( 2 , 3 , 6 - சூ . நிக. கக : லகரவெ . கஉ . ) விலோசனம்- கண் . ( சூ . நிக . 2 : கசு . ) 

விலங்குதல் -1 . எதிர்நின்று தடுத்தல் . விலோதம் - 1. துகிற்கொடி , 2. பெண் 
(புறநா .) 2. குறுக்கிடுதல் . (ஐங்குறு நூ . ) 3 . மயிர் . 3. மயிர்ச்சுருள் . ( 1,2,3 -பிங்கல . ச 040.) 
துலங்கல் . (சூ . நிக. அ : உ ங ,) 4. விலக்கல் . விலோதனம் - பெருங்கொடி. ( பிங்கல . 
விலங்குநர்- தடுப்போர் . ( பதிற்றுப் . ) க 2 க.அ. ) 
விலங்குவோள் - விலகுபவள்.( ஐங்குறு நூ ) விலோலம் -- சஞ்சலம் . 
விலத்தல் 

விவகரித்தல் - லிவகாரஞ்செய்தல் . ( வழக் .) 
விலத்துதல் . 

விவகலிதம் - விபகலிதம் . கணிதம் எட்டி 
விலம் - அகில் . ( மலையக .) வில்லம் என் னொன்று . ( பொருட் நிக . சுஅச . ) 
பது விகாரமாயினது . 

விவகாரம் -- வழக்கு. ( வழக் . ) 
விலம்பம் தாமதம் . (சூ . நிக . அ : சு.அ.) விவகாரி -- வழக்காளி. ( வழச் . ) 
விலம்பனம்- விளம்பனமென்றும் பாட விவகாரிகம்-- வழக்கு . ( வழக் . ) 
முண்டு . 

விவசம்- பரவசம் . ( வழக் .) 
விலா-விலாப்பக்கம் . ( உ -ம் . ) " தளர்விலாப் விவசாயம் - வேளாண்மை , ( வழக் . ) 
புடைவீங்கிடவுணல்வேண்டுந் தயைபுரி யென் 

விவத்து 
றனம்” ( அம்பலவாணதேசிகர் பிள்ளைத்தமிழ் . விவத்தை 
சித்து .) 

விவர்த்தம் 

திரிவு . 
விலாங்கு - ஓர் மீன் . ( வழக் . ) 

விவர்த்தநம் 
விலாசம் -1 . பத்திரிகையின்புறவெழுத்து . 

விவரணம்-- வெளிப்படுத்துவது . ( தர்க்கா 
( வழக் . ) 2. விளையாட்டு , வில்லிபாரத. சம் மிருதம் . ) 
பவச்சருக்கம் . எயினலம்புனையென்னு முதற் வரநாலிகை - மூங்கில் . ( வைத்தியபரி .) 
குறிப்புள்ளகவியிற் காண்க . 3. வேடிக்கைத் விவரம் -1 , மலைமுழை (சூ . நிக . நி : கர . ) 
தானத்திற்கும் பெயர்கூறுவர் . 

2. வகை . (வழக். ) 
விலாசனை- மகளிர்விளையாட்டு , ( சூ . நிக . விவரித்தல் - வகுத்துச்சொல்லல் . (வழக் .) 

வரிதம்- விபரிதம் . 
விலாசி - இலக்கணையின்றோழி . (சிந்தா.) விவாகம் - கல்யாணம் . ( சூ . நிக . க : சீ . ) 
விலாசி நீ - வேசி . 

விவாதம் - வழக்கு . ( வழக் .) 
விலாப்புடை - விலாப்பக்கம் . (சிந்தா. ) விவாரம்- விரிதல் . 
விலாமிச்சை - ஒரு வாசனைப்புதல் . ( தை விவீதம் - நாநாவிதம் . ( சூ . நிக . அ : கூக . ) 
லவ . நடு . ) 

விவேகம் - புத்தி . ( வழக் . ) 
விலாலம் -- விலாளம் . அது - பூனை . 

விவேகி- அறிவுடையவன் . ( வழக் .) 
விலாவணை 
விலாவம் . 

) 

விவேகித்தல் - ஆராய்ந்தறிதல் . ( வழக் . ) 

விவேசனம்- அறிதல் . 
விலாழி -1 . குதிரைவாயினுரை . (இராமா . விழ -- 1. மணம் . ( திருவால . திருவிளை. ) 
பாலகாண் . மிதிலைக். எ. ) 2. யானைக்கை 2. விழவு . (சிந்தா .) 
யுமிழ்நீர் . ( சூ . நிக. ந : அ. ) 

விழம்பு - சோறு. ( வைத்தியபரி .) 
விலாளம் - 1. ஆண் பூஞை. ( பிங்கல . விழல் -- 1. ஓர் புதல் . ( வழக் . ) 2. பய 
உ D20 .) 2. பூனை . (பிங்கல. உடுகஅ. ) 

னின்மை . ( பிங்கல . ககூ0கா . ) 3. விழுதல் . 4 . 
விலூபன்னி பெருங்குரும்பை ( வைத் 

வீண் . 
தியபரி . ) 

லிழலர் - வீணர் . ( வழக் . ) 
விலேசயம் -1 . எலி. 2. குகை . 3. பாம்பு . விழவு -1 . திருவிழா . 2. மிதுன ராசி . (1,2 
4. முயல். ( 1 , 2 , 3 , 4 - வைத்தியபரி .)) ( பிங்கல. ச 042 ) 

) 

விழா - திருவிழா. ( சூ . நிக க : ச . ) 
விலேபம் 

விழால் - விழாலரிசி . இஃது : ஓர் மருந்து . 
விலேபி - கஞ்சி . ( வைத்தியபரி .) 

(தைல . ) 
விலை - 1. கிரயம் . 2. விற்றல் . ( 1 , 2. வீழி -1. கண் . ( உ -ம் . ) “ விழிமலர்ப்பூசனை " 
வழக். ) 

(காஞ்சிப் . கடவுள் வாழ்த் . ரு .) 2. தெரிநிலை 
விலைஞர் - விற்போர் ( பத்துப்பாட் . ) 

வினைப்பகுதி . 


- } 


விலேபநம்- } பூசுதல் , (வழக்.) 


விழைவு 


கஎச 


விளம்புதல் 


தாய 


விழித்தல் -1. உயிர்வாழ்தல் . ( மணிமே .) விள்வர்- வேறுபடுவார் . ( புறப் , மாலை .) 
2. பார்த்தல் . ( வழக் . ) 3. விளங்குதல் ( சிலப் . ) விள்ளல்- 1. சொல்லல் . ( சௌந்திரிய 
விழித்திமைப்பவர் - மக்கள் . (சிந்தா .) விள்ளுதல்- லகிரி . சுஈ . உரை . ) 2. தழு 
விழிப்ப -- விளங்க. (சிந்தா .) 

வல் , ஆலிங்கனஞ்செயல் . ( சூ. நிக . க: கக .) 
விழிப்பு - விழித்தல் . பு- விகுதி . ) 

3 , மலர்தல் . ( சூ . நிக . ச : Go ) 4 , வேறுபாடு . 
விழிவிழங்கி - கண்ணோயுள் ஒன்று . ( வழக்.) ( சூ . நிக . அ : சுடு .) 
விழ - சிறப்பு. ( புறநா .) 

விள -1 . இளமை . 2. கமர் . 3. விளாமரம் . 
விழக்காடு 

- 1. பங்கு . (சிந்தா .) 2. விழுதல் . ( 1 , 2 , 3 - பிங்கல . சமஅக . ) 
( திருவால . திருவிளை . ) காடு -தொழிற்பெயர் விளக்கணி ஓரலங்காரம் . இது வர்ணி 
விகுதி . 

யங்களும் அவர்ணியங்களும் ஒரு தருமத்தின் 
விழக்கு நிணம் . ( சூ . நிக . ஈ : சரு . ) 2 . முடிதலாம் . ( விசாக . அணியிலக் . கரு. ) 
நெஞ்சிற்றசை. ( புறப் - மாலை .) 

விளக்கம் -1. தெளிவு . ( வழக் . ) 2. பிர 
விழத்தல் வீழ்தல் . ( வழக் ) 

காசம். ( பெரியபு . திருவாரூர்ச் . க . ) 3. மோதி 
விழகை 

ரம் . ( பத்துப்பாட் .) 
விழங்கல் -1 . கொல்லல் . (சிந்தா .) 2. நுங் விளக்கல் -1. அழுக்கை நீக்கிப்பிரகாசிப் 
கல் . ( சூ . நிக க : சு. ) 

பித்தல் . 2. தெளிவித்தல் . ( 1 , 2 - வழக் .) 
விழத்தகை -- வீறு. ( பரிபாடல் .) 

விளக்கு - 1. ஒளி . 2. சோதி நட்சத்திரம் . 
விழத்தம் --கருஞ்சீரகம் . (வைத்தியபரி .) 

( 1 , 2 - சூ . நிக . கக : ளகரவெ . க .) 3. தீபம் . 
விழ்தல் -1 . சாதல் . 2. வீழ்தல். (1 , 2- ( வழக் .) 4. தெரிநிலைவினைப்பகுதி . 
வழக் . ) 

விளக்குதல் - விளக்கல் . ( வழக் . ) 
விழதி - வீழிச்செடி . ( வழக் .) 

விளக்கு நிலை -1 . ஓர் பிரபந்தம் . ( பொருட் . 
விழது -1 . ஆலமர முதலியவற்றின்வீழ் . நிக . ) 2. பாடாண்பகுதியுள் ஓர் துறை . (புறப் . 
( உ - ம் .) “ விழுதுடைத்தனியாலெனவி 

ருந்த மாலை ) 
தொல்வியாதனைமுகநோக்கி ” ( வில்லி. பாரத . 
சம்பவச்சருக்கம் . 40 ) 2. நெய்வார் கருவியி 

விளக்குமாறு - துடைப்பம் . ( வழக் . ) 
னொன்று , ஒரு குழுஉக்குறி . 

விளகம்- சேங்கொட்டை . ( வைத்தியபரி.) 

விளங்கம் - வாய்விளங்கம் . ( வைத்தியபரி . ) 
விழப்பம் - 1. ஆசை . ( பிங்கல . கஅ கூக .) 

விளங்கல் -- 1 . ஒளிசெய்தல் . ( சூ . நிக . அ : 
2. சிறப்பு . ( வள் , கஙக ) 

விழப்பு -1. அநாசாரம். 2. விழுதல் . ( 1 , | உக.) 2. தெளிதல் . (வழக் .) 
2 - வழக் .) 

விளங்கு -1 . சிற்றரத்தை . ( வைத்தியபரி .) 
சிறந்த நுண்பொருள் . 

2. தெரிநிலைவினைப்பகுதி . 
விழப்பொருள் 
( யாப் . காரி . பாயிரம் . ஈ . உரை.) 

விளங்குதல் - விளங்கல் . 

விளங்குதி- விளங்குவாயாக . ( புறநா . ) 
விழபாலை- ஓர் கொடி . 

விளங்கு பொன் - கண்ணாடி . ( புறநா .) 
விழமம் -1 , சிறப்பு . 2. சீர்மை . 3. துன்பம் . 
( 1 , 2 , 3 - சூ . நிக . கக : ழகரவெ . ந . ) 4. நன்றி . 

விளத்தல் -விளத்துதல் , 
( சூ . நிக . அ : ஙக . ) 

விளத்தாரு - அடம்பு . ( வைத்தியபரி ) 

விளத்துதல் -- விலக்குதல் , 
விழமிய - சீரிய . ( பத்துப்பாட் .) 

விளம்பம் - விளம்பனம் . 
விழமியம் - சிறப்புடையேம் . ( புறநா .) 
விழமியோர் - பெரியோர் . ( புறநா.) விளம்பரம்- அறிக்கைப்பத்திரம் . ( வழக்.) 

விழவிழெனல் வழுவழுப்பாயிருத்தல் . விளம்பல் - சொல்லல் , ( சூ . நிக . 50 : டு . ) 
( வழக் .) 

விளம்பனம் - தாமதம் . ( சூ . நிக . அ : சு.அ.) 
விழைச்சு -- 1 . இளமை . 2. புணர்ச்சி , ( 1 , விலம்பனம் எனவுங் கூறுவர் . 
2 - பிங்கல . ச 0 அங . ) 

விளம்பி - முப்பத்திரண்டாவதாண்டு. ( வரு 
விழைதல் - விழைவு . இது . ஆசைப்படல் , ஷாதி நூல்.) 
புணர்தல் என்னும் இரண்டு பொருளில் வரும் . விளம்பிதம்- தாளப்பிரமாணத்தொன்று . 

விழைந்தோன் -1. கணவன். 2. சிநேகன் . அது , தாமதப்பட்டு முற்று தலென்பர் . 
( 1 , 2 - சூ . நிக . கக : ழகரவெ . கஎ . ) 

விளம்பிநாகனார் நான்மணிக்கடிகை நூலா 
விழைவு -1. ஆசை . ( சூ . நிக . அ : எரு .) 2 . சிரியர். ( அபிதானசிந் .) 
புணர்ச்சி . (சூ . நிக . க: கள .1.) 

விளம்புதல் - விளம்பல் . 


விளைச்சல் 


கஎசஅ 


விறல்கோளணி 


கா 


1 ) 


விளர் - 1. இளமை , 2. கொழுப்பு . 3 . விளைஞர் - மருதநிலமாக்கள் . ( சூ நிக .2 : 
வெண்மை , ( 1,2,3 - சூ . நிக . கக : ளகரவெ . 2. ) 

எக . ) 
விளர்த்தல்- வெளுத்தல். ( உ - ம் . ) “ மெய் விளைத்தல் - விளைவித்தல் . 
விளர்ப்பு - யெலாம் விளர்த்திட்டாள் விளைதல் - 1. உண்டாதல் . (பிங்கல . கஅ 2 க . ) 
( பாரத . சம்பவ . கரு . ) 

2. தானியம் விளைந்து முற்றுதல் . ( வழக் .) 
விளரி - 1. இளமை . 2. ஏழிசையினொன்று . விளைந்த - முதிர்ந்த . ( புறநா .) 
( பொருட் - நிக . ருஎ அ . ) 3. சாப்பண் . (புறப் 

விளைந்து - விளைந்தேன் . (புறநா.) தன்மை 
மாலை .) 4. நெய்தநிலத்துயாழ் . 5. யாழினோர் யொருமை வினைமுற்று . 
நரம்பு . 6. வேட்கைப் பெருக்கம் . ( 1 , 4 , 5 , விளை நிலம் - வயல் . ( சூ . நிக . G : ஈ.க.) 
6 -சூ . நிக . கக : ளகரவெ . கரு . ) 

விளைப்பு - விளைத்தல் . உ - விகுதி . 
விளரிப்பாலை - பாலையாழ்த்திறத்தி னொன் விளை மீன்- ஓர்மீன் . (வழக்குண்டு போலும் ) 
று . ( சூ . நிக . க O : 10. உரை .) 

விளையாட்டு - விளையாடுதல . ( வழக் . ) 
விளவு - 1. காமர். 2. விளாமரம் . ( 1 , 2 விளையாநிலம் -களர்நிலம் .( பிங்கல . ருஎஅ .) 
சூ . நிக . கக : ளகரவெ.க .) 

விளையுள் - 1. வயல் . ( பிங்கல . ருஎக . ) 2 . 
விளவுதல்- விளாவல் , 

விளைவு . (மணிமே .) 
விளா -- விளாமரம் , விளவுபார் . 

விளைவித்தல் - விளையச்செய்தல் . ( வழக் . ) 
விளாகம் - போர்க்களம் . ( சூ . நிக . ரு : 50. ) விளைவிலள் - பருவமுறாதவள் . (ஐங்குறு .) 
விளாத்தி - விளா . ( வைத்தியபரி ) 

விளைவு -1 . ஆக்கம் . 2 சம்பவிப்பு. 3. தா 
விளாவல் -1. கலத்தல் . ( வழக் . ) 2. சூழு னியம் . 4. பழம் . ( புறப் - மாலை . ) 5. முதுமை . 
தல் . ( தணிகை . திருநாட்டுப் . க 2 ..) 

( பிங்கல ககூடும் . ) 6 , மேகம் . ( பிங்கல . ருஅ . ) 
விளி - 1. அழைப்பு . ( பிங்கல . கக கூசு . ) 

( 1 , 2 , 3 -வழக் ) 
இது , எட்டாம் வேற்றுமைப்பொருள். ( நன்னூ . விற்குதல் - விற்றல் . ( வழக் .) 
பெயரியல் . கூடு . ) இசைப்பாட்டு . ( சூ . நிக . க . விற்பக - வில்லிட , ஒளிசெய் . (சிந்தா .) 
கூஉ . ) 3. ஓசை . 4. கொக்கரிப்பு . (3,4-சிந்தா .) விற்படை - அம்பு . (சிந்தா .) 

விளித்தல் -1. அழைத்தல் . ( பிங்கல . விற்பத்தி - கல்வியறிவு . ( வழக் .) 
உககசு . ) 2 கெடுத்தல் . 

விற்பன்னம் - விற்பனம் , விவேகம் .( வழக்.) 
விளிதல் - 2, கெடுதல் . ( வள். ஈ.ஈ .2 .. ) 2 . விற்பனை - விற்றல் . ( வழக் . ) 
சாதல். ( பிங்கல க • 0 எ . ) 

விற்புருதி- ஓர் சிலந்தி . ( வழக் ) 
விளிந்து - நாணமுற்று . (திருவால . திரு விற்புருதிக் கிழங்கு - அமுக்கிராக்கிழங்கு . 
விளை . ) 

( வைத்திய பரி. ) 
விளிப்பது -1 . அழைப்பது , 2. பாடுவது . விற்புருதிநாயகம் - அமுக்கிரா. ( வைத்திய 
(மணிமே .) 

பரி . ) 
விளிப்பு -1 . ஓசை ( மணிமே .) 2. அழைத் விற்பூட்டு பொருள்கோளெட்டினொன்று . 
தல் , 

( நன்னூ . பொதுவிய . சுச . ) 
விளிம்பு - அருகு . ( இராமா . நகரப் . 20. ) 

விற்றல் - விலைசெய்தல் . ( சூ நிக . கக : சுச . 

:) 
விளிய - 1. அவமானப்பட . ( திருவால. விறக்க - மிக (பதிற்றுப்பத் .) 
திருவிளை . ) 2. கெட . ( வள் . நஈ.உ.) 

விறகு - காட்டம் . ( சூ. நிக . ச : ருந . ) 
விளிவித்தல் -1. அழைப்பித்தல் . 2. கெடு விறத்தல் -1. அச்சம். 2. செறிவு . 3. பலம் . 
வித்தல் . 

விறத்தல் எனினும் விறப்பு எனினுமொக்கும் . 
விளிவின்று - இடைவிடாமல் , (பரிபாடல் .) / (விறப்பு -பலம். (1 , 2, 3-பிங்கல. ச 0 அஎ.) 

விளிவு - 1. அவமானம் . (திருவால . திரு விறந்த - மிக்க . ( ஞானாமிர்தம் .) 
விளை .) . 2. கேடு . ( பத்துப்பாட் .) 3. கோபம் விறந்து - செறிந்து . ( பத்துப்பாட் .) 
( உ . - ம் ) ‘விளிவுதோன் றமிதிப்பனபோன்றன விறப்பு - 1. அச்சம் . 2. செறிவு. 3. பலம். 
( இராமா, பாலகா . நீர் விளையாட் . உக . ) 3. சா ( 1,2,3 - பிங்கல . சமஅள.) 4. போர் . 5. வெற்றி . 
தல் , ( சூ . நிக . க : 20 ) 
விளை - பபிர்விளையும் நிலம் . இது , ஆகு 

( சூ.நிக கக : றகரவெ.அ .) மிகுதியுமாமென்பர். 

விறல் - 1. பெருமை . ( பிங்கல . உ உ உரு.)2. 

வலிமை , 3. வென்றி. ( 2, 3 -பிங்கல . ச 0 அஅ . ) 
விளைக்கிய - விளைத்தற்கு . (சிந்தா .) விறல்கோளணி-ஓரலங்காரம் . இது : வலி 
விளைச்சல் -விளைவு . ( வழக் .) 

யுடைய பகையின் மேலாதல் அதனது துணை 


பெயெர் . ( வழக் ) 


வினாவெதிர்வினா 


கஎசக 


வினையெச்சக்குறிப்பு 


அகஎ . ) 


யின் மேலாதல் பராக்கிரமத்தைச் சொல்லுத வினாவெழத்து -ஆ , எ, ஏ, ஓ , யா இவ் 
லாம் . ( விசாக . அணியிய . –அ . ) 

வைந்தும் வினாவெழுத்தாம் . ( நன்னூ . எழுத் 
விறலி- பாடுவிச்சி . ( சூ . நிக . 2 : எடு . ) திய. க 2 . ) 
விறலியர் -1 . விறல்பட ஆடு மகளிர் . ( பத் வினை -1, இரண்டு . ( தைலவ .) 2. ஊழ் 
துப்பாட் . ) 2. பாடன்மகளிருமாம் . ( பிங்கல . வினை . (நாலடி . அறன்வலியுறுத் . ஈ. ) 3. காரி 

யம் . ( ஞானாமிருதம் .) 4. தானம். ( பரிபாடல். ) 
விறலியாற்றுப்படை- பாடாண்பகுதியுள் 5. தொழில் . ( சூ . நிக . க: உ . ) 6. போர். (சூ . 
ஓர் துறை . ( புறப் - மாலை .) 

நிக. க: சசு .) வஞ்சத்திற்குங் கூறுவர் . 
விறலோன் -1 , அருகன் . ( சூ . நிக . க : ரு . ) வினைச்சொல் - செய்யவன் கருவி நிலம் 
2. திண்ணியன் . (சூ . நிக . உ . ரு0. ) 

செயல் காலஞ் செய்பொருள் ஆகிய ஆறையும் 
விறன்மிண்டர்- அறுபத்து மூன்று நாயன் விளக்கிநிற்குஞ்சொல் . ( நன்னூ , வினையிய , க . ) 
மார்களிலொருவர் .( பெரியபு.விறன்மிண்டநாய வினைஞர் -1 . சூத்திரர் . (சூ. நிக . 2 : உசு . ) 
னார்புராணத்திலறிக . ) 

2. தொழில்செய்வோர் . ( பதிற்றுப் . ) 
விறட்டி- எரு . சோழதேயவழக்கு . 

வினைத்திரி சொல் - ஒருபொருளையே தெரி 
விறுமதரு - புன்முருக்கு . ( வைத்தியபரி ) 

விக்கின்றபலசொற்களாகியும் , பலபொருளைத் 
விறு மழலி - பிரமி . ( வைத்தியபரி . ) 

தெரிவிக்கின்ற ஒரே சொல்லாகியும் , அருமை 
விறுமை - பிரமை , ( வழக் .) 

யாக அறியப்படுகிற அருத்தத்தை யுடைய 

வினைச்சொல் . ( நன்னூ . பெயரிய . கச . ) 
விறுவிறுத்தல்- ) 1. விரைவுக்குறிப்பு . 
விறுவிறுப்பு 2. விறுவிறுப்புக்கொ 

வினைத்தொகை- பெயரெச்சத்தின் விகு 
விறுவிறேனல்- ) ள்ளல் . (1,2 - வழக்.) தியிடைநிலைகள் தொக்கு நிற்பப்பதங்கள் வந்து 
விறைத்தல்- ) திமிர்ப்பு . ( வழக் . ) 

புணரும் புணர்ச்சியாம் . (நன்னூ . பொதுவிய . 
விறைப்பு 

கங. ) 

வினைப்பகாப்பதம் - நட , வா , உண் , தின் 
வின்னம் - பின்னம் . ( வழக் . ) 

முதலியன . ( நன்னூ , பதவியல் , ங . உரை . ) 
வின்னா - கடுகுரோகணி . ( வைத்தியபரி .) 
வின்னூலாளன்- துரோணாசாரியன். ( சூ . 

வினைப்பத்தி - வினைச்சொல்லிற் பகாப்பத 
நிக . 2 : சு . ) 

மாய் முன்னிற்குமுறுப்பு. அவை நட , வா முத 

லியன ( நன்னூ . பதவியல் . 40.) 
வினகம் - சேங்கொட்டைமரம் . ( வைத்திய வினைப்பதபதம் - பகுதி விகுதி முதலிய 
பரி . ) 

உறுப்புக்களுடைய தெரிநிலைவினைப்பகுபதம் 
வினயம் - தேவபாணி . ( சிலப் ) 

குறிப்புவினைப்பகுபதம் எனவிருவகைப்படும் . 
வினவல்- 
வினாவல் . 

( நன்னூ . பதவியல் . ரு . உரை.) 
வினவுதல் 

வினைமுதல் - கருத்தா. ( நன்னூ . பெயரிய . 
வினா -1 . கேள்வி . இவ்வினா அறுவகைப் 

ஙஅ . உரை. ) 
படும் .( நன்னூ . பொதுவிய . கூகூ .) 2. சொல் . 

வினைமுற்று 

குறிப்புவினைமுற்றென்றும் 
( சூ . நிக . க 0 : உ . ) 

தெரிநிலைவினைமுற்றென்றும் இருவகைப்ப 
வினாத்தருவார் -- வினாவுவார் . (சிந்தா . )) 

டும் . முறையே நன்னூல் வினையியல் பொருண் 
வினாதல்- 

முதலாறினுமென்னுஞ் சூத்திரத்திலும் ,பொது 

வியல்பாறையும் என்ற சூத்திரத்திலுங்காண்க . 
வினாவிடை - சல்லாபம் . ( சூ . நிக . க : கஉ . ) வினையாளர் தொழில்செய்வோர் . ( வழக் . ) 
வினவுத்தரம் - சித்திரகவியினொன்று.இது : வினையியற்சொல் - செந்தமிழ்நிலத்து 
பலமொழிகளாகப்பிரிந்து பொருள் படத்தக்க ! மொழியாய்க்கற்றோர்க்குங் கல்லா தவர்க்குந்தம் 
ஒரு பெயரை எடுத்துக்கொண்டு அம்மொழிக | பொருளை யியல்பாகவிளக்கும் வினைச்சொல் . 
ளே விடைகளாமாறு வினாக்களைவினவி அப் (நன்னூல், பெயரிய . கச ) 
பெயரையுங்கூறி முடிப்பதாம் . ( தண்டி . கடு . ) வினையுரைப்போர்- தூதர். ( சூ.நிக.உ : சக .) 
வினவு தல் - கடாவுதல் . ( சூ . நிக , க 0 : கஉ . ) வினையுவமம்- தொழிலுவமம் . இது : தொ 
வினாவெண்பா - ஓர் நூல் . அது, சித்தாந்த | ழில்காரணமாகவந்தவுவமை . (தண்டி.பக் .20 .) 
சாத்திரம் பதினான்கினொன்று . 

வினை யெச்சக்குறிப்பு - குறிப்புவினையெச் 
வினாவெதிர்வினா - வினாவிற்கு விடையாக சம் . இது : பால்வினை யெஞ்சநிற்பது . ( நன்னூ . 
வினாவுதல் . (நன்னூ . பொதுவிய. ஙசு . உரை . ) வினையிய . உங. உரை .) 


} 


வினவல்- } வினாவுதல், 


வீசிதரங்கம் 


கஎரு 


வீதி 


வினையெச்சம் -.குறிப்புவினையெச்சம் . வீசிய - சிதறிய , ( புறநா . ) 
தெரிநிலைவினையெச்சமென விருவகைப்படும். வீசுகாலேணி - ஒருவகை எணி . இதை 
தெரிநிலைவினையெச்சம் , தொழிலுங்காலமுந் 

வீச்சேணி யென்றுங் கூறுவர் . கொடிக்கால் 
தோன்றிப் பால்வினையொழியநிற்பது . ( நன் 

களில் உபயோகப்படுத்துவரென்பர் . ( வழக்.) 
னூ . வினையிய , உங . ) 

வீசுதல் - வீசல் . 
வினைவயிற்பிரிதல்- அகப்பொருட்டுறையி வீசை- ஓர் நிறை . ( வழக் . ) 
னொன்று . அது : வேந்தர்க்குற்றுழியுதவியிற் வீஞ்சுதல் - சொல்வதற் கொவ்வாமற்போ 
பிரிதலென்பர் . (தஞ்சைவா . சகஎ . ) 

தல் . (வழக் ) 
வீட்சணம் - 

) 
வீ . 

வீட்டாள் - மனைவி . ( வழக் . ) 
வீ - 1. ஒழிவு. 2. கேடு . 3. தெரிநிலை 

வீட்டிறப்பு - இறை . இதை மேற்கூறை 
வினைப்பகுதி . 4. நீக்கம் . 5. பறவை . 6. பெ 

யினடிவாரமென்பர் . ( சூ . நிக . ரு : –உ . ) 
ருமை ( சிந்தா . ) 7. மலர் . ( 1 , 2 , 4 , 7 - பிங்கல . 

வீட்டுதல்- கொல்லல். ( சூ . நிக . க : நடு . ) 

வீட்டுமம் -வைராக்கியம் . 
T0 அக . ) ( 5 - சூ . நிக. ஈ : சுஅ. ) 
வீக்கம் - 1. கட்டு , அம் - தொழிற்பெயர் 

வீட்டுமன்- வீடுமன். ( சூ . நிக. 2 : கங . ) 
விகுதி , 2. பெருமை . ( சிந்தா.) 3. மிகுதல் . 4 . 

வீட- நீங்க . ( பத்துப்பாட் .) 
வீங்குதல் . ( 3 , 4 - வழக் ) 

வீடல் -1. சாதல் . ( சூ . நிக . க : 20. ) 2 . 
வீக்கி -1 . அடைத்து நிறைத்து . (சிந்தா .) 

விடுதல். (சிந்தா.) 
2. கட்டி , முறுக்கி என வினையெச்சமுமாம் . 

வீடி- கொத்தான் . ( வைத்தியபரி. ) இறந்து 
வீக்குதல் -1 . கட்டுதல் . ( சூ . நிக . க : உங . ) 

என வினையெச்சமுமாம் . 
2. முறுக்குதல் . (சிந்தா. ) 

வீடிகை - வெற்றிலை. ( வைத்தியபரி .) 
வீகம் -1 காற்று , 2 , V. ( 1 , 2 - வைத் 

வீடு -1. ஒன்று ( தைலவ .) 2. மனை . ( சூ . 
தியபரி . ) 3. மோதிரம் . ( பிங்கல . ககசுஎ .) 

நிக . கு : நிக. ) 3. மோக்கம் . ( சூ . நிக . G : உ .); 
வீங்க - இறுக. (சிந்தா.) 

விடப்பட்டது வீடுஎன்பர். 4. விடுதல் . (சிந்தா. 
வீங்கல் -1. பரத்தல் . ( திருவிளை. இந்தி 

வீடு கொள்ளுதல் - மீட்டல் . ( புறப் . மாலை .) 
ரன் பழி தீர்த்த . கஎ . ) 2. மிகுதல். ( சிலப் . ) 3 . 

வீண்- பயனின்மை. ( சூ . நிக . அ : எ 0 . ) 
வீக்கம் . ( வழக் . ) 

வீணன்- பயனில்லாதவன் . ( வழக் ) 
வீங்கி -1 . சேங்கொட்டை .( வைத்தியபரி .) 

வீணாதண்டம் 

முதுகந் தண்டெலும்பு . 
2. வினையெச்சம் . ( வழக் . ) 

வீணாதண்டு ( ஞானாமிர்தம் .) 
வீங்குதல் -1 . இறுதல் . ( பத்துப்பாட் . ) 2 . 

வீணாள் -- வீணன் . ( வழக் ) 
வீங்கல் . ( வழக் .) 

வீணை - யாழ் . ( பிங்கல . கசஈ o . ) 
வீச்சம் - தீநாற்றம் . ( வழக் . ) 

வீணைச்செல்வம் - இசைப்பாட்டு , (சிந்தா .) 
வீச்சு -1 . அடி . 2. எறிதல் . 3. ஓர் நோய் , 

வீணைவல்லவர் -கந்தருவர் . ( திவாகரம் .) 
( 1. 2 , 3 - வழக் ) 

வீத்துகம் -1, சதகுப்பை . 2. வெள்ளரி . 
வீச்சுவலை - ஓர் வலை. ( வழக் ) 

( 1 , 2 -மலையக . ) 
வீசகணிதம் - கணிதவகையினொன்று . வீதசோகம் -அசோகு . ( வைத்தியபரி .) 
வீசகரி - வேங்கை . ( வைத்தியபரி ) 

வீதசோகன்- அருகன் . ( சூ . நிக . க : 2. ) 
விசகா - வேங்கைமரம் . ( வைத்தியபரி .) 

வீதம் வேறுவேறாய்ப்பகுத்தபங்கு .( வழக் .) 
வீசகோசம்- தாமரைக்கொட்டை . 

வீதராகம் -1. பற்றின்மை . 2. வைராக் 

கியம் , 
வீசம் -- 1. ஓர் கணிதம் , 2. கொட்டை , 
3. சுக்கிலம் . 4. மாகாணி . ( வழக் .) 5. மூலம் . 

வீதராகன் -1 . பற்றற்றவன் . (சிந்தா.) 
6. மூளை . ( 2 , 3 , 5 , 6- வைத்தியபரி . ) 

2. புத்தன் . 
வீசல் - 1. அடித்தல் , ( வழக் .) 2. ஈதல் . 

வீதல் -1 . கெடுதல் . 2. சாதல் . 3. வறுமை 
3 , எறிதல் . ( சூ . நிக . கக : சகரவெ . 2. ) யெய்தல் . ( 1 , 2 , 3 - சூ . நிக . கக : தகரவெ . ஈ o . ) 
வீசனம் - சிற்றாலவட்டம். ( சூ . நீக.எ ஙஅ .) 

வீதி -1 . தெரு . 2. நேரோடல் . ( 1 , 2 
வீசி - 1. அலை . 2. இளைப்பாற்றி . 

பிங்கல . ச 0 கூக. ) 3. விசாலம் . (வழக் .) வழி 
வீசிதரங்கம் - ஒரு நியாயம் . ( தர்க்கசங்கிரக முதலியவற்றிற்கும் பெயர் கூறுவர் . ( உ-ம் . ) 
வுரை . ) 

வரிற்கொள்க . 


- 


வீரட்டம் 


கஎருக 


வீரமார்த்தாண்டசோழன் 


வீது 


- 
வீதித்தல்- பங்கிடுதல் . ( வழக் .) 
வறுமை . 

நிக . க : சுடு- ஆங் 
கவியில் வீதென்பவறுமையெய்தல் என்பது 
பழம் பாடம் . 
வீபற்சு - அருச்சுனன் . ( பிங்கல . எசங . 
வீம்பு - வம்புவார்த்தை . ( வழக் . ) 
வீமசேநன்- வீமன் . ( அபிதாநசிந்.) 
வீமதேவன் -1. சிவன்றிருநாமங்களினொன் 
று . ( அபிதாநசிங் . ) 2. பதினொரு ருத்திரர்களி 
லொருவன் . ( பொருட். நிக . அஅக . ) 
வீமம்- பயங்கரம். ( வழக் . ) 
வீமன் -1 . தமயந்தியின் பிதா . 2. பாண்டு 
புத்திரர்களிலொருவன் . ( 1 , 2 - அபிதாநசிங் . ) 
வியா- வீடாத . (பத்துப்பாட் .) 
வீயாது - மாறாது . ( பத்துப்பாட் .) 
வீரக்கழல் - வீரர்கள் வலக்காலிலணியு 
மணிவடம் . ( சி : பாதச்சிற்றுரையிலறிக ) 

எரகண்டாமணி ரச்தாற்கட்டுமணி. 
( வழக் . ) 
வீரகத்தி - வீரரைக்கொன் ! 1. ( வழக் . ) 
காகம் --மீன் . ( வைத்தியபரி .) 
வீரகோளரி நவவீரரிலொருவர் . ( அபி 
தாநசிங். ) 
வீரச்சதங்கை வீரர்கள் வலக்காலில் 
அணியும் பொற்சதங்கை . ( வழக் . ) 
வீரச் செல்வி - துர்க்கை .( பிங்கல . கஉச . ) 
வீரசாகி -1 , சேங்கொட்டை . 2. சேமரம் . 
(வைத்தியபரி .) 

வீரசிங்கன் இலங்கையிலிருந்த ஒரு 
சேனாபதி . ( அபிதாநசிந் . ) 

வீர சுவர்க்கம் போரிலிறக்கும் வீர 
ரடையும்பதவி . ( அபிதாநசிந் . ) 
வீரசேனன்- நளன்பிதா. ( அபிதாநசிந் .) 
வீரசைவம் - ஓர் சமயம் . ( அபிதாநசிந்.) 
வீரசைவர் விரசைவ சமயத்திலுள்ள 
விலிங்கதாரிகள் . ( வழக் . ) 
வீர சொர்க்கம் - வீரசுவர்க்கம் . 
வீரசோழியம் - தமிழிலக்கண நூலு 
ளொன்று . 

லீரட்டம் - சிவபிரான் சேவகஞ்செய்த 
அட்டவீரட்டமென்கிற எட்டுத் தலங்களுக்கும் 
பொதுப்பெயர் . அவை : “ பூமன் சிரங்கண்டியர் 
தகன்கோவல்புரமதிகை, மாமன்பறியல்சலந்த 
ன்விற்குடிமாவழுவூர் , காமன்கொறுக்கைய 

வூரிந்தக்காசினியிற் , றேமன்னுகொன் 
றையுந்திங்களுஞ்சூடி தன் சேவகமே ” என்னுஞ் 
செய்யுளிற்காண்க. 


வீரட்டானம் - 1. ஓர் சிவதலம் . ( தேவா . 
திருநாவு . க . ) 2. கூத்தின்விகற்பத்தினொன்று . 
( பிங்கல . கசசடு .) 

வீரட்டானேசுரர் -திருக்கண்டியூர் முதலிய 
அட்டவீரட்டத்திலும் எழுந்தருளியிருக்குஞ் 
சுவாமிபெயர். ( அபிதானகோ.) 
வீரணம்- இலாமிச்சை . ( வைத்தியபரி .) 
வீரணி -1 . மிளகு . 2. இலாமிச்சை . ( 1,2 
மலையக . ) 
வீரத்துவம் - வீரத்தன்மை . துவம்- தன்மை . 
வீரதட்டி -- மான்றோற்பட்டை . ( வைத்திய 
பரி . ) 

வீரதண்டை வீரத்தாலணியுந்தண்டை 
யென்பர் . 

வீரதரு -1 மருது . 2. விடத்தேர் . ( 1 , 2 
(வைத்தியப.ரி . ) 
வீரதீரன்-நவவீரரில் ஒருவன் . ( அபிதாநசி .) 
வீரதை- வீரம் . ( வைத்திய பரி. ) 
வீரந்தரம்- மயில் . ( வைத்தியபரி .) 
வீரநாராயணசோழன் - ஒரு சோழன் . 
இவன் தில்லைக்கனகசபைக்குப் பொன்வேய்க் 
தவன் . ( அபிதாநசி .) 
வீரபட்டயம் - வெற்றிபெற்றவீரர் நெற் 
வீரபட்டிகை- றியிலணியும் பொற்றகடு . 
( இராமா . ஆரணியகா. கான்வதை, கடுக . ) 

வீரபத்திரன்- தக்கன்யாகமழிக்கத் தோன் 
றியவன் . ( அபிதாநசி .) 

வீரபாண்டியன் - ஒரு பாண்டியன் . ( அபி 
தாநகோ . ) 

வீரம் - 1. ஆதனம் எட்டினொன்று . 2 . 
சவ்வீரம் ( வைத்தியபரி .) 3. சிவாகமம் இருபத் 
தெட்டினொன்று , 4. நவாசத்தொன்று , ( சூ . 
நிக . கஉ : 405. ) இது : ஓரலங்காரமுமாம் . 5 . 
பராக்கிரமம் . ( சூ. நிக. அ : உக . ) 6. மலை. ( பிங் 
கல. சசுரு . ) ( 1, 3- பொருட் - நிக .) 

வீரமகரம் கடல்கடந்து பகைவரூரைக் 
கைப்பற்றினதேர்வேந்தர்முன்பிடிக்கும் விருது 
என்பர் . 

வீரமாகாளர் மகாளரென்றுங்கூறுவர் . 
இவர் : அரிகரபுத்திரன் சேனாபதி . 

வீரமாமகேந்திரம் - சூரபன்மன்பட்டணம் . 
( அபிதாநசிந் .) 
வீரமாமுனி 

ஐரோப்பியமதகுரு. இவர் : 
தமிழ்நாட்டிற்குவந்து தமிழ்கற்றுத் தேம்பாவ 
ணிதொன்னூல் முதலிய நூல்களைச் செய்தார் . 
( அபிதாநசி . ) 

வீரமார்த்தாண்டசோழன் - ஒரு சோழன் . 
( அபிதாநசிந் . ) 


- 


- 


மன் கட 


வீழ்ச்சி 


கஎருஉ 


வெக்காளித்தல் 


முத்துதல்- } விழுவித்தல். ( வழக் ) 


வீரமார்த்தாண்டன் - குமரக்கடவுளுக்குத் 
துணையாயிருந்த நவவீரரிலொருவர் . ( அபிதாக 
சிந் . ) 
வீரர்- பராக்கிரமமுடையவர் . ( வழக் . ) 
வீரராக்கதன் நவவீரரிலொருவன் . 
வீராந்தகன் ( அபிதா நசிந் . ) 
வீரலக்குமி- அட்டலக்குமிகளிலொருத்தி . 
( பொருட்-நிக . ) 

வீரவாகுதேவர் - குமரக்கடவுளுக்குத்துணை 
யாயிருந்த நவவீரரில் ஒருவர் . ( அபிதாநசிந் .) 

வீரவாதபாண்டியன்-- ஜெகநாதபாண்டி 
யன் குமரன் . ( அபிதாநசிந் .) 
வீரவிருக்கம் - சேமரம் . ( வைத்தியபரி .) 
வீரவுப்பு - கல்லுப்பு . ( வைத்தியபரி. ) 
வீர வெட்சிமர்லை- நிரைகோடற்கு வெட் 
சிப்பூமாலையைச்சூடிப்போய் நிரை கவர்ந்து 
வரில் அவனுக்கு முன்பு தசாங்கம் வைத்துப் 
போய்வந்த வெற்றியைப்பாடுவது . ( பொருட் 
நிக . ) 

வீர வெண்டயம் வீரத்தாலணியுமொரு 
வகையணி . ( வழக் . ) 

வீரன் - 1. அருகன் . ( சூ. நிக . க : 2. ) 2 . 
திண்ணியன் . ( சூ . நிக . 2 : ரு 0 . ) 
வீராணி - வீராணிக்கிழங்கு . 
வீராதனம்-- எண்வகை ஆதனத்தொன்று . 
( வீரம்பார் . ) 
வீராப்பு- பொருமல் . ( வழக் . ) 

வீராவேசம்- வீரவெறியால்வரும் ஆவே 
சம் . ( வழக் . ) 

வீரி -1 . காளி . ( பிங்கல . ககக . ) 2. பங்கம் 
பாளை . ( மலையக . ) 3. வீரமுடையவள் . ( வழக் .) 
வீரிடம் -- நாவல் . ( மலையக ) 
வீரிடுதல் - ஒலிக்குறிப்பு . ( வழக் . ) 

வீரியம்- 1. இந்திரியம் . ( மாயப்பசுவை 
வதைத் உக ) 2. வீரம் . (சூ . நிக . அ : உக . ) 
வீரியர்- வீரர். ( புறப். மாலை.) 
வீரை -1 , ஓர் மரம் . 2. கடல் . 3. துன்பம் . 
( 1 , 2 , 3 -பிங்கல . சO • உ . ) 4 , வட்டத்திருப்பி . 
( தைலவ .) 5. வாழை . ( வைத்தியபரி .) 

வீவு -1 , குற்றம் . ( ஞானாமிர்தம் . ) 2 , கெ 
இத்தல் . (பத்துப்பாட் .) 3.சாவு.( சூ .நிக.க :2.0 .) 

வீழ் -1 . தெரிநிலைவினைப்பகுதி . 2. மரத் 
தின்விழுது . ( நாலடியார் . தாளாண்மை . எ . ) 

வீழ்க்கை -1 . சோதிநட்சத்திரம் . ( பிங்கல. 
உருங . ) 2. வீழ்தல் , விருப்பமுமாம் . 

வீழ்ச்சி - விழுதல் . ( நன்னூ , பெயரியல் , 
நக , உரை .) 


வீழ்தல் -1. ஆசை. ( பிங்கல . கஅகக.) 2 , 
ஆசைப்பெருக்கம் . ( சூ நிக . அ : எசு .) 3. விழு 
தல் . ( வழக் . ) 

வீழ்நாள் - கழியுநாள் . ( வள். ஙஅ . அதி . 
உரை.) 

வீழ்பு - சுள்ளி. ( மணிமே . ) 
வீழ்வு - விழுதல் . உ-- தொழிற்பெயர் 
விகுதி . 

வீழி -1 . ஓர் செடி . ( உ - ம் . ) “ மாளிகை 
கவின் பெருகுவீழிநகரே ” ( தேவார .திருஞான . 
திருவீழிமிழலைப . க . ) 2. திருவீழிமிழலையென் 
னுந்தலம் . ( வழக் ) 
வீழதல் - வீழ்தல் . 
வீழம் - திரளும் . ( சிந்தா. ) 
வீளை -1 . சத்தம் . ( புறப் . மாலை .) 2. சீழ்க் 
கை . (சிந்தா . ) 
வீற்றம்- வேறுபாடு , அம்- சாரியை . 

வீற்றிருத்தல் -1. நிலைபெற்றிருத்தல் . (பரி 
பாடை .) 2. வருத்தமின்றியிருத்தல் . (சிந்தா.) 
புறப்பொருள் வெண்பாமாலையுரையில் , செம் 
மாந்திருத்தலென்பர் . 

வீற்றினிதிருந்த பெருமங்கலம்- பாடாண் 
பகுதியுள் ஓர் துறை . ( புறப். மாலை .) 
வீற்று -- வேறுபாடு . ( சூ . நிக . அ : சுடு . ) 
வீறல் - வீறுதல் . 
வீறப்பு - இறுமாப்பு . ( வழக் . ) 
வீறு -1 . உயர்ச்சி . 2. சிறப்பு . ( வள் . சுசுடு . 
உரை .) 3. நல்வினை . (சிந்தா . ) 4. பெருமை , 
( பிங்கல . உ.உஉடு .) 5. பொலிவு . ( பத்துப்பாட் ) 
6. மருந்துவேகம் . 7. வெற்றி . (சிந்தா . மண் 
மகளிலம்பகம் . கசு 0 . உரை .) 8. வேறொன் 
றற்கில்லாவழகு . ( சிந்தா .) 9. வேறு . ( புறநா .) 
தனிமைக்குங் கூறுவர் . ( 1, 6 - வழக் ) 
வீறுதல் - பெருமையுறுதல் . ( வழக் . ) 


வெ . 


வெஃகல் -1 . ஆசைப்பெருக்கம் . ( சூ.கே. 
அ : எசு .) 2. விருப்பம் . (பிங்கல , கஅக்க . ) 

வெஃகா- கச்சித்திருப்பதிகளிலொன்று . 
இது : விட்டுணு தலமென்பர் . ( நன்னூ . பொது 
வியல் . சுசு . உரைமேற்கோள் . ) 

வெஃகாமை வேண்டாமை . ( வள் -வெஃ 
காமை . ) 

வெக்காலி - ஓர் மரம் . ( பெருவழக் .) 
வெக்காளம் - மழையில்லாக்காலம் .(வழக் .) 
வெக்காளித்தல் - வானந்தெழிதல் .(வழக் ) 


வெங்காரம் 


கஎருக 


வெட்பூல் 


வெட்டுதல் -காணுதல். ( வழக்.) 


வெகுமானம் - } மரியாதை, ( வழக் .) 


வெக்கை -1 . கடாவிடுங்களம் . ( பதிற்றுப் .) வெங்குரு - சீகாழிக்கொருபெயர் . ( அபி 
2. காந்தல் . 3. நிலக்கொதிப்பு. ( 2 , 3 - வழக் .) தாகசிந் .) 
வெக்கைநோய் - வெப்பநோய் . ( வழக் ) வெங்கோல்- கொடுங்கோல் . ( வள் . வெரு 
வெது - பல. வெறி வெகுவிதம் . ( வழக் ) வந்தசெய்யாமை , ஈ . ) 

வெதச்சுருதம் - வெகுச்சுருதமனம் . இது : வெச்செனல்- ) வெம்மையாதல் . (மீனா 
சிற்பவன் முப்பத்திரண்டினொன்று ( பொருட் வெச்சேனவு - ட்சிபிள்ளைத்தமிழ் . க .) 

வெஞ்சமம் - 1.பாலைநிலப்பண் . (நம்பியகப் . 
வெகுசு - மிகுதி. ( வழக் . ) 

அகத்திணை . ) 2. கடும்போர் . ( சூ . நிக. க : சசு . ) 
வெதட்சி - வெகுளி. இது : கோபம் . என்க . வெஞ்சனம் - கறிபதார்த்தம். ( வழக் . ) 
வெகுண்டம் - கரும்பு . ( வைத்தியபரி .) வெட்கம்- நாணம். ( சூ . நிக. அ : சஉ . ) 
வெகுத்தம் - மகத்துவம் . 

வெட்கல் 
வெதத்துவம்- பலதன்மை. ( வழக் . ) 

) 
வெகுதானிய - பன்னிரண்டாவ தாண்டு . வெட்கிளுவை - கிளுவையின் ஓர் பேதம் . 
( வருஷாதி நூல் . ) 

( வழக் . ) 
வெதபத்திரி - 1. அரிநெல்லி , 2. கறி வெட்சி -1, பகைவர்நிரைகவர்வார்க்குரிய 
முள்ளி. ( 1 , 2 - வைத்தியபரிபா.) 

மாலை. ( சூ . நிக. கஉ : கஉ . ) 2. பகைவர்பசுக் 
வெதபுத்திரி -- 1. கீழ்க்காய்நெல்லி . 2 . கூட்டத்தைக்கவர் தல் , 3. வெட்சிச்செடி . ( சூ : 
துளசி . ( 1 , 2 - தைலவ .) 

நிக , கக : டகரவெ . உசு . ) 
வெட்சியரவம் -ஒர் துறை . ( புறப் - மாலை .) 

வெட்டல் -1 . தறித்தல் . ( வழக். ) 2. மெய்ப் 
வெகுமானித்தல் மரியாதைசெய்தல் . பரிசமெட்டினொன்று . ( சூ . நிக . கஉ : 40 ) 
( வழக் . ) 

வெட்ட வெளி -- வெட்டைவெளி, வெறு 
வெதாசம் - கரும்பு. ( வைத்தியபரி .) வெளி. ( வழக் .) 
வெதருபன் - ஒந்தி . ( வழக் .) அடிக்கடி வெட்டறழலி - நத்தைச்சூரி . ( வைத்திய 
நிறம் மாறுவதால் இப்பெயர் பெற்றது . பரி . ) 

வெதலாங்கம் - ஆடுதின்னாப்பாளை . ( மலை வெட்டனவு- வெட்டெனல் . 
யக . ) 

வெட்டி - 1 . இருவேலி . ( மலையக . ) 2 . 
வெகுலாதி - சிற்றேலம் . ( மலையக . ) வழி . சோழநாட்டின் வழக்கு. 3. வீண் .( வழக் .) 
வெகுவாசமுடையயோகி - வசம்பு .( வைத் வெட்டிப்பேசல் - கண்டித்துப்பேசல் . 
தியபரி.) 

( வழக் . ) 
வெகுள்வு -- வெகுளல் . 

வெட்டிமை -1 . கடுமை . 2 , சினம் . ( 1,2 
வெதளல் -- வெகுளுதல் . அல் - விகுதி . வழக். ) 
வெதளி - சினம் . ( பிங்கல, கஅ 12 .) வெட்டியான் - 1. ஓர் பூச்சி என்பர் . 2 . 
வெதளிவிலக்கு - ஓரலங்காரம் . அது : பறையன் . இவனுக்குச் சுகொடுகாக்குந் தொ 
வெகுளிதோன்றக்கூறிவிலக்குவது . ( தண்டி . ழில் . ( அபிதாநசி .) 
பொருளணி . கஎ . ) 

வெட்டிரும்பு 

இரும்பைவெட்டுமோர் 
வெதளுதல் வெகுளல் , கோபித்தலென்க . உளி. ஒரு குழூஉக்குறி . ( வழக் .) 
வெங்கண் -- கொடுமை. (திருவிளை , நாக 

வெட்டு - வெட்டுதல் . 
மெய் , க . ) 

வெட்டுக்கிளி-- ஓர் சிறு பறவை. ( வழக் .) 
வெங்கண்ணனார் - கடைச்சங்கமருவிய வெட்டுதல் - வெட்டல் , 
புலவருள் ஒருவர் . ( அபிதானசிந்.) 

வெட்டெனல் - 

கடுமைக்குறிப்பு . 
வெங்கணாத்தி- ஓர் பாம்பு . ( வழக்.) வெங் வெட்டெனவு -1 
கிணாத்தியென்றுங்கூறுவர் . 

வெட்டை -1. உட்டினம் , 2. ஓர் நோய் . 
வெங்கலம் -- சுடுகையுள்ளபாத்திரம் . ( தை 3. கடினம் . 4. வெளி . ( 1 , 2 , 3 , 4 -வழக் .) 
லவ . ) 

வெட்டை வெளி- 

வெறுவெளி. (வழங் . ) 
வெங்களம் - போர்க்களம் . ( பாரதம் . கசு - ம் வெட்பாலை- ஓர் மரம் . ( பிங்கல . உ எஉக.) 
போர்ச்சருக்கம் . உ . ) 

வெட்பாவட்டை - ஓர் பாவட்டஞ்செடி . 
வெங்காயம் - ஈருள்ளி . ( வழக் . ) ( வழக் . ) 
வெங்காரம்- வெண்காரம் . ( வழக். ) வெட் பூல் வெள்ளைப்பூலாச்செடி .( வழக் .) 


220 


--- 


வெண்காடு 


கஎருச 


வெண்டளை 


வேடி -1 . அச்சம் . 2. இடி . ( சூ . நிக . சு : வெண்காந்தள் ஒர் கொடி . ( பிங்கல . 
கஉ . ) 3. கள் . ( சூ . நிக . சு : ஈ o .) 4. கேடு . ( பத் உஅக .) 
துப்பாட் .) 5. துப்பாக்கிமுதலியவற்றிற் வெண்காரம் - வெங்காரம் . ( வைத்தியபரி .) 
பிறக்குமொலி . ( வழக் ) 6. நறும்புகை . 7 . வெண்காரை - வெள்ளைக்காரை . ( வழக் . ) 
பிளவு . ( ஐந்திணை . ) 8. புகைத்தல் . (சிந்தா.) 9 . வெண்கிடை வெள்ளை நெட்ட- டி . 
பொட்டிலுப்பு 10. வெடியுப்பு . 11. வெளி . வெண்கிடைச்சி- ( பிங்கல . உஅகச . ) 
( 9 , 10 , 11- வைத்தியபரி. ) (1 , 6 , 11 - சூ . நிக . வெண்குங்கிலியம் வெள்ளைக்குங்கிலி 
கக : டகாவெ . ரு .) சிற்றேலம் என்றுங்கூறுவர் 

யம் . ( வழக .) 
வைத்தியபரிபாடையில் , 

வெண்குட்டம்- வெள்ளைக்குட்டம் . இது 
வெடிக்குதல் - வெடித்தல் . ( வழக் . ) ஓர் நோய் , ( பொருட் , நிக . ) 
வெடிகிரந்தி - ஓர் கிரந்திநோய் . ( வழக் . ) வெண்குழதம் - வெள்ளாம்பல் . ( வைத்தி 
வெடிதால் -- கண்டத்திற்பாடுங்குற்றம் . யபரி . ) 
(திருவிளை . விறகுவிற் . ஈ o .) 

வெண்தன்றி -1. அதிமதுரம் . 2. வெள் 
வெடிசூலை - ஓர் சூலைநோய் . ( வழக் . ) ளைக்குன்றி . ( 1 , 2 - வைத்தியபரி ) 
வெடித்தல் - விள்ளுதல் . ( வழக் . ) 

வெண்தன்று - முருகன் மலைகளிலொன் 
வெடிப்பு -1. கமர் . 2. விள்ளுகை . ( 1,2 று . ( அபிதாநசிந் .) 
வழக் . ) 

வெண்கூ தாளம் - நீர்த்தாளி . ( மலையக . ) 
வெடிபகீரதி- படிகாரம் . ( வைத்தியபரி .) வெண்டாளியென்பர் பத்துப்பாட்டில் . 
வெடிபட்டு - சிதறி . ( புறநா .) 

வெண்கை - எழிற்கை. அது பொருள்களை 
வெடிபலவன்- பேய்ப்பலவன் . இதைப் | அவிநயிக்குந்தொழிற்கையல்லாத வெறுமனே 
படுவன்கீரையென்பர் ( மலையகராதியில் .) தாளத்திற் கிசைவிடும் எழிற்கை என்றார் . 
வெடியுப்பு - ஓர் உப்பு . ( வழக் . ) 

( பதிற்றுப்பத். ) 
வெடில் - ஓர்வித நாற்றம் . 

வெண்கொடிவேலி - வெள்ளைக்கொடி 
வெடுக்கன் - கோபி . ( வழக் . ) 

வேலி . ( வழக் ) 
வெடு கீத - வெடுக்கெனல் , கடுமைக்குறிப்பு. வெண்கொல் -- வெள்ளி . ( வைத்தியபரி .) 
வெடு வெடுத்தல் --- கடுமையாய்ப்பேசல் . வெண்கோட்டம் - அக்கிரா. ( வைத்திய 
( வழக் . ) 

பரி . ) 

வெண்சலசழற்றள் - சரஸ்வதி . ( சூ. நிக . 
வோசை . ( பிங்கல . உககசு . ) 2. சினக்குறிப்பு . க : நடு . ) 
( வழக் . ) 

வெண்சாமரம் - ) வெள்ளைச் சாமரம் . 
வெண்கடம்பு - ஓர் கடம்பு . (சிந்தா .) வெண்சாமரை- | ( வழக் . ) 
வெண்கடுகு - ஓர் கடுகு. ( சூ. நிக . ச : 22.. ) வெண்சீர் - நேரீற்று மூவசைச்சொல் .. 
வெண்கருவிளை - வெள்ளைக்காக்கணம் . ( யாப் . காரி . உறுப்பிய எ . உரை .) 
( பிங்கல. உஅகசு .) 

வெண்சீர் வெண்டளை - காய்முன் நேரொ 
வெண்கலம் ஓர் உலோகம் . ( பிங்கல , ன்றிவருவது ( யாப் . காரி , செய்யுளிய . க . 
கஉசக . ) 

உரை. ) 
வெண்கலி- கலித்தளையானுந் துள்ளலோ வெண்செந்துறை 

இரண்டடிகள் தம் 
சையானும் வருவது . ( யாப் - காரி.செய்யுளியல் . முள்ளவொத்து விழுமிய பொருளும் ஒழுகிய 
கக . உரை. ) வேற்றுத்தளையருகிவரவும் பெ ஓசையுமாய் வருவது . ( யாப் , காரி . செய்யுளி . 
றும். 

சு . உரை ) 
வெண்கவி 1. வெண்பா, 2. பொருட் வெண்டகரை - ஓர்பூடு. ( வைத்தியபரி .) 
பொலிவிலாக்கவி . ( வழக்.) 

வெண்டயம்- ஒருவகைச் ச தங்கை . 
வெண்காக்கணம் - வெள்ளைக்காக்கணம் . ( வழக் ) 
( வழக் . ) 

வெண்டல் - காய்தல் . ( வழக் . ) 
வெண்காசம் -கண்ணோயுள் ஒன்று . வழக்.) வெண்டலை - தலையோடு . ( வைத்தியபரி ) 
வெண்காட்டு நங்கை - சிறுத்தொண்டர் வெண்டளை - வெண்பாவிற்குரியபந்தம் . 
மனைவி . ( பெரியபு .) 

இது இயற்சீர்வெண்டளை , வெண்சீர்வெண் 
வெண்காடு - திருவெண்காடு என்னுஞ் சிவ டளையென விருவகைப்படும் . ( யாப் . காரி . 
தலம் . ( தேவாரம் . சம்பந்தர் பதிகம் .) செய்யுளிய . க . ) 


வெண்ணெய் நல்லூர் 


கஎருரு 


வெதுக்குதல் 


- 


வேண்டாது -- வெள்ளி. ( வைத்திய பரி . ) வெண்ணெய்நல்லூர்ச் சடையப்ப 
வெண்டாழிசை- வெண்பாவினங்களினொ பிள்ளை - இவர் கம்பராமாயணம் பாடச் 
ன்று . ( உ - ம் .) " வெண்டாழிசையே மூன்றடி செய்தவோர் வேளாளப்பெருஞ்செல்வர் ( அபி 
யாய் வெள்ளை போன்றிறும் " ( யாப் . காரி . தாநசிந் . ) 
செய்யுளிய . எ . ) 

வெண்ணெய்மலை- சுப்பிரமணியர் தலங் 
வெண்டாழை - வெள்ளைத்தாழை . ( வழக் .) களினொன்று . இது கருவூருக்குச்சமீபமுள் 
வெண்டாளி -- இடைச்சங்க நூல்களினொ ளது . ( அபிதாநகோ .) 
ன்று . ( அபிதாந்கோ .) 

வெண்ணொச்சி - வெள்ளை நொச்சி . ( பிங் 
வெண்டிக்காய் - ஒரு காய் . ( வழக் . ) கல . உ.எஙரு . ) 
வெண்டு --கரும்பு . ( வைத்தியபரி .) 

வெண்பலி - சாம்பல் , ( சூ . நிக . சு : 20. ) 
வெண்டுறை - 1. ஆடற்பாட்டு . ( புறப் . வெண்பா- ஒர் பா . ( யாப். காரி . செய் 
மாலை . ) 2. வெண்பாவினங்களி னொன்று . யுளிய . க . ) 
( உ - ம் . ) “ மூன்றிழிபேழுயர்வாய் - ஆன்றடி 

வெண்பாக்கநாதர் - திருவெண்பாக்கத் 
தாஞ்சிலவந் தங்குறைந் திறும்வெண்டுறையே " திருக்குஞ்சுவாமிபெயர் . ( அபிதாநகோ ) 
( யாப் . காரி . செய்யுளிய . எ .) 

வெண்பாட்டு வெண்பா . ( யாப் . காரி . 
வெண்டுறைநாதர் - திருவெண்டுறையி உறுப்பிய . கூ ) 
லிருக்குஞ்சுவாமிபெயர் . ( அபிதாநகோ .) 

வெண்புணர்ச்சிமாலை - வெண்பாவால் 
வெண்டேர் -1. கானல் . ( சூ நிக . சு : ஈ.ச. ) முந்நூறு செய்யுள் கூறுவது . இதனைத் தண்டக 
2. பேய்த்தேர். ( ஐந்திணை ) 

மாலையென்பா. 
வெண்டோட்செழியன் - இடைச்சங்கம் வெண்புழக்கல் 

வெறுவெண்சோறு , 
இருத்தியபாண்டியன் ( அபிதாநசிந் .) 

( வழக் . ) 
வெண்ணஞ்சு 

மூளைவிசேடம் , நிணம் . வெண்பொன் - வெள்ளி . ( சூ . நிக . சு : கா . ) 
(சிந்தா.) 

வெண்மதி -- வெள்ளைச்சேம்பு . ( வைத்திய 
வெண்ணாயுருவி - ஒரு செடி . ( வழக் . ) பரி . ) 
வெண்ணாரி - ஒரு பூடு , ( வழக் . ) 

வெண்மலை கைலை . (சூ . நிக . ரு : கங . ) 
வெண்ணாரை- வெள்ளைநாரை . ( பிங்கல . வெண்மறி - வெள்ளாடு . ( வைத்தியபரி .) 
உஙஎஎ . ) 

வெண்மீன்- வெள்ளி. ( பத்துப்பாட் .) 
வெண்ணாவல் - ஓர் நாவல் . ( திருவானைக் 

வெண்மை -1 . இளமை . ( சூ. நிக . அ : உஎ . ) 
சம்புமுனிதவம் , ரு . ) 

2. புல்லறிவு. ( வள் . புல்லறிவாண்மை . ச . ) 
வெண்ணி-- கரிகாற்பெருவளத்தான் சேர 3. வெள்ளை. ( சூ . நிக . அ : 20 ) 
மான் பெருஞ்சேரலாதனைவென்றவூர் ( புறநா .) 

வெண்மொந்தன் - ஓர் வாழை . ( வழக் . ) 
வெண்ணிக்குயத்தியார் - சோழன் கரிகாற் வெதிர் - 1. செவிடு , 2. மூங்கில் . ( 1 , 2 
பெருவளத்தானைப் பாடிப்பரிசுபெற்றவர். 

பிங்கல . ச 0 கச . ) 
( புறநா .) 

வெதிர்த்தல்- ) 1. அஞ்சு தல் . 2. சினக் 
வெண்ணில் - சோனையும் பாண்டியனை 

வெதிர்ப்பு - குறிப்பு . ( பிங்கல , கஅஎச ) 

3. நடுங்கல் . 
யுங் கரிகாற்சோழன் வென்ற ஓரூர் . ( பத்துப் .) 
வெண்ணிலம்- வெறுந்தரை, ( வழக் .) வெதிரம் - மூங்கில் . (மணிமே .) 
வெண்ணெய் உருக்கா தாய் . ( வழக்.) 

வெதிரேகம் -1. இன்மை , 2. எதிர்மறை . 
வெண்ணெய்க் கூத்தஜீயர் - வீரவல்லி ( 1. 2-தர்க்காமிர்தம் . ) 
கிருஷ்ணமாசாரியர் . இவர் தேசிகரையாச் வெதிரேகாநுமானம் - அநுமானவளவை 
ரயித்தவர் ( அபிதாநசிந் .) 

களுள் ஒன்று. ( தருக்கசங் .) 
வெண்ணெய்ச்சுற- ஒருவகைச்சுறாமீன் . வெதிரேகாலங்காரம் - ஓரலங்காரம். இது 
ஒருகுமூஉக்குறி . 

உபமானவுபமேயங்களில் யாதேனுமொன்றை 
வெண்ணெய்தல் -- வெள்ளாம்பல் . ( பிங் விசேடமுடைத்தாகச் சொல்லுதல் . இதனை 
கல கூ 0 க அ . ) 

வேற்றுமையணி யென்பர் . ( விசாகப் . அணி 
வெண்ணெய்நல்லூர் - திருவெண்ணெய் யிலக்கணத்தில் . ) 
நல்லூரென்னுஞ் சிவதலம் . ( தேவார் . சுந்தர வெதுக்கல்- 

. ) 
மூர்த் . பதிக . க . ) 


வெய்து 


கஎருசு 


வெருவுதல் 


- 


வெதுப்படக்கி எருமுட்டைப்பீநாறி , 

வெய்துயிர்த்தல்- பெருமூச்சுவிடல்.( சூ. 
( வைத்தியபரி.) வைத்தியசாரசங்கிரகத்தில் நிக . க 2 .: 6.0 .) 
வாய்க்காற்சடைச்சி யென்பர் . 

வெய்துறல் -1. சினக்குறிப்பு . ( பிங்கல . 
வெதுப்பம்- வெப்பம் . ( வழக் . ) 

கஅஎச . ) 2. அச்சக்குறிப்பு . ( சூ. நிக . அ: ருசு . ) 
வெதுப்பல் - வாட்டல். ( வழக்.) 

3. தன்பம் . ( சூ . நிக . அ : எச . ) 
வெதுப்பி - ஒற்றைப்பேய்மிரட்டி .( வைத் 

வெய்தென்றல் --- விரைவுக்குறிப்பு . ) சூ . 
தியபரி. ) 

நிக . க : ச 0 .) 
வெதுப்பு -1. சுரம் . ( வழக் . ) 2. தெரிநிலை வெய்தெனல் விரைவுக்குறிப்பு . ( பிங் 
வினைப்பகுதி. 

கல , உககசு . ) 
வெதுப்புதல் - வாட்டுதல் . ( வழக் . ) 

வெய்யது - 1. கொடியது . 2. வெம்மை 
வெதுப்பல்- ) 1. இளஞ்சூடாதல் . யானது . ( 1 , 2 - வழக் .) 
வெதும்புதல் - வாடல். ( வழக் .) 

வெய்யவன் - வெய்யோன் . 
வெதுவெதுத்தல்- | இளஞ்சூடா யிருத் 

வெய்யள் விருப்பமுடையவள் . ( ஐங் 
வெது வெதுப்பு- தல் . ( வழக் . ) 

குறு நூ . ) 
வெந் - முதுகு . ( சூ. நிக . உ ; க 2 . ) 

வெய்யோன் -1 , கொடியோன் . 2. சூரி 
வெந்தயம் - ஓர் சரக்கு . ( வழக் . ) யன் . 3. மிருகசீரிடம் . ( பிங்கல . உசஈ .) 4 . 
வெந்தல் -- வெந்தயம் , ( மலையக . ) விருப்புற்றோன். ( 1 , 2 , 4 - சூ. நிக . கக : யகா 
வெந்தனகள்- வெந்தன . (சிந்தா.) 

வெ 40. ) 
வெந்தித்தல்- 1. கொதித்தல் . 2.சினத் வெ :பர் -- வேர் . ( புறப் - மாலை .) 
வெந்திப்பு- | தல் . ( வழக் . ) 

வெயில்-1 . ஒளி. பிங்கல . ககஙஎ . 2. சூரிய 
வெந்தை- பிட்டு , ( சூ . நிக . க : உச . ) ரெணம் . ( பத்துப்பாட். ) 
வெந்தோன்றி- ஆகாயக்கருடன் கிழங்கு . வெரி- முதுகு . ( சூ . நிக . 2 : கஉ . ) 
( வைத்தியபரி , அநுபந்த .) 

வெரீஇ - வெருவி . (ஐங்குறு நூ .) 
வெப்பத்தி - வறட்பூலாங்கிழங்கு . ( வைத் வெரீஇய- வெருவின. ( பத்துப்பாட் .) 
தியபரி ) 

வெரு- அச்சம் , ( இராமா. பாலகாண்டம் . 
வெப்பம் -1 , விருப்பம் . ( பிங்கல . கஅக .) 

க . ) 
2. வெம்மை . ( பிங்கல . கஅசுங . ) 

வெருகம் - விலங்கின்வாலின்கீழிடம் . ( சூ . 
வெப்பர் -- வெம்மை . (சிந்தா.) 

நிக . ஈ : ச 2 .. ) 
வெப்பித்தல் வெம்மையையுண்டாக்கு வெருது -1. ஆண்பூனை . ( பிங்கல . உ ரு 20.) 
தல் . ( வழக் . ) 

2. காட்டுப்பூனை . (சிந்தா .) 3. பூனை . ( பிங்கல . 
வெப்பு -1. சுரநோய் . ( திருவிளை. பாண் உங்க அ . ) 
டியன் சுரந்தீர்த் . சுஎ . ) 2. வெம்மை . ( வழக் . ) வெருட்சி வெருளுதல் . சி - தொழிற்பெயர் 

வெப்புக்கட்டி - வெப்பினால் வயிற்றிலுண் விகுதி . 
டாகிய ஓர் கட்டி . ( வழக் . ) 

வெருட்டல்- வெருட்டுதல் . 
வெப்புள் - வெம்மை. ( புறநா .) 

வெருட்டி -- 1. அச்சமுறுவிப்போன் . 2 . 
வெம்பல் - 1. கொதித்தல் . (சிந்தா .) 2 . வினையெச்சம் . ( வழக் ) 
தணியாக்கோபம் . (பிங்கல . கஅஎடு .) 3 . வாடல் . வெருட்டு- 

தெரிநிலைவினைப்பகுதி . 
( வழக். ) 

வெருட்டுதல் - அச்சமுறுத்தல் . ( வழக் . ) 
வெம்பலை - வெம்பல் . ஐ - சாரியை . ( ஐங் வெருணை - பாவட்டை . ( மலையக .) 
குறுநூ . ) 

வெருவந்தம்- அச்சம். ( வள் . வெருவந்த 
வெம்பி- வெதும்பி . ( பத்துப்பாட் . ) செய்யாமை .) 
வெம்பின- ஒலித்தன . (சிந்தா .) 

வெருவால்- அச்சந்தோன்றல் . ( பத்துப் 
வெம்புதல் - 1. சினத்தல் . 2. வாடுதல் , பாட் . ) 
3. விரும்புதல் . ( சிந்தா.) ( 1 , 2 - வழக் . ) 

வெருவரு நிலை - ஓர் துறை . ( புறப் -மாலை .) 
வெம்மை -1 . ஆசை. 2. வெப்பம் . ( 1,2 வெருவல்- வெருவதல் . 
சூ . நிக . கக : சகரவெ . ங . ) 

வெருவு -1. அச்சம் . ( பிங்கல , கஅருஉ . 
வெய்து -1. துக்கம் . ( ஞானாமிர்தம் .) 2 . 2. தெரிநிலைவினைப்பகுதி . 
விரைவு. (சிந்தா. ) 3. வெம்மையுடையது . வெருவுதல் - அஞ்சல் . ( சூ . நிக . கக : ரகர 
( வழக் . ) 


பரசுராம . - க . 


வெ . கூ . ) 


வெள்ளணி -- விடுத்தல் 


கஎருஎ 


வெள்ளிக்கோல்வரையன் 


வெருள் -1 . அச்சம் . 2. தெரிநிலைவினைப் 
பகுதி , 3. மயக்கம் . ( சூ . நிக . அ : சுசு . ) 

வெருள்வு - வெருட்சி . 
வெருளல் - வெருளுதல் . 
வெருளாது - அஞ்சாமல் . ( ஐங்குறுநூ ) 
வெருளி -1 . அச்சமுடையது . 2. செல்வச் 
செருக்கு . ( சிந்தா.) 3. வெருட்சி . 
வேருஉ - அச்சம் . ( பத்துப்பாட் . ) 
வெருஉம் - அஞ்சும் . (ஐங்குறு நூ . ) 
வெல் -உவமவுருபு . செந்தமிழ்த்தொகுதி . 
ச : எ 2 - ஆம் பக்கம் . 

வெல்லம் கரும்பின் கட்டி . ( சூ . நி . கக : 
ணகரவெ எ . ) 

வெல்லல் - வெல்லுதல் . ( வழக் .) 
வெல்லி - சிற்றேலம் . ( வைத்திய பரி .) 
வெல்லுதல் -- மேம்படுதல் . ( தருக்கசங் 
கிரகம் . தற்சிறப்புப் . உரை .) 

வெல்லுமா- புலி . ( சூ . நிக. ஈ : ங . ) 
வேல்வி - வெந்த , (- ) 
வெலிகம் - கற்றாழை . ( வைத்தியபரி .) 
வெலிகாரம் - வெண்காரம் . ( வைத்திய 
பரி ) 
வெலீ இய- வெல்லுதற்கு . ( பத்துப்பா.) 
வெலீஇயோன் -- வெல்வித்தோன் . ( புற 
வெவ்வர் - வெம்மை. ( பதிற்றுப் .) 
வெவ் பிது- வெய்து . ( வழக் ) 
வெவ்வியன் - வெம்மையுடையவன் . வெம் 
மை- பகுதியென்க . 

வெவ்வுயிர்த்தல் பெருமூச்செறிதல் . 
( பெரியபு . திருவாரூர்ச்சிறப் ச . ) 
வெவ்வேறு - வேறுவேறு. ( வழக் . ) 
வெள்கல் -1. அச்சக்குறிப்பு . ( பிங்கல . 
கஅடுக . ) 2. வெட்கம் . ( சூ . நிக , அ : சஉ . ) 
வெள்வரி-- பலகறை . ( வைத்தியபரி .) 
வெள்வளை - சங்கவளை . ( புறப் . மாலை .) 
வெள் வெங்கர்யம் - வெள்ளுள்ளி. ( வழக்.) 
வெள் வெட்சி - ஓர் செடி . ( வைத்தியபரி . ) 

வெள் வெற்றிலை வெள்ளைவெற்றிலை . 
( வழக் .) 
வெள்வேல் - வெள்ளைவேலமரம் . ( வழக் . ) 
வெள்ளடி -- வெருட்டு , ( வழக் . ) 
வெள்ளணி நாள் பிறந்தநாள் . ( புறப் . 
மாலை . ) 

வெள்ளணியணிந்துவிடுத்தல் - அகப் 
பொருட்டுறையினொன்று . அது: தலைவி பிள்ளை 
பெற்றமை பரத்தையிற்பிரிந்த தலைமகனுக்கறி 
விக்கத்தோழியை வெள்ளணியணிந்து விடுத் 
தல் . (காஞ்சிப். நாட்டுப் . ககக . ) 


நா . ) 


வெள்ளம் -1 . ஈரம் . 2. ஓரெண் . 3. கடல் . 
4. கடற்றிரை . 5. நீர்ப்பெருக்கு . 6. மிகுதி . 
( சூ . நிக . கக : ளகரவெ . கஈ . ) குடநாட்டார் 
நீரைவெள்ளமென்பர் . ( 1 , 2 , 3 , 4 , 5 - பிங்கல . 
ச 0 கசு . ) 

வெள்ளாசு- ஓரரசு . ( வழக் . ) 
வெள்ளரணை - சீலைப்பேன் . ( வைத்திய 
பரி . ) 
வெள்ளரி - ஓர் கொடி . ( வைத்தியபரி ) 
வெள்ளல்லி - வெள்ளாம்பல் . (பிங்கல . 
m022 .) 
வெள்ளலரி-- ஓர் பூச்செடி . ( வழக்.) 
வெள்ளவரை - ஓர் அவரை . ( வைத்தியபரி ) 
வெள்ளவெளி-- பரமாகாசம் . ( பெரியபு . 
திருஞான . கசுசு . ) 

வெள்ளறிவு - அவிவேகம் . ( திருவிளை. 
பாயிரம் . உசு .) 
வெள்ளறுகு - ஒருவகையறுகு. ( வழக் . ) 
வெள்ளாங்குருகு - ஒர்வகைப் பறவை. 
( ஐங்குறு நூ .) 
வெள்ளாட்டி- ஏவற்பெண் . ( வழக் . ) 
வெள்ளாடு -- ஒருவகையாடு . ( சூ . நிக ,. 
கூ : கஅ . ) 
வெள்ளாண்மை- பயிரிடல் . ( வழக் . ) 
வெள்ளாந்தை - ஓர் ஆந்தை . ( வழக் . ) 
வெள்ளாம்பல்-வெள்ளல்லி. ( வழக் .) 
வெள்ளாவி -- வெறுமாவி . ( வழக் .) 
வெள்ள விரை- ஓர் ஆவிரை. ( வழக் ) 
வெள்ளாவிவைத்தல் - ஆடையழுக்ககற்ற 
வெப்பமான வெறுமாவிபட வைத்தல் . ( வழக் ) 
வெள்ளாளர் - வேளாளர் என்பர் . ( வழக் .) 
வெள்ளாறு 

பாண்டிநாட்டிற்கு வட 
வெல்லையிலுள்ளநதி . ( உ-ம் . ) " வெள்ளாறது 
வடக்காம் ” என்னும் தனிப்பாடலாலறிக . ) 

வெள்ளானை -1. ஐராவதம் . ( திருவிளை. 
வெள்ளானைசாபர் . உஎ . ) 2. வாலை ரசம் . 
( வைத்தியபரி .) 

வெள்ளி -1 . சுக்கிரன் . ( சூ . நிக . க : சுஉ . ) 
2. வெண்பொன் . ( சூ.நிக.சு : க.) 3. வெண்மை . 
(புறநா.) 

வெள்ளிக்காசு -ஒருவகைமீன் . ஓர்குழூஉக் 
குறிபோலும் . 
வெள்ளிக்கிழமை - சுக்கிரவாரம் . ( வழக் .) 
வெள்ளிக்கோல் - ஓர் நிறைகோல் (வழக் . ) 
வெள்ளிக்கோல்வரையன்-- ஒருவகைப் 
பாம்பு . இது : துலாக்கோலிலுள்ள வெள்ளைப் 
புள்ளிபோல வரையிருத்தலின் இப்பெயர் 
பெற்றது ( வழக் . ) துலாக்கோலுக்கு வெள்ளிக் 
கோல் என்று பெயருண்டு, 


- 


- 


வெள்ளெனல் 


கஎரு அ 


வெள்ளைமெய்யாள் 


பரி ) 


வெள்ளி டி - மழைக்குணமில்லாமல்விழு வெள்ளை 1. அறிவின்மை . 2. கள் . 3 . 
மிடி . ( வழக் ) 

சங்கு . ( சூ . நிக . ந : எஉ . ) 4. சங்குபாஷாணம் . 
வெள்ளிடை- வெளி. ( பிங்கல . சு .) 5. சுண்ணாம்பு . 6. பலபத்திரன் . 7. மிடற்றிற் 
வெள்ளிடைமன்றம் - 1. காவிரிப்பூம்பட் பாடுங் குற்றம். (திருவிளை . விறகுவிற் . ஈ o. ) 
டினத்திலுள்ள ஐந்துமன்றத்து ளொன்று. 8 வெட்டை நோய் . ( வழக் ) 9 வெண்பா. 
( சிலப் . ) 2. வெளியானவிடத்தையுடைய மன் 

10. வெண்மை . 11. வெள்ளாட்டுமறி . 12 . 
றம் . (மணிமே . ) 

வெள்ளாடு . 13. வெள்ளி , 14. வெள்ளைப்பா 
வெள்ளி நிமிளை - பஞ்சலோகத்தொன்று . ஷாணம் . 15. வேங்கை . ( 1 , 2 , 6 , 9 , 10 , 11 
( வைத்தியபரி . ) 

பிங்கல. ச0க.அ.) ( 4 , 5 , 12 , 13 , 14 , 15 
வெள்ளி நிலை - ஓர் துறை ( புறப் . மாலை .) வைத்தியபரி . ) 
வெள்ளிமலை - கைலை . 

வெள்ளைக்காக்கணம் - ஓர் கொடி . ( வைத் 
வெள்ளிமலைநாதர் - திருத்தெங்கூரிலிருக் தியபரி . ) 
குஞ்சுவாமிபெயர். ( அபிதாநகோ.) 

வேள்ளைக்காக்கை 

வெண்காக்கை . 
வெள்ளியம்பலம் - மதுரைத்தலத்திலுள் ( வழக் . ) 
ள அம்பலம் . ( திருவிளை . வெள்ளி . ) 

வெள்ளைக்காரன் வெள்ளைமனிதன் . 
வெள்ளில் - 1. பாடை . 2. விளாமரம் . 

( வழக் ) 
( 1 , 2 - சூ . நிக , கக : ளகரவெ . கசு ) 

வெள்ளைக்காரை - வெண்காரை . ( வழக் . ) 
வெள்ளிலை - வெற்றிலை . ( வைத்திய பரி . ) வெள்ளைக்கிளி - ஓர் கிளி . ( வழக் ) 
வெள்ளிலோத்திரம் - ஓர் துவர்மரம் . வெள்ளை கீகீரி-- ஓர் கீரி . ( வழக்.) 
(திருவிளை. மாணிக்கம்விற் . நக . 

. ) 

வெள்ளைக்கீரை - ஓர்வகைக்கீரை . ( வைத் 
வெள்ளிவர்யில் --ஒரூர் என்பர் . 
வெள்ளிவேர் - சல்லிக்கொடி , ( வைத்திய 

தியபரிபா .) 

வெள்ளைக்குங்கிலியம் - ஓர் குங்கிலியம் . 

( வழக் . ) 
வெள்ளிறகுமந்தாரை 

வெள்ளைமந்தா 

வெள்ளைக்குன்றி - வெண்குன்றி . (வழக் ..) 
ரை . ( வழச் . ) 

வெள்ளைச்சாரணை - ஒருவகைச்சாரணை . 
வெள்ளிறல் -ஒர் வகை இறான்மீன் . 

( வைத்தியபரி . ) 
( வழக் ) 
வெள்ளி வீதியார்- கடைச்சங்கப் புலவரு 

வெள்ளைச் செவ்வந்தி- ஓர் செவ்வந்தி . 
ளொருவர். ( வள் . மாலை . உங . ) 

( வழக் . ) 
வெள்ளீயம் - ஒருவகை ஈயம் . ( வைத்திய 

வெள்ளை நாவல்- வெண்ணாவல் . ( வழக் . ) 
பரி ) 

வெள்ளை நெல் - ஒருவகைநெல் . ( வழக் .) 
வெள்ளீரல் --ஓர் வகை ஈரல் . ( வழக் ) 

வெள்ளைநோக்த - உள்ளொன்றுங் கொள் 
வெள்ளுப்பு - ஓர்வகையுப்பு . ( வழக் . ) 

ளாத நோக்கு . ( சிந்தா . ) 

வெள்ளைப்பசளை 
வெள்ளுளுவை - ஓர்வகைமீன் . ( வழக் .) 

ஒருவகைப் பசளை . 
வெள்ளுள்ளி-வெள்வெங்காயம் . ( வைத் 

( வைத்தியடரி . ) 
தியபரி . ) 

வெள்ளைப்பாகல் - ஓர் பாகல் . (வழக் .) 
வெள்ளுமத்தை ஓர்வகை ஊமத்தை . 

வெள்ளைப்பாஷாணம் -- ஓர் பாஷாணம் . 
( வழக். ) 

( 

வைத்தியபரி .) 
வெள்ளூர்க்காப்பியனார் - இடைச்சங்கப் வெள்ளைப்பூண்டு - ஒருவகைப்பூடு .( வைத் 
புலவருள் ஒருவர் . ( இறையனாரகப்பொருள் . | தியபரி .) 
க. உரை. ) 

வெள்ளைப்பொன்னாவிரை - ஓராவிரை. 
வெள்ளெருக்கு - ஒரெருக்கு. ( இராமா . ) ( வழக்.) 
யுத்திகா . இராவணன் வதைப் . உஙக . ) 

வெள்ளை மந்தாரை- ஒருவகைமந்தாரை . 
வெள்ளெலி-- ஓர்வகையெலி. ( வழக் . ) வைத்தியபரி .) 
வெள்ளெழத்து- கண்மாசினாற் பார்வைக் வெள்ளைமனிதன் வெள்ளைக்காரன் . 
கு மங்கலாயிருக்குமெழுத்து என்பர் . 

( வழக் . ) 
வெள்ளெள்- வெள்ளையெள். ( புறநா . ) வெள்ளை மாதளை- ஓர் மாதளை . ( வழக் . ) 
வெள்ளென - யாவர்க்குந்தெரிய . ( புறநா . ) வெள்ளை மெய்யாள் - சரஸ்வதி . ( சூ . நிக . 
வெள்ளெனல் - வெண்மையாதல் ( வழக் . ) 

க : ஙரு . ) 


மரக 


வெளியாக்குதல் 


கஎருகூ 


வெற்றிலைசுருட்டி 


வெள்ளையானை - வெள்ளானை . கீழ்த்திசை 

வெளியார் வெள்ளைகளாகிய புல்லறி 
யானை . 

வோர் . ( வள் . அவையறிதல் . ச . ) 
வெள்ளையானையூர்தி -1 . இந்திரன் . (திவா வெளில் -1 . அணில் . 2. தயிர்கடையுமத்து . 
கர , முதற்றொகுதி . ) 2. ஐயனார் . ( சூ . நிக . க : 3. பாடை , 4. யானைகட்டுந்தறி . ( 1 , 2 , 3 , 
உஅ . ) 

4- பிங்கல . சமகூரு . ) பத்துப்பாட்டிற்சம்பமென் 
வெள்ளை வண்ணாத்தி - ஓர் பூச்சி . ( வழக் ) பர் . 
இதனை வண்ணாத்திப்பூச்சியென்பர் . 

வெளிவிருத்தம் வெண்பா வினங்களி 
வெள்ளைவர்க்கம் - வெள்ளெருக்கம்பால் . னொன்று . ( உ - ம் . ) “ மூன் றடியானு முடிந் 
( வைத்தியபரி . ) 

தடிதோறுமுடிவிடத்துத் , தான்றனிச்சொற் 
வெள்ளைவிறது - ஓர் விறகு . ( புறநா. ) பெறுந்தண்டாவிருத்தம் ( யாப் , காரி . செய் 
வெள்ளை வெளேரெனல் மிகவெள்ளை யுளியல் . ) 
யாயிருத்தல் . ( வழக் . ) 

வெளிவேடம் - அகத்திற்கொள்ளாது புறத் 
வெள்ளொத்தாழிசை - வெண்டாழிசை. 

துக்கொள்ளும்வேடம் . ( வழக் . ) 
( யாப் . காரி . செய்யுளிய . எ . உரை .) 

வெளிற்று மரம் - முருக்கு . ( மலையக . ) 
வெள்ளோக்காளம்-- ) கக்கலில்லாதவா 

வெளிற்றுரை- பயனில்லாதவுரை. (சிந்தா) 
வெள்ளோங்காளம் - ஆந்தி . ( வழக் .) 

வெளிறல் - வெண்மையாதல் . ( வழக் . ) 
வெள்ளோத்திரம் - வெள்ளிலோத்திரம் . 

வெளிறு -1 . அலிமாம் . ( பிங்கல . உஅ ஙஅ .) 
( ஐங்குறு நூ .) 

2. அறிவின்மை , 3. இளமை , 4. குற்றம் . 
வெள்ளோந்தி - ஒருவகை ஒந்தி . ( வழக் .) ( சிந்தா.) 5. நறுவிலி. (வைத்தியபரி. ) 

6. வயி 
வெளி -1. ஆகாயம் . ( பிங்கல . நி . ) 2 . 

ரமின்மை . ( வழக் . ) 7. வெண்மை . ( 3 , 7 - புறநா ) 

வெளி று தல்- வெளிறல் . 
புறம் . ( வழக் . ) 3. வெள்ளிடை. (பிங்கல . கா . ) 
வெளிச்சம் -- ஒளி. ( வழக் . ) 

வெளுத்தல் - வெள்ளையாக்கல் . ( வழக் . ) 
வெளிச்சி - விளாம்பிசின். ( வைத்தியபரி .) 

வெளுப்பு -1. வெண்மை . 2. வெளுத்தல் . 
வெளித்தல் -- 1 , வானம் வெளிவாங்குதல் . 

( 1 , 2 - வழக் ) 
2. விளங்குதல் . ( 1 , 2 - வழக் ) 

வெளுவை வெளுத்தல் . ஐ - தொழிற் 

பெயர்விகுதி . 
வெளிது-வெண்மையுடையது , வெறிது . வெளேரெனல் வெண்மையாதற்குறிப்பு . 
என்றுமாம் . 

( வழக் ) 
வெளிப்படல் - வெளிப்படுதல் . (வழக் . ) 

வெற்பன் - குறிஞ்சிநிலத்தலைவன் . (சூ . நிக . 
வெளிப்படவிகத்தல் - ஓர் துறை (புறப் . உ . : சுசு ) 
மாலை . ) 

வெற்பிரதம் - கர்ப்பூரசிலாசத்து ( தைலவ ) 
வெளிப்படுத்தல் வெளியாக்கல் . ( வழக் . ) 

வெற்பு - மலை . ( சூ . நிக . ரு : க 0 ) 
வெளிப்படுதல் உவெளியாதல் . ( வழக் . ) 

வெற்றம் -1. சமயம் . 2. வெற்றி . ( சூ நிக . 
வெளிப்படை -- வெளிப்படுதல் . 

அ : ஙஉ ) 
வெளிப்படைச்சொல் - நிலம் , நீர் , தீ 

வெற்றுள்- வெறுமனிதன் , தனியாள் . 
முதலியனவாக இயல்பாற்பொருளுணர நிற் (வழக்.) 
குஞ் சொற்கள் . 

( நன்னூ . 

பெயரிய . கக . வெற்றி --வென்றி . 
உரை .) 

வெற்றிக்கரந்தைமஞ்சரி - ஓர் பிரபந்தம் . 
வெளிப்படையுவமம் - வினை பயன் மெய் ( பொருட் . நிக . ) அது பகைவர்கொண்ட தன் 
உரு வெளிப்படநின்று விளங்கும் உவமம் , நம் நிரைமீட்போன் கரந்தைப்பூமாலையைச்சூடிப் 
பியகப் . ஒழிபியல் . வெளிப்படையுவமம் என் போய் நிரைமீட்டு வந்ததைக்கூறுவது . 
னுஞ்சூத்திரத்திற்காண்க. 

வெற்றிக்கொடி -- வெற்றித்துவசம் . அது 
வெளிப்பாடு - வெளிப்படை , 

வென்றோர் கட்டுங்கொடி . 
வெளிப்பு - வெளித்தல் , விளக்கமாதல் . வெற்றித்தம்பம் - செயத்தம்பம் . அது 
வெளிமான் - பெருஞ்சித்திரனாராற்பாடப் வென்றோர்நிறுத்துந் தூண் . 
பெற்ற சிற்றரசன் . ( புறநா . ) 

வெற்றிமாலை- போர்வென்றோர் சூடுமாலை . 
வெளியாதல் - வெளிவருதல் . 

இதற்கு வாகை என்று பெயர் . ( சூ . நிக . கஉ: கூஉ . ) 
வெளியாகீகல்- ) 

வெற்றிலை - வெள்ளிலை . ( வழக் . ) 
வெற்றிலை சுருட்டி- ஓர் புழு . ( வழக் .) 


வெளியாக்குதல்- } வெளிப்படுத்தல், 


வெறுப்பு 


கஎக 


வேகிதை 


வெற்றிலைநறுக்கி - ஓர் செடி . 

வெறுப்பின்மை அறத்துறுப்பு எட்டி 
வெற்றிலை நாறி- ஓர் புதல் . 

னொன்று ( பொருட் . நிக . ) 
வெற்றிவேற்கை - ஓர் சிறு நீதி நூல். இது : வெறுப்பு -1. அச்சம் . ( சூ . நிக . அ : ஒரு .) 
அதிவீரராமபாண்டியன் செய்தது . 

2. அவாவின்மை . ( சூ . நிக . அ : 2. ) 3 . 
வெற்றிவேற் செழியன்- ஒரு பாண்டியன் . செறிவு . ( பிங்கல . உஉஙச . ) 4. துக்கம் . ( பிங் 
இவனைக் கோவலன்காலத் திருந்தவனென்பர் . கல . கஅ அக . ) 
( சிலப் . ) 

வெறுமனே - சும்மா . ( பதிற்றுப் . ) 
வெற்றுரை - பயனில்சொல் . ( வழக் . ) வெறுமை - இல்லாமை . ( வழக் . ) 
வெற்றெனத்தொடுத்தல் - நூற்குற்றம் வெறும்பிலுக்கு - வீண்வேடம் . ( வழக் ) 
பத்தினொன்று . ( நன்னூ . பாயிரம் . கஉ . ) வெறுவாய்க்கிலை கெட்டவன் - ஒரு பழ 

வெற்றெழிப்பு - ஓரலங்காரம் . இது உப மொழி . (சிந்தா .) 
மான தருமத்தை யாரோபித்தற்கு உபமேய தரு வெறுவிலி- ஒன்றுமில்லாதவறியவன் . 
மத்தையொழித்தலாம் . ( விசாக .அணியில்.கக) வென்-- வெற்றி . ( மணிமே . ) 

வெறி -1. அச்சம் . 2. கலக்கம் . 3. கள் . வென்ற -1 . ஒத்த. ( ஐங்குறு நூ . ) 2. மேம் 
( பிங்கல ககசசு .) 4. தெரிநிலைவினைப்பகுதி . பட்ட , தருக்கசங்கி. முதற்கவியுரையிலறிக, 
5. தேவர்க்காடுங்கூத்து . 6. பிசாசம் . 7. யாடு . வென்றி- வெற்றி. ( சூ. நிக . அ : ஙஉ , ) 
S. வட்டவடிவு . 9. வாசனை . 10. வியாதி . 11 . வென்றிமாலை -1. செந்திற் புராணஞ் 
வேலனாடல் , வெறியாட்டாளன் என்பதனால செய்த கவிஞர் பெயர் 2. வென்றோர் சூடு 
றிக . ( 1 , 2 , 5 , 6 , 7 , 8 , 9 , 10 - பிங்கல . சக ) மாலை . 
பத்துப்பாட்டில் ஒழுங்கென்பர் . 

வென்றேன் -1 . அருகன் . ( சூ . நிக . க : 2. ) 
வெறிக்கடுக்காய்- பேய்க் கடுக்காய் , 2. வெற்றியுற்றோன் . ( வழக் .) 
( வைத்தியபரி ) 

வெனப்பிலி --இருவேலி. ( மலையக . ) 
வெறிக்குதல் -வெறிகொள்ளுதல் . ( வழக் . ) 
வெறிது -1 . கோது . 2. வறிது . ( 1,2 - வழக் ) 
வெறிப்பு - வெறித்தல் . 
வெறியன் -1. பித்தன் . ( வழக் . ) 2 வெறி வே - தெரிநிலைவினைப்பகுதி . ( நன்னூ . 
யாட்டையுடையவன் . 

பதவிய . 40. ) 
வெறியாட்டாளன் - தேவராளன் . ( சூ நிக . 

வேக்காடு வேகுதல் . காடு -- தொழிற் 
2 : ஙக . ) 

பெயர் விகுதி . 
வெறியாட்டு -1 . ஓர் துறை . ( புறப் . வேக்காளம் - வெக்காளம் , மழையில்லாக் 
மாலை .) 2. வெறியாடல் 

காலமாம் . 
வெறியாடல் - அணங்காடல் ( சூ. நிக . வேகடம் - மணியழுக்ககற்றல் . ( உ - ம் . ) 
க: 52. ) 

" வேகடஞ்செய்மணியெனமின்னினார் ” ( இரா 
வெறியேற் - அக்கிநி . ( தைலவ .) 

மா . பாலகாண் , நீர்விளையாட் , 22. ) 
வெறியை - முன்னிலை . ( ஐங்குறு நூ .) 

வேகடன் -- மணியொப்பனை செய்வோன் . 
வெறு -1 . தெரிநிலைவினைப்பகுதி . 2. வெ 

( வழக் ) 
றுமை . மைவிகுதிகெட்டுநின்றது . 

வேகடை -- வேகடம் . 
வெறுக்கை -1 . செல்வம் . 2. பொன் . 

வேகநாசனம் - கோழை . 
( 1 , 2 - பிங்கல . சக 00 . ) 3. வெறுத்தல் . கை 

வேகம் -1. அடம்பு . ( வைத்தியபரி .) 2 . 
தொழிற்பெயர்விகுதி . 

கோபம் . ( வழக். ) 3. நஞ் சு . ( சிந்தா .) 4 . 
வெறுத்த - 1. செறிந்த. ( பத்துப்பாட் .) விரைவு. ( பிங்கல. உககச. ) 
2. மிக்க . ( புறநா . ) 

வேகரம்- உக்கிரம் . 
வெறுத்தல் - 1. கோபித்தல் , ( சூ . நிக . 

வேகவதி - 1. காஞ்சியிலுள்ளவோர்நதி . 
அ : சுஉ . ) 2. வெறுத்துவிடுதல் . ( நன்னூ . பெய 

(காஞ்சிப் , தலவிசேடப் . உங .) 2. வையை 
ரிய . ஙக . உரை . ) 

யாறு . ( திருவிளை . அன்னக்குழியும் வையை 
வெறுத்து செறிந்து . ( பத்துப்பாட் .) 

யுமழைத். உஎ ) 
வெறுநுகம் - சோதிநட்சத்திரம் . (சூ . நிக. 

வேகி வேகமுடையோன் . ( சூ.நிக.உ.சச ) 
க : எங. ) 

வேகித்தல் - வேகமடைதல் . ( வழக். ) 
வெறுப்ப- மிக. (சிந்தா.) 

வேகிதை -- விரைவு . 


வேட்டி 


கஎசுக 


வேண்டல் 


வேசாறுக்ஸ்- } இளைப்பாறுதல் . (வழக்.) 


வேததல் -1. அவிதல் , 2. எரிதல், ( 1 , வேட்டிதம்- ) 
2 -வழக் . ) 

வேங்கடம் -- ஒர் மலை . இது தமிழ் நிலத் வேட்டு - 1. தெரிநிலைவினைப்பகுதி . 2 . 
தின்வடவெல்லை யென்பர். (நன்னு . சிறப்புப் விரும்பி , வினையெச்சம் . 3. வெடி . ( வழக்.) 
பா . க . ) 

லேட்டுவன் -- 1 . ஓர் குளவி . 2. மகநட்சத் 
வேங்கியம்- குறிப்பு. 

திரம் . 3. வேடன் . ( 1 , 2 , 3 - பிங்கல . சகஈ.) 
வேங்கை -1. ஓர்மரம் . 2. புலி. 3 பொன் வேட்டு வாளியன் - வேட்டுவனென்னு 
( 1 , 2 , 3 -பிங்கல . சக 0க .) 

மோர் குளவி. ( ஞானாமிரு ) 
வேசகம் -1. யானைவானுனி . ( பிங்கல , 

வேட்டை -1 . வேட்டம், கொலை . ( பெரி 
உச 2 அ . ) 2. விலங்கின் வால் . (பிங்கல .உருசஈ.) 

யபு . கண்ணப்பநாய : சடு . ) 2. வேண்டு என்பது 
வேசடை-துக்கம் . ( வழக் . ) 

ஐகாரச்சாரியைப்பெற்று மென்றொடர்வன் 
வேசரம் -1 . ஒட்டகம் . 2. ஓர் பாஷை . றொடராயினது . ( நன்னூ . உயிரீற்றுப் . ஙடு .) 
இதனைத் தெலுங்குமொழியென்பர். (உ - ம் .) விருத்தியுரை. யாருக்குவேட்டையென வழக் 
" விளங்குநாகரந்திராவிடம்வேசரமற்றும் கினும் வருதலறிக . வேண்டு --விருப்பம் என்க . 
(காஞ்சிப் . சிவபுண்ணிய . நி 2 .) 

வேட்டைக்காரர் வேட்டையாடுவோர் . 
வேசரி- ) . கழுதை. 2. கோவேறுகழுதை . ( வழக் . ) 
( சூ . நிக , கக : சகரவெ . அ . ) 

வேட்டையாடல்- ) வேட்டஞ்செய்தல் ,, 
வேசறல் - சலித்தல். ( திருவாசச . வேட்டையாடுதல்- மிருகக்கொலைவிளை 
வேசறவு- | கோயில்மூத்ததிருப் . ரு . ) 

யாட்டு , ( வழக் . ) 
வேசனம் - ஊர் . ( சூ நிக . கு : ஈரு . ) 

வேட்டோர்-- வேட்டார் . 
வேசாறல் 

வேட்டோன் -- 1. கணவன் . ( சூ . நிச . 2 : 

எஅ . ) 2. விரும்பினோன் . 
வேசி - விலைமகள். ( பிங்கல . கசச . ) வேட்பித்தல் -1. ஓமஞ்செய்வித்தல். ( சூ . 
வேசியம் - வேசித்தெரு . 

நிக . க 2 : 52. ) 2. விரும்பச்செய்தல் . 
வேசை - வேசி . ( சூ . நிக . 2 : சுச . ) 
வேட்கை - ஆசை . ( பிங்கல . கஅக்க ) 

வேட்பு - விருப்பம் . பு- தொழிற்பெயர் 
வேட்கைப்பெருக்கம் - பேராசை . ( பிங் விகுதி . 
சல . கசு 00 . ) 

வேடகம்- காதணி , 
வேட்கைழந்து றுதல் - ஓர் துறை . ( புறப் . 

வேடச்சி - வேடப்பெண் . ( வழக் ) 

வேடணம் - வளைத்தல் , சைவா நுட்டான 
மாலை . ) 
வேட்கோவான் - குயவன் . (பிங்கல.எ அடு . ) 

விதியிற்காண்க . 
வேஷ்டகம்- பிசின் . ( வைத்திய பரி .) 

வேடம் - 1. காதணியினொருவகையணி . 
வேட்டகம் - மாமியார்லீடு. ( உ - ம்.) “ புக்கு 

அது துறவிகளணிவது. 2. தன்கோலம்விட்டு 
வேட்டகந்தனிலுண்ணும் புன்மையோர் 

வேறுகோலங்கொள்ளல் . ( 1 , 2 -வழக் .) 
மக்களிற்பதடியென்றுரைக்கும் வையமே " 

வேடன் - வேடுவன் . ( வழக் .) 
( விவேகசிந்தாமணி .) 

வேடிக்கை - விநோதம் . (வழக். ) 
வேட்டம் -1 . சாரம் . 2. பிசின் . ( 1 , 2 

வேடிதம்- ஒருவிதமான மருந்துநாற்றம் . 
வைத்தியபரி . ) 3. வேட்டை . ( திருவிளை . வா 

( வழக் . ) 
குணனுக்குச் . ச . ) 

வேடு -1 . மூடுசீலை, வேடுகட்டல் என்னும் 
வேட்டல் -1 . ஓமஞ்செய்தல் . ( சூ. நிக . வழக்கிற்காண்க . 2. வேட்டுவச்சாதி . ( சிந்தா. ) 
க 2 : 92. ) 2. விருப்பம் . ( பிங்கல . கஅகக.) வேடுவர் - வேடர் . (பெரியபு. கண்ணப்ப . 
3. விவாகஞ்செய்தல் . ( பிங்கல. ககூடு.உ . ) கங.எ.) 
வேட்டவள்- வேட்டாள் . 

வேடை- வெப்பம் . (திருவிளை . தருமிக் 
வேட்டவன் - மணஞ்செய்தவன் . 

குப் . ஈ o ) 
வேட்டார் -1 . சிநேகிதர் . ( சூ . நிக . 2 : வேண்- கொடுந்தமிழ்நாட்டி னொன்று, 
G2 .) 2. விவாகமானவர் . ( வழக் ) 

( நன்னூ . பெயரிய , கசு , உரை . ) 
வேட்டாள் - மணஞ்செய்தவள் . ( வழக் . ) 

வேண்டல் -1. இரத்தல் . ( சூ. நிக . க : 
வேட்டி - சோமன் . ( உ - ம் . ) வேட்டியும் கஅ . ) 2. விரும்பல் . ( பிங்கல , . கஅகக . ) 3 . 
தாழ்வடமும்வெண்ணீறும் - ஒழிவிலொடுக்கம். | வேட்கைப்பெருக்கம் . ( சூ. நிக . அ : எசு ) 


221 


வேத்திரகீயம் 


கஎசுஉ 


வேதம் 


வேண்டா - ஐம்பால்மூவிடங்கட்கும் பொது வேத்திரச்சாய் - பிரப்பங்கோரை. 
வாய்வரும் , வேண்டுமென்பதின் எதிர்மறை ( தைலவ . ) 
வினையென்பர் . நச்சினார்க்கினியர் பலவிடங்க வேத்திரத்தாள் - பிரப்பங்கிழங்கு ( தைலவ ) 
ளில் வேண்டாவென்றே எழுதியுள்ளார் , 

வேத்திரம்- 1. இலந்தை .( வைத்தியபரி .) 
வேண்டாமை - வெறுப்பு . ( பிங்கல கஅ 02 . ) 2 , பிரம்பு . ( பிங்கல . உ அஅச .) 
வேண்டார் - வேண்டாதவர் , பகைவர். வேதக்கொடியோன் துரோணாசாரி 
( வழக் ) 

யன் . ( பிங்கல . எங 2 . ) 
வேண்டுகோள் பிரார்த்தித்தல் . ( திரு வேதகம் -- 1. கர்ப்பூரம் . ( வைத்தியபரி .) 
விளை . விறகுவிற் . ருக ) 

2. வேறுபடுத்துவதாகியவொருபொருள் குளி 
வேண்டு தல் -1 . வாங்குதல் . 2. விரும்பு 

கையென்க . ( திருவிளை . அட்டமாசித் . கள . ) 

பிங்கல . க 2 . எ - ல் சிறுதுகிவென்பர் . 
தல் . ( வள் . க : ச . ) 3. வேண்டிக்கேட்டல் . 
( 1. 3 - வழக் . ) 

வேதகாரர்- பொருந்தர் . இவர்கள் கூடை 
வேண்டும் - தொழிற்பெயராய்த் தேற்றப் 

முதலியவற்றைப் பின்னுமவர்கள் . ( சூ . நிக . 
பொருள் பட்டுநிற்குஞ்சொல் . (உ -ம் .) “ வினைப் 

2 : ஙஉ . ) 
படுத்துரைப்பினும்மை வேண்டும் ” என்பது 

வேதகிரீசுவரர் -- திருக்கழுக்குன்றச் 
முதலியவுதாரணம்பலவுள . (நன்னூ . வினை 

சுவாமிபெயர் . ( அபிதாநசிங் .) 
யியல் . 20. விருத்தி ) 

வேதசம்- பிரம்பு . 
வேண்மான் - சிற்றரசன் . ( பதிற்றுப் . ) 

வேதசருமன் - திருநெல்வேலியிற் சிவபி 
வேண்டுவர் - விரும்புவோர் . ( பத்துப்பாட் .) பாவை வழிபட்டு முத்தியடைந்தவர் . ( அபிதாக 
வேணவா - வேட்கைப்பெருக்கம் . ( பிங் 
கல . கச . ) 

வேதசாரம் -- 1 . உபநிடதம் . 2. நாணற்புல் . 
வேணகை - மதில். ( சூ . நிக, நி : சங. ) 

வேதண்டம் -1. கைலை . ( சூ . நி 3 . G : கஈ . ) 

2. மலை . ( சூ . நிக . ( நி : 40 ) 
வேணன் -- வைதேகனுக்கு அம்பட்டன் 
கன்னிகையிடம் பிறந்தவன் . ( அபிதாநசிந் .) 

வேதநாதன் .-- சிவபிரான் . ( திருவிளை . 

விறகுவிற் சுக* ) 
வேணாட்டடிகள் - சிவமூர்த்தியைப்பாடி 
முத்தியடைந்தவர் . ( அபிதாநசிந் .) 

வேதநாதேசுவரர்- திருவோத்தூரிலிருக் 
வேணி -1 , ஆகாயம் . 2. சடை . 3. நதி. 

குஞ் சுவாமிபெயர். ( அபிதாநகோ.) 

வேதநாயகி- திருக்கழிப்பாலையிலிருக்கும் 
( 1 , 2 , 3- பிங்கல . சக 0ச . ) 4. மூங்கில் . ( மலை 

தேவிபெயர். ( அபிதாநகோ .) 
யக . ) 5. வசம்பு . ( தைலவ . ) ( பிங்கல . சுசடு - ல் 

வேதநி - வெந்தயம் . ( வைத்தியபரி . ) 
சேரிஎன்பர் . 
வேணீரம் - பொன்னாங் கொட்டை , 

வேதநிந்தகன் - நாஸ்திகன் . ( வழக். ) 

வேத நீயம் -எண்வகைக் குற்றத்தொன்று . 
( வைத்திய பரி . ) 

( சூ . நிக . க 2 : அஎ . ) 
வேணு -1. உட்டொளை . 2. கலைஞானமறு வேதபாரகர் - வேதத்தின்கரைகண்டவர் . 
பத்துநான்கினொன்று . ( பொருட் நிக . ) 3. மூங் பாரம் - கரை . ( பெரியபு . தடுத்தாட் . 30.) 
கில் 4. வாள். 5. வில் . 6. வேய்ங்குழல். வெதபுரீசர் - திருவேதிகுடியிலுந் திருவ 
( வழக் ) ( 1 , 3 -பிங்கல. சகாரு .) ( 3 , 4 , 5 ழுந்தூரிலும் இருக்குஞ் சுவாமிபெயர் . ( அபி 
சூ . நிக . கக : ளகரவெ . கங . ) 

தாநகோ .) 
வேணுகம் - யானைத்தோட்டி . 

வேதமங்கையம்மை - திருநணாவிலிருக் 
வேவணுநம் - மிளகு . ( வைத்தியபரி . ) குந்தேவியர்பெயர் . ( அபிதாநசி .) 
வேணுபலம்- மூங்கிலரிசி . ( வைத்தியபரி .) வேதமார்க்கம் - வைதிகம் . ( பிங்கல . 
வேணும் -வேண்டும் . (பாரத . 20 சுடு. ) 
சூதுபோர்ச் . கசுடு . ) 

வேதழக்கியை -கஸ்தூரி. ( வைத்தியபரி .) 
வேத்தியம் -1, அடையாளம் . 2. அறியத் வேதமுதல்வன் - சிவபிரான் . ( பிங்கல . 
தக்கது . 

வேத்தியன்மலிவு - ஓர் துறை . (புறப். வேதழதல்வி -1. உமையவள் . ( பிங்கல . 
மாலை . ) 

க o சு . ) 2. சரஸ்வதி . (பிங்கல . கரு அ .) 
வேத்திரகீயம் - ஓர் நகரம். ( பாரத . வேத் வேதம் -1 ஆதி தூல், ( பிங்கல . 20நிக .) 
திரகீயச்சருக்கம் . ) 

வித்தென்னும்பகுதியடியாகத்தோன்றியபெய 


வேதாந்தியாழ்வான் 


கஎது 


வேய் 


- 


4 


ரென்பர் . வித்- ஞானம் . இதன் விபரத்தை அபி வேதாரணியம் - வேதவனம் . 
தாநசிந்தாமணியில் விரிவாகக்காணலாம் . 2 . வேதாளம் பூதவகைகளினொன்று . ( பெரி 
வாலுளுளை . ( மலையக . ) 

யபு . திருமலைச்சிறப் . க 0 . ) 
வேதாஞ்சகன் - பிரமன் . சௌந்தரிய வேதாளி -- மாகாளி, ( சூ . நிக . க : ஙஅ . ) 
லகிரி ( உ - ம் .) " வேதரஞ்சகன்மால் புரந்தரன் வேதாளிகர் வைதாளியாடுவோர் . (சிலப் .) 
உசு . ) 

வேதாளியர் - புகழ்வோர். ( பிங்கல . அசுசு .) 
வேதல் - வேகுதல் . ( வழக் . ) 

வேதி -1 . ஓமகுண்டம் . ( சூ. நிக . G : டூசு.) 
வேதவதி -1 . ஓர் நதி . 2. குசத்துவராசன் 2. கேட்டைநட்சத்திரம் . ( சூ . நிக . க : எரு . ) 3 . 
புத்திரி . இவள் சீதையாகப்பிறந்தாளென்பர் . தெரிநிலைவினைப்பகுதி . 4. மதில் , ( சூ . நிக , 
( அபிதாநசி .) 

டு : சங . ) 5. வேதிகை . ( திருவிளை. திருமணப் . 
வேதவனம் திருமறைக்காடு . பழமலை சுஎ . ) 6. வேதமோதுபவன் . ( வழக் . ) 
யந்தாதியில் வீழிவலஞ்சுழியென்னு முதற் 

வேதிகை -1. குறடு . 2. கேடகம் . 3 . 
குறிப்புள்ள செய்யுளிற்காண்க. 

திண்ணை . ( 1 , 2 , 3 - பிங்கல , சகசு.) 
வேதவல்லி -- தக்கன்மனைவி . அபிதாநசி . ) 

வேதித்தல் -1 . விகாரப்படுத்தல் . 2. வே 
வேதவியாசர் - வியாசர் . இவர் காலத்தில் 

றாக்கல் . 
வேதத்தை விரிவாகச்செய்தனரென்பர் . 

வேதிதம் - தொளைத்தல் . 
வேதன் .-- 1 . கடுக்காய் , ( மலையக . ) 2. பிர 

வேதியர் - வேதமுணர்ந்தோர் . ( சூ . நிக . 
மன் ( பிங்கல . கடுக . ) 3. வியாழன் . ( சூ . நிக . உ : சு . ) 
க : சுஉ . ) 

வேதினம் - ஈர்வாள் . ( பிங்கல. கருசுக .) 
வேதனம் -1. சம் ! எம். 2. தொளைத்தல் . 

வேது -1. காரமருந்து . ( வைத்தியபரி .) 
வழக்கிற்கனவே தனம் எனக்கூறு தல்காண்க . 2. வெப்பம் . (சிந்தா.) 
3. பொன் . 4. வேதனை . ( 1 , 3 , 4 - வழக் . ) 

வேதை -1. துன்பம் . 2. மணப்பொருத் 
வேதனி கர்னவே தனக்கருவி . ( வழக் தத்தினொன்று . ( பஞ்சாங்கத்திலறிக . ) 3. வே 
குண்டுபோலும் .) 

தித்தல் , ( 1 , 3 - வழக் . ) 
வேதனை --வாதை. ( பிங்கல . கசுஈ ) 

வேந்தன் -1. அரசன் . 2. இந்திரன் . 3 . 
வேதா-- பிரமன் . ( பிங்கல . கங்கா.) 

சந்திரன் . 4. சூரியன் . 5. வியாழன் . ( 1 , 2 , 3 , 
வேதாங்கம் - வேதத்திற்குரிய ஆறங்கம் . 

4 , 5 - சூ . நிக . கக : நகரவெ . ச . ) 
( உ - ம் ) “ அங்கம் ,,பார் . 
வேதாத்தியயனம் --- ) வேதமோதுதல் . 

வேந்து - அரசன் . ( புறப் . மாலை .) 
வேதாத்தியாயனம் - அத்தியயனம் 

வேப்பம்பாசி - ஓர் நீர்ப்பூடு. (வழக் ) 

வேம்பத்தூர் - பாண்டி நாட்டிற் குலசே 
ஒதுதல் . 
வேதாதி --- பிரணவம் . இது : வேதத்துக் 

காபாண்டியனாற் பிராமணர்களுக்குத் தானஞ் 
காதியாயுள்ளது ( திருவிளை . வேதத்துக்கு . ச . ) 

செய்து குடியேற்றிவைத்த ஓர் ஊர் . 
வேதாந்த சூத்திரம் - வியாசமுனிவரா 

வேம்பன் -- பாண்டியன் . ( திருவிளை . மாம 

னாகவந்து . நங . 
லருளிச்செய்த சூத்திரமாகிய நூல். ( அபிதாக 

. ) 
வேம்பனம் - கள் . ( வைத்தியபரி .) 

வேம்பின்றரோன் - பாண்டியன் . ( சூ . 
வேதாந்த சூடாமணி - சிவப்பிரகாசர் 
செய்த ஓர் நூல் . 

நிக . 2 : 20. ) 
வேதாந்த தீபம் - ஓர் நூல் . ( வழக் .) 

வேம்பு -1. உவர்த்தல் . (சிந்தா.) 2 ஓர் 
வேதாந்ததேசிகர் 

துறை . ( புறப் . மாலை . ) 3. ஓர்வகை மரம் . 
ஆசாரியருளொ நவர் . ( அபிதாநசிந் .) 

( வழக் . ) 
வேதர்ந்தம் - உபநிடதம் . ( அபிதானகோ.) வேமம் - நெய்வார் கருவியினொன்று , 
வேதாத்தன் - அருகன் . ( சூ . நிக . க : சு . ) ( ஞானாமிர்தம் ) 
சிவபிரானுக்கும் பெயர் கூறுவர் . 

வேமனன் -- விஜயநகரத்தில் விளங்கிய 
வேதாந்தி - வேதமுடிவை யறிந்தவன் . வேதாந்த சாத்திர வித்வான் . ( அபிதாநகோ.) 
( வழக் . ) 

வேமா - வேமம் . ( தருக்கசங்கி . சஉ . ) 
வேதாந்தியாழ்வான் எழுபத்தினான்கு வேமானியர் --தெய்வமகளிர் . (சிந்தா.) 
சிம்மாசனாதிபதிகளிலொருவராகிய ஒரு வை வேய் -1 . உட்டொளைப்பொருள் . 2. ஒற்று . 
ணவாசாரியர் . ( அபிதாநசி .) 

3. ஓர் துறை . ( புறப் . மாலை . ) 4. தெரிநிலை 


கோ . ) 


வடகலைவைணவ 


வேலம்பாசி 


கஎகச 


வேழம்பர் 


வினைப்பகுதி . 5. மூங்கில் . ( 1 , 2 , 5 - ரூ . கெ . வேலன் -1 . குமரன் . 2 வெறியாட்டா 
கக : யகரவெ . எ . ) 

ளன் முருகக்கடவுள் வேலைத் தனக்கடையாள 
வேய்தல் -1 . அலங்கரித்தல் . ( சூ . மாகக்கொண்டு திரிதலின் வேலனென்றார் திரு 
க : ரு . ) 2. சூடுதல் . 3. மூடல். ( 2 , 3 - சூ . நிக. முருகாற்றுப்படைவுரையில் , ( 1 , 2 -பிங்கல . 
கக : யகரவெ . கஉ . ) 4. வீடு . (பிங்கல . சக 0அ .) 

சக0 க . ) 
5. வேயுள் , வேய்ந்தமாடம் . ( சூ . நிக . 9 : 52 ) வேலனுடல்-- அணங்காடல் . (பிங்கல. 

வேய்வு மூடுதல் . உ - தொழிற்பெயர் வேலாவலயம் -1. கடல் . 2. பூமி . ( 1 , 2 
விகுதி. 

சூ . நிக . கக : லகரவெ . 22. ) 
வேய்வை - குற்றம் . ( பத்துப் .) 

வேலி -1. ஊர் . 2. காவல் . 3. சூழ்தல் . 
வேயர் - ஒற்றர். ( பிங்கல. அஉங . ) (சிலப் . ) 4. நிலத்தளவையினொன்று . ( உ- ம் . ) 
வேயல் 

-1 . மூங்கில். ( வைத்தியபரி .) 2 . பன்னிருவேலி கொண்டருளுஞ் செய்கை 
வேய்தல் . அல்- தொழிற்பெயர்விகுதி . கண்டு ” ( சுந்தரமூர்த்தி . திருப்புன்கூர்ப்பதிகம் 

வேயாம்- இலந்தை . ( வைத்தியபரி .) உ . ) 5. நிலம் . 6. மதில் . 7. வயல் . ( 1 , 2 , 5 , 
வேயுள் வேய்ந்தமாடம் . ( சூ . நிக் . ரு : 52. ) 6 , 7 - பிங்கல . சகக .) உத்தாமணிக்குங்கூறு 
வேர் . - 1 . திப்பிலி. ( தைலவ . ) 2. தெரி வா . ( வைத்தியபரி . ) 
நிலைவினைப்பகுதி . 3. மரவேர் . 4. வேர்வை , வேலிகம் - கற்றாழை. ( வைத்தியபரி . ) 
( 3 , 4 - சூ . நிச , கக : ரகரவெ . சக . ) 

வேலிப்பருத்தி- உத்தாமணி . ( வைத்திய 
வேர்க்கடலை -- நிலக்கடலை. ( வழக் . ) 

பரி . ) 
வேர்க்குச்சு -- ஒர் குச்சுப்புல். ( வழக் .) வேலிப்பாகல் - ஓர் பாகல் . ( வைத்தியபரி .) 
வேர்க்கொம்பு -1 . இஞ்சி . 2. சுக்கு . ( 1 , வேலிழங்கில் - ஓர் பூண்டு. ( வழக் .) 
2 - வைத்தியபரி . ) 

வேலினுக்கிறை -கந்தன் . ( சூ .நிக.க:உஉ .) 
வேரீத்தல்- ! 

வேலூர்-- நல்லியக்கோடனூர் . ( பத்துப் . ) 
வியர்த்தல் . 
வேர்ப்பு 

வேலை -1 . கடல். 2. கடற்கரை . 3. கரும்பு . 
வேபு - வேர்ப்பு . 

4. காலம் . 5. தொழில். 6. பொழுது. 7. வெண் 
வேர்வை- உயர்வு . ( வழக் . ) 

காரம் . ( 3 , 7 - வைத்தியபரி .) (1 , 2 , 4 , 5 , 6 
வேரகம்- கர்ப்பூரம் . ( வைத்தியபரி .) 

பிங்கல. சககக . ) 
வோடம் இலந்தைப்பழம் .( வைத்தியபரி .) வேலையிழ்றுயின்றேன்- விட்டுணு. ( சூ . 
வேரம் - 1. சேம்பு : 2. மஞ்சள். 3. வைரம் , 

நிக . க : 52. ) 
சலஞ்சாதித்தல் . ( சூ. கெ . அ : சுஈ . ) ( 1 , 2 வேவாள் - 1. வேவுகாரர் . ( வழக் .) 2 . 
மலையக . ) 

எதிர்மறைவினைமுற்றுமாம் . 
வோல்- மூங்கில். ( சூ . நிக . ச : கஈ . ) வேவித்தல் - வேகச்செய்தல் . ( வழக் ) 

வேரி -1. கள் . ( பிங்கல. ககசசு . ) 2. கந் வேவு -1 ஒற்று , 2. வேகுதல் . ( 1 , 2 
தம் . (பிங்கல . 2055. ) 3. வெட்டிவேர் . ( வைத் வழக் ) 
தியபரி . ) 

வேவுகாரர் - ஒற்றர் . ( வழக் . ) 
வேரிச்சுமம்-- வெள்ளெருக்கு . ( மலையக ) வேவை -1 . வெந்தது . 2. வெந்தபொரி 
வேல் -1 ஆயுதப்பொது . 2. ஓர் மரம் . 

யல் . ( 1 , 2 - பத்துப் . ) 
( வைத்தியபரி. ) 3. சூலம் . ( பிங்கல . கருசுடு . ) வேழக்கரும்பு 

- நாணற்கரும்பு . ( உ - ம் . ) 
4. மூங்கில் 5. வல்லயம் . (சிலப் . ) 6. வேலா “ வேழக்கரும்பினொடு மென்கரும்பு தண் வய 
யுதம் . ( 1 , 4 , 6 - பிங்கல . சக்கஉ .) 

லில் ” ( பெரியபு . ஏனாதிநாய . உ . ) இது சிறு 
வேல்கந்தி - சிறுபுள்ளடி . ( வைத்தியபரி .) விரல்போற் சிறியதாயிருக்கும் ; சோழதேசத் 
வேலசம் - மிளகு . ( வைத்தியபரி , ) திலே மிகுதியாயுண்டு . 
வேலம் - தோட்டம் . 

வேழம் -1 . இசை . 2. கரும்பு . 3. கொறுக் 
வேலப்பதேசிகர்- திருவாவடுதுறையா தீ கை . 4. நாணல் . 5. பீர்க்கு . 6. மூங்கில் . 7 . 
னத்தில் மகாபெருமையுற்றதேசிகர் இவரியற் யானை . 8. விளாங்கனிக்குவருவதோர் நோய் . 
றிய நூல் திருப்பறியலூர்ப்புராணம் ( அபிதாக ( சிந்தா. நாமகளிலம் . 206. உரை . ) ( 1 , 2 , 3 , 
சிங் .) 

6 , 7 -பிங்கல. சககஈ . ) ( 4 , 5 - வைத்தியபரி .) 
வேலம் - ஓர் மரம். ( வழக் .) 

வேழம்பர் - கழைக்கூத்தர். ( சூ . நிக . 
வேலம்பாசி -ஒர் பூடு,. 

உ: ந.அ. ) 


வேளூங்கு 


ககொரு 


வேற்றுமையுருவகம் 


வேள் -1 . ஆசை . 2 உபகாரம் . 3. குமரன் . 
4. சாளுவன் , 5 .. மண் . வேளானென்பதிற் 
காண்க. 6. மன்மதன் . ( 3 , 4 , 6- பிங்கல . 
சககசு . ) உ- வேளாண்மையென்பதன் பகுதி 
யென்பர் . 

வேள்வி --- ) , ஓமகுண்டம் . 2. கல்யாணம் . 
( திருஞானசம்பந்த தேவார . வேள்விக்குட்டிப் 
பதிகத்திலறிக . ) 3. கொடுத்தல் , உபகாரம் . 4 . 
பூசனை . 5. மதநட்சத்திரம் . 6. யாகம் . ( 1 , 3 , 
4 , 5 , 6 - பிங்கல . சககஎ .) 

வேள்விக்குவேந்தன் - இந்திரன் . ( சூ . 
நிக . க : க .. ) 

வேள்வித்தறி- இதற்குயூபமென்றுபெயர் 
( பிங்கல . கசுஈ o .) 
வேள்விநிலை -- ஓர் துறை . ( புறப் . மாலை . ) 
வேள்வியாளர் - 1. ஈகையாளர் ( சூ . நிக . 
உ : ச அ . ) 2. வேள்வியையுடையவர் . ( சூ . நிக . 
உ . : ரு . ) 

வேள்வியைந்து - பிரமம் , தெய்வம் , 
பூதம் , பிதிர் , மானுடமென ஐந்துவகையாகும் . 
( பொருட் . நிக .) 

வேள்வு - 1. அரும்பண்டம் . 2. வேள்வி . 
( சிந்தா .) 
வேளன் வேளான் . 
வேளா - ஒருவகைமீன் , ஒருகுழூஉக்குறி 
போலும் . 

வேளாண்மை -1. ஈகை . 2. உபகாரம் . 
( 1 , 2 -பிங்கல . கககச . ) 3. உண்மை . ( பத்துப் .) 
4. பூவைசியம் , விபசாயஞ்செய்தலென்பர் . 

வேளாண்மைமாந்தரியல்பு - வேளாளரி 
யல்பு . அவை பத்துவகைப்படும் . பொருட்டொ 
கைநிகண்டிற்காண்க. 

வேளாண்வாகை ஓர் துறை . ( புறப் . 
மாலை .) 

வேளாவளி - ஓர் இராகம் . பொருட்டொ 
கைநிகண்டு இராக முப்பத்திரண்டிற் காண்க . 

வேளாளர் -1 . ஈகையாளர் . ( சூ . நிக . உ : 
சஅ .) 2. மூவகை வைசியர் பொதுப்பெயர் . 
( பிங்கல . எஎஈ . ) பூவைசியர் உழுதுண்போரும் 
உழுவித்துண்போருமென விருவகைய ரென் 
பர் . தொல்காப்பியத்தில் இதன் விபரத்தை 
அபிதாநசிந்தாமணியில் விரிவாகக்காணலாம் . 

வேளான் - குயவன் . ( வழக் . ) வேள் - மண் 
என்பர் . 

வேளிர் -1 . குறுநிலமன்னர் . ( சூ. நிக . 2 : 
உ . க . ) 2. தமிழ்நாட்டுப்பழங் குடிகளென்பர், 
இவரேகுறுநிலமன்னர் . ( அபிதாநசிங். ) 
வேளுங்கு - வேம்பாடம் . ( வைத்தியபரி ) 


வேளை - 1. காலம் . ( வழக் .) 2. தைவேளை . 
3. நாய்வேளை . ( 2 , 3- வைத்திய பரி .) 

வேற்கண்ணியம்மை - திருவேற்காட்டி 
லிருக்கும் தேவிபெயர் . ( அபிதாநகோ .) 

வேற்காட்டீசுவார் -- திருவேற்காட்டிலி 
ருக்குஞ்சுவாமிபெயர். ( அபிதாநகோ.) 
வேற்றலம் -- காற்று . ( திவாகரம் .) 
வேற்று நிலை மெய்மயக்கு கசதபவொ 
ழித்த வீரழேன்கூட்டம் . (நன்னூ . எழுத் 
தியல் . ருரு . ) 

வேற்றுப்படைவாவு - ஓர் துறை . ( புறப் . 
மாலை . ) 

வேற்றுப்பொருள்வைப்பு - ஓர் அலங்கா 
ரம் . முன்னொரு பொருட்டிறந்தொடங்கிப் பின் 
னதனை முடிப்பதற்கு வலியுடைய பிறிதொரு 
பொருளை உலகறிபெற்றியான் வைத்துரைப் 
பது . ( தண்டி . பொருளணியியல் . சசு . ) 

வேற்றுப்பொருள்வைப்புவிலக்கு - ஓர 
லங்காரம் . ( தண்டி . பொருளணியியல் , சரு. ) 

வேற்றுமை - எவ்வகைப்பெயர்க்கு மிறு 
தியாய்த் தம்மையடைந்த பெயர்ப்பொருளை 
வேற்றுமைப்படுத்துவனவாகிய எழுவாய் முத 
லிய உருபுகள் எட்டாம் , (நன்னூ , பெயரிய , 
ஈச . ) உருபையடைந்த பெயரையும் உருபை 
நோக்கிநிற்கும் பெயரையும் வேற்றுமையென 
வுங் கூறுவர் இலக்கணக்கொத்தில் . 2. வேறு 
பாடு . ( சூ . நிக . அ : சுரு . ) 

வேற்றுமைத்தொகை - எழுவாயும் விளியு 
மொழித்து ஏனைவேற்றுமையுருபுகள் தொக்கு 
நிற்கப்பெறுவது . ( நன்னூ . பொதுவிய . கஉ . ) 

வேற்றுமைப்புணர்ச்சி - ஐ முதலிய ஆறு 
உருபுகள் விரிந்தேனுந் தொக்கேனும் வரப் 
பதங்கள் பொருந்தும் தொடர்ச்சியாம் . (நன் 
னூ . உயிரீற்றுப் . 2. ) 

வேற்றுமைமயக்கு வேற்றுமையுருபு 
கள் ஒன்றுபிறிதொன்றாக மயங்கிவருவது . 
(நன்னூ . பெயரிய . சு 0 ) 

வேற்றுமையணி -- ஓர் அலங்காரம் . இது 
கூற்றினானுங் குறிப்பினானும் ஒப்புடைய விரு 
பொருள்கள் தம்முள்ளே வேறுபாடுதோன்ற 
வருமாயின் ; அது வேற்று மையணியாம் . 
( தண்டி . பொருளணியிய . சஅ . ) 

வேற்றுமையுருபு - ஐ , ஆல், கு , இன் , 
அது , கண் என்பன. ( நன்னூ . பெயரிய , ஙரு . ) 

வேற்றுமையுருவகம் - உபமான உபமே 
யங்களையொரு பண்புடைத்தாகக் காட்டி உப 
மேயத்திற்கு ஓர் வேற்றுமைதோன்றக்கூறு 
வது . ( தண்டி . பொருளணியிய . ஙசு . ) 


வைகடிகன் 


கஎசுசு 


வைசிகம் 


- 


வேற்றுமைவிரி வேற்றுமையுருபுகள் 
விரிந்துநிற்கப்புணரும் புணர்ச்சியாம் . ( நன்னூ 
பொதுவிய உங . உரை . ) 
வேற்றுவர் - அயலார் . (சிந்தா.) 
வேற் றெலிவெண்டுறை - முன்பிற் சில 
வடியோரோசையாயும் பின்பிற் சிலவடி மற் 
றோரோசையாயுமாகி வருவதாம் . ( யாப் . காரி . 
செய்யுளியல் . எ . உரை. ) 

வேறல்- வெல்லுதல் . 
வேறுகின் று - வேறாகநின்றது . (பரிபாடல் .) 
வேறுதல் - வேறுபடுதல் . 
வேறிடம் - ஏகாந்தம் . ( சூ . நிக. டு : • o. ) 
வேறு - 1. ஐம்பான் மூவிடங்களுக்குப் 
பொதுவாய்வரும் வினைக்குறிப்பு . (நன்னூ . 
வினையிய . 20) 2. மற்றையது . (வழக் .) 
வேறு செய்து - பகைப்பித்து ( சிந்தா .) 
வேறுபடுத்தல் - பிரித்தல் . ( வழக் . ) 
வேறுபடு தல் -பிரிதல் ( வழக் .) 
வேறுபாட்டொழிப்பு-இது வர்ணியத்தை 
யாரோபித்தற்பொருட்டு மற்றொரு பொருளின் 
றருமத்தையொழித்தல் ( விசாக. அணி . கக . ) 
வேறுபாடு - வேற்றுமை . ( சூ . நிக . அ : சுடு . ) 
வேனல் - வேனில் . (சிந்தா. இலக்கணையா 
ரிலம்பகம் . 20 க . ) 

வேனன் - பிருதுச்சக்கரவர்த்தி தந்தை . அபி 
தானகோ . ) 

வேனில் -1 . அழகு . 2. ஒப்பனை . 3. கோ 
டைகாலம் . 4. பேய்த்தேர். 5. பொலிவு. ( 1,2 , 
3 , 4 , 5 - பிங்கல . சககஅ . ) 
வேனிலாளி 
வேனிலான் - 

மன்மதன் . ( சூ நிக.க:உரு.) 
வேனின்மாலை -- தொண்ணூற்றாறு பிரபந் 
தத்தினொன்று. ( இருவேனிலையுஞ்சிறப்பித் 
துப் பாடப்படுவது . ( பொருட் நிக . ) 

வேனெடுங்கண்ணியம்மை - திருவெண் 
இறையிலிருக்குந்தேவிபெயர் . ( அபிதாநகோ .) 


வைகம் - வைவோம் . ( புறநா . ) 
வைகழலி - சல்லிக்கொடி . ( வைத்தியபரி .) 
வைகர்த்தன்- ஓர் சூரியன் . ( அபிதாநசி . ) 
வைகரி - 1. அகங்கார மூன்றினொன்று . 
2. வாக்கு நான்கினொன்று .) ( 1 , 2 -திருவால 
வாய்க்கட்டளை . ) 

வைகல் -1 . தங்குதல் . 2. துயிறல் . (சிலப் .) 
3. நாள் . 4. நாள் கழிவு. ( நாலடி . அறன்வலி . 
க . ) 5. விடியற்காலம் . ( 1 , 3 - பிங்கல . சக20.) 

வைகல்லியம் -1 . கலக்கங் . 2. சூனியம். 
3. தகுதியின்மை என்பர் . 
வைகறை -விடியற்காலம் . ( சிலப். ) 
வைகாசம் -வைசாகம் . 
வைகாசி -1. ஒர் மாதம். ( வழக் . ) 2. விசா 
கம் . ( பிங்கல . உடு .) 

வைகாநசம் - வைணவதந்திரத்தினொன்று . 
( சாதிநூல் , 2 - ஆவது கவி . ) 

வைகாநசன்-- வைணவதந்திரத்தினொழு 
குபவன் . 

வைகின்று- தங்கினது . ( புறப் - மாலை . ) 
வைகுண்டம் -- 1 . தும்பை . ( மலையக . ) 2 . 
வைகுந்தம் 
வைகுண்ட நாதன் - திருமால் . ( சூ . நிக . க : 
வைதண்ணியம் 

1. குணமின்மை, 2 . 
குறை என்பர். 

வைகுதல் - 1. இறுத்தல் . ( இராமா. 
அயோத்தியா. தைலமாட்டுட்ட . சு . ) 2. கழிதல் . 
தொல் - முதற்சூத்திரவிருத்தி உரையிற்காண்க. 
3 , தங்குதல் . ( பிங்கல . ககசுச . ) 

வைகுந்தம் - வைகுண்டம் . ( உ - ம் .) " தயங் 
கொளிசேர்வைகுந்தம் ” ( திருவாங்கக்கலம்பகத் 
திலறிக .) 

வைதல்லியம்-- எதிரிடை , 
வைகை - வையை. ( வழக் . ) 

வைச்சிரவணன்- குபேரன் . (பிங்கல . 
கூ கரு . ) 
வைச்சிரவனாலயம் - ஆலமரம் . ( மலையக .) 
வைசம்பாயனர் - வியாசர்சீடர்களிலொ 
ருவர். ( அபிதாநசிந்.) 

வைசயந்தி - வா தமடக்கி . ( வைத்தியபரி .) 
வைசயந்திகை - துகிற்கொடி . 

வைசாகம் - வைகாசிமாதம் , விசாகம் . 
( வழக் . ) 
வைசாகி -- வைகாசி . ( நன்னூ , உயிரீற் 
வைசாரிணம் - மீனம் . ( வைத்தியபரி .) 
வைசிகம் -- 1 . உடலுயிரைப்பிரித்தறிதல் . 
2. தளிர் . 3. வேசித்தனம் . 


} 


வை . 


வை -1 . கூர்மை , 2 , தெரிலைவினைப்பகுதி . 
3. பகுதி . 4. புல். ( வைத்தியபரி .) 5. வைக் 
கோல் . ( 1 , 3. 5 - பிங்கல . சகககூ .) 
வைக்கிய - வைத்தற்கு . ( சிந்தா . ) 
வைக்குதல் 

--வைத்தல் , ( வழக் .) 
வைக்கோல் - பலாம் . (சூ . நிக. ச : கக. ) 
வைக்கோற்கந்து வைக்கோற்றிரள் . 
( வழக் . ) 

வைகடிகன் - இரத்தினங்களைச்சாணைசெய் 
வோன் . 


றுப். சு . ) 


- 


வைதருப்பன் 


கஎகஎ 


வைமானிகர் 


தாநசிந் . ) 


வைசிட்டியம் விசிட்டத்தின் றன்மை . வைதருப்பி - விதர்ப்பதேசத்தரசன்பெண் . 
( தர்க்காமிருதம் .) 

அவள் : தமயந்தி . ( அபிதாநசிந். ) 
வைசியர் இவர்கள் மூவகையார் . ( அபி வைதல் - எசல் . ( இராமா . அவையடக். ரு . ) 

வைதவ்வியம் - விதவைத்தன்மை. ( வழக் . ) 
வைசினி - பீசம் . ( வைத்தியபரி .) 

வைதனிகம் - அற்றைக்கூலி . 
வைசுவதேவம்- தினமுஞ்செய்யும் அக் வைதனிகன் -- அற்றைக்கூலியாள் . 
கினிகாரியமாகிய ஓர்வித யாகம் .( அபிதாநசிங் .) வைதாளியாடுவார் - பலவகையான தானங் 
வைசூரி - ஓர் நோய் . ( வழக் . ) 

களுடன் ஆடுபவர்கள் . ( மணிமே . ) 
வைசேடிகம் - ஓர் சமயம் . இதன் விவரம் . வைதிகம் - வேதசம்பந்தம் . ( வழக் . ) 
அபிதாநசிந்தாமணியிற்காண்க. 

வைதிகர் -- வேதமார்க்கத்தையுடையோர் . 
வைடம்மியம் - பகை. ( வழச் . ) 

( வழக் . ) 
வைடூரியம் - நவமணியினொன்று .(சிலப் .) 

வைதிருதி - நித்தியயோகத்தொன்று .(வரு 
வைணவம் - 1. பதிணெண்புராணங்களி 

ஷாதிநூல் . ) 
னொன்று . ( சூ . நிக . கஉ : ககக . ) 2. மூங்கில 

வைதேகன் -1. அரசன்கன்னியை வணி 
ரிசி 3. விட்டுணுசமயம் . ( அபிதாநசிந் .) 4 . 

கன்கூடப் பிறந்தபிள்ளை . ( சூதசங்கிதை. சாதி 
வேய்ங்குழல் . ( 2 , 4 - வைத்தியபரி . ) 

வரலாறு , உக . ) 2. விதேகநாட்டரசன் . 
வைணவர் - மால்சமைத்தோர் . 

வைதேகி - 1. திப்பிலி . ( வைத்தியபரி .) 
வைணவாகமம் --- வைணவசமய நூல் . 

2. விதேகன்புத்திரி வைதேகி , சீதை . ( இராமா . 
வைணவி - சததம ரி ஒருத்தி . ( சூ . 

ஆரணிய . மாரீசன்வதைப் . உகச . ) 
நிக . 42 : கஎ .எ . ) 

வைதேயன் - விதேயன் . 
வைணவிகன் - 1. வீணை ம்.... சிட்போன் . 

வைந்தவம் - சுத்தமாயை . ( சி . சி . க . உடு . 
வைணிகன்- | 2. வேய்ங்குழல் ஊது 

உரை. ) 
வோன் . ( 1 , 2 - வழக் .) 

வைநதேயன் - கருடன் , இவன் விநதை 

புத்திரன் ( சூ . நிக . ந : – உ . ) 
வைத்த - கூர்த்த. (சிந்தா .) 

வைநம்-பிரிவு . 
வைத்தல் - வைக்குதல் . (வழக் ) 

வைநா 

நாசிகம்- தசவி தபொருத்தத்துள்ளே 
வைத்தியசாத்திரம் - கலைஞானம் அறுபத் காட்பொருத்தத்துள் ஒன்று . எண்பத்தெட் 
தினான்கினொன்று , வாகடநூல் . 

டாங்கால்நின்ற நக்ஷத்திரத்தின் இராசிப் 
வைத்தியநாதநாவலர் - இலக்கணவிளக் 

பொருத்தம் . இப்பொருத்தமாகாது . ( உ - ம் . ) 
கஞ்செய்தவர் . 

அட்டமராசிவை நாசிகமிவையும்விட் டொழி 
வைத்தியநாதன் - சிவன் . ( சி . சி . 2 : 

தனன்றெனவேவேண்டு ” ( வெண்பாப் பாட் 
நங- ம் பாட்டு உரை .) 

டியல் . ) 
வைத்தியம்-- பரிகாரம் . ( வழக் . ) 

வைநாயிகன் - நூலைவினாவியறிந்து வீடு 
வைத்தியமாதா - ஆடாதோடை , ( வைத் காதலிப்பவன் . ( சி . சி .. பாயிரம் , ங . உரை .) 
தியபரி . ) 

வைநிகம் -- சாத்திரகேள்வி . 
வைத்திரி - கிறுக்கு . ( வைத்தியபரி .) 

வைப்பாட்டி - மனையாளைப்போல்வைத் 
வைத்து உரைநடை . (சிந்தா.) 

திருக்குமாது . ( வழக் .) 
வைத்தியன் -- பரிகாரி . ( வழக் . ) 

வைப்பு - 1. இடம் . ( சூ . நிக . F : சுரு . ) 
வைதகி- திப்பிலி . ( வைத்தியபரி. ) 2. ஊர் . ( சூ. நிக . டூ : ஙரு .) 3. சேமதிரவியம் . 
வைதநிகை - இரத்தினங்களைத் துளைக்குங் ( தண்டி . பொருளணியியல் விரோதவுவமை . 
கருவி. ( வைத்தியபரி . ) 

செய்யுள் .) 4. வைத்தல் . 
வைதாணி -- 1 . இயமபுரத்திலுள்ள ஆறு வைப்புச்சாக்கு உண்டாக்கினசரக்கு . 
2. கலிங்கதேசத்திலுள்ள நதி . ( 1, 2 - அபிதாக ( வழக் . ) 
சிங் . ) 

வைபவம்- விபவம் , செல்வம் . 
வைதருப்பம் - விதர்ப்பதேசத்துக்கவிஞ வைபாடிகன் 

ஓர் சமையி , ( சிவஞான 
ரால் விரும்பிக்கொள்ளப்பட்டநெறி. ( தண்டி . 

போ ) 
பொதுவியல் . க 2 : உரை. ) 

வைபோகம் - சிற்றின்பமகிழ்ச்சி . (வழக் .) 
வைதருப்பன் - விதர்ப்பராசன் .( அபிதாக வைமானிகர்- விமானமுடையவர் தேவர் . 

( பரிபாடல் . ) 


சிந் . ) 


வைரிதை 


கஎகா அ 


வௌவுதல் 


வைரியம் - வீரியம் . 
வைரியர் - வயிரியர் . 
வைரோசனன்- விரோசனன் . 
வைரோசனி - விரோசனன் புத்திரனாகிய 
யமன் என்பர் . 

வைலக்கணம் -- வைலக்ஷணம் , விலக்ஷண 
மென்க . 
வைலவம் - வில்வம் . ( வைத்தியபரி .) 
வைவச்சுதம் - மஞ்சள் . ( வைத்தியபரி ) 
வைவச்சுதன் -1. மனுக்கள் பதினால்வரி 
லொருவன் . ( பொருட் . நிக . ) 2. யமன் . ( சூ . 
க . க : ஈ .0 . ) 
வைவு - வைதல் . ( வழக் . ) 
வைனதேயன் - வைநதேயன் . 


வௌ . 


வையகம் - பூமி . ( உ- ம். ) " வையகமெல்லா 
கழனியாய " (விசாக . யாப். ஙரு .) 

வையம் - 1. உரோகணி . 2. எருது . 3 . 
சிவிகை. ( சூ . நிக . எ : சஎ . ) 4. தண்டிகை . 
5. தேர் . 6. பூமி. 7. வண்டி . (சிந்தா. ) ( சிலப் 
பதிகாரவுரையிற் கூடாரப்பண்டியென்பர் . 8 . 
வாகனம் . ( 1 , 2 , 5 , 6 , 8- பிங்கல . சகஉக ) 

வையாகாணம் - வியாகரணம் . 
வையாகரணர்- வியாகரணமுணர்ந்தோர் . 
( திருவிளை . உலவாக்கிழியருளிய . ககூ ) 
வையாது - வஞ்சியாது . ( புறப் . மாலை . ) 
வையாபுரி - பழனி. ( வழக் ) 
வையாளி வீதி- குதிரைநடத்தும் வீதி . ( சூ . 
நிக . ரு : சசு ) 

வையை- குண்டோதரனுக்காகச் சொக்க 
நாதரால் மதுரையில் வரவழைத்த நதி . ( திரு 
விளை . அன்னக்குழியையும் , வையையுமழைத் 
த . உ எ . ) 

வையைத் துறைவன் - பாண்டியன் . ( சூ . 
நிக . உ : 20. ) 

வைரகன் - சினமுள்ளோன் . ( வழக் . ) 
வைரம் 

1. வயிரம் . 2. வீரத்தன்மை , 
வைரவன்- வயிரவன்பார் . 
வைராக்கியசதகம் - ஓர் நூல் . 
வைராக்கியதீபம் -- ஓர் நூல் , 
வைராக்கியம் - வெறுப்பு . ( வழக் . ) 
வைராகம் 

விராகம் . ( பிரபுலிங்க. கை 
லாச . சஈ . ) 

வைராகி - விராகமுடையவன் , துறவி . 
வைராடம் இந்திரகோபம் . ( வைத்திய 
பரி . ) 

வைராவி- வயிராவி . 
வைரி - வயிரி . 
வைரிதை - வீரம் . ( வைத்தியபரி ) 


- 


வௌ - தெரிநிலைவினைப்பகுதி . 
வௌவம் - தாமரை. ( வைத்தியபரி .) 
வௌவல் -1. கைக்கொள்ளுதல் . ( ஐங் 
குறு . ) 2. கொள்ளையிடுதல் , தானேயெடுத்துக் 
கொண்டு போதல் . ( பரிபாடல் .) 3. கௌவு 
தல . ( புறநா.) 4. வாருதல் . ( பிங்கல . கரு oo . ) 
வெளவால் -- ஓர் பறவை . (சிந்தா.) 
வௌவால்விளக்கு - ஓர்வகைத் தொங்கும் 
விளக்கு . ( வழக் . ) 

வௌவாலோட்டி ஒரு முட்செடி. 
( வைத்தியபரி . ) 

வௌவான்மீன்- ஒருவகை மீன் . ( வழக் . ) 
வௌவி - சாதிமான் . ( வைத்தியபரி . ) 
வௌவியம் - அரைத்தமஞ்சள் . ( வைத் 
தியபரி ) 
வௌவுதல் - வௌவல் . 


CEEEEE 


தமிழ்ச்சொல்லகராதி 

முற்றிற்று . 


39 


உ 


தமிழ்ச்சொல்லகராதி 


அநுபந்தம் . 


முதற்புத்தகம் இரண்டாம் புத்தகத்தில் , உதாரணங்காட்டாத வைத்தியபரி 
பாடையிலுள்ள பதங்களும் பொருள்களும் , அவ்விரண்டு புத்தகங்களிலும் வாராத 
வைத்தியபரிபாடையிலுள்ள பதங்களும் பொருள்களும் பெரும்பாலுமிங்கே குறிக்கப் 
பட்டிருக்கின்றன . அண்டிக்குப்பதங்கள் தமிழ்ச்சொல்லகராதியிற் காட்டாதவைகள் . 


} தாழி . 


அகளங்கம் - சீதாங்கபாஷாணம் . 
அகளம் - 
அகளி 
அகனம் -- வேங்கைமரம் . 
அகனதி -- கொடிவேலி . 
அகில் - 1. ஓர் மரம் . 2. பஞ்சவிரையி 
னொன்று . 

அகிற்கூட்டு --ஏலமுதலியன ஐந்து . 
அதசுளாபு - அதிவிடயம் . 
அகுடம் - கடுகுரோகணி . 
அகும்பை - கவிழ்தும்பைப்பூண்டு, 
அகுவைக்கட்டி - அரையாப்பு . 
அகூடகந்தம் - பெருங்காயம் . 
அங்கணம் 1. கடுமரம் . 2. சலதாரை . 3 . 
சேறு , 4. பொரிகாரம் . 5. மதகு . 6. முற்றம் . 
7. வெங்காரம் . 

அங்கம் - 1. கொன்றை . 2. கோளகபாஷா 


- 


அஃகரம் - வெள்ளெருக்கு . 
அக்கதேவி - 1. சோனைப்புல் . 2. புங்கு . 
அக்கம் - 1. கயிறு . 2. தான்றி . 3. பொன் . 
அக்கந்தம் - தான்றி . 
அங்காந்தி - தான்றிக்காய் . 
அகாரம் - மாமரம் . 
அக்காகலம் - அகில்மரம் . 
அக்காடிதம்- கௌரிபாஷாணம் . 
அக்கி- கற்றாழை . 
அக்கிடம் - கற்றாழை . 
அக்கிநிக்கமம் 

கடனுரை . 
அக்கிநிக்குமாம் - ஓர் மருந்து . 
அக்கிநிச்செலம்- கார்த்திகைக்கிழங்கு . 
அக்கிநிசாலம் --ஓர் பூடு . 
அக்கினிசேகரம் - மஞ்சள் . 
அக்கிமகாரம் - அக்கிராகாரம் . 
அக்கிமச்சர் - அமுக்கிராவிலை . 
அக்கிநிமுகம்- சேங்கொட்டை , 
அக்கிராந்தம் -- சோம்பு . 
அக்கினி- செங்கொடிவேலி . 
அக்கினிசில் - வெந்தோன்றி . 
அக்குமணி - பலகறை , சங்குமணி . 
அக்கோடம் - கடுக்காய் , 
அக்ககாழ் - ஆண்மாம் , உள்வைரமுள்ளமரம் . 
அகசம் -- 1 . அகத்தி . 2. எலுமிச்சம்பழம் . 
அகத்தான் - தான்றி . 
அகத்தி - முலைப்பால் , 
அகம் -- கெந்தகம் . 
அகரம்- சூதம் . 
அகாரவுப்பு - கல்லுப்பு . 
அகல் -- வெள்வேல் . 


ணம் . 


அங்கணன் - மிருதபாஷாணம் . 
அங்கரமாதி - 1. கௌரிபாஷாணம் . 2 . 
பிறவிப்பாஷாணம் . 
அங்கருகம் - உடம்பின்மயிர் . 
அங்கவன் - மிருதபாஷாணம் . 
அங்களி - கற்றாழை . 
அங்காரம் - அக்கினி. 
அங்காரவல்லி - குறிஞ்சா. 
அங்காரி - வெங்காரம் . 
அங்காரிகை - கரும்பு . 
அங்கி -1. கவசம் , 2. சாதிலிங்கம் , 
அங்கிஷபிச்சு -- அங்கப்பிச்சு. 
அங்கிளி 
அங்கினி 

. 
அங்குசபாதி - சிறுபுள்ளடி . 


} ஓர் கற்றாழை , 


2 


தமிழ்ச்சொல்லகராதி . 


4. புழு . 


அசராது -- கொன்றை . 
அசலம் - கற்பாஷாணம் . 
அசறு -1 . சிறுபூச்சி , 2. சேறு . 3. சொறி . 
அசன்றிகா -1 . தைவேளை , 2. வேளை , 
அசனபன்னி -1. சிற்றகத்தி . 2. சோறு , 
3. வெள்ளுள்ளி. 4. வேங்கை . 

அசனம் -- 1. சோறு , 2. வெள்ளுள்ளி . 3 . 
வேங்கைமரம் . 

அசனவேதி- சீரகம் . 
அசனி -- அனிச்சமரம் . 
அசாகம்- அரசு . 
அசாசி -- கருஞ்சீரகம் , 
அசாணிமூலி -1. உத்தமதாளி. 2. வேலிப் 


- } அழிஞ்சில் , 


அங்குசபிசாரி - கொள்ளுப்பூண்டு . 
அங்குசம்- வாழை . 
அங்குசவி - கொள்ளு. 
அங்குசன் -- சரகண்டபாஷாணம் . 
அங்குசோலி- அறுகு . 
அங்குணம்- வெங்காரம் . 
அங்தலி - ஐவிரலிச்செடி . 
அங்தள் - சௌரிலோத்திரம் . 
அங்கூரம்- தளிர் . 
அங்கோலம் - 
அங்கோலவைரவன் 
அச்சகம் -1. நீர்முள்ளி, 2. வெங்காயம் . 
அச்சத்தி - கத்தரி . 
அச்சபரம் --நாணற்புல் . 
அச்சம் -1 . அகத்தி . 2. ஈசுரப்புல் . 3. காய்ச் 
சற்பாஷாணம் . 4. கோரைப்புல் . 

அச்சமம் -1. அளத்துப்புல் . 2. முசிற்றுப் 
புல் . 
அச்சமாம்- நான்குமுகப்புல்லுருவி . 
அச்சமாழகம்- புல்லுருவி . 
அச்சனம் -- வெள்ளுள்ளி . 
அச்சாணி --உத்தாமணி . 

அசாணிமூலி - 1. உத்தமதாளி. 2. வேலிப் 
பருத்தி , 

அச்சித்தினை -1 . ஓர்வகைத்தினை , 2 , ஓர் 
வகைப்புல் . 

அச்சிநறுவிலி --ஓர் நறுவிலி . 
அச்சினி- எட்டாமாதம் . 
அச்சு - உடம்பு . 
அச்சுரம் -1 , நெருஞ்சிற்பூண்டு , 2. முருங் 
கை . 

அச்சுவத்தம்- அரசு . 
அசக்கியம் - 1. துத்தநாகமணல் . 2. நாக 
மணல். 
அசகண்டா - தைவேளை . 
அசட்டி- அசமதாகம் . 
அசநவு - இலையத்தி . 
அசம் - 1. ( அத்திக்காய் .) 2. ஈருள்ளி . 3 . 
உள்ளி, 4 , சந்தனம் . 5. நெல், 6. மூவருட 
நெல் . 

அசம்பவம் - சூரியம் . 
அசமடம்- அசமதாகம் . 
அசமதாகம் -- ஓமம் . 
அசமந்தம் - மலையத்தி . 
அசமம்- 1. அசமதாகம் . 2. நீர்முள்ளி . 
அசமருதம் 

- அத்தி . 
அசமோதகம் 
அசமோ தம் 
அசர்-1 . அகிர் . 2. பொடுகு . 


அசாரம் - ஆமணக்கமரம் . 
அசிகை- பட்டுப்பருத்தி . 
அசிதாம்புருகம் -- நீலோற்பலம் . 
அசிதை -- அவுரிப்பூண்டு . 
அசிபத்திரம் - கரும்பு . 
அசீவம். --- மரணம் . 
அசுகி - கடுகு . 
அசுகுணி - காதிற்படருமோர்கோய் . 
அசுநாதி- இரசம் . 
அசுணன் -- வெள்வெங்காயம் . 
அசுபதம்பவாதம் -- ஒர் நோய் . 
அசுபதி- தங்கம் , 
அசுபம் அமுக்கிரா. அசுவம் என்றுங் 
கூறுவர் . 

அசுவகந்தி- அமுக்கிரா. 
அசுவகம் -1 . கெந்தகம் . 2. பசு . 
அசுவசட்டிரம்- நெரிஞ்சில் . 
அசுவத்தம் -1 . அத்திமரம் . 2. அரசமரம் . 
அசுபரி- அலரி . 
அசுவம்- குதிரைப்பற்பாஷாணம் . 
அசுவமியம்- குதிரைப்பாஷாணம் . 
அசுவாபரி - அலரி . 
அசுவாதம் - அரசமரம் . 
அசுவாமணக்கு -சிறுபூளை . 
அஞ்சி- சூதகம் . 
அசையு -1. அமுக்கிரா . 2. சீரகம் . 
அசோகம்- 1 1, அசோகமரம் . 2. மருது . 
அசோகு- | 3. வாழை . 
அசோண்டி- ) 
அசோணம் 

குறட்டைப்பூண்டு . 
அசோதம் - அவுரி . 
அசோலம்- தேற்றாமரம் . 
அசோனம் - வாழை . 


அநுபந்தம் . 


காயா . 


அஞ்சநாலா -1. கருங்காக்கணம் . 2. நீலோற் 
பலம் . 
அஞ்சமிருகல் - சிற்றரத்தை . 
அஞ்சலி - 1. ஆடுதின்னாப்பாளை . 2. வண்டு 
கொல்லிப்பூண்டு , 3. வறட்சுண்டி . 
அஞ்சற்குழற்சி குங்குமபாஷாணம் . 
அஞ்சனக்கல் - கருநிமிளை . 
அஞ்சனபாஷாணம் - 1. கல்லீயம் . 2 . 
நீலாஞ்சனபாஷாணம் . 
அஞ்சன் வேர் - அவுரிவேர் . 
அஞ்சனி -1, 2. நாணற்புல் . 3 . 
நீலோற்பலம். 
அஞ்சிகம் - கண் . 
அஞ்சினி - ஐந்தாமாதம் , 
அஞ்சீரம் -1. அத்தி . 2. அத்திப்பழம், 
அஞ்சுவர்னத்தோன் - துத்தநாகம் . 
அஞ்செவி - வறட்சுண்டி , 
அஞ்சொலிவாள் - சுண்டி . 
அட்சதை - அக்கதை, மங்களவரிசி , மஞ் 
சளரிசியென்பர் . 

அட்சாப்புல் --பீனசப்புல் . 
அட் சீவம்- முருங்கை , 
அட்டகசம்- ஆடாதோடை , 
அட்டகம் - 1. அயமலாதி . 2. வசம்பு . 
அட்டசுபம் . - எண்வகை மங்கலம் . 
அட்டசூரணம் - இந்துப்பு , ஓமம் , திரிகடுகு , 
கருஞ்சீரகம் , காயம் , சீரகம் என எட்டாம் . 

அட்டதாது -- பொன் , வெள்ளி, செம்பு , 
இரும்பு , வெண்கலம் , தரா , வங்கம் , துத்த 
நாகம் என எட்டாம் . 

அட்டதானபரீக்ஷை - வைத்தியர் பரீக்ஷைக்கு 
மெட்டுக்குறியிடங்கள் அவை நாடி , முகம் , 
மலம் , அமரி , கண் , நா , சரீரம் , தொனி என் 
பனவாம் . 

அட்டதிசம் - எருக்கஞ்செடி , 
அட்டதிசைரசம் - சுத்தரசம் . 
அட்ட தீரசம் - அரப்பொடி . 
அட்டம் - இலவம் , இராமல்லி , கரந்தை , 
சங்கங்குப்பி , சுக்கு , தழுதாழை , பாதிரி , வழு 
தலை ஆக எட்டு , பச்சிலை மூலிகையகராதியிலே 
அட்டம் , சாதிக்காயென்பர் . 

அட்டமாந்தம் - அவை செரியாமாந்த முத 
லியனவாம் . 

அட்டமூலம் - அவை எட்டுவகை வேர்கள் 
சுக்கு முதலியன . 

அட்டலோககற்பம் - அவை பொன் வெள்ளி 
முதலியன . 
அட்டா தசமூலம் - எருக்கு முதலியன . 
அட்டாலை --ஓர் மரம் . 


அட்டி - 1. அதிமதுரம் . 2. இலுப்பை . 3 . 
எட்டி . 4. சந்தனம் . 5. செஞ்சந்தனம் , 
அட்டிகம் - சாதிக்காய் . 
அட்டிமை - சீரகம் . 
அட்டியோகம்- அரப்பொடி . 
அட்டினம் - சீரகம் . 
அட்டை - 1. செவ்வட்டை . 2. நீரட்டை 
3. மரவட்டை . 

அடங்கம் - கடுகுரோகணி . 
அடங்காவாரிதி -1 . கடலுப்பு . 2. மூத்திரம் . 
அடப்பன் - கடம்பு . 
அடவிக்கச்சோலம் - கஸ்தூரிமஞ்சள் . 
அடவிகம்--சாம்பல். 
அடவிச்சொல் -- கோரோசனை . 
அடவியிற்றிருடி -- சதுரக்கள்ளி. 
அடாசனி-1 ,புளியாரைப்பூண்டு, 2. ஆரை . 
அடித்திகம் - 1. அக்கரா . 2. அமுக்கிரா. 
அடிப்பட்ட காந்தி - தீமுறுகற்பாஷாணம் . 
அடிப்பினை -1 . வங்கம் . 2. வங்கமணல் . 
அடிப்பற்று- பாறையுப்பு . 
அடிம்பு - சிவதை . 
அடியக்காந்தி - தீமுறுகற்பாஷாணம் . 
அடியீரல் - மண்ணீரல் , 
அடியுப்பு - கல்லுப்பு . 
அடுக்கானகன்னி பவளப்புற்றுப்பாஷா 
ணம் . 
அடுக்குமல்லிகை -- ஓர் மல்லிகை . 
அடுக்குமுள்ளி- ஓர்வகை முள்ளிப்பூண்டு . 
அடு கை - காய்ச்சுதல் . ( வைத்தியபரி .) 
( திருவிளை. நாட்டுப் . உ கூ . ) 
அடுசிலைக்காரம் - செந்நாயுருவி . 
அடுமா -- கொட்டை . 
அடை -1 . அடைகஷாயம் . 2. நீலவிதை . 
3. முளை. 

1. அடைகட்டி . 2. அரை 
மண் . 
அடைப்பன் -- ஓர் வியாதி . 
அடையன் - கடுக்காய் . 

அண்டகம் - 1. குப்பைமேனி . 2. சிறுமுட் 
டை . 3. பீசகோசம் . 
அண்ட சவ்வு - முடிமாமிசம் . 
அண்டசிறு நீர்--மூத்திரம் . 
அண்டசை- கஸ்தூரி . 
அண்டத்தோல் - முட்டையோடு . 
அண்டம் -1 . தலையோடு . 2. முட்டை . 3 . 
மூளை . 4. விதை . 
அண்டழகடு - உச்சிமத்தி . 
அண்டயோகி அண்டசம் , முட்டையிற் 
சோற்றுவது . 


அடைகாய் 


-- 


தமிழ்ச்சொல்லகராதி . 


. 


அண்டாசம் - சுத்தரசம். 

அண்டவாதம் -1. அந்திரவாயு . 2. விதை 
வாதம் , அண்டவாயு என்பதுமிது . 

அண்டிகம் - செந்நாய் . 
அண்டில் - மாடு முதலியவற்றின் கண்ணிற் 
பற்றும் பூச்சி . 

அணி- நுணாச்செடி. 
அணி சனசம் --- நாகமல்லிகை , 
அணி சூசில் -1 , கொடிவேலி. 2. சிற்றா 
முட்டி . 3. நொச்சி . 4. முள்ளி . 

அணிமுலை - பூசனி . அழிஞ்சில் என்றுங் 
கூறுவர் . 
அணுக்கம் - சந்தனம் . 
அத்தகம் - 1.ஆமணக்கு . 2. கருஞ்சீரகம் . 
அத்தகோரம் - நெல்லி . 
அத்தம் - 1. அதிவிடயம் . 2. குக்கில் . 3 . 
கெந்தியுரிபாஷாணம் . 
அத்தமானம் - ஆமணக்கு . 
அத்தர் - வாசனைப்பண்டம் . 
அத்தரசிதம் - மடற்றுத்தம் . 
அத்தன் -- 1 . கடுக்காய் . 2. வெள்ளீயம் . 
அத்தாவரி -- வெட்பாலரிசி . 
அத்தான் - முடக்கற்றான் . 

அத்தி -1. அத்தி . 2. எருக்கங்கிழங்கு . 3 . 
திப்பிலி. 4. வாலைரசம் . 5. யானைநெருஞ்சில் . 
6. வெருகஞ்செடி . 
அத்திக்கன்னி -1. கரிசிலாங்கண்ணி 2 . 


அத்துலாக்கி 
அத்துவர்க்கயம் 

கருஞ்சீரகம் . 
அத்துவர்க்காயம் 
அத்துவாக்காயம் 
அத்தூரம் - மரமஞ்சள் . 
அதகம் - 1. சுக்கு . 2. பெருமருந்து . 3 . 
மருந்து . 4. முத்து முருந்து . 

அதங்கம் - ஈயம் . 
அதம் - 1. அத்தி . 2. பள்ளம் . 
அதம்பம் - கற்பரி பாஷாணம் . 
அதமதசம் - வெண்காரம் . 
அதாம் --மஞ்சள் . 
அதலமூலி - ஆடுதின்னாப்பாளை 
அதவிடம்-அதிவிடயம் . 
அதவு -1. அத்தி . 2. பள்ளம் . 
அதவு நெய் - அத்திப்பிசின் . 
அதளை --1. நீர்ப்பிக்கு . 2. புளியம்பழக்களி 
யுண்டை . 
அதா - அத்தி . 
அதாசலம் - காட்டுமல்லிகை . 
அதிகந்தம் - 1. ஓர் வாசனைப்புல் . 2. கந்த 
கம் . 3. சண்பகம் . 
அதிகநசி- ) 

கொடிவேலி. 
அதிகநாரி - 
அதிகம் - குருக்கத்தி . 
அதிகல் -- காட்டுமல்லிகை, 
அதிகற்றாதி -- கொடிவேலி. 
அதிகும்பை -1, கையாந்தகரை. 2. பொற் 
ராது . 
அதிகோய்- 
அதிகோலம் அழிஞ்சின்மரம் . 
அதிகோவம்- ) 
அதிங்கம் - அதிமதுரம் . 
அதிச்சத்திரகம்-- ) 
அதிச்சத்திரம் - 

காளான் . 
அதிசாரணம் - மாவிலிங்கம் . 
அதிசாரத்திரவியம் - 

அதிசாரநோயைத் 
தீர்க்குமருந்துகள் . அவை கொடிவெப்பாலை 
யரிசிமுதல் முப்பதாம் . 

அதிசாரம் -1 , ஒருவகைப்பேதி . இது வாத 
பித்த சிலேட்டுமத்தாலும் திரிதோடத்தாலும் 
வரும். 2. கல்லுப்பு . 3. சத்திசாரம் . 
அதிசௌரபம் - தேமா . 
அதிட்டச்செல்வி- இந்திரபாஷாணம் . 
அதிட்டம் - மிளகு . 
அதிதாரம் - இலந்தைமரம் . 
அதிபசமி - கொன்றை. 
அதிபதி - சண்பகம் . 
அதிபதிச்சங்கம் - வாலுளுவை . 


வெருகு . 


அத்திகோலம்- அழிஞ்சில் . 
அத்திசம் - நீர்முள்ளி . 
அத்திசாரபேதி - அதிசாரபேதி . 
அத்திசுரம் - எலும்புருக் 

- எலும்புருக்கிச்சுரம் . 
அத்தித்திப்பிலி - யானைத்திப்பிலி . 
அத்திபுரசாதனி- அவுரி . 
அத்திமானம் ஆமணக்கு . 
அத்தியாகினம் - கருஞ்சீரகம் . 

அத்திரம் - 1. இலந்தை . 2. கடுக்காய்ப்பூ . 
3. குக்குலு .. 


} 


அத்திரு- } அரசமரம் . 


அத்திலை - செருப்படைப்பூண்டு . 
அத்தீர் - குளிர் தாமரை . 
அத்துகம் - ஆமணக்குமாம் . 
அத் துசம்- மரமஞ்சள் , 
அத்துமம் - அரத்தை . 
அத்துகமானி- | 


அத்துமானி- அரசமாம் . 


அநுபந்தம் . 


( 5 


அதிபதுங்கி- கொடிவேலி . 
அதிபம் - வேம்பு . 
அதிபரிச்சம்- வாலுளுவை . 
அதிபலம் - நேர்வாளம் . 
அதிமதுரம் -1 . ஓர் சரக்கு . 2. குன்றிவேர் . 

- 


அதிமலம் - } மாவிலிங்கம். 


அதிமிருத்தியாதிமாத்திரை - கோரோசனை 
மாத்திரை . 
அதிமுத்தம் - குருக்கத்தி . 
அதியாமம் --1 , அறுகம்புல் . 2. முயற்புல் , 
அதிரசம் -1 . ஒரு பணிகாரம் . 2 , ஒருபானம் . 
இரசமுமாம் . 
அதிராகம் - கெந்தகம் . 
அதிராம்பை- பொற்றலைத்தகரை . 
அதிரிசாரம்- இரும்பு . 
அதிருப்பை - பேய்த்தலைக்கையான் . 
அதிலவோடாகம் --அடிலவோடாகச்செடி. 
து மலையாளதேசத்திலுள்ளதென்பர் . 
அதிலோகம் - இரசகற்பூரம் . 
அதிவசம் -1 . அதிவிடயம் . 2 , வசம்பு . 
அதிவிடம் - அதிவிடயம் . 
அதிவிடயம் -- ஓர் மருந்துப்பூண்டு. 
அதிவெள்ளை- பறங்கிப்பாஷாணம் . 
அதிவெள்ளைச்செந்தூரம் - சவ்வீரம் . 
அதோமுகி- கவிழ்தும்பைச்செடி . 
அந்தகம் - ஆமணக்கு . 
அந்தகன் -1. சவுக்காரம் , 2. புல்லூரி . 
அந்தகோரம் 
அந்தகோலம்- நெல்லிமரம் . 
அந்தகோளம் 
அந்தசடம் - வயிறு . 
அந்தணநாபி - விஷநீக்குமருந்து . 
அந்தம் -1 . கஸ்தூரி . 2, சாவு . 3. பச்சைக் 
கர்ப்பூரம் . 
அந்தரங்கத்தியானி- ஆமை . 
அந்தரசித்து - கற்பாஷாணம் . 
அந்தரத்தாமரை - ஆகாசத்தாமரை . 
அந்தரவல்லி-கருடன்கிழங்கு . 
அந்தரவனசம்- கொடிப்பாசி , 
அந்தரவாயு - அண்டவாதம் . 
அந்தன் - கடுக்காய் . 
அந்தி -- தில்லை. 
அந்திப்பூ- அந்திமந்தாரை . 
அந்திமந்தாரை 

அந்திப்பூ . 
அந்திமலர்ந்தான் 
அந்திமல்லி -- பத்திராட்சி , 
அந்திமல்லிகை - அந்திப்பூ . 
அந்திரக்கண்மணி- நீலக்கல் , 


அந்திரக்கொடிச்சி- கெந்தகம் . 
அந்திரவசநம்- கொட்டைப்பாக்கு . 
அந்து -- நெல்வண்டு, 
அந்துவாசம்- கொட்டைப்பாசி . 
அந்தேசாலம் - தேற்றாமரம் . 
அந்தோர் -- நெல்லி . 
அந்தபேதி --ஓர் மருந்து . 
அந் நீர் - பழந்தண்ணீர் . 
அநகம்- புல்லுருவி . 
அநங்கம் -1.இருவாட்சி , 2 , மல்லிகை . 
அநந்தஞானி- அருகன் . ( சூ. நிக . க : ச . ) 
அநந்தம் - கோளகபாஷாணம் , 
அநாவன் - 1. பஞ்சபட்சிபாஷாணம் . 2 . 
வெந்தோன்றி , 

அநல்காலி --சூரியகாந்தக்கல் . 
அநல்வென்றி -- தங்கம் . 
அநாதி -- விந்து . 
அநிலாமயம்- வாதநோய் . 
அநீகினி - தாமரை, 
அநுக்கம் - 1. சந்தனமரம் . 2. பாம்பு . 
அநுகம் - செஞ்சந்தனம் . 
அநோக்கம் - மரப்பொது , மரம் . 
அப்பட்டா- ) 

வட்டத்திருப்பி . 
அப்பம் 
அப்பறத்தூணி - சரகண்டபாஷாணம் . 
அப்பாகம் - வாலுளுவை . 
அப்பிரகம் - லோகக்கல் . இது ஐவகைப் 
படும் . 

அப்பிரிய தரு- ஒதியமரம் . 
அப்பீரகம் - புளிமா . 
அப்பு - பாதிரிமாம் . 
அப்புத்திரட்டி - கட்டுக்கொடி . 
அப்புளண்டம் - தகரை . 
அப்பை - 1. ஓர் கற்கொவ்வை . 2 . 


கொன்றை . 


அப்பைக்கோவைழலம் - கற்கோவைக் 
கிழங்கு . 
அபங்கம் - கோளகபாஷாணம் . 
அபந்தலம்- செங்கத்தரி . 
அபயம் ... செவ்வியம் . 
அபரஞ்சி - பொன் . 
அபரதன் - வெடியுப்பு . 
அம்பரைநாதம் -- அப்பிரகம் . 
அபலம் - திமிங்கிலம் . 
அபாகசாகம் - இஞ்சி . 
அபாகம் -1 . கடுக்காய் . 2. மூலா தாரம் . 
அபாமார்க்கம் -1 . நாயுருவி , 2. வெண்ணா 
யுருவி . 

அபிநாசசந்நி - ஓர்வகைச்சந்நி . 


தமிழ்ச்சொல்லகராதி . 


அபிரங்கி- கருநெல்லிமரம் . 
அபிரேகம் - 1. நாதம் . 2. பூவிந்து . 3 . 
மனோன்மனி. 
அபின் 


அமலம் - மரமஞ்சள் . 
அமலா- நெல்லிமுள்ளி . 
அமலை- கடுக்காய் , 
அமளை- கடுகுரோகணி . 
அமானி --புளியாரை . 


அபினி- } ஓர் மருந்து . 


அமிர்தசஞ்சீவனி- } உயிர் தருமருந்து , 


} 


அபையன் -- கடுக்காய் , 
அம்பகம் - சேம்பு . 
அம்பகன்- சீர்பந்தபாஷாணம் . 
அம்பட்டன்கத்தி- ஓர்விதமீன் . 
அம்படம் -1 . ஆடு தின்னாப்பாளை . 2. புழுக் 
கொல்லி . 

அம்படலம்- 1. ஈயம் . 2. வெள்ளி . 
அம்பணம்--வாழை . 
அம்பர் -1 . ஓர் மருந்து . ஓர்க்கோலையென் 
பர் . 2. மரப்பிசின் , 
அம்பரை-- ஓர் நிமிளை . 
அம்பலத்தி -- தான்றி . 
அம்பலவிருக்கம் - தில்லைமரம் . 
அம்பு -1. எலுமிச்சை . 2. மூங்கில் . 
அம்புசந்மம்- தாமரை . 
அம்புதம் - கோரை . 
அம்பு நேசம் - தாமரை . 
அம்புப்பிரசாதனம் - தேற்றாங்கொட்டை , 
அம்புராம்புயம் - கடற்றாமரை . 
அம்புவாசினி -1 . எலுமிச்சை . 2 , பாதிரி 
பட்டை , 
அம்பை - வெட்டிவேர் . 
அம்போசம்- தாமரை. 
அம்மட்டம் - வட்டத்திருப்பி . 
அம்மட்டி-- கொட்டிக்கிழங்கு . 
அம்மான்பச்சரிசி -1 . சித்திரப்பாலாவி . 2 . 
செங்கழுநீர் . 3. சீதேவியார் . 
அம்மியம் -- கள் . 
அம்மிரம்- மாமரம் . 
அம்மிலவிருக்கம் - புளியமரம் . 
அம்மிலிகை.-- புளி. 
அம்மை -1, கடுக்காய் . 2. ஓர் வியாதி . 
அம்மையார்கூந்தல் - கொடியார்கூந்தற்பூண்டு. 
அமண்டம் 
அமண்டலம் 

ஆமணக்கு . 

. 
அமந்தலம்- செங்கத்தரி . 
அமந்தி -- ஒர் மரம் . 
அமாதணர் - கடுக்காய்ப்பூ . 
அமரசமம்- இரைக்குடர் . 
அமரம் 

--ஓர்விதகண்ணோய் . 
அமரி - மூத்திரம் . 
அமரிதம் - கடுக்காய் , 
அமரியம் - குருந்தமரம். 
அமலகம் -- நெல்லிமரம் , 


அமிர்தவிந்து- வாலைரசம் . 
அமிரம் --மிளகு . 
அமிருதை -1. திப்பிலி . 2. துளசி. 
அமுக்கிரா - அமுக்கிராச்செடி . 
அமுகாரி - பூனைக்காலி . 
அமுசம் - சிறுசெருப்படை. 
அழத்தம் -1. நெல்லி . 2. வசநாபி . 
அழத்தல் - கர்க்கடகசிங்கி . 
அமுதங்கம் -1. கள்ளி . 2. சதுரக்கள்ளி. 
அமுதசாரணி 

வெள்வேல் . 
அமுதசுறா- 
அமுததரம் - மஞ்சிட்டிச்செடி . 
அமுதாரி -- பூனைக்காலி . 
அமுதபுட்பம் - சிறுகுறிஞ்சா. 
அமுதம் -1 , சீந்தில் , 2. திரிகடுசூ . 3. பால் . 
4. போசனம் . 
அமுதவல்லி - சீந்தில் . 
அமுதுறை - எலுமிச்சங்கனி . 
அமுரி -மூத்திரம். 
அமுரியுப்பு - ஒருவகையுப்பு . 
அழந்திரம்- முத்தக்காசு . 
அமேத்தியநாறுமரம் - ஓர் மரம் . 
அமேதநீக்கி- கற்றாழை . 
அமேந்து கொட்டை - வாதுமைக்கொட்டை . 
அமை -1 . ஓர் நாணல் , 2. மூங்கில் . 
அமையம்- இலாமிச்சை . 
அயக்காந்தம் - ஊசிக்காந்தம் . 
அயகம் - 1. சிறுகுறிஞ்சா. 2. வசம்பு . 
அயகபடில் - வெள்ளியமணல் . 
அயசிலவேதை - கோள கபாஷாணம் , 
அயசீசம் -- அயம் . 
அயத்தி- இருப்புத்தொட்டிப்பாஷாணம் . 
அயதி- திருநாமப்பாலை . 
அயபாணி -- ஒர் செடி , 
அயம் -1 . அயமரம் . 2. இரும்பு . 3. சிறு 
பூலா . 
அயம்பாதி- வசம்பு . 
அயமணல்- அயமலை . 
அயமரம் -- அலரி . 
அயமி 
அயலி 
அயவாரி -- வசம்பு . 


வெண்கடுகு . 


அநுபந்தம் . 


எ 


அயவி- சிற்றரத்தை . 
அயிகம் - ஊமத்தைப்பூண்டு. 
அயிஞ்சி- நிலப்பனைப்பூண்டு . 
அயிணம் - மான்றோல் . 
அயித்திரம்- கருத்தக்காணம் 
அயிர்-- கண்டசருக்கரை . 
அயிரகம் - 1.ஊமத்தங்காய் , 2.கருவூமத்தை. 
அயிரம் - கண்டசருக்கரை . 
அயிரியம் - நெட்டி . 
அயிரை -- ஓர்வகைமீன் . 
அயில் - கோரை . 
அயிலிடம் - சிற்றரத்தை . 
அயிவ- முசுமுசுக்கை . 
அயோமலம் -1, கடம் . 2. பானை . 
அர்க்கபந்து- தாமரைக்கொடி . 
அர்க்கம் -- எருக்கஞ்செடி . 
அரக்கம் -1 . அகில் . 2. எருக்கு . 3. கொம் 
பரக்கு . 4. திருநாமப்பாலை . 
அரக்காம்பல் -- செவ்வாம்பல் , 
அரக்கி - பாஷாண .. 
அரசன் -1 , கார்முகிற்பாஷாணம். 2. துருசு . 
3. பாணகெந்தம் . 
அரசன்விரோதி -1 . கொவ்வை . 2. பூவரசு . 
அரசானம் -- 1 . அரசு . 2. அரத்தை . 3 . 
தும்பராஷ்டம் . 
அரணியசாரணை -காட்டிஞ்சி. 
அரணியா- காட்டுக்கரணை . 

அரத்தம் - 1. செங்கடம்பு . 2. செங்கழுநீர் . 
3. செங்குவளை . 4.செம்பஞ்சு. 5.செம்பரத்தை. 
6. செம்பருந்து . 7. செம்மெழுகு . 3. செம்மை . 
9. பவளம் . 10. பொன் . 
அரத்தி -- செவ்வல்லி . 
அரத்தை - தும்பராஷ்டம் , இதுபேரரத்தை, 
அரத்தோற்பலம் - செங்கழுநீர் . 
அரந்தம் -1 . கடுக்காய் . 2. செங்கழுநீர் . 
3. தாமரை . 
அரணியகதலி 

- காட்டுவாழை . 
அரப்பதுமம் -- துளசி . 
அரப்பொடி - இரும்புத்தூள் , 
அரபி- கடுக்காய் . 
அரம்பை -1. அசமதாகம் . 2. வாழை . 
அரமனுபம் - வாழை . 
அரமா ரவம்- நாயுருவி . 
அரமியம்- பிரமிப்பூண்டு . 
அரமுறி-ஓர் செடி , இரும்புமுறிச்செடி 
யென்பர் . 

அரல்- சிலேட்டுமம் . 
அரலை -1. கோழை . 2. மரற்செடி . 
அரவம்- அதிமதுரம் . 


அரவமணிக்கல் --மணிக்குடல் . 
அரவிந்தம் - தாமரை . 
அரவின்விந்து- இரசதம் . 
அரளி -- 1 , நர்றிமரம் . 2. பீநாறிமரம் . 3 . 
பெருமரம் . 
அரளித்தொக்கு - பீநாறிப்பட்டை . 
அராம்பை -1 . கழுதை. 2. தும்பை . 
அரி-1 . கொடிவேலி . 2. மூங்கில் . 
அரிகாரம் -- சீனக்காரம் . 
அரிக்கி-- கடுக்காய் , 
அரிசந்தனம் - 1. தாமரைப்பூந்தாது . 2 . 
செஞ்சந்தனம் . 3. மஞ்சள் . 
அரிசம் -1 . மஞ்சள் . 2. மிளகு . 
அரிசயம் -1 . எலுமிச்சை . 2. கொன்றை . 
அரிசரி- அத்திக்கொழுந்து . 
அரிசா- 

பெருங்குமிழ் . 
அரிசாரணம் - மாவிலிங்கு . 
அரிசு - மிளகுக்கொடி , 
அரிணம் -- 1 . எலுமிச்சை . 2 , சந்தனம் . 
அரிணை - கள் , 
அரிசி -1 அரிசி. 2. கடுக்காய் 3. தானி 
யங்களுளொன்று. 

அரிசிவகையாறு -1 . அருனாவருசி . 2. உலூ 
வாவரிசி 3. ஏலரிசி . 4. கார்போகரிசி , 5 . 
விளவரிசி . 6. வெட்பாலையரிசி . இவற்றுட்சில 
வேறுமாம். 

அரிசு- தேன் . 
அரிட்டம் -1 . கடுகுரோகணி . 2. கள் . 3 . 
மிளகு . 4. முட்டை . 5. மோர் . 6. வெள்ளுள்ளி 
7. வேம்பு . 
அரிடம் -1. கடுகுரோகணி . 2. வேம்பு . 
அரித்திரம் - மஞ்சள் . 
அரிதகி - கடுக்காய்மரம் . 
அரிதம் --மஞ்சள் . 
அரிதளம் -1 . தாளகம் . 2. பொன்னரிதாரம் . 
அரிதாரம் -1 . தாளகம் . 2. பழுப்பு . 3 . 
பொன்னரி தார முதலியன . 
அரிதாலம் - பொன்னரிதாரம் . 
அரிதின்வயச்சி - 1. திருநாமப்பாலை . 2 . 
நன்னாரிக்கொடி . 

அரிது.- பச்சை . 
அரிநிம்பம்- மலைவேம்பு . 
அரிப்பிரியம் -1, கடம்பு. 2. சங்கு . 
அரிமஞ்சரி - குப்பைமேனிப்பூண்டு . 
அரிமல் - மாவிலிங்கமரம் . 
அரிமைதா- வெள்வேலமரம் . 
அரியசம் - கொன்றை . 
அரியசாரணை - மரலைங்குப்பூண்டு, 


भ 


தமிழ்ச்சொல்லகராதி . 


அரியாலுகம் -1. தக்கோலச்செடி . 2. தக் 
கோலவிதை . 
அரியுப்பு - கரியுப்பு . 
அரியீயம் - 1. நெட்டிமுட்டி . 2. செம்பு . 
அரில் - மூங்கில் . 
அரீடம் -1 . கடுகு , 2 , கடுகுரோகணி . 
அருக்கம் -- எருக்கு . 
அருக்கல் -- சுண்டக்காய்ச்சுதல் . 
அருக்கன் -1 . எருக்கு , 2. சுக்கு . 3. வேர்க் 
கொம்பு . 
அருகசனி - பேரேலம் . 
அருகஞ்சி - சீந்தில் . 
அருகணி --பிரண்டை . 
அருகம் - 1. அகிற்கட்டை . 2. சீந்திற்கொடி 
அருகி - கள் . 
அருகியாத்தம் - பூனைக்காலி . 
அருங்கலச் செவ்விதழ் - பொற்றாமரை. 
அருச்சுனம்-1 . அரக்கு . 2. எருக்கஞ்செடி . 
3. புல் . 4. நேத்திராரோகம் . 5 , மருது . 

அருசாவிரா- பெருங்குமிழ்மரம் . 
அருட்சோதி - கௌரிபாஷாணம் . 
அருட்டி- ) 

மிளகு . 
அருணாதி- வேம்பு . 
அருணினம் -1, திருநாமப்பாலை . 2. நன் 
னாரிக்கொடி . 

அருத்திரம் - மரமஞ்சள் . 
அருத்தம் -1 . குக்கில் , 2. பொன் . 
அருத்துருமம்- வெள்வேல் , 
அருதா- சதாப்புப்பூண்டிலை . 
அரு நாறு - வேம்பு. 
அருப்பம் -- தொடரிச்செடி . 
அருப்பலம் - அனிச்சமரம் . 
அருபாரம் - கையாந்தகரை . 
அரும்பி - குங்குமபாஷாணம் . 
அருளகம் --வெள்ளெருக்கு . 
அருள ரசி -1 . குடசப்பாலை , 2. வெட்பாலை . 
அருளம்- பொன் . 
அருளவம் -1 . அழிஞ்சில் , 2. பெருமாம் . 
அருளாதி - குடசப்பாலை . 
அருளாபு - சாரணைப்பூண்டு. 
அருளுவம் - பெருமரம் : 
அருளுறுதி - வேம்பு . 
அருண்மரம் - முதிராதமாதுளை .. 
அரேசகண்டு - கருணைக்கிழங்கு . 
அரேசிகம் --- வாழை . 
அரேணுகம் -1 . கடுமாத்தின்வேர் . 2. வான் 


அரைப்புக்கட்டி -இலுப்பைப்பிண்ணாக்கு . 
அரையாப்பு --ஓர் நோய். 
அரைவயிர் - பாதிக்கொடி . 
அரோட்டுமர- ஓர் கிழங்கின்மா. 
அல்குப்பை- பொற்றலைக்கையாந்தகரை . 
அல்குல்- பெண்குறி . 
அல்லம் - இஞ்சி . 
அல்லாரி -- வெள்ளாம்பல் , 
அல்லி -1 . ஆம்பல் , பலவகைப்படும் . 2 . 
காயா . 3. நெய்தல் . 
அல்லிகம்- பேய்க்கொம்மட்டி . 
அல்லியம்- கொட்டி . 
அல்லூரம் -- வில்வமரம் , 
அலக்கு - கிளை . 
அலகம் -1. யானைத்திப்பிலி . 2. வேப்பலகு . 
அலகழங்கு - திப்பிலி. 
அலகு- மகிழ் . 
அலகுசோலி -- 1 . அறுகு . 2. கற்றாழை . 
அலகை - 1. கற்றாழை . 2. காட்டுக்கற் 
றாழை . 3. துளசி . 4. பேய்க்கொம்மட்டி . 
அலங்காரம் - வெடிகாரம் . 
அலங்கிதன் - அரிதாரம் . 
அலங்கை - துளசி . 
அலசகம்- சோம்பு . 
அலத்தகம் -1 . செம்பருத்தி . 2. செம்பஞ் 
சுக்குழம்புமாம் . 
அலத்தம் -1 . செம்பஞ்சு. 2. செம்பருத்தி . 
அலந்தல்- செங்கத்தரி , 
அலமான் 


அருடம் - 


அலமிளகு- திப்பிலி. 


அலாரிதா- } அலரிச்செடி , 


அலர் -1. மஞ்சள் . 2. மிளகு . 
அலரி -1 . அலரி . 2. கோதுமை . 
அலாபதம் -- எலுமிச்சை . 
அலாபு -- சுரைக்கொடி . 

. 
அலி -- நறுவிலி . 
அலியன்- சடுக்காய் , கடுமரமென்றுங்கூறு 
வர் . 
அலுவீகம் -- வில்வமரம் . 
அலோகி- பசளைக்கொடி . 
அலோமி -- பொற்றலைக்கையாந்தகரை. 
அவ்வமை- இந்துப்பு . 
அவ்வையன் - கடுக்காய்ப்பிஞ்சு. 
அவ்விதை- நேர்வாளம் . 
அவகதவாய் - கீழ்க்காய்நெல்லிப்பூண்டு . 
அவக்கத்தலா- கீழ்க்காய்நெல்லி . 
அவகேசி -- பூத்துங்காயாதமரம் . 
அவசிகத்தம்- கடனுரை . 


மிளகு . 


அரைக்கீரை - ஓர் கீரை . 


அநுபந்தம் 


அவட்டம் - நாய்வேளை . 
அவடம்பதி - வசம்பு . 
அவத்தம் - நாய்வேளைப்பூண்டு. 
அவந்திக்கண்ணி- மெருகன் கிழங்கு . 
அவபத்தியம் - பத்தியந்தவறுதல் . 
அவய - வெண்கடுகு . 
அவயம்- இலாமிச்சை . 
அவரஞ்சக்காரம்- வெடிகாரம் . 
அவரை - கொள்ளுதுவரை முதலானவை . 
அவரோகம் - விழுது . 
அவலி- பூனைக்காலி , 
அவாகேசவுப்பி - பெருந்தும்பை 
அவாபுளப்பி - பிரமிப்பூண்டு . 
அவாரி -- சிறுநீர் . 
அவிகம் -- வைரரத்தினம் . 
அவித்தியம் - பாதரசம் . 
அவித்துருமம் - இருப்பைமரம் . 
அவி தூசம்- 

ஆட்டுப்பால் . 
அவிப்பிணம் - சுவரிலுப்பு . 
அவிரி - அவுரி , 
அவிருகம் - அதிவிடயம் . 
அவுசுப்பம் - தொடரிப்பூண்டு, 
அவுபலபாஷாணம் - விளைவுப்பாஷாண முப் 
பத்திரண்டினொன்று . 
அழகர் -- வெள்ளெருக்கு . 
அழகவேதம் - அதிவிடயம் . 
அழத்தியம் - பெருங்காயம் 
அழல்விரை - நேர்வாளம் . 
அழற்பால் - எருக்கு . 

அழிஞ்சில் - 1. அழிஞ்சிற்பட்டை . 2. ஓர் 
மரம் . 
அழுகண்ணி-- ஓர் பூடு . 
அழுங்கு - ) . ஆமை . 2. ஓர்வகைவிலங்கு . 
அளக்காய்- வெள்ளெருக்கு . 
அளகபேதம் - அதிவிடயம் . 
அளகம்- வெள்ளெருக்கு . 
அளத்தியம் -1. சவக்காரம் . 2 நீலபாஷா 
ணம் . 

அளத்துப்பச்சை - மருக்கொழுந்துச் 
சக்கிழத்தி . 
அளப்பம் - அங்கப்பிச்சு . 
அளப்புக்கு - முடக்கொத்தான் . 
அளத்துப்புல் - முயிற்றுப்புல் . 
அளமம் - பொன் . 
அளர் - 1. நீர் . 2. மஞ்சள் . 
அளர்க்கம்-- ) 
அளருகம் 
அளவன் -- சொரபாஷாணம் . 
அளவினர் நர்வாளம் . 


அளி - 1. கள் . 2. காய் . 3. மது . 
அளுங்கு - அழுங்கு . 
அளேசுவெப்பம் . 
அளேசுவெப்பு - 

அதிவிடயம் . 
அளேருகம் - தூதுவளை . 
அற்கத்தி- திப்பிலி . 
அற்கம் -- வெண்டுளசி , 
அற்பகந்தம் -- செந்தாமரை . 
அற்பகேசி - வசம்பு. 
அற்பபத்திரம் - ஓர் துளசி . 
அற்பபதுமம்-- செந்தாமரை. 
அற்பமாரிடம் - சிறுகீரை. 
அற்பருத்தம் - வாழை . 
அறகப்பிளப்பி - திருநாமப்பாலைப்பூண்டு 
அறக்கம் --சுக்கு . 
அறசம் - கத்தரி . 
அறசோகணக்கு- கருணைக்கிழங்கு . 
உறணை - காட்டுக்கருணை . 
அறத நம்- மிருதபாஷாணம் . 
அறமறை - வாழை . 
அறனையம் -- காட்டுக்கருணை . 
அறம்பை - தும்பை . 
அறாமை- கவிழ்தும்பை . 
அறிகண்ணி - எருக்கங்கிழங்கு . 
அறிக்கி- கடுக்காய் . 
அறிசா- பெருவரைமீன் . 
அறிட்டம் -- 1. கடுகுரோகணி , 2 , மிளகு . 
3. வேம்பு. 
அறிப்பலம் - திப்பிலி , 
அறியல் - மூங்கின்மரம் . 
அறுகீரை - அறைக்கீரை . 

அறிவழி - 1. கள் . 2. பிசாசம் . ( சூ . நிக் . ச : 
சரு .) 
அறுகு - அறுகம்புல் , பலவகைப்படும் : 
அறுபதம் --கையாந்தகரை . 
அறுவகைட் பேதி - உஷ்ணபேதி , கொம் 
பன்பேதி, படுவன் பேதி , மாங்கிஷபேதி , விஷ 
பேதி எனப்பலவகைப்படும் . 

அன்பகம் - 
அன்பகர் 

. 
அன்றெரிந்தான்பூடு - சிறுபுள்ளடி , 
அன்னசுத்தி- நெய் . 
அன்ன தாழை - அன்னாசி , 
அன்னபம் - ஆல் . 
அன்னபேதி - ஓர் மருந்து . 
அன்னம் - தங்கம் . 
அன்னவம் - கடல். 
அன்னாசி - பறங்கித்தாழை . 
அன்னார். கல்நார் . 


} சமுத்திரசோகிப்பூண்டு 


தூதுவளை , 


2 


50 


தமிழ்ச் சொல்லகராதி . 


ஆகிருமணத்தம்-} புன்கமாம். 


அனகம் - புல்லுருவி . 

ஆகாயழலி - ஆகாயத்தாமரை. 
அனந்தை - கொத்தான் கொடி . 

ஆகாயவெளி - மூளை . 
அனந்தர்--பருத்தி . 

ஆகாரம் - சாப்பிடுதல் . 
அனந்தாம்-- வேலிப்பருத்தி . 

ஆகியபத்திரம் - தாமரை . 
அனந்தன் - வெடியுப்பு . 

ஆகிரந்தம் - 
அனயகம் -1 . இருவாட்சி . 2. மல்லிகை , 
அனாவன்- வெந்தோன்றி , அநரவன் என 

ஆகுபாஷாணம் -1. எலிப்பாஷாணம் . 2 , 
வும் வரும் . 

காந்தக்கல் . 3. வெள்ளைப்பாஷாணம் . 
அனலிழகம் - சூரியபுடம் . 

ஆகுலி -சிற்றரத்தை . 
அனாசிப்பூ - ஓர் பூ . 

ஆகேறு- கொன்றை . 
அனாரியதித்தம் - நிலவேம்பு. அநாரியதிந்தம் ஆச்சமரம் - மூகைப்புல் . 
என்று மெழுதுவர் . 

ஆச்சாதநபலை - பருத்திப்பூண்டு . 
அனிச்சை - நாக மல்லிகை, அநிச்சைஎனவு 
மெழுதுவர் . 

ஆச்சாமரம் -- 1 . கள்ளி . 2. மராமரம் . 

ஆச்சுவரி -- அரசமரம் . 
அனிஞ்சில் - வில்வம் . 
அனீசு-- நட்சத்திரச்சீரகம் . 

ஆசவத்துரு- பனைமரம் . 

ஆசவம் -1 . கள் , 2. மது . 
அனுக்கம் - சந்தனம் , அநுக்கமெனவுமெழு 

ஆசனி -1 . பலாமரம் . 2. பெருங்காயம் . 
துவர் . 

ஆசாசி -- சீந்தில் , 
அனுகம் 

செஞ்சந்தனம் , அநுகமெனவு 
மெழுதுவர் . 

ஆசாடம் -- 1 . மரக்கொம்பு . 2. முருக்கு . 
அனுட்டனம் - சேம்பு , 

ஆசியபத்திரம் - தாமரை . 
அனுமாசாக்கா - பொன்னாங்காணி , 

ஆசியம் - கருஞ்சீரகம் . 

ஆசினி -- 1 . ஈரப்பலா . 2. மாவயிரம் . 
அனூபசம் - இஞ்சி. 

ஆசுணம் -1 . அசோகு . 2 , அரசு . 
ஆசுரம்- இஞ்சி . 
ஆசூசம் - சூதகம் . 

ஆசூரம்-- வெள்வெங்காயம் , 
ஆக்கிநேயம் - விபூதி , 
ஆக்கொத்துமம் --- கொன்றை . 

ஆசையம் - பொன்னாகம் . 
ஆக்கொல்லி -- தில்லைமாம் . 

ஆஞ்சில் - இசங்கஞ்செடி . 
ஆகத்தினெய் - புருவமத்தியம் . 

ஆட்டாங்கள்ளி - திருகுகள்ளி . 
ஆகம் - சுரை . 

ஆட்டாங்கோரை - ஒர் கோரை . 

ஆட்டுக்கால் -- அடம்பு . 
ஆகரி - திப்பிலி 
ஆகவாம் -- பலி . 

ஆடகத்தி- குங்குமபாஷாணம் . 
ஆகாசகருடன் -1 , கொல்லன் கோவை . 2 . 

ஆடகம் -1 . சிறுகாஞ்சொறி . 2 , சிறுநாசப்பூ . 
கோவை . 3. சீந்தில் . 4. பேயத்தி . 

3. துவரை.. 
ஆகாசத்தாமரை - 1. ஓர் நீர்ப்பூண்டு. 2 . 

ஆடகி - துவரைச்செடி . 
கொட்டைப்பாசி . 

ஆடசை துவரை. 
ஆகாசதான் -- ஒட்டடை , 

ஆடம் - ஆமணக்கு . 
ஆகாசதானம் --கொட்டைப்பாசி . 

ஆடலை - 1. பூவில்லாமரம் . 2. பூவிளா . 
ஆகாசதூள் - ஒட்டடை , 

ஆடனசம் - தோவனார் . 
ஆகாசமயம் - சூரியம் , வெறுமை . 

ஆடாசம் -- கெந்தியுரிபாஷாணம் . 
ஆகாசவல்லி- சீந்தில் , 

ஆடாதோடை- ஓர் மருந்துச்செடி . 
ஆகாசி 

ஆடுதின்னாப்பாளை - 1 , பாதாள மூலி . 2 . 
ஆகாடம் -1. செந்நாயுருவி . 2. வெண்ணா புழுக்கொல்லி . 
யுருவி , 

ஆடையொட்டி - ஓர் பூடு, சேலைப்பேன் என் 
ஆகாயக்கரி - ஆகாயமுள்ளுவெள்ளரி , பாருமுளர் . 
ஆகாயதந்தம் -- நகம் . 

ஆண்குமஞ்சான் - குங்கிலியம் . 

ஆண்செருப்படி - சிறு செருப்படை . 
ஆகாயமாஞ்சி --- 

ஆண்டலை - பூவில்லாமரம் . 


VIRMEI 


அநுபந்தம் . 


கக 


ஆண்டை - 1. அழிஞ்சில் . 2. ஆண்மரம் . 
3. காத்தொட்டி . 4. தேட்கொடுக்கி . 
ஆணகம் -1 , கோளகபாஷாணம் , 2. சுரை . 
ஆணங்காய் - ஆண்பனையின் காய் . 
ஆணவம் - கோளகபாஷாணம் . 
ஆணாப்பிறந்தோன் -1 . ஆவாரை . 2. கழுக் 


காணி . 


ஆண்க்குருத்து- தெங்கு பனை முதலியவற் 
றின் குருத்து . 
ஆணிச்செருக்கம் - இலவணபாஷாணம் . 
ஆணிப்பூ 

கண்ணில்வருமோர்நோய் . 
ஆணிப்பூடு - 
ஆணிவேர் - உச்சிவேர் , மூலவேர் . 

ஆத்தா -1. அணி நுணாமரம் . 2. சீத்தா . 3 . 
மனிலா . 
ஆத்தாரழத்தான்- பூனைக்காலி . 
ஆத்தி- திருவாத்தி . 
ஆத்திக்கனி - வெருகஞ்செடி . 
ஆத்திட்டி - நீர்முள்ளிக்கொடி . 
ஆத்திரதம் - இஞ்சி . 
ஆத் துமபுத்தர் - பூனைக்காலி . 
ஆத்துமம் --அரத்தை . 
ஆதம் - கூந்தற்பனை . 
ஆதம் பேதி - செப்பு நெருஞ்சிற்பூண்டு . 
ஆதளை -1 . ஆதளைச்செடி . 2. ஆமணக்கு . 
3. காட்டாமணக்கு . 
ஆதார 

தண்டம் -- முதுகெலும்பு . 
ஆதி -1 . ஆடாதோடை . 2. காய்ச்சற்பாஷா 
ணம் . 3. மிருதபாஷாணம் . 
ஆதிக்குரு - பூவழலை , முப்பூவென்பர். 
ஆதிகடுஞ்சாரி -- நவச்சாரம். 
ஆதிகம் - சிறுகுறிஞ்சா. 
ஆதிகல் நாதம் - அன்னபேதி . 
ஆதிகுடி -- சவுக்காரம் , 
ஆதிச்சரக்கு- சூதம் . 
ஆதித்தம் -1. காவிக்கல் . 2. துரிசு . 
ஆதித்தன் - ஆதிகுரு . 
ஆதித்தன்கூர்மை 
ஆதித்தன்வெள்ளை 

இலவணபாஷாணம் . 
ஆதிதேவன் - புத்தன் . ( சூ . நிக . க : கஎ . ) 
ஆதிபதி - விந்து . 
ஆதிபரம்- சாதிக்காய் . 
ஆதிமகாகுரு - துரிசு . 
ஆதிமகாநாதம்-லொகமணல் , 
ஆதிமருந்து- திரிகடுகம் . 
ஆதியாமம்- மூகைப்புல் . 
ஆதிரவிச்சிலை - காவிக்கல் . 
ஆதிரெளத்திரம் - சவ்வீரம் . 


ஆதிவிந்து - 1. கார்முகிற்பாஷாணம் . 2 . 
நீலபாஷாண்ம் . 3. மழை . 
ஆதிவிராகன் - சோரபாஷாணம் . 
ஆதிவிராட்டியம் - வெள்ளைப்பாஷாணம் . 
ஆதிவிராட்டியன் -1. சூதபாஷணம் , 2 . 
சோரபாஷாணம் . 
ஆதுலம் - கள் . 
ஆதொண்டை- காத்தொட்டி . 
ஆநகம் -- தேவதாரம் . 
ஆநந்தமூலி - கஞ்சா. 
ஆநந்தவல்லி - கோழித்தலைக்கெந்தகம் . 
ஆநந்தவாதி - கௌரிபாஷாணம் . 
ஆநந்தி - அரத்தைப்பூண்டு . 
ஆநந்தை -1 . புறாமுட்டி . 2. பேராமுட்டி . 
ஆப்பு - எட்டி . 
ஆபாம்-- மிளகு, 
ஆபூடம் -துத்தநாகம் . 
ஆபூப்பியம் - நஞ்சுக்கொடி . 
ஆம்பல் - 1. அல்லி. 2. நெல்லி . 3. புளி 
யாரை . 4. மூங்கில். 
ஆம்பலா - புளியாரைப்பூண்டு . 
ஆம்பலாம் - புளியமரம் . 
ஆம்பி காளான் . 
ஆம்பிரம் - 1. புளிப்பு . 2. புளிமாமாம் . 
ஆம்பிலம் -1 . கள். 2. சூரை, 3. புளியமரம் . 
ஆம்பு - காஞ்சொறி . 
ஆம்புயம் - இரதம் . 
ஆம்புலம் - 
ஆம்பூறு 

சூரை . 
ஆம்மிலம் - புளி . 
ஆமகணம் ஓர் நோய் , 
ஆமடி - காஞ்சிரம் . 
ஆமண்டம் 1. ஆமணக்கு . 2. சிற்றா 
மணக்கு . 

ஆமணக்கு - செவ்வாமணக்கு முதற் பல 
வகையாம் . 
ஆமணக்குழத்து - ஆமணக்கங்கொட்டை . 

ஆமம் - 1. சீதம் . 2. சீதவழுப்பு. 3. சீதக் 
கட்டு . 4. கடலை . 5. துவரை . 
ஆமயம் -- நோய் . 

ஆமரகோளா - கடுக்காய்ப்பூ , ஆமரகோள 
மெனவும் வரும். 

ஆமரம் - எட்டி . 
ஆமரிகம் -- நெல்லி , 
ஆமலகமலம்- ஆகாசத்தாமரை. 
ஆமா - நெல்லிக்கனி . 
ஆயிரம் - 1. புளிப்பு. 2. புளியமரம் . 3. மா 
மரம் . 
ஆமிலம் - 1. புளிப்பு . 2. புளியமரம் . 


கஉ 


தமிழ்ச்சொல்லகராதி . 


ஆமிலை - புளியாரை . 
ஆமேற்புல்லூரி -- கோரோசனை . 
ஆமைச்சுரம் -சிறுபிள்ளைகளுக்கு வருமொரு 
சுரம் . 
ஆய்மலர்- தாமரை . 
ஆயசூரி- கடுகுப்பூண்டு , 
ஆயத்துக்கருத்தன் - அஞ்சனபாஷாணம் . 
ஆயினி -- ஆசினி. 
ஆயுள்வேதம் - வைத்திய நூல் . 
ஆர் -1. அத்தி. 2. கொன்றை . 
ஆர்க்கங்கோடன் -- கொல்லன் கோவை , 
ஆர்க்கம் - 1. அகில் , 2. சந்தனம் , 3 . 
கொல்லன் கோவை , 4 , பித்தளை . 
ஆர்க்கு - எருக்கு . 
ஆர்க்குவதம் - கொன்றை . 
ஆர்கதி . 

திப்பிலி . 
ஆர்கே . 
ஆர்கோதம் - கொன்றை . 
ஆர்பதும் - அரத்தை. 
ஆரகோரம்- கொன்றை . 
ஆரசகம் -- அகில் , 
ஆரத்திரகம் 
ஆரத்திராசாகம் 
ஆரம் -1. அஞ்சனபாஷாணம் . 2. ஆத்தி . 
3. கடம்பு . 4. கோடகசாலை . 5. சந்தனம் . 
ஆரவரியம் - அரசு . 
ஆரவலர்- காட்டாத்திப்பூ . 

ஆராகரியம் - அரசு ; ஆராகவரியமென்றும் 
பெயர் . 
ஆராதி - சத்துரு. 
ஆரியகம் -- சிறுகுறிஞ்சா. 
ஆரியவாசியம் - ஓமம் . 
ஆரியன் - அதிவிடயம் . 
ஆரினி -- மயானம் .. 
ஆருகதம் 

நாவல் . 
ஆருவம்- தண்ணீர் . 
ஆரே - ஆத்திமரம் . 
ஆரை -1 . அத்திமரம் . 2. ஆரை , 3. நீரு 
ளாரை . இனிச்செவ்வாரை முதலிய பலவகை 
யாமென்பர் . 

ஆரைக்காலி - தாழைக்சோரை . 
ஆரோக்கியம் --சௌக்கியம். 
ஆல் - ஆலமாம் . 
ஆலக்கச்சி- அரிதாரம் . 
ஆலக்கட்டி- 

துரிசு . 
ஆலக் கொடி- தாளகம் . 
ஆலக்கொடிச்சி - அரிதாரம் . 
ஆலகாலம் -1 . நஞ்சு, 2. நிலவாகை . 


ஆலகிரீடை - அலரி , ஆலக்கிரீடையென் 
றுங்கூறுவர் . 
ஆலங்கட்டி - துரிசு . 
ஆலசம் -1, சோம்பு . 2. நெல்லி . 
ஆலசியம் - சோம்பு . 
ஆலம் -1. ஆல் . 2. துரிசு . 3. புன்கு , 4 . 
மாவிலிங்கு . 
ஆலாங்கட்டி -- 1 . நீர் . 2. கன்மழை . 
ஆலாலம் -1 . நஞ்சு . 2. வௌவால் . 
ஆலி - கள் . 
ஆலீநகம் -- துத்தநாகம் . 
ஆலூகம் - வில்வம் . 
ஆலை -1 . கருப்பஞ்சாறு , 2. கரும்பு . 3 . 
ஓர் யந்திரம் . 

ஆவம்- குங்குமமாம் . 
ஆவரை -1 . ஆவிரை. 2. நிலவாகை . 
ஆவல்லி - சீந்தில் . 
ஆவாகை- நிலவாகை . 
ஆவாரை-1 , ஆவிரை. 2. நிலவாகை . 
ஆவிபத்தம் 
ஆவிபதம் 
ஆவிப்பத்திரம் - புகையிலை . 
ஆவிரங்காய் - ஆவாரைக்காய் . 
ஆவிரை - ஒருசெடி . 
ஆவின் - புல்லுருவி . 
ஆவு- குன்றி . 
ஆவேகி - ஆடுதின்னாப்பாளை . 
ஆள் -1 . அரசு. 2. தொட்டால்வாடி . 
ஆள்வள்ளி-1. மலைச்சருக்கரை . 2. வள்ளி. 
ஆளிவிதை-- ஓர் விதை , இது சீனாதேசத்தி 
லுள்ளதென்பர் . 
ஆற்கோதம் - கொன்றை . 
ஆற்றலரி -1. சுடலைப்பூச்செடி . 2. சேங் 
கொட்டை . 
ஆற்றின்வித்து - கர்ப்பூரசிலாசத்து . 
ஆற்றுக்கொடி - பேய்த்தும்மட்டி . 
ஆற்றுச்செருப்படி- செருப்படியென்னு 
ஆற்றுச்செருப்படை- மோர்பூடு. 
ஆற்றுத்தும்மட்டி -- பேய்ச்கொம்மட்டி , 
ஆற்று நெட்டி- நீர்ச்சுண்டி . 
ஆற்றுபச்சை - நாகப்பச்சை . 
ஆற்றுப்பாசி.-- ஓர் நீர்ப்பூடு . 
ஆற்றுப்பூத்தான் - பூனைக்காலிப்பூண்டு. 
ஆற்றுப்பூவரசு -- ஒர் செடி . 
ஆற்றுமரி- நீருமரிச்செடி . 
ஆற்றுமல்லி --ஓர் மல்லிகை. 
ஆற்றுமுள்ளங்கி - மணன் முள்ளங்கி . 
ஆற்றுமுள்ளி- கண்டங்கத்தரி . 
ஆற்றுமேலழகி - ஓர் பூண்டு . 


ஆருத்தம் } காவல் . 


அநுபந்தம் . 


கங் 


ஆறம் - குடசப்பாலை . 
ஆறரிசி- அரிசிவகைபார் . 
ஆறுகிராணி- பித்தக்கிராணிமுதலியன . 
ஆறுசூலை- பித்தசூலை 

முதலியன . பொருட் 
டொகை நிகண்டிலறிக . 
ஆறுபருவம் - கார்காலமுதலியன . 
ஆறுமலடு - சூதகமலடுமுதலியன. 
ஆன்றடங்கார் - கோதுமை ரொட்டி . 
ஆனத்தேர் - விடத்தேர் . 
ஆனந்தக்கரந்தம் - மருக்கொழுந்து . 
ஆனந்தம் -- அரத்தை. ஆநந்தம் எனவும் 
வரும் . 
ஆனம் - கள் . 
ஆனை - அத்தி . 
ஆனைக்கண்ணி - அத்தித்தளிர் . 
ஆனை கீகன்று - அத்தி . 
ஆனைக்கொம்பன் -- ஆனைவாழை . 
ஆனைத்தடிச்சல் -1. புளிநரளை. 2. புளிய 


இங்குகாதி - பீதரோகணி . 
இங்குக்காண்டான் - 1. நீர்முள்ளி 2. நெ 
ருஞ்சில் . 3. பெருங்கரும்பு . 
இங்குடுமம் - இங்கு . 
இங்கு தாதி- பீதரோகணி . 
இங்குதாரி - கோரோசனை . 
இங்குதாழி -- பீதரோகணி 
இங்குதூரி- கோரோசனை . 
இங்குராமம் - பெருங்காயம் . 


இங்குலிகம்-} சாதிலிங்கம் . 


ரணை . 


ஆனைத்தும்பை- பெருந்தும்பை . 
ஆனைநெருஞ்சில் -1.புளியாணை . 2. பெரு 
நெருஞ்சி . 
ஆனையறுகு - ஓரறுகு . 
ஆனைவணங்கி -1 . தேட்கொடுக்கி . 2 : ஆனை 
நெருஞ்சில் . 


இச்சயம் - ஆசை. 
இச்சலம் - நீர்க்கடம்பு . 
இச்சி -1 . அரசு . 2. ஆல் . 3. இத்தி . 
இச்சியம் 
இச்சியல் 

கடுகுரோகணி , 
இச்சியால் -1, இத்தி . 2 , கல்லித்தி . 
இசங்கு -1 . சங்கங்குப்பி . 2. சங்கஞ்செடி . 
இசருகம் - வெள்ளைத்தும்பை . 
இசிகர் - கடுகு . 
இசிதாரு - கடம் . 
இசிப்பு -1 . இசிவு . 2. வயிற்றுவலி . 
இசிபலம் - பேய்ப்புடோல் . 

சுக்கோல்வித்து- ஓர் விதை . இதை நீரி 
லிட்டு விதையை நீக்கிவிட்டுச் சாப்பிட்டால் 
நீர்க்கடுப்பை யுடனே போக்கிவிடும் . இதனை 
இசப்கோல்விதையென்றுங்கூறுவர் . 
இசுதாரு 

கடப்பமரம் . 
இசைமடந்தை - சரச்சுவதி . ( சூ.நிக.க : கூடு .) 
இசைமுட்டி . செருந்தி . 
இசைமூடி -சிலந்திநாயகம் . 
இஞ்சம் - வெந்தோன்றி . 
இஞ்சி . - 1. இஞ்சி , 2. கொத்தான் . 
இஞ்சுசாறு - வெல்லம் . 
இட்டம் -- ஆமணக்கு . 
இடக்கு -- சங்குமுடி . 
இடங்கணம் வெண்காரம் . 
இடயிகம்- மகளிர்சூதகம் . 

டபவாகனன் - எருமைநாக்கிப்பூண்டு . 
இடவகம் - இலவங்கம் . 
இடற்சம்-- குக்கில் , குக்கிற்பிசினென்றுங் 
கூறுவர் . 
இடாடிமம் 

தாதுமாதுளை . 
இடாபிரமம் - 
இடிகம்- பெருமருந்துக்கொடி . 
இடுகால் -பீர்க்கங்கொடி . 
இடுபலம் - பேய்ப்புடோல் . 
இடும்பை - எலி . 
இடுமோலி -- ஓர் மரம் . 


இக்கவம் --கரும்பு. 
இக்கிரி- முள்ளிக்கீரை . 
இக்கு- கரடி . 
இக்குக்கந்தை -1 . நாணல் , 2. நீர்முள்ளி.. 
3. நெருஞ்சில் , 4. வெள்ளை விரலிச்செடி , 
இக்குரம் - நீர்முள்ளி . 
இக்குவாகு - பேய்ச்சுரை. 

க்குற மூலி - பெருமருந்து . 
இ V- கஸ்தூரிமஞ்சள் . இகஷியெனவும் 
வரும் . 
இகசுக்கு - நீர்முள்ளிப்பூண்டு . 
இகலி - பெருமருந்து . 

வெண்ணெய் . 
இகனி -- வெற்றிலை . 
இகுசு- 

மூங்கில் . 
இகுடி --காத்தொட்டி . 
இகுளி-- கொன்றை . 
இங்கஞ் செடி - முத்தாயிலைச்செடி . 
இங்கரி 

கஸ்தூரி . 
இங்கு - பெருங்காயம் . 


அக 


இகளை - 


} 


- 


இங்கிரி - } கஸ்தூரி . 


கச 


தமிழ்ச்சொல்லகராதி . 


இந்துவாரி - தண்ணீர்விட்டான் . 
இந்துழி - பெருங்காயம் . 
இந்துள் 
இந்துளபம் - நெல்லி. 
இந்துளி 
இந்துறு--- இலந்தை . 
இபங்கம் - புளிமா . 
இபரந்து - கல்லுப்பு . 
இம்பி - கருந்தினை . 


இம்மிகம்- } மின்கு. 


இண்டு -1 . ஈயச்செடி . 2. புலிதொடக்கி . 
இண்டை - 1. ஈகைக்கொடி . 2. தாமரை 
மாலை . 3. முல்லை , 
இணர்- 1. கிச்சிலி . 2. தளிர் . 3. மாமரம் . 
இத்தம் - புளியமரம் . 
இத்தி - இச்சி : 
இத்து 
இத்துரா- காவட்டம்புல் .. 
இத்துரு - 
இரதம் - வேற்றுமருந்தால் முறித்த இரதம் 
இதழ் -1 . ஓரிதழ்த்தாமரை. 2. சாதிபத்திரி . 
இதழி - கொன்றை . 
இதள் -1. இரதம் . 2. சிறு தூறு. 
இதளை -- கொப்பூழ் . 
இதை - காராமணி , 
இந்தம்வரம் --நீலோற்பலம் . 
இந்திரகந்தம் - நன்னாரி , இந்திரசுகந்தம் 
எனவும் வரும் . 
இந்திரகோபம் - தம்பலப்பூச்சி . 
இந்திரசாலி --- அழிஞ்சில் . 
இந்திரசுரசம்- நொச்சி . 
இந்திரதிரு- மருதமரம் . 
ந்திரபம் --1 . பாலை . 2. வெட்பாலை . 

திரபலம் - வெட்பாலையரிசி . 
இந்திரபாஷாணம் - வைப்புப்பாஷாண முப் 
பத்திரண்டினொன்று . 
இந்திரபுட்பம் - 

வெந்தோன்றி . 
இந்திரபுட்பி - 
இந்திரவம் -- வெட்பாலை . 
இந்திரவல்லி -1 . தளிர் . 2.முடக்கொத்தான் . 
ந்திரவாசம் - 

நெய்தற்கொடி . 
இந்திரவாமம் 
இந்திரவாருணி - பேய்க்கொம்மட்டி . 
இந்திராணி 


இம்பிலம் 
இம்பூறல் - சாயவேர் . 
இமதம் - பெருங்காயம் . 
இமம்- பனி . 
இமயகிரி -- யோனி , 
இமலம் - மரமஞ்சள் . 
இமவாலுகை - பச்சைக்கருப்பூரம் . 
இயக்கினி - கண்டங்கத்திரி . 
இயக்குரோதம் - ஆல் . 
இயந்திரி - இத்தி . 
இயம் - மிருதார்சிங்கி . 
இயல்பு --வில்வம் . 
இயல்பூதி -1 . இண்டிலை . 2. நாய்வேளை . 
3. வில்வம் . 
இயவகம் - 

--- காராமணி . 
இயவசம் - புல் . 
இயவபலம்- மூங்கில் . 
இயவாசம் - சிறுகாஞ்சொறி . 
இயவானி -- ஒமம் . 
இயவை - குளநெல் , துவரை . 
இயாகதம் - 1. சிற்றகத்தி . 2. துத்தி . 
இயாகம் 
இயாதம் கொன்றையிலை . - 
இயாபகம் . ) 
இயாவம் - சுக்கு . 

இயாசாவியம் - கொன்றை . இயுசாவியம் 
என்றுங்கூறுவர் . 
இயைமே -1 . கொன்றை . 2. வாழை . 
இரகதம் - துத்தி . 
இரகம் - சூரியகாந்தம் . 
இரசகபுவம் - கடைச்சரக்கு . 
இரசகம் - பீர்க்கு . 
இரகற்பூரம் - ஓர் மருந்து . 
இரசகன் -- வண்ணான் . 
இரசகுளிகை - இரும்பைப்பொன்னாக்கு 
மருந்து , இது : சித்தர்செய்வது . 

இரசகெந்தபாஷாணம் - சாதிலிங்கம் . 
இரசசெந்தூரம் - ஓர் செந்தூரம் , 


இந்திராணகை } நொச்சி . 


சந்திரி -1 . இச்சிச்செடி , 2. நன்னாரி . 
இந்திரியம் -1 .சுக்கிலம் . 2. பஞ்சேந்திரியம் . 
இந்திரியவம் - வெட்பாலை , 
இந்தீவாம் -1 . கருங்குவளை . 2. கருநெய்தல் . 
இந்திரேகம் 

வெட்பாலை . 
இந்திரேபம் 
இந்திரேயம்- வெட்பாவட்டை , 
இந்திரை - அரிதாரம் . 
இந்து --- 1. எட்டி , 2. கௌரிபாஷணம் . 3 . 
பச்சைக்கருப்பூரம் . 
இந்துகமலம் - வெண்டாமரை . 
இந்துப்பு -1. பனிக்கூர்மை . 2. பூரித்தின் 
மித்துரு . 3 , மதிக்கூர்மை . 4. மதியுப்பு . 
இந்துமாரம் - கடம்பு . 


AmaPALIER 


- 


அநுபந்தம் . 


இரத்தவீசம் - மாதுளை , இதன் கனியுமாம் . 
இரத்தி -1 . இத்தி . 2. இலந்தை . 
இரத்திநம் - 1. அரத்தை. 2. நவமணிப் 


பொது . 


இரசதம் - 1. வெள்ளி . 2. ஈசுரவித்தென் 
றுங் கூறுவர். 
இரசதாளி -- ஓர் வாழை . 
இரசநாதம் --- இரசம் . 
இரசபலம் -- தெங்கு . 
இரசபாஷாணம் - கடுகிய காந்தியென்னும் 
பாஷாணம் . 

இரசபுட்பம் - இரசபற்பம் , இரசகருப்பூரமு 
மாம் . 
இரசம் 

- 1. பூந்தாது . 2. மதம் . 3. மா . 4 . 
மிளகுநீர் . பாதரசமுதலிய பலவுங் கூறுவர் . 
இரசமணி -- இரசங்கட்டியமணி . 
இரசமாத்திரை -- இரசகுளிகை . 
இரசமாதா - அப்பிரகபாஷாணம் . 
இரசலிங்கம் - சாதிலிங்கம் . 
இரசவாதம் - இரும்பு முதலியவற்றைப் 
பொன்னாக்குவது . 
இரசவாழை - பேபன்வாழை . 
இரசனா - அரத்தை , 
இரசனி -1 . ஒளரி . 2. மா மஞ்சள் . 
இரசாலம் -- 1. கரும்பு . 2. கோதுமை , 3 . 
பலா . 4. மாமரம் . 

இரசிதசுத்தி-- ஈயம் . 
இரசுனம் - உள்ளி . 
இரசோனகம் - வெள்ளைப்பூண்டு, இரசோநம் 
என்றும் வரும். 

இரஞ்சனம் --செஞ்சந்தனம் . 
இரண்டிகை- இண்டைச்செடி . 
இரணங்கொல்லி -- தும்பை . 
இரணி- குருவியால் . 
இரத்தகழிச்சல்-- ஒர் பேதி . 
இரத்தகுமுதம் 

செவ்வாம்பல் . 
இரத்கைரவம் 
இரத்தகோகனகம் -- செந்தாமரை . 
இரத்தசந்தனம் - செஞ்சந்தனம் . 
இரத்தசாகம் - செங்கீரை . 
இரத்தபலம் -- ஆலம்பழம் . 
இரத்தபலை - கொவ்வைப்பழம் . 
இரத்தபாஷாணம் - வைப்புப்பாஷாணத்தி 
னொன்று , 
இரத்தபாரதம்- சாதிலிங்கம் . 
இரத்தபிண்டம் - சீனமல்லிகை . 
இரத்தபுட்பிகா - மூக்கிரட்டை . 
இரத்தம் - 1. உதிரம் . 2. குங்குமப்பூ . 3 . 
சாதிலிங்கம் . 4. செம்பு . 5. பவளம் . 

இரத்தமண்டலம்- செந்தாமரை , 
இரத்தமாரணம்- காவிக்கல் , 
இரத்தவடி - வைசூரிக்குரு . 
இரத்தவள்ளி- செவ்வள்ளிக்கிழங்கு , 


இரத்திரி - இத்திமரம் . 
இரத்தோற்பலம் - செங்குவளை . 
இரதகம்- இத்தி. 
இரதசந்தியாகம்- செந்தாமரை , 
இரதம் -1 . இரசம் , 2. பாதரசம் . 3. மா . 
இரதி - 1. இலந்தை . 2. கார்த்திகைப்பூ , 
து காந்தள் . 
இரதிகாதலன் - மன்மதன் . (சூ . நிக.க : உரு. ) 
இரதிகாந்தன்- தாமரை , 

)) 
இரம்பிலம் 
இரமடம் - பெருங்காயம் . இராமடம் எனவும் 
வரும் . 

இராமப்பிரியம் -- தாமரை, இராமாப்பிரியம் 
எனவும் வரும் . 

ரலை - புல்வாய் . 
இரவிகாந்தம்- சூரியகாந்தக்கல் . 
இரவிபீசம் - சூடன் . 
இரவிமது- வெள்ளி , 
இரவு - மஞ்சள் , 

ரவெரிமரம் - சோதிவிருக்கம் . 
இரணி -- கொன்றை . 
இராக்கசி - கருஞ்சோளம் . 
இராகவி - பெருநெருஞ்சிற்செடி . 
இராகவிண்ணாடகம்- கொன்றை . 
இராகி - கேழ்வாகு . 
இராக்கூச்சிட்டம் -உள்ளி , 
இராகேசுரம் - கருப்பூரம் . 
இராசகனி - எலுமிச்சங்கனி . 
இராசகீரி -- வெள்ளைக்கீரி , 
இராசசூயம் - தாமரைப்பூ . 
இராசயுகம் -- பாலை . 
இராசவள்ளி -- ஓர் கொடி , 
இராசவிருக்கம்- கொன்றை . 
இராசனை- வெள்ளைப்பூண்டு , 
இராசியம் - தாமரைப்பூ . 
இராசில் - மகிழம்பூ . 
இராசீவம்- தாமரைப்பூ . 
இராசுனை - சிற்றரத்தை . 
இராடம் --வெங்காயம் , 
இராத்திரி - மஞ்சள் . 
இராத்திரிகாசம் - வெண்டாமரை . 
இராத்திரிவேதம் - கோழிச்சேவல் , 
இராந்துண்டு - இலந்தை , 
இராமக்கம் - ஓர் நோய் . 


கசு 


தமிழ்ச்சொல்லகராதி . 


இராமமாம் -1 . அணாநுணாமரம் . 2. ஆத்தா . 
3. மன்னிலா . 

இராவடம் - அசோகு . 
இராவடி -1 . ஏலம் . 2. பேரேலம் . 
இராவணன் மீசை- ஓர் பூண்டு , இது : புல் . 
இராவறிவன் -- சேவல் , 
இரிசியா- பூனைக்காலி . 
இரிஞ்சி- மகிழ். 
இரியல் -- இலவங்கப்பட்டை . 
இருகுமிழி -1. குமிழ். 2. நீர்க்குமிழ் . 
இருகுரங்கின்கை- முசுமுசுக்கை . குரங்கு 
முசு . 
இருசகம் - மாதுளை . 
இருசிறியார் -1. கரூஞ்சீரகம் . 2. நற்சீரகம் . 
இருஷிமூலம்- வசம்பு . 
இருசு - மூங்கில் , 
இருசுகம்- மாதுளை . 
இருண்டி --சிறுசண்பகம் . 
இருண்முகா -- நாவி . 
இருத்தை- சேங்கொட்டை . 
இருது . 

இலந்தை. 
இருந்துணர் 
இருநாவி -1. கருநாவி . 2. நாலி . 
இருப்பவல் - ஓர் பூண்டு . 
இருப்புக்கொல்லி - சிவனார்வேம்பு . 
இருப்பை - இலுப்பை , 
இருபன்னியம் -- சேங்கொட்டை , 
இரும்பிலி - ஓர் செடி . 
இரும்பு - ஓர் லோகம் . 
இரும்புக்காய்வேளை - ஓர் வேளை . 
இரும்புலி-- ஒரு செடி , துவரை . 
இருமல் -- ஓர் நோய் . 
இருமல்லிகை-1 . சிறுமல்லி . 2. பெருமல்லி . 
இருமீஸ்தகி - ஓர் மருந்து . 
இருலவங்கம் - 1. இலவங்கம் . 2. கிராம்பு . 
இருலிங்கவட்டி --சாதிலிங்கம் . 
இருவகை நிம்பம் -1 . சிவனார் வேம்பு . 2 . 
இருவங்கம் -- வெள்ளீயம் . 
இருவாட்சி -- ஓர் செடி , 
இ : நவேலி - வெட்டிவேர் . 
இருவேளை - 1. தைவேளை . 2. நல்வேளை . 
இரேசக்குணா- கடுகு . 
இரேசகி -1. கடுக்காய் . 2 , சீந்தில் . 
இரேசந்திரம் -- இரதம் . 
இரேசன்-1 . வெள்வெங்காயம் , 2. வெள் 
ளுள்ளி . 
இரேணுகம் 

- ஓர் மருந்து , 
இரேதசு 

--விந்து . 


இரைத்து -1 . உப்பிலி . 2. புலிதொடக்கி . 
இரைப்பு- ஓர் நோய் , 
இல்லம் - தேற்றாமரம் . 
இல்லி - 1. தேற்றா. 2. வான்மிளகு . 3 . 
வெற்றிலை . 
இலகம் -- ஊமத்தை . 
இலகிரி -- 1. அபின் . 2. கஞ்சா. 3. சாதிக் 
காய் . 4. சாதிபத்திரி , 
இலகு -1 . அகில். 2. சீதேவி. 
இலகுசம்- இலாமிச்சவேர் . 2. ஈரப்பலா . 
இலங்காசிகை - நாகப்பூ . 
இலச்சைகெட்டமரம் - கற்றேக்கு . 
இலசுநம் - வெள்வெங்காயம் . உள்ளியுமாம் . 
இலசூயம்- கீழ்க்காய்நெல்லி . 
இலஞ்சு -1 . புன்கு . 2. மகிழ் . 
இலட்சுமணம்- 

தாளிப்பூண்டு . 
இலடம் - புளியமரம் . 
இலடவி -- அகில் . 
இலணை - அரசமரம் . 
இலதை -1 . இலந்தை . 2. படர்கொடி . 
இலதைவந்நி - கொடிவேலி . 
இலந்தை -- ஓர் மாம் . 
(இலம்பைநா -- சுரைக்கொடி . 
இலயம் -- சாவு . 
இலவங்கப்பத்திரி - இலவங்கவிலை . 
இலவங்கப்பூ - இலவங்கம் . 
இலவணபாஷாணம் 

--ஒர் பாஷாணம் . 
இலவணம் - உப்பு . 
இலவம் -1 . இயமனார்வள்ளி . 2. சுரை . 
இலவு-1. இலவமரம் , 2. தேற்றாமரம் . 
இலாக்கிரி -- செம்மெழுகு . 
இலாங்கலம் - ஆண்குறி . 
இலாங்கலி -1.செங்காந்தள் . 2. தெங்கு . 
3. வெந்தோன்றி , செங்கரந்தையுமாம் . 
இலாசமஸ்தகம்- ஓமம் . 


இலாஞ்சி- } 


ஏலம். 


வேம்பு . 


இலாட்சை -1 . அரக்கு . 2. செம்பஞ்சு. 
இலாமிச்சை - ஓர் வேர் . இலாமச்சையென 
வுங்கூறுவர் . 
இலாயும்- எலரிசி . 
இலிகுசம் - எலுமிச்சை . 
இலிங்கப்புடோல் - 1.ஐவிரலி . 2.கொவ்வை . 
இலிங்கப்புற்று - ஓர் நோய் . 
இலிங்கம் - சாதிலிங்கம் . 
இலிந்தகம் - கருங்குவளை . 
இலுப்பை-ஓர் மரம் . 
இலேகியம் - ஓர்வித மருந்து , இலேகமென 
வுங்கூறுவர் . 


அநுபந்தம் , 


கஎ 


ஈசுவர 


லேசுணம் - அரிதாரம் . 
இலேந்து -- கல்லுப்பு . 
இலேபம் - வான்மிளகு . 
இலேம்புகம் - நிலக்கடம்பு . 
இலேவுந்து - கல்லுப்பு . 

லைக்கள்ளி - ஓர் கள்ளி . 
இலைக்கொடி - வெற்றிலைக்கொடி . 
இலைப்பசளி --பெரும்பசளி, 

லைப்புல் - ஓர் புல். 
இவநட்டம் - மிளகு . 
இவாாவட்டி -- ஏலம் . 
இவியாடம் - இரசகற்பூரம் . 
இழுது -- 1 . இனிமை. 2. நிணம் , 3. நெய் , 
இளக்கு - கொழுப்பு. 
இளகு- நெய் . 
இளதசம் - கத்தரி . 
இளங்கோல்விதை- ஓர் விதை. 
இளசாட்சசம் - கொன்றை . 
இளஞ்சி -1 , ஒளரி , 2. ஈனாக்கத்தரி . 
இளமபுல்- அறுகு . 
இளவன் - சோரபாஷாணம் . 
இறடி- கருந்தினை . 
இறந்திரி --இத்தி . 
இறலி -1. இத்தி , 2. கொன்றை . 3. மருது . 
இறால் --ஓர் மீன் . 
இறவில்- வெள்ளீயம் . 
இறவேலி -- வெட்டிவேர். 
இறுகங்கியான் -- கையாந்தகரை , 
இறுங்கு -- காக்கைச்சோளம் . 
இறுநாகம் - இலாமிச்சை.. 
இறும்பு -1. கார்த்திகைப்பூ . 2. தாமரை , 
இறை -1. பிரமன் . ( சூ . நிக . க : கச . ) 2 . 
மாமரம் . 
இறைச்சி - மாமிசம் , 
இறைவன் 

சிவனார் வேம்பு . 
இறைவனிம்பம் - 
இன்கோல்விதை - ஓர் விதை. 
இன்பூறல் 

சாயவேர் . 
இன்புறாவேர் 
இன்னாலை - இலைக்களளி. 


} 


ஈங்கை - உப்பிலி , இஃதோர்கொடி . 
ஈகை துவக்கு - ஓர் மரப்பட்டை . 
ஈச்சு - ஈச்சமரம் . 

ஈச்சுரமூலி- பாதாளமூலி , பெருமருந்துக் 
கொடியென்பர் . 

ஈசதேசாத்தி - பெருமருந்து . 
ஈசப்பரிவிந்து- கெந்தகம் . 
ஈசல் -- 1 . ஈயல் . 2. சீழ்க்கை . 
ஈசன் -1 , கௌரிபாஷாணம் , 2. பச்சைக் 
கற்பூரம் . 

ஈசன்றார்- கொன்றைமாலை . 
ஈசுரமூலி - 1. தாரசுக்கொடி . 2. பெருங் 
கிழங்கு . 3. பெருமரம் . 4. பெருமருந்துக் 
கொடி . 

ஈசுரவிந்து - இரசம் , பாதரசமெனவுங்கூறு 
வர். 
ஈசுரவேர் - பெருமருந்து . 

ரதரு - கடம்பு . 
ஈசுவரிநாதம்- 
ஈசுவரிபிந்து 

கெந்தகம் . 
ஈஞ்சு - ஈச்சு . 
ஈட்டல் - சம்பாதித்தல் . 
ஈண்டு- புலிதொடக்கி . 
ஈந்து - ஈச்சு . 2. கற்சூரம் , 3. நஞ்சு . 
ஈமம் - 1. சுடுகாடு . 2. பாதிரி . 
ஈமவாரி- வசம்பு . 
ஈயக்களங்கு -- வங்கவெட்டை . 
ஈயக்கொடி இண்டஞ்செடி , 
ஈயக்குழவி -- நீலபாஷாணம் . இது : ஈயத் 
தின் பிள்ளையெனவும் வரும் . 

ஈயம் - 1. பஞ்சலோகத்தொன்று . 2. பாதிரி . 
3. மிருதாரசிங்கி . 
ஈயல் -1 . ஈசல் , 2. தம்பலப்பூச்சி . 
ஈயவரி -- பெருமருந்து . 
ஈயவீரி-- பெருமருந்துக்கொடி . 
ஈயிலை -- இண்டிலை . 
ஈயை -1 . இஞ்சி . 2. இண்டு, 3. சஞ்சீவி . 
ஈர்-- கரும்பு . 
ஈர்க்குச்சம்பா- ஓர் சம்பாநெல் . 
ஈர்க்குமல்லிகை --- ஓர் மல்லிகை. 
ஈர்கொல்லி 

உப்பிலிக்கொடி . 
ஈர்கொல்லிக்கோபி 
ஈரணம் - கள்ளி . 
ஈரப்பலா - ஆசினிப்பலா . 
ஈரம் -1, கரும்பு . 2. குங்குமப்பூ. 3. குங்கு 
மம் . 
ஈரவன்-- ஈரம் , 
ஈரவுள்ளி - ஈரவெண்காயம் , ஈருள்ளியுமாம். 


.. ) 
- } 


ஈர்கொல்லிக்கோபி - } 


ஈக்கை- புலிதொடக்கி . 
ஈகம் - சந்தனமரம் . 
ஈகை -1 . இண்டங்கொடி . 2. கற்பகம். 3 , 
பொன் . 

ஈங்கம் -- சந்தனம் . 
ஈங்கு - 1. இண்டங்கொடி . 2. சந்தனம் . 


3 


கஅ 


தமிழ்ச்சொல்லகராதி . 


ஈரற்குலை -1 . ஈரற்கொத்து . 2. கல்லீரல் . 
3. நுரையீரல் , 

ஈழத்தலரி-1 . அலரி . 2. பெருங்கள்ளி . 
3. பொன்னலரி . 
ஈழம் - 1. கள் . 2. கள்ளி . 
ஈழை - காசநோய் , 
ஈழைக்கொல்லி- தாளகம் . 
ஈளம் - பாதிரி . 
ஈறுகட்டி- இரசகற்பூரம் . 
ஈனத்தார்- கொன்றை . 
ஈனம்-- கள்ளி , 
ஈனுமணிமை - சூதகம் . 


உக்கம் - 1. தாளி. 2. வேலிப்பருத்தி . 
உக்கா -1 . கஞ்சா, 2. கடுக்காய் . 3. வேலிப் 
பருத்தி . 
உக்கிரகந்தம்- ) 1. கரும்பு. 2. கருவேம்பு. 
உக்கிரகந்தி-- 3. வசம்பு . 4. வேம்பு . 
உககிரகந்தை -1. ஓமம் . 2. வசம்பு . 
உக்கிரச்சுவார் -- ஆதொண்டை . 
உக்கிரசவா - காத்தொட்டி . 
உக்கிரம்- முருங்கை . 
உக்கிரி - 1. கருவசம்பு. 2. வசம்பு . 
உக்கு - இலவங்கம் . 
உகவல்லி -- நாகமல்லி . 
உகா - உவா , உகாமரமென்றுங்கூறுவர் . 
உகாரம் - நாதம் . 
உகாரவுப்பு - கல்லுப்பு . 
உகிரம் --இலாமிச்சை . 


உடை 


- 


உட்டணசஞ்சீவி- பிரண்டைக்கொடி . 
உட்டணம் - மிளகு . 
உட்டணவாதக்கிராணி -- ஒர் நோய் . 
உட்டிரம் - தேட்கொடுக்கி , 
உடக்கு - உடல் . (திருக்குற்றாலமாலை . எஅ . ) 
உடசத்தோல் -- வெட்பாலைப்பட்டை , 
உடப்பு - தொரட்டிமுட்செடி . 
உடம்பிடி - வேலமரம் . 
உடமுள் - வேலமரமுள் . 
உடல்-- பொன் . 
உடற்றழும்பு - அங்கிதம் . 
உடு -- உசிலமரம் . 
உடுக்கை- சீலை . 
உடுகாட்டி -- பொன்னாங்காணி . 
உடுண்டுகம் -- வாகைமரம் . 
உடும்பை- உசில். 
உடுபதி- மரமஞ்சள் . 
உடுபாதகம் - பனை . 
உடுபுட்பம் -- செவ்வரத்தை. 
உடுபோ தகி 
உடுபோதகை 

பேய்ப்பசளை . 
உடுபோதம் 
உடும்பு - ஓர் பிரானி. 

1. கல்வேல் . 2. குடைவேல் , 3 . 
வேலமரம் . 
உடைகோல் - வேலமரம் . 
உண்டாத்தா - கள்ளி , 
உண்டி - உணவு , இது : நால்வகையாம் . 
உண்டுகம்- பெருவாகைமரம் . 
உண்டையம் -- காகம் , 
உண்ணம் - ஒடைமரம் . 
உத்கடம்- இலவங்கம் . 
உத்தமசத்து - அவுபலபாஷாணம் . 
உத்தம்- 1. தண்ணீர் . 2. கொட்டைமுந்தி 
ரிகை , 
உத்தம்பரி -- கொத்துமல்லி . 
உத்தமபலம் - முந்திரிகைப்பழம் . 
உத்தமதாளி- வேலிப்பருத்தி . 
உத்தமம் - அரத்தை. 
உத்தரி--பருத்திச்செடி . 
உத்தரு - சுண்ணாம்பு . 
உத்தவாணி -- கண்டங்காலி . 
உத்தாபலம் - 1. சங்கஞ்செடி . 2. முந்திரிகை. 
உத்தாமணி - வேலிப்பருத்தி . 
உத்தாலம் - நறுவிலி , 
உத்தி - அபின் . 
உத்திரப்பூண்டு - சிவனார் வேம்பு . 
உத்திரம்- 1. மஞ்சள் . 2. மரமஞ்சள் . 
உத்திராபன்னி - சணல் . 


உகின் 
உகினம்- புளிமா. 


உங்காரனை - அவுரி . 
உச்சதரு- தென்னைமரம் . 
உச்சிதம் - நெருஞ்சில் . 
உச்சினி-- இரண்டாமாதம் . 
உச்சிமல்லி --ஊசிமல்லிகை . 
உச்சிப்பிளவை - ஒர் புண் . 
உச்சிரச்செடி- புல்லுருவி . 
உச்சிரதம்- பிரண்டைக்கொடி . 
உச்சிவேர்- மூலவேர் . 
உச்சூனம் - கொழுப்பு . 
உசகம் - ஆமணக்கஞ்செடி . 
உசரிதம் - நெருஞ்சில் . 
உசிரம் - 1. செவ்வியம் . 2 , மிளகு . 


உசில் , 


உசிலம்- உசிலமரம் . 
உசிலை 


அநுபந்தம் . 


ககூ 


--- 


உத்திரி- பருத்தி . 
உதகச்சுத்தி - தேற்றான் கொட்டை , 
உதகவன் -- கொடுவேலி . 
உதகு -- புன்கு . 
உதரக்கோமதம் - பாலாடைப்பூண்டு. 
உதரவணி -- கண்டங்கத்தரி . 
உதராவி -- மரமஞ்சள். 
உதாசனன் --- கொடுவேலி . 
உதானன் -- நாபியினிற்கும்வாயு . 
உதானன்றிசை - வாயுவிளங்கம் . 
உதாம்பரம்- செம்பு . 
உதாரம் -- வீரம் . 
உதி- ஒதியமரம் . 
உதிர்காய் -- சொரிகாய் . 
உதிர்வேங்கை - உதிரவேங்கை . 
உதிரக்குடோரி-- கருடன் கிழங்கு . 
உதிரபந்தம் -- மாதுளை . 
உதிரமுறிப்பான் - விஷ்ணுகிராந்தி . 
உதிரவாயு - சூதகவாயு . 
உதிரி -- சிறுகீரை . 
உதீசம் - குறுவேர் . 
உதும்பரம் - அத்தி . 
உந்தி- நாபி , 
உப்பிலி - 1. இண்டங்கொடி . 2. ஈர்க்கொல் 


லிக்கொடி . 


உம்மீயம் -1 , பாஷாணம் . 2. பாஷாணம் 
விளைபூமி . 
உமதகி - சணல் . 
உமலகம்- அரிதாரம் . 
உமலோத்திரம் - விளாம்பின் . 
உமற்கடம் -1 . தருப்பை . 2. புல் . 
உமா- குன்றி . 
உமிக்கரப்பான் - ஓர் சிரங்கு . 
உமிப்புடம் - குழிநிறையவுமியைக்கொட்டி 
மருந்தை நடுவில் வைத்தெரிப்பது . 
உமியல் - வசம்பு . 
உமிரி - 1. அமிர்தம் . 2. உமிரிப்பூண்டு. 

உய்யக்கொண்டான் -1 , எருமைமுல்லை. 2 . 
கொய்யா . 
உய்மணல்- கருமணல் . 
உயசதி- வெள்ளைப்பாஷாணம் . 
உயர் - குன்றி . 
உயர்ந்தகுளச்சி - பவளப்புற்றுப்பாஷாணம் . 
உயவை - காக்கணம் . 
உயிர் -- 1 , உயிர் . 2. இலாமிச்சை . 
உயிர்மருந்து - மிருதசஞ்சீவனி. 
உயிர்வேதனை - அனல் முதலியன. சூ . நிக . 
க 2 - ஆவதிற்காண்க . 
உயிறு- இலாமிச்சை . 
உரகம் - மல்லிகை . 
உரகமல்லி--- நாகமல்லிகை . 
உராவல்லி -- வெற்றிலைக்கொடி , 
உரதம் -1 . சுக்கிலம் . 2. மாதவிடாய் . 
உாப்பம்- பெருங்காயம் . 
உாலாமணக்கு - ஓராமணக்கு . 
உரறல் - பெருங்காயம் . 
உரி -- 1 . அரைப்படி. 2 , கொத்துமல்லி , 
உரு- எலுமிச்சை . 
உருக்கரம்- 

வெண்காரம் . 
உருக்கினம் - அஞ்சனபாஷாணம் . 
உருக்கு -1 , அயவுருக்கு . 2. எஃகு . 3 . 
எருக்கு . 
உருக்குக்காரம்- வெங்காரம் . 
உருக்குப்பிரமியம் - நீரிழிவுமுதலியரோகம் . 
உருக்குமணல் - அயமணல் . 
உருகை -1 . அறுகம்புல் . 2. புல்லுருவி . 

உருசகம் -1 . ஆமணக்கு . 2. உப்பு . 3 . 
கொமமட்டிமாதுளை . 
உருத்திரசடை - சிவதுளசிப்பூண்டு . 
உருத்திரம் -- 1 . மஞ்சள் . 2. மரமஞ்சள் . 
உருத்திரரோகம் - மாரடைப்பு . 
உருப்பம் - 1. உட்டினம் . 2. தினைமா. 
உருபட்சா - பெருங்காயம் . 


உப்பு -- இலவணம் . 
உப்புக்கட்டி- சிறுகட்டுக்கொடி . இது மலை 
யாளத்திலே மிகுதியுண்டாம் . 
உப்புடாலி - ஓர் செடி . 
உப்புல் - செங்கள்ளி. 
உபகுஞ்சிகை - 1. ஏலம் , 2. கருஞ்சீரகம் . 
உபகுல்லம் - சுக்கு . 
உபகுல்லியம் 

திப்பிலி . 
உபகுல்லியை - 
உ.பதாகம் - பனை . 
உபாசம் - கல்லுப்பு . 
உபரதம் - வெடியுப்பு . 
உபராசிதம் - சிற்றகத்தி . 
உபரியாவி- கோட்டம் . 
உபலோகத்திறம் --வெள்ளி , 
உபலோத்திரம் - விளாம்பிசின் . 
உபவம் -- சீந்தில் . 
உபவனம் - காஞ்சொன்றி . 
உபோதகி- 
உபோதகை- , பேய்ப்பசளை . 
உபோதம் 
உம்பல்- குமிழ், 
உம்மங்காய் - கொட்டையில்லாப்பனங்காய் . 


--- 


* 


----- 


20 


தமிழ்ச்சொல்லகராதி . 


உலாமா - க 


உருபுகம் 

ஆமணக்கு , 
உரு பூகம் 
உரும்பாம் - 1. சர்ப்பம் . 2. செம்பு , 3 . 
பெருங்காயம் . 
உருமலைவரி - லோகமணல் . 
உநாசம் - சுத்தரசம் . 
உருவர்- பெருஞ்சீரகம் . 
உருவலி- ஓர் பூண்டு . 
உருவாரச்சா மட்டி- வீழி . 
உருவாரம் 

- வெள்ளரி . 
உருவி -1. செம்முள்ளி . 2. நாயுருவி . 
உருவை -1 . சூரை , 2. முள்ளி . 
உருளரிசி- கொத்துமல்லி . 
உருளை-1 . முட்டை , 2. வெள்ளைப்பாஷா 
ணம் . 
உரூட்சை- வாழைக்கிழங்கு . 
உரூபிகை- 

வெள்ளெருக்கு . 
உரோகி -- செம்மரம் . 
உரோகிணி -1 . சிறுகாஞ்சொறி . 2. கடுகு 
ரோகணி . 3. பீதரோகணி . 
உரோகிதம் - செம்மரம் . 
உரோசனகம் -- எலுமிச்சை . 
உரோசனம் -- முள்ளிலவு . 
உரோசனி -1 . கடுகு . 2. கோரோசனை . 3 . 
சிறுகாஞ்சொறி . 4. செந்தாமரை . 
உரோசனை -1 , கடுகு . 2. கோரோசனை . 
உரோசி- சூரியகாந்தி . 
உரோசினி - சிறுகாஞ்சொறி . 
உரோமக்கிழங்கு - வசம்பு . 
உரோமகி- முதியார்கூந்தல் . 
உரோமி - மயிர்ச்சிகைப்பூடு. 
உல்லமீன் -- ஒர் மீன் . 
உல்ல.ரி.--தளிர் . 
உல்லி- வெங்காயம் . 
உலக்கை- மெருகன் கிழங்கு . 
உலகங்காத்தான் -- அவுரி . 
உலகுலம்-1 , திப்பிலி . 2. திரிபலை . 
உலங்காரணை- அவரி . 
உலத்திச்சூலை --ஒர் நோய் . 
உலர்ந்தம்- தண்டு, 
உலவநாசி - திப்பிலி . 
உலவை -1 . ஓடைக்கொடி . 2. ஒடைமரம் . 
3. கிலுகிலுப்பை . 4, விலங்கின் கொம்பு . 
உலாகுமம் 
உலாகுனாம்- மனோசிலை. 
உலாங்கம் - 
உலாங்கிலி - 1. காவட்டம்புல் . 2. கிலு 
கிலுப்பை . 


உலாங்கு - ].காவட்டம்புல் . 2.பெருஞ் 
உலாங்கவி- சீரகம் . 

-- கச்சமரம் . 
உலிமனி-- நாயுருவி . 
உலுக்குமரம் - மிண்டிமரம் . 
உலுப்பை - சிறுகாய் . 
உலுவம் - வெந்தயம் . 
உலுவா - பெருஞ்சீரகம் . 
உலுவாவரிசி - வெந்தயம் . 
உலூகலம்- குங்கிலியம் . 
உலையிற்பிணந்தின்னி - மாமிசபேதி . 
உலோககற்பம் - அயவெள்ளை . 
உலோகதாது-- துத்தபாஷாணம் . 
உலோகம் - பொன் முதலாயின. 
உலோகமஸ்தம் - ஓமம் . 
உலோகிதசந்தனம்- குங்குமப்பூ . 
உலோகிதம் -- மஞ்சள் . 
உலோசி - பேய்ப்பசளை . 
உலோசிதம் - சந்தனம் . 
உலோமசம் -- சடாமாஞ்சில் . 
உவர் - உப்பு . 
உவர்க்காரம் - சவுக்காரம் , சவர்க்காரம் என 
வுங்கூறுவர் . 
உவர்ச்சங்கம்- முட்சங்கம் . 
உவர்மண் - உப்பானமண் . 
உழமண் -1 . உழைமண் . 2 , சவட்டுமண் . 
உழலை- தாகம் . 
உழிஞை- சிறுபூளை . 
உழுவைமீன் -- ஓர் மீன் . 
உள்ளல் 

உள்ளான் . 
உள்ளாளி - தோற்போக்கி . 
உள்ளி -- வெள் வெங்காயம் . 
உளு- அட்டை , மரத்தையரிக்குமோர் புழு 
என்றுங்கூறுவர் . 
உளுத்திரம் - மஞ்சள் . 
உளிக்காரம் - அரிதாரம் . 
உற்கடம் - நன்னாரி . 
உற்பலசாசநன்- பெருங்காயம் . 
உற்பலம் -1. கருநெய்தல். 2. கோட்டம் . 
3. சீதேவி . 4. செங்கழுநீர் . 
உறங்கி- புளியமரம் . 
உறவி- மலைமுருங்கை. 
உறுண்டுகம்-அவுபலபாஷாணம் . 
உறுப்படக்கி- ஆமை . 
உறுப்பா - ஓர் மரம் . உது மலையாளத்திலே 
யுண்டாம் . 
உறுப்பு - அவயவம் . 
உன்மத்தகி - சிறுகுறிஞ்சா. 
உன்மத்தம் - ஊமத்தை . 


அநுபந்தம் . 


உக 


உன்மத்தி- ) 
உன்மத்து 

குறிஞ்சா. 
உன்மத்தை - ஊமத்தை . 
உன்னம் - உழிஞ்சில் . உழிஞ்சிலைவாகை 
யென்பர் . ( சிலப் . ) 
உன்னகம் - கரடி , 
உன்னி- அழிஞ்சில் . 
உனத்தகு- குறிஞ்சா. 
உனினம் - சிறுபூளை. 


ஊழிக்காரம் - இரசம் . 
ஊழைக்குருத்து-- துளசிப்பூண்டு . 
ஊற்றருகி 
ஊறிலளக்கர்-- எருக்கிலை . 
ஊனான் - ஊனாங்கொடி . 
ஊனேறி - கருப்பம் . 


எ . 


ஊ . 


- 


ஊடைமா 


ஊகம் - ஊமத்தை . 
ஊகடன் - முருங்கை . 
ஊசா - மூக்குத்திச்செடி . 
ஊஷாரம் - பூவழலை . 
ஊசிக்காந்தம்- அயக்காந்தம் , 
ஊசிப்புல் -- ஓர் புல் . 
ஊசிமல்லிகை - ஓர் மல்லிகை , 
ஊட்டிரம் - தேட்கொடுக்கிப்பூண்டு. 
ஊடணை -- திப்பிலி . 
ஊடணம் -1 . சுக்கு . 2. மிளகுக்கொடி . 
ஊடாத்திராவணம் - வெடியுப்பு . 

தேட்கொடுக்கி . 
ஊண்டத்தார் - கள்ளி . 
ஊத்தை நாறி -- பீநாறி . 
ஊதிகை - முல்லை . 
ஊதுகரப்பான்- குழந்தைகட்கு வருமோர் 
நோய் , 
ஊதுகாமாலை - ஓர் நோய் . 
ஊதுவாரம் - வெள்ளி . 

மதுவிரியன் - விரியன் . 
ஊந். -கச்சோலம் . 
ஊமச்சி - நத்தை . 
ஊமத்தை -ஊமத்தஞ்செடி . 
ஊமிழ் 

சிறுபூனை . 
ஊயினை 
ஊர்க்குருவி சிட்டுக்குருவி . 
ஊர்சுத்திப்பால் - கழுதைப்பால் . 
ஊர்ப்பலம் . 

ஆமணக்கு . 
ஊர்ப்புல் - ஓர் புல் . 
ஊர்புலம் --ஆமணக்கு . 
ஊர்வரப்பன் - வெள்ளரி . 
ஊரண்டி - கள்ளி . 
ஊரி- தேட்கொடுக்கி . 


எஃகு - உருக்கு . 
எகடம் - தென்னைமரம் . 
எகவாவல்லி-- பால் . 
எகவாசம் வனவாசம் . 
எகின் -- | 1. அழிஞ்சில் , 2. செம்மரம் . 3 . 
எகினம்-புளி . 4. புளிமா . 5. புளியமரம் . 
எகுன்று- குன்றிக்கொடி , 
எச்சம்- பறவைமலம் , 
எச்சினி- ஏழாமாதம் . 
எட்கை 

-தென்னைமரம் . 
எட்டி -1 . காஞ்சிரமரம். 2. விஷமுட்டி , 
எட்டிகம் - 1. சிலிந்தி . 2. சீந்திற் கோடி . 
எண்- எள் . 
எதளா - புளியமரம் . 
எதிர்பாஞ்சான் -- மீன் . 
எதிளை - புளியமரம் . 
எமங்கிசம்- பொன்னிமிளை . 
மெநாகம் -1 . அசம தாகம் . 2. ஊஊமத்தை . 
எமநாசம் -- ஓமம் .. 
எமபத்திரம் - மலையத்தி . 
எம்பாரி - கெந்திபுரிபாஷாணம் . 
எமபுகம் - நிலக்கடம்பு . 
எய்துமாலன் -- திப்பிலி , 
எயிறு - பல் , 
எரணம் -ஆமணக்கு . 
எரி -1 . கொடுவேலி . 2. நெல்லிக்காய்க் 
கந்தகம் . 
எரிகாலி - காட்டாமணக்கு . 
எரிகுன்மம் - ஓர் நோய் . 
எரிசாலை- ஓர் பூடு , 
எரிமருந்து -- சுடுமருந்து . 
எரிமுகி -- சேங்கொட்டை , 
எரு - எருமுட்டை . 
எருக்கம் - எருக்கு . 
எருக்கு- எருக்கலை. 
எருணம்- செங்குவளை . 
எருத்துவாலன் - கோரைக்கிழங்கு . 
எருந்தி - 1. இப்பி . 2. ஏராமுட்டி . 
எருமணம்- செங்குவளை . 
எருமுட்டைப் பீநாறி - வெதுப்படக்கி . 


வ 


ஊருடன்ழலி- , முருங்கை . 


ஊருடை 
ஊருவார்பயன் -- வெள்ளரிக்காய் . 
ஊழலத்தி -- ஓரத்தி . 


22 


தமிழ்ச்சொல்லகராதி . 


எருமைக்களைச்சான்.- ஓர்பூடு . 
எருமைக்கற்றாழை - ஓர்வகைக்கற்றாழை . 
எருமைக்காஞ்சொறி -- ஓர் காஞ்சொறி . 
எருமைத்தக்காளி - பெருந்தக்காளி . 
எருமைநாக்கி - 1. ஓர்வகைமீன் . 2 , சா 
ணாக்கி . 
எருமைநாத்தொட்டி 

- வைப்புப்பாஷாண 
முப்பத்திரண்டினொன்று . 
எருமைமுன்னை- கருப்புமுன்னை . 
எருவை -1 . கோரை. 2. கோரைக்கிழங்கு , 
3. செம்பு . 4. நாணல் . 

எல்லம் - இஞ்சி. 
எலாவரலுகை - ஓர் பூடு , அது 

பேரேலம் . 
எலி -- கள்ளி . 
எலிச்செவி -1. எலிக்காதிலை . 2. கொடி 
யார்கூந்தல் . 
எலிச் செவிக்கீரை - ஓர் கீரை . 
எலித்துருமம் -- தான்றி . 
எலித்துளசி - குழி மிட்டான்பூண்டு . 
எலிப்பாகம் - காட்டாமணக்கு . 
எலிப்பாஷாணப்- ஓர் பாஷாணம் . 
எலிப்பாலை -1 , கள்ளி . 2. காட்டாமணக்கு . 
எலிப்பிடுக்கன் -- ஓர் பூண்டு, 
எலிமருந்து --பாஷாணம் . 
எலிமனை - தாமரை . 
எலியாமணக்கு -- ஓராமணக்கு . 
எலியால் - காட்டாமணக்கு . 
எலியொட்டி- ஒட்டொட்டி . 
எலியொட்டிப்பூண்டு - குருக்கு . 
எலினன் -1 . கள் . 2. மது . 
எலும்பி - ஓர்மரம் . 
எலும்புருக்கி- ஓர் நோய் . 
எவ்வம் - தீராநோய் . 
எவட்சாரம் - ஓர் சரக்கு . 
எவலம்-இஞ்சி . 
எழுச்சி - காதிலுண்டாகுமோர்நோய் . 
எழுநா -1. கொடுவேலி . 2. தீ . 
எழுமான்புலி - ஓர் பூண்டு . 
எழுவரைக்கூடி -- சவ்வீரபாஷாணம் . 
எற்றன்மரம் - நீரிறைக்குமரம் . 
எறியுப்பு - கல்லுப்பு . 


ஏகாங்கம் 

சந்தனமரம் . 
ஏகாந்தம் 
ஏகாரவல்லி -1 . பலா , 2. பாகல் . 
ஏகாலி - சவுக்காரம் . 
ஏகிடபாகம் 
ஏசிடாவகம் 

அதிமதுரம் . 
ஏடகம் -1 . தென்னை . 2. பனை . 3. பூவிதழ் . 
ஏடலகம் - அதிமதுரம் . 
ஏத்திரி - சாதிபத்திரி . 
ஏது நம் - அரிதாரம் . 
ஏந்துகல் -ஆமணக்கு. 
ஏமத்தி-பொற்றொடிப்பாஷாணம் . 
ஏமத்தூர் -- காட்டாமணக்கு . 
ஏமத்தூரி-- பொன்னூமத்தை. 
ஏமபத்திரம் -1 . மலையத்தி . 2. மலையாத்தி . 
ஏமபுட்பம் -1 . அசோகு . 2. சண்பகம் . 3 . 
மயக்கம் . 4. பொன்முல்லை . 
ஏமபேதி. - கற்கடகபாஷாணம் , 
ஏமம் -1 . தங்கம் . 2. பொன் , 3. மயக்கம் . 
4. விபூதி. 
ஏமமணல் - பொன்மணல் . 
ஏமல்- முதிரை . 
எமவதி - கடுக்காய் . 
ஏமாப்பிகம் - அப்பிரகம் . 
ஏாடம்- இடி 
ஏரண்டம் 

-ஆமணக்கு . 
ஏரண்டை - திப்பிலி , ஏரண்டி எனவும் வரும் . 
ஏரத்தை- டெரிக்காம்பு . 
ஏரம் - சத்திசாரம் . 
ஏரியால் -- கல்லுப்பு . 
ஏரியவீரி -- சவ்வீரபாஷாணம், 
ஏலபிலி- கடுகு . 

ஏலம் - 1. இசங்கு . 2. ஏலமரம் . 3. சடா 
மாஞ்சில் . 4. முத்திரை. 
ஏலா -1 . ஏலம் . 2. பேரேலம் . 
ஏலாபத்திரம் - தக்கோலம் . 
ஏலி -1. கள் . 2 , சங்கஞ்செடி . 
ஏலு -- சங்கஞ்செடி , 
ஏவருகன் -- அதிமதுரம் . 
ஏவாகனம் 
ஏவாங்கம் 

அசமதாகம் . 
ஏற்றுப்பனை - ஆண்பனை . 
ஏறடம்- அதிமதுரம் . 
ஏறல்- கிழிஞ்சில் . 
எனக்கோடு -1 , பன்றிக்கொம்பு. 2. வெதுப் 
படக்கி , 
ஏனம் -1 . தினை . 2. தினையரிசி . 3. பன்றி . 
எனல் -- 1 . கதிர் . 2. செந்தினை . 3. பசுந் 
தினை . 


ஏகபத்திரிகை - வெண்டுளசி . 
ஏகம் -1 . திப்பிலி , 2. வெண்கலம் . 
ஏகழலி - மாதுளை . 
ஏகவாசம்- ஆலமரம் . 


அநுபந்தம் . 


உங 


- 


} 


ஒட்டு -1 . அறுகு . 2 , புல்லூரி. 
ஓட்டுக்காத்தம் - ஓர் காந்தம் . 
ஒட்டுக்கு வான் -- ஒட்டுப்புல் . 
ஒட்டுச்செடி - ஒட்டொட்டிச்செடி . 
ஒட்டுப்புல் --ஓர் புல் . 
ஒட்டை- ஓர் மிருகம் . 
ஒடியன்மா -1 . ஆமை . 2 , பனங்கிழங்கு . 
டுக்கான் 
ஒடுங்கியோடு 

ஆமை. 
ஒடுவங்காய் - ஓர் மரக்காய் , மின்னிக்கா 
யென்றுங்கூறுவர் . 

ஒடுவடக்கி- குப்பைமேனி . 
ஒடை - ஒடைமரம் . 
ஒண்ணி- பொன் . 
ஒத்திமம் -1. புளியமரம் . 2. விஷமூங்கில். 
ஒதி 
ஒதியம் 
ஒபை- கிலுகிலுப்பை , 
ஒமை- மாமரம் . 
ஒருபடல் - கொக்கு . 
ஒருமரம் -1 : அழிஞ்சில் . 2. செம்மாம் . 
ஒருமாதக்கருப்பு - வெடியுப்பு . 
ஒருவை - ஆடு . 
ஒலி -- தொடுவேலி . 
ஒலிகாரம் -- படிகாரம் . 
ஒளிபுடம் - சூரியபுடம் . 
ஒளிவட்டி - பச்சைக்கருப்பூரம் . 
ஒளிர்மருப்பு - யானைக்கொம்பு . 
ஒளிவிளங்குமேனி -- ஓர் பாஷாணம். 


ஐ- 1. இருமல் , 2. கடுகு . 3. கோழை . 4 . 
சர்க்கரை .. 5. சன்னி . 9. தும்பை . 7. பரூந்து . 
8. பெருவியாதி . 
ஐக - மல்லிகைமொக்கும் . 
ஐ கலவை - சிலேட்டுமம் . 
ஐங்காயத்தைலம் - பிண்டதைலம் . 
ஐங்காயம் - கடுகு , காயம் , சுக்கு , மிளகு , 
வெள்ளுள்ளி என்பன . 

ஐங்கோலம் இலுப்பைவித்து , ஓமம் , 
கடுகு , கருஞ்சீரகம் , நிம்பாவித்து என்பன . 
ஐசிலம் 

- சிறுநாகப்பூ. 
ஐ துகி- காட்டாமணக்கு. 
ஐந்தரம் 

பனை . 
ஐந்தார் - 
ஐந்துப்பு - இந்துப்பு , கல்லுப்பு , கறியுப்பு , 
வளையலுப்பு , வெடியுப்பு என்பன . 
ஐந்து - சிறுகடுகு . 
ஜம்- கடுகு . 
ஐம்புலம்வென்றோன் பஞ்சபக்ஷிபாஷா 
ணம் . 
ஐமுகி - ஆமணக்கு . 
ஐயஞ்சு - நிலப்பனைக்கிழங்கு . 
ஐயம் -1. இரும்பு . 2. கடுகு . 3. சிலேட்டு 
மம் . 4. வெண்கடுக்காய் . 
ஐயவி -1. கடுக்காய் . 2 , கடுகு . 
ஐயிதழ் - துத்தி . 
ஐரேயம்-- கள் . 
ஐலந்தார் 
ஐலந்தாலம் 
ஐவணம் 
ஐவணி 
ஐவனம் - 

-மலைநெல் . 
ஐவிரல் - ஐவேலி : 
ஐவிரலி - ஐவேலிக்கொடி . 
ஐவேலி - ஐவிரற்கொவ்வை . 


} ஓதியமாம் . 


பனை . 


} மருதோன்றி. 


ஒ . 


ஒக்கம் -- அசமதாகம் . 
க்கலை - அம்பர் . 
ஓங்கலம் - விஷமூங்கில். 
ஒசிதம் - கற்றாழை . 
ஒஞ்சி - தனம் . 
ஒட்டச்சி - பூவழலை . 
ஒட்டத்தி - ஒட்டுத்துத்தி. 
ஒட்டறை - புகைப்பற்று . 
ஓட்டியுப்பு - பொட்டிலுப்பு . 


ஓகிதம் - செஞ்சந்தனம் . 
ஓங்கல் -1 . மலை . 2. மூங்கில். 
ஒங்கலுற்பவன் 
ஓங்கலுறவன் - 

காந்தபாஷாணம் , 
ஓங்காரவுப்பு - கல்லுப்பு . 
ஓங்காரவுரு-- கௌரிபாஷாணம் , 
ஓச்சியம் -- சங்கு . 
ஓச்சினி- ஒன்பதாமாதம் . 
சிதம் - சீந்தில் , 
ஓசை --வாழை . 
ஓட்டி- கொவ்வைக்கனி , 
இட்டியம்-- பழுத்தவுடன் படும்வாழை . 
ஓடதி - 1 , ஒருகாற்காய்த்துப்படுமாம் , 2 . 
கொடிமுதன்மருந்து . 
ஓடதீசம்- கருப்பூரம் . 
ஓடம் - செங்கருங்காலி 
இடலாய் - இலுப்பை, 


உச 


தமிழ்ச்சொல்லகராதி . 


ஒடன் - ஆமை . 
ஓடியவோடம் - கிளிஞ்சில் . 
ஒடை -1. உலவை . 2. கிலுகிலுப்பை . 
ஒணான்-ஓந்தி . 
ஒத்தி- ஓந்தி . 
ஓதம் - அண்டவாதம் . 
ஓதிமம் - புளியமரம் . 
ஒமம் - அசமதாகம் 
ஒமான் --ஒணான் , 
ஒமை- ஓர் மரம் . 
ஓர்வாகல் - யோனி. 
ஓரம்- சத்திசாரவுப்பு . 
ஓவுப்பு - சத்தியுப்பு. 
ஒரிதழ்த்தாமரை- ) 
ஓரிலைத்தாமரை 
ஒரோசனி - கடுக்காய் . 
ஓலம்- பிரம்பு . 
ஓலைக்கணாட்டு -- ஒலைத்துண்டு . 
ஓலைச்சிறது -- பாதிப்பனையோலை . 
ஒலைப்பூ - தாழம்பூ . 
ஒலைமூங்கில் - ஓர் மூங்கில். 
ஒலைவாளை --ஒர் மீன் . 


} ஓர் மருந்துப்பூண்டு, 


ஔ . 


கங்கம் 

-கோளகபாஷாணம் . 
கங்கன்- பிறவிச்சீர்பந்தபாஷாணம் . 
கங்காளன் -- துரிசு . 
கங்கு- கருந்தினை . 
கங்கை- 
கங்கைக்குணன் 

நவக்ஷாரம் . 
கங்கை பெற்றேன்- விநாயகன் . ( சூ. நிக. 
க : உக . ) 

கங்கைமிட்டான்- தண்ணீர்மிட்டான் . 
கங்கையோன் -- துரிசு. 
கச்சகர் -- கொள்ளு . 
கச்சதுஷன்- தவளை . 
கச்சபம் - ஆமை . 
எக்சம் -1 . அபினிச்செடிவிதை. 2. காய்ச் 
கற்பாஷாணம் . 3. மீன் . 

கச்சல் - 1. மிகவிளம்பிஞ்சு. 2. வாழைக் 
கச்சல் . 
கச்சற்கொடி - கொம்மட்டிக்கொடி . 
கச்சன் - ஆமை . 
கச்சாலம் -- சுரபாஷாணம் . 
கச்சி -1 , சின்னி. 2. சீந்தில் . 
கச்சில்- சீந்தில். 
கச்சினி -- ஒன்றாமாதம் . 
கச்சுரை- பெருங்காஞ்சொறி . 
கச்சூதம் -1. சிறுகுறட்டை . 2. பேரீந்து . 
கச்சூரம் -1. கழழ்சி . 2. சிறுகுறட்டை , 3 . 
பேரீந்து , 
கச்சோணி - வாசனைப்பண்டம் . 
கச்சோரம்- கிச்சிலிக்கிழங்கு . 
கச்சோலம் -1 . ஏலப்பட்டை , 2. கிச்சிலிக் 
கிழங்கு. 3. மாஞ்சில் . 
கசக்கார் -- தேமா . 
கசகசா - ஓர் பூண்டு . 
கசசும்-- வெள்ளரி . 
கசகரீகம் -1 . கக்கரி , 2. வெள்ளரி . 
கசகன்னி- வெருகு . 
கசங்கம் 

-பீநாறி , 
கசங்கு ஈந்து , 
கசட்டைத்தயிர் - ஆடை நீக்கின தயிர் . 
கசட்டைப்பிஞ்சு -1. இளம்பிஞ்சு. 2. சசப் 
புப்பிஞ்சு. 
கசநாரவிந்தம்-- கொட்டைப்பாசி . 
கசப்பி -1 . மயிர்ச்சிகைப்பூண்டு . 2 , வல்லா 
ரை , 3. வேம்பு . 
கசபம்- புல் . 

-தாமரை . 
கசமாது - ஊமத்தை . 
கசர்ப்பம் - மஞ்சள் . 
கசர்ப்பு -- இறைச்சி . 


ஔடதம் - மருந்து . 
ஒளடும்பரம் -- தாம்பிரம் . 
ஔதசியம்- பால் , 
ஔதும்பரம்- செம்பு. 
ஔவை -- நஞ்சு . 
ஔனம் - மிளகுரசம் . 


க . 


கஃசு - காற்பலம் . 
கக்கரி - இண்டை . 
கக்கரிகம் -- 1 . கக்கரி , 2. வெள்ளரி , 
கக்கார்-- தேமா. 
கக்காரம் -1 . சங்கு . 2 தினை . 3. மாமரம் . 
கக்குரு --1 . மஞ்சரி . 2. நாயுருவி . 
கக்குவான் -- ஓர் நோய் . 
கக்கோரம் -- மாமாம் . 
ககம் -1 . சரகண்டபாஷாணம் . 2 , மணத்தக் 
காளி , 
ககமாரம்- மணத்தக்காளி , 
ககவசுகம் - ஆல் . 
ககனம் -1. ஓர் கிழங்கு . 2. துத்தநாகம் . 
ககனாரவிந்தம் - அந்தரத்தாமரை . 
ககுபம் -1. மருந்து . 2. மருமரம் , 


அநுபந்தம் 


உரு. 


கசராகம்- கொள்ளு. 
கசவம் - கடுகுச்செடி . 
கசற்கம்- கொள்ளு . 
கசாசனம் 

அரசமரம் . 
கசாசனை 
கசாயம்- குடிநீர் . 
கசாயர் --- மஞ்சள் . 
கசிரம் -1 . கடம்பு . 2. வாலுளுவை . 
கசேருகம் - தமரத்தை . 
கசைதசை- அபின் . 
கஞ்சகம் - சிலிந்தி . 
கஞ்சா -- கோரக்கர்மூலி . 
கஞ்சாங்கோரை -1 . ஓர் மருந்துப்பூண்டு . 
2. நாய்த்துளசி . 
கஞ்சம் - செம்பு . 
கஞ்சான் -1 . கஞ்சாங்கோரை . 2. கையாந்த 


கட்வை 


கரை . 


கடலடைத்தான் -1. அபின் . 2. கஞ்சா . 
கடலம் - ஆமணக்கு . 
கடலாடி - நாயுருவி . 
கடலாமணக்கு- காட்டாமணக்கு. 
கடலி -- மூக்கிரட்டை, 
கடவி- மரமஞ்சள். 
கடவுமரம் - தணக்குமாம் . 
கடவுள்- ) தேவதாரம் .இதனைக்கடவுளர் 
சடவுளம்- தாரம் என்றுங்கூறுவர் . 

-தணக்குமரம் . 
கடற்குருவி- கல்லுப்பு . 
கடற்கொஞ்சி - ஓர் செடி . 
கடற்கொழுப்பை - எழுத்தாணிப்பூண்டு . 
கடற்சில் -- மாக்கொட்டை . 
கடற்பட்சி - கிளிஞ்சில் , 
கடற்பன்றி - ஓர் மீன் . 
கடற்பாசி -1. ஓர் பாசி . 2. காளான் . 
கடற்பாம்பு- ஓர் பாம்பு . 
கடற்பாலை - சமுத்திரசோகி . 
கடற்பொடி- தும்பை . 
கடற்றாழை -- கொந்தாழை . 
கடற்றீ. 

-கடனுரை . 
கடற்றுவரை- ஓர் துவரை . 
கடற்றேங்காய் - ஓர் தெங்கின்காய் . 
கடாநாரத்தை- ) 

ஓர் நாரத்தை . 
கடிகண்டு -- பூனைக்காலி . 
கடிகம்- பிசின் , 
கடிகை -1 . அரையாப்பு . 2. நாழிகை. 
கடிச்சவாய்துடைச்சான் -1 . எருக்கு . 2 . 
காஞ்சொறி . 3. நத்தவாளை . 4 கடிச்சவாய்தடிச் 
சான் என்றுங்கூறுவர் . 
கடிச்சை - ஓர் செடி . 
கடிப்பகை - 1. கடுகு. 2. வேம்பு . 
கடிப்பை - சிறுகடுகு . 
கடிமூலம் -- முள்ளங்கிச்செடி . 
கடியடு - சிற்றரத்தை . 
கடியிரத்தம்- மூக்கிரட்டை . 
கடிரோமம் - கோரைக்கிழங்கு . 
கடில் 
கடிலா மூக்கிரட்டை . 
கடிலி- | 
கடினம்- வெல்லம் . 
கடு -1 . கடுக்காய் , 2 , கடுகுரோகணி . 3 . 
கசப்பு . 4. நஞ்சு . 5. மாவிலிங்கு . 6. முள் . 7 . 
முள்ளி. 
கடுக்கன்புல் --- ஓர்வகைப்புல் . 
கடுக்காய்த்தலையன் -- ஓர் பாம்பு . 
கடுக்கிரந்தி- இஞ்சி . 


} 


கஞ்சுகம் -1. சிலிந்தி . 2. முருக்கு . 
கஞறம் 

- கள் . 
கட்டகத்தி- வீழி , 
கட்சம் -- சங்கபாஷாணம் . 
கட்செவி- பாம்பு . 
கட்டஞ்சலி - மூக்கு . 
கட்டாஞ்சி - ஒர் மரம் . அது முள்வேலமரம் . 
கட்டாரி - எழுத்தாணிப்பூண்டு . 
கட்டி - ஓர் புள் . 
கட்டில் --மஞ்சம் . 
கட்டுக்கொடி - ஒர் கொடிப்பூடு . 
கட்டுமாமாம் -- ஒர்வசையொட்டுமாமரம் . 
கட்டை -- 1 . பிரேதம் 2. விறகு . 
கட்பலம் - தான்றி . 
கடக்கொடி- தும்பை . 
கடக்கோட்டி- கௌ தும்பை . 
கட சாடபிகம் -- அடர்ந்தபதவல் , 
கடபி - வாலுளுவை . 
கடம் -1 . குடம் . 2. சரீரம் . 
கடம்பம்- 1. கடப்பமரம் . 2. கீரைத்தண்டு . 
3. குமிழ் . 4. வாலுளுவை . 

கடம்பரை- கடுகுரோகணி . 
கடம்பல் - குமிழமரம் . 
கடம்பு -1 . நீர்க்கடம்புமுதற்பலவகைக்கடம் 
பாம் . 2. கருங்குறுவைநெல் . 
கடரி- 

மரமஞ்சள் . 
கடல் கலக்கி- பேய்முசுட்டை . 
கடல்விராஞ்சி --ஓர் செடியென்பர் . 
கடலகம் -- ஆமணக்கு . 
கடலஞ்சிகம் - தருப்பைப்புல் . 
கடலடக்கி- பேய்முசுட்டை . 
கடலடி- இலவங்கம் . 


கடாரை- 


4 


உசு 


தமிழ்ச்சொல்லகராதி . 


- } ஒருவகைமருந்து . 


கடுக்கை -1, கொன்றை . 2. மருது . 

கடேரியம் - மரமஞ்சள் . 
கடுகடுக்காய் - நஞ்சு . 

கடைச்சித்தாழை- பறங்கித்தாழை . 
கடுகம் - 1. கடுகுரோகணி , 2 , திரிகடுகு . கண்-மூங்கில். 
3. கார்ப்பு . 4. மருக்காரை . 

கண்சிரட்டை - கண்ணுள்ள கொட்டால் 
கடுகாரம் - 1. கடுகுரோகணி . 2. சாதி கச்சி , 
பத்திரி . 

கண்டகசங்கம் - ஓர் செடி , 
கடுகி - சுண்டைச்செடி , 

கண்டகபலம் -- பாலாப்பழம் . 
கடுகியகாந்தி- இரசதபாஷாணம் . 

கண்டகம் -- நீர்முள்ளி, 
கடுகு -1 , எண்ணெய்க்கசடு , 2. கடுகு . 3 . கண்டகாரி -- கண்டங்கத்தரி . 
குன்றிச்செடி . 

கண்டங்கனம் -- திப்பிலி , 
கடுகுமணி -- 1 . கடுகு . 2. சிறுமணி , 

கண்டங்காலி --கண்டங்கத்தரி . 
கடுகுரோகணி . 

கண்டத்திப்பிலி -- வங்காளத்திப்பிலி . 
கடுதரோணி 

கண்டம் -1 . அண்டம் . 2. கண்டக்கத்தரி . 
கடுகெண்ணெய்- கடுகுத்தைலம் . 

3. கண்டசருக்கரை . 4. கண்டம் . 5. கழுத்து . 
கடுகை -- கடுகுரோகணி . 

6. சள்ளி . 7. குன்றிவேர் . S. சாதிலிங்கம் . 
கடுங்காந்தி - வைப்புப்பாஷாணத்தொன்று . 

கண்டர் -- துருசு . 
கடுங்காய் -1 . சாதிக்காய், 2, பழுக்கா தகாய் . கண்டல் -1 . தாழை . 2. நீர்முள்ளி. 3. பேய்க் 
கடுங்காரநீர்-முட்டை . 

கண்டல் . ஓர் மரமாமென்பர் . 
கடுங்கூர்மை- கடுந்திலாலவணமுதலிய பல கண்டலம்- முள்ளி. 
வகை லவணமாம் . 

சண்டற்குயம் - தாழைமுலை . 
கடுசரம் - கடுகுரோகணி , 

கண்டாஞ்சி - முள்வேலமரம் . 
கடுசாரம்- காசிச்சாரம் . 

கண்டாபலம் - பலாமரம் . 
கடுசித்த ழை- பறங்கித்தாழை . 

கண்டாலி- வெள்ளெருக்கு . 
கடுஞ்சாரி -- நவட்சாரம் . 

கண்டாவுடதம் - கண்டூரம் . 
கடுஞ்சுண்ணத்தி - சீனக்காரம் . 

கண்டி-சிறுகீரை . 
கடுத்திரயம் - கடுக்காய் , தான்றிக்காய் , நெல் கண்டில்வெண்ணெய் ஒர் பூடு , ஒர் மர 
லிக்காய் என்பன . 

மென்றுங்கூறுவர் . 
கடு தீத்தா - வெண்கடுகு . 

கண்டீரம் 

சதுரக்கள்ளி. 
கடு தும்பை - பேய்ச்சுரை , 

கண்டீரவம் 
கடுந்தழற்பூமி - உழமண் . 

கண்டு – 1. கண்டங்கத்தரி . 2. கரும்பின் 
கடுந்தி- நாயுருவி . 

கட்டி , 3. கழலைக்கட்டி , 4 , கற்கண்டு. 5. காஞ் 
கடுநிம்பம் - நிலவேம்பு . 

சொறி. 
கடுப்படக்கி - 1. எருமுட்டைப்பீநாறி . 2 . கண்டுகம்- மஞ்சிட்டி . 
வெதிப்படக்கி . 

கண்டு சருக்கரை - கற்கண்டு . 
கடுப்பு -1. கடுக்காய்வேர் . 2. நீர்க்கடுப்பு கண்டு துத்தி- வட்டத்துத்தி . 
முதலியகோய் . 

கண்டுபாரங்கி - 1. சிறுதேக்கு . 2. பஞ்ச 
கடுப்பூ- ஊமத்தை . 

மூலத்தொன்று . அது : சிறுகாஞ்சொறியென் 
கடுப்பை - வெண்கடுகு . 

பர் . 
கடும்பச்சை- நாகப்பச்சை . 

கண்டுமூலம் --1 , சிறுதேக்கு . 2. திப்பிலி, 
கடும்பலம் -1 . இஞ்சி . 2. கருணைக்கிழங்கு . கண்டூதி -1. காஞ்சொறி , 2. தினவு . 
கடும்பால் - ஈன் றணிமைப்பால் , கடும்புப் கண்டூரம் 
பால் என்றுங்கூறும். 

கண்டூரை- ) 

பூனைக்காலி , 
கடுமரம் -1. காஞ்சிரமரம் . 2. நச்சுமரம் . கண்டௌடதம் - கண்டாவுடதம் . 
கடுமலை - காரீயம் . 

கண்ணன் - கையாந்தகரை . 
கடுமுள் --கண்டங்கத்தரி . 

கண்ணா -- திப்பிலி, 
கடு --ங்கம் - இஞ்சி . 

கண்ணாடி --1. உருக்காடி , 2. நகம். 
கடுவன் - மாவிலிங்கு . 

கண்ணி -1 . பூ. 2. பூங்கொத்து , 3. பூமாலை . 
கடுவகம்- புறாமுட்டை , 

4. பூவரும்பு . 
கடுவிதித்தம் - கடுகுரோகணி . 

கண்ணிக்கொடி- பூங்கொடி . 


அநுபந்தம் 


உஎ 


கண்ணிகம் - மணதக்காளி. 
கண்ணீர்நடுக்குறை - மூக்கிரட்டை . 
கண்ணீர்க்குட்டை - மூக்கிரட்டை . 
கண்ணீராக்கி- பச்சைக்கருப்பூரம் . 
கண்ணுக்கரசன் - துருசு . 
கண்ணுக்கினியான் -1, கரிசலாங்கண்ணி . 
2. பொன்னாங்காணி , 
கண்விழந்தான் சட்டி - கண்விட்டசட்டி . 
கணக்காய்ச்சல் - ஒர் நோய் . 
கணகாசம் - கருங்கச்சோலம் . 
கணங்கம் - சுண்ணாம்பு . 
கணதீபம்- எருக்கு . 
கணப்பூண்டு --- தரைப்பூண்டு, இதை ஓர் 
மருந்துப்பூண்டுஎன்.றுங்கூறுவர் . 
கணம் -1. ஓர் போய் , 2. திப்பிலி. 
கணமூலி 1. சாணாக்கி . 2. திப்பிலி . 
கணவம் - அரசமரம் . 
கணவீரம் - அலரி. 
கண திப்பிலி. 
கணாதி- வெண்சீரகச்செடி . 
கணி -- வேங்கை . 
கணிகை - முல்லை . 
கணிமாசம்- இந்துப்பு . 
கணியுப்பு - கரியுப்பு . 


- 


கணு 


மூங்கில். 


கதம்வதம் -கடுகு . 
கதலம் - வாழை. 
கதலி -1 . தேற்றாமரம் . 2. வாழை . 
கதலிகம் - தேற்றாமரம் . 
கதலிச்சி- கருப்பூரம் . 
கதலிப்பூ -1 . பச்சைக்கருப்பூரம் . 2. வா 
ழைப்பூ . 
கதளகம்- வாழைமரம் . 
கதிக்கை -- கருக்குவாளி. 
கதீர் - துவாரம் . 
கதிர்ப்பகை -1 . அல்லி . 2. குவளை . 
கதிர்ப்பாரி - தாமரை. 
கதிர்ப்புல் - மலைப்புல் . 
கதிரை- வறட்சுண்டி . 
கதிரைப்பாளை ஆண்பனைப்பாளை . 
கதுப்பு-மஞ்சள் . 
கந்தகட்பலம்- தான்றி . 
சந்தசபாஷாணம் --- கந்திகம் . 
கந்தகம் -1. அவற்பாஷாணம் . 2. உள்ளி . 
3. கந்தகம் . 4. முருங்கை , 5. வெள்வெங்காயம் . 
கந்தகாரி- வறட்சுண்டி , 
கந்தங்குவளம் - கழுகு . 
கந்தசடகம்-- தமரத்தை . 
கந்தசாரம் -- சந்தனம் . 
கந்தசுக்கிலம் - அதிவிடயம் . 
கந்தடம்- வெண்குவளை . 
கந்தநாகுலி -1. செவியம் . 2. மிளகு . 
கந்தநாகுலியம் -- அரத்தை . 
கந்தபத்திரம் - வெண் ழொய் . 
கந்தபுட்பி - மெருகன் கிழங்கு . 
கந்தபுட்பை - அவுரி . 
கந்தபூதியம் - நாய்வேளை . 
கந்தம் -1 . கருணை . 2 கழுத்தடி . 3. கிழங்கு. 
4. சாரணை . 5. முருங்கை . 6. வாசனை . 7. வேர் . 
கந்தழடிகம் - கத்தூரிமிருகம் . 
கந்தமூலம்- கிழங்குவேர் . 
கந்தழலி ...சிறியவிண்டஞ்செடி . 
கந்தரக்காட்டம் - வெள்ளைப்பாஷாணம் . 
கந்தரசு - சாம்பிராணி , 
கந்தரம் -1. கற்கடகபாஷாணம் . 2. தீமுறு 
கற்பாஷாணம் . 3. புனமுருங்கை . 
கந்தருவா - ஆமணக்கு . 
கந்தன் -1. சீர்பந்தபாஷாணம் . 2 . 
பாஷாணம் . 
கந்தாத்திரி- 

நெல்லி , 
கத்தி -- 1 , கந்தகபாஷாணம் . 2 , கந்தகம் . 
3. கமுகு . 

கந்திலம் -1, ஒருவகைமுருங்கை . 2. தூது 
வளை , 


கணுப்பாலை- ஓர் பாலை . 
கனுவட்டு- சிறியவாழைக்குலை . 
கணேரம் - மலைப்புளிச்சைச்செடி . 
கணை- கரும்பு . 
கத்தரி-- ஓர் செடி . 
கத்தரிநாயகம் - ஆனைச்சீரகம் . 
கத்தரிக்கண்டான் -- வெள்ளரி . 
கத்திகை -1 . கருக்குவாளி, 2. சிறுகொடி , 
கத்தி நுணா -- நிலவேம்பு . 
கத்திரிணி- தேக்குமரம் . 
கத்திரியம் - ஆடுதின்னாப்பாளை . 
கத்துருபம் - குதிரைப்பற்பாஷாணம் . 
கத்தூரி -- கஸ்தூரி . 
கத்தூரிநாரத்தை - ஓர் நாரத்தை . 
கத்தூரிநிசி - கத்தூரிமஞ்சள் . 
கத்தூரிப்பிள்ளை 

நாவி . 
கத்தூரிப்பூனை 
கத்தோயம் - கள் . 
கதம்பம் -1 . கடம்பு . 2. வெண்கடம்பு . 
கதம்பாரி- தேற்றா. 
கதம்பு - கடம்பு . 
கதம்பை -1 . ஒரு புல் . 2. தென்னைமட்டைத் 
துரும்பு . 3. பெரும்புல்லின்றாள் .4 வைக்கோல் , 
கதம்பையுப்பு - சத்தியுப்பு . 


உஅ . 


தமிழ்ச்சொல்லகராதி , 


- 


கந்திவாருணி - பேய்த்தும்மட்டி . 
கந்துகம் - குதிரை. 
கந்துகன்- தான்றி . 
கந்தேறு- கோடகசாலை , 
கந்தை - கரணை . 
கந்தோடம் -1. கருங்குவளை. 2. வெண்கு 
வளை . 
கந்தோத்தமை - கள் . 
கந்தோ தம - தாமரை . 
கப்படி - வேரிலிருந்து கிளைத்தெழும்புமோர் 
வகைமரம் . 
கப்பல்வாழை - ஒருவகை வாழை . 
கப்பிப்பிஞ்சு - கழிக்கடைப்பிஞ்சு. 
கபடாதி- புளிவசளை . 
கபநாசம் - கண்டங்கத்தரி . 
கம்பம்-- வாலுளுவை . 
கபரி - பெருங்காயம் . 
கபவிரோதி - சிற்றரத்தை . 
கபாடக்கட்டி -- வசம்பு . 
கபாலசாந்தி - ஆவிரை. 
கபாலம் - மண்டையோடு . 
கபாலன்- சீர்பந்தபாஷாணம் . 
கபிஞ்சலம்- காடை . 
கபித்தம்- 1.கொட்டிக்கிழங்கு . 2.விளாமாம் . 
கபிதம் - கருஞ்சீரகம் . 
கபீதனம்- வாகை. 
கபுரம்- கமுகு . 
கபோதம் - புறாமுட்டி . 
கம்பந்திராய் -- திராயந்தி . 
கம்பம் -1 . கடப்பமரம் . 2. தாலம்பபாஷாண 
முதலியன . 3. வாலுளுவை . 
கம்பளி- கம்பளிப்பழம் . 
கம்பளிக்கொண்டான் 

, 
கம்பளிப்பூச்சி 
கம்பாரி - குமிழஞ்செடி. 
கம்பி -1 . கம்பியுப்பு. 2. வெடியுப்பு . 
கம்பீர் -- ஓர் சரக்கு . 
கம்பு -1 . ஓர் தா தானியம் . 2. செந்தினை . 
கம்போத்தம் - குவளை . 
கம்மை - சிறுகீரை . 
கமடத்தரு- சீவ தாரு . 
கமடம் - ஆமை . 
கமம் - வெட்பாலை . 
கமாதம் - மணத்தக்காளி , 
கமரி -1. ஓர்வகைப்புல் . 2. தரைப்புல் . 
கமல் -1 . குடசப்பாலை, 2. வெட்பாலை . 
கமலகம் -- வெட்பாலை . 
கமலம் -1. தாமரை . 2. பிரபைசொலிக்குக் 
தானம் . 3. வெண்கலம் , 


கமலவன்- பிரமன் . 
கமலி-- குங்குமபாஷாணம் . 
கமி - மிளகு . 
கமுகு -1 . கூந்தற்கமுரு. 2. பாக்குமாம். 
கழனை -மாதுளை . 
கயத்தம் -- துளசி . 
கயபேரிகம்- ) 

அகில். 
கயம் 
கயமலாகி 

வசம்பு. 
கயிமவாதி 
கயிரவம் - அலரி . கைரவம் எனவும் வரும் , 
கர்ச்சூரம் -1 . சழற்சிக்கொடி . 2. கழற்சி , 
3. பேரீந்து . இது : கச்சூரம் என்றுங்கூறுவர் . 
கர்த்தபம் - கழுதை. 
கர்ப்பூரம் -- பச்சைக்கறபூரம் . 
கர்னிகை - தாமரைக்கொட்டை . கன்னிகை 
எனவும் வரும் . 
கரகம்-- தாதுமாதுளை . 
கரசம் -- புலிதொடக்கி . 
கரஞ்சகம்- ) 

புன்கமரம் . 
கரஞ்சம் 
காட்டுத்தாளகம் விளைவுப்பாஷாண முப் 
பத்திரண்டினொன்று . 
கரணைப்பலா- வெருகு . 
கரதாளம் - பனை . 
கரந்தை கொட்டைக்கரந்தை , சிவகரந்தை 
முதற் பலவகையாம் . 
காப்பர்னம் -- ஆமணக்கு . 
கரப்பான் - அக்கினிக்கரப்பான் முதற் பல 
வகையாம் . 
கரப்பான்பூடு - ஓர் பூடு . 
கரம்- நஞ்சு. 
கரம்பை - சிறுகளா . 
கரமஞ்சரி - நாயுருவி . 
கரமர்த்திகை -- முந்திரிகைக்கொடி . 
கரபவல்லபம் - விளாமரம் , 
கரவாகம் -- காக்கை . 
கரவிந்தை - களாச்செடி, 
கரவீரம் - அலரி . 
கரளம் -1 . காஞ்சிமரம் . 2. நஞ்சு . 
கரா- இலவங்கம் . 
கராகரி - தேவதாரமரம் . 
கராடம்- மருக்காரை . 
சராமம் --வெண்கடம்பு . 
கராலகம் -- கருந்துளசி. 
கரி -1 . கட்டைக்கரி , 2. நஞ்சு. 3. வயிரம் . 
கரிக்கண்டு -1. கரிசலாங்கண்ணி , 2. கை 
யாந்தகரை . 
கரிக்கை- கையாந்தகரை . 


} முசுக்கட்டை . 


அநுபந்தம் 


உக 


கருநாவி- கல்லுப்பு . 
கருநாவிக்கிழங்கு - ஓர் கிழங்கு . 
கருநெய்தல் - கருங்குவளை . 
கருப்பட்டி - பனங்கட்டி . 


கருப்பாதகம்- } செம்முருங்கை. 


கரிக்கோலம் - அழிஞ்சில் , 
கரிகன்னி -- வெருகு . 
கரிச்சான்பூண்டு --கையாந்தகரை . 
கரிசலை- பொற்றலைக்கையாந்தகரை . 
கரிசன்னி- வெண்காக்கணம் . 
கரிசனம்- பொற்றலைக்கையாந்தகரை . 
கரிசாலை -- கரிசலாங்கண்ணி . 
கரிதிப்பிலி - யானைத்திப்பிலி . 
கரிப்பான் - கரிசலாங்கண்ணி . 
கரிபத்திரம் - தாளிசபத்திரி . 
கரிபிப்பிலி -- யானைத்திப்பிலி : 
கரியபவளம் - ஓர் மருந்து , 
கரியபோளம் - ஓர் சரக்கு . இது கருங்குங் 
கிலியமென்பர் . 
கரியமணி- கருஞ்சீரகம் . 
கரியமால் - துளசி . 
கரியல்- வளராமரம் . 
கரியனாச்சான் - அழிஞ்சில் . 
கரியுப்பு - பிரமவுப்பு . 
கரிவைரி -- வெள்ளைப்பாவாணம் . 
கரீரம் - 1. அகத்தி . 2. கருவேல் . 
கருக்குப்பீர்க்கு- ஓர் பீர்க்கு . 
கருங்கஞ்சம் -- வெண்கலம் . 
கருங்காலி -1 . எட்டி . 2. கருங்காலி . 
கருங்காவி- கருங்குவளை . 
கருங்குருவி- வலியான் . 
கருங்குறுவை - ஓர் நெல் . 
கருங்குன்றி- கருப்புக்குன்றிமணி . 
கருங்கேசம் - வெண்கலம் . 
கருங்கொட்டி - ஓர் கொட்டி . 
கருங்கொடி - ஓர் கொடி . 
கருங்கொல் 
கருங்கோலம் 

இரும்பு . 
கருஞ்சனம் - 1. சுரை . 2. முருங்கை . 
கருஞ்சுரை -1. நீர்முள்ளி . 2. புகையிலை . 
கருஞ்சூரை- செங்கத்தரி . 
கருஞ்சோலம் - அகிற்கட்டை , 
கருடக்கொடி - 1. குறிஞ்சா. 2. பெரு 
மருந்து . 
கருடக்கொவ்வை ) 1. காக்கணம் . 2 , 
கருத்தொண்டை - 

, 
கருணம் - எலுமிச்சை . 
கருணை - ஓர் கிழங்கு . 
கருணமல்லி - முல்லை . 
கருந்தாது - இரும்பு. 
கருந்துழாய் - கருந்துளசி . 
கருந்தோளி - அவுரி .. 
கருநந்து - நத்தை . 
கருநாசம் - கொடிவேலி . 


கருப்பாதம் 
கருப்புக்கட்டி - 1. கற்கண்டு . 2. பனைவெல் 
லம் . 

கருப்புப்பு- கிருஷ்ணலவணம் . 
கருப்பூரம் - கர்ப்பூரம் . 
கருப்போடம் - கடுகுரோகணி . 
கரும்பு - அபினி. 
கரும்புரம் 

பனை . 
கரும்பூ - 1. ஊமத்தை . 2. நீலோற்பலம் . 
கரும்பூல் - கரும்பூலா. 
கரும்பை - நாயுருவி . 
கரும்பொன் - இரும்பு . 
கருமகாலி -- பெரும்பாடு . 
கருமசம் --- அரசமரம் . 
கருமணி-- கண்மணி . 
கருமமூலம் - தருப்பை . 
கருமயிர் -கரடி . 
கருமுகில்--- கார்முகிற்பாஷாணம் . 
கருமுகை -1 . இருவாட்சி . 2. சண்பகம் . 
கருமை - களாச்செடி . 
கருவங்கம் - காரீயம் . 
கருவா- இலவங்கமரம் . 
கருவாதியுப்பு - பூரணாதியுப்பு. 
கருவாப்பட்டை -1. இலங்கப்பட்டை . 2 . 
சன்னலவங்கப்பட்டை . 
கருவாளி -- இரசம் . 
கருவியுப்பு- பூரணாதியுப்பு . 
கருவிரி -- சம்பு . 
கருவிருகணம்- காட்டெள்ளு . 
கருவிளம் -- 1 . காக்கணம் . 2. வில்வம் . 
கருவிளா -1. ஓர் மரம் . 2 வில்வம் . 
சருவிளை - காக்கணம் . 
கருவுப்பு - கல்லுப்பு , சிலாலவணமென்பர் . 
கருவூமத்தை - கரியவூமத்தை . 
கருவேல் - ஓர் மரம் . 
கருவை - வரகுவைக்கோல் . 
கரைக்கல்லோலம்- கடற்பாசி . 
கல்லகாரம் -1 . செங்குவளை . 2. நீர்க்குளிரி . 
3. பனைவெல்லம் . 
கல்லடிமூலம் - கற்கடகபாஷாணம் . 
கல்லத்தி- ஓரத்தி . 
கல்லம் - மஞ்சள் . 
கல்லரவிந்தம் -- கற்றாமரை . 


»0 


தமிழ்ச்சொல்லகராதி . 


கல்லவேதி- சகஸ்திரபேதி . 
கல்லாரம் - 1. செங்குவளை . 2. நீர்க்குளிரி . 
3. மஞ்சள் . 
கல்லாலம்- இத்திமரம் . 
கல்வி - ஆமை . 
கல்லியசிங்கி- கற்கடகசிங்கி . 
கல்லியம் - கள் . 
கல்லின்காரம்-- கல்நார் . 
கல்லீயம் -- நிலாஞ்சனம் . 
கல்லீரம் - முருக்கு , கலீரம்எனவும்வரும் . 
கல்லுக்கலைத்தான- பொன்னாங்காணி . 
கல்லுகம் - பெருவாகை . 
கல்லுண்டைச்சம்பா - ஓர் நெல் . 
கல்லுணி -- புல்லூரி . 
கல்லுப்பு - ஏழாங்காய்ச்சலுப்பு , பாரையுப்பு 
முதற் பலவகையாம் . 
கல்லுருவி- புல்லுருவி . 
கல்லுளி -- பேய்க்களா. 
கல்லை நீராக்கி- மாமிசபேதி . 
கல்லொட்டி - நத்தை . 
கல்வீரியம்- ) 
கல்வேகம் 

அன்னபேதி . 
கல்வேதி - சகஸ் திரபேதி . 
கலப்பைக்கிழங்கு -1. கார்த்திகைக்கிழங்கு . 
2. வெந்தோன்றிக்கிழங்கு . 
கலம்பம்- தாலம்பபாஷாணம் . 
கலம்பி - கொத்துப்பசளை . 
கலவகம் - காக்கை . 
கலவமால் -- டிமாமிசம் . 
கலவை- சாந்து . 
கலாங்கம்- ) 
கலாங்கன் 

துத்தபாஷாணம் . 
கலாயம் - தயிர். 
கலினம் -1 . கற்பரிபாஷாணம் . 2. வன்னி . 
கலிகாரம் - மயிலைச்செடி , 
கலிகை -1 . இளம்பூவரும்பு 2. உசிலைமாம் . 
3. சீக்காரந்தூள். 4. நாகமல்லி . 

கலிங்கம் - 1. ஆற்றுத்தும்மட்டிக்காய் . 2 . 
கண்ணுக்கிடுமருந்து . 3. மிளகு . 4. வெட் 
பாலை . 
கலிசம் - வன்னிமரம் . 
கலித்துருமம் - தான்றி . 
கலிதி -- திப்பிலி . 
கலிமாரகம்- கிலுகிலுப்பை . 
கலிமாலகம் - அகில் . 
கலிமோகனம் - அத்திமாம் . 
கலியகம் -- வெட்பாலையரிசி , 
கலியாணப்பூ - இலுப்பைப்பூ . 
கலினி -- திப்பிலி, 


கலினை -1 . கொள்ளு . 2. மிளகு . 
கலீரம் -- முருக்கு . 
கலுழன் - கருடன் . 
கலுளி- காட்டெருமை , 
கலேயகம்- மஞ்சள் . 
கலைக்கொம்பு -ஆண்மான்கொம்பு . 
கலைத்தோல் - ஆண்மான்றோல் . 
கவ்வை -1 . எள்ளிளங்காய் , கௌவை என 
வும் வரும் . 2. கள் . 
கவசப்பூடு - அங்கப்பிச்சு . 
கவடி -- 1. தகரம் . 2. படிகாரம் , 3. பல 
கறை . - 
கவடு -- கொம்பு . 
கவர் -1 . மரக்கப்பு . 2. வாழை. 
கவரி - எருமை . 
கவரிறுக்கு - கடவுமரம் . 
கவரெழுசங்கம் - முட்சங்கம் . 
கவலை -1 . ஓர் கொடி , 2. செந்தினை , 3 . 
தினையரிசி 4. நோய் . 
கவலைக்கிழங்கு - ஓர் கிழங்கு . 
கவனி- கந்தகபாஷாணம் . 
கவா- வெள்ளைக்காக்கணஞ்செடி . 
கவாட்சி -1 . பேய்க்கொம்மட்டி. 2. வெள் 
ளைக்காக்கணம் , 

கவாடக்கட்டி- வசம்பு . 
கவாடசூரணம்- அபினிக்கலவைச் சூரணம் . 
காவடம்- வெட்பாலை . 
கவாரம் - தாமரை. 
கவி -1. பூனைக்காலி . 2. மந்தி . 
கவிகச்சு- பூனைக்காலி . 
கவிகுருந்தம் -- கந்தகபாஷாணம் . 
கவித்தம்- கடுகுரோகணி . 
கவிந்தி -- ரேணுகம் . இது , வான்மிளகு . 
கவியங்கம் - வெட்பாலை . 
கவிர் -- 1 . முண்முருக்கு . 2. முருக்கு . 
கவிரம்- அலரிச்செடி . 
கவிரோமம் - பூனைக்காலி . 
கவிழ்தும்பை- ஓர் தும்பை . 
கவிளம் - மோர் . 
கவினம் -- 1 . மோர் . 2. வெண்ணெய் . 
கவினி - திரிபலை . 
கவீதநம்- காட்டுவாகை . 
கவுசி- கொன்றை . 
கவுசிகம் -- குக்கில் . 
கவுடதம் - வெட்பாலை . 
கவுதி- கொன்றை . 
கவுனி - கு திரைப்பற்பாஷாணம் . 
கவேது 

காட்டுக்கோதுமை , 
கவேதுகை 


} 


அநுபந்தம் 


கூக 


களி 


கவேளம்-- குவளை , கவேலம் எனவும் வரும் , 
கவை -- 1 . அகில் . 2. எள் . 
கவையம் - காட்டுப்பசு . கவயமுமாம் , 
கழர் - களாமாம் . 
கழல்- கழற்சி . 
கழலடி - கழற்சிக்கொடிவேர். 
கழலாபு- பீர்க்கு . 
கழலி - பிரண்டை , 
கழலை ---கழலைக்கட்டி . 
கழற்காய் - கழற்சிக்காய் . 
கழற்கொடி - கற்சூரம் . 
கழற்சி - கெச்சக்காய்ச்செடி , கொடியுமாம் . 
கழற்சுபதம் - அதிவிடயம் . 
கழற்பதி- பெருங்குமிழ் . 
கழாய் -1 . கமுகு . 2. சிறுகீரை . 
கழாய்வனம்- ) 

சிறுகீரை. 
கழாயம் 
கழாறம் -1 . கள் . 2. பாக்கு . 
கழிகம் - வாலுளுவை . 
கழிவிந்து - விந்து . 
கழுசி - சீந்தில் . 
கழுதைத்தும்பை - ஓர் தும்பை . 
கழுதைப்பால்- நஞ்சறுப்பான் . 
கழுநீர் - 1. குவளை . 2. செங்கழுநீர் . 3. செங் 
குவளை . 
கழநை 

மாதுளை . 
கழழள்- 
கழை - அழகு. திருவிளை . நகாப் . ஈ 0- ஆங் 
கவியிலுங்காண்க . 
கள் 
கள்வன் 

நண்டு . 
கள்ளச்சி- பூநீறு , பூவழலையென்க. 
கள்ளாம்பல் - வெள்ளாம்பல் . 
கள்ளி -1. ஓர் செடி . 2. கொடிக்கள்ளி . 
கள்ளிக்காக்கை - செம்போத்து . 
கள்ளிமடையான்- 
கள்ளிமுளையான் 
கள்ளிமந்தாரை - பெருங்கள்ளி . 
கள - களாச்செடி . 
களசுவேதம் - அதிவிடயம் . 
களஞ்சி- சூதபாஷாணம் . 
களதபுதம் - வெள்ளி 
களந்தூரி -- தான்றி . 
களப்பன் --- பெருங்குயில் , 
களம் - எலி . 
களர் - களாச்செடி . 
களர்க்காய் - கழற்சி . 

-களாச்செடி . 
களாவகம் - சிறுகீரை . 


-கள் . 
களிக்காய் - தசையுள்ள காய் . 
களிகம் வாலுளுவை . 
களிச்சக்காய்- கெச்சக்காய் . 
களித்துயிர் - குழவி . 
களிம்பு - பளாஸ்திரி . 
களியடைக்காய் - களிப்பாக்கு . 
களிற்றினம்பு - யானைத்திப்பிவி . 
கற்கடகசிங்கி- கடுக்காய்ப்பூ , அதன் பிஞ்சு . 
கற்கட காதி - ஞண்டு . 
கற்கண்டம்- அகில் . 
கற்கம் - 1. இலுப்பைப்பூ . 2. தாமரை . 3 . 
மருந்தின் பொது . 
கற்காணம்-- கருஞ்சீரகம் . 
கற்காரு - அகிலமரம் . 
நற்கோவை - கருடன் கிழங்கு . 
கற்சத்து - கல்நார் . 
கற்சிலை.- உருப்பட்டகல் . 
கற்சூரம் - 1. கழற்கொடி . 2. பேரீந்து. 
கற்பகக்கரம்- கோழித்தலைக்கந்தகம் . 
கற்பகம் -1 . தாழைமரம் . 2. புளியாரை . 3 . 
மாஞ்சில் . 
கற்பாகாலம் - சோடியுகம் . 
கற்பம் - பலவகைகூடியமருந்து . 
கற்பரம் - 1. துருசு . 2 துளசி . 
கற்பான் -- வெள்ளைப்பாஷாணம் . 
கற்பாஞ்சான்- பெருங்காயம் . 
கற்பிரம் - கல்லாரை . 
கற்பு - முல்லை . 
கற்பூ -1 . கல்லாரை . 2. கற்றாமரை. 
கற்பூரசிலாசத்து -- ஒருவகைச்சரக்கு . 
கற்பூரணி -- கற்றாழை . 
கற்பூரம் - 1. கருப்பூரம் . 2. பொன்னாங் 
கற்பூரவள்ளி - ஓர் பூண்டு . 
கற்பொடி -- அன்னபேதி . 
கற்றாமரை- ஓர் தாமரை . 
கறி- மிளகு . 
கறிக்கன்று - கையாந்தகரை . 
கறிக்காய் - மிளகு . 
கறிக்கோலம் - அழிஞ்சில் . 
கறிபோனம்- நறும்பிசின் . 
கறிமுள்ளி-- கண்டங்கத்திரி . 
கறியாமணக்கு - பறங்கியாமணக்கு . 
கறுத்தப்பூ - கருங்காக்கணம் . 
கறுப்பி - 1. எவட்சாரம் . 2. காகநிமிளை . 3 . 
மீனம்பர் . 
கறுவா- இலவங்கமரம் . 
கறை-- இரத்தம் , 


மது . 


காணி . 


- } ஓர்வகைப்பூண்டு. 


களவு 


கூஉ 


தமிழ்ச்சொல்லகராதி . 


நடை 


-- 


} குன்றிக்கொடி , 


கறைபோகி -1 . உவர்மண் . 2. சவுக்காரம் . 
கன்மதம்- ஓர் சரக்கு , இதனை மலையின்மத 
மென்றுங்கூறுவர் . 
கன்மலி --ஏலம் . 
கன்முதிரை - ஒருவகைமுதிரைமரம் . 
கன்முரிசு -- ஓர் மரம் , அது புரசமரமென் 
பர் . 
கன்றுபுக்கான்- ஓர் பூடு . 
கன்றுரம்- கற்பூரம் . 
கன்னக்கிராந்தி - கன்னப்புற்று .. 
கன்னச்சூலை - 

ஓர் நோய் . 
கன்னப்பிளவை 
கன்னம் - தங்கம் . 
கன்னல் --- 1 . கரும்பு . 2. சர்க்கரை . 
கன்னவகம் - சிறுகீரை. 
கன்னற்கட்டி -1. கற்கண்டு , : , வெல்லம் . 
கன்னாதம்- அன்னபேதி . 
கன்னார் -- ஓர் மருந்து . 
கன்னி -1 . கரந்தை . 1. கற்றாழை . 3. காக் 
கணம் . 4. குமரிவேர் . 5. சத்திசாரணை . 

கன்னிக்கிழங்கு --- 1. கிட்டிக்கிழங்கு . 2 . 
சின்னிக்கிழங்கு . 
கன்னிகம் - மணத்தக்காளி 
கன்னிகாரம் - கோங்கு . 
கன்னி நாது - ஈனாதநாகு . 
கன்னியன்னம் . கற்றாழை . 
கன்னுறுகம் - சிறுகீரை . 
கன்னெஞ்சி -- அவுரி. 
கனகமிளகு - வான்மிளகு . 
கனகாரியம் 

ஊமத்தை . 
கனங்காய் - ஓர் மரம். 
கன சாரம் - கர்ப்பூாம் . 
கனத்தி - வைப்பரிதாரம் . 
கனம் - கோரைக்கிழங்கு . 
கனல்பேதி - சகஸ்திரபேதி . 
கனலி - கொடிவேலி . 
கனவுமூலி --விஷமூங்கில் . 
கனற்கூர்மை - வளையலுப்பு . 
கனற்சிலை - மந்தாரச்சிலை . 
கனி - பழம் . 
கனோபலம் 

ஆலங்கட்டி . கநோபலமென 
வும் வரும் . 


காக்களி- தேட்கொடுக்கி . 
காக்குறட்டை- கருத்தக்காக்கணம் . 
காக்கைச்சோளம் - ஓர் சோளம் . 
காக்கைப்பாலை -ஓர் பாலை . 
காக்கைப்பூ - ஓர் பூண்டு . 
காக்கைப் பொன்- பொன்னிறப்பிசின் . 
காக்கைமல்லி 
காக்கைழக்கு- கருமுகிற்பாஷாணம் . 
காக்கைவலி -- ஓர் நோய் . 
காக்கைவேர் - காக்கணவேர் . 
காகக்கரிப்பான் - கரிசலாங்கண்ணி . 
காகசநி - மஞ்சள் . 
காகசிஞ்சி - 
காகசிஞ்சை 
காகசுக்கான்-- கருமணற்சுக்கான் . 
காகஞாநனம்- புங்கு . 
காகதிந்துகம் - கருந்தும்மை . 
காகதுண்டம் - அகில் . 
காகதுரத்தி -- காத்தொட்டி , காகத்துரத்தி 
யென்றுங்கூறுவர் . 
காகநாசி - பாற்சொற்றி . 
காகநிமிளை -- கருநிமிளை, 
காகநேரி-- 

மணத்தக்காளி, 
காகபலம் - வேம்பு . 
காகபீருகம் -- கருந்தும்பை. 
காகபீலி- குன்றிக்கொடி . 
காகம் -1 , கீரி. 2. வைப்புப்பாஷாணமுப் 
பத்திரண்டினொன்று . 
காகரி-- திப்பிலி. 
காகருகம் - எட்டி . 
காகி - விளாமரம் . 
காகித்தம் 


காதித்திரம்- குறிஞ்சா. 


காகிரத்தம் -1. குறிஞ்சா, 2. வறட்சுண்டி . 
காகுராசி - புடோல் . 
காகேடளி- கருஞ்சீரகம் . 
காகேந்து - கருந்தும்பை . 
காகொடி- எட்டிமரம் . 
காகொலி- கருஞ்சீரகம் . 
காகோடகி - வாலுளுவை . 
காகோதரம் - பாம்பு . 
காகோதும்பரிகை - பேயத்திமரம் . 
காகோலம் - அண்டங்காக்கை . 
காகோளி -1 . அசோகு . 2. கொடியரசு . 3. 
தேட்கொடுக்கி . 
காங்கையன் -- வைட்பலேபாஷாணம் . 
காச்சரக்கு - காச்சரை , 
காச்சி- துவரை . 
காச்சுரை- புளிச்சக்கீரை . 


கா . 


காக்கட்டான்- காக்கணம் . 
காக்கணங்கொவ்வை - காக்குறட்டை . 
காக்கணம்- கருவிளை, பலவகைப்படும் . 
காக்கம் -1 . காக்குறட்டை . 2. கொவ்வை . 


அநுபந்தம் 


ஙங 


காசை 


காச்சிலை - சத்திகுருநாக்கிலை , 
காசம் - 1. கற்பாஷாணம் . 2. சுவாசகாச 
முதற் பலவகையாம் . 
காசமர்த்தகம் - பெரும்புல் . 
காசறை -1 . கத்தூரிமிருகம் , 2. மயிர்ச் 
சாந்து . 
காசா -1 . காயாச்செடி . 2. நாணல் . 
காசாம்பூவண்ணன் -1 . கச்சாலம் . 2. காய்ச் 
சற்பாஷாணம் . 
காசி -1 . உப்பு . 2. ஓர்வகைத்தாது . 3. சீரகம் . 
காசி கிருட்டிணன் - 1. சாதிபத்திரி , 2 . 
சீரகம் . 
காசிமீரம் - சூங்குமப்பூ . 
காசிரத்தம் - வறட்சுண்டி . 
காசிரோத்தம் - ஆடுதின்னாப்பாளை 
காசிலவணம் - காசிச்சாரம் . 
காசு -- 1 . காசுக்கட்டி , 2. கோழை . 
காசுலவம் -- வளையலுப்பு . 

-1 . கயரோகம் . 2. காயா . 3. நாணல் . 
காசோடி - எட்டி . 
காஞ்சம் - நீலாஞ்சனக்கல் . 
காஞ்சனம் -1 . புன்கமரம் . 2. பொன் . 
காஞ்சநாதவயம் - சண்பகம் . 
காஞ்சனி - மஞ்சள் . 
காஞ்சா - க 

கஞ்சா. 
காஞ்சி- ஓர் மரம் . 
காஞ்சிகம் -1. கழுநீர் . 2. காடி . 

எஞ்சிகா 
காஞ்சிகை- எட்டிமரம் , 
காஞ்சிரம் 
காஞ்சினி -1. மஞ்சள். 2. மஞ்சிட்டி . 
காஞ்சீரகம் -1 
காஞ் சொறி 

காஞ்சோன்றி . 
காட்டகத்தி - வீழியிலை . 
காட்டணம் - பெருங்குமிழ் . 
காட்டத்தி - பேயத்தி . 
காட்டாளம் --பெருந்தும்பை . 
காட்டாளை - சுழல்வண்டு. 
காட்டிஞ்சி -- சாரணை . 

. 
காட்டிலம் --வாழை . 
காட்டீருள்ளி - நரிவெங்காயம் . 
காட்டுக்கடலை - ஓர் செடி . 
காட்டுகீகத்தரி -1 . சிறுவழுதலை . 2. துத்தி . 
3. முள்ளிக்கத்தரி . 
காட்டுக்குருந்து-- காட்டெலுமிச்சை . 
காட்டுக்கொட்டை- காட்டாமணக்கு . 
காட்டுக்கொளுஞ்சி - ஓர் கொளுஞ்சி . 
காட்டுச்சீரகவள்ளி - காய்வள்ளி . 
காட்டுநாரத்தை- பெருங்குருந்து . 


காட்டுமஞ்சள்- கத்தூரிமஞ்சள் . 
காட்டுமந்தாரை- காட்டாத்தி 
காட்டு முருங்கை -- 1. மாவிலிங்கு . 2. வன 
முருங்கை . 
காட்டு வெள்ளரி - பேய்க்கொம்மட்டி . 
காட்டெரி-- கள்ளி . 
காட்டெருமை -1. எருக்கு . 2. கள்ளி , 3 . 
கூகைநீர் . 4. சதுரக்கள்ளி . 
காட்டெலி - கருஞ்சீரகம் . 
காட்டொலிவம் -1 . ஓர் மரம் . 2. மின்மினி . 
காடி நீர் - புளித்தசலம் . 
காடைப்புடம் -- மூன்றெருவாற்செய் சிறு 
புடம் . 
காண்டகடுகம் - பாகல் . 
காண்டகம் 1. சரகண்டபாஷாணம் . 2 . 
நிலவேம்பு . 
காண்டகை -- காட்டுக்கருணை . 
காண்டம் -1 . சாகண்டபாஷாணம். 2. சீந் 
தில் . 3. நிலவேம்பு 4. வஞ்சிமரம் . 
காண்டரிக்கன்.-- சத்திசாரணை . 
காண்டாமிருகரத்தம் -- வேங்கைமரப்பிசின் . 
காண்டிபம் -- சரகண்டபாஷாணம் . 
காண்டில் - இரத்தபாஷாணம் . 
காண்டீரம் - யானைத்திப்பிலி . 
காணம்- கொள்ளு. 
காணநட்டம் - கடுகுரோகணி . 
காணி - 4. கடுகுரோகணி . 2. பொன்னாங் 
காணி . 
காத்தட்டி -- ஆதொண்டை . 
காத்திரம்- பாம்பு . 
காத்தேனி - மணத்தக்காளி . 
காதம் - கள் . 
காதரி - மரமஞ்சள் . 
காதவம்- ஆலமரம் . 
காதாங்கி- பாற்சொற்றி . 
காதி - மிருதபாஷாணம் . 
காதித்தம் - 1. கஞ்சா. 2. குறிஞ்சா. 
காந்தசத்துரு - 1. நவச்சாரம் . 2. வெடி 
யுப்பு , 
காந்தம் -- சலாகை . இது பலவகையாம் . 
காந்தள் - 1. கார்த்திகைப்பூ . 2 நாய்வேளை . 
காந்தளம்- கலப்பைக்கிழங்கு . 
காந்தளிகம் -- சின்னிமரம் . 
காந்தாயசம் - அயக்காந்தம் . 
காந்தானம் - நாய்வேளை . 
காந்தி - 1. காவிக்கல் . 2. சிலாசத்து , 3 , 
விட்டுணுகரந்தை . 
காந்தியதிகமேனி - காவிக்கல் . 
காந்தியோன் - கருப்பூரச்சிலை . 


கால் 


க 


தமிழ்ச்சொல்லகராதி . 


காயா - கசா . 


காந்தியோனி - சிலாமதம் . 

காய்வள்ளி - காய்வேளைமுதற்பலவகையாம் . 
காந்திரசம் - குங்குமம் . 

காயசித்தி -- பொன்னாங்காணி , 
காந்துகம் - வெண்காந்தள். 

காயசித்தியானோன் - சூதபாஷாணம் . 
காந்துவி- மண்ணீரல் , 

காயசித்தியுப்பு - அமரியுப்பு . 
காந்தோரகம் - செங்கரும்பு . 

காயத்திரி --- கருங்காலி . 2. வெங்காயம் . 
காப்பு-1 . திருநீறு. 2. மூங்கில் . 

காயத்தையிருத்தி - பூவழலை . 
கபாலன் - சீர்பந்தபாஷாணம் . 

காயத்தையுருக்கி -- அஸ்திபேதி . 
காபிசம் 

காயதரி- வெங்காயம் . 
கள் . 
- 

காயம்- 1. கடுகு . 2. சுக்கு . 3. பெருங்காயம் . 
காபிரம் -- சாம்பிராணி , 

4. மிளகு . 5. வெங்காயம் . 
காபினி- நவச்சாரம் . 
காம்பசி- செந்நெருஞ்சில் . 

காயாசூடகம் -- நிழலுலர்த்தி . 
காம்பிரம் - 1. சாம்பிராணி . 2. முருக்கு . கார் - கார் நெல் . 
காம்பு -1. பூசனி. 2. மூங்கில் . 

கார்க்குறட்டை- நீலக்காக்கணம் . 
காம்போகி- குன்றி . 

கார்கோணி - தேட்கொடுக்கி . 
காம்போசி - குதிரைலாலி. 

கார்கோழி -1 . கருங்கொள்ளு . கருஞ்சீரகம் . 
காமக்கிரியை - கூடுதல் .. 

3. தேட்கொடுக்கி . 4. நிலப்பனை , 
காமணி - நவச்சாரம் . 

கார்சோளி- கோரைப்புல் . 
காமப்பால் -1 . அமுர்தப்பால் . 2. காமத்துப் கார்த்திகை- வெந்தோன்றி . 
பால் . 

கார்ததிகைக்கொடி- தாந்தள் . 
காமப்பூ - மதனகாமப்பூ . 

கார்த்திகைக்கிழங்கு -- 1. கலப்பைக்கிழங்கு . 
காமம் - 1. காமநோய் . 2. காமப்பூ . 3. காம 2. வெந்தோன்றி , 
சுரம் . 4. பனை . இந்திரியமுமாமென்பர் . 

கார்ப்பாசம்- பருத்தி . 
காமர்--அழகு . 

கார்ப்பான் -- கையாந்தகரை . 
காமரசம் - மாமரம் . 

கார்போகரிசி -- ஓர் சரக்கு . 
காமாசி- நெருஞ்சில் . 

கார்மணி - கையாந்தகரை . 
காமரம் -- 1 . அகில் , 2 , ஆலமரம் . 

கார்முகம்- மூங்கில் . 
காமரி --புளிநறளை . 

கார்முகில் -- வைப்புப்பாஷாண முப்பத்தி 
காமரீசம் - புல்லூரி . 

ரண்டிலொன்று . 
காமவதி- மரமஞ்சள் . 

கார்மேகம் - கருங்குரங்கு . 
காமவல்லபம் - மாமரம் . 

காரகம் -- இந்துப்பு . 
காமளம் - சிறுமூலம் , இது திப்பிலி . 

காரண்டம் 

--கடுகு . 
காமன் -1 . திப்பிலி , 2. வண்டு . 

காரணசத்தி-- வெட்சாரம் . 
காமனை - சிறுகிழங்கு . 

காரணம் -1 . எருமை . 2. நீர்க்காக்கை . 
காமாச்சிப்புல் - காவட்டம்புல் . 

காரணன் - மிருதபாஷாணம் . 
காமி- பொன்னிமிளை . 

காரம் - 1. சீனிக்காரம் . 2. மரவயிரம் . 3 . 
காமுகப்பிரியம் - 1. கத்தூரி. 2. மஞ்சள் . முப்பூச்சுண்ணம் . 4. வெண்காரம் . 
காமுகம் - 1. அசோகம் . 2. பூங்குன்றிக் காரம்பம் - காட்டுத்திப்பிலி . 
கொடி . 

காரவல்லி ---- பாகல் , 
காய் -1 . கழலைக்கட்டி , 2. சாதிக்காய் . 3 . காரன்- 

சோரபாஷாணம் . 
சூதுக்காய் . 4. மரமுகலியவற்றின் காய் , 

காராடம் - மருக்காரை . 
காய்ச்சல் - சுரம் , இது பலவகையாம் . 

காராடு - வெள்ளாடு . 
காய்ச்சுருக்கு - புளிச்சக்கீரை . 

காராமணி - கொம்புப்பயறு . 
காய்ச்சுக்கட்டி - காசுக்கட்டி . 

காராயி - அடியீரல் . 
காய்ச்சுப்பு -1. சவட்டுப்பு . 2. வளையலுப்பு . காரி -1 . ஆவிரை, 2 , கண்டங்கத்தரி . 3 . 
காய்ச்சுரை -1 . புடத்திலிட்டெடுத்த தங்கம் . நஞ்சு . 
2 , புளிச்சக்கீரை . 

காரிக்கூன் -- ஒர் காளான் , 
காய்த்தனியம் - முசுக்கொட்டை , 

காரிக்கொள் --முத்தக்காசு . 
காய்ப்பனை-பெண்யானை , 

காரிகை - கொடுவேலி . 


அநுபந்தம் 


கூரு 


- 


காரியக்கடிசு - கற்பாஷாணம் . 

காவேரம் - குங்குமம் . 
காரியப்பிரத்துவேசம்- சோம்பு . 

காழ்- இரும்பிலிப்பூண்டு . 
காரிமை - கொடுவேலி . 

காளகண்டம் - குயில் , 
காரிரத்தம் - ஆடுதின்னாப்பாளை . 

காளகூடம் --- நஞ்சு. 
காரீயம்- பூநாகம் . 

காளம்- 1. அவுரி . 2. எட்டிமரம் . 3. நஞ்சு 
காருச்சிவல் -- கடற்பாசி . 

காளவாசல் - செங்கல் , சுண்ணாம்பு உற் 
காருசம் -1 , காரெள். 2. நுரை . 3. புற்று . பத்தியிடம் . 
காருணி - ஆடுதின்னாப்பாளை 

காளவாயன் - கழுதை . 
காருப்பு -1. திலாலவணம் . 2. மரவுப்பு . காளான் - ஆம்பி . 
காருராசி -1. கறிப்புடோல் . 2. மருக்காரை . காளி -1 . எட்டிமரம் . 2. கற்கரி . 3. மணத் 
காரூகம்- கருங்குரங்கு . 

தக்காளி . 
காரெள் - காட்டெள் . 

காளிசம்- மணத்தக்காளி , 
காரை -1 . ஓர் செடி . 2. சுண்ணச்சாந்து . காளிந்தம் - ஏலம் . 
காரைசா - புழுகு . 

காளிந்தி -- வாகை . 
கால் - காற்று . 

காளியம் --பளிங்கு . 
காலக்கந்தம்- தும்பை . 

காளினி. 
காலகம்- சேங்கொட்டை . 

காளினியம் 

கத்தரி , 
காலகுந்தி- கழற்சிச்செடி . 

காறடி - மருக்காரை . 
காலசாகம் - கருவேப்பிலை . 

காறல்- காறற்கொட்டி . 
காலதுரத்தி - காத்தொட்டி . 

கான்மரம் - ஆலமரம் . 
காலபூதம் -- கோழி . 

கானகீத்திரை - மாமரம் . 
காலன் -1. கந்தபாஷாணம் , 2. நீலபாஷா கானறக்குறத்திழலைப்பால் - தேன் . 
ணம் . 

கானகன்- கழுதை. 
காலாசயம்- இரும்பு . 

கானத்தூபம் - கற்பாஷாணம் . 
காலாயுதம் - கோழிச்சேவல் . 

கானத்தேறு - மஞ்சள் . 
காலி -1 , காட்டு முருங்கை . 2 , காலியாந்து கானப்பலா- நாட்டுப்பலா . 
வரை , 3. புனமுருங்கை . 

கானம் -1. எட்டி . 2. பொன் . 
காலிங்கி வெட்பாலையரிசி . 

கானமா- பன்றி. 
கனழல்லை 

காட்டுமல்லிகை. 
காலிதம் - படிகாரம் . 

காளமௌவல். 
காவீயகம் 

கானவல்லை- குரங்கு . 
காலேயகம் மரமஞ்சள் . 

கானவிருக்கம் - பாதிரி . 
காலேயம்-1 . அகில. 2 , கத்தூரிமஞ்சள் . கானற்குன்று- வக்கிராந்தபாஷாணம் . 
3. மோர் . 

கானாவேளை- ஓர் பூண்டு . 
காலோமம் -- அகில் . 

கானிசம்- மணத்தக்காளி, 
காவகா- சேங்கொட்டை . 

கானித்தம் - ஏலம் . 
காவட்டம்- ) 

கானிலம் 
மாந்தப்புல் . 

கொடுவேலி . 
காவட்டை- 

கானிலிந்திரன் 
காவவுசில் 

கானீயம் - கக்கரிக்காய் . 
வாழை 
காவற்காலி- 

கானுசாரி -- நன்னாரி , கானனுசாரி என்றும் 
காவன் - சிலந்திப்பூச்சி . 

கூறுவர் . 
காவா - காட்டு மல்லிகை , 
காவாளை -1. காட்டு மல்லிகை, 2 , காய் 
வேளை . 
காவி -1 , அவுரி . 2. கருங்காலி . 3. கருங் 

கிகிணி -1 . கஞ்சரீடம் . 2. காக்கணம் . 
குவளை . 4. கருப்புச்சாயம் . 5. மருந்துண்டை 

கிங்கிணி- கலுகிலுப்பை . 
காவிளாய்-- ) 

கிங்கிசாலம் -- வேலமரம் . 
காவிளை S 1.கொளுஞ்சி . 2. காய்வேளை 

கிச்சிலி -- நாரத்தை . 
காவு - பீதரோகணி . 

கிச்சிலிக்கிழங்கு- ஓர் மூலம் . 


காலங்கை ) வெட்பாலையரிசி. 


} 


நசு . 


தமிழ்ச்சொல்லகராதி . 


கிசம் 

கிரந்திமூலம் - திப்பிலிமூலம் . 
கிசலயம் . 

கிரந்திலம் -1. தூதுவளை 2 , முருக்கமரம் . 
கிசலம்- தளிர் . 

கிரமுகம் - கமுகு . 
கிசலை 

கிராகதி -- நிலவேம்பு, 
கிசாலம் 

கிராகம் - ஆமை . 
கிஞ்சி - வேம்பு . 

கிராணி-- ஒர் கழிச்சல் . 
கிஞ்சித்து- 1. திப்பிலிமூலம் . 2. புளி கிராணித்திரவியம் -1. அகிலம்பட்டை , 2 . 
கிஞ்சிதம்- மா . 

அழிஞ்சில் முதலியன. 
கிஞ்சுகம் -1 . முண்முருக்கு . 2. முருக்கு . கிராதகம் 
3. பலாசு. 

கிராதித்தம 
கிஞ்சுகி- பலாசு . 

கிராம்பு -- ஒர்சாக்கு . 
கிட்டக்கல்- குமிடக்கல் . 

கிராமனை - அவுரி , 
கிட்டம் - இருப்புக்கிட்டம் . 

கிரிகன்னி -- வெள்ளைக்காக்கணம் . 
கிட்டாமாரி - சிறுபுள்ளடி . 

கிரிச்சரீடம் -- சாதிக்காய் . 
கிட்டி- சின்னி. சிறுசின்னியுமாமென்பர். கிரிமல்லிகை -1. மலைமல்லிகை , 2 , வெட் 
கிட்டிக்கிழங்கு - சின்னிக்குழங்கு . 

பாலை. 
கிட்டிரம் -- நெருஞ்சில். 

கிரிமிக்கினி -- வாலுளுவை , 
கிட்டிவான் - எட்டி , 

கிரியாத்துச்செடி- நிலவேம்பு . 
கிட்டினம் - திரிபலை . 

கிரியாத்துவேர் 
கிட்டிணசாசி- கருஞ்சீரகம் . 

கிரிவிளவல்லி - சிறுநன்னாரி . 
கிட்டிணசிங்கவாததோஷம் - கொல்லுந் கிரீட்டி -- பிரண்டை , 
தன்மையுள்ள வோர்நோய் . 

கிரீடம் - வேலிப்பருத்தி . 
கிட்டிணபாணம் எட்டி . 

ரூகான்- தசவாய்வினொன்று , 
கிட்டிணபேடம் - கடுகுரோகணி . 

கிருசானு-- பவளக்கொடி . 
சிட்டிணம் -1 . கருப்பு . 2. மான்றோல் . கிருட்டி- பிரண்டை , 
கிட்டிணவல்லி - நன்னாரி . 

கிருட்டிணசீரகம் - கருஞ்சீரகம் . 
கிட்டிணவாணம்- லோகமணல் . 

கிருட்டிணபாகபலம் - பெருங்களாச்செடி . 
கிட்டிணி.-- காக்கணம் . 

கிருட்டிணபாணம் -- எட்டி . 
கிட்டிரம்- நெருஞ்சில் . 

கிருட்டிணபேடம் 
கிட்டிவான்- எட்டி . 

கிருட்டிணபேதி 
கிட்டினம் -- திரிபலை . 

கிருட்டிணம் - மிளகு . 
.. கிட்டினன்- திப்பிலி . 

கிருட்டிணமூவி -- துளசி , 
.. கிட்டினிவேம்பு - நன்னாரி . 

கிருட்டிணவல்லி- நன்னாரி . 
கிடக்கை - மஞ்சம் . 

கிருட்டிணவிருந்தை - பாதிரிமரம் . 
கிடுக்கட்டி- 

இருப்பைப்பூவிதழ்க்கட்டி. கிருட்டிணாவாசம் - அரசமரம் . 
. கிடை -1 . கிடை . 2. கிடைச்சி , 3. சடை , கிருட்டிணி -- காக்கணங்கொடி , 
4. சடைச்சி . 

கிருட்டிணிகை - கருத்தக்கடுகு . 
கிண்ணிக்கற்பூரம் - சிரசகற்பூரம் . 

கிருட்டிணை -1. கடுகு . 2. முந்திரிகை. 3 . 
.. கிணிதி- கிலுகிலுப்பை . 

வான்மிளகு . 
கித்துள் -கூந்தற்கமுகு. 

கிருதம் -1: செம்முருங்கை. 2. நெய் . 
கி தவம்-ஊமத்தஞ்செடி . 

கிருது - நெய் , 
-- கிந்திகம் -1 . திப்பிலிமூலம் . 2. புளிமா , கிருந்தி - கஞ்சாங்கோரை. 
கிரேசமிரம்- பச்சைக்கர்ப்பூரம் . 

கிருமி - கீரிப்பூச்சி . 
கிரஞ்சனம் -- முருங்கை . 

கிருமிக்குன்றம் - வாலுளுவையரிசி . 
கிரதமாலம்- கொன்றைமரம் . 

கிருமிச்சத்துரு - பூவாசம்விதை. கிருமிசத் 
கிரந்தி -1 . ஓர் நோய் , 2. ஏலத்தோல் , 3 . துரு எனவும் வரும் . 
நெல்லிப்பருப்பு. 

கிருமிச்சுரம் - ஓர் சுரம் . 
கிரந்திகம் -1 . திப்பிலிமூலம் . 2. புளிமா . கிருமிச்சூலை --ஓர்சூலை . 
கிரந்திநாயகம் - சிலந்திநாயகம் , 

கிருமிச்சொறி - ஓர்சொறி . 


கடுகுரோகணி , 


அநுபந்தம் 


கூஎ 


கீரிப்பூண்டு - ஓர்ப்பூண்டு. 
கீரிமரம் -- ஒர்மாம் . 
கீருகண்ணி- வெள்ளைக்காக்கணம் . 
கீருகம்பளி - பீர்க்கு . 
கீருதம் - செம்முருங்கை. 
கீரை - ஒர்பச்சிலை பலவகைப்படும் . 
கீரைக்காய் -- வெள்ளரிக்காய் . 
கீலக வெட்டை - மிகுகாந்தல் . 
கீலாலம் -- 1 . இரத்தம் . 2. காடி , 3. நீர் . 
கீழ்நோக்கி- நேர்வாளம் . 
கீழாநெல்லி - கீழகாய்நெல்லி . 
கீறந்தி - கச்சோலம் . 


கிருமிநாசம் -1 , குரோசானியோமம் . 2 . 
பங்கம்பாளை . 3. பலாசம்விதை . 4. பேய்ப் 
பீர்க்கு . 
கிருமிநாசி -- நிலவாகை . 
கிருமிமலடு - அறுவகைமலட்டினொன்று . 
கிருமியம் - மாமிசம் . 
கிருமியோமம் - ஓர்மருந்து . 
கிரேசமீரம் - பச்சைக்கருப்பூரம் . 
கிரேந்தி -- ஏலத்தோல் . 2.கச்சோலம் . 
கிலிகை - சிற்றெலி . 
கிலிங்கி- கிலுகிலுப்பை . 
கிலுகிலுப்பை - ஓர்செடி . 
கிழங்கு - பிண்டம் . 
கிழத்திரி-- பெண்குறி . 
கிழவி -- முருங்கை 
கிழவேர்வரி - ஆணகுறி . 
கிழி -- கந்தைத்துணி . 
கிளவரி - தண்ணீர்விட்டான் கிழங்கு . 
கிளிமூக்கன் - கள்றாழை . 
கிளிமூக்குக்கிழங்கு ஆகாசக்கருடன்கிழங்கு 
கிளியூறற்பட்டை - ஓர்பட்டை. 
கிளை -1 . தளிர் . 2. மூங்கில் , 3 , வாலுளுவை 
கிறட்டி --பிரண்டை , 
கிறத்தி- நிலவேம்பு. 
கிறுசன் -1. கும்குமப்பூ . 2 , மஞ்சள் . 
கிறுத்துவம் - அகில் . 
கிறுத்துவேதன் - பீர்க்கு . 
கினை - புடம்போடுதற்குச்சாக்குமேலிடுங் 
கவசம் . 2. விளா. 


கீசகம்- மூங்கில் . 
கீசகன் -1 . குரங்கு . 2. மூங்கில், 
கீசபர்ணம் 
கீசபர்ணி- 

நாயுருவி . 
கீசரன்- சரக்கொன்றை . 
கீசா- இரும்பு . 
கீடக்கினம்- கந்தகம் . 
கீடம் -- புழு . 
கீடமாரி - சிறுபுள்ளடி . 
கீடிமா - துத்தம் . 
கீதந்திரம் - திப்பிலிமூலம் . 
கீதம் -1 . மூங்கில் , 2 , வண்டு . 
கீதவம் - ஊமத்தை . 
கீரநாண்மயிர் - உள்ளி. 
கீரந்திகம் - திப்பிலிமூலம் . 
கீரி -1 , கள்ளி . 2. திருக்கொன்றை. 
கீரிநாயகம் - பங்கம்பாளை . 


குக்கில்-1 . குங்கிலியம் . 2. செம்போத்து . 
குக்கிலம் - அதிவிடயம் . 
தக்கிசூரணம் - குக்கில். 
குக்குடசசூட்டு - கோழித்தலைக்கந்தகம். 
குக்குடபுடம்- 

கோழியளவுபுடம் . 
குக்குடம்- கோழி . 
குக்குடி- இலவமரம் . 
தக்குடு- கோழி . 
குக்குரம் -- கோடகசாலை , 
குக்குலு -- குங்கிலியம் . 
தது- 1. கள் . 2. தசநாடியினொன்று . 3 . 
மது . 
குகுலா - கடுகுரோகணி , 
ததவிந்தம்- முத்தக்காசு . 
குகை - மூசை , அதுமட்குகை. 
குகைக்காமன் - கல்நார் . 
குகைச்சி- புற்றாஞ்சோறு . 
குகைமேனாதத்தீ - சொர்னபேதி 
குங்கிலிகம் -1 . குங்கிலியம் . 2. வாலுளுவை 
குங்கிலியம் -1 . கருங்கிலியம் . 2. வெள்ளைக் 
குங்கிலியம் , 
தங்குமச் செவந்தி- ஓர் செவந்தி. 
குங்குமபாஷாணம்- அஞ்சற்குளச்சி . 
குங்குமம் -1. குங்குமமரம் . 2. செஞ்சாந்து 
குங்குமவர்ணி -1 . அரிதாரம் , 2. மஞ்சட்கல் 
குங்குமவர்ணச்சி- தாளகம் . 
குங்குமவலரி- செவ்வலரி . 
குங்குலு- 

குங்கிலியம் . 
குச்சம் -1,குன்றிமணி . 2. நாணல் . 3. பற் 
டாகம் . 
குச்சி - மயிர்ச்சிகைப்பூடு . 
குசத்தி -1. பூநீறு , பூவழலை .. 
தசத்தின்பாதி - சிறுபுள்ளடி . 2. பற்படா 
கம் . 


கூஅ 


தமிழ்ச்சொல்லகராதி . 


குஞ்சி 


குஞ்சாம் . } குன்றி . 


குசந்தனம்- செஞ்சந்தனம் . 

தடு -1 . கள். 2. மது . 
குசபலம் - மாதுளை . 

குடும்பு- பூங்கொத்து . 
குசம் -1. தண்ணீர் . 2. தருப்பை , 

குடுவிச்சு -1 . தேங்காய் . 2. பாளைச்செடி . 
குசும்பா-செந்துருக்கம்பூ . 

தடோரம் -- துளசி . 
குசேசயம் - தாமரைப்பூ . 

குடோசம்- வெண்டுளசி . 
குசை - தருபபை . 

குடைக்கிழங்கு - சிற்றரத்தை . 
குஞ்சம் -1. குச்சிப்புல் . 2. குன்றிக்கொடி . குடைவேல் - வேலமரம் . குடையெனவும் 
3. சீதாங்கபாஷாணம் . 4 , புளிநறளை . 5. பூங் 

வரும் . 
கொத்து. குறுணியிலெட்டிலோர் பங்கென்றுங் குடோரி -1. வங்கமணல் . 2. வெங்காரம் . 
கூறுவர் . 

3. வெள்ளைப்பாஷாணம் , மாத்திரையுமாமென் 
குஞ்சரம் -1 , அத்தி . 2 , கருங்குவளை . பர் . 
குஞ்சராசனம் - அரசமரம் , 

குடோரிபண்ணல்- ) விடத்திற்குக்கீறி 
தஞ்சலம்- குன்றி . 

குடோரிவைத்தல்- மருந்துவைத்தல் , 
குண்டலி - 1. இசங்கு . 2. சீந்தில் . 

தண்டாலி - சங்கஞ்செடி . 
தட்கரம் - வேலிப்பருத்தி . 

குண்டானிக்கொடி- ஓர் கொடி . 
தட்டணி - மாயை , 

குண்டுரோசனை- குண்டோசனை . 
குட்கிம் -1. ஓர் வியாதி . 2. கோட்டம் . தண்டைச்சம்பா- சொறிக்குரும்பை , 
குட்டாரி- கந்தகம் . 

தண்ணம்- பெருமருந்து . 
குட்டிதக்காளி - சிறு தக்காளி , 

குணகண்டி -சிவேதை. 
தட்டிப்பாடித்தி - சிற்றரத்தை. 

குணபலம் - அதிவிடயம் . 
குட்டியிடுக்கி . - 1 . கற்றாழை . 2. கோட்டம் , குணலி- சீந்தில் . 
3. கோடைக்கிழங்கு . 4. சிற்றரத்தை. 5. பயி குணாலயம் - அறுகம்புல் . 
ருடன் முளைக்கும் புல் . 

குணுக்கு- வெள்ளி, 
குட்டினம் - கருஞ்சீரகம் . 

குணேட்டம்- அதிவிடயம் . 
குடக்கினி- கருங்காலி , 

குத்தரசம்- பெருங்காயம் . 
தடகம் -1 . உத்தாமணி . 2. மலைமல்லிகை . குத்தாலம் -- காட்டாத்தி , 
3. வெட்பாலை . 

குத்தாலா - கடுகுரோகணி . 
குடகரம் - உத்தாமணி . 

குத்திரம்- ) 
குடசப்பாலை - 1. கறிப்பாலை . 2. வெட் 

குத்து- | 

சணல் . 
பாலை. 

குத்துக்கரந்தை - குத்துக்காரை முதற் பல 
குடப்பம் - இலுப்பை . 

வகையாம் . 
குடம் -1 . சதுரக்கள்ளி. 2. சர்க்கரை . 

தத்துக்கால் -1 . கீரிப்பூண்டு. 2. சிமிட்டி , 
குடமணம் - கருஞ்சீரகம் . 

குதபம் - தருப்பைப்புல் . 
குடமல்லிகை- மல்லிகை . 

குதம் -1 . தருப்பை . 2. வெண்காயம் . 
குடல்- குடர் , பலவகைப்படும் . 

ததனசனம்- பெருங்காயம் . 
குடவளப்பம் - இலுப்பை . 

குதானன்- தாளிச்செடி , 
குடவன் -1. கோட்டம் . 2. பித்தளை . 

குதிரை - ஊர்க்குருவி . 
குடற்பற்றப்பிஞ்சு - இளம்பிஞ்சு. 

குதிரைகொல்லி - 
குடற்பிடுங்கி-- துருசு . 

குதிரைப்பயிரி- | 

ஓர் பூடு . 
குடாரி-- திப்பிலி. 

குதிரைப்பல்லன் - வெள்ளைப்பூண்டு . 
குடான்-செம்முள்ளி. 

குதிரைப்பற்பாஷாணம் - ஓர் பாஷாணம் . 
குடிகை- ஏலவரிசி , 

குதிரைப்பிடுக்கன்- பீநாறிமரம் , 
குடிநீர் - கஷாயம் . 

குதிரைமசாலி -- 1 , தேன்மரம் , 
குடிமம் - துத்தம் . 

குதிரைவாலி- ஓர் பூண்டு . 
குடியொட்டிப்பூண்டு - 1. முருக்கு . 2 . குதிரைவாலிப்புல் - ஓர் புல் , 
முள்ளி . 

குதும்பகர் -- தும்பை . 
குடிரம்- காரை . 

குதை- பாசி . 
குடிலம் - குராமரம் . 

தந்தணம்- சந்தனம் . 


S 


அநுபந்தம் 


கூகூ 


குந்தம் - 1. கண்ணோய் . 2. கள் . 3 . கற்பா 
ஷாணம் . 4. குங்கிலியம் . 5. குருந்தம் . 6. கோ 
ளகபாஷாணம் . 
குந்தி - கள் . 
குந்திரிகம் 
குந்துரு- குங்கிலியம் . 
குந்துருக்கம் 
குப்பாமணி - குப்பைமேனி. 
குப்பி- சீசா . 
குப்பிக்குட்சமைந்தகன்னி - பஞ்சபட்சி 
பாஷாணம் . 

குப்பிச்சரக்கு - பதங்கவைப்பு . 
குப்பிச்சாரம் - காசிச்சாரம் . 
குப்பிலவணம் - வளையலுப்பு. 
குப்புசம் - புங்கங்காய் . 
குப்பை - சதகுப்பை . 
சூப்பைமேனி-- ஓர் பூடு . 
குபசுபா -- காஞ்சிரை, 
தபசுலா - காஞ்சொறி . 
தபம்- கோட்டம் . 
தபிகை -1 . எள் . 2. நல்லெண்ணெய் . 
குபேரகம் - சின்னி . 
குபையம் - சிறுபுள்ளடி . 
கும்பகம் -1 . கலசம். 2. கற்றாழை . 3. சா 
லங்க பாஷாணம் . 4. தொட்டிப்பாஷாணம் . 5 . 
நாணல். 
கும்பகாரி- செம்பாஷாணம் . 


-சுரை . 


குமிதம் --- 

தேக்கமரம் . 
குமிதிகம் - 
குமிழ் -1 . குமிழி . 2. நாணல் . 
தழதகம் -1 . செவ்வாம்பல் . 2. தருப்பை . 
3. வெள்ளாம்பல் , 4 , வெள்ளி , 5. வெள்ளைப் 
பாஷாணம் . 
குமுதபாந்தவம்- கருப்பூரம் . 
குமுதம் - 1. ஆம்பல் . 2. கருப்பூரம் . 3. கற் 
பாஷாணம் . 4. தருப்பைப்புல் . 5. நேத்திர 
குமுதம் இது கருவிழிவியாதி . 6. வக்கிராந்த 
பாஷாணம் . 7. வெள்ளைப்பாஷாணம் . 
குமுதிகை - பூசனி. 
குமுந்தகம் - கற்பாஷாணம் . 
குமுலி - துளசி . 
குய்யபீசகம் - எட்டி . 
குயக்காலம் -- நிலக்கடம்பு . 
குயத்தினலகை -- நிலவாகை . 
குயபீசகம் - எட்டி . 
குயம் -- முலை . 
குயம்பிக்கடி - 
தயா -- கோங்குமரம் . 
தயின் மொழி - அதிமதுரம் . 
தயோகம்- சின்னிமரம் . 
குரக்கன் - கேழ்வரகு . 
குரகதம் - குதிரைப்பற்பாஷாணம் . 
குரங்கநாபி - கஸ்தூரி . 
குரங்கம்- எட்டி , 
குரங்கு- முசுமுசுக்கை . 
குரண்ட நாசி- 
குரண்டநாசினி 

. 
குரண்டம் - பச்சைப்பூமருதோன்றி . 
தரநாசம் --- வெங்காயம் , 
குரம் -1 . தருப்பை . 2. பாகல் . 
தாம்பை -1. குறிஞ்சா , 2. கோட்டம் . 3 . 
பேரீந்து . 

குரவகம் - 1. செம்பூமருந்தோன்றி . 2 , வா 
டாக்குறிஞ்சி . 
குவாம்- குறிஞ்சா. 
குரவு 

குசாமரம் . 
குராசானி- ஓர்பூண்டு . 
குரு -1. அம்மை . 2. துருசு . 
குருக்கத்திப்பூண்டு - வனத்தவசி முருங்கை 
குருக்குவிதை - பிரமத்தண்டுவிதை . 
தருகாரம்- 

பெரியகாரம் , 
குருகு - 1. குருக்கத்தி : 2. கோழி . 
குருததி- பசுமுருங்கை . 
குருகுலம்- பலண்டுறுகபாஷாணம் . 
குருச்சி -சீனக்காரம் , 


கும்பஞ்சான்- சிவேதை . 


கும்பம் 
கும்பவிம்பம் - தொட்டிப்பாஷாணம் . 
கும்பளம் - பூசனி. 
கும்பி - 1. சிவேதை . 2. சுடுசாம்பல் . 3. தா 
வம்பபாஷாணம் 4. நெருப்பு . 
கும்பிகம் - நீலோற்பலம் . 
தம்பிரம்- எலுமிச்சம்பளம் , 
கும்மாயம் -1. குழம்பு . 2. சுண்ணாம்பு . 
தமக்கி - கடுகுரோகணி . 
குமஞ்சம் -- சாம்பிராணி , குமஞ்சானுமாம் . 

குமஞ்சான் - 1. ஆண்குமஞ்சான் இது குங் 
கிலியம் . 2. பெண்குமஞ்சான் இது சாம்பி 
ராணி . 


} 


குமச்சி - } ஆந்தை . 


தமஞை- ) 
குமட்டு - அருக்களிப்பு , இது அருவருப்பு. 
தமம் --கோட்டம் . 
குமரகம் - மாவிலிங்கு . 
குமரி - கற்றாழை . 
குமாரகம் - மாவிலிங்கு . 
தமிகை - வெள்ளெள்ளு. 


தமிழ்ச்சொல்லகராதி . 


குருசம் - வெந்தோன்றி . 
குருசாமி -- ஆசான் . 
குருசாரம் - சிவசாரம் . 
தருத்தாமரை - 1. ஆகாசத்தாமரை . 2 . 
கொட்டைப்பாசி , 
குருதி -1. உதிரம் . 2. மூளை . 
தருது - நெய் , 
தருந்தடி- சிற்றாமுட்டி . 
குருந்து - 1. காட்டுக்குருந்து , 2 , காட்டு 
நாரத்தை . 3. காட்டெலுமிச்சை . 4. குருந்தக் 
கல். 5. பெருங்குருந்து . 
குருநாதன் - துருசு . 
குருபத்திரம் -1 . துத்தநாகம் . 2. புளியமரம் 
குரும்பாலை - நிலப்பனை . 
குரும்பி - புற்றாஞ்சோறு . 
குரும்பை -1. தெங்கிளங்காய் . 2. பனை . 
3. புற்றாஞ்சோறு . 
தருமலியம் - அசோகு . 
குருமுறை -1. கோடாசுளி. 2. சவுக்காரம் 
தநாசம் - சித்தாசம் . 
குருவண்டு - துவாஞ்செடியிலிருக்கு வண்டு 
குருவால்- இத்திமரம் . 
குருவி - குன்றிமணி . 
குருவிச்சி -- 1 . புல்லூரி . 2. பேராமுட்டி . 
தருவிச்சு -1 , தேங்காய் . 2. பாலைச்செடி 
குருவிந்தம் -1. குன்றிக்கொடி . 2. கோரைக் 
கிழங்கு . 3. சாதிலிங்கம் . 4. வாற்கோதுமை . 
குரு விந்து - முத்தக்காசு . 
குருவுக்காதி -1, பச்சைக்கற்பூரம் . 2. வே 
தைச்சிந்தூரம் . 

குருவென்றசாரம்- காசிச்சாரம் . 
குருவேர் -- ஓர்பூண்டு. 
குருளை - ஆமை . 
தரை --கஞ்சாங்கோரை . 
குரோசானி- குரோசனியோமம் , 
குல்லரி - இலந்தை . 
தல்லரிச்சோறு- கற்றாழைச்சோறு . 
குல்லை -- 1 , கஞ்சா , 2. துளசி . 3. வெட்சி , 
குல்லையம் - கருங்குவளை . 
தலக்காணம்- கொள்ளு. 
குலகாயம் - பேய்ப்புடோல் . 
குலகாலம் - நிலக்கடம்பு . 
தலச்சவ்வு- முடிமாமிசம் . 
குலசுவேதகன்- சவரிலோத்திரம் . 
குலடி- செம்பாஷாணம் . 


தலவரை- துத்தநாகம் . 
குலவல்லி- ) இலந்தை , குல்வலியெனவும் 
குலவலி- | வரும் . 
குலவுகாசம் - நாணல் . 
குலவுரி -1. சந்தனம் . 2. செஞ்சந்தனம் . 
தலவேல் 

- கஞ்சாங்கோரை . 
குலாங்குலி- காவட்டம்புல் . 
குலாதினி- குடுகுரோகணி . 
குலாபு 
தலாமல்லி 
குலிகம் - 1. இலுப்பை , 2 , சாதிலிங்கம் . 
3. சிவப்பு . 4. பந்து . 

குலிங்கம் - 1. சாதிலிங்கம் . 2. பேய்க்கொ 
மட்டி . 

குவிசம் - 1. இலுப்பை . 2. கற்பரிபாஷா 
ணம் . 3. வன்னிமரம் . 
குலிசல் - நாகபாஷாணம் . 
குலிசன் - வச்சிராயுதன் . 
குலுத்தம் --- கொள்ளு . 
குலுமமூலம் 

-இஞ்சி. 
தலைக்கல் - கோரோசனை . 
தலோடி -- நாவி . 
குலோமி- வெள்ளறுகு . 
குலோமிசை- வசம்பு . 
குவங்கம் -- ஈயம் . 
குவட்டிலுதித்தோன்- சொர்னபேதி . 
குவட்டிற்புளிதம் 

-- சங்கபாஷாணம் . 
குவட்டினீயம் --நீலாஞ்சனக்கல் . 
குவட்டுக்கூர்மை- தொட்டிப்பாஷாணம் . 
குவட்டு நுண்முலைச்சி- சொர்னபோதி . 
குவடு 

--சங்கபாஷாணம் . 
குவம்-1 . ஆம்பல் . 2. ஔபலபாஷாணம் . 
குவரிகுண்டல் - வாலுளுவை . 
குவலயம்-1 . குவளை . 2. நெய்தல் . 
தவலயன் - துருசு . 
குவலி - இலந்தைமரம் . 
குவலை -1. கஞ்சா. 2. துளசி . 
தவளச்சி- புற்றாம்பழம் . 
குவளை -1, கருங்குவளை . 2. செங்குவளை . 
குவாகம் - கமுகு . 
குவிகம் - இலுப்பை . 
குழகன் - கந்தசாமி . (சூ . நிக . க : உங . ) 
குழம்பு - ஓர் மருந்து , இது பலவகையாம் ; 
குழித்தாமரை- கொட்டைப்பாசி . 
குழிந்தம் - நகம் . 
குழிப்பறங்கி- கொட்டைப்பூசனி . 
குழிமிட்டான் - நத்தைச்சூரி . 
குழை - நெய்தல் , 
குழைச்சி- புற்றாஞ்சோறு . 


தலந்தம் - } கொள்ளு. 


குலம்பம்- செப்புமணல் , 
குலம்பா - பேய்ச்சுரை , 


அநுபந்தம் 


சக 


} 


கூகை 


- } கடம்பு. 


கூசன் 


- 


குழைந்த நீர் - இளநீர் . 
குளஞ்சி -1. கிச்சிலி . 2. சர்க்கரை . 
குளப்பாலை - ஊசிப்பாலை , 
குளம் - கரும்பின்கட்டி . 
குளவி -1 , சதுரக்கள்ளி. 2. மலைப்பச்சை . 

குளவிந்தம் - 1. கத்தூரிமஞ்சள் . 2. பூமஞ் 
சள் . 3. மஞ்சள் . 
குளிகை- மாத்திரை . 
தளிர்தாமரை- ஒருவகைத்தாமரை . 
குளிர்ந்தபரிமளம் -- சீதாங்கபாஷாணம் . 
குளிரி -- நீர்க்குளிரி . 
குற்பகம் - நாணல் . 
குற்சலை- அவுரி , 
குறஞ்சனம்- வெங்காரம் . 
குறட்டை - காக்கணம் . 
குறத்தி -- நிலப்பனை . 
குறல் - பாதிரி . 
குறவன்- இரதம் . 
குறசம்- பெருங்காயம் . 
குற - அடையாளம் , இது பலவகையாம் . 
தறிசொல்வோன்- சேவல் . 
குறிஞ்சா- ஓர் பூண்டு . இது பலவகையாம் . 
குறிஞ்சி -1 . ஈந்து . 2. செம்முள்ளி . 3. மரு 
தோன்றி . 
குறிஞ்சில்- தொட்டிப்பாஷாணம் . 
குறுக்கம் --- கௌவுரிபாஷாணம் . 
குறுக்கு- குறுக்குநோய் . 
குறுத்தாளி - சிறு தாளி . 
குறுந்துழாய் - சிறுதுளசி . 
குறுந்தட்டி -1 . சிற்றாமுட்டி . 2. சிறுகாஞ் 
சொறி . குறுந்தொட்டியெனவும் வரும் . 
குறுநறுங்கண்ணி- குன்றிப்பூ . 
குறும்பீ - காதழுக்கு . 
குறும்பூழ் 

- காடை. 
குறுமணல் -- இரசமணல் . 
குறுமுனி.-- அகத்தியர் . 
தறுலோவு -- உடலிற்கசிவு, 
குறோட்டை -1 , காக்கணம் , 2. பீச்சுவிளா. 
குன்மக்கட்டி - குன்மசூலை . 
குன்மம்.- ஓர் நோய் . 
குன்றத்துச்சித்தி-- தாலம்பபாஷாணம் . 
குன் றவில்லி- துருசு . 
குன்றி - குன்றிமணி . 
குன்றிமணிச்சம்பா- ஓர் சம்பாநெல் , 
குன்றிவேர் - அதிமதுரம் . 
குனட்டம் -- அதிவிடயம் . 
தனசகம் -1, குன்றி . 2. சிறுகாஞ்சொறி , 
தனுசம் - குன்றி . 


கூகத்தாள் - புன்னை . 
கூகம் - பொன் . 
கூ காகம் 

கமுகு . 
கூகாசம் 
கூகேநீறு -1 . அங்குச்ரோசனம் . 2. அ 
ரோட்டுமா . இது கூகைக்கிழங்குமா . 

- கோட்டான் . 
கூகைநீறு -1 . ஓர்மருந்து 2. காட்டெருமைப் 
பால் , 
கூச்சி-- சவரிலோத்திரம் . 
கூச்சிதம் 
கூச்சிரம் --- 
கூஷ்மாண்டம் - திருநீற்றுப்பூசனி இது 
கலியாணப்பூசனியென்வுக்கூறுவர் . 

-மறைத்தசொல் . 
கூசான்மலி - பட்டு நூன்மரம் . 
கூட்டி -1 . சேவல் . 2. புன்னைமொக்கு . 3 . 
மருளிச்செடி . 
கூடம் - 1. எள் . 2. கோளகபாஷாணம் . 
கூடம்பில் -- சுரை . 
கூடர்க்கு - புகையிலை . 
கூடாரம் - பெருங்காயம் . 
கூத்தன் குதம்பை - முக்கொற்றிப்பூண்டு . 
கூதளம் -1 . கூதாளிச்செடி . 2. தூதுவளை . 
3. வெள்ளரி , 

கூ தாரி -- வெள்ளரி . 
கூதாளம் - கூதாளி. 
கூதிர் - பனிக்காற்று . 
கூந்தல் -1. கமுகு . 2. கூந்தற்கமுகு . 3 . 
கூந்தற்பனை . 4. முதியார்கூந்தல் . கமுகோலை 
பனையோலையுமாம் . 
கூந்தற்பனை- கமுகு . 
கூந்தற்பாசி - 1. ஓர்நீர்ப்பூண்டு. 2. நிலக் 
கூந்தல் , இது எலிச்செவிப்பூடு . 
கூந்தற்பூகம்- கமுகு . 
கூப்பில்-- பூசனிக்காய் , 
கூம்பரிட்டம் - ஆமணக்கு . 
கூம்பல் - குமிழ் 

- கோங்கு . 
கூர் -- காரம் . 
கூர்கேவு- வெண்கடுகு . 
கூர்ச்சகம் - தந்ததாவனக்குச்சி . 
கூர்ச்சசேகரம்- தெங்கு . 
கூர்ச்சம்- தருப்பை . 
கூர்ச்சாரம் - சிவசாரம் , 
கூர்மன் -- ஓர்வாயு . 
கூர்மைக்கரிவாள் -- சவுக்காரம் , 


கூமரை 


6 


சஉ 


தமிழ்ச்சொல்லகராதி . 


} 


கூ 


கூரணம் 

1. கோடகசாலை , 2. பாகல் , 
கூலம் -1 . காராமணி . 2. பாகல், 
கூவணை - நல்லபாம்பு . 
கூவம் - வில்வம் . 

வலம் - பலநிறமுள்ள ஆம்பற்பூ . 
கூவிரம் -- வில்வமரம் . 
கூவிளம் - கோளகபாஷாணம் . 2. வில்வ 
மரம் . 3. வில்வப்பத்திரம் . 

கூவிளம்பத்திரி - ஓர்பத்திரி . 
கூழ்- நறுவிலிமரம் . 
கூழ்ப்பாண்டம் - நீற்றுப்பூசனி. 
கூழம் -1. எள் . 2. திப்பிலி . 
கூழ்மூட்டை - கருக்கெட்டமுட்டை . 
கூழ்வரகு - கேழ்வரகு . 
கூழா - நறுவிலிமரம் . 
கூழாமணி - கூழ்முன்னை . 
கூளம் -- திப்பிலி . 
கூறம் -1 . ஆமை , 2. கொடசப்பாலை . 3 . 
பாகல் . 
கூறல் - நாகபாஷாணம் . 
கூறு -- எள் , 
கூறுவசம் --ஓமம் . 
கூன்ழதுகு - ஆமையோடு . 
கூனல் - நத்தை . 
கூனலன் -1 . சங்கு . 2. நத்தை . 
கூனன்-- ஆமை . 
• னிமித்திரி -- மாரணம் . 
கூனை- நல்லபாம்பு . 


கெணம் -- சமூலம் . 
கெந்தகத்தாலு- கெந்தகதாளி . 
கெந்சகம்- 1. கெந்தகம் 2. நாய்வேளை . 
கெந்தகாயம் - நீர்ப்பூலா. 
கெந்தசடகம் - ஆமணக்கு . 
கெந்தத்தாளி - வாசனையுள்ள தாளி . 
கெந்தநாதலியம் -- 1. அரத்தை . 2. செவ் 
வியம் . 

கெந்தப்பொடி -1. அரியுப்பு . 2. உப்பு. 
3. கருவுப்பு. 
கெந்தபந்தம் - கௌரிபாஷாணம் , 
கெந்தபூதியம் - நாய்வேளை. 
கெந்தரி - பொன்னிநிமிளை . 
கெந்தருசு - சாம்பிராணி . 
கெந்தனம் -- கோடகசாலை . 
கெந்தி - 1. கெந்தகம் , 2 , நெல்லிக்காய்க் 
கெந்தகம் . 

கெந்திகம் -1 . பாம்பு கொல்லி . 2. பொன்னி 
நிமிளை , 
கெந்திபரம் -- ஆடுத்தின்னாப்பாளை . 
கெந்திவாருணி - பேய்த்தும்மட்டி. 
கெந்து சடகம்- புழு . 
கெம்பீரியம் - 1. இளம்பிசின் . 2. நவ்வ 
பிசின் . 
கெருடகாய் - சுகொட்டுமிட்டான் . 
கெவ்வியம் -- நாய்வேளை , 
கெவரி 

வெள்ளைக்காக்கணம் . 
கெவு 

தவாரனி 
கெவுரா -1. கடுகு . 2. துளசி . 
கௌகீகடி- கெந்தியுரிபாஷாணம் . 
கெளித்திபச்சை- பச்சைக்கர்ப்பூரம் . 
கெற்பத்தலைவன் -- வீரம் . 


கெ . 


கெகநாதம்- அப்பிரகம் . 
கெகராசி - பூலா . 
கெச்சநா -- கையாந்தகரை . 
கெச்சநி - சேர்தல் . 
கெச்சம் - 1. தனம் 2. முல்லை . 
கெச்சருட்டி- திப்பிலி . 
கெசகன்னி -1 . மொந்தைவாழை . 2. வெ 


கெசடம் - நாகப்பூ . 
கெசப்பிரியம் - இலவம்பிசின் . 
கெசமாமுட்டி - 1. எட்டி . 2. காஞ்சொறி . 
கெசாசைநா -- கையாந்தகரை . 
கெசானை - அரசு . 
கெடம் - கெந்தியுரிபாஷாணம் . 
கெடிமண்டு தல் - அஞ்சுதல் . 
கெடுப்பினை - வங்கமணல் . 
கெண்டைவியாதி -- ஒர்நோய் . 


கேக்கை - தாழை . 
கேகயம் -1. கௌரிபாஷாணம் . 2. மகிழம் 
விதை. 
கேசதம் -- கையாந்தகரை . 
கேசபாசி - மயிர் . 
கேசம்-- திப்பிலி. 
கேசமுட்டி - வேம்பு . 
கேசரம் - பெருங்காயம் . 
கேசாவரம் - குங்குமம் . 
கேசரி -1 , சிங்கம் . 2 , நாதம் , 
கேசரிகம் - நாயுருவி , 
கேசவர் -- வெள்ளைக்காக்கணம் , 
சேசியா- தாழை . 
கேசினி --சங்கங்குப்பி . 


அநுபந்தம் 


சங் 


கேடகசாரி - தழுதை . 
கேடகம் - புறாமுட்டி , 
கேதகிப்பூ - தாழம்பூ . 
கேதகை-- 

தாழை. 
கேதரம் - தண்ணீர்மிட்டான் . 
கேதல்- அழைத்தல் . 
கேந்தகம் - கேடகசாலை . 
கேந்து முறியம்- நாய்வேளை . 
கேப்பை-- கேழ்வாகு. 
கேமாச்சி.- வெள்ளைக்காக்கணம் . 
கேயிகம் - செங்கல் , 
கோண்டம் --- நீர்ப்பறவை . 
கேலிகம் -1 . அசொகு , 2 , சீந்தில், 
கேவரம் - வெள்ளைக்காக்கணம் . 
கேவல் - வள்ளிக்கொடி . 
கேவலதிரவியம் --மிளகு . 
கேவு- வெண்கடுகு . 
கேவுரா - கேழ்வரகு . 
கேழ்- ஒளி . 
கேளி -- தெங்கு . 
கேனவி-- செவி . 


} குங்குமமாம் . 


கை . 


கை - யானைக்கை . 
கைகம்- வக்கிராந்தபாஷாணம் . 
கைச்சற்றொடை --புளிநாரத்தை . 
கைச்சி -- முகு . 
கைச்சோரம் - கிச்சிலிக்கிழங்கு . 
கைடிகம் 

மலையெலுமிச்சை . 
கைத்தகம்- தாழம்பூ . 
கைத்தகோடரம் - எட்டி . 
கைத்தா- காட்டாமணக்கு . 
கைத்து- பொன் . 
கைதாரம்- செந்நெல் , 
கைதை -- 1 . எட்டி . 2. தாழை . 
கைப்பு - ஆடு தின்னாப்பாளை . 
கைபா -- கரிசலாங்கண்ணி . 
கையான் -- கையாந்தகரை . 
கையிரவம் குமுதம் . கைரவம் எனவும் 
வரும் . 
கைரவி -- வெந்தையம் . 
கைராதம் - நிலவேம்பு . 
கைலை வெளி- மூளை . 
கைவிதை - வெந்தயச்செடி . 

கொ . 


கொக்கரை -1 . பாம்பு , 2. வலம்புரிச்சங்கு . 

கொக்கறை பனை தெங்கு முதலியவற்றின் 
பிள்ளைமடல் . கொக்கரை எனவும் வரும் . 
கொக்கரையுடும்பு - ஒருடும்பு . 
கொக்காகை - சங்கஞ்செடி . 
கொக்காம்பாளை - ஓர் செடி . 
கொக்கான் - ஓர் மரம் . 
கொக்கு - மாமரம் . 
கொக்தடம் -- எட்டி . 
கொக்குமந்தாரை - காட்டாத்தி . 
கொக்கேறி - 1. ஓர் பூண்டு . 2. நெட்டி . 
கொங்கணியான் -- ஓர் மீன் . 
கொங்கரி -- ஏலரிசி , 
கொங்காரம் 
கொங்காரி 
கொங்கு -1. கருஞ்சுரை, 2. கள் . 3. சர்க் 
கரை . 4. தேன் . 5. பூந்தாது . 

கொச்சி -1 . சவரிலோத்திரம் . 2. மிளகாய்ச் 
செடி , 
கொச்சிக்காய் --- கொச்சிமிளகாய் . 
கொச்சிக்குழந்தை -- வைப்பரிதாரம் . 
கொச்சித்தமாத்தை - ஒர் தமரத்தை. 
கொச்சி பேதம் - சவரிலோத்திரம் . 
கொச்சிலித்தி- ஓர் புல் . 
கொச்சிலேயம் --ஒரேலம் . 
கொச்சை --1 , ஆடு , 2. வெள்ளாடு . 
கொஞ்சி --ஓர் செடி . 
கொட்டங்காய் --- 1 . ஓர் மரக்காய் . 2. தேங் 
காய் . 
கொட்டமலழகி- ஆவிரை , 
கொட்டாலி - நாய்ப்பாகல் . 
கொட்டி -- ஓர் நீர்ப்பூண்டு . 
கொட்டை - கொட்டைக்கரந்தை . 
கொட்டைச் செத்தல் - கொட்டைத்தேங் 
காய் , 
கொட்டைழத்து - ஆமணக்குவிதை. 
கொட்டைமுந்திரிகை- ) 
கொட்டையிலந்தை- J 
கொட சாலம் -- வெந்தோன்றி . 
கொடப்பூச்சி - காவட்டம்புல் . 
கொடா -- எட்டி 
கொடாலகம் - வெந்தோன்றி . 
கொடாவிட்டிறுக்கு- நாயுருவி . 
கொடி - சித்திரமூலம் , இது கொடுவேலி . 

. 
கொடிக்கால் - வெற்றிலைக்கொடிவைக்கு 
மிடம் . 
கொடிக்கையான் - ஓர் கையாந்தகரை . 


ஓர் மாம் . 


- 


கொடிக்கழற்சி- } கழற்சிக்கொடி , 


கொக்கடி - கூந்தற்பனங்கிழங்கு . 
கொக்கரிகம் - எழுத்தாணிப்பூண்டு . 


தமிழ்ச்சொல்லகராதி . 


கொடிக்கொத்தான் - ஓர் கொத்தான் . 
கொடிச்சாறு - சிறுபிள்ளைநீர். 
கொடிச்சி - 1. காவட்டம்புல் . 2. கொடு 
வேலி . 3. புற்றாஞ்சோறு . 
கொடித்தக்காளி - ஓர் தக்காளி. 
கொடித்தடக்கி -- ஓர்மரம் . 
கொடித்துத்தி --ஓர்துத்தி . 
கொடிநெட்டி- நீர்ச்சுண்டி . 
கொடிப்பாலை- ஓர்பாலை . 
கொடிப்பிணை - வங்கமணல் . 
கொடிமாதுளை -- ஓர்மாதுளை . 
கொடியத்தி - நீரத்தி . 
கொடியபீசம் - சீதாங்கபாஷாணம் . 
கொடியவரை -- அவரை . 
கொடியவீரன் - கோடாசொரிபாஷாணம் . 
கொடியாடு - ஒருவகையாடு . 
கொடியாளன் - கோடாசொரிபாஷாணம் . 
கொடியெலுமிச்சை- காட்டெலுமிச்சை . 
கொடியேணம்- அமுரி . 
கொடியோன்- கற்றாழை . 
கொடி வசலை -- ஒர்பசலைக்கொடி . 
கொடிவேர் - தலைப்பிள்ளை . 
கொடிவேலி - சித்திரமூலம் . 
கொடு கீகாய்ப்புளி - ஓர்முண்மரம் . 
கொடுக்கி- தேட்கொடுக்கி . 
கொடுப்பை 
கொடுபச்சை 
கொடும்பை - ஒர்பச்சிலை . 
கொடுமை- வக்கிராந்தபாஷாணம் . 
கொடுவிடம்- வெள்ளைப்பாஷாணம் . 
கொண்ட தண்டம் - 
கொண்ட 
கொண்டச்சானி -- நஞ்சறுப்பான் 
கொண்டம் - குறிஞ்சா. 
கொண்டல்வண்ணன்- திருமால் . 
கொண்டேசன் -- சுக்கு . 
கொண்டை -- கொன்றை . 
கொண்டைமுசு -- ஓர்குரங்கு . 
கொணங்கு - குறிஞ்சா. 
கொத்தணி- குன்றிமணி . 
கொத்தவன் - 

. 
கொத்தான் 
கொத்து - மயிர்க்கொத்து . 
கொத்துமல்லி-- ஓர்பூண்டு . 
கொந்தவக்காய் - சமுத்திராப்பழம் . 
கொந்தனை - பேய்க்கொம்மட்டி . 
கொந்தாழம் - ஓர்மரம் . 
கொந்தாழை - ஒர் கடற்றாழை . 


கொப்பூழ்க்கொடி - பிறந்தபிள்ளையின் கொப் 
பூழிலிருக்குங்கொடி , அது நஞ்சுக்கொடி . 
கொம்பாக்கு -- ஒராக்கு . 
கொம்புப்பாகல் -- ஓர் பாகல் 
கொம்மட்டி -1. சீதளை , அது கொடிமாதளை 
2. நீர்மேலாம்பழம் . 
கொம்மட்டிக்கீரை ஒர்கீரை. 
கொம்மை -- கொம்மட்டி . 
கொய்யாப்பழம் -- ஓர் பழம் . 
கொய்யுளை -- குதிரை. 
கொரண்டம் - குறிஞ்சி . 
கொரிக்கம் --- ) 
கொரிக்கடி 

எழுத்தாணிப்பூண்டு . 
கொருடன்- கொவ்வை . 
கொல்லம்பாகல் -- ஓர்பாகல் . 
கொல்லன் குதம்பை- ஓர் குதம்பை . 
கொல்லன்கோவை-1. ஓர் கோவை . 2. காக் 
கணம் . 
கொல்லன்பகை - அஞ்சனபாஷாணம் . 
கொல்லைப்பல்லி -- ஒர் பூண்டு . 
கொல்லைழதிரை - கோதுமை . 
கொலு - சித்திரமூலம் . 
கொவ்வை 

1. எருவை . 2. கோவை . 
தாழை . 
கொவிந்தம்- செம்முள்ளி . 
கொவிள் -- கொவிளமரம் , 
கொழுங்கிரி -- மல்லிகை . 
கொழுஞ்சி-1. குளஞ்சி . 2. கொழுமிச்சை 
3. கொள்ளுக்காய்வேளை . 4. நாரத்தை . 5. பூ 
வாதுகாய்க்குமரம் . 

கொழஞ்சிப்பூண்டு - 1. குப்பைமேனி.. 
2. நாய்வேளை . 
கொழுந்து -1, மருக்கொழுந்து . 2. வெற்றி 


} பொன்னாங்காணி . 


} எட்டி 


-குளம் 


லைக்கொடி . 


கொள் 


* 


} முடக்கொத்தான் . 


கொழும்புவேர் -- ஓர் வேர் . 
கொழுமரம் -- செம்மரம் . 
கொழு.பிச்சை - நாரத்தை . 

. 
கொழழறி- இளந்தளிர் . 

காணம் . 
கொள்ளட்டு- ஓர்பூண்டு . 
கொள்ளி - எருமைநாக்கிப்பூண்டு. 
கொள்ளிக்கருவாடு - ஓர் கருவாடு . 
கொள்ளிகம் -- அமுரி . 
கொள்ளியம் -1 . உமிரி . 2. புன்கமரம் . 
கொளஞ்சி- குளஞ்சிமரம் , 
கொளி -- அதிமதுரம் . 
கொளுங்குவி - 1. பன்றி மொத்தாண் . 2 . 
2. வேலிப்பருத்தி . 
கொற்கலுழி - கஞ்சா. 


அநுபந்தம் 


கொற்றவன்- முடக்கொத்தான் . 
கொறட்டை - ஓர் கொடி . 
கொறிதலை- வேம்பு . 
கொறுக்கச்சி - நிலவேம்பு . 
கொறுக்கா- ஈழப்புளி . 
கொறுக்காய்மரம் - ஓர் மரம் . 
கொறுக்கை --நாணல் , 
கொறுக்கைச்சி- கொறுக்கைப்புல் . 
கொன்றை - கடுக்கைமரம் . 

கோ. 
கோ -1 . இலந்தை . 2. பசு , 
கோக்காரை - சங்கஞ்செடி . 
கோகண்டம்-- நெருஞ்சில் . 
கோகந்தம் -- கந்தகபாஷாணம் . 
கோகநகம் -- தாமரை . 
கோகந்தம் -1 . செந்தாமரை , 2. செவ்வாம் 
பல் . 

கோகம் -1 . பேரீச்சமரம் . 2. மலைப்புளிச்சை 
3. மிளகு . 
கோகயம் 

தாமரை . 
கோகருணி- பெருங்குரும்பை . 
கோகலி -- கடம்பு . 
கோகனம்- 1 , கரிசாலை . 2. செந்தாமரை. 
3. நிலக்கடம்பு . 4. நிலவேம்பு . 

கோகி -1 . தும்பை , 2. நீர்முள்ளி , 3. விலா 
மிச்சை , 

கோகிலபட்சம் -1 , கொம்மட்டி மாதுளை 
2. நீர்முள்ளி. 

கோகிலம் -1. இலந்தை , 2. சிறுகுறிஞ்சா. 
3. நீர்முள்ளி .. 
கோசிலவர் சம் 
கோகிலானந்தம் - மாமரம் , 
கோகிலோசற்வம் . 
கோகுத்தம்- மல்லிகை . 
கோகோசனம் -- கோரோசனை . 
கோங்கம் -- நெல்லி , 
கோங்கிலவு - கோங்கு . 
கோங்கு - ஓர்மரம் . 
கோசகாரம் -- 1 . கரும்பு , 2. தென்னைமரம் . 
கோசபலம் -- பெரும்பீர்க்கு . 
கோசம் -1 . கருகூலம் . 2. கருப்பை , 3. கற் 
பாஷாணம் . 4. கோமயம் , 5. சாதிக்காய் . 6 . 
மூக்கிரட்டை . 
கோசமம் -1 . பீர்க்கு . 2. மூத்திரம் , 
கோசரம் -- மகிழ் . 
கோச தி 
கோசற்பம் 
கோசன் - சீர்பந்தபாஷாணம் . 
கோசாங்கம் --நாணற்புல் . 


கோசாதி - சுக்கு . 
கோசாரி-- பீர்க்கு . 
கோசி , -- விலாமிச்சைவேர் . 
கோட்டம் --ஓர்பூண்டு. 
கோட்டாரி -- கல்லாரை . 
கோட்டு நீறு -- சங்குச்சுண்ணாம்பு . 
கோடகசாலை -- ஓர் பூடு . 
கோடங்கிழங்கு- கோடைக்கிழங்கு . 
கோடதரம் - சுக்கு . 
கோடம்- 1. செங்கருங்காலி , 2. நெல்லி , 
கோடரம் - எட்டி , 
கோடல்-1 , கரந்தை , 2 வெண்காந்தள் . 
கோடவி -- 1 . இலந்தை , 2 , கட்டுக்கொடி . 
கோடாகங்கு- கோரைக்கிழங்கு . 
கோடாசூரி-- கோடகசாலை . 
கோடாசொரி -- ஒர்விதபாஷாணம் . 
கோடி நீர் - பேறுகாலத்தண்ணீர்க்குடம் 
கோடி ரவம் - சதுரக்கள்ளி . 
கோடிலம் - கோட்டம் , 
கோடு - கொம்பு . 
கோடுரை- சங்கஞ்செடி . 
கோடை -- 1 . கரந்தை , 2. செங்காதள் . 3 . 
வெண்காந்தள் . 

கோடைக்கிழங்கு - 1. கவப்பைக்கிழங்கு . 
2. சிற்றரத்தை . 
கோடைக்குவாடான் - ஆவிரை, 
கோடைச்சம்பா - ஓர் நெல் . 
கோண்டம்- குறிஞ்சா. 
கோண்டன் கிழங்கு - முத்தக்காசு . 
கோண்டை - இலந்தைமரமும் , அதன் கனி 
யுமாம் . 
கோணம் - தாமரை . 
கோணல் -- மாறுபாடு . 
கோணாக்கிணாக்கி சிற்றரத்தை . 
கோணாசுவன் - யமன் . 
கோணுங்காகலம்- கொடுவேலி . 
கோத்தணிகை - கொடிமுந்திரிகை. 
கோத்திரம்- நெட்டி . 
கோத்திரவம் - வரகு . 
கோத்திரி- ) 
கோத்திரிகை - முந்திரிகைச்கொடி . 
கோதண்டம் - நாதம் . 
கோதம் - சீ தாங்கபாஷாணம் . 
கோதரம் -சுக்கு . 
கோதரவம் - உடும்பு . 
கோந்தளங்காய் - 1. குறுந்தேங்காய் . 2 . 
சமுத்திராப்பழம் . 
கோந்தனை- பேய்க்கொம்மட்டி . 
கோபகுண்டம் -- எட்டி . 


} பீர்க்கு 


தமிழ்ச்சொல்லகராதி . 


கோபங்கம் - சரகண்டபாஷாணம் . 
கோபத்திரம் - தாமரை நூல் . 
கோபத்திரை - வாகை . 
கோபம் -1 . தம்பலப்பூச்சி . 2. துத்தபாஷா 


ணம் . 


டு . 


கோபனம் -- வெளிச்சம் . 
கோபனீயம்- இரகசியம் . 
கோபி -- 1. கருநொச்சி . 2 , கௌரிபாஷா 
ணம் . 3. நன்னாரி . 
கோபிதாரம்- குராமரம் . 
கோபுரத்தும்பை- அடுக்குத்தும்பை . 
கோபுரந்தாங்கி- ஓர் பூண்டு 
கோம்பை - கொம்மட்டி , 
கோமம் - சங்கபாஷாணம் . 
கோமயம் - பசுவின் சாணம் . 
கோமரம் - சதுரக்கள்ளி , 
கோமரி - ஓமம் . 
கோமலகம் - தாமரை நூல் . 
கோமளம் -- பசு . 
கோமாப்பு - நரிநாவல் . 
கோமார் -- நாவல் , 
கோமான் --சதுரக்கள்ளி . 
கோமூத்திரிகை - ஓர் புல் . ஓர்கொடி என்பர் 
கோரக்கர்மூலி - கஞ்சா. 
கோரங்கம் -- நெல்லி . 
கோரடம் - கருங்காலி . 
கோரண்டம் -1 . குறிஞ்சா, 2. செம்முள்ளி. 
3. மருதோன்றி . 

கோரண்ணம் -1 . பெருங்குறிஞ்சி . 2. மரு 
தோன்றிமரம் . 
கோரணி --நோய் , 
கோரதூசம் - வாகு . 
கோரம் 

- 1. கோள கபாஷாணம் , 2. நஞ்சு. 
3. மகிழம்விதை , 
கோரவாரம் - சந்தனம் . 
கோரான் -- ஒருசெடி , கோரான்சுளுந்து , 
கோருடன் - கோரை . 
கோரை- ஓர் புல் . 
கோரைக்கிழங்கு - முத்தக்காசு . 
கோரைப்பதி- பெரும்பீர்க்கு . 
கோரையுள்ளான் -- ஒர் புள் . 
கோரோசனை -- உரோசனை . 
கோல் -- இலந்தை . 
கோலகம் - திப்பிலி. 
கோலம் - 1. இலந்தை. 2. கருங்காலி . 3 . 
தக்கோலம் . 4 , பீர்க்கு . 
கோலமாலம் -- மலையாமணக்கு . 
கோலமூலம் - திப்பிவிவேர் . 
கோலரி - அமுக்கிரா . 


கோலலவணம் --துருசு . 
கோல வேர் -- நிலப்பனை . 
கோலா - திப்பிலி . 
கோலாங்கூலம் -- முசு . 
கோலாந்தி- 

பற்படாகம் . 
கோலி-1 . இலந்தை , 2. திப்பிலி . 
கோவணி -- ஆத்தி . 
கோவம் - பொன் . 
கோவரம் -- சந்தனம் . 
கோவிதாரம் -1. காட்டாத்தி . 2. குராமரம் . 
கோவிந்தம் -- செம்முள்ளி. 
கோவியம் - பசுவின் காணம் . 
கோவுகந்தம் - தாலம்பபாஷாணம் . 
கோவை - சலக்கோவை , கொவ்வை . 
கோழம் - சக்கபாஷாணம் . 
கோழி -1. பன்றிக்கிழங்கு . 2. வெருகு . 
கோழிக்கால் -- கொடியரசு. 
கோழிக்கீரை - ஓர் கீரை . 
கோழிக்கொடி - கோழியவரை. 
கோழிக்கொண்டை 
கோழிச்சூடன் 

ஓர் பூண்டு . 
கோழித்தலைக்கந்தகம் - சிவந்தகந்தகம் . 
சோழிப்புடம்- பத்தெருப்புடம் . 
கோழிமுளையான் - முக்குளிப்பூண்டு . 
கோழியவரை - ஓரவரை . 
கோழைவிந்து - துளசி . 
கோழில் - ஆலமரம் . 
கோள்- காவட்டம்புல் . 
கோளகபாஷாணம் - விளைவுப்பாஷாண முப் 
பத்திரண்டினொன்று. 
கோளகம் -1. திப்பிலி , 2. மிளகு . 
கோளவங்கம் - வக்கமணல் . 
கோளி -1 . அரசு . 2. ஆல் . 3. கொழிஞ்சி 
மரம் . 4. பாக்கு . 
கோளேசம் - குங்குமப்பூ . 
கோளை- எலி . 
கோற்கொடி- இலந்தை . 
கோற்றேன்- கொம்புத்தேன் . 
கோறித்தல் - நிலவேம்பு . 


கௌ . 


கௌ -- கொள்ளு . 
கௌசிகபலம்- தேங்காய் . 
கௌசிகம் - குங்கிலியம் . 
கௌடம்- ஒர் கொடி . 
கௌதமை - கோரோசனை . 
கௌந்தி - வான்மிளகு . 
கௌமுதி- நிலா . 


அநுபந்தம் 


எ 


கௌரி -1 . கடுகு . 2. துளசி . 3. புளிநறளை . 
கௌரிகேணி-- வெள்ளைக்காக்கணம் . 
கௌரிபாஷாணம் - விளைவுப்பாஷாணமுப் 
பத்திரண்டினொன்று . 
கௌரியம்- கருவேம்பு , 
கௌரீலலிதம் - அரிதாரம் . 
கௌலகம் - வான்மிளகு . 
கௌவியம் - கோரோசனை . 
கௌவை - எள்ளிளங்காய் . 
கௌளி - அத்தி . 


சக்கரபதி - தகரை . 
சக்கரபந்து- சூரியன் . 
சக்கரம் - பீர்க்கு . 2. மலைமல்லிகை . 
சக்கராதபம் - செம்புளிமரம் . 
சக்காரம் - தேமா . 
சக்காரன் - சிறுகுறிஞ்சா. 
சக்கிரகாரகம்.-- லிதொடக்கி . 
சக்கிரவாதவம் - செம்புளிமரம் . 
சக்கிரபுட்பி - குப்பைமேனி 
சக்கிரம் -- 1 . அத்தி . 2. தகரை . 
சக்கிராங்கி- கடுகுரோகணி . 
சக்கிரிவதம் - கழுதை . 
சக்குபு - கரிசாலை . 
சக்குமதி - தகரை . 
சககசை - பொன்னாங்காணி , சகச்சை என 
வும் வரும் . 
சககாரம் - தேமா , சக்கரம் எனவும் வரும் . 
சகசரம் - சிறுகுறிஞ்சா. 
சகசரி -1 . மருதோன்றி . 2. வாடாக்குறிஞ்சி . 
சகசா - சிறுகுறிஞ்சா.. 
சகடம் - 1. ஊர்க்குருவி . 2. தமரத்தை . 
சகடை - 1. கந்தம் . . வசம்பு . 
சகணம் --- புளியாரை . 
சகத்திரவீரியம் - அறுகு . 
சகதாமத்தி- தகரை . 
சகநாயகன் . -- காந்தம் . 
சகாப்பூபஞ்சி - சிவந்த எருக்கு . 
சகரம் - பீர்க்கு . 
சகரிகம் - நாயுருவி . 
சகலாண்டி -- பொத்தைக்கீரை, 
சகா - பாம்பு கொல்லி . 
சகாடி - பீர்க்கு . 
சகாதம் - வேம்பு . 
சகாதி - பாம்பு கொல்லி . 

சகாதேவி - 1 , சீதேவி . 2. நெய்ச்சிட்டிப் 
பூண்டு , 


சகியம் -1 . நிலப்பனை . 2. மஞ்சள் . 3. மா . 
சத -- சவ்வரிசி . 
சகுட்டகம் - ஆடுதின்னாப்பாளை 
சகுட்டம்- ஒரு கிழங்கு . 
சகுடம் சேம்பு . 
சகுனட - சிற்றகத்தி . 
சதண்டகி - நாபிக்கொடி . 
சகுணம்- கருணைக்கிழங்கு . 
சகுந்தம் - 1. கமுகு . 2. பாக்கு . 
சதர்தகம்- கமுகு . 
சகுலாட்சகம்- ) 1. கொடியறு கு . 
சகுலாடசம் - 2. வெள்ளறுகு . 
சகுலாதி - . கடுகுரோகணி . 2. நீர்த்திப்பிலி 

சதனம் -1 . கிழங்கு . 2. செம்போத்து . 3 . 
பேரரத்தை . 
சதனி --நழுதை. 
சகோரம் -- செம்பரத்தை . 
சங்கங்குப்பி -1. சங்கு . 2. பீநாறி . 
சங்கஞ்செடி- இசங்கஞ்செடி . 
சங்கத்திராவகம் - ஓர் திராவகம் . 
சங்கந்தாளி- சாதிபத்திரி , 
சங்கநிதி - வட்டக்கிலுகிலுப்பை . 
சங்கபங்கி -- கடுகுரோகணி . 
சங்கபாஷாணம் - தாலம்பபாஷாணம் , 
சங்கபீடம் - நாணல் . 
சங்கபுங்கி - கடுகுரோகணி . 
சங்கம் -1 . கணைக்கால் . 2. சங்கு . 3. சங்க 
பாஷாணம் . 4. தாலம்பபாஷாணம் . 5. நெற்றி 
6. நெற்றியெலும்பு . 7. புணர்ச்சி . 
சங்கமேந்தி - திருமால் . சூ . நிக . க . கக . 
சங்கனனம் -நரம்பு . சூ . நிக . உ . காங . 
சங்காரகாலத்துப்பு - அமுரியுப்பு . 
சங்காரி -- குதிரைவாலி , 
சங்கிபருதி- கடுகுரோகணி . 
சங்கிருதகம் - ஈருள்ளி. 
சங்கிற்கூர்மை -1. சிந்துலவணம் , 2 , பிடா 
லவணம் . 
சங்கினி - பீச்சுவிளாத்தி . 
சங்கீதம் - கிச்சிலிக்கிழங்கு . 
சங்கு -- 1. இசங்கு . 2 , கடுகுரோகணி , 3 . 
சங்கபாஷாணம் . 
சங்குக் கீரை- ஓர் கீரை . 
சங்குதலை - ஆமை . 
சங்குடம் - கொத்தான் . 
சங்கு பாசம் - கடுகுரோகணி . 
சங்குபாலாடை-பாஷாணம் . 
சங்குபுடம் - ஞாழல் . 
சங்குமரு - வேம்பு . 
சங்குவங்கணம் - நற்சீரகம் , 


சஅ 


தமிழ்ச்சொல்லகராதி . 


} சடாமாஞ்சில் . 


சங்கோசபிசுனம்- குங்குமம் . 
சங்கோசம் - மஞ்சள் . 
சச்சடம் - தாமரை . 
சச்சனம் - காவல் 
சச்சிதானந்தம் - கல்லுப்பு . 
சச்சினி - ஆறாமா தம் . 
சச்சு -- நீர்ச்சுண்டி , 
சசகாரம் - காட்டுமாமரம் . 
சசம் -- முயல் . 
சசம்பரி -- ஆமணக்கு . 2. வெள்ளாம்பல் . 
சசம்பிரியம் -1 . முத்து , 2. வெள்ளாம்பல் . 
சசமதம் - கத்தூரி. 
சசாபம் -சிறுநன்னாரி , 
சசி -1 . இந்துப்பு . 2. கருப்பூரம் . 3. பச்சைக் 
கருப்பூரம் . 
சசிகாந்தம் - செவ்வாம்பல் , 

சசியம் -1 . இந்துப்பு . 2. கஞ்சா. 3. நிலப் 
பனை . 4. மராமரம் . 
சசுபம்- அசோகு . 
சஞ்சரி - தேனீ. 
சஞ்சரிகம் - வண்டு . 
சஞ்சரிகை - இலந்தைக்கனி. 
சஞ்சலை- திப்பிலி . 
சஞ்சாரி - வனவாசி . 
சஞ்சிதிகை- இலந்தைக்கனி. 
சஞ்சீவகரணி . -புளி. 
சஞ்சீவன் 

மாமரம் . 
சஞ்சீவனம் 
சஞ்சீவனை- பூநாகம் . 
சஞ்சீவி மூர்ச்சை தீர்த்துயிர் தருமருந்து . 2 . 
புளி . 3. மலைப்பூண்டு. 
சஞ்சீவினி- மூர்ச்சை தீர்த்துயிர் தருமருந்து . 
சஞ்சு - ஆமணக்கு . 
சட்டகம்- உடல் . 
சட்டால்-- வில்வமரம் . 
சட்டி- தாமரை . 
சட்டிவட்டு - கப்பல்வள்ளிக்கிழங்கு . 
சட்டுகந்தம் - வசம்பு . 
சட்டை- தைவேளை . 
பட்பதாதி -1 . சண்பகம் , 2. மாமரம் . 
சட்பம் -1. அறுகு . 2. இளம்புல் . 3 , மயிர் . 
சடகோதன்- வசம்பு , 
சடப்பால் - முலைப்பால் . 
சடம் -1 . உடல் , 2 , வயிறு, 
சடாகம் 

- 


சடாமாஞ்சி -11. ஒரு மருந்துப்புல் . 2 . 
சடாமாஞ்சில்- பெருங்கொன்றை , 3. பெ 
ருங்கோரைக்கிழங்கு . 
சடாலு - சண்பகப்பூ. 
சடிதி - கச்சோலம் . 
சடிலம்- ) 
சடிஉலை - 
சடினம் -- 1 . சடைமரம் . 2. பிள்ளைமருந்து . 
3. வசம்பு . 4. வேர் . 
சடை -1 . நெட்டி . 2. வேர். 
சடைக்கஞ்சா-1. முறுகுகஞ்சா. 
சடைக்கந்தம் - வசம்பு. 
சடைச்சி -1. கீரிப்பூண்டு. 2. நெட்டி . 3 . 
பாசி . 4. புளியாரை , 5. நிமிளை . 
சடைச்சிவேர் -- ஓர்பூடு . 
சடைமுடி-- 

திருக்கொன்றை . 
சடைவன்னிகர்ப்பம் -- சடைக்கஞ்சா. 
சண்டகன் - இலிங்கபாஷாணம் . 
சண்டம் - 1. கொடுமை , 2. சண்டப்பை . 
3. பேடு . 
சண்டன் - புளியமரம் . 
சண்டாதம்- அவுரி . 
சண்டிக்கீரை -- ஓர் கீரை . 
சண்பு- சம்பங்கோரை . 
சணகம் -1 . கடலை . 2. புளியாரை , 
சணச்சிசதுரம்- புளியாரை . 
சணபுட்பிகை - கிலுகிலுப்பை . 
சணம்- !. சணல் . 2. தருப்பை . 
சணம்பு - சணல் . 
சணமம்-புளியாரை . 
சணமாலி - இலவம் . 
சணல்- தருப்பை ஒருபயிரென்பர் . 
சணாவு - கையாந்தகரை . 
சத்தசிப்பி - கிளிஞ்சில் . 
சத்ததானம் - வெடியுப்பு . 
சத்தபருணி- ஏழிலைம்பாலை. . 
சத்தவருக்கம் - இலவங்க முதலிய ஏழுவகை 
மருந்து . 
சத்தவு றுப்பு - எலும்பு . 
சத்தி -1 . கக்கல் . 2. கந்தகம் . 3. குமட்டிக் 
கோவை . 4. சத்திகுன்மம் . 5. சவுக்காரம் . 6 . 
நிமிளை. 7. நீர்முள்ளி . 8. வேம்பு . 
சத்திக் கொடி- குமட்டிக்கொடி . 
சத்திதரு நாதன்- கஞ்சாவிலை . 
சத்திசாரணை - மூக்கிரட்டை. 
சத்திசாரம் - ஒருப்பு . 
சத்திநாதம் - 1. ஏமாப்பிரகம் . 2. பொன் 
னிமிளை . 
சத்திழலம் - சத்திசாரணைவேர் . 


சடாதரம்_ } அரிசெல்லி . 


சடாதாரி -- கொடியார்கூந்தல் , 
சடாபலம் - பனை , 


அநுபந்தம் . 


சதுர்கூலி - ஆவிரை . 
சதுரச்சாரம் - நான்குசாரம் . அவை , ஆடா 
தோடை , கண்டங்கத்தரி , திரிசங்கு , தூதுவளை . 
அன்றி , உமரிச்சாரம் , சங்குச்சாரம் , சத்திசா 
ரம் . நவச்சாரமுமாம் . 

சதுரசம் - நான்கு ரசம் . அவை : இலவங்கப் 
பட்டை , இலவங்கம் , ஏலம் , நாகப்பூ என்பன . 
சதுரம் 

- 


சதுரமாங்கள்ளி - சதுரக்கள்ளி . 


-- } 


சத்தியம் - குறிஞ்சா. 
சத்திரக்கில் - அவரை . 
சத்திரண்டம் - அரக்கு . 
சத்திரம் -1. கவிழ்தும்பை . 2. தும்பை . 
சத்திரியநாவி- சிவப்புநாவி . 
சத்திராட்சி - அரத்தை . 
சத்திருநாதனிலை - சங்கிலை . 
சத்திலி - கருப்பூரம் . 
சத்து -1 . அவுபலபாஷாணம் . 2. சிலாசத்து 
சத்துப்பு - கறியுப்பு . 
சத்துரு- தண்ணீர்விட்டான் . 
சத்துருநாமத்தி- ஏகபாஷாணம் . 
சத்துருபாஷாணம் -- எர்விஷம் . 
சத்துவாலம் -1. ஓமகுண்டம் , 2. தரூப்பைப் 
புல் . 
சதகம் - 1. சாதிக்காய் . 2. தான்றி . 
சதகுப்பி- சதகுப்பை . 
சதணம் - பாலையிலை . 
சததளம்- சாமரை. 
சதப்பிராசம் - அலரி . 
சதபத்திரம் -1 . தாமரை . 2. வெண்ணாரை . 
சதபத்திரி - 1. ஆடு தின்னாப்பாளை . 2. தா 
மரை , 3. புழுக்கொல்லி . 
சதபதுமம் - தாமரை . 
சதபுட்பம் - சதகுப்பை . 
சதம் - நூறு. 
சதவீரியம் - வெள்ளறுகு . 
சதவீரு - மல்லிகை 
சதாசிவத்தி- சீனக்காரம் . 
சதாநகம் -- இடுகாடு . 
சதா நபம் - எருக்கு . 
சதாப்பு - ஓர் பூண்டு . 
சதாபடம் --- எருக்கு . 
சதாபதி- மரவட்டை . 
சதாபரி - தங்கம் . 
சதாபலம் - 1. அத்தி . 2. எலுமிச்சை . 3 . 
தெங்கு . 4. வில்வமரம் . 
சதாபுட்பி -1, எருக்கு . 2. செவ்வெருக்கு . 
சதாபுட்பம் -1 முல்லை . 2. வெள்ளெருக்கு . 
சதாபுடம்- எருக்கு . சதாபூடம் என்றுங்கூறு 
வர் . 
சதாமூர்க்கம் - பாம்புகொல்லி . 

தண்ணீர்விட்டான் . 
சதானம் - எருக்கு . 
சதிரம் - கக்கரி , 
சதீலம்- மூங்கில் . 
சதுகம் - பெருங்காயம் . 
சதும்பை --பேய்மருட்டி , 


சதுனி -- வௌவால் . 
சதூகை -1 . இண்டஞ்செடி , 2. கச்சோ 
லம் , 
சதேகரு- இல்லங்கப்பட்டை , 
சதை -1 , பாலைமரம் . 2 , முன்னைமரம் . 
சதைக் கெந்தம் - 1. வசம்பு , 2. வெண் 
கடுகு . 
சதைபொருத்தி -- ஒர் பூடு . 
சதோகரு 
சதோகுரு 

இலவங்கப்பட்டை . 
சந்தகபுட்பம் கிராம்பு . 
சந்தகெந்தம் வெண்கடுகு . 
சந்தணி -1 . அகரூ . 2. சந்தனம் . 3. செஞ் 
சந்தனம் . 
சந்தம் -- சந்தனம் . 
சந்தரி - துளசி 
சந்தனதி -- வேங்கை . 
சந்தனாதித்தைலம் - ஓர் தைலம் . 
சந்தாநகரணி - 1. அறுகு. 2. பெருமருந்து . 
3. முறிந்தவுறுப்புக்களைப் பொருத்துமருந்து . 

சந்தாநி - வெண்காரம் . 
சந்தாமப்பம் - எருக்கு . 
சந்தி -- மூங்கில் . 
சந்திபந்தனம் - நாம்பு . 
சந்தியை - மல்லிகை . 
சந்திரகம் - 1. பொன்வண்டு : 2. வெண் 


மிளகு . 


சந்திரகந்தம்- வெள்ளாம்பல் . 
சந்திரகாம்புயம் --வெண்டாமரை . 
சந்திரசுவணம் - குதிரைப்பற்பாஷாணம் . 
சந்திரதிலகம் - சந்தனம் . 
சந்திர நாகம் - ஓர் சரக்கு . 
சந்திரபீசம் - இந்திரகோபம் . 
சந்திரபூரம் - பச்சைக்கருப்பூரம் . 
சந்திரல்வணம்- இந்துப்பு . 
சந்திரவாலை- பேரேலம் . 
சந்திராதம் - தாளகம் . 
சந்திராபாலை ஏலம் . 
சந்திரிகை - பேரேலம் . 
சந்திரேகம் -1, கார்போகரிசி , 2. கிராம்பு . 


பா 


7 


ரு . 


தமிழ்ச்சொல்லகராதி 


} சந்தனம் . 


சமாது - ஊமத்தை . 
சமானன் . 

ஓர் வாயு . 
சமாலுகம் - குறிஞ்சா. 
சமி - 1. தணக்கு. 2. வன்னி . 3. வாழை . 
சமித்து- கஞ்சா. 
சமிதை - 1. அத்தி . 2. அரசு . 3. ஆல் . 4 . 
இத்தி . 5. கருங்காலி . 6 , நாயுருவி . 7. பலா . 
8 மா . 9. வன்னி என வொன்பதாம் . 

சமிப்பாகம் - கொன்றை . சமிபாகம் எனவுங் 
கூறுவர் . 
சமிரம் -- சிறுவன்னிமரம் . 
சமிலாகி -- திப்பிலி . 
சமீரணம்- கிடாரை , 
சமுத்திரகபம்- கடனுரை ,. 
சமுத்திரசித்தி - ஆரன்மீன் . 
சமுத்திரசோகி - 1. சமுத்திரப்பாலை . 2 . 
வட்டத்திருப்பி . 
சமுத்திரதோயம்- முடக்கொத்தான் . 
சமுத்திரப்பாலை- கடம்புமாம் . 
சமுத்திரா -1 . குட்டிவிளா. 2. முடக்கொத் 


சபலா 


தான் . 


சந்தில்- மூங்கில் , 
சந்திலகம் - 
சந்து 
சந்துநயத்தான் தூதுவளை . 
சந்துவரிதாக்கி- கடுக்காய் . 
சந்தோடகினி - வேதனைத் தீர்த்தல் . 
சர்தோரு - நீர்முள்ளி. 
சரிப்பு- பிறப்பு . ( சூ . நிக . அ : எக . ) 
சப்பாத்துச்செடி - ஓர் செடி . 
சபங்கி - சண்பகப்பூ . 
சபடம் - அறுகு . 
சபதம் -1. இந்துப்பு . 2. மூங்கில் . 
சபம்- மூங்கில் . 

திப்பிலி . 
சபலை 
சபினம் 

வசம்பு . 
சபீனம் . 
சம்பங்கி -1 . சாலங்கபாஷாணம் . 2. சென் 
பகம். 
சம்பம் -- 1 . எலுமிச்சை , 2. நாகமரம் . 
சம்பரி -- நேர்வாளம் . 
சம்பளம் - எலுமிச்சம்பழம் . 
சம்பா - சம்பாநெல் . 
சம்பிரதம் --சிதது. ( சூ . நிக . க : (நி) அ . ) 
சம்பிரமம் -- பறங்கிப்பாஷாணம் . 
சம்பினத்தாதி - வாய்விளங்கம் . 
சம்பீரம் -- எலுமிச்சை . 
சம்புச்சயனம் -- ஆல் . 
சம்புசம்பல் -- சதகுப்பை , 
சம்புநாவல் -- ஓர் நாவல் . 
சம்பூகம்--நாவல் . 
சம்மியாகம்- கொன்றை . 
சமங்கி- வறட்சுண்டி . 
சமங்கை -1 . ஆடுதின்னாப்பாளை . 2. தொ 
ட்டால்வாடி . 
சமட்டிலை- பெருங்கருணை . 
சமந்தி -- வாதமடக்கி 
சமம் - அங்கப்பிச்சு . 
சமரி -- பாம்பு. 
சமரிகம் - மலையத்தி . 
சமருகாச்சி- பேரீச்சம்பழம் . 
சமலை - அழுக்கு . 
சமவெரி- நேர்வாளம் . 
சமனம் - 1. ஆடுதின்னாப்பாளை . 2. ஊமத் 
தை . 3. புழுக்கொல்லி , 4. வசம்பு . 
சமனி-- இலவமரம் . 
சமனியகரணி- இரணத்தையாற்றுமருந்து 
சமாசம் - இலிங்கபாஷாணம் . 
சமாதிக்கல் - மணிக்குடல் . 


சமுத் கிசாந்தம் -1 . சாதிக்காய் . 2. சிறுகாஞ் 
சொறி . 3. பருத்தி . 
சமுத்திராப்பழம் - ஒர் சரக்கு . 
சமுப்பவம் - தைவேளை , 
சமுள் - சவண்டிலை . 
சய்யம்- சருக்கரை , 
சய்யாளம்- நேர்வாளம் . 
சயபித்தம் -1 . ஓர் நோய் . 2. வாதமடக்கி . 
சயம் -1 . ஆம்பல் . 2. கயரோகம் . 3. காசம் . 
4 , சருக்கரை . 
சயலவம் -- சடைச்சி . 
சயலாதி- திப்பிலி . 
சயா -1 . கடுக்காய் . 2. வாதமடக்கி . 
சயிக்கா- ) 
சயித்தி 

அரசு . 
சயிந்தவம் 
சயிந்தலவணம் 
சயிரேகம் - 1. மேகவண்ணக்குறிஞ்சி . 2 . 
மேகவண்ணப்பூமருதோன்றி . 

சயிலங்கமலை- வெட்டிவேர் . 
சயிலந்தம்- சாதிலிங்கம் . 
சயினி.-- திப்பிலி . சயூனி என்பது பிழை . 
சர்க்கரைவள்ளி - ஓர்வள்ளி . 
சர்வசாதகம்- வேங்கை . 
சரக்கு - அறுபத்துநான்குவகைச்சரக்கென் 
பர் . 2. இலவங்கப்பட்டை . 
சரக்குச்சுண்ணம்- சவ்வீரம் . 
சரக்கொன்றை- திருக்கொன்றை , 


} இந்துப்பு . 


அநுபந்தம் . 


ருக 


சரகாண்டம்- ஒருவகைப்பாஷாணம் . 
சரகாதி --பெருமருந்து . 
சரச்சிறு-- குறிஞ்சா. 
சரசபம்- கடுகு . 
சரசம் -1 . தேக்குமரம் . 2. வெண்ணெய் . 
சரசுவதி- மனோசிலை 
சரணம் - அரசு . 2. பெருங்காயம் . 3. மயில் 
சரம் -1 . திப்பிலி , 2. தேக்கமாம் . 3. நா 
ணல் . 4. வெண்ணெய் . 

சாம்பரம் - சாகாண்டபாஷாணம் . 
சரமண்டலி - கடியினால் வருத்துமொருவ 
கைத்தேள் . 

சரழல்லை- முல்லை . 
சரவணம் 

- நாணல் . 
சரவழகி- குதிரைப்பற்பாஷாணம் . 
சரவாச்சம் - கறியுப்பு . 
சரவாசி- குதிரைப்பற்பாஷாணம் . 
சரளம் -- சிவேதை . 
சராசரம் – அவுபலபாஷாணம் . 
சராசனம் -- அரசமரம் . 
சரிசம் -- அசோகு . 
சரித்திரி- ) 
சரித்திரை 

புளியமரம் . 
சரிபத்திரம் - அரசமரம். 
சரிபம் - அசோசூ . 
சரியம் - 1. இந்துப்பு . 2. சிறுநன்னாரி . 
சரிளப்பா- வெண்கடுகு . 
சரீரங்ககம் -- கறி . 
சருகட்டை- ஓரட்டை . 
சருகம் -1 . கடுகம் . 2. கல்லுப்பு . 
சருசபம் - கடுகு . 
சருப்பராச்சியம் - பீச்சுவிளாத்தி . 
சருபராசி- நாணல் . 
சருபம்- அறுகங்கட்டை , 
சருமபந்தம் -- மிளகு . 
சருமன் - சக்கிலியன் . 
சருவசாதகம்- வேங்கைமரம் . 
சருவணம் -1. உண்ணல் . 2. வாய் . 
சருவாசம் - கறியுப்பு, 
சருவரி - மஞ்சள் . 
சருவாதம் -1. வாதம் . 2. வேங்கைமரம் . 
சரேமாஞ்சி - பருங்கோரை . 
சரோக்கம் 
சரோசம் 

தாமரை . 
சரோருகம் 
சல்லிகி -ஆத்தி . 2. இலவங்கம் . 3. இலவு . 
4. தேட்கொடுக்கி . 
சல்லரி-- கடுக்கம் . 
சல்லாபவுப்பு - பூரணாதியுப்பு . 


சல்லியகரு - சல்லியவித்தைக்குரியகரு. 
சல்லியம் - செஞ்சந்தனம் , 2. பன்றி . 
சலக்கு -- நவச்சாரம் . 
சலக்கூர்மை- அமரியுப்பு . 
சலகாங்கம் - 1. தாமரை . 2. தேங்காய் . 
சலகுந்தலம் - தண்ணீர்விட்டான் . 
சலசசங்கதி - மந்தாரை . 
சலசந்தி - சகத்திரபேதி . 
சலசம் - தாமரை . 
சலசற்பிணி-- நீரட்டை , 
சலசரக்குழி-சலதாமரை. 
சலசன்மம் - தாமரை. 
சலணி -1 . திப்பிலி , 2. வான்மிளகு . 
சலதளம் - அரசமரம் . 
சலதிப்பிலி -- நீர்த்திப்பிலி . 
சலந்திரட்டி- கொத்தான் கோரை , 
சலபிப்பிலி 

-- நீர்ததிப்பிலி . 
சலபத்திரம் - அசமரம் . 
சலபித்தம் 

- தீ. 
சலம் -- சமுத்திரம் . 
சலம்புரி-- சங்கு . 
சலழர்த்திகை -ஆலங்கட்டி . 
சலாசம் - உப்பு . 
சலருகம்- தாமரை . 
சலவகு- இலவம்பிசின் . 
சலவர் தாரம்- தளிர்தாமரை . 
சலவு -ஆண்குறி . 
சலாகம் -1 . கல்லுப்பு . 2. நீரட்டை , 
சலாங்கு - பொய்யாப்புள் . 
சலாசம்- குங்கிலியம் . 
சலிலசம்- தாமரை. 
சலிலம் - நீர் , 
சலினி-- 

திப்பிலி . 
சலினி- திப்பிலி . 
சலுப்பு- சலதோஷம் . 
சலோர்ச்சம் - குங்கிலியம் . 
சவ்வண்டம் - திப்பிலி . 
சவ்வரிசி - ஓர் செடியிலிருந்குதடுத்துச்செய் 
யப்படுவது . 
சவ்வாது - மரவள்ளி . 
சவ்வியபலம் - பானைத்திப்பிலி , 
சவ்வீரம் - பறங்கிப்பாஷணம் . ஓர் சரக்கு 
மாம் . 
சவ்வு- விளாம்பிசின் . 
சவட்டுமண்ணுப்பு - நவச்சாரம் . 
சவண்டிலைமாம் - ஓர் மரம் . 
சவர்க்கம் -1 , கல்லுப்பு . 2. குங்கிலியம் . 
சவர்ப்பலம் -1 . சீதேவியார் . 2. செங்கழு 


p 


ருஉ 


தமிழ்ச்சொல்லகராதி 


சனனனீயம் - நெய் . 
சனார்த்தனம் -- சுக்கு . 
சனிகை -- 

-பெண் . 
சனிசம் -- மிளகு . 
சனிப்பாகம்- கொன்றை . 
சனிப்பு - பிறப்பு. 


சா . 


சவட் 


சவரி-- குறட்டை . 
சவரிக்கொடி- கொடியார்கூந்தல் . 
சவலம் - அவுபலபாஷாணம் . 
சவளச்சி -- சத்திசாரம் . 
சவளை - வங்கமணல் . 
சவற்சலம் - கல்லுப்பு . 
சவாசங்கரி - உப்பு . 
சவாபுட்பம் - முட்செவந்தி . 
சவிடமிளகுக்கொடி , 
சவிகம் -- விட்டுணுகாந்தை . 
சவிசங்கவாதம் - ஓர் நோய் . 
சவுக்காரம் - உவர்க்காரமுதற் பலபெயர் 
பெறும் . 
சவுகந்தி - வசம்பு . 
சவுசியம் - முருக்கு . 

பட்டு -உவட்டுமண் . 
சவுட்டுப்பு- பஞ்சலவணமுதலியன . 
சவுண்டகம் - 
சவுண்டம் திப்பிலி. 
சவுண்டி 
சவுண்டை -1 . திப்பிலி. 2. திரிபலை. 
சவுநாயகம் - கையாந்தகரை . 
சவுரிக்கொத்து.-- முதியார்கூந்தல் . 
சளகந்தம் --- வசம்பு . 
சளி-- பசளை . 
சற்சுகாதி- பெருமருந்து . 
சற்பாச்சி-நாணல் , 
சற்றுமம் - புளியம்பிராணி . 
சறு தாகம் - வேங்கைமரம் . 
சறுவாநுபூதி - சிவேதை . 
சறுவி - வண்ணான் . 
சன்னராட்டகம் 

சிற்றாத்தை . 
சன்னராட்டம் - j 
சன்னி -1 . குன்மம் . 2. சீதநோய் . 
சன்னிகுன்மம் --ஓர் குன்மம் . 
சன்னிபீட்டான்- மூஞ்சூறு . 
சன்னிநாயகம் -1 . கருஞ்சீரகம் . 2. தும்பைச் 
செடி , சன்னிநாயகன் எனவும் வரும் . 
சன்னிபம் - மரமஞ்சள் . 
சன்னி நாயகர்- காட்டுச்சீரகம் . 
சன்னி நாயன் - ஓர் பூடு . 
சன்னை- தெங்குமரம் . 
சனகந்தம் - வசம்பு . 
சன கய்- புளியாரை . 
சனகிப்பூண்டு - ஓர் பூண்டு. 
சனசித்திரம் -- புளியாரை . 
சனமாலி இலவமரம் . 
சனனசாலம் - வெண்கடுகு . 
சனனமாலி - சதகுப்பை . 


சாக்கம் - பூனை . 
சாகபிலவங்கம் - கத்தரிச்செடி 
சாகம் -1 , இலைச்சாறு , 2. கீரை . 3 , சிறு 
கீரை , 4. சிறுதேக்கு . 5. தாழை . 6. தேக்கு 
மரம் . 
சாகவில்வம்- சேம்பு . 
சாகாங்கம் -- மிளகு . 
சாகாதுண்டம் - அகில் . 
சாகாமூலி - சீந்தில். 
சாகி - ஈச்சமரம் . 
சாகினி -- 1 . சிறுகீரை , 2. சேம்பு . 
சாகீ- பெருந்தேக்கமாம் . 
சாகேசபுஞ்சம் - இலவம்பிசின் . 
சாங்கம் -1 . குறிஞ்சா . 2. சீந்தில் . 
சாங்குகௌரி --புளிகறளை . 
சாங்குலம் - நஞ்சு. 
சாசனம் - 

வெண்கடுகு . 
சாசி -1 . சீரகம் . 2. திராய் . 
சாட்டுவலம் -1 . அறுகு . 2. நாவல். 
சாட்டுவம் -- நாபி . 
சாடி -- திப்பிலி . 
சாணங்கி . 
சாணத்தனம் - வசம்பு . 
சாணம் திப்பிலி . 
சாணிக்கப்பூரி - பீர்க்கு . 
சாத்தா -1. கருங்காலி . 2. நாவல் . 
சாத்தான் - கற்றாழை . 
சாத்திரபேதி- மலைநாதம் . 
சாத்திரவாதி- தண்ணீர்விட்டான் . 
சாத்திரவேதி - சகத்திரவேதி . 
சாத்துவாதி - சித்திரமூலம் , 
சாத்து வாலம்- யாககுண்டம் . 
சாதககிள்ளையோன்- காய்ச்சற்பாஷாணம் . 
சாதகராகத்தி - கோழித்தலைக்கந்தகம் . 
சாதகலம்பம் - தாலம்பபாஷாணம் . 
சாதகவாகி -நாகமணல் . 
சாத துண்டம் - அகில் . 
சாதம் -1. எருக்கு . 2. வானம்பாடி . 
சாதலம் - திராய் . 
சாதவண்டு - கறிப்புடோல்வண்டு. 


துளசி . 


| 


- 


அநுபந்தம் . 


ருகூ 


} 


சாமை 


சாதிப்பகை . } சாதிப்பத்திரி 


சாதவேதா - கொடுவேலி . 
சாதாழை - கடற்பயிரினொன்று . 
சாதாளநிம்பம்- ) 
சாதாளம் 

எருக்கிலை . 
சாதி -1 . ஆடாதோடை . 2. சாதிக்காய் . 3 . 
சிறுசண்பகம் . 4. சீந்தில் , 5. தேக்கு . 6. பிர 
ம்பு . 
சாதிகோசம் - சாதிக்காய் . 
சாதிசம் -1. சாதிக்காய் , 2 , நறும்பிசின் . 
சாதிப்பதங்கம் -- சாதிலிங்கம் . 
சாதிப்பூ - சாதிக்காய்ப்பூ . 
சாதிபத்திரம் - துளசி 

. 
சாதிபலம்- சாதிக்காய் . 
சாதிரசம்-- நறும்பிசின் . 
சாதிரம் -- விட்டுணுகரந்தை 
சாதிரேசம் - குங்குமப்பூ . 
சாதிலிங்கம் - இங்குலிகம் . 
சாதினி -- 1. பீர்க்கு . 2. முசுக்குட்டை . 
சாது- தயிர் . 
சாதுகம் - பெருங்காயம் . 
சாதுசங்கி- சங்கங்குப்பி . 
சாதேவம் -1. குழிநாவல் . 2. சிறுநாவல் . 
சாந்தம்-- சந்தனம் , 
சாந்தவாரி- தண்ணீர்விட்டான் . 
சாந்தி - ஒமம் . 
சாந்திரகம் - சுக்கு . 
சாந்து -1. சந்தனம் . 2. பூந்தாது , 3. மலம் 
சாபத்திரி --சாதிபத்திரி . 
சாபாலகம் - குறிஞ்சா. 
சாம்பகம்- நல்லபாம்புத்தோல் . 
சாம்பம் - 1. பெருநெருஞ்சில் . 2. யானை 
நெருஞ்சில் . 

சாம்பமாலை- நெருஞ்சில் . 
சாம்பல் -1 . நாவல் . 2. பழம்பூ . 
சாம்பலச்சி - 1. எவட்சாரம் . 2. சாம்பல் . 
3. சாரம் . 
சாம்பலி- நாவல் . 
சாம்பலொட்டி- எருக்கு . 
சாம்பவி - பெருநாவல் . 
சாம்பவியார்விந்து 
சாம்பவிவிந்து . 
சாம்பற்கிருமி --சுடலை. 
சாம்பற்பூசனி- நீற்றுப்பூசனி . 
சாம்பாட்டு -- கறிப்புடோல் . 
சாம்பிரம்- பறங்கிப்பாஷாணம் 
சாம்பிராணி -1 . ஓர் சரக்கு . 2. ஓர் மரம் . 
சாம்பு- நாவல் . 


சாம்புசண்பகம் - நாவற்பூ . 
சாமத்திரம் - கருங்காலி. 
சாமந்தி --ஓர் புட்பம் . ஓர் பூமாமுமாம் . 
சாமபோத்திரி - தேங்காய் . 
சாமம்-1 . அறுகு . 2. நாபி . 
சாமரபுட்பம் -1 . கமுகு . 2. மாமரம் . 
சாமரம்- சிவேதை . 
சாமராதம்- 

பொன் . 
சாமி 
சாமுண்டி -1. அவுரி . 2. நாணல் . 3. பொ 
ன்னாவிரை . 
சாமுதம் -- 1. கடுக்காய் . 2. கோரை . 

1. கற்சோம்பு . 2. சாமைப்பயிர் . 
3. பெருநெருஞ்சில் . 
சாய் -1 . கோரைக்கிழங்கு . 2. திரள்கோரை . 
சாயசம் -1 . அஷபலப்பாஷாணம் . 2. தா 
மரை . 
சாய்மரம் - சிவேதை. 
சாயல் - மஞ்சள் , 
சாயவேர் -- நுணாவேர் . 
சார்க்ககம் -1 . கற்கண்டு . 2. பாலாடை . 
சார் கெசபுஞ்சம்- இலவம்பிசின் . 
சார்பறுத்தல்- துறவு . 

சார்வாய்- அறுத்தவித்தபனங்காய் . 
சாரகந்தம் - சந்தனம் . 
சாரகம் - தேன் . 
சாரங்கம் -1. குறிஞ்சா. 2 , சிறுகுறிஞ்சா. 
சாரசம் -1 . தாமரை . 2. நாரை . 3. நுரை . 
4. பாலாடை . 
சராசமம் . பாலாடை . 
சாரணத்தி. 

--சாரணை . 
சாரணம்- கொடியார்கூந்தல் . 
சாரணை - சத்திசாரணை , வெள்ளைச்சாரணை . 
சாரத்தின் சத்துரு - முட்டை , 
சாரதரு - வாழை . 
சாரப்பருப்பு காட்டுமாவிதை . 
சாரம் - 1. இலுப்பை . 2. கொட்டைமுங் 
திரிகை. 3. தாழை . 4. நவச்சாரம் . 5. பாலாடை . 
சாரலம் - எள் . 
சாராயம் - அரக்கு . 
சாராலம் - எள் . 
சாரி - அஞ்சனபாஷாணம் . 
சாரிகம் - புளியீர்க்கு . 
சாரிசம் - கறியுப்பு . 
சாரிபம் -- நன்னாரி . 
சாரிபுத்தே-- எட்டி . 
சாரிபை --நன்னாரி . 
சாரியம் -- 1 . எட்டிவேர் . 2. நன்னாரிவேர் . 
சாரியல் -- இந்துப்பு . 


- 


} கௌரிபாஷாணம் , 


ருச 


தமிழ்ச்சொல்லகராதி 


சி. 


ம 


சாரிரத்தை - எட்டி . 
சாருகம்- சவட்டுப்பு . 
சாருதலம்- தண்ணீர்க்குரசம் . 
சாருசகம் - கறியுப்பு . 
சாருசம் -- கல்லுப்பு . 
சாருசி - சிற்றாமணக்கு . 
சாருணி- மஞ்சிட்டி . 
சாருபம்- கல்லுப்பு . 
சாருபம் - பொன் . 
சாரூரகம் - கல்லுப்பு . 
சாரைமது -- பெருங்காயம் . 
சாரோசி -- நவச்சாரம் . 
சாலகம் -- 1 . சிறுகுறிஞ்சா. 2. மாமரம் . 
சாலங்கபாஷாணம் - ஓர் பாஷாணம் . 
சாலசாரம் - பெருங்காயம் . 
சாலம் -1 . ஆச்சா. 2. மாமரம் . 
சாலாமரம் - ஆடாதோடை . 
சாலாமிசரி -- ஒர் சரக்கு . 
சாலாவிருகம் 

- நரி . 
சாலி- நெல் . 
சாலினி - பீர்க்கு . 
சாலுகம் 1. சாதிக்காய் . 2. தாமரைக் 
சாலூகம்-- கிழங்கு . 
சாலேகம் - 1. சந்தனம் . 2. சிந்தூரம் . 
சாலேயம்- சிறுதேக்கு . 
சாவணம் நாணல் . 
சாவதவம் 

மாமரம் . 
சாவதைலம் - 
சாவற்பண்ணை - கோழிக்கொண்டைச்செடி . 
சாவன் - சவுக்காரம் . 
சாவாக்கிழங்கு - கருடன் கிழங்கு . 
சாவுணம் -1 . காரத்தண்ணீர் . 2. சவுக்காரம் . 
சாளம்-- குங்கிலியம் . 
சாளியாவிதை - ஓர் மருந்துவிதை. 
சாற்சமந்தம்- மலையாத்தி . 
சாறு -கள் . 
சாறடை - சாறணை . 
சாறு தாரி - கையாந்தகரை . 
சாறுவேளை - சாறணை . 
சான்மலம் - 

- 
சான்மலிசாரம்- இலவம்பிசின் . 
சானகி -1, பொன்னாங்காணி . 2. மூங்கில் , 
சானம் - 1. சாதிலிங்கம் . 2. பெருங்காயம் . 


. 


சிக்கடி -- அவரை . 
சிக்கம் --வான்மிளகு . 
சிக்கரம்- தலைமயிர் . 
சிக்காரம் - அழுகை. 
சிக்கி-- நாணல் . 
சிக்குரு- நல்லமுருங்கை , 
சிகண்டி -- 1 . ஆமணக்கு . 2. சிற்றாமணக்கு 
கிகண்டிகை - கருங்குன்றி . 
சிகநாதம் -அப்பிரகம் . 
சிகமதம் -- அரத்தை . 
சிகரப்பாடி- கோட்டம் . 
சிகரம் -1 , காக்கை , 2. சுக்கு . 
சிகரி - புல்லூரி . 
சிகரிகை- நேர்வாளச்செடி . 
சிகரிநிம்பம்- மலைவேம்பு . 
சிகரியந்தம் -- புல்லூரி . 
சிகரை -- வலி . 
சிகலோகம் - அகில் . 
சிகாங்கு - புல்லூரி . 
சிகாவரம் -- பலாமரம் . 
சிகாவலம் - பாசி . 
சிகிக்கிரீவம்- ) 

மயிற்றுத்தம் . 
சிகிகண்டம் 
சிகிடிமா -- கொட்டைமுந்திரிகை. 
சிகிவர்த்தகம் - பூசனி. 
சிதவை - நாக்கு . 
சிகைக்காய் - ஓர் காய் . 
சிங்கப்பெருமா -நன்னாரி . 
சிங்கம் - 1. ஆடாதோடை . 2. கறிமுள்ளி . 
3 , சரகாண்டபாஷாணம் . 
சிங்கமுகி- பொன்னூமத்தை. 
சிங்கவல்லி - தூதுவளை . 
சிங்கவேரம் - சுக்கு . இதைச்சிங்கிவோம் 
எனவும்ங்கூறுவர் . 

சிங்கி - 1. ஓர் நோய் . 2. கடுக்காய்ப்பூ . 3 . 
கற்கடகசிங்கி . 4. சிங்கிபாஷாணம் . 5. நஞ்சு . 
6. மிருதார்சிங்கி . 7. வல்லாரை . 
சிங்கிகம் - கறிமுள்ளி . 
சிங்கிட்டம் 
சிங்கிரம் 

கொடிப்பாலை . 
சிங்கிரீடம்- பாலை , 
சிங்கிலி -1. இண்டஞ்செடி , 2. குன்றி . 
சிங்குவம் -- சுக்கு . 
சிசம் - தாமரத்தை . 
சிசிரம் -- சந்தனம் . 
சிசுபுடம்- இருபதெருப்புடம் . 
சிசுரம் -1. கிலுகிலுப்பை. 2. புளி. 


} 


3. மருது . 


சானினி -1 . சிறுகீரை . 2. சேம்பு . 


அநுபந்தம் . 


சிசுவாரினி - பிறந்தகுழந்தை . 
சிகள் -- கோடகசாலை , 
சிஞ்சதை --திப்பிலி . 
கிஞ்சம் -1. புளிமாமரம் . 
சிஞ்சாரி- ) 

புளியமரம் . 
சிஞ்சை 
சிஞ்சைவித்திரி -புளியங்கொட்டைத்தோல் . 
சிட்டுக்குருவி 

- ஓர் குருவி . 
சிடம் -- சாதிக்காய் . 
சித்தசாதனம் - வெண்கடுகு . 
சித்தம் 

-- முருங்கை . 
சித்தமன் - 1. ஆமணக்கு . 2. பொன்னாங் 
காணி , 
சித்தமுகம் - கிலுகிலுப்பை . 
சித்தராரூடம்- ஓர் விஷவைத்திய நூல் . 
சித்தன்- இலவமரம் . 
சித்தார்த்தம் --வெண்கடுகு . 
சித்தி-1 . எட்டி , 2. சவுக்காரம், 3. நிலப் 
பனை . 4. பொன்னாங்காணி . 
சித்திதம்- கடுகு. 
சித்திமல்லி - வெதுப்படக்கி . 
சித்திழலம் - 1. கொடுவேலி . 2. நிலப்பனைக் 
கிழங்கு . 
சித்திரகம் - கொடுவேலி , 
சித்திரணி - முடக்கம் . 
சித்திரப்பால் - 1. அம்மான்பச்சரிசி . 2 . 
ஆவிரை . சித்திரைப்பால் எனவும் வரும் . 
சித்திரபானு - சூரியன் . 
சித்திரம் - 1. ஆமணக்கு . 2. கொடுவேலி . 
3. சிறுகுறிஞ்சா . 
சித்திரமூலி - கொடுவேலி . 
சித்திரரேகை - அரசமரம் . 
சித்திரவரி- கண்விழி . 
சித்திரவாரத்தி- கண்டங்கத்தரி . 
சித்திரவிதழ்- துத்தி . 
சித்திராங்கம் - குங்குமம் . 
சித்திராபூபம்-பணிகாரம் . 
சித்திரி- கண் . 
சித்திவலையம் - அம்மான்பச்சரிசி . 
சித்துடு - கிலுகிலுப்பை . 
த்துருபம் - நேர்வாளம் . 
சித்தோவை - காட்டாமணக்கு. 
சிதங்கி- இலைக்கடுக்காய் . 
சிதப்பூசம் - பொன்னாங்காணி . 

சிதம் -1 . சந்தனம் , 2. புளியாரை . 3. விட் 
டுணுகரந்தை . 

சிதமண்டலி - ஓர் பூச்சி . அது , தேட்கொட் 
டினாற்போல வேர்வை கொடுக்கும் . 
சிதமரீசம் - வெண்மிளகு . 


சிதமை - வெள்ளாடு . 
சிதலை - கறையான் . 
சிதளிபொன்னாங்காணி . 
சிதறி -- பாடலமரம் . 
சிதளம்- கோடகசாலை . 
சிதாபு - பொன்னாங்காணி , 
சிதாம்பு 

வெண்டாமரை . 
சிதாம்போசம் 
சிதுமலர்- தண்ணீர்விட்டான் . 
சிதுரம் -- நேர்வாளம் . 
சிதேகி - கடுக்காய் . 
சிதேசகதிரம் - வெண்கருங்காலி . 
சிந்தகம்- ) 
சிந்தம் 

புளியமரம் . 
சிந்தன் - சீர்பந்தபாஷாணம் . 
சிந்து - 1. இருவாட்சி . 2 , சிந்துலவணம் . 
3. புளி , 
சிந்துசம் -உப்பு . 
சிந்து சாதி-புளியமரம் . 
சிந்துசாரம்-- சிந்துலவணம் . 
சிந்துரதம் - உப்பு . 
சிந்துரம்- 1. புளி. 2. வெட்சி . 
சிந்துலவணம்- கடலுப்பு. 
சிந்துவாரம் -1 . நொச்சி , 2. வெண்ணொச்சி . 
சிந்தூரம்- 1. சேங்கொட்டை . 2. புளி, 3 . 
வெட்சி, 
சிநேசம்- சாதிக்காய் . 
சிப்பாதிமூலி - தைவேளை , 
சிபமது - சிறுபுள்ளடி . 
சிபலா - பேய்ப்புடல் . 
சிபாகந்தம் - தாமரைக்கிழங்கு . 
சிபாருகம்- ஆலமரம் . 
சிபிலம் -- அகில் . 
சிபிவல்லபம்- மாமரம் . 
சிம்பதை -சிறுபுள்ளடி . 
சிம்பை - அவரை . 
சிம்முகி - ஆடாதோடை , 
சிம்மை -- அவுரி . 
சிமட்டி - பேய்க்கொம்மட்டி. 
சிமந்தூரி -- சிறுபுள்ளடி . 
சிமான் -- 1 . அவுரிவித்து , 2 , கெந்தகம் . 
சிமிட்டி- பேய்த்திமிட்டி . 
சிமிறு - அறுகு . 
சிமீல் 
சிமிலி 

- 
சிமுட்டி - கீழ்காய்நெல்லி . 
சியச்சினி - வேலிப்பருத்தி 
சியத்தினி - தக்காளி. 
சியத்துத்தம் - கடுக்காய் , 


ருசு 


தமிழ்ச்சொல்லகராதி 


சியநாயகம் -- துத்தபாஷாணம் . 
சியம்- வெள்ளிலோத்திரம் . 
சியிருதம்-- கடுக்காய் , 
சிரக்கோழி - 1. குழலாதொண்டை . 2 . 
வசம்பு . 
சிரங்கி- கற்கடகசிங்கி . 
சிரசன் -சீர்பந்தபாஷாணம் . 
சிரணி -- ஓமச்செடி . 
சிரத்தக்காளகம் - மருக்காரை . 
சிரப்பலம் -- தெங்கு . 
சிரம்-1 . ஆமணக்கு . 2. கமுகு . 3. கூகை 
நீறு , 4. வாதமடக்கி . 
சிரிதம்- கஷாயம் . 
சிரியம்- வெண்டாமரை. 
சிரீடம் -1 . குன்றி . 2 , வாகை . 
சிருங்கவேரம்-- இஞ்சி . 
சிருங்கலைமோகி - சண்பகம் . 
சிநட்டியாளன் - சவுக்காரம் . 
சிரேவணம் - காட்டாமணக்கு . 

சிரோட்டம் - 1. கடுக்காய் . 2 , தான்றி . 3 . 
திரிகடுகு . 4. நெல்லி . 
சிரோணி- காட்டாமணக்கு . 

சிரோபத்தியம் - கடுக்காய் . சிரோபத்திர 
மெனவும் வரும் . 
சிரோவிருத்தம் - மிளகு . 
சில்லம் -1 . எட்டி , 2. தேற்றாமாம் . 
சில்லி - சிறுகீரை . 
சில்லை - திலுகிலுப்பை , 
சிலகம் -- 1 . சாதிக்காய் . 2 . 
சிலந்தி -1 . ஓர் பூச்சி . ஓர் மரம் . 3. சிலந்திப் 
புண். 

சிலந்திக்கொடி -1 . தலைச்சுருளி . 2. பெரு 
மருந்து . 
சிலந்திநாயகம் - கிரந்திநாயகப்பூடு . 
சிலந்தியரிசி - பூங்கோரை . 
சிலம்- இந்துப்பு . 
சிலவங்கம் - மீனெலும்பு . 
சிலாசத்து-1 . கர்ப்பூரசிலாசத்து . 2. வெண் 
படிகாரம் . 
சிலாதிக்குமரி- கௌரிபாஷாணம் . 
சிலாந்தி- சீந்தில் . 
சிலாபேசி- செப்பு நெருஞ்சில் . 
சிலாமதம் - கன்மதம் , 
சிலாமனா - மனோசிலை. 
சிலாமேனி- கண்டக்கிச்சிலி . 
சிலாயுதன் - ஆமை . 
சிலியானை - முடக்கொத்தான் . 
சிலீமுகம் -- முலைக்கண் . 
சிலேகம் - செம்முருங்கை . 


சிலேட்டுமம்- ஐயம் . 
சிலேடகம் - அக்கரா . 
சிலை - 1. சூதபாஷாணம் . 2. மனோசிலை , 
சிலைக்காறி - அஞ்னபாஷாணம் . 
சிலைச்சோணிதம் - கன்மதம் . 
சிலைத்தாது- சிலாமதபாஷாணம் , 
சிலைநார் -- கல்நார் . 
சிலையிரத்தம் -- சிலைச்சோணிதம் . 
சிலைவங்கம் -- அஞ்சனபாஷாணம் . 
சிலைவிந்து- கல்நார் . 
சிலோகம் - அகில் . 
சிலோடம் -1. பலா . 2. பால். 
சிவ்வல் -- கடற்பாசி . 
சிவகதிக்கிறை - அருகன் . ( சூ . நிக . க : ரு . ) 
சிவங்கம் -1. விளாம்பட்டை , 2. வெள்ளி 
லோத்திரம் . 
சிவகம் -1 . சாதிக்காய் . 2. நாய்ச்சீரகம் . 
சிவகரந்தை- ஓர் கரந்தை . 
சிவச்சி -- சாதிக்காய் . 
சிவத்தம் -- செம்முருங்கை . 
சிவத்துருமம் - வில்வமரம் . 
சிவதடி- வெள்ளரி . 
சிவதாரம் - தேவதாரம் . 
சிவதை - சிவேதை . 
சிவந்தவேசை- செம்பரத்தை . 
சிவந்தி -1. கடுக்காய் . 2. கொடிப்பாலை . 
சிவந்திக்கர்ப்பூரம் - இரசகர்ப்பூரம் . 
சிவநீலி - ஓர் பூடு . 
சிவப்பம்மான்பச்சரிசி -- ஓர் பூடு . 
சிவப்பவரை - ஒர் கொடி , 
சிவப்பான வெள்ளைச்சி - புற்றாம்பழம் . 
சிவப்புக்கந்தி- கோழித்தலைக்கந்தகம் . 
சிவப்புக்கொடிப்பசளை --ஓர் பூண்டு. 
சிவப்புச்சோளம் - செஞ்சோளம் . 
சிவப்புமந்தாரை- ஓர் மந்தாரை . 
சிவம் -1. உப்பு , 2. வெண்காரம் . 
சிவமது --சிறுபுள்ளடி . 
சிவமல்லி -- கொக்குமந்தாரை . 
சிவலோகச்சேவகன் - காந்தம் . 
சிவன் --வைடூரியம் . 
சிவன்வேசை- செம்பருத்தி . 
சிவன்வேம்பு - சிவனார் வேம்பு . 
சிவனார்பாகல் -- 1 . ஐவேலி , 2. கொவ்வை . 
சிவனார்விந்து - இரசம் . 
சிவனார் வேம்பு - ஓர் செடி . 
சிவனி-- கழுதை. 
சிவனுண்மலை - அயச்சிலை. 
சிவா -1 . கடுக்காய் . 2. கீழ்காய்நெல்லி . 3 . 
நெல்லி . 4 , பங்கம்பாளை , 5 , வன்ளி . 


அநுபந்தம் . 


ரு 


-1 


சிறுதுத்தி } ஓர் செடி , 


சிவாருகம் - ஆலமரம் . 
சிலிகாம் --- சாதிக்காய். 
சிவேதை -1 . சீந்தில் , 2. பகன்றை . 
சிவை -1 . உலைமூக்கு. 2. வேர். 
சிளபா- கடுகு . 
சிற்சோமன் - சீர்பந்தபாஷாணம் . 
சிற்பாக்கூர்மை- கெந்தகவுப்பு . 
சிற்பரவுப்பு-சிந்துலவணம் . 
சிற்பரி -1 . பொன்னிமிளை. 2. வெண்காரம் 
சிற்பரை -- 1 . சவுக்காரம் . 2. நிமிளை , 
சிற்றகத்தி- செம்பை . 
சிற்றண்டம் - கோழி முட்டை . 
சிற்றாமல்லி - சிறுமல்லி. இது, பஞ்சமூலத் 
தொன்று , 
சிற்றாமுட்டி- ஓர் பூடு . 
சிற்றி - பசரி. 
சிற்றிரு - கிலுகிலுப்பை 
சிற்றிலை -- 1. சடுமாம் . 2 குன்றி . 3. நெய்ச் 
சிட்டி , 
சிற்றுமரி- ஓர் பூசி . 
சிற்றோண்டம் - சிற்றமணக்கு . 
சிற்றேலம் -- ஒரேலம் . 
சிறந்தகற்பக -- நாகபாஷாணம் . 
சிறாயத்துக்குச்சி - ஓர் பூடு . 
சிறிட்டம் - வெள்ளிலோத்திரம் . 
சிறியத்தினி - உத்தாமணி . 
சிறியமரத்தி - சிற்றகத்தி 
சிறியாணங்கை --ஓர் பூடு . 
சிறியின் புட்பம் - வெண்டாமரை . 
சிறிவில் -- அகில் . 
சிறுகடலாடி- நாயுருவி . 
சிறுகாஞ்சொறி 

--ஓர் பூடு . 
சிறுகாய் 

சாதிக்காய் . 
சிறுகாரிடம் 
சிறுகால்- காவட்டம்புல் . 
சிறுகானாவாழை - ஓர் பூண்டு, 
சிறுகிழங்கு- ஓர் கிழங்கு . 
சிறுகீரை --ஓர் கீரை . 
சிறுகுறும்பை - ஓர் தானியம் . 
சிறுதலி - புளியாரை . 
சிறுகுறட்டை- ஓர் பூடு. 
சிறுகுறிஞ்சா- ஓர் குறிஞ்சா. 
சிறுகுறிஞ்சி-1 . நேர்வாளம் . 2. புளியாரை , 
சிறுகொட்டைக்கரந்தை - ஓர் கரந்தை . 
சிறுகொம்மட்டி - ஓர் கொம்மட்டி . 
சிறுகொன்றை- ஓர் மரம் . 
சிறு செருப்படை - ஓர் பூண்டு, 
சிறு தக்காளி -- மணத்தக்காளி . 


சிறு துருமம் - வெடியுப்பு . 
சிறு 

துளசி- ஓர் துளசி . 
சிறுதேக்கு- ஓர் மருந்து . 
சிறுதேங்காய் -- சமுத்திராப்பழம் . 
சிறுந றளை.-- ஓர் பூண்டு . 
சிறுநன்னாரி - ஓர் பூண்டு. 
சிறுநாவல் - ஓர் செடி , 
சிறுநிம்பம்-- மலைவேம்பு . 
சிறுபகன்றை - ஓர் பூண்டு , 
சிறுபலா- பேய்ப்புடோல் . 
சிறுபாலாடை - ஓர் பூண்டு , 
சிறுபாலி-- கள்ளி . 
சிறுபுள்ளடி 

ஓர் பூண்டு , 
சிறுபூளை - 
சிறுமல் - தண்ணீர்விட்டான் . 
சிறுமாரோடம்- செங்கருங்காலி . 
சிறு மிடுக்கன் - வேளைச்செடி . 
சிறுமுள்ளி -- ஓர் முள்ளி . 
சிறுமூலம்-- 1 . சிறுகிழங்கு . 2. திப்பிலி , 
சிறுவழதலை -1 . காட்டுக்கத்தரி , 2. முள் 
ளிக்கததரி . 
சிறுவன் - சிறுபுள்ளடி . 
சிறுவிடு -1 . அவுரி , 2. குட்டிவிளா. 3. சிறு 
விளா. 
சின்னருகம் - சீந்தில் . 
சின்னி - 1. இலவங்கம் , 2. சின்னி . 3 . 
குன்றி . 4. நாய்வேளை. 
சின்னியுரு - வெள்ளைக்குன்றிமணி . 
சினா -1. பங்கம்பாளை . 2. வட்டத்திருப்பி . 
சினாடிகா- மூக்கிரட்டை . 

னாதாக்க - சாதிக்காய் . 
சினவட்டம் - வட்டத்திருப்பி . 
சினாவில்- தும்பை . 
சினிபம் -- வாகை . 
சினேசம் - சாதிக்காய் . 
சினேசதாரு - சாதிக்காய்மாம் , 
சினை- மூங்கில் . 


சீ . 


சீ - முறிந்தவு திரம் . 
சீக்கல் -- காது. 
சீக்காச்சா - நாய்ப்புடோல் , 
சீக்கிரகாயம் -- நரிட்புடோல் . 
சீக்கிரபத்திரம் - முருங்கை , 


ருஅ . 


தமிழ்ச்சொல்லகராதி 


சீரணபத்திரம்- வேம்பு . 


சீக்கிரான் 

சீமைச்சுண்ணாம்பு - ஓர் சுண்ணாம்பு . 
உசில் , 

சீமைத்தக்காளி -- ஓர் தக்காளி . 
சீக்கிரியான்- ) 

சீமையத்தி - தேனத்தி . 
சீக்குரு - முருங்கை . 

சீமை வெள்ளரி -- ஒர் கொடி . 
சீகஞ்சார் - சிறுகீரையிலை . 

சீயக்காய் - அரைப்புக்காய் . 
சீகம் -- 1 . தமரத்தை . 2. புல் . 

சீயப்பட்டுக்காய் -- பாவட்டங்காய் , 
சீகரம் -- 1 . சுக்கு . 2 , பஞ்சலோகம் . சீயம் -1 , எருக்கம்பாவ் , 2. காட்டெருமைப் 
சீகா- பஞ்சலோகம் . 

பால் . 3. கூகைநீறு . 
கீசம் - ஈயம் . 

சீயு -1 பலாசு . 2. புல். 
சீத்தா - ஆத்தா , இது அணி நுணா. 

சீயாக்காய்- சீயக்காய் . 
சீத்திரை -- அம்மான்பச்சரிசி . 

சீர்க்கோழி -- நரைக்கொள்ளு. 
சீதக் கொளி- நற்சீரகம் . 

சீரீத் துழாய் - துளசி . 
சீதகந்தம் - வெண்சந்தனம் . 

சீர்பந்தம் - விளைவுப்பாஷாணமுப்பத்தி 
சீதகும்பம் - அலரி. 

டினொன்று , 
சீதப்பிரபம் - கருப்பூரம் . 

சீர்வணிக்கோட்டான்- கரந்தை . 
சீதபத்திரம் - முருங்கை . 

சீரகச்சம்பா - ஒர் சம்பாநெல் . 
சீதபீரு - மல்லிகைச்கொடி . 

சீரகபாடி -- கோட்டம் , 
சீதபுட்பகம் - எருக்கு . 

சீரகம் - ஒர் பூடு . இது , பலவகைப்படும் . 
சீதம் -1. அகில் . 2. சந்தனம் , 3. நறுவிலி , சீரங்கி- 1. கற்கடகசிங்கி . 2. சிங்கி . 
சீதமயூகம் - கருப்பூரம். 

சீரசிரம் - சீரகம் . 
சீதவற்கம் - அத்திமரம் . 

1 
சீதவாரம் -1 . மல்லிகை . 2. வேலிப்பருத்தி . சீரணபன்னம்- | 
சீதளகம் -- வெள்ளாம்பல் . 

சீரணி - ஒமச்செடி . 
சீதளங்காய் - கொடிமாதுளை . 

சீரம் -1 இலாமிச்சை . 2. காட்டெருமைப் 
சீதளப்பிரதம் - சந்தனம் . 

பால் . 
சீதளம் -1. குளிர்ச்சி . 2. கோடகசாலை. 3 . சீரமோடா -1. வீழி . 2. வெள்ளைக்கல் . 
கொடிமாதுளை . 4. சிற்றகத்தி 5. பச்சைக்கர்ப் சீரவட்டம் --- ஈயம் . 
பூரம் . 

சீரா - பலாசு . 
சீதளி -- பொன்னாங்கரணி . 

சீரிடம் - வாகை . 
சீதளை. - 1 . கொடிமாதுளை . 2. கொம்மட்டி சீரியம் - புளியமரம் . 
மாதுளை . 

சீரியர் 1 பெரியோர் 2. மலைக்குறிஞ்சா. 
சீதாங்கம் - சீதாங்கபாஷாணம் . 

சீரிவிருக்கம் - புளியமரம் . 
சீதாப்பழம் - ஓர் பழம் . 

சீருணி -- தாம்பிரம் . 
சீதாப்பிரியம் - விட்டுணுகரந்தை . 

சிருள் -1 . ஈயம் 2. செம்பு . 3. பஞ்சலோகம் . 
சீதாயம் - சுடலை . 

சீருளியம்- தாம்பிரம் . 
சீதாரி-- செம்புளிச்சை . 

சீரை - மரத்தோல் , 
சீதுகந்தம் - மகிழமரம் . 

சீலம் - சீந்தில் . 
சீதேவி- பொன்னாங்காணி . 

சீலை -1 . மனோசிலை . 2. வெண்காரம் . 
சீதேவிப்பூடு -- சாணாக்கிப்பூடு . 

சீவகம் -1. எலம் . 2. திருநாமப்பாலை . 
சீதேவியார்- செங்கழுநீர் , இது சீதேவி 

செங் சிவசஞ்சீவி - சீந்தில் . 
கழுநீர் என்றுகூறி ஒரு பூடு என்பர் . 

சீவந்தி -1 . கடுக்காய் . 2 , சீந்தில் . 3. பாலை . 
சீசை- பொன்னாங்காணி . 2. மது . 

4. புல்லூரி 5 , மந்தாரச்சிலை. 
சீந்தில் - சீந்திற்கொடி . 

சீவப்பிரியை- கடுக்காய்மரம் . 
சீப்பங்கோரை 
சீப்பு 

, 

சீவமுத்தன் - ஞானமடைந்தோன் . 

சீவன் - காந்தம் . 
சீபம் - சரகண்டபாஷாணம். 

சீவனகம் - சோறு . 
சீமணல் நாகமணல் , 

சீவனாயுதம் - உயிர் தருமருந்து . 
சீமுதை - முந்திரிகை , 

சீவனி -1. ஆடுதின்னாப்பாளை . 2. சஞ்சீவி . 
சீமை - அகத்தி . 

3. சீவநாடி , 4. செவ்வல்லி , 5. பாலை . 


r- } 


அநுபந்தம் . 


ருகூ 


சீவா - பாலை 
சீவி-- அழிஞ்சில் . 
சீவிகா- சாதிக்காய். 
சீவியங்கம் - கல்லுப்பு . 
சீறல்-- பெருங்காயம் . 
சீனக்காரம்- படிகாரம் . 
சீனப்பட்டை- பறக்கிப்பட்டை , 
சீனப்பா- பறங்கிக்கிழங்கு . 
சீனம் -- படிகாரம் . 
சீனமிளகு 

வான்மிளகு . 
னவீரம் 
சீனிக்கிழங்கு -வத்தாளைக்கிழங்கு . 
சீனிமருந்து- பறங்கிப்பட்டை . 
சீனை- 

வன்னிமரம் , 


சு . 


சுக்கங்காய் - மிதக்கங்காய் . 
சுக்கான் கீரை - புளிக்கீரை . 
சுக்கி - சுண்டி . 
சுக்கிகை - புளியாரை, 
சுக்கிமம்- நாட்டேலம் . 
சுக்கீரத் துருஞ்சில்- பசுவின்பால் , 
சுக்கிரமணி- தாமரைவிதை. 
சுக்கிரிகை - புளியாரை , 
சுக்கிலம் - பழமண்ணிப்பாலை , 
சுக்கிலபுட்டா- குங்கும மரம் . 
சுக்கிலாட்டம் - நாணல் . 
சுக்கிலை -- புளியமரம் , 
சுக்கு - வேர்க்கொம்பு . 
சுக்குநாறிப்புல் - மாந்தப்புல். 
சுக்குமம் சிற்றேலம் . 
சுகசிம்பி - பூனைக்காலி . 
சுகட்டான் - நாணற்புல் . 
சுகத்திரம் - வாகைமரம் . 
சுகதாரு - கடப்பமரம் . 
சுகந்தம் -1 . அரத்தை , 2. ஈரவெங்காயம் . 
3. சந்தனம் . 4. சீரகம் . 5. நீலோற்பலம் . 6 . 
வாழை 

சுகந்தமா- கருப்பூரமரம் . 
சுகந்தமூலி -- வெட்டிவேர் . 
சுகந்திகம் - வெண்டாமரை . 
சுகந்தி திரு நாகம் -1. நன்னாரி . 2. பாலை . 
சுகப்பிரியை -சம்புநாவல் . 
சுகபலம் - 
சுகபலை 
சுகம்பல் - புளிநறளை . 
ககம்பலம் - பூனைக்காலி . 
சுகரந்தம்- ஈரவெங்காயம் , 


சுகவல்லபம் - மாதுளை . 
சுகாசகம் - 

வெள்ளரி .. 
சுகாசம் . 
சுகாந்தம்- ஈரவெங்காயம் . 
சுகிதம்- பால் , 
சுகிருதம் - நறுநெய் , சுகிர்தம் எனவும் வரும் . 
சுதடம்- சேம்பு . 
சுகுமார தூவி- இலவமரம் . 
சுதலை - ஈமம் -சவுக்காரம் . 
சுகோதரம் - தாளிசபத்திரி . 
சுங்கம் 

-ஆடுதின்னாப்பாளை . 
சுச்சம் -- சுச்சு . 
சுச்சு -1 . சுக்கு . 2. சுண்டி . 
சுசாதிபலம் -- சாதிக்காய் . 
சுசிகம் - புளியாரை. 
சுசித்துருமம் -- அரசமாம் . 
சுசிதம் -- பால் . 
சுசுமம்- நெருஞ்சில் . 
சுடகமாமிசம் --- கருவாடு , 
சுடர்க்கடை - மின்மினி. 
சுடர்க்கொடி- ஆரதிகர்ப்பூரம் . 
சுடலையோன் -- நுருசு . 
சுடுகாடுமீட்டான் 
சுடுகாடுறையன் 
சுஇது ரத்தம் --சித்திரப்பாலாவி . 
சுண்டங்காய் - சுண்டைக்காய் . 
சண்டம் -- கள் . 
சுண்டி -1 , கள் . 2. சுக்கு . 3. தொட்டால் 
வாடி , 4. நீர்ச்சுண்டி , 

சுண்டிகை - 1. உண்ணாக்கு . 2. வண்டி 
னாக்கு . 
சுண்டில்-- தொட்டால்வாடி . 
சுண்டியுண்டை - 1. கொஞ்சி . 2. சதுரக் 
கள்ளி , 3. சீரகம் . 
சுண்டை-- சுண்டைச்செடி . 
சுண்ணவரசி - முல்லை . 
சுண்ணவிரோதி -சவ்வீரம். 
சுணங்கன் 

சுணைக்கோரை . 
சுணவு - பேய்க்கடலை . 
சுத்தி - மாங்கிசப்பொரியல் , 
சுத்திலாட்டம் - நாணல் . 


-நாய் . 


சுணை 


-சு 


சுத்துரம்- கண்டங்கத்தரி . 


} எருக்கஞ்செடி . 


சுத்துரு 
சுதம்- நெருஞ்சில் . 
சுதரிசனம் - சம்புநாவல் . 
சுதாகி 
சுதாச - 

சதுரக்கள்ளி , 
சுதாரு- கடம்பு . 


சு 


தமிழ்ச்சொல்லகராதி 


சதுரக்கள்ளி 
சுதை -1 , அமுதம் , 2. பால் . 3. தேன் , 
சுந்தமண் - வாழை . 
சுந்தரத்தாது - துத்தபாஷாணம் . 
சுந்தரம் - கண்டங்கத்தரி , 
சுந்தரி - மூஞ்சூறு, 
சுந்தரிசுட்டது- இந்துப்பு . 
சுப்பிட தகம் - கூகைநீறு . 
சுப்பியம் - வெள்ளிலோத்திரம் . 
சுப்பிரதட்டம்-அதிமதுரம் . 
சுப்பிரமதுவா - கூகைநீறு . 
சுபங்கே - வறட்சுண்டி , 
சுபதம் - அரசமரம் . 
சுபலி - கள் . 
சுபுகம் -- மோவாய் , 
சுபுட்பம் -1 . கிராம்பு . 2 , பவளமரம் . 
சுபை - மூங்கில். 
சும்பகம் - இரும்புள்வாங்குஞ்சலாகை . 
சும்புள்- கடம்பு . 
சும்மை - ஆவிரை. 
சுமங்கை -1 , ஆடுதின்னாப்பாளை . 2. வறட் 
சுண்டி . 

சுமம்- கடம்பு . 
சுமாலி - கள் . 

சுமீதிரி -சங்கினி , நால்வகைப்பெண்களு 
ளொருத்தி . 
சுயிரகம் 

- தருப்பைப்புல் . 
சுயோகி - கள் . 
சுரகாமலிகம்-- செருந்தி . 
சுரகை - சுண்ணாம்பு . 
சரசம் - 1. அரத்தை. 2. சிறுகிழங்கு . 3 . 
பாதரசம் . 
சுரசா - துளசி . 
சுரஞ்சனப் - கமுகு . 
சுரதர் -- காமநீர் . 
சுரதம் - புணர்ச்சி . 
சுரதாக்கு - அரத்தை , 
சுாந்தா -- தேவதாரு. 
சுரபானம் - கள் . 
சுரபி -1 . சாதிக்காய் . 2. துளசி . 3. தேட் 
கொடுக்கி . 4 பசு . 5. பிரமி. 6. மல்லிகை - கள் 
ளுமாம் . 

சுரபிபத்திரை- சம்புநாவல் . 
சுரபு -1 . இலவம்பிசின் . 2. துளசி , 3. மல் 
லிகை 
சுரபுன்னை - ஓர் மரம் . 
சுரம்-1 , உப்பு . 2. ஓர் நோய் . 
சுரமதி- சிலந்தி 


சுரமலிகம் -1, செருந்தி. 2. செருப்படை , 
சுரம் -- பிரமிப்பூண்டு . 
சுரர் துருமம் - தேவதாரம் . 
சுரளம்- புன்னைமரம் . 
சுரளிகை -1 . பாலை. 2. பாலைமரம் . 
சுரா - கள் . 
சுராகாரம் - தென்னை . 
சுராலை- சாம்பிராணி , 
சுருட்டி- மயிர்ச்சிகைப்பூடு , 
சுரே - கொத்தான் , 
சுரேச்சியை - துளசி , 
சுரை -1 . கள் , 2. சுரைக்கொடி , 
சுரைக்கந்தகம் 

--ஒர் கந்தகம் . 
சுரைபவனி -கள் . 
சுரோணிதம் -1, உதிரம் . 2. சூதகம் . 
சுல் - வெள்ளி , 
சுல்லம் - தாமிரம் . 
சுலானம் - நாயுருவி . 
சுலோகி - கள் . 
சுவமை- 

பொன் . 
சுவர்க்கம் - பேய்க்கொம்மட்டி . 
சுவர்க்கம்பிடித்தான் - ஆவிரை. 
சுவர்ச்சாதி - சத்திசாரம் . 
சுவர்னகதலி - ஓர் வாழை . 
சுவரொட்டி - ஒர் பூண்டு . மூட்டுப்பூச்சி 
யெனவுங்கூறுவர் . 
சுவலை - அரசமரம் . 
சுவன்னயூதி --- செப்புமல்லிகை . 
சுவாசகம் 1. எட்டி . 2. சவட்டுமண் . 3 . 
புறாமுட்டி . 4. பேராமுட்டி , 5. விஷமுட்டி . 

சுவாசம்வாங்குதல் - பிராணவாயுவையுட் 
பூரித்தல் . 
சுவாசம்விடுதல் பிராணவாயுவைரேசித்தல் . 
சுவாசமடக்குதல் - பிராணவாயுவைக் கும் 
பித்தல். 
சுவாசினி --பாதிரிமரம் . 
சுவாதகந்தி- இத்திமரம் , 
சுவாதுகந்தி -- துளசி . 
சுவானம் - நாயுருவி . 
சுவி -1 . இத்திமரம் . 2. துளசி . 
சுவிகை -1 . கச்சோலம் . 2. கள் . 
சுவிரியம்- இலந்தைக்கனி. 
சுவேசகம்- வெண்கரும்பு . 
சுவேதகம்- சவரிலோத்திரம் . 
சுவே தகாண்டம் - 1. சீந்தில் . 2. வஞ்சிக் 
கொடி . 
சுவே தகாரம்- நாணல் . 
சுவே தகுசுமம் - வெள்ளெருக்கு . 
சுவேதசாரம் -- நாணற்புல் . 


அதுபந்தம் . 


சுக 


சுவேதநாதம் - இந்திரியம் . 
சுவேதம் - 1. நாணல் , 2. மாவிலிக்கு : 3 . 
வஞ்சிமரம் . 4. வெள்ளி . 5. வேர்வை . 
சுவேதமூலம் - சாரணை . 
சுவேதமூலி -- தொட்டால்வாடி . 
சுழலாவிரை - ஓராவிரை . 
சுள்ளக்காய் - மிளகாய் . 
சுள்ளி -1 . அனிச்சை , 2. ஆச்சா , 3. குங்கு 
மம் . 4. நாகதாளி, 5. மயிர்க்கொன்றை , 6. மா 
மரம் .. 
சுள்ளிடுவான்-- மிளகாய் , 
சுள்ளு- கருவாடு . 
சுளி- புளியாரை . 

முருங்கை . 
சுளுந்து - கோரான் . 
சுறணம் - 

ம் - கருணை . 
சுறிழகநந்தம் - யானைக்கொம்பு . 
சுறுக்குசம் - சதுரக்கள்ளி . 
சுறை- கொத்தான் . 
சுறோணிதம் - அனிச்சை 
சுன்னச்சி- சத்திசாரம் . 
சுனக்குடம் - சதுரக்கள்ளி , 
சுனம் -- வெள்வெங்காயம் 
சுனிசம் -- புளியாரை . 
சுனுக்கு- சதுரக்கள்ளி . 
சுனைவு - பேய்க்கடலை . 


சுளிகை . 


- 


சூசக்திவும்- } 


சூதகோக்கல் -- நீலாஞ்சனக்கல் . 
சூதபாஷாணம் -ஓர் பாஷாணம் . 
சூதம் - மா , ரசமுதலிய பலபொருளாம் . 
சூதாஞ்சனம் - நீலாஞ்சனம் . 
சூது - ஒரிதழ்த்தாமரை 
சூதைப்பொன்னுக்கி - நாகபாஷாணம், 
சூத்துமம்- சிலந்திகாயகம் . 
சூப்பியம் - பாம்பு கொல்லி . 
சூபதூபனம் - 
சூபாங்கம்- | 

பெருங்காயம் , 
சூமம்-- 1 . நீர் , 2 , பால் , 
சூர் -1 , மிளகு. 2. வான் மிளகு , 
சூரணபாரதம் - இங்குலிகம் . 
சூரணம் - இடித்த தூள் . 
சூரத்துவம் 

வீரம் . 
சூரதை 
சூரம் -1 . எருக்கு . 2. கடலை , 3 , வீரம் , 
சூரமிளகு - வான்மிளகு . 
சூரல் - பிரம்பு , 
சூாளம் - கருணைக்கிழங்கு . 
சூரன் -1 . கௌரிபாஷாணம் . 2. நவச்சாரம் . 
3. மூஞ்சூறு .. 

சூரி -- 1. எருக்கு . 2. காளி , 3. நத்தைச்சூரி . 
4. புளிச்சக்கீரை, 

சூரியகாந்தம் -- பொழுதுவணங்கி . 
சூரியகாந்தவாமணக்கு- செவ்வாமணக்கு . 
சூரியகாந்தி- எட்பூ . 
சூரியன் -1 எருக்கு . 2. செவ்வெருக்கு . 
சூரியன் விந்து - வாலைாசம் . 
சூருமம் - 1. தருப்பைப்புல் . 2. மாந்தப்புல் . 
சூரை -1 , சூலாப்பழம் , 2. தூதுவளை . 
சூலி --சதுரக்கள்ளி , 
சூலிலை - வெற்றிலை . 
சூலை- ஓர் நோய் . இது , 

பலவகைப்படும் . 
சூலைகிருது - பெருங்காயம் . 
சூலைச்சத்துரு - ஆமணக்கு . 
சூழ் - டலை . 
சூழ்தாழை - தாமரை . 
சூனம்- மருள் . 
சூனியம் - மாரணம் . 
சூனியவித்தை - மாரணவித்தை . 


சூக்குமதண்டுலம்- திப்பிலி . 
சூக்குமபத்திரம் -1 . கடுகு. 2. கொத்துமல்லி . 
3. சீரகம் , 4. செங்கரும்பு . 

சூக்குமம் - 1. சீந்தில் . 2. வேலிப்பருத்தி . 
சூக்குமில் - சிலந்திப்பூச்சிக்கூடு . 
சூகீதலம்- } . சிலந்திநாயகம் , 2 , வேலிப் 
பருத்தி . 

சூக்குளி - வெற்றிலை . 
சூகாம் -- 1 , பன்றி . 2 , மான் . 
சூங்குமம் - வேவிப்பருத்தி . 
சூசகம் - தருப்பைப்புல் , 
சூடம் -1. கற்பூரம் . 2. கேசரி . 3. சுடர்ப் 
பொடி . 4. தீக்கஞ்சி . 5. தீபக்கொடி . 6. மா 
சற்றசோதி . 
சூடன் - ஆரதிகர்ப்பூரம் , 
சூடிகம் - கள் . 
சூடிச்சி -- எவட்சாரம் . 
சூடிணர் - கோங்குமரம் . 
சூத்திரபுட்பம் - பருத்தி . 
சூதகம் -- 1 . தருப்பைப்புல் . 2. மா . 


செ . 


செக்கவுரி - கற்சூரை . 
செக்குக்கீரை --ஓர் கீரை . 
செகரிகம்- நாயுருவி . 
செங்கடிவாய்ப்பு - வெடியுப்பு . 
செங்கத்தரி -- ஒர் கத்தரி . 


காஉ 


தமிழ்ச்சொல்லகராதி 


செங்கந்தம் - சிவப்புச்சந்தனம் . 

செநிகை 

--சுடலை . 
செங்கருங்காலி - ஓர் மரம் . 

செப்பாலை -- அவிரை. 
செங்கரும்பு - ஓர் கரும்பு . 

செப்பிடில் -- சடாமாஞ்சில் , செப்புடில் என் 
செங்களா - ஓர் களா . 

றுங் கூறுவர் . 
செங்களை -- குதிரைப்பற்பாஷாணம் . 

செப்பிலை - தும்பை . 
செங்கற்றழை - சிவப்புக்கற்றாழை . செப்புத்தொட்டி- வைப்புப்பாஷாண முப் 
செங்காஞ்சி - சிவப்புத்தக்காளி . 

பத்திரண்டினொன்று . 
செங்காந்தள் – ஓர் பூடு . 

செப்பு நெருஞ்சில் -- செந்நெருஞ்சில் . 
செங்காரம் - வெங்காரம் . 

செப்புமலை-1 . 1. கஷாயம் . 2. தாம்பிரமலை . 
செங்கிரந்தி -- ஒர் நோய் . 

செபப்புல் - நாணற்புல் . 
செங்கீரை- ஓர் கீரை . 

செம்பசளை -- சிவப்புப்பசளை . 
செங்குமுதம் - செவ்வாம்பல் . 

செம்பண்ணை- காவற்பண்ணை . 
செங்குவளை - செங்கழுநீர் . 

செம்பம்- முடக்கொத்தான் . 
செங்குறிச்சி - குறிஞ்சா. 

செம்பரத்தை- ஒரு செடி , 
செங்கையான் -- ஒர் பூடு . 

செம்பருத்தி- ஒரு பருத்திச்செடி . 
செங்கொடிவேலி - ஓர் பூடு . 

செம்பி- மருதோன்றி . 
செங்கோடு - செருந்தி . 

செம்பிராங்கம் -- வேம்பாடம்பட்டை , 
செங்கோலம்- செம்புமணல் . 

செம்பில்வேதை - சோரபாஷாணம் . 
செ.சசை -1 . துளசி. 2. வெட்சி . 

செம்பின்பச்சை -- நாகப்பச்சை . 
செஞ்சம்பா- செம்பாளைநெல் , 

செம்புக்குள் வேதை - கற்பரிபாஷாணம் . 
செஞ்சாலி - செந்நெல் . 

செம்புல.i-- சுடுகாடு . 
செட்டி- மூக்கிரட்டை . 

செம்புளிச்சை - செம்மணத்தி . 
செடம் - கெந்தியுரிபாஷாணம் . 

செம்புனல் - இரத்தம் . 
செடிக்குடிபுக்கி - நாகரவண்டு. 

செம்பை . -சிற்றகத்தி . 
செணப்பால் --சிவேதை . 

செம்போத்து- செம்புகம் . 
செதுக்கு -1. பட்டை . 2. மந்தி . 

செம்மட்டி- மரமஞ்சள் . 
செந்தண்டு - 1. செங்குருத்து , 2. செந் செம்மரம்- அழிஞ்சில் . 
தண்டுக்கீரை. 3. பவளம் . 

செம்மலை - ஆவிரை . 
செந்தம் - எழுத்தாணிப்பூண்டு . 

செம்மீனவைரம்- மீனம்பர் . 
செந்தராவிலை- ஓர் பச்சிலை . 

செம்முருங்கை - ஓர் முருங்கை . 
செந்தருப்பை - நச்சுப்புல் . 

செம்முள்ளி -- ஓர் பூடு , 
செந்தழற் கொடி- பவளம் . 

செய்நீர்ச்சித்திரம் - நவச்சாரம் . 
செந்தாது --பொன் . 

செயசேதி - உப்பு . 
செந்தாழம் - அன்னாசிப்பழம் . 

செயபரம்- மரமஞ்சள் . 
செந்தாழை - ஓர் தாழை . 

செயபீதம் - கௌரிபாஷாணம் . 
செந்திரு -- 1 , இலக்குமி . 2. தாளகம் . 

செயலை - அசோகு . 
செந்தினை - கம்பு . 

செரிட்டம்- சந்தனம் . 
செந்து -1 . சடாமாஞ்சில் . 2. பெருங்காயம் . செருக்கம்- மாதுளை . 
செந்துத்தி- ஓர் செடி . 

செருந்தி -1. செருந்தி . 2. மணத்தக்காளி . 
செந்துத் தீ -1 . சடாமாஞ்சில் , 2. பெருங் 3. வாட்கோரை . 
காயம் . 

செருப்படி - ஓர் பூண்டு . 
செந்துநாசனம் - பெருங்காயம் . 

செல்லங்கொட்டை- வாளம் . 
செந்தும்பை --ஓர் பூடு . 

செல்வன்- புத்தன் . ( சூ . நிக . கக : கஎ . ) 
செந்தொட்டி -1 . சிறுகாஞ்சொறி . 2 செம் 

செலக்குரு 
பிச்சி . 

செலக்கூர்மை 

நவச்சாரம் . 
செந்தோன்றி - கார்த்திகைப்பூ . 

செலதம்- கோரைக்கிழங்கு . 
செந்நாடிக்கா - மூக்கிரட்டை . 

செலப்பிரீதி- கருப்பூரச்சிலை . 
செந்நீர்- இரத்தம் . 

செலம் - 1. கோரைக்கிழங்கு . 2 , வெட்டி 
செந்நெருஞ்சில் - செப்பு நெருஞ்சில் . 

வேர் . 


அநுபந்தம் . 


சுகூ 


செலமலம் - கடற்பாசி , 
செலியம் -- இலாமிச்சை . 
செலு - நறுவிலி. 
செவ்வரத்தை - செம்பரத்தை . 


செவ்வல்நார்- செவ்வாம்பல் . 


செவ்வல்லி 
செவ்வலங்காரம் - வெண்காரம் . 
செவ்வலரி -ஓர் செடி . 
செவ்வள்ளி -- ஒர் வள்ளி . 
செவ்வாம்பல் - அரக்காம்பல் , 

செவ்வாலக் கொட்டை- 1. சேங்கோட் 
டை , 2. நேர்வாளம் . 
செவ்வாலம்பருப்பு - வாளம் . 
செவ்வாழை -- ஒர் வாழை . 
செவ்வியம் -1 . மலைவெற்றிலைக்கொடி . 2 . 
மிளகு . 

செவ்விளங்கம்- அமுக்கிரா . 
செவத்தம் -- ஓர் முருங்கை . 
செவியடி - கன்னம் . 
செவிரம் -- பாசி . 
செற்றல் - கொல்லல் . 
செறிட்டம் -- சந்தனம் . 
செறுவு - கொலை , 
சென்னியுள்ளி - ஒருதலைவெள்ளைப்பூடு . 
சென்னிவலை-மண்டை . 
சென்னை - பிரசென்னைமீன் . 
செனகாலி- செந்நெல் , 
செனம் -1 . உதிரம் . 2. பால் . 
செனிகை 

சுடலை . 


சேம்பை - சேம்பு . 
சேமந்தி- ஒரு புட்பம் . 
சேமநிதி - புதையற்றிரவியம் . 
சேமரம் 

-அழிஞ்சில் , 
சேய் - மூங்கில் . 
சேயபற்பம்- ) 

கௌரிபாஷணம் . 
சேயமம் 
சேயா- கடுக்காய் . 
சேயிலம் இலுப்பை . 
சேயேபசம்-- மரமஞ்சள் . 
சேர்வை- பிளாஸ்திரி . 
சேரா --கள் . 
சேராங்கொட்டை - சேங்கொட்டை , சே 
ரான்கோட்டையெனவும் வரும். 

சேலகம் -1 , கோரைக்கிழங்கு . 2. சந்தனம். 
3. சிந்தூரம் . 
சேலம்- ஆண்குறி . 
சேலியம் 

இலாமிச்சை . 
சேலியால் 
சேலேகம் -1 . சந்தனம் . 2. சிந்தூரம் . 
சேலை -- 1 . அசோகு . 2. வத்திரம் . 
சேலோ தம் - சந்தனம் . 
சேவகம் - 1. சோம்பு . 2. பேயுள்ளி . 3 . 
வீரம் . 
சேவகன் -1 . சிற்றாமுட்டி , 2. பேயுள்ளி. 
சேவகன் பூடு -1 . காந்தன் . 2. சிற்றாமுட்டி . 
2. சிறபுள்ளடி . 
சேவகனர் கிழங்கு - கோங்கிலவின்வேர் . 
சேவாங்கம் 
சேவாலங்கோட்டை- நேர்வாளம் . 
சேவாலம் 
சேவாலிகம்- கருநொச்சி . 
சேலியம் -- வெள்ளைவெட்டிவேர் . 
சேவியால் - இலாமிச்சை . 
சேற்கண்ணி - அரிதாரம் . 
சேறு -1. கள் . 2. விழா . 
சேனம்- பருந்து , 
சேனாமரப்பட்டை-- அழிஞ்சிற்பட்டை , 
சேனாமரம்- அழிஞ்சில் . 
சேனாவு- தகரை , 


டை 


சே . 


சே -1. அழிஞ்சில் . 2. சேங்கொட்டை . 
சேக்கை -1. சிவப்புப்பசளை. 2. பாலை . 3 . 
முந்திரிகை . 
சேகாம் -1. மாமாம் . 2. முருங்கை . 
சேசரி- நாயுருவி . 
சேகிலி- வாழை . 
சேத - முலைப்பால் . 
சேங்கொட்டை- சேராங்கொட்டை , 
சேச்சை -1 . பாலை , 2. முல்லை , 
சேசூரணம்- கௌரிபாஷாணம் . 
சேதங்கி-- கடுக்காய்மரம் . 
சேதாம்பல் -- செவ்வாம்பல் . 
சேதாரம் -1. தெங்கு . 2. மா . 3. வெட்சி , 
சேந்தகனி- கருவாடு . 
சேந்து - அசோகு . 
சேபாலம் -- சேங்கொட்டை . 
சேபாலிகை- கருநொச்சி . 


சை . 


சைத்துவம் - செய்தல் , 
சை தன்னியம் -1. ஞானம் , 2 , வாலைரசம் . 
சைதிதம் - பிரம்பு . 
சைந்தவம் -1 , இந்துப்பு . 2. தலை . 
சையாத்திரி- நேர்மை. 
சையரியம் - பெருங்குறிஞ்சி . 


சுச 


தமிழ்ச்சொல்லகராதி 


சைலகம்-மலையிருவேலி . 

சோதிதட்சோதி- கடவுள் , ஆன்மாவினறி 
சைலாந்திரம் -- மலைக்குகை . 

வாய்விளங்குவன் என்பதாம் . ( சி . சி . அசு . அ . 
சைவலம் -- பாசி . 

உரை .) 
சைனன் - புத்தன் . (சூ . நிக . க: கஎ. ) 

சோதிபூநாகம் - தீபகர்ப்பூரம் . 

சோமயம் - வாலுளுவை . 
சொ . 

சோதிமயவேதி -- பூநாகம் . 

சோதிமா - சோதிமரம் . 
சொக்கலி - மூக்கிலிச்செடி . 

சோதியம் - வாலுளுவை . 
சொக்காலி 

சோதினி -1 . குகை , 2 , துடைப்பம் . 
. 

சோசி --குகை . 
சொக்காளி- 
சொகுசா - உயர்ந்த செம்பு . 

சோபதநிதி- தாலி , 
சொடக்கு -1. கடுகு. 2. கிலுகிலுப்பை 

சோபம்- 1. கள் . 2. களை . 
சொடித்தல்- குறைத்தல் . 

சோபலம் - சோம்பு . 

சோபன் - கள் . 
சொண்டி -1. சுக்கு , 2. வேர்க்கொம்பு . 

சோபனம்- தாமரை. 
சொத்தலி -- பனங்காய்க்கொட்டை , 

சோபா லிகை -1 , அடம்பு . 2. அடுப்பு . 
சொர்னசீரம் . 

சோம்பரை- சோம்பல் , 
சொர்னம் 

சோம்பலம்- சோரான்கொட்டை , 
சொரங்கம் - கச்சோலம் . 

சோம்பு - நட்சத்திரசீரகம் . 
சொரசத்தோ ரசி- இலவங்கம் . 

சோமசம் -- பால் , 
சொரடு-- இரும்புத்தடி . 

சோமம் - கள் . 
சொரூபஞானம் - பரமஞானம் . 

சோமமணல் - வெள்ளிமணல் . 
சொல் -1 . கள் . 2. நெல் . 

சோமவல்லரி - பொன்னாங்காணி . 
சொலியன்- முடக்கொத்தான் . 

சோமவல்லி- சீந்தில் . 
சொற்காரம்-- பெருங்காயம் . 

சோமவுலுக்கம் - தேக்கு . 
சொறி- காஞ்சொறி , 

சோமன்- வெள்ளிமணல் . 
சொறியன்- தவளை . 

சோமனுப்பு -1. இந்துப்பு . 2. பச்சைகர்ப் 
சொன்றி -1 . சுக்கு . 2. சோறு . 

பூரம் . 3. நீலபாஷாணம் , 
சொன்னமாக்கி- பவளபாஷாணம் 

சோமாக்கியம் -1 . செவ்வல்லி . 2. தாமரை. 
சொன்னல் -1 . இரும்பு . 2. சோளம் . 

சோரக்கதண்டு - கருவண்டு . 
சொனாமுகம்- வேலிப்பருத்தி . 

சோரசத்துரு - சவ்வீரம் . 
சோரபுட்பம் - பீச்சுவிளாத்தி . 
சோரபேதி- அஞ்சனபாஷாணம் . 

சோரம் - வைப்புப்பாஷாணமுப்பத்திரண்டி 
சோகம் -1 . கடுகுரொகணி . 2. மரப்பட்டை , 

னொன்று . 
சோகாரி - கடம்பு . 

சோரி -1 . இரத்தம் . 2. சிறுசெருப்படி . 
சோகி- பலகறை . 

சோளம் -1, சங்கஞ்செடி . 2. சோளம் . 
சோங்கம் - 1. அகில் . 2. கிச்சிலிக்கிழங்கு . 

சோற்றி - மரத்தினுட்சோறு . 
சோசக்காய் - தேங்காய் . 

சோற்றிலை - கற்றாழை . 
சோசனம் -1 . உள்ளி, 2. வெள்வெங்காயம் , சோறி- செந்தொட்டி . 
சோடசம் - 1. நார் , மரப்பட்டை , 

சோறுகொல்லி - அன்னபேதி . 
சோணம் - 1. இரத்தம் . 2. சிந்தூரம் . 3 . சோனகம் - பெருவாகை . 
செங்கரும்பு . 
சோணிதம் -1 . சுரோணிதம் , 2. மஞ்சள் . 

சௌ . 
சோத்தியம்- வாலுளுவை . 
சோத்திரம்- காது , 

சௌகந்தி- கந்தகபாஷாணம் . 
சோதகர்- புத்திரர் . 

சௌகந்தகம் - கற்கடகபாஷாணம் . 
சோதி -1. கருப்பூரம் , 2 ; சாதிலிங்கம் . 3 . 

சௌகந்திகம் - 1. கருங்குவளை . 2 , செல் 
குவளை , 3 , வெள்ளாம்பல் , 


சோ . 


பிரகாசம், 4 , பூநாகம் . 


அநுபந்தம் . 


சௌடீரியம் -- வீரம் . 
சௌண்டி- திப்பிலி . 
சௌபஞ்சனம்- புனமுருங்கை. 
சௌபன்னம் -1. சுக்கு . 2. மரகதம் . 
சௌபாக்கியம் -- சுக்கு . 
சௌமேருகம்--பொன் . 
சௌரிக்கொத்து- முதியார்கூந்தல் . 
சௌவர்ணம் --- சௌபன்னம் . 
சௌவீரகம் - இலந்தைமரம் . 
சௌவீரம் -1. ஒரு மருந்து . 2. இலந்தைக் 
கனி , 

ரூ. 


ஞண்டு - ஞெண்டு . 
ஞமலி -- 1 . கள் . 2 , நாய் , 3 , மயில் , 
ஞலவல் - மின்மினிப்பூச்சி . 


ஞா 


ஞாநம் -1. தெளிவு . 2. நல்லொழுக்கம் . 
ஞாயிறு திரும்பி - பொழுதுவணங்கி . 
ஞாயிறுவணங்கி-- கொழிஞ்சி. 
ஞாலம் -1 , ஊமத்தை. 2. பூலோகம் . 
ஞாலமாது -- 1. ஊமத்தை . 2. பொன்னா 


தக்காரி- தழுதாழை . 
தக்காளி - நல்லதக்காளிமுதற் பலவகையாம் . 
தக்காளிப்பிள்ளை- பிள்ளைப்பூச்சி . 
தக்கிநி- பானை . 
தக்கிரம்- மோர் . 
தக்கிலிமா - சேங்கொட்டை . 
தக்கோலம் -1 . தக்கோலம் . 2. சிறுநாவற்பூ . 
3. வான்மிளகு . 
தகசு - இலை . 
தகட்டுத்தாளகம் - ஓர் பாஷாணம் . தகட்டரி 
தாரமென்பர் . 

தகர்- பலாசு . 
தகரம் -1 . ஈயம் . 2. பஞ்சவிரையினொன்று . 
தகரு - பலாசு . 
தகரை - ஓர் பூண்டு . இது , பலவகையாம் . 
தகல்--- திராய் . 
தகவு - தெளிவு . 
தகழிச்சி - கருப்பூரம். 
தகிலிமா 

சேங்கொட்டை . 
தகுவிமா 
தங்கஞ்சலமாக்கி- சொர்னபேதி . 
தங்கமிருதியாதி- தங்கசிந்தூரம் . 
தங்கைச்சி- குவளை . 
தங்கையைக்கொல்லி - சிறியாணங்கை . 
சச்சன் - மிளகு . 
தச்சினியம் - உருவம் . 
தச்சுவை - வஸ்திரம் . 
தசபாஷாணம் - ப்றங்கிப்பாஷாண முத 
லிய பத்தாம் . 

தசமூலம் - கண்டங்கத்தரிவேர் முதலிய 
பத்தாம் . 
தசனப்பொடி- பற்பொடி . 
தசை - மாங்கிசம் , 
தஞ்சன்பொளி -- திருசு . 
தட்சை - பூமி . 
தட்டம் - அல்குல் . 
தட்டான் -1. கோட்டம் . 2. புடோல் . 
தட்டி - கோட்டம் . 
தட்டிலம்- சதகுப்பை . 
தட்டை- மூங்கில். 


விரை . 


ஞாழல் - 1. குங்குமமரம் . 2. கோங்கு . 3 . 
சங்கபுட்பம் . 4. பொன்னாவிரை . 
ஞாழன்மாது - ஊமத்தை. 
ஞாழி -- வள்ளைக்கொடி . 
ஞாளம் - படர்கொடி . 
ஞாளி -- கள் . 
ஞாளிகம் 

வள்ளைக்கொடி , 
ஞாளிதம் - 
ஞாளியூர்தி - வைரவன் . 
ஞானதிருட்டி -- ஞானக்கண் . 
ஞானவழி - மூளை . 
ஞானியண்டம் - 1. கோழிமுட்டை . 2 , 
வெங்காரம் . 


ஞெ . 


ஞெகிழி - கொடுவேலி . 
ஞெண்டுகம் - பெருவாகை . 


ஞே . 


தண்டகாகம் -- செம்போத்து , 
தண்டலர் --- பகைவர் . 
தண்டான் - புடலஞ்செடி . 
தண்டினம் - நீர்மேற்படர்கொடி , 
தண்டு -1 , ஆண்குறி , 2 , சவளமரம் , 3 , மூங் 
கில். 4. வாழைத்தாறு. 


ஞேயம் -1. நேயம் , நெய் . 
ஞேயா - பெருமருந்து , 


9 


காசு 


தமிழ்ச்சொல்லகராதி 


தண்டுலபலை - திப்பிலிச்செடி . 
தண்டுலம் - அரிசி . 
தண்டூலியம் - சிறுகீரை . 
தண்டெலும்பு - முதுகெலும்பு . 
தண்டேறு - எலும்பு . 
தண்ணீர்விட்டான் - ஓர் பூடு . 
தணக்கு -- நுணாமரம் . 
தணலம் - எருக்கு . 

வம் - அரசமரம் . 
தணிசு குறைவு . 
தத்தை - கிளி . 
ததச்சதை. 

வாழை . 
ததபத்திரி- 
ததி- தயிர் . 
ததிசம் 

வெண்ணெய் , 
ததிசாரம் . 
ததிசுவேதம் - ) 

மோர் . 
ததிமண்டம் - 1 
தந்தக்காரி -- வாதமடக்கி . 
தந்தகரிசம் 

சுண்ணாம்பு . 
தந்தகரிடணம் - 
தந்தசடம் -1 , எலுமிச்சை . 2 , விளா. 
தந்தசடை - புளியாரை . 
தந்தசூகம் - பாம்பு . 
தந்தந் தண்ணீர் - அத்திபோதி . 
தந்தபத்திரம் -- மல்லிகை, 
தந்தபலை --- திப்பிலி . 
தந்தபீசகம் -- மாதுளை . 
தந்தயாவனம் - கருங்காலி . 
தந்தவாயு - ஓர் நோய் . 
தந்தி- நேர்வாளம் , 
தந்திகரணி - மெருகன் கிழங்கு . 
தந்திபீசம் -- நேர்வாளம் . 
தந்திரகம் - சீந்தில் . 
தந்திரிகை - சோம்பு . 
தந்துகம் - கடுகு . 
தந்துசாரம் - கமுகு . 


தபாற்கஞ்சி - மஞ்சள் . 

தம்பலம் - 1. இந்திரகோபம் . 2. வெற்றிலைச் 
சாரம் . 

தம்பலி - மருதமரம் . 
தம்பலை -4 . நிலவிலந்தை . 2. பாக்குவெட்டி 
தம்மி -- தாமரை, ( இராமா , பால , எழுச்சி 
ஈ o . ) 
தமர் - அரக்கு . 
தமரகம் - வங்கம் . 
தமரம் - 1. அரக்கு . 2. ஈயம் . 
தமராக்கவம் - பீர்க்கு . 
தமலாாசை- கிலுகிலுப்பை . 
தமனகம் -- மருக்கொழுந்து . 
தமனி - வன்னிமரம் . 
தமனியம்- 

பொன் . 
தமாலகிரி- கீழ்காய்நெல்லி . 
தமாலபத்திரம் - திலகமரம் . 
தமாலம்- பச்சிலைமரம் . 
தமியம் -- கள் . 
தமையம் - அரிதாரம் . 
தயமணல் -க 

-கருமணல் . 
தயனி- சேவல் . 
தயிர்வேளை -- தைவேளைப்பூண்டு , 
தாசி -- ஒட்டம்புல் .. 
தரம் - பூண்டு . 
தரளம் - முத்து . 
தாளை -1, கஞ்சி . 2. கள் . 
தரா- கச்சந்தரா . 
தராகதம்பம் - கடம்பு 
தராங்கம் - மலை . 
தராச்சம் - முந்திரிகை . 
தராசு - வெள்ளெருக்கு . 
தராசுக்கொடி -1 . பெருமருந்து . 2. முல்லை . 
தரு - தேவதாரம் . 2. மாம் . 
தருக்கு புடம் - குறைந்தபடம் . 
தருச்சா - கருப்பூரம் . 
தருச்சாயி- பறவை . 
தருசீவனம் - வேர் . 
தருணநாரி - சிறுநன்னாரி . 
தருணம் - 1. ஆமணக்கு. 2. பெருஞ்சீரகம் . 
தருணி - கற்றாழை . 
தருத்தமணி - மரமஞ்சள் . 
தருமராசன் -- பாலைமரம் . 
தருமாத்துமா - சுத்தப்பிரமம் . 
தருராசன் - பனைமரம் . 
தரூடம் - தாமரைப்பூ . 
தல்லுதல் -- புணர்ச்சி . 
தல்லு நீர்- இந்திரியம். 
தலகிருதயம்- உள்ளங்கால் , 


தந்து காபம்- , கடுகு . 


. 


தந்துரம் - ) 
தந்துலம் - 

தாமரைக்கொடி . 
தந்துவிக்கிரியை - வாழை . 
தநம் --- சந்தனம் . 
தறுப்பாஷாணம் - சாகண்டபாஷாணம் , 
தநுபம் -- வெண்ணெய் . 
தநுரகம் - மயிர் . 
தநுவிருக்கம் - ஆச்சா . 
தபசு -- தவம் . 
தப்பநெட்டம் - தாம்பிரம் . 


Nாடி 


-- 


அநுபந்தம் . 


சு 


தலச்சன்- முதற்பிள்ளை . 
தலத்தாது -- நிலப்பனை . 
தலபோடகம்- ஆவிரை. 
தலம் --இடம் . 
தலரூபகம் - சிற்றாமணக்குவேர். 
தலிதம் -- மலர்ந்தது . 
தலைச்சீரன் -1 . காட்டெருமைப்பால் , 2 . 
கூகைநீறு. 
தலைச்செறி - கூகைநீறு , 
தலைச்சுருள்வல்லி -1. பெருமருந்து . 2 , 
பெருங்கிழங்கு . 
தலைச்சுருளி - சீந்தில் . 
தலைச்சூடுவல்லி- பெருமருந்து . 
தலைநிம்பம் - சிவனார் வேம்பு . 
தலைப்பிரிதல் -- விட்டுப்பிரிதல் , 
தலைபோடம் --பொடுதலை . 
தலையில்லான் -- ஞண்டு . 
தலைவிரிச்சான் -1 . சாரணை . 2. செருப்படி . 
தவச்செறி - கூகைநீறு . 
தவசு - தவம் . 
தவநிலை - தவவேடம் . 
தவராசம்- வெள்ளைச்சர்க்கரை . 
தவலபாடலி -- வெண்பாதிரி . 
தவலம் -- ஔபலபாஷாணம் . 
தவலமிருத்திகை - 1. வெள்ளைப்பாஷா 
ணம் , 2. வெள்ளைமண். 


தவலோற்பலம் -- வெள்ளாம்பல். 
தவளம் -1. சங்கபாஷாணம் . 2. கருப்பூரம் . 
3. வெண்மிளா 
தவிட்டுச்செடி - மலைக்கொய்யா. 
தவிட்டுமேனி - சவட்டுப்பு . 
தவுசயம் - முருக்கு . 
தவுசெலம் - 1. நிலப்பனை . 2. முருங்கை. 
3. வராகிக்கிழங்கு . 
தழுதணை - மேகத்தடிப்பு. 
தழுதாழை - தசமூலத்தொன்று , 
தளப்பற்றுமரம் - கூந்தற்பனை . 
தளவம்- ) 

முல்லைக்கொடி , 
தளவு 
தற்சனி -- சுட்டுவிரல் , 
தற்பரீடம் - மூட்டுப்பூச்சி . 
தற்பதி - கமுகு . 
தற்பம் - கஸ்தூரி. 
தற்பலம் -- வெள்ளாம்பல் , 
தற்பாடி- வானம்பாடி , 
தற்போதம் 

- ஆன்மஞானம் . 
தறக்கதி - அத்தி . 
தறடி - சத்திசாரணை . 
தறடிகம் - மாதுளை . 
தறிச்சன் -- எருக்கிலை . 
தன்மலைக்காசி - சாலக்கிராமம் . 
தன்மலோகிதம் - செஞ்சந்தனம் . 


இத்தமிழ்ச்சொல்லகராதி மூன்றாவது புத்தகந்தொடங்கும்போது வைத்திய 
பரிபாடை கிடைத்தமையால் , தகரவாகாரமுதல் வகரம்வரையுள்ள பதங்களும் பொருள் 
களுமெடுத்துக் குறிக்கும்போது தவறியிருந்த பதங்களும் பொருள்களுமிங்கே குறிப் 
பிட்டிருக்கின்றன . 


தன்மன்- திப்பிலிமூலம் . 
தன்மூலம் - திப்பிலிமூலம் . 
தன்னினி-- வேங்கைமரம் . 
தனவனா - ஆச்சாமரம் . 
தனவை 


தனவையாதம்- } சிறுகாஞ்சொறி , 


தனிகம் -- கொத்துமல்லி . 
தனிகை - பதிவிரதை. 
தனிசா 

கொத்துமல்லி . 
தனியா 
தனியுப்பு - அமுரி . 
தனிவல்லி 


தனு - சரீரம் , 
தனுத்துருமம்- மூங்கில் . 
தனுவிருக்கம் - ஆச்சா . 
தனு என்னும் றகர னகரம் தகா நகரமாக 
வும் வரும் . 

தா . 
தாம்பிஞ்சம் -1 . ஆமணக்கு . 2. பச்சிலைமரம் , 
தாமலைக்காய்- நெல்லிக்காய் . 
தாயைக்கொல்லி -- வாழைக்காய் . 
தார்பத்தனம் - மிளகு . 
தாரம் -1 . தாளகம் . 2. பச்சிலை . 3. பாம்பி 
னஞ்சு. 


தனிவல்லிப்பெருமான்- } குப்பைமேனி . 


காஅ 


தமிழ்ச்சொல்லகராதி 


தீ . 


தாராப்பிரம்- கருப்பூரம் . 
தாரிகை - பதநீர் . 
தாவிசம் - தாளிசபத்திரி . 
தாழிணி - நத்தைச்சூரி . 
தாள்-- தாளகம் . 
தானமிசினி - ஊண் . 
தானியம் 
தானியாகம் - 

கொத்துமல்லி . 
தானியோத்தமம் - அரிசி . 


தீபக்கொடிச்சி - ஆரதிகர்பூரம் . 
தீபபுடம்- மருந்துக்குத்தக்கபடி போதுமான 
துணிசுற்றிக் காற்றுப்படாமலெரிப்பது . 
தீர்க்காசனம்- பாம்பு . 
தீராந்தி- மச்சுமரம் . 


தி . 


துகிலி 

- பீசம் . 
துகிலிகை- துகிற்கொடி .(கந்தபு .நகரப் . ஙo.) 
துகிலின்பீசம்- ) 
துகிற்பிரதம் - 

பருத்திவிதை. 
துட்டி - ஏலம் . 
துட்பிரசம் --கருஞ்சொண்டி , 
துட்பிரதருசனி- சேம்பு . 
துண்டாயம் - பொன்மணல் , 
துண்டிகை - கொப்பூழ் . 
துத்தம் -- மயிற்றுத்தம் . 
துத்தியம் - சவரிலோத்திரம் . 
து - பறவை முட்டை , 
துப்பு - குருவியினெச்சம் . 
துபாகம் - நெய் . 
தும்பகா -- 1. அத்தி . 2. தும்பை . 3. பே 
ரரத்தை . 
தும்பி -1 . கரும்பு , 2. மின்மினி . 
தும்பிகரும்பு - பனிச்சை . 
துலா தடம்- சவளமரம் . 
துவதியை- கோரோசனை . 
துவா ரபிண்டி - வாசற்படி . 
துறுப்பவானி - காட்டாமணக்கு . 


} அன்னபேதி , 


திகலைச்சாறு - எலுமிச்சஞ்சாறு . 
திசனீ - தேமல் . 
திட்டன்- செங்கோரை . 

த்தி - குரங்கு . 
தித்திரமி - மீட்டு தல் , 
திந்திப்பிச்சி- நாணல் , 
திமிரியாடி- கழுத்து . 
திராமூலம் - முடக்கொத்தான் . 
திராவகத்துக்கடுங்காரம் 
திராவகத்துக்காதி 
திரி-- தங்கம் . 
திரிசாதிகம் - திரிசாதம்பார் . 
திரிடி -- கள்ளி , 
திரிதசமஞ்சரி - துளசி . 
திரிபழுகம்- 1. தேன் . 2. நெய் . 3. பால் . 
திரிபாகம் - 
திருச்சுண்ணம் -- அபிடேகச்சுன்னம் . 
திருசம் -1. சுத்தரசம் . 2. வில்வமரம் . 
திருசை- கண் . 
திருட்டிபந்து - மின்மினி . 
திருணத்துருமம்- தெங்கு பனை முதலியன . 
திருவடம்பிசின் - சாலாம்பிசின் . 
திருவென்றசாரம் - காசிச்சாரம் . 
தில்லபலம் -- ஒட்டுதல் . 
தில்லமெழுகு- தில்லைமெழுகு . 
திலகடம்- ) 

பிண்ணாக்கு . 
திலவத்தம்.- வெள்ளிலோத்திரம் . 
திலாட்சாரம் - திலாலவணம் . 
திலா ! மீதம் -1 . சந்தனம் . 2 , வெண்டாமரை . 
திவ்வியகந்தம் -1 
திவ்வியம் 
திவாபீதம்- வெண்டாமரை. 
திறபு -1 . ஈயம் . 2. துத்தநாகம் . 


} 


தூ . 


. 


நூரேந்தி - கம்பந்திராய் . 
தூலவிருக்கம் - இலவமரம் . 


த . 


தெரிசகாரி- வசியம் . 
தெளிவெண்ணெய் - வேப்பெண்ணெய் . 


தே . 


தேக்கு --சண்பகம் . 
தகடை- தேட்கொடுக்கி , 


அநுபந்தம் . 


காக 


ந . 


நகங்கிருதி - புண்ணியமேழினொன்று . 
நலம்- சுக்கு. 
நவளுகம் - ஓமம் . 


நா . 


தேகபலம்- 1. குருவி . 2. மஞ்சள் . 
தேகம்- கமுகு . 
தேகமண்-செம்மண் . 
தேகவச்சிரம் -- சுத்தாசம் 
தேங்காய்த்துருவல்- தேங்காய்ப்பூ . 
தேசலம் - தேமா . 
தேசவாளம் -- சுக்கு . 
தேசாபுரம் - கண்டத்திப்பிலி . 
தேசான் -- சுக்கு . 
தேண்மண்டலி - ஒருவகை விடமுள்ளதேள் , 
தேத்தான்- கழற்சிக்காய் . 
தேமேகவிடயம் - வெள்ளரி . 
தேர்வாசம்- அரசு . 
தேவதிட்டறா - தேட்கொடுக்கி , 
தேவமரம் - மாமரம் . 
தேன்குழல் --- ஒர் பணிகாரம் . 
தேன்வதை - தேனிறால் . 
தேனுகாதுத்தம் - பசுவின்பால் . 


நாகரிசம் - தவசிமுருங்கை , 
நாகவாடை - துத்தநாகப்பிடிப்பு . 
நாணற்கரும்பு- ஓர் கரும்பு . 
நாவி -- கொப்பூழ் . 


நி . 


நிகாசம் - வெள்ளாம்பல் , 
நிதம் - நஞ்சு. 
நிருமிதி- நிருவாணம் . 


தை . 


நீரோருகம் - தாமரை. 
வோரம் - செந்தினை . 


தையல்- நல்வேளை. 
தைலகிட்டம் --எண்ணெய்மண்டி . 
தைலசாதனம் -1. நாவி . 2. நெய். 
தைலசௌரிகை -- வௌவால் . 
தைலபாணிகம்- வெண்சந்தனம் . 
தைலபீதம் -- அத்திப்பிசின் . 
தைலபிபீலிகை- செவ்வெறும்பு . 


நு . 


நுக்கு -- எட்டிமரம் . 
நுணவை தணக்குமரம் . 
நுழாய்ப்பாக்கு- முதிராப்பாக்கு . 


தொ . 


நூ . 


தொக்கிவரி -- வலக்கால் . 
தொங்கீன் -- சீனமல்லிகை . 
தொட்டி - தொட்டிப்பாஷாணம் . 
தொடக்கு -- தீட்டு . 
தொய்யாக்கீரை - துயிலிக்கீரை . 
தொவசலுகம் - பாவட்டை . 


நூக்கம் - தோதகத்திமரம் . 
ஏபுவருத்தி-ஆமையோடு . 


நெ . 


நெத்தகர் 

- ஓர் பூடு. 


தா. 
தோகலி 

--அசோகு . 
தோபாசினி- வலக்கால் , 
தோரி -- சோறு . 
தோலாயா- இலவு . 


நே . 


நேயம் --நிலப்பனை . 


நை . 


ெ 

தெள . 
தௌதம் -- வெள்ளி , 
தௌலேயம் - ஆமை . 


நைச்சி -- பாம்பு . 


எ O 


தமிழ்ச்சொல்லகராதி 


ம . 


லிக்கொடி , 


மயிபோ அரிதாரம் . 
மரத்து வெள்ளை - வெள்ளைக்குங்கிலியம் . 
மருஞ்சகம்-- ரசகற்பூரம் . 
மருவாளி - பச்சைக்கர்ப்பூரம் . 
மவுத்தி- செத்தவுடல் . 
மறையோர்விந்து- வாலைரசம் . 


மா . 


பச்சினி -- பத்தாமாதம் . 
பசறு -- பச்சிலைச்சாறு . 
பசிதகனி - சோறு . 
பசுக்கோசுரம் - நாகப்பூ . 
பணுக்கம் - வசியம் . 
பரதயம் - குயில் . 
பாதவயினி - சித்தினி . 
பரப்புரமி - அத்தினி. 
பரபிருதம் - 1. காகம் . 2. குயில் , 
பரலோகமினி - பத்மினி. 
பராதாரம் - காக்கை . 
பராரி- மூன்றாம் வருடம் , 
பரிவாலி - குதிரைவாலி . 
பல்லவாதம் -- மான் . 
பல்லினர்குழவி --- மலைப்பச்சை . 
பலாசனம்- -கிளி . 
பலாதோகம் - மாமரம் . 
பலாரி - சிற்றாமுட்டி . 
பலுகம் - குரங்கு . 
பலோற்பதி- மாமரம் . 
பளகம் - பவளம் . 
பற்மவேதகம் - கருப்பூரம் . 


மாளகி 


மாங்கிசவாசகன் -1, கஸ்தூரி . 2. எலும்பு . 
மாட்டம் - -சீரகம் . 
மாயமூலி - அங்கப்பிச்சு . 
மாவிலிங்கம் --லிங்கபாஷாணம் . 

- மாதுளை . 
மாளம் - 

-கஸ்தூரி. 
மாளிமந்தம் -- இந்துப்பு . 
மாளை- புளியம்பிராணி . 
மாற்று - தங்கம் . 


. 


மிரட்டி- பேய்மிரட்டி . 
மிருகாதனம்- புலி , 


பா . 


பானிக்குருச்சி - சீரகம் . 


மு . 


முகூலகம் - தந்திமரம் . 
முத்தீ -- கடாக்கிங் , கமலாக்கிங், தீபாக்கிரி 
இம்மூன்றுவிதமாக அடுப்பிலெரிக்கவேண்டும் . 
முறுவஞ்சி - முத்து . 


பீனக்கி - நாக்குப்பூச்சி . 


மூ . 


பூரணன் - மூர்த்தபாஷாணம் . 
பூவை - கீரிப்புழு . 


மூலக்காணி - கற்கடகபாஷாணம் . 
மூலநாயன் - திருமூலர் . 
மூலவெளி - மூளை . 
மூலி-மணிக்குடல் . 


பொ . 


பொலந்துறவு - பெருந்தவம் . 


போ . 


மெய்ங்நீர் --- 


போத்திரி- பன்றி . 


மெய்யுதகம்.. } மூத்திரம் , 


அநுபந்தம் . 


எக 


மே . 


மேலாமுதிரம் - கஸ்தூரி . 


மை , 


மையண்டம் - முட்டை . 


மோ . 


வங்குசகோசனம் - குங்குமப்பூ . 
வச்சசம் - மலைமல்லிகை . 
வடங்கன் -- வெங்காரம் . 
வடுவரி-- வண்டு . 
வதுவம் -- பாலை . 
வராளி - மண்ணீரல் . 
வரிக்குமரி -- வரிக்கற்றாழை . 
வருவியம் -- முழங்கால் . 
வல்லி - சீந்தில் . 
வல்லூரி-- பன்றி . 
வலைகாரம் - வெடிகாரம் . 
வளகம் -- பவளம் . 
வளை - தூதுவளை . 
வன்னிகருப்பம் - லிங்க பாஷாணம் . 

-ஓரிதழ்த்தாமரை . 
வனரஞ்சனி -- முலைப்பால் . 


மோசாசம் - பருத்திப்பிசின் . 
மோதகம் -- ஓமம் . 
மோழனை -காட்டுமல்லிகை . 


மௌ . 


வனமரை 


மௌத்திகதண்டுலம் வெண்சோளம் . 
மௌனசாரம் --ரிசாரம் . 


வா . 


ய . 


யங்கோரம் - நெல்லி . 
யமற்கேளம் - கடுக்காய்ப்பூ . 
யலுதம் -- மருந்து . 
யனகம்பு - புல்லுருவி . 


வாகுவம் - மகிழங்கனி . 
வாதரக்கி--பாஷாணம் . 
வாரயம் - பிரமி . 
வாரியுற்பவம் - தாமரை . 


யாமுனேட்டகம் 

- ஈயம் . 
யாரம்- தொண்டிப்பூ . 
யாரி -- அத்தி . 
யாருந்தின்னாமூலி 

- அங்கப்பிச்சு . 
யாவகம் - காருழுந்து . 
யானைக்கால்வணங்கிப்பூடு - நெருஞ்சில் . 


விக்கிரவாகரம் -- முதுகு . 
விக்கிரி -- செய்குதல் , 
விச்சம் - தாமரை . 
விசித்தி -- கடுகு . 
விசுமிகினி- வேம்பு . 
விசுவங்கத்தி - அதிவிடயம் . 
விடுது. - விழுது . 
விரிஞ்சிக்குடி - கெந்தியுரிபாஷாணம் . 
விருளங்கிழங்கு - ஒர் கிழங்கு . 


யூகம்- பேன் , 
யூமம் - காட்டுமல்லிகை . 
யோகி தண்டம் - பிரம்பு . 


வெந்தபிகிரி -- சடுபிணம் . 
வெள்ளடை - வெற்றிலை . 
வெளுப்பத்தி - எலும்பு. 


வங்ககடம் --வெங்காரம் . 
வங்கினி -மை . 


தமிழ்ச் சொல்லகராதி அநுபந்தம் 

முற்றிற்று . 


தமிழ்ச்சொல்லகராதி மூன்றாம் புத்தகத்திலுள்ள 
பிழையும் , திருத்தமும் . 

K [ o ] > --- 
மெய்யெழுத்துக்களிலுள்ளபுள்ளி சிலபிரதிகளிற்பதிந்துஞ் சில பிரதிகளிற் 

பதியாமலுமிருப்பதாலப்பிழையை யிங்கே காட்டவில்லை . 


பக்கம் . 


வரி . 


பிழை . 


திருத்தம் , 


கஉசா 


நஎ 


சா 


கஉசக 
கஉ Go 


( க 


தாநசுத்தி 
தாநத்து 
தாமசம் 
குழூஉக்குறி 
1. புல்லூரி. 2 , வாழைக்காய் 
சூர்ப்பநகை 
தாளாளர் 
மொழிதல் 


13 


கஎ 


கஉரும் . 
கஉருரு 


கஉருக 


கஎ 


பார்ப்பதி 
ஒருவமை 


உச 


22 


கஉ ருஎ 


- 


குடையோன் 


கஉகஉ 


க 2 கங 


கசுச 


தாளசுத்தி 
தானத்து 
தாமச 
குழூக்குறி 
புல்லூரிவாழை 
சூர்பநகை 
தாளார் 
மொழில் 
தா 
பார்ப்ப்தி 
ஒருவமை 
குடையோன் 
திரட்டல் 
மந்திரத்து 
வெடிரிப்பு 
திராவிடம் 
தமிழிற் 
மோருத்திரன் 
கோழிக்குங் 
முதன் 
நூலதேகம் 
இயபுந் 
சென்றெத்தி 
திருமர் ற்பேறு 
விசெட 
திறவோன் 
பெற்றோர் 
திருவிவாத 
கமலாங்கிநி 


22 


கஉசுரு 


திரட்டல் 
மந்திரித்து 
வெடியுப்பு 
திராவிடம் 
தமிழிற் 
மோருருத்திரன் 
கொழிக்குங் 
முதன் 
தூலதேகம் 
இயல்புக் 
சென்றேத்தி 
திருமாற்பேறு 


13 


உஅ 


கஉசுசு 


20 


க2 சுஎ 


கஎ 


கஉஎக 


க 2 எ 2 


நசு 


விசேட 


க 2 எசு 


க 2 எசு 


கூஎ 


2 எ 


க ... எஅ 
க2.அவ 


திறலோன் 
பெற்றோன் 
திருவாத. 
கமலாக்கிரி 


கஎ 


விறகு 


க2.அக 
க 2 அஅ 
58. சுக 
4.கசு 


திகுமா 
கவான் 
கருவியியென்றார் 
புற்மு 
மலைமடு 


திருமா 
சக்கிவான் 
கருவியென்றார் 
புறமு 
மலைபடு 


2 


பிழையும் திருத்தமும் . 


பக்கம் . 


வரி , 


பிழை . 


திருத்தம் . 


கஉகஅ 


22 


கூசு 


கங 


கங0க 
கநரு 


நக 


கஙசு 


துள்ளல் 
ஒசை 
துனைவு 
வைத்திய 
யுடையவேது 
தூவானம் 
ஏகாசத 
ஐங்கனி 
திருக்கூட் 
தேற்றாதவர் 
கடுந்தேறுறு 


கஙகக 


கங 2.0 


க 


கஙஉக 


நசு 


கங 22 


கஎ 


கஙஉங 


வயிறு 


உக 


துன்ளல் 
ஒசை 
துளைவு 
வைத்தியய 
யுடைவேது 
நூவானம் 
எகாதச 
ஐங்கினி 
திருக்கூட 
தேற்றாதவர் 
கடுந்தேற்று 
வயிறு 
தைத்தீரீயர் 
ரிபாடல் 
யுருவுகம் 
வரவாறு 
கிற்றா 
முன்ருெடர் 
பின்டொடரி 
சொனை 
தோன்றிகிழங்கு 
தோல்லோ 
உமுதொழில் தொழில் 
தோறும் 
தோன்னீர் 


கங 2 ச 


க 2 . 


தைத்திரீயர் 
பரிபாடல் 
யுருவகம் 
வரலாறு 


கஙஉரு 


நஅ 


13 


நரு 


சிற்றா 


கஙஉஎ 


க 0 


1 


22 


கங 2 அ 


கரு 


22 


கஙஙக 


கநங 2 


உரு 


கககக 


கககச 


கூக 


ககூநசு 


கஙஙஎ 


கநஙஅ 


கஅ 


கஙச O 


கஙசக 


க 0 


முன்றொடரி 
பின்றொடரி 
சோனை 
தோன்றிக்கிழங்கு 
தொல்லோ 
உழுதொழில் 
தொறும் 
தொன்னீர் 
நூலு 
விட்டுவிடுதலும் 
அபிதா 
ளோங்கும் 
சிவப் 
தசாங்கத்தயலுக்கும் 
நட்டார் 
நாரத்தை 
ஏகாதசி 
கண்ணயப்பா 
நரியிலந்தை 
நரிவிளா 
பூமியாறி 
ஒப்பு 
மாராய்ந்து 
வைத்திய 
நள்ளி 
நளிதல் 
செல்வம் 
தேன்றொடை 
நாசபோசநி 


கநசரு 


கஙசஎ 


ங2 


விட்டுலிடுதலும் 
அபீதா 
ளொங்கும் 
சிலப் 
தசாங்கதயலுக்கும் 
நப்டார் 
நரத்தை 
ஏகாததி 
கண்ணப்பா 
ரரியிலந்தை 
நரிளிளா 
பூயாறி 
ஒப்ப 
மாராந்து 
வத்ைதிய 
நள்னி 
நனிதல் 
சேல்வம் 
தென்றொடை 
நாசபொசநி 


ககசக 


சஎ 


கூவ 


கஙரும் 
கஙருங 


உஎ 


கககுச 


கூ 0 


கஈருள 
ககரு அ 


T 


பிழையும் திருத்தமும் . 


பக்கம் , 


வரி 
. 


பிழை . 


திருத்தம் . 


நடு 


நாட்டவன் 
புண்ணிய 


கநசுப் 


உஅ 


கஙசுக 


கஉ 


என்பதா 


கஙசு 2 


கஎ 


சஙசுச 


803 


22 


भ 


அ 
22 


கஙசுரு 


க 


2 


22 


கஙசுஎ 


நாட்டவன் 
புண்னிய 
என்பதா 
பத்நாபன் 
தனிகை 
பிரியள் 
நாராயணம் 
நரராயணன் 
யவளுக் 
கெய்யடி 
பொருட்கொருமருங்கிடனாவ 
கிடனாவத நூஉம் ( தூஉம் 
வேண்பா 
வள்ளி 
குணங்கன் 
நாலுமுலை 
எட்டானை 
பொருளின்றாம் 
யொசனம் 
லொப்விக்க 
நிர்குணம் 
நிர்குணன் 
அற்புதம் 
நிர்விகற்ப்பகம் 
புகலுரந்தாதி 


பத்மநாபன் 
தணிகை 
பிரியன் 
நாராயணம் 
நாராயணன் 
யவளுக்கு 
கொய்யடி 
பொருட்கிடனாவதூஉம் 
கிடனாவ தூஉம் 
வெண்பா 
வள்ளை 
குணங்கள் 
நாலுமூலை 
எட்டனை 
பொருளின்றாம் 
யோசனம் 
லொப்பிவிக்க 
நிர்க்குணம் 
நிர்க்குணன் 
அற்புதம் 
நிர்விகற்பகம் 
புகலூரந்தாதி 


கஙசுஅ 


சஉ 


கஙஎன 


கங ia . 


கஙஎசு 


கஙஎஎ 


க 2. 


உக 


. 


கஙஎஅ 


லாட 


கஙஅ2 
க ஙஅங 
கஙஅச 
கஙஅரு 


உசு 


கங்கா 


கஅ 


ஒளியிடல் 
குழலறிவை 
ஆசாரியனு 
நிரணி 
நீரரமகனீர் 
நீரூற்றமிர்தம் 
னீரூற்றமிர்தம் 
சில 


22 


கககக 


சO 
கஅ 


கககக 


பூண்டு 


லலாட 
ஒளியிடல் 
குழலரிவை 
ஆசாரியானு 
நீரணி 
நீரரமகளிர் 
நீரூறமிர்தம் 
னீரூறமிர்தம் 
சிவ 
புண்டு 
கொண்டோர் 
னுழை 
திருள் 
ஒள் 
நெஞ்சு 
தேங்காய் 
சேஎ 
நெரி 
பொதிந்து 
நேத்திர 


கநகச 
கநகரு 


கஙகசு 


கெண்டோர் 
ணுழை 
திருள 
ஒள் 
நேஞ்சு 
தெங்காய் 
சௌ 
நேரி 
பொதித்து 
நேத்திர 


கஙகள 


கஙகூக 
கருகக 
கச 00 
காக 
கச 02 


பிழையும் திருத்தமும். 


பக்கம் . 


வரி . 


பிழை . 


திருத்தம் . 


நரு 


உசு 


கசக 
கசாரு 
கசசு 
கசஅ 


கூசு 


கங 


ஆஅ 


22 


நெர்கட்டி 
குலத்வவர் 
நொதித்தல் 
செய்தவர் 
வவி 
அரிவை 
ஒளிழிவி 
தாங்கப் 
பாரிக்சூ 
தோடை 
கஞ்சாவுக்கும் 
பத்தியை 
வழங் 
கட்டளைபிற் 


உரு 


22 


நேர்கட்டி 
குலத்தார் 
நொதித்தல் 
செய்யாதவர் 
வலி 
அரிவையை 
ஒழிவி 
தாக்கப் 
பாரிக்கு 
தொடை 
கஞ்சாவுக்கும் 
பித்தியை 
வழக் 
கட்டளையிற் 
சித்தா 
இராமநாத 


கசகம் 


கசகஉ 


கஎ 


கரிகங 


உஎ 


2 


கசகச 


உசு 


கஉ 


சிந்தா 


12 


கசகசு 


உங 


இராமதநாத 


மாமை 


2 ) 


மாவை 


கசகஎ 


கசகக 


22 . 


இரோசக 
கொசலம் 
ஐகப்பிரமை 
சுகீலை 
கந்தருவமத்திமதுளை 
பஞ் 


கூஅ 


21 


கச 20 


கச 2 க 


2 க 


எனபன 


உங 


22 


க F2e . 


3 


ச 2 


கசஉங 


கூக 


இரேசக 
கோசலம் 
ஜகப்பிரமை 
சுசீலை 
மத்திமத்துளை 
பச்சை 
என்பன 
தத்துவவகை 
விர்த்தாந்த 
எட்டாவன 
சிலையுடைநாயக 
மந்திரான்மா 
நெற்றிப் 
இராமன் 
முதலிய 
பொற்றோள் 
வேட 
தொழிற் 
பணாதரீச் 
வேளாண்மை 
பணயம் 
பூசனி 
பதியின் 
மகலோகம் 
பகுப்புப் 


தத்துவகை 
விர்த்தாநந்த 
எட்டாவள 
சிலைப்புடைநாய்க 
மந்திரான்மர 
நெற்றிய 
இராமன 
மூதலிய 
பொற்றோழ் 
வெட 
தொழிழ் 
பணாதரேச் 
வேளான்மை 
பணையம் 


கச2.சு 


கசஉஎ 


கசஉக 


20 


கசங0 


கசகங 


கஅ 


கசகச 


கசநரு 


நஎ 


பூசணி 


பதின் 


கசசக 


பகுபுப் 


கசக 


உங 


க.சசச 


பயநிலை 
பயளை 
பரப்படி 


பயனிலை 
பய்பலை 
பாம்படி 


கசசஅ 


பிழையும் திருத்தமும் . 


பக்கம் . 


வரி . 


பிழை . 


திருத்தம் . 


உங 


காட்டை 
முதற் 


உஎ 


33 
கசரும் 
கசருஅ 


20 


கூ 0 


கட்டை 
முறற் 
சிவ 
உம்பம் 
பரூத்தி 
சூததிர 
புலவர்யான் 
நைட்டிக் 
பழ 
பழூ 
பறம் 


உப்பம் 
பருத்தி 
சூத்திர 
புலவர்முன்யான் 
நைட்டிக 


2 


கசருக 


கசசுசு 


க0 


பழு 


கூடு 


ଗ 


கசஎன 


கொதை 


கசஎக 


3 


கசஎஉ 


மனங் 
திருக்கே 
பாடிய 
வுணர்தல 
பெதி 
அதர்வவேதம் 
பருப் 
றொழில்கள் 


பழு 
பற்ப 
கோதை 
பனங் 
திருக்கோ 
பாடிய 
வுணர்தல் 
பேதி 
அதர்வணவேதம் 
யநுப் 
றொழில்கள் 


கசஎரு 


கரு 


சி 2 


. 


13 


20 


நூர் 


தூர் 


ஊர்சோழ் 


ஊர்சூழ் 


சஅஉ 


கள 


அற்கி 


தூக்கு 
போலும் 
ஒளி 


பேரலும் 
ஒளி 


21 


கூக 


அ 


கூஉ 


கசஅங 
கச அச 


ஒராணை 


ஓராணை 


13 


உசு 


2 


நரு 


கசஅரு 
கசஅசு 


யிந்தாதி 
பந்நகாதிப் 
வெள்ளருகு 
காரர் 
மனத்தின் 
கேசுரம் 
உதயத்திழ் 


சஅ 


கரு 


கசஅஎ 
கஅஅ 
கசஅக 


யந்தாதி 
பன்னகாதிபப் 
வெள்ளறுகு 
காரர் 
மனத்தின 
மேசுரம் 
உதயத்திற் 
பாரை 
பாலடை 
முல்லை 
தோற்ற 
மக்காம் 
வைத்திய 


பரை 


2 


கசகப் 


பாவடை 
முலலை 
தேரற்ற 
மக்கசரம் 
தைத்திய 


கசக்க 


உசு 


கசகடு 


24 


20 
நாஅ 


பாபிர 
நெல் 
விடமை 
சூத்தித்து 
பிராமண 
தாழந்தான் 


பாயிர 
நெடு 
விடாமை 
சூத்திரத்து 
பிரமாண 
தாழ்ந்தான் 


கூசு 


FO 


சு 


பிழையும் திருத்தமும் . 


பக்கம் . 


வரி . 


பிழை . 


திருத்தம் . 


கருகே 


கக 


எள்ரு 
சீழ்வா 


எள்ளு 
கீழ்வா 


கருங 


சு 


உக 


20 


13 


கருச 
கருது 


என்பது பசருக்கம் 
முள்ளி 
மாயை அது 
இராய 
சேசன் 
என்னும் 
பொதுவிலக்கணம் 
னொன்று 


2.கூ 


உ 


கருசு 
கருகக 


22 


கூஅ 


ரௌர 


என்பதுசருக்கம் 
முள்ள 
மாயைது 
இராய 
தேசன் 
என்னும் 
பொதுலக்கணம் 
றொன்று 
ரௌரா 
வௌளி 
பிரமாண்ட 
ஞாபப் 
வாயுக்களி 
புஷகந்த 
பீக்கலரத்தி 
பிச 
பிசாங்குர 
பிசாட்சரம் 
பிதம் 
பெய் 


வெள்ளி 
பிரமாண்ட 


கருகங 


கருகரு 


ஞாநப் 
வாயுக்களி 


கருகக 


கருகஅ 


கரு 2 அ 


புஷ்சந்த 
பீக்கிலாத்தி 


- 


கசு 


-- 


பீசாங்குர 
பீசாட்சரம் 


உசு 


பீதம் 


உக 


கூஅ 


பேய் 


கருங்க 


கருங2 


நசு 


கருநங 


சு 


புகள்று 
குறிரியாம் 
வர்ந்தம் 
மணாளள் 
புப்ப 


ஒரு 
புகன்று 
குறியாம் 
வர்த்தம் 
மணாளன் 
புட்ப 


- 


கூச 


நீளிருந்த தட 


நீளிருந்தட 


முருத்திரர் 
புத்தி 


கரு ஙஎ 
கருஙஅ 
கருசா 
கருசங 


என 


கூக 


22 


கருசரு 


23 


திணை 
புல் 
வேறார் 
4 
5 
தெர் 
10 . 
புலநெறி 
நன்நெறி 
வாய்ப்பாடு 


முருத்திரர் 
புந்தி 
எனப் 
தினை 
பூலா 
வெறார் 
3 
4 
தேர் 
10. கந்தன் 
புலனெறி 
நன்னெறி 
வாய்பாடு இவ்வா றுவருமிட்டு 

திருத்திக்கொள்க 
பொதுவிய 
பிறர் 


. 


த 


கருசசு 


க0 


கருரு o 


உக 


பெதுவிய 
பிறற் 


கருருக 


பிழையும் திருத்தமும் . 


பக்கம் . 


வரி , 


பிழை . 


திருத்தம் . 


கருருஉ 


நஅ 


நித்திக்கு 
புறச்சமய 
பிருதிவிய 


நிந்திக்கு 
புறப்புறச்சமய 
பிருதிவி 


முரூவல் 


முறுவல் 


கருருங 
கருருசு 
கருருக 


துள்ளும் 


துள்ளுறையும் 


PO 


பூதிமம் 


பூதியம் 


சுக 


ஙக 


கருசுச 
கருசுகூ 
கரு எ 0 


விரேரதம் 
பூனைக்காலி 
பேருந்தகை 
பெரிரிபு 
பேரு 
முதபியூ 


நசு 


ஆதிவருக்கு 


கருஎக 


கருஎக 


விரோதம் 
பூனைக்காலி 
பெருந்தகை 
பெரியபு 
பெரு 
முதலிய 
பெறலருங்கு , இது உஅ - ம் வரி 

யில் இருக்கவேண்டியது 
பேதி 
பேதுறுதல் 
பேநம் 
பேரிகை 
யாப் 
பையப் 
பையென 
தூக்கிய 
நாமறி 


பெதி 
பெதுறுதல் 
பெரும் 
பேரிகை 
யாப்ப 
பைய்யப் 
பையௌ 


கருஎச 
கரு எசு 


நங 


கரு எள 


கூ0 


12 


– என் 


கஅ 


ஏக்கிய 


உஎ 


நாமரி 


2 அ 


- 


கருஎக 


2 


கரு அ 2 


க0 


கரு 


23 


12 


நஅ 
கசு 


கரு அந 
கரு அவ 


பேசும் 
பெறை 
வெம்மையாய்ற்றிய்தல் 
வந்ழி 
போய்மை 
போய் 
நிடு 
கரிப்பாள் 
செல்லம் 
பொதுதல் 
பொதுவன் 
வல்வ 
தத்துவ 


உங 


கூசு 


பேசும் 
பொறை 
வெம்மையாற்றிதல் 
வந்துழி 
பொய்மை 
பொய் 
ருசு 
கரிப்பான் 
செல்வம் 
போதுதல் 
போதுவன் 
வல்லவ 
தத்துவ 
யாகம் 
தெய்வ 
மென்மை 
முன்னிலை 
குழித்தைலம் 
போற்றி 
மல்கிய 


ச 


கரு கசு 


கசுகே 


சரு 


கசுச 
கசு 0 அ 
கசுகூ 


அ 


கசாகம் . 


தெங்வ 
மேன்மை 
முன்னிலைவினை 
கீழித்தைலம் 
போற்றி 
மலதிய 
மண்வை 
கழுத்தினாதர் 


மணவை 


காகங் 


கழுத்தின தர் 


2 


பிழையும் திருத்தமும். 


क 


பக்கம் , 


வரி . 


பிழை . 


திருத்தம் . 


கசுகச 


ச 2 


கசுகள் 


உங 


பாதபடி என்பதன்றி யாமை 

மணையுங்கூறுவர் . 
புட்பிப்பூ 
சதுரயுகங் 
மல்லாருதல் 


11 


கசுஉரு 


உச 


புட்பிதப்பூ 
சதுரங் 
மல்லருதல் 
மள்ளம் - வலி . (பிங்கல. 

கஎசுக . ) 
மயக்கங் 


நசுங்க 


கசகச் 


ଗ 


கசுஅ 


சு 


பாரத 


கக 


மயக்கம் 
பாரதம் 
வருணர் 
பிரேதம் 
பங்கயும்கண்ணி 


1 


கரு 


கசு( நிஉ . 


நங 


நசுகக 


சச 


வகுணர் 
பிரேதகம் 
யங்கனிணி 
முத்தி 
பொருவார் 
வெண்கண் 
புயல் 


பழை 


கசுசு அ 


நஎ 


பொவார் 


ககஎ 2 


வெங்கன் 


கநஅங 


எ 


குயில் 


> 


சு 


கசுஅசு 


20 


சசு 


12 


கசு அஎ 


ககரு 


கஎஉரு 


கக 


மேகை - இறைச்சி . ( வைத் 

தியபரி . ) 
சாரங்க 
பசித்தல் 
குப்பம் 
வைத்தியம் 
சீதரங்க 
மாவிலங்கு 
போருளை 
ஊண் 
என்புழி 
விவடக்க 
நிலம் 
குட்டி 
பலாம் 


கஎங 0 


கடு 


இது பிழை 
சாலங்க 
மசித்தல் 
குப்பிசம் 
வைத்தியபரி 
சீதாங்க 
மாவிலிங்கு 
பொருளை 
ஊன் 
கடுத்தின்றானென்புழி 
விடைக்க 
நிலஞ் 
குடி 
பலாலம் 
தாளம் 


கஎகச 


சு 


நஅ 
கஉ 


கஎங்கு 


கஎசுரு 


எ 


கஎசுசு 


ச 2 


உ 


கஎசுஎ 


தாளங் 


